செந்தமிழ்ச் சொற்பிறப்பியல் பேரகரமுதலி 
பத்தாம் மடலம் - மூன்றாம் பாகம் 

( அயற்சொல் மடயம் ) 


( த வெள்) 


A Comprehensive Etymological Dictionary 

of the Tamil Language 

( LoaniWords ) 
Volume - Part !! 


முனைவர் இரா . மதிவாணன் 

மதிப்பும் இயக்குநர் 


செந்தமிழ்ச் சொற்பிறப்பியல் அகரமுதலித் திட்டு 


செந்தமிழ்ச் சொற்பிறப்பியல் பேரகரமுதலி 


பத்தாம் மடலம் 

மூன்றாம் பாகம் 
( அயற்சொல் மடலம் ) 


( த - வௌ ) 


A Comprehensive Etymological Dictionary 

of the Tamil Language 

( Loan Words ) 
Volume X - Part Ill 


முனைவர் இரா . மதிவாணன் 

மதிப்புறு இயக்குநர் 


செந்தமிழ்ச் சொற்பிறப்பியல் அகரமுதலித் திட்ட 

இயக்கக வெளியீடு 
தமிழ்நாடு அரசு 


2010 


செந்தமிழ்ச் சொற்பிறப்பியல் அகரமுதலித் திட்ட இயக்கக வெளியீடு - 28 . 


முதற் பதிப்பு : திருவள்ளுவர் ஆண்டு 2041 சுறவம் ( தை ) (January 2010 ) 


A Comprehensive Etymological Dictionary of the Tamil Language , Vol . X , Part - III 


பதிப்புரிமை 


: தமிழ்நாட்டரசு 
Government of Tamilnadu 


விலை 


: - ரூபா 400 / 


Price 


Rs . 400/ 


குறியீட்டெண் : Colon No.PJ1 - J , 314 " K M4 


வெளியிட்பே i : 


Published by : 


செந்தமிழ்ச் சொற்பிறப்பியல் அகரமுதலித் திட்ட 

இயக்ககம் , 
( 41-48 , Uchi 4,6 ம் . 

மி /1 , H} விட்டுவசதி HTTE அலுவலக வளாகம் , 
அ : 630 ! ? !! (hi, பென் +07601 -600040 


Directorate of Tamil Etymological 

Dictionary Project, 
( - 48. Is Floor , I.N.I1.13 .. 
| lndi.lvenue , :Inna Nagar , 
( llcinal - 4 ) 


Printed at : 


உலகத் தமிழாராய்ச்சி நிறுவனம் 
+ [ \ y solli thi ), th ! 11 ) ntal ) , 
சென்ansdl - 600 113 


International Institute of Tamil 

Studies, 
Tharamalli , ( hennail - 113 


நூல் கிடைக்குமிடங்கள் . 


( opics available at : 


செந்தமிழ்ச் சொற்பிறப்பியல் அகரமுதலித் திப் 

இயக்ககம் , 
4--18 , u தனம், 
hthly 11 ( 1 ) SA வாரிய அலுவலக யொகம், 
MAMI PAVY 11 12,<A / , பென் on1 - 600 040 


Directorate of Tamil Etymological 

Dictionary Project, 
( - -18 , Is Tloor , IN11 13 . 
| ln \\ cntic , . \ nnai \ lar . 
{ } nctitiall - 40 


உலகத் தமிழாராய்ச்சி நிறுவனம் 

B } : H } } } f {Frt! 1, +1 | 1} centl. 
செண் ! -600 113 


International Institute of Tamil 

Srutlics , 
| hhiraill.lill , ( heiinall - 113 


வாய்மையே 
வெல்லும் 


ந 


டு 


லி 


IIIARUN 


தமிழ்ச் 
செம்மொழி 
மாநாடு 
- 
கோவை 

பிறப் பொல்ம் 


T 


- 


உலகத் 


எல்லம் 
.... 


ஆயிரம் சூரியன் போற்சுடரும் நுண்மதியும் 
ஒயா துழைக்கும் வயிர மறநெஞ்சும் 
கொண்ட கலைஞர் குலவுதமிழ்ச் செம்மொழிக்குக் 
கண்கண்ட தாயெனவே போற்று ! 


மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் 

முத்தமிழறிஞர் 
கலைஞர் மு.கருணாநிதி 


செம்மொழிச் செம்மல் கலைஞர் பெருந்தகையே 
செம்மாந்த செந்தமிழர் பாவாணர் நுண்ணோக்கில் 
சீர்கொள் அகரமுதலி வெளியிட்டுப் 
பேர்கொண்டீர் வாழ்க நெடிது ! 


மு . கருணாநிதி 
முதலமைச்சர் 


தலைமைச் செயலகம் 
சென்னை - 600 009 


நான் 14.12.2009 


வாழ்த்துரை 
ஒரு மொழியினது சொல்லின் வேரையும் , வரலாற்றையும் காட்டும் 
சொற்பிறப்பியல் அகரமுதலி ( Etymological Dictionary) என்பது , மொழி 
வரலாற்றில் தனியிடம் பெற்றுள்ளது . செம்மொழியாகிய தமிழுக்கு விரிவான 
சொற்பிறப்பியல் அகரமுதலி மிகமிக இன்றியமையாதது . இதனை உளங்கொண்டு 
மொழிஞாயிறு ஞா.தேவநேயப் பாவாணர் அவர்களை இயக்குநராக அமர்த்தி , 
1974 ஆம் ஆண்டில் , அன்றைய திராவிட முன்னேற்றக் கழக அரசு காலத்தில் 
உருவாக்கப்பட்ட செந்தமிழ்ச் சொற்பிறப்பியல் அகரமுதலித் திட்ட இயக்ககம் , 
செந்தமிழ்ச் சொற்பிறப்பியல் அகரமுதலியை 12 மடலங்களில் 31 தொகுதிகளாகக் 
கலைக்களஞ்சிய அமைப்பில் விரிவாக உருவாக்கி வெளியிடத் திட்டமிட்டது . 
அதன்படி , 2007 வரை , செந்தமிழ்ச் சொற்பிறப்பியல் அகரமுதலியின் 
9 மடலங்களுக்கான 25 தொகுதிகள் வெளியிடப்பட்டன . 15.9.2009 அன்று , 
பேரறிஞர் அண்ணா அவர்களின் நூற்றாண்டு நிறைவு விழாவில் 10 ஆம் 
மடலமாகிய அயற்சொல் மடலத்தின் முதல் இரு தொகுதிகள் வெளியிடப்பட்டன . 
அதன் தொடர்ச்சியாக , அயற்சொல் மடலத்தின் மூன்றாம் தொகுதி , 
பேரகரமுதலியின் 28 ஆம் தொகுதியாகத் தற்பொழுது வெளிவருகிறது . 

இலக்கிய வழக்கிலும் , நடைமுறை வழக்கிலும் தமிழோடு கலந்துள்ள 
அயற்சொற்களுக்குரிய பொருள்களுடன் , அவற்றுக்கிணையான தமிழ்ச் 
சொற்களையும் காட்டும்வகையில் அமைந்துள்ள இந்த அயற்சொல் மடலத்தின் 
தொகுதிகள் தமிழார்வலர்களுக்கும் , அறிஞர்களுக்கும் தமிழ் மொழிக்கு 
மேலும் மேலும் வளம் சேர்க்க உதவும் . இதனைத் தொடர்ந்து , அகரமுதலிகளில் 
விடுபட்டுப் 

சொல் தொகுப்புகள் இணைப்பு மடலத்தின் இரு 
தொகுதிகளாகவும் (தொகுதி 29 , தொகுதி 30 ) , சொற்பிறப்பு நெறிமுறைகள் ( 31 ஆம் 
தொகுதி ) இறுதித் தொகுதியாகவும் விரைவில் வெளியிடப்படவுள்ளன. 

1974 ஆம் ஆண்டு தொடங்கி , கடந்த 25 ஆண்டுகளாகத் தொடர்ந்து 
நடைபெற்று வரும் இந்த அகர முதலித் திட்டப் பணிகள் விரைவில் நிறைவுபெற்று , 
தமிழ் மொழியின் வளர்ச்சிக்கு என்றும் ஓர் அரிய கருவூலமாக நின்று வழிகாட்டும் 
என்று உறுதியாக நம்புகிறேன் . இத்திருப்பணியில் ஈடுபட்ட - இன்றும் ஈடுபட்டு 
வருகின்ற தமிழ் மொழியியல் துறை அறிஞர் பெருமக்கள் அனைவரையும் 
உளமாரப் பாராட்டி வாழ்த்துகிறேன் . 


போன 


க 


மு.கருணாநிதி ) 


மொழிஞாயிறு 
ஞா.தேவநேயப்பாவாணர் 


ஞால முதன்மொழி எந்தமிழே என்றென்று 
சால நிறுவிய பாவாணச் செம்மலே 
நின்று நிலவும் சொற்பிறப்பு காட்டியதால் 
பொன்றாது நின்றதும் பேர் ! 


செந்தமிழ்ச் சொற்பிறப்பியல் பேரகரமுதலி 


அயற்சொல் மடலம் - மூன்றாம் பாகம் 


த 


தக்கல் takkal, பெ . ( n .) தத்கால் பார்க்க ; see 

tatkāl . 
தக்கன் takkan , பெ . ( n .) எட்டு ( அட்ட ) மா நாகத் 

தொன்று ( பிங் ) ; a divine serpent , one of 
asta - ma - nagam . 

[ Skt . taksa > த . தக்கன் ] 
தக்கிசராயன் takkisarayan , பெ . ( n . ) ஒரு வகை 

நறுமணப் ( வாசனை ) பண்டம் (பொன்னம்பர் ) 

( மூ.அ. ) ; a kind of amber . 
தக்கிணாக்கினி takkinakkini பெ . ( n . ) யாகத் 

தீ மூன்றனுள் ஒன்று (திருமுரு. 181, உரை ); one 
of the three sacred fires of vēdic sacrifice. 

[ skt . daksi- pagni > த . தக்கிணாக்கினி] 
தக்கியா takkiya, பெ . ( n . ) முகமதிய சடங்கா 

சிரியர் (fakir )களின் இருப்பிடம் ; residence for 
fakirs . ( C.G. ). 

[ Persn . takya > த . தக்கியா ) 
தக்சீர் taksir , பெ . ( n . ) குற்றம் ( C.G. ) ; guilt , fault, 
offence , crime . 

[ Ar. tagsir > த . தக்சீர் ] 
தக்சீர்நாமா taksir - nama, பெ . ( n . ) 
குற்றப்பத்திரிகை; charge - sheet ( C.G. ) . 

[ Ar . tagsir + u.nama > த . தக்கசீர்நாமா ] 
தக்பீர் takpir, பெ . ( n . ) அல்லாகு அக்பர் என்று 

முகமதியர் கூறும் வாழ்த்துச் சொல் ; 
exclamation of praise ( Muham ) . 

[ Ar. takbir > த . தக்பீர் ) 
தக்ரமானிசம் takramanisam, பெ . ( n . ) 

மோருடன் உண்ணும் வறுத்த இறைச்சி ; meat 
fried with ghee and eaten with buttermilk . 
( சா.அக. ) . 

[ Skt. takramansa > த . தக்ரமானிசம் ] 
தகசில்தார் tagasildar, பெ .(n. ) வட்டாட்சியர் , 

மாவட்ட ஆட்சியருக்குக் கீழ் வட்டத்தில் 


அரசிறை தண்டும் அதிகாரி ; a revenue 
officer incharge of a taluk under the district 
collector .. 

த.வ. வட்டாட்சியர் 

[ u. tahsildar > த . தகசில்தார் ) 
தகரீர் tagari, பெ . ( n .) முற்காலத்தில் பராமரிப்பு 

மேற்பார்வையாளர்களுக்குக் கொடுத்து வந்த 
தரகு ; percentage or allowance given in 
former days to superintendents of public 
works . ( C.G.). 

[ Ar. tagli > த . தகரீர் ] 
தகவல் tagaval, பெ . ( n . ) ஒரு நிகழ்வு அல்லது ஒரு 

பொருள் குறித்த உண்மைச் செய்தி அல்லது 
அறியப்படும் செய்தி ; facts or knowledge 
provided or learned , information . 

த.வ. தரவல் 

[ Ar . dhkhal > த . தகவல் ] 
தகாதா takata, பெ . ( n .) 1. குற்றம் ; harm . இனி 

நான் இருந்தாலும் இராவிட்டாலும் தகாதா 
யாதும் இல்லை ( சென்.வ. ). 2. வழக்கு (வின் ) ; 
criminal proceeding , law suit . 
3. நெருக்குகை ; troublesome importunity 
in urging the settlement of a claim or 
payment of a debt, dunning . 

த.வ. வழக்கீடு 

[ Skt. taqaza > த . தகாதா ] 
தகீத்து tagittu, பெ.அ. ( adj . ) 1. சரியான ; correct , 
true ( C.G. ) . 2. தெளிவான ; distinct, clear . 

[ Ar. tahqiq > த . தகீத்து ] 
தகீதாய் tagitay , வி.அ. ( adv. ) நம்பிக்கையாய் ; 

reliably , as from personal knowledge . 
அவன் தகீதாய்ச் சொல்லுகிறான் ( செ.வ.). 

[ Ar . agida > த . தகீது + ஆய் ] 


-2 
புலமை சான்ற தமிழர்கள் பல மடங்காக உயர்ந்த பின்னருங்கூட , தமிழக அரசின் 
ஆட்சிமொழியாகத் தமிழ் அறிவிக்கப்பட்டு , பெருமளவில் நடைமுறைப்படுத்தப்பட்ட 
பின்னருங்கூட, தமிழ் மக்களுடைய வாழ்விலும் , நடைமுறையிலும் , குடும்ப 
நிகழ்ச்சிகளிலும் வேற்றுமொழியான வடமொழியே பயன்படுத்தப்படுகிறது . 
செந்தமிழின் மேன்மையை , செம்மொழியாய்த் தமிழ் ஏற்கப்பட்டதற்கு ஏதுவான 
அதன் பற்பல சிறப்புகளை உய்த்து உணராதவர்களாகவும் , தாய்மொழி தமிழைக் 
குறித்த தமது தாழ்வு மனப்பான்மையைக் கைவிடாதவர்களாகவும் உள்ள 
தமிழர்களின் கண் திறக்கவும் , கருத்து விளக்கம் பெறவும் , பேரளவில் வழிகோலும் 
தனிச்சிறப்பு வாய்ந்தது செந்தமிழ்ச் சொற்பியப்பியல் அகரமுதலி 

அதன் மூலம் தமிழ்ச் சொற்களின் மூலவேர்கள் எதுவெனக் காணவும் ; அந்த 
மூல வேர்கள் பழந்தமிழில் இடம் பெற்றிருந்தவாறே திராவிடக் குடும்ப மொழிகள் 
அனைத்திலும் இடம் பெற்றிருக்கும் நிலையையும் ; தொன்னாளில் இந்தியாவின் 
வடபுலத்தில் , பழந்தமிழே வழங்கிய நிலையில் , பேச்சுவழக்கில் ஆரிய வடமொழிக் 
கலப்பின் பயனாகப் புதிய புதிய வட்டார மொழிகளாக (பிராகிருதங்கள் ) வடிவு 
பெற்றிடினும் , அம்மொழிச் சொற்களிலும் பழந்தமிழ் சொற்களின் மூலவேர்களே 
அடிப்படையாய் இலங்குவதையும் எவரும் தெளிந்திட ஏதுவாகும் . 

இருபதாம் நூற்றாண்டு தொடக்கத்தில் இருந்து , சிந்துவெளி 
அகழ்வாய்வுகளினால் கண்டறியப்பட்ட ஹரப்பா , மொகஞ் - தாரோ போன்ற 
மண்மேடிட்ட நகரங்களில் நிலவிய நாகரிகம் திராவிட நாகரிகமே எனவும் , அங்குக் 
காணப்படும் சின்னங்கள் , முத்திரைகள் , வரைவுகள் , எழுத்துகள் யாவும் 
தொல்தமிழுடன் உறவுடையவை எனவும் ஆய்வாளர்கள் பலர் தொடர்ந்து 
எண்பித்து வருவதன் 

விளைவாக , இந்தியாவின் வரலாறு தொன்னாளில் 
பெற்றிருந்த சூழல் விளங்கிடுமாறு , நிறைவுடையதாக வரையப்பட வேண்டின் , அது 
கங்கை நதிக் கரையிலிருந்து எழுதப்படாமல் , காவிரி - வைகை - பொருநை நதிக் 
கரைகளில் இருந்துதான் தொடங்கப்படவேண்டும் என்னும் கருத்து வலுப்பெற்ற 
நிலையில் , அந்த வரலாறும் அக்கால மக்களின் நாகரிகப் பண்பாடு அடியாக 
வரையப்பட வேண்டுமெனில் , தமிழ்மொழி இலக்கியங்களின் கருத்துகளை ஏற்று 
உரைப்பதாகத்தான் அமையலாகும் . வங்கத்தின் மொழியியல் பேரறிஞர் சுனீத்குமார் 
சட்டர்ஜி கூறியுள்ளது போன்று , இந்திய மக்களின் நாகரிகப் பண்பாடுகளை 
ஆய்வுசெய்து பார்ப்பின் 75 

விழுக்காடு , திராவிட நாகரிக அடைப்படை 
கொண்டதாகும் என்பது இதனை உறுதிசெய்யும் . 

நம்முடைய வரலாற்றில் , தாய்மொழி தமிழ் பெறலாகும் இடத்தினால் அது 
பெறும் சிறப்பைவிட , தொன்மைச் சிறப்புடைய தமிழ்மொழியின் வரலாற்றில் நாம் 
பெறும் இடத்தினால் நாம் பெறும் பெருமையே மிகப்பெரியதாகும் . தமிழ் வாழ்வதால் 
அன்றோ தமிழரின் இனவரலாறு 

இன்றும் 

தொடர்கிறது ! இதனை 
உணர்ந்ததாலன்றோ, தமிழின் எழுத்து வழக்கும் , பேச்சு வழக்கும் வடசொற் 
கலப்பால் திசைமாறிச் செல்வதால் , தமிழ்மொழி வழக்கு நாளும் தேயவும் , 
பிறமொழிச் சொற்கள் விரவுதலால் தமிழ்நடை உருமாறவும் இனியும் இடந்தரலாகாது 


| 


3 


உலக 


என்று தீர்மானித்த மறைமலை அடிகளார் , தனித்தமிழையே நமது பேச்சிலும் , 
எழுத்திலும் கைக்கொண்டு , தமிழின் தனித்தன்மையைக் காப்போம் என்று 
அறிவித்து , அதை ஓர் இயக்கமாகவே வளர்த்திடுமாறு தமிழ் அன்பர்களை எல்லாம் 
வேண்டிக்கொண்டார் . 

தமது வாழ்நாளில் பெரும்பகுதியும் , தமிழே மூச்செனவும் , மொழி இயல் 
ஆய்வே தம் உணவெனவும் கொண்டு வாழ்ந்ததுடன் , தமிழ்ச் சொற்களின் 
வேர்களைக் குறித்து , விரிவான ஆய்வு நடத்தி ஒப்பியன் மொழி நூல் இயற்றிய 
வித்தகரான மொழிஞாயிறு தேவநேயப் பாவாணர் , தனித்தமிழ் இயக்கத்தைப் 
பரப்புவதில் ஆர்வத்துடன் ஈடுபட்டார் . அமைப்புகள் பல கண்டார் ; ஆர்வலர் பலர் 
அவருடன் இணைந்து செயற்பட்டனர் . சில பல எதிர்ப்புகள் தோன்றினாலும் , 
அவை எடுபடவில்லை . நாளடைவில் தனித்தமிழ் இயக்கத்தை விரும்பாத 
ஏடுகளிலும் கூட கலப்படத் தமிழ் மாறி நல்ல தமிழ் இடம்பெறலாயிற்று . 

மேலும் , தமிழ்மொழி , திராவிடக் குடும்ப மொழிகளுள் மூத்தமொழி ; 
திராவிடக் குடும்பத்தின் தாய்மொழி ; இந்தியாவில் வழங்கும் பெரும்பான்மை 
மொழிகளும் தமிழுக்குப் பெரிதும் கடமைப்பட்டுள்ளன; குமரிக்கண்டத்தில் வாழ்ந்த 
முதல் மாந்தரினம் பேசிய மொழியே தமிழின் மூலவடிவம் ஆதலின் , 
மொழிகளுள் எல்லாம் முதல் மொழியும் , அவற்றின் தாய்மொழியும் தமிழே ! என்னும் 
ஆய்வு முடிவுகள் அடுத்தடுத்து வெளிவந்ததன் பயனாகத் தமிழைப் பயிலவும் , 
ஆய்வு செய்யவும் முன்வந்தவர் பலராவர் . 

தொல்லுலகில் நாகரிகம் வளர்ந்த நாடுகளில் விளங்கிய மொழிகளான 
கிரேக்கம் , இலத்தீன் , உரோமன் , பார்சி , அரபு , ஜப்பான் , கொரியா முதலானவற்றிலும் 
தொன்மக்களான தென்னாப்பிரிக்க கருப்பு நிற இனத்தாரின் மொழிகள் 
பலவற்றிலும் , தமிழின் மூலவேர்ச் சொற்கள் தெளிவாகக் 

சொற்கள் தெளிவாகக் காணப்படுவதாக 
மொழிநூல் ஆய்வாளர் பலர் கூறுகின்றனர் . 

" ஒன்றே குலம் , ஒருவனே தேவன் " எனவும் , 
" யாதும் ஊரே, யாவருங் கேளிர் " எனவும் , 
" பிறப்பொக்கும் எல்லா உயிர்க்கும் " எனவும் , 
" அனைத்துயிரும் ஒன்றென்று எண்ணி " எனவும் , 

உலகோரை எல்லாம் ஓர் சமமாகக் கருதும் எண்ணம் தமிழில் அரும்பியதே , 
உலகோர் அனைவரின் மொழியும் 

மொழியும் தொல்தமிழுடன் கொண்டுள்ள ஆதிநாள் 
உறவின் விளைவாகலாம் ! எனவே தமிழ்மொழி , உலகமொழிகளிடையே பரவலாகக் 
கொண்டுள்ள வேர்ச்சொல் 

உறவு பற்றி 

அறிய விரும்புவார் எவர்க்கும் , 
சொற்பிறப்பியல் அகரமுதலி பெருந்துணையாகும் . 

மொழிஞாயிறு பாவாணர் அந்தக் குறிக்கோளுடனேயே பல ஆண்டுகளாகப் 
பாடுபட்டவர் என்பதால் , பேரறிஞர் அண்ணா அவர்களால் மிகவும் பாராட்டிப் 
பெருமைப்படுத்தப்பட்டவர் . அண்ணாவினைத் தொடர்ந்து , தமிழக முதல்வராகப் 
பொறுப்பேற்ற முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்களும் , பாவாணரின் மொழிநூல் 
ஆய்வுத் திறனையும் , அவரது வேணவாவையும் அறிந்தவராதலின் , அதை 
நிறைவேற்றுவதற்கென்று தமிழக அரசின் சார்பில் , " செந்தமிழ்ச் சொற்பியப்பியல் 


4 


பேரகர முதலி " தயாரித்திடும் திட்டத்தை அறிவித்ததுடன் , அதன் தலைமைப் 
பொறுப்பில் மொழிஞாயிறு பாவாணரையே நியமித்து , அப்பணிக்கு வேண்டிய பிற 
அலுவலர்களையுங்கூட நியமனம் செய்தார் . 

கலைஞரின் ஆட்சி மாறிய சூழலில் , அந்த அமைப்பு செயற்படுவதில் சிலபல 
இடர்ப்பாடுகள் தோன்றி , அதன் தொடர் விளைவாக , கலைஞர் ஆட்சி நிலவாத பல 
ஆண்டுக்கால இடைவெளியில் அந்தப் பணி சீராகத் தொடரவியலாத நிலைக்கு 
ஆளாயிற்று . அதனாலும் , பின்னர் மொழிஞாயிறு அவர்கள் மறைய நேரிட்டதாலும் , 
ஏற்பட்டுவிட்ட திட்டப் பணி முடக்கத்தை மாற்றிச் செயற்படுத்தும் முயற்சி பின்னர் 
மேற்கொள்ளப்பட்டது . மொழிஞாயிறு அவர்களின் வேர்ச்சொல் ஆய்வு 
நெறிமுறையில் அவர் வகுத்த வழியில் தேர்ந்தவராயும் , அவர் விட்டுச்சென்ற 
பெரும்பணியைத் தொய்வின்றியும் , பழுதுரைக்க இடமின்றியும் 
நிறைவேற்றக்கூடியவராகவும் விளங்கிய முனைவர் இரா.மதிவாணன் அவர்களிடம் 
அப்பணி ஒப்படைக்கப்பட்டது . மொழிஞாயிறு திட்டமிட்டவாறு அகர முதலியின் 
அனைத்து மடலங்களும் , அவற்றின் தொகுப்புகளும் கலைஞர் முதல்வராக உள்ள 
இந்த ஆட்சிக் காலத்திலேயே பதிப்பிக்கப்பட்டு வெளிவரச் செய்யவேண்டுமென்றும் , 
மொழிஞாயிற்றின் வேணவாவை விரைந்து நிறைவேற்றுவதன் மூலம் , அவருடைய 
நினைவைப் போற்றிப் பெருமைப்படுத்த வேண்டுமென்றும் , முதல்வர் கலைஞரின் 
சார்பில் அகரமுதலிப் பணியில் ஈடுபட்டிருந்த அனைவரையும் நான் 
கேட்டுக்கொண்டேன் . அதன்படி இப்பொழுது வெளியிடப்படும் இந்த அகரமுதலி 
டேலங்களை நான் . 

வரவேற்கிறேன் . அகரமுதலித் திட்டத்தை உருவாக்கி , 
செந்தமிழின் வளர்ச்சிக்கும் செம்மொழியின் உயர்ச்சிக்கும் புரவலராக அமைந்து , 
--கைத் தமிழர்களின் ஒப்புயர்வற்ற தலைவராக விளங்கும் முத்தமிழ் அறிஞர் 
கலைஞர் அவர்களுக்கு அன்பு செறிந்த நன்றியைத் தெரிவித்துக் கொள்கிறேன் . 
அகரமுதலிப் பணி தொய்வின்றிச் செயற்பட உறுதுணையாய் நின்ற தமிழ் வளர்ச்சி , 
இந்து சமய அறநிலையம் ( ம ) செய்தித் துறை அரசு செயலாளர் திரு க.முத்துசாமி 
அவர்களுக்கும் , உயர்ந்த பயன் தரும் இந்த அருமையான கடமையைச் செம்மையாக 
நிறைவேற்றியுள்ள முனைவர் இரா.மதிவாணன் அவர்கட்கும் , அவருக்குத் 
துணையாக இருந்து இந்தச் சீரிய பணியை ஆற்றியுள்ள அகரமுதலித்திட்டப் 
பணிக்குழு அலுவலர் அனைவர்க்கும் 
எனது உளமார்ந்த பாராட்டையும் , 
நன்றியையும் தெரிவித்துக்கொள்கிறேன் . 


2 


boros medom 

( க . அன்பழகன் ) 


பான்மையே 
பெய்தும் 


க . முத்துசாமி , இ.ஆ.ப. , 


அரசுச் செயலாளர் 


தமிழ் வளர்ச்சி , அறநிலையங்கள் மற்றும் 
செய்தித் துறை , 
நாமக்கல் கவிஞர் மாளிகை (6 ஆவது தளம் ), 
தலைமைச் செயலகம் , சென்னை - 600 009 . 
தொலைபேசி : 044-25672887 (அலுவலகம்) 

044-22592966 (இல்லம்) 


4-12-2009 


தேதி : 


TikkitttuIN 


அணிந்துரை 


மொழி மக்களுக்கு விழி போன்றது . கண்ணைக் காப்பது போல் பல்லாயிரம் 
ஆண்டுகளாகக் கன்னித் தமிழைக் கட்டிக்காத்த பண்டைய மன்னர்கள் புலவர்களுக்கு வாரி 
வழங்கிய : கொடைமழை , தொன்மரபு -- காக்கும் சங்க - இலக்கியங்களைச் செழிப்புற 
வளர்த்துள்ளது . அந்தச் செந்தமிழ்ப் பாங்கே தமிழுக்குச் செம்மொழித் தகுதி பெற 
அடிப்படையாயிற்று . 

செந்தமிழின் அடி முடி காணும் முயற்சியில் வேர்ச்சொற்களை ஆராய்ந்து 
சொற்பிறப்பியல் அகரமுதலி வெளியிடும் முயற்சி செம்மொழிக்குச் சீரும் சிறப்பும் சேர்ப்பதாகும். 
மாண்புமிகு முதலமைச்சர் கலைஞர் அவர்களால் 1974இல் உருவாக்கப்பட்ட அகரமுதலித் திட்ட 
இயக்ககம் திட்டமிடப்பட்ட 31 தொகுதிகளில் 27 தொகுதிகளை வெளியிட்டுள்ளது . 
இப்பொழுது 28 ஆம் தொகுதியை வெளியிடுவது மகிழ்ச்சியளிக்கிறது . 

அடுத்து 
வெளியிடவேண்டிய இறுதி மூன்று தொகுதிகளின் பணியும் விரைந்து நடைபெற்று வருகிறது . 

சொற்பொருள் காட்டுதல் , வேர்ச்சொல்லும் இனச்சொற்களும் காட்டுதல் , 
இன்றியமையாதவற்றுக்குப் படவிளக்கம் தருதல் , பிறமொழிச் சொற்களுக்கு நிகரான தமிழ்ச் 
சொல் தருதல் போன்ற பல்வேறு அமைப்புகள் இந்த அகரமுதலியின் தனிச் சிறப்புகளாக 
விளங்குகின்றன. இம்முயற்சி பிறசொல் கலவாமல் தமிழை எழுதவும் , பேசவும் பெரிதும் 


துணைபுரியும் . 


பல 


மொழி சிறந்தோங்குவது சொல் வளத்தால் தான் . அந்தச் சொல்வளத்தை 
அகரவரிசைப்படுத்தி அகரமுதலி மடலங்களாக வெளியிடுவதில் எல்லா மொழியினரும் 
பெருமை கொள்கின்றனர். உலகத் தாய்மொழிகளில் தமிழ்த்தாய் பொன்றாவரம் பெற்று குன்றா 
இளமை கொண்டவள் . இதை உணர்ந்தே “ தமிழுக்கு அமுதென்று பேர் " எனப் பாவேந்தர் 
பாடினார் . அமுதத் தமிழின் இளநலத்தை இனிதாக விளக்கிக் காட்டும் அகரமுதலிப் பணி 
நீடித்த பயன் தரக் கூடியது . 

தாய்மொழி , கிளைமொழிகளாகச் சிதைந்து விடாமல் காப்பது 
அகரமுதலியின் தலைமையான நோக்கமாகும் . அதனால்தான் , “ Dictionary brings people 
closer to a perfect language ” என்று கூறுகின்றனர். 

தாய்மொழியை அழியாமல் காத்துச் செழுமையாய் வளர்க்க அடிப்படையான 
கருவி நூலாக விளங்கும் செந்தமிழ்ச் சொற்பிறப்பியல் அகரமுதலிப் பணியில் ஈடுபட்ட 
தமிழறிஞர்கள் அனைவருக்கும் என் பாராட்டு உரியது . 

தமிழ்மக்களும் , தமிழ் கற்கும் பிறமொழியினரும் இத்தொகுதிகளைப் 
பயன்கொள்வாராக என வாழ்த்துகிறேன் . 

உ.தேபக 
(க . முத்துசாமி ) 


உள்ளடக்கம் 


எண் 


பொருள் 


பக்கஎண் 


1 . 


அணிந்துரை 


2 . 


பதிப்புரை 


3 . 


ஆய்வு முன்னுரை 


4 . 


அயற்சொல் மடலம் 


மூன்றாம் பாகம் ........ 


1 


5 . 


பின்னிணைப்பு - அன்றாடு வழக்கில் ஆங்கிலச் சொல்லாட்சிகள் ....... 


500 


1. உணவு 


515 


2. அடுகல ஏனங்கள் 


515 


3. உண்பொருள்கள் 


516 


4. உடைகள் 


516 


5. அறைகலன்கள் 


517 


6. இருப்பிடங்கள் 


518 


7. மின்பொருள்கள் 


518 


8. செய்தி அஞ்சல் 


519 


9. வானொலி , தொலைக்காட்சி , போக்குவரத்து ....... 


520 


10. மிதிவண்டி உறுப்புகள் . 


522 


11. விளையாட்டுகள் 


523 


12. தடகளப்போட்டிகள் 


523 


13. மருத்துவம் , சட்டம் , கணக்கு, 


525 


14. கல்வி பொதுவியல் 


528 


15. சார் பொருட் சொற்கள் 


530 


6. 


தொகுதிப்பெயர்கள் 


1. மாதம் , கிழமை , நாண்மீன் , பிறைநாள் . 


537 


2. விழாக்களின் பெயர் 


538 


3. ஆடவர் மகளிர் பெயர் 


538 


4. கோவில் சமயம் 


544 


5. தெய்வப்பெயர் 


547 


6. இடப்பெயர் 


547 


7. நாட்டியம் 


548 


.. 


7 
. 


கூட்டிணைப்பு - விடுபட்ட பிற சொல்லாட்சிகள் 


549 


பதிப்புக்குழு 


முனைவர் இரா . மதிவாணன், மதிப்புறு இயக்குநர் 

தலைவர் - பதிப்புக்குழு 


முனைவர் மு.கண்ணன், சிறப்புநிலைத் தொகுப்பாளர் 
முனைவர் பா.வெற்றிச்செல்வன் , சிறப்புநிலைத் தொகுப்பாளர் 
முனைவர் ச . செந்திலாண்டவன் , சிறப்புநிலைத் தொகுப்பாளர் 
முனைவர் இரா.கு.ஆல்துரை , சிறப்புநிலைத் தொகுப்பாளர் 


திரு.கா. இளமுருகு , சிறப்புநிலைத் தொகுப்பாளர் 
திரு.ச.கி. கணேசன் , சிறப்பு நிலை ஓவியர் - முதனிலை 


திரு . மா . பூங்குன்றன் , பதிப்பாசிரியர் 
திரு.க.கணேசன் , பதிப்பாசிரியர் 
திரு.சு.வீரவேலு , பதிப்பாசிரியர் 
திருவாட்டி . வே.உமாராணி , உதவிப் பதிப்பாசிரியர் 


பதிப்புரை 


செம்மொழிச் செம்மல் தமிழக முதலமைச்சர் மாண்புமிகு கலைஞர் 
அவர்களால் பீடுற உருவாக்கம் பெற்ற செந்தமிழ்ச் சொற்பிறப்பியல் அகரமுதலித் திட்ட 
இயக்ககம் திட்டமிட்ட வண்ணம் 12 மடலங்களில் வகைப்படுத்தப்பட்ட 31 தொகுதிகளில் 
10 ஆம் மடலமாகிய அயற்சொல் மடலத்தின் மூன்றாம் பகுதியை 28 ஆம் தொகுதியாக 
வெளியிட்டு மகிழ்கிறது . அடுத்த மூன்று தொகுதிகள் விரைவில் வெளியிடப்படவுள்ளன . 


தமிழில் கலந்துள்ள பிறமொழிச் சொற்களைத் தனியாகப் பிரித்து 10 ஆம் 
மடலமாக மூன்று தொகுதிகளாக வெளியிட வேண்டும் என அகரமுதலித் திட்டத்தின் 
முதல் இயக்குநராகிய மொழிஞாயிறு ஞா . தேவநேயப்பாவாணர் வகைப்படுத்திய வண்ணம் 
இத்தொகுதி அயற்சொல் மடல இறுதித் தொகுதியாக வெளிவருகிறது . 


= 


உலகில் பெரும்பான்மை மொழிகளில் தம்மொடு கலந்த பிறமொழிச் 
சொற்களைப் பிரித்துத் தனித் தொகுதியாக வெளியிடும் வழக்கமில்லை . ஏனெனில் 
அம்மொழிகளில் அயன் மொழிச் சொற்களைப் பிரித்துத் தம் தாய்மொழியிலேயே 
சொல்லாக்கங்களை உருவாக்கிக் கொள்ள முடிவதில்லை . உலக மொழிகளில் ஞாலமுதன் 
மொழியாகும் தகுதிவாய்ந்த தமிழில் அயற்சொற்களை முற்றிலும் நீக்கித் தனித்தமிழில் 
சொல்லாக்கங்களைச் செய்து கொள்ள முடிகிறது . அதனால் தான் தமிழைச் செந்தமிழ் 
என்கிறோம் . 


பிறமொழிச் சொற்களுக்கு அவ்வம் மொழிகளில் தரப்பட்டுள்ள சொன்மூலம் 
அல்லது வேர்மூலம் காட்டப்பட்டுள்ளது . அவ்வாறு காட்டப்படாதனவற்றுக்கு வேர்மூலம் 
தெரியவில்லை எனக் குறிப்பிடுவதற்கு மாற்றாக வெறுமனே விடப்பட்டுள்ளன . திருந்திய 
மறுபதிப்பு வெளிவரும் போது அவற்றுக்கு வேர்மூலம் அல்லது சொன் மூலம் காட்டப்படும் . 


3000 ஆண்டுகளாக வடமொழியின் தாக்கமும் 2000 ஆண்டுகளாகப் பாலி 
பிராகிருத மொழிகளின் தாக்கமும் , 1000 ஆண்டுகளாகத் துருக்கி , அரபி , பாரசிக் 
மொழிகளின் தாக்கமும் 300 ஆண்டுகளாக ஆங்கிலம் , பிரஞ்சு , போர்த்துகீசிய 
மொழிகளின் தாக்கமும் தமிழின் மொழிநடையில் உட்கலந்தன . எனினும் தொல் வரலாறு 
தொல் இலக்கிய இலக்கணக் கட்டமைப்பு எனும் வலிய அரண் பாதுகாவலால் 
அயன்மொழித் தாக்கங்கள் தமிழின் தனித் தன்மையைச் சிதைக்க முடியவில்லை . இது 
உலக மொழிகளின் வரலாற்றில் வியப்புக்குரியதாகும் . வலிய புகுத்தப்பட்ட பிறமொழிச் 
சொற்களை உதறித் தள்ளும் தனித் தன்மை தமிழுக்கு உண்டு என்பதையும் புதிய 
சொல்லாக்கங்களை மிகவும் எளிதாகப் படைத்திட்டுக் கொள்ளமுடியும் என்பதையும் 
காட்டுவதற்காகவே பிறமொழிச் சொற்கள் அயற்சொல் மடலத்தில் இடம் பெற்றுள்ளன . 


பல்லவர் காலமுதல் மருத்துவம் , கணியம் , வானநூல் , கணக்கியல் , ஏரணம் , 
சமயம் , மெய்யியல் , ஓகம் , வணிகம் , கப்பற் கலை , கட்டடக்கலை , சிற்பக்கலை , இசை , 
நாடகம் , இலக்கியம் , இலக்கணம் போன்று அறுபதுக்கும் மேற்பட்ட புலத் துறைகளில் 
தமிழில் எழுதப்பட்டிருந்த ஓலைச் சுவடிகள் வடமொழியில் மொழி பெயர்க்கப்பட்டு 
தாய்மொழிக் கல்வி வளராத சூழல் ஏற்பட்டதால் வலியப் புகுத்தப்பட்ட வடமொழிச் 
சொல்லாட்சிகள் மிகுந்துள்ளன. அவற்றை மூன்று தொகுதிகளாக வெளியிட நேர்ந்தது . 
இவற்றுள் பெரும்பான்மையானவை மக்களின் அன்றாட வழக்கில் இடம் பெறாதவை . 
எனினும் , பிற்கால நூலாட்சிகளில் இடம் பெற்றிருப்பதால் எடுத்துக்காட்ட 
வேண்டியதாயிற்று . 


தமிழ்மலையாம் மறைமலையடிகள் , மொழிஞாயிறு ஞா . தேவநேயப் 
பாவாணர் , பாவலரேறு பெருஞ்சித்திரனார் போன்ற பெருமக்கள் தனித்தமிழை 
மீட்டெடுத்தனர் . இதன் விளைவாகப் பிறமொழிகளின் தாக்கத்திலிருந்து தமிழ் 
முழுமையாக விடுதலை பெற்றுள்ளது . அயற்சொல் விரவாத நல்ல தமிழ் , நாளும் வளர 
இம்மடலம் துணைபுரியும் . 


உலகில் செம்மொழியின் தனித்தன்மையை நிலை நிறுத்திக் காட்ட 
சொற்பிறப்பியல் அகரமுதலி வெளியிடுவது கட்டாய தேவையாகிறது . இதனைச் 
செயற்படுத்திக் காட்டும் வகையிலும் உலகச் செம்மொழிகளில் மூத்த செம்மொழியாகிய 
தமிழுக்கு அணி சேர்க்கும் வகையிலும் செந்தமிழ்ச் சொற்பிறப்பியல் அகரமுதலித் 
திட்டத்தை உருவாக்கித் தந்த மாண்புமிகு முதலமைச்சர் கலைஞர் அவர்களுக்கு நன்றி 
செலுத்தத் தமிழுலகம் கடமைப்பட்டிருக்கிறது . இந்த 28 ஆம் தொகுதிக்குச் சீரிய 
அணிந்துரை வழங்கியருளிய மாண்புமிகு முதலமைச்சர் கலைஞர் அவர்களுக்கு 
நெஞ்சுகந்த நன்றியை இனிய காணிக்கையாகப் படைக்கிறோம் . 


அகரமுதலித் திட்டப்பணி சீராக நடைபெற அயராது ஊக்கம் தந்து ஆக்கம் 
சேர்த்து அரியதோர் அணிந்துரை நல்கிப் பெருமைப்படுத்திய மாண்புமிகு நிதியமைச்சர் 
பேராசிரியர் க . அன்பழகன் அவர்களுக்கு என்றென்றும் நன்றி செலுத்தக் 
கடமைப்பட்டுள்ளோம் . 


00 


அடுத்தடுத்த தொகுதிகள் வெளிவரத் துணை நின்ற தமிழ் வளர்ச்சி 
அறநிலையம் செய்தித்துறை அரசு செயலாளர் உயர்திரு. க . முத்துசாமி இ.ஆ.ப. 
அவர்களுக்கும் அயராது உழைத்த அகரமுதலித் திட்டப்பணியாளர்களுக்கும் விரைந்து 
அச்சிட்ட கணியச்சகத்தார்க்கும் , உலகத் தமிழ் ஆராய்ச்சி நிறுவனத்துக்கும் அகரமுதலித் 
திட்டத்தின் சார்பில் மனமார்ந்த நன்றி நவில்கிறேன் . 


இரா . மதிவாணன் 
மதிப்புறு இயக்குநர் 


ஆய்வு முன்னுரை 
அயற்சொல் மடலம் 

மொழிஞாயிறு ஞா . தேவநேயப்பாவாணர் அவர்கள் தலைமையில் மாண்புமிகு தமிழக முதல்வர் 
செம்மொழிச் செம்மல் முத்தமிழ்க் காவலர் கலைஞர் அவர்களால் உருவாக்கப்பட்ட அகரமுதலித் திட்ட 
இயக்ககம் இதுவரை 25 பாகங்களை வெளியிட்டுள்ளது . இப்போது 26 ஆம் பாகமாக அயற்சொற் மடலத்தின் 
முதற்பாகம் வெளியிடுவதில் அகரமுதலித் திட்ட இயக்ககம் பெருமை கொள்கிறது . 

தமிழக அரசின் தளரா உதவியால் வளரும் பயிராகச் செழித்து வண்டமிழுக்கு வளம் சேர்த்துச் 
செம்மொழி எனும் தகவுபெற்ற தமிழுக்கு அணிகலன்களாக அகரமுதலி வெளியீடுகள் அமைந்துள்ளன எனில் 
அது மிகையாகாது . 

ஆங்கிலம் தமிழோடு முந்நூறு ஆண்டுகளாகத் தொடர்பு கொண்டுள்ளது . ஆனால் , சமற்கிருதம் 
தமிழோடு மூவாயிரம் ஆண்டுகளாகத் தொடர்பு கொண்டிருந்ததால் ஆங்கிலத்தைவிட அரபியம் , பாரசீகம் 
போன்ற செமித்திய மொழிகளைவிட , சமற்கிருதச் சொல்லாட்சிகள் மிகுதியாகத் தமிழில் புகுந்துள்ளன . 

தமிழ் மலையாம் மறைமலையடிகள் , மொழிஞாயிறு தேவநேயப் பாவாணர் , பாவலரேறு 
பெருஞ்சித்திரனார் போன்ற பெருமக்கள் சமற்கிருதம் உள்ளிட்ட அனைத்து அயற்சொற்களையும் அறவே 
களைந்து என்றுமுள இனித்தமுடைய தனித்தமிழை மீட்டெடுத்தனர் . அவர்கள் மீட்டெடுத்த முயற்சியை 
வெளிப்படுத்துவதாக அமைந்ததே அயற்சொல் மடலம் . 
சொல்வளம் 

தமிழைப்போலச் சொல்வளமுள்ள மொழி உலகத்தில் வேறொன்றுமில்லை..... தமிழ் பழைமையான 
மொழியாயும் , சென்ற மூவாயிரம் ஆண்டுகளாகத் தளர்ச்சியடைந்து வருவதாயும் , வழங்கும் நிலம் வரவரக்குறுகி 
வருவதாயும் , குறுகிய தன்னாட்டிலும் பெருகிய பகையுள்ளதாயும் , தன் மக்களாலும் தள்ளப்படுவதாயும் இக்கால 
நூல்கள் எழுதப்படாததாயும் , அரசியன் மொழியல்லாததாயும் , எத்துணையோ கலைகளும் நூல்களும் 
சொற்களும் இறந்துபட்டும் வழக்கற்றுமுள்ளதாயும் , இது போதுள்ளனவும் வழக்கற்று வருவதாயும்உள்ளது " 

உலகிலுள்ள எம்மொழியிலும் அயற்சொல் கலவாத நிலை இல்லை என்றும் அயற்சொற்களை 
வழங்குவதனால் மொழி வளர்ச்சியடையும் என்றும் சிலர் கூறுகின்றனர் . இதற்கு வரையிகந்து அயற்சொற்களைக் 
கடன் பெற்ற ஆங்கில மொழியை எடுத்துக்காட்டுவர். ஒரு மொழியில் குறிப்பிட்ட பொருளையோ கருத்தையோ 
தெரிவிக்க சொல் இல்லாத நிலையில் அதற்குரிய சொல்லாக்கம் உருப்பெறா நிலையில் அயற்சொல்லைக் கடன் 
வாங்குதல் ஒருவகை . ஆயின் , வழக்கிலுள்ள சொற்களைக் கையாளாமல் அவற்றிற்கு இணையான பிறமொழிச் 
சொற்களைக் கையாள்வது எவ்வகையில் மொழி வளர்ச்சிக்கு உதவும் ? உவகை , களிப்பு , மகிழ்ச்சி என 
இனிமையான சொற்களிருக்க அவற்றிற்கு மாற்றாக ஆனந்தம், சந்தோஷம் , குஷி , ஜாலி என அயற்சொற்களைப் 
பயன்படுத்துவது எங்ஙனம் தமிழ் வளத்தைப் பெருக்கும் ? இவ்வகையில் பெரும் எண்ணிக்கையிலான 
அயற்சொற்கள் , குறிப்பாகச் சமற்கிருதச் சொற்கள் ஒரு பொருட் பன்மொழிகளாகவே தமிழில் 
இடம்பெற்றுள்ளன. எ - டு : சொல் - வார்த்தை , நீர் - ஜலம் , துப்புரவு - சுத்தம் , விலங்கு - பிராணி , கூலம் - தானியம் , 
விண்மீன் - நட்சத்திரம் , சாறு - ரசம் , கையூட்டு - லஞ்சம் , அகவை - வயது , அறம் - தருமம் , இரப்போன் 
பிச்சைக்காரன் , இழப்பு - நஷ்டம் , நலம் - சௌகரியம் . 
வழக்கற்ற சொல் 

வழக்கில் இடம்பெறாத பழைய சொல் எளிதாய்ப் பொருள் உணர்த்துவது இல்லை. ஆகையால் அதற்கு 
ஈடான பிறமொழிச் சொல்லைப் பயன்படுத்துவது எளிதாய் அமையும் என்று குறிப்பிடுவாரும் உளர் . வழக்கற்ற 
சொல் எளிதில் பொருளுணர்த்தாமைக்குரிய கரணியம் அச்சொல்லின் குற்றமன்று. அதனைப் 
பயன்படுத்தாததொன்றே அது எளிதில் பொருளுணர்த்தா நிலைக்குக் கொண்டு செல்லும் , இதனை “ நீண்ட 
காலமாக உறவாடாத மக்கள் அயலாராகத் தோன்றுவது போன்றே நீண்ட காலமாக வழங்காத சொற்களும் 
அருஞ் சொல்லாய்த் தோன்றுகின்றன ” என்று எடுத்துக்காட்டி விளக்கினார் பாவாணர் . 
டபாவாணர், சொல்லாராய்ச்சிக் கட்டுரைகள், தமிழ்மண் பதிப்பகம், 2000 ( முதற்பதிப்பு 1949 ), பக் . 72 


-- 


இந்திய மொழிகளில் பிறசொல் கலவாமல் எழுதவும் பேசவும் வல்ல ஒரே மொழி தமிழ்மொழி . இதனை 
நிலை நாட்டும் உயரிய நோக்கத்தை மொழிஞாயிறு பாவாணர் தம் வாணாட் குறிக்கோளாகக் கொண்டிருந்தார் . 
இலக்கியம் , இலக்கணம் , வரலாறு , உலகியல் , அறிவியல் , கணிதம் , கணியம் போன்ற துறைகளில் முழுமையாகத் 
தமிழாக்கம் செய்யப்படாத சமற்கிருதச் சொற்களின் நிலைப்பு நீடித்தது . குறிப்பாகத் தமிழ் மருத்துவ நூல்கள் , 
ஓரிலக்கம் பாடல்களுக்கு மேற்பட்டவை , சமற்கிருதத்தில் மொழிபெயர்க்கப்பட்டபோது மூலத் தமிழ்ச் சொற்கள் 
உருவறிய முடியாமல் மறைந்து போயின . மருந்துகளின் பெயர்களும் மூலம் இழந்தன . அவற்றையும் மீட்டெடுக்க 
முயன்ற முயற்சியில் ஓரளவு துப்பு துலங்கியிருக்கிறது . அகரமுதலி திருந்திய மடலங்கள் வெளிவரும்போது 
சமற்கிருதமாக உருமாறிய தமிழ்ச் சொற்கள் முழுமையாக மீட்டெடுக்கப்படும் . அதற்கான இடைக்கால ஏற்பாடாக 
முற்றிலும் தமிழாக்கப்படாத மருத்துவச் சொற்களும் சேர்க்கப்பட்டுள்ளன . 
சொற்கடன் 

" திராவிட மூலத்தினின்று முளைத்த சொற்கள் சமற்கிருதத்தில் இடம்பெற்றுள்ளன என்பதைப் 
பல்லாண்டுகளுக்கு முன்பே ஏற்றுக்கொண்டேன் ... ஆங்கில மொழியில் , பிரித்தானியச் சொற்கள் எந்த அளவு 
கலந்துள்ளனவோ அந்த அளவு திரவிடச் சொற்கள் சமற்கிருதத்தில் கலந்துள்ளன . ஆனால் இவ்வுண்மை 
நெடுங்காலமாக உணரப்படவில்லை . எங்கேனும் ஒரு சொல் சமற்கிருத மொழியிலும் தமிழ் மொழியிலும் 
இருந்தால் அதை உடனே சமற்கிருத மூலத்தினின்று உருவானது என்று கருதிவிடுகின்றனர் . பெரும் 
எண்ணிக்கையிலான சமற்கிருதச் சொற்கள் திரவிடமொழிகளில் வழக்கிலுள்ளன . இத்தகைய சொற்களைத் 
தமிழ் , தெலுங்கு அகரமுதலித் தொகுப்பாளர்கள் , சமற்கிருதச் சொற்களாகக் கருதி இயற் சொற்களான 
தம்மொழிச் சொற்களினின்று பிரித்து வழங்கி வந்திருக்கின்றனர். சில இடங்களில் தமிழ் சமற்கிருதத்தினின்று 
கடன் பெற்றதா , சமற்கிருதம் தமிழினின்று கடன் பெற்றதா என்னும் ஐயம் நிலவுகிறது . தமிழ்வாணர்களைப் 
போல் சமற்கிருதவாணர்கள் எப்போதும் பிரித்துக் காட்டவில்லை . யாரேனும் ஓர் ஆசிரியர் தாம் வாழும் உள்ளூர் 
அல்லது வட்டார மொழிச் சொற்களைப் பயன்படுத்திவிட்டால் ( யாப்பமைதிக்காகவும் அல்லது வேறு 
கரணியங்களுக்காகவும் சமற்கிருதம் பேச்சு மொழி என்ற தகுதியை இழந்தபின் அவ்வாறானவை அருகிய 
வழக்காக இருப்பது இயல்பு ), அவற்றைத் தவறாது சமற்கிருதச் சொற்கள் என்று குறிப்பிட்டு விடுகின்றனர் 


மொழிக் கடன் பெறுவது தேவை கருதிப் பெறுவது பெருமை கருதிப் பெறுவது என இருவகைப்படும் . 
தமிழில் கடன் கொள்ளப்பட்ட வடசொற்களுள் பெரும்பான்மையானவை பெருமை கருதிப் பெற்றவை என்பது 
குறிப்பிடத்தக்கது. 

இந்நிலையில் தமிழ் அகரமுதலிகள் பெரும் எண்ணிக்கையிலான சொற்களை வட சொற்கள் எனக் 
காட்டியுள்ளன . அவற்றுள் பெரும்பான்மையானவை மக்கள் வழக்கில் இடம்பெறாதன . இலக்கியங்களில் 
இடம்பெற்ற வடசொற்களல்லாமல் வழக்கில் உள்ளனவாகப் பல வடசொற்களை அகரமுதலிகள் காட்டுகின்றன . 
அவற்றுள்ளும் பல பெரும்பான்மையோரால் கேள்விப்படாத சொற்கள் . இவை போன்றனவல்லாமல் சென்ற 
நூற்றாண்டில் விளைந்த தமிழுணர்வின் கரணியமாகத் தமிழில் கலந்த வடசொற்கள் பல வழக்கு வீழ்ந்து 
வருகின்றன. எ - டு : அபேட்சகர் - வேட்பாளர் . 


1 I have long felt persuaded that some words of Dravidian origin has found their way into Sanskrit vocabularies .... There is 
probably almost large a proportion of Dravidian words in Sanskrit , as of British words in English; but this probability has 
generally remained unnoticed : and wherever any word was found to be the common property of the Sanskrit and any of the 
Dravidian tongues, it was at once assumed to be a Sanskrit derivatives. Doubtless , the number of Sanskrit derivatives. 
properly so called, which have been introduced into the Dravidian Languages , is very great, but those words are almost 
always recognised and admitted to be derivatives by Tamil and Telugu lexicographers ," and carefully distinguished from 
national or native Dravidian words . In a few cases , as might be expected , but in a few cases only , some doubt exists 
whether a particular word was borrowed by the Sanskrit from the Tamil, or by the Tamil from the Sanskrit . Sanskrit 
lexicographers and grammarians were not always so discrimate as their Dravidian brethern : and if any writer had happened 
to make use of a local or provincial word , that is , a word belonging to the vernacular of the district in which he resided ( and 
it was natural that such words showed occasionally be used , for variety of metre or some other cause , especially after 
Sanskrit has caused to be a spoken tongue ) every such word , provided only it were found written in Sanskrit charactors 
was forthwith set down with vocabularies as Sanskrit. - Caldweli, Robert, A Camparative Grammar of the Dravidian or 
South Indian Family of Languages , AES 1987 , ( First Published 1913 ) P.566 . 


-1li 


தமிழ்ச்சொல் வட பாடைக்கட் செல்லாமையாலும் வடசொல் எல்லாத் தேயத்திற்கும் 
பொதுவாகலானும் , இவை வட சொல்லாக ஈண்டு வழங்கப்பட்டன வெனல் வேண்டும் ” (சேனாவரையர் ) என்றாற் 
போன்று தமிழன்றி வடமொழி ஒரு போதும் கடன் பெறாது என்னும் பிழைக் கருத்து , பன்னூறு ஆண்டுகளாக 
நிலவி வந்துள்ளதன் விளைவாகப் பல தூய தென் சொற்கள் வடசொற்களாகக் கொள்ளப்பட்டு வந்துள்ளன . 
தமிழில் திசைச்சொல் அயற்சொல் வேறுபாடுகள் 

வேற்று மொழித் தாக்கமில்லாத தாய்மொழியிலுள்ள மரபார்ந்த சொற்கள் இயற்சொற்கள் எனப்படும் . 
இவற்றை மரபிலக்கணத்தார் பெயர் வினை இடை உரி என நால்வகைப்படுத்துவர். 

பேச்சு வழக்கிலும் எழுத்து வழக்கிலுமுள்ள இயற்சொற்கள் பண்டுதொட்டே செய்யுள் வழக்கில் ஒரு 
பொருள் குறித்த பல சொல்லாகவும் பல பொருள் குறித்த ஒரு சொல்லாகவும் திரிபுற்றவற்றைத் தனியாகப் 
பிரித்துத் திரிசொல் என்றும் நெடிய வரலாற்றுக் காலத்தில் மக்கள் வழக்கில் வட்டார வழக்காகத் 
திரிபுற்றனவற்றைத் திசைச்சொல் என்றும் வகைப்படுத்தினர் . இவையல்லாமல் பிற குடும்ப மொழிச் சொற்களும் 
தாய்மொழியில் கலப்பதுண்டு . அவ்வகையில் தமிழ்நாட்டுக்கு முப்புறமும் கடல் எல்லையாக இருத்தலின் 
வடதிசை வாயிலாக மட்டும் பிற குடும்ப மொழிச் சொற்கள் தமிழில் புக வாய்ப்புண்டாதலின் தொல்காப்பியர் 
தமிழில் புகத்தக்க பிற குடும்ப மொழிச் சொற்களுக்கு வடசொல் எனப் பொதுவாகப் பெயரிட்டார் . இயற்சொல், 
திரிசொல் , திசைச் சொல் , வடசொல் எனச் சொற்களை நால்வகைப்படுத்தினார் . 

இக்காலத்தில் பிறமொழிச் சொற்கள் நிலவழியாகவும் கடல் வழியாகவும் எல்லாத் திசைகளிலிருந்தும் 
வருதலால் வடசொல் என்பதைத் தவிர்த்து அயற்சொல் என வகைப்படுத்த வேண்டியுள்ளதால் 
வடமொழியுள்ளிட்ட பிற மொழிக் கடன் சொற்கள் அடங்கிய இத்தொகுதிக்கு அயற்சொல் மடலம் எனப் பெயரிட 
நேர்ந்தது . 

தமிழின ( திரவிட ) மொழிகள் தமிழின் கிளை மொழிகளாகக் கிளைத்து வளர்ந்தவை . அச்சொற்கள் 
தமிழுக்குத் திசைச் சொற்களாக இருத்தலின் அவை தமிழ்ச் சொற்களாகவே கருதப்பட்டுத் தமிழ்ச் சொல் 
வளத்தில் சேர்க்கப்பட்டுள்ளன . தமிழில் வழக்கிறந்து திராவிடமொழி வழக்கில் உள்ளதைத் தமிழ்ச்சொல்லென்று 
கொள்வதற்கு எவ்வகைத் தயக்கமும் இல்லை . 

வடதமிழ் எனும் பிராகிருதத்தில் வழங்கிய தமிழ்ச்சொற்களுள் பல ஒருசார் பிறழ்ந்த 
ஒலிப்புடையனவாயினும் பிறமொழி எழுத்தாலன்றித் தமிழ் எழுத்தால் எழுதிக் காட்டத்தக்கனவும் திசைச் 
சொல்லாகவே ஏற்று தமிழ்ச் சொல் வளத்தில் சேர்க்கப்பட்டுள்ளன . 

தமிழிலிருந்து பிராகிருதத்தின் வாயிலாக வடமொழிக்குச் சென்று மீண்டும் பிராகிருதத்தின் 
வாயிலாகத் தமிழுக்கு வந்த சொற்களும் , தமிழிலிருந்து வடமொழிக்குச் சென்று வடமொழி ஒலிப்பை 
ஏற்றுக்கொண்ட தமிழ்ச் சொற்களும் அயற்சொற்களாகவே கருதப்பட்டு அயற்சொன் மடலத்தில் 
சேர்க்கப்பட்டுள்ளன . 

பிராகிருதம் ஒரு காலத்தில் தமிழின் கிளைமொழியாக வடநாட்டில் பேசப்பட்டது . இதனை வடதமிழ் 
என்றனர் . அக்காலத்திய சொல்லாட்சிகளில் தமிழ்மரபிலிருந்து திரிந்தனவற்றை மட்டும் திசைச்சொல்லாக 
ஏற்றுள்ளோம் . பிராகிருதத்திலிருந்து பிறந்த வடநாட்டு மொழிகளில் சமற்கிருதக் கலப்பு மிகுந்த பிறகு 
உருமாறிய வடபுல மொழிச் சொற்களில் பன்மடிபுத் திரிபுற்ற வடதமிழ்ச் சொற்கள் அயற்சொற்களாக 
வகைப்படுத்தப்பட்டுள்ளன . 

இயற்சொல் திரிசொல் திசைச்சொல் எனும் மூன்று நிலைகளில் ஊடாடும் சொற்கள் மட்டும் தமிழ்ச் 
சொற்கள் . திசைச் சொல் வரம்பைக் கடந்தன அனைத்தும் உலகப் பிறமொழிச் சொல் வகை சார்ந்த 
அயற்சொற்கள் . இவை வேற்றுக்குடும்ப மொழிச் சொற்கள் . இயற்சொல் திரிசொல் திசைச்சொல் எனும் 
மூவகையும் தமிழுக்குத் தன் குடும்ப மொழிச் சொற்கள் . வேற்றுக்குடும்ப அயற்சொற்களுக்குத் தேவை கருதி 
தமிழில் கலைச் சொல் படைத்துக் கொள்வது கடன் சொற்களின் பெருக்கத்தைக் கட்டுப்படுத்தும். இவ்வகைக் 
கலைச் சொற்களும் அகரமுதலியில் இடம்பெற்றுள்ளன. 


-iv 


} 


“ இயற்சொல் திரிசொல் திசைச்சொல் வடசொல்லென்று 

அனைத்தே செய்யுள் ஈட்டச் சொல்லே ” ( தொல்.சொல் .397 ) என்று நான்கு வகைச் சொற்களைப் பற்றித் 
தொல்காப்பியம் குறிப்பிடுகிறது . 

" தொல்காப்பியர் காலத்தில் தமிழ்ச் சொற்கள் இலக்கண முறையிற் போன்றே சொற்பிறப்பியல் 
முறையில் நான்காக வகுக்கப்பட்டன . முதலாவது தன்சொல் அயற்சொல் என்கிற முறையில் தென்சொல் 
வடசொல் என்ற பாகுபாடும் , பின்பு தன் சொற்குள் செந்தமிழ் கொடுந்தமிழ் என்கிற முறையில் நாட்டுச் சொல் 
திசைச் சொல் என்ற பாகுபாடும் , பின்பு நாட்டுச் சொற்கள் இயல்பும் திரிபும் பற்றி இயற்சொல் திரிசொல் என்ற 
பாகுபாடும் தோன்ற இயற்சொல் திரிசொல் திசைச்சொல் வடசொல் என நான் கமைந்தன. 

தெலுங்கு கன்னடம் முதலிய திராவிட மொழிகள் முற்காலத்தில் கொடுந்தமிழா யிருந்தமையின் , 
அவற்றின் சொற்கள் திசைச்சொற்கள் எனப்பட்டன . இன்று அம்மொழிகள் ஆரியக் கலப்பால் வேற்றுமொழியாய் 
வழங்குகின்றமையான் , வேற்றுமொழிச் சொற்களையெல்லாம் திசைச் சொல்லெனக் கூறுவது தவறாம் . 
முற்காலத்தில் திசைச் சொல்லாகக் காட்டப்பட்ட கொடுந்தமிழ்ச் சொற்களே இன்றுந் திசைச் சொல்லாகும் . 

வடமொழி யொன்றே முற்காலத்து வழங்கிய அயன்மொழி . அதனால் , அதன் சொல் அம்மொழிப் 
பெயராலேயே வடசொல் லெனப்பட்டது . அதுபோல் இதுபோது தமிழில் வழங்கும் பிறமொழிச் சொற்களும் 
ஆங்கிலச் சொல் போர்த்துக்கீசியச் சொல் என அவ்வம் மொழிப் பெயராலேயே அழைக்கப்படல் வேண்டும் ”. 
எழுத்துக்கடன் 

பொதுவாகப் பெயர்ச்சொற்களையே ஒரு மொழி கடனாகப் பெறும் . இதை " வட்சொல்லுள்ளும் 
பெயரல்லது செய்யுட் குரியவாய் வாரா " (சேனாவரையர் ) என்று உரையாசிரியர் காலத்திலேயே 
குறிப்பிட்டுள்ளது கவனிக்கத் தக்கது . 

ஒருமொழி பிறமொழிகளிலிருந்து சொற்களைக் கடன் பெறலாம் . ஆனால் பிறமொழிக்குரிய எழுத்துகள் 
அல்லது எழுத்தொலிப்புகளைக் கடன்பெற்ற மொழிகள் வேற்று மொழிகளாகத் திரிந்து விடுகின்றன. உலகில் 
மொழிகள் பலவாகப் பெருகுவதும் சிறுபான்மை மொழிகள் மறைவதும் பிறமொழி எழுத்தொலிப்புகளைக் கடன் 
வாங்கியபின் சின்னஞ்சிறு கிளைமொழிகளாகவும் , வட்டார வழக்கு மொழிகளாகவும் தேய்ந்து போவதால்தான் 
எனக் கண்டறியப்பட்டுள்ளது . 

தமிழ் உலகமுதல் செம்மொழி எனும் தகுதியுடன் இலக்கிய இலக்கண வளம் கொண்டது . பல்லாயிரக் 
கணக்கான ஆண்டுகளைக் கடந்தும் செம்மை இழவாத நிலை தன் எழுத்தொலிப்புகளைப் பிறமொழி 
எழுத்தொலிப்புத் தாக்குதல்களிலிருந்து காத்துக் கொண்டதால்தான் என்பதை மொழியாராய்ச்சி அறிஞர்கள் 
கண்டறிந்துள்ளனர் . இந்நிலைப்பாட்டை வலியுறுத்துவதற்கென்றே தொல்காப்பியம் வடதிசையிலிருந்து வரும் 
கடன் சொற்களைத் தமிழ் உள்வாங்கிக் கொண்டாலும் அவற்றைப் பிறமொழி எழுத்தொலிப்பு நீக்கி முற்றிலும் 
தமிழ் எழுத்தொலிப்புகளிலேயே எழுதவேண்டும் என்கிறது 

“ வடசொற் கிளவி வடவெழுத் தொரீஇ 
எழுத்தொடு புணர்ந்த சொல்லாகுமே ” ( தொல்.சொல் .401 ) 

தமிழில் பிறமொழி எழுத்துகள் புகலாகாது என்பதற்காகத் தமிழ் எழுத்துக் காப்புப் போராளிகள் 
பழந்தமிழர் வரலாறு நெடுக வாழ்ந்துள்ளனர் எனத் தெரிகிறது . 
வடமொழியில் தற்சமம் - தற்பவும் என்பன இலக்கண மரபு இகந்தவை 

ஒரு மொழியில் தன்சொல் என்றும் கடனாகப் பெறப்பட்ட அயற்சொல் என்றும் இரண்டு வகைப்பாடே 
காணப்படும் . இரண்டு மொழிகளுக்கும் பொதுவான சொல் என்று எதுவும் எக்காலத்திலும் இருந்ததில்லை . 
சொற்பிறப்பு ஆராய்ச்சி இந்த உண்மையை வெளிப்படுத்திக் காட்டிவிடும் . 


1 பாவாணர் , தொல்காப்பியம் சொல்லிலக்கணம் , சேனாவரையருரை , கழகம் , நூற்பா அடிக்குறிப்பு 


ஆதலின் வடமொழிக்கும் பிற இந்திய மொழிகளுக்கும் பொதுவான சொல் எனப்பொருள்படும் தற்சமம் 
என்னும் இலக்கண வகைப்பாடு மொழியியல் மற்றும் மரபிலக்கண நோக்கில் முற்றிலும் பொருளற்ற 
வறுஞ்சொல்லாகும். அதிலிருந்து பிறந்தது என வட மொழியாளர் கணிக்கும் தற்பவம் என்பதும் சொற்பிறப்பு 
மூலம் சரியாகக் கணிக்கப்பட்டது என்று சொல்ல முடியாது . இத்தகைய வகைப்பாடுகளை வடமொழிக்கென்றே 
இலக்கண நூல்கள் ஏற்படுத்தின . அவை இந்திய மொழிகளுக்குத் தேவையில்லை . தொல்காப்பியர் இத்தகைய 
இலக்கண வகைப்பாட்டைக் குறிப்பிடவில்லை. பிராகிருத பாலிமொழிகளில் பயிற்சி மிக்க உரையாசிரியர்கள் 
தேவையில்லாமல் நன்னூல் இலக்கணத்தில் இவற்றைப் புகுத்தினர். 

தற்சமம் என்பதற்கு நன்னூல் ( 146 , உரை ) உரையாசிரியர் , " ஆரியத்திற்கும் தமிழிற்கும் 
பொதுவெழுத்தாலாகி விகாரமின்றித் தமிழில் வந்து வழங்கும் வடமொழிச்சொல் ” என விளக்கம் தந்துள்ளார் . 
சொல்லின் வரலாறு என்பது பொருளின் வரலாறு . அது எழுத்தின் வரலாறு ஆகாது என்பது அவருக்குப் 
புலப்படவில்லை . கமலம் , குங்குமம் என்பன நட்டாசியாவில் ஆரியரால் கண்டறியப் பட்டவை அல்ல . எனவே 
இவை சமற்கிருதம் எனும் வடமொழிக்கு உரியனவல்ல என அவரால் கணித்தறிய இயலவில்லை . இவை திரவிட 
மொழிக்குரிய சொற்கள் . வடமொழி கடன் கொண்டதால் சில அடிப்படைத் திரிபுற்று அதே வடிவில் இந்திய 
மொழிகளிலும் வழக்கூன்றியுள்ளன . 

மணி என்பதைத் தற்சமம் என உரையாசிரியர் குறித்தனர் . ஆனால் மொழிஞாயிறு பாவாணர் அதன் 
வேர்ச்சொல்லை ஆராய்ந்து நால்வகை வேரடிப் பொருள்களில் அது விரிந்திருப்பதைப் பின்வருமாறு விளக்கிக் 
காட்டி மணி என்பது முற்றிலும் தமிழ் என்று நிறுவியிருக்கிறார் . 
1. மணி = சிறியது 

எ - டு : மணிக்காடை , மணிக்குடல் 
2. மணி = வட்டமானது 

எ - டு : மணியோசை , நாழிமணி 
உருண்டது , குண்டு எ - டு : மணிவலை , குன்றிமணி 

உருண்டு திரண்டது எ - டு : நென்மணி , மணிச்சம்பா 
3. மணி = கரியது 

எ - டு : மணிமிடற்றோன் 
நீலமானது 

எ - டு : மணிவண்ணன் , மணிமலர் 
4. மணி= ஒளிபெறக் கழுவியது எ - டு : மணிமாலை 


அழகானது 


எ - டு : மணிவாசல் 


தற்பவம் என்பதற்கு நன்னூல் உரையாசிரியர் " ஆரியத்திற்கேயுரிய சிறப்பெழுத்தாலும் , பொதுவும் 
சிறப்புமாகிய ஈரெழுத்தாலும் முடிந்திருக்கிற ஆரிய மொழிகளாகத் திரிதல் முதலிய விகாரம் பெற்றுத் தமிழில் 
வந்து வழங்கும் போது பெறும் பெயர் " ( நன் .146 , உரை ) எனக் குறித்திருக்கிறார் . 

எ.டு புட்பம் எனும் சொல் தற்பவம் எனப்படுகிறது . தமிழ் பூ எனும் சொல் வட மொழியில் pushpa 
எனப்படும் . இது மீண்டும் தமிழில் வந்து வழங்கும்போது புட்பம் எனத் திரிபடைகிறது . 

தமிழிலிருந்து பூ - புஷ்பம் எனத் திரிந்ததை வடமொழி இலக்கண ஆசிரியர்கள் கண்டுகொள்ளாமல் 
விட்டுவிட்டது ஏன் என்று எவரும் வினாத் தொடுக்கவில்லை. வடமொழி பிறமொழிகளிடமிருந்து கடன் பெற்ற 
சொற்களை வெளியில் தெரியாமல் மறைத்துத் தன் சொற்களாகக் காட்டிக் கொள்வதற்குச் செய்த முயற்சியே 
தற்பவம் என்னும் செயற்கையான இலக்கண வகைப்பாடாக மாறியிருக்கிறது . ஒருசொல் எம்மொழிக்கு உரியது 
எனச் சரியாகக் கணிக்கும் சொற்பிறப்பு நெறிமுறை ( Principles of Etymology ) ஆரியர்க்கும் குறிப்பாக பாணினி 
உள்ளிட்ட வடமொழியாளர்க்கும் தெரிந்திருக்க வாய்ப்பில்லை . இதனால் தோன்றிய தற்சமம் தற்பவம் என்னும் 


• 1 


வகைப்பாடுகள் பொய்யானவை . இலக்கண மரபுகளுக்கு மாறானவை . இவற்றைத் தமிழிலக்கண நூல்களில் 
ஆள வேண்டியதில்லை . 

இருமொழிகளுக்கும் பொதுவான சொல் என்றோ இருமொழி எழுத்துகளுக்கும் பொதுவான ஒலிப்பு 
என்றோ வகைப்படுத்துவது முறையன்று . அத்தகு சொற்கள் முறையாக எம்மொழிக்குரிய சொல் என்பதை 
சொற்பிறப்பு வாயிலாக அயற்சொன் மடலம் நிறுவிக் காட்டவல்லது . 

மேலும் அயற்சொற்களுக்கு இணையான தமிழ்ச்சொல் தருதல் , பொருள்வரையறை, மரபார்ந்த 
விளக்கம் தருதல் , பிற அகரமுதலித் தவறுகள் திருத்துதல் ஆகியனவும் இடம்பெறும் . 

வடமொழிச் சொற்களும் பிறமொழிச் சொற்களுமாக அயன்மொழிச் சொற்கள் தமிழில் புகும்போது 
எத்தகைய எழுத்துத் திரிபு பெறும் என்பதைத் தமிழிலக்கணச் சான்றோர் வகைப்படுத்தியுள்ளனர் . அவற்றை 
19 ஆம் நூற்றாண்டில் மணிப்பவள நடைதோன்றும் வரை தமிழ்ப் புலவர்கள் மட்டுமன்றி கிறித்தவ முகமதியப் 
புலவர்களும் பின்பற்றியுள்ளனர். உரைநடையிலும் செய்யுளிலும் அயன்மொழிச் சொற்கள் தமிழாக்கப்படும் பாங்கு 
கீழே தரப்பட்டுள்ளன . 


பிறமொழிச் சொற்கள் தமிழில் திரியும் பாங்குகள் 
1. வடசொற்களின் இடையில் உள்ள த் , ஸ் , ல் என்பன தமிழ் வடிவம் பெறும் போது றகர மெய்யாகத் 
திரியும் . 
உத்சவம் - உற்சவம் 
பஸ்பம் - பற்பம் 

கல்பம் - கற்பம் 
2. டகர முதல் பிறமொழிச் சொற்கள் தகர முதலாகிய தமிழ்ச் சொற்களாகத் திரியும் . 

டமருகம் - தமருகம் 

டொப்பி - தொப்பி 
3 , டகர முதல் இகர முன்னெழுத்து பெறும். 

டம்பம் - இடம்பம் 
4. ஆகார ஈற்றுப் பெயர் ஐகார ஈறாகும் . 

பிக்ஷா - பிச்சை 

தீக்ஷா - தீட்சை 
5. ர , ல முன்னெழுத்துச் சொல்லுக்கு முன் இ கர துணைமுன்னெழுத்து சேரும் . 

ராமன் - இராமன் 
லாபம் 

இலாபம் 
6. ஷ - டகரமாகத் திரியும் (இடையில் ) 

விபீஷணன் விபீடணன் 

புஷ்பம் - புட்பம் 
7. ஸ , ஷ மொழி முதலில் சகரமாகத் திரியும். 

ஸரஸ்வதி - சரசுவதி 
ஷங்கர் - சங்கர் 


-VII 


8.க்ஷ- மொழி முதலில் ச வாகத் திரியும். 

க்ஷேமம் - சேமம் 
9. க்ர , ப்ர எனத் தொடங்கும் வடசொற்கள் முன்னெழுத்தோடு இகர உயிர்த்துணை பெறும் . 

ப்ரகதி - பிருகதி 

க்ரந்தம் - கிரந்தம் 
10. வல்லின மெய்யீறுகள் உகரத் துணையீறு பெறும் . 

தத் - தத்து 

சத் - சத்து 
11. ஐ - சகரமாகும் . 

ஜோதி - சோதி 
பங்கஜம் - பங்கசம் 

சரோஜா- சரோசா 
12. ஸ்வ எனும் கூட்டெழுத்து சு , சி , சொ எனவாகும் . 
ஸ்வாமி 

- சுவாமி 
ஸ்நேகம் - சினேகம் 
ஸ்வதேசி - சுதேசி 
ஸ்வர்க்கம் - சொர்க்கம் 
ஈஸ்வர் 

- ஈசுரன் 
13. ஸ்த- த்த ஆகும் (தனிக்குறில் சார்ந்தவை ). 

புஸ்தகம்- புத்தகம் 
14. ஸ் முன் ககரம் வருமாயின் ‘ ஸ் றகர மெய்யெழுத்தாகும். 

பாஸ்கரன் - பாற்கரன் 
15. ஹ வரிசையிலுள்ள மொழிமுதலான வடமொழிச் சொற்கள் மெய்கெட்டு அத்துடன் பொருந்திய 
உயிரெழுத்து மட்டும் ஒலிக்கும் . 

ஹிமாலாயா இமாலயம் 
ஹோமம் 

- ஓமம் 
ஹேது 

ஏது 
16. வடசொற்களில் இடையில் வரும் ஹ எழுத்து ககரமாகத் திரியும் . ரகர லகரத்தில் தொடங்குவதாயின் 
இகர உகர முன் எழுத்துகளைப் பெறும் . 
ரோஹிணி 

உரோகிணி 
17. க்ஷ மொழி முதலில் க , ச எனத் திரியும் . 

க்ஷணம் - சணம் , கணம் 
க்ஷேமம் - சேமம் 


- 


-yili . 


18. க்ஷ மொழி இடையிலும் ஈற்றிலும் க்க -ட்ச - ச்ச எனத் திரியும் 

லஷ்மி - இலக்குமி 
தீக்ஷ 

- தீட்சை , தீக்கை 
பக்ஷணம் - பட்சணம் 

அக்ஷரம் அச்சரம் , அக்கரம் 
19. க்த , ப்த என வரும் கூட்டெழுத்துகள் உடனிலை மெய் மயக்கங்களாகும் . 

சக்தி - சத்தி 

சப்தம் - சத்தம் 
20.0 ( ba ) - மொழி முதல் - ப் ( pa ) மொழி முதலாக ஒலிக்கும். 


பாவன -பாவனை 


21. சொல்லிடையில் வரும் ப- வ ஆகும் . 


பாபம் 


- பாவம் 


22. ந - ன ஆகும். 

ஐநகன் சனகன் 
23. யகர முதலெழுத்துகள் ஒலித் துணை முன் உயிர் பெறும் அல்லது யகரமெய் கெடும் . 

யந்திரம் - இயந்திரம் (எந்திரம் ) 
யக்ஷன் - இயக்கன் 
யூகி - ஊகி 
யூகம் - ஊகம் 

யோகம் - ஓகம் 
24. குறில் கீழ் ஒற்றாகும் ரகர மெய்யெழுத்து இகர அல்லது உகரத் துணையெழுத்து பெற்று உயிர் 
மெய்யாகும் . 

தருமம் 
துர்யோதனன் - துரியோதனன் 
25. ர்ண , ர் என்ற கூட்டெழுத்து தமிழில் ன் மெல்லின மெய் இரட்டிப்பாகும் . 

கர்ணன் - கன்னன் 

துர்நிமித்தம் - துன்னிமித்தம் 
26. ஈகார ஈற்றுப் பெயர் இகர ஈறாகக் குறுகும் . 
நதி 

- நதி 


தர்மம் 


27. ண்ய , வ , த்ம , வ்ய , ம்ச என்பவை மெய் இரட்டித்து முன்னெழுத்தோடு உயிர் எழுத்து இணைந்து 

ஒலிக்கும் . 
பக்வம் - பக்குவம் 
புண்யம் - புண்ணியம் 
பத்மம் - பதுமம் 

காவியம் 


காவ்ய 


வம்ச 


- வமிசம் 


.ix 


28. உப எனும் வடமொழி முன்னொட்டு தமிழ்ச் சொல்லாகும் போது பகரம் வகரமாகி உயிர் முதலாகவோ, 
வகரம் பெற்ற உயிர்மெய் முதலாகவோ மாறும். 

உபாத்தியாயன் உவாத்தியாயன் - வாத்தியான் 
29. வடசொல்லிடையில் க்ன எனும் கூட்டெழுத்தில் ககரம் இரட்டிக்கும் . 

அக்னி - அக்கினி 
30. வடசொல்லினிடையில் வரும் ஸ்வ எனும் கூட்டெழுத்து சு அல்லது ச்சு எனத் திரியும் . 
அஸ்வனி 

அசுவினி 
அஸ்வினித்தேவர் - அச்சுவினித்தேவர் 
வடசொல் , தமிழ்ச்சொல் 

பொதுவாகப் பிறமொழி எழுத்தொலிப்பு அல்லது பிற மொழிக்கே உரிய எழுத்துள்ள சொல்லை 
அயற்சொல் என்று எளிதில் கண்டுபிடித்து விடலாம் . இருமொழிகளுக்கும் பொதுவான எழுத்துகளால் 
எழுதத்தக்க சொல் ஒலிப்பிலும் பொருளிலும் ஒத்திருந்தால் எம்மொழியிலிருந்து எம்மொழிக்குச் 
சென்றது எனக் கண்டுபிடித்தல் ஒரு புதிராகவே இருந்தது . கமலம் என்ற சொல் சமற்கிருதம் தமிழ் 
இரண்டிலும் ஒன்று போல் ஒலிக்கும் பொருள் கொண்டுள்ளது . இரு மொழியாளரும் தம்சொல் என 
உரிமை கொண்டாடும் சூழலுக்கு இது இடந்தருகிறது . 
1 ) இத்தகு சூழல்களில் சொற்பிறப்பு ஆராய்ச்சி ஒன்றே குறிப்பிட்ட சொல் எந்த மொழியில் இயல்பாகத் 
தோன்றியது என்பதையும் வேறெந்த மொழிகளில் கடன் சொல்லாக ஊடாடியது என்பதையும் அறிய 
உதவும் . 
2 ) கடன் கொண்ட மொழி தான் பெற்ற சொல்லின் பாங்கைத் தன் மொழிப் பாங்குக்கு ஏற்ற 
சொற்கட்டமைப்பாக மாற்றிக் கொள்ளும் . சொற் கட்டமைப்பு மாற்றத்தைக் கண்டறிவதன் வாயிலாக 
அச்சொல் எம்மொழியிலிருந்து எம்மொழிக்குச் சென்றது எனக் கண்டறிய முடியும் . 
தமிழ் . மாலை > சமற் . மாலா . 

ஐகார ஈற்றுத் தமிழ்ச் சொற்களைச் சமற்கிருதம் ஆ கார ஈறாக மாற்றிக் கொள்வதாலும் பூவிட்டுப் 
பூசை செய்யும் வழக்கம் திரவிடருடையது என்பதாலும் மாலை என்னும் தமிழ்ச் சொல் மாலா என்னும் 
வடிவில் சமற்கிருதத்தில் கடன் கொள்ளப்பட்டிருப்பது தெளிவாகிறது . 
3 ) தமிழ் வேரடியும் சமற்கிருத ஈறும் கொண்ட சொல் பிராகிருதப் பேச்சு மொழியில் இடம்பெற்று மீண்டும் 
தமிழுக்கு வரின் அது வேரளவில் தென் சொல்லாயினும் அந்த வடிவம் வடநாட்டில் திரிபுற்றதால் 
தமிழுக்குத் தன் சொல்லன்று என்றாலும் பிராகிருதம் வடதமிழ் எனப்பட்டதால் திசைச்சொல்லாகத் 
தமிழில் வழங்கத்தக்கதாயிற்று . ஆதி எனும் சொல் இதற்குத் தக்க சான்றாகும். 


வடசொல் தென்சொல் வேறுபாடுகள் - கண்டறியும் முறை 


பழைய உரையாசிரியர்களும் மொழியியல் நுட்பங்களை அறியாதவர்களும் வடமொழி 
தவமொழியாதலின் அதன்கண் பிறமொழிச் சொல் புகாததெனவும் வடமொழிச்சொற்கள் பிறமொழிக்குப் 
பொதுவாகலின் எம்மொழிக்கும் வடமொழிச்சொல் செல்லும் எனவும் தவறான கருத்து கொண்டிருந்தனர் . 


இங்கிலாந்து நாட்டு வடமொழிப் பேராசிரியரும் திராவிட மொழியியல் வல்லுநருமாகிய பேராசிரியர் 
பரோ அவர்களும் , கன்னட ஆங்கில அகரமுதலி தொகுத்த பேராசிரியர் கிட்டலும் , ஒரு சொல் வட 
மொழிக்கே உரிய சொல்லா அல்லது வடமொழி பிற மொழிகளிடம் பெற்ற கடன் சொல்லா என்பதைக் 
கண்டறியும் வழிமுறைகளைத் தெளிவாக்கினர் . அதன் விளைவாக வடமொழியில் கடன் கொள்ளப்பட்ட 


சொற்களையும் இருக்கு வேதத்தில் உள்ள பழந்திரவிடம் எனும் தமிழ்ச் சொற்களையும் பட்டியலிட்டுக் 
காட்டினர் . மொழிஞாயிறு பாவாணர் மேலும் பன்னூற்றுக்கணக்கான தமிழ்ச்சொற்கள் வடமொழியில் கடன் 
கொள்ளப்பட்டிருப்பதைத் தம் ஆய்வு நூல்களில் வெளிப்படுத்தினார் . அவருடைய வடமொழி வரலாறு 
இதற்குத் தக்க சான்றாகும் . 


பேராசிரியர் பரோ குறிப்பிட்ட அடிப்படை வேறுபாட்டுக் காரணங்கள் அனைவரும் நினைவிற் 
கொள்ளத்தக்கன . 
1. ஒருசொல் சமற்கிருதம் எனும் வடமொழிக்கே உரியதாயின் அச்சொல் அதன் இனமொழிகளாகிய 
செருமானியம் , கிரேக்கம் , இலத்தீனம் போன்ற மேலையாரிய மொழிகளில் இனச்சொல்லாகக் காணப்பட 
வேண்டும் . இல்லையாயின் அது கடன் சொல்லாகக் கருதப்படும் . 
2. ஒரு சொல்லின் வேர்ச்சொல்லும் அதன் எண்ணிறந்த தாய்மொழிச் சொல்லாட்சிகளும் அச்சொல் 
எம்மொழிக்குரியது எனக்காட்டும் . வேர்ச்சொல் இல்லாது பரந்துபட்ட சொல்வளர் நிலைகளும் 
இல்லாமல் ஓரிரு இடங்களில் மட்டும் பயின்றிருந்தால் அது கடன் சொல்லாகக் கருதப்படும். 
3. அம்மண்ணுக்கே உரிய நிலைத்திணை இயங்குதிணைப் பொருள்களும் , உயிரிபயிரிகளின் பெயர்களும் 
பண்பாட்டுக் குமுகாய வரலாற்றுப் பின்னணிச் சொற்களும் எந்தத்தாய் மொழிக்குரிய சொல் இது 
என்பதைக் காட்டிவிடும் . 
எ - டு . முத்து , பவளம் போன்ற கடல்படுபொருள்கள் நட்டாசியாவிலிருந்து வந்த ஆரியர்க்குத் 
தெரியாதவை . எனவே இவற்றை வடமொழி முக்தா, ப்ரவள் என உருமாற்றிக் கடன் கொண்டுள்ளது . 

பேராசிரியர் பரோ ஐநூற்றுக்கும் மேற்பட்ட சொற்களையும் கிட்டல் நானூற்றுக்கும் மேற்பட்ட 
சொற்களையும் குறிப்பிட்டு இவை திரவிட மொழிகளிலிருந்து சமற்கிருதத்துக்குச் சென்றுள்ளன என 
எடுத்துக் காட்டினர் . மொழிஞாயிறு பாவாணர் வடமொழியில் 40 % சொற்கள் தமிழிலிருந்து கடன் 
கொள்ளப்பட்டுள்ளன என எடுத்துக்காட்டினார். 

வேதமொழி பேச்சு மொழியாக இருந்தது . ஈரானிய ஆரியர் கி.மு .16 ஆம் நூற்றாண்டிலும் இருக்குவேத 
ஆரியர் கி.மு. 13 ஆம் நூற்றாண்டிலும் வடமேற்கு இந்தியாவில் திரவிட மக்களோடு கலந்தனர் . கி.மு .19 ஆம் 
நூற்றாண்டில் இயற்கைச் சீற்றத்தால் அழிந்துபோன சிந்துவெளி தமிழர் நாகரிகக் காலத்துக்கும் 
ஆரியர்க்கும் எவ்வகைத் தொடர்பும் இல்லை . இருக்குவேதப் பாடல்கள் வேள்விக்குப் பயன்பட்ட கி.மு .1200 
முதல் கி.மு. 800 கால வரம்பில் வடமொழி மந்திரமொழியாக மட்டும் பயன்பட்டு பேச்சுவழக்கு இழந்ததால் 
உள்நாட்டுத் திரிபு மொழிகளாகிய பிராகிருத பாலி மொழிகளை ஆரியர் தம் பேச்சு மொழிகளாக்கிக் 
கொண்டனர் . கி.மு .800 க்குப்பின் வடபுலச் சமண பவுத்த நெறிகளால் தாக்குண்டு தென்னாட்டில் குடிபுகுந்த 
ஆரியக் கூட்டத்தினர் பல்வேறு புலத்துறைத் தமிழ் நூல்களை வடமொழியில் மொழி பெயர்த்ததால் 
பல்லாயிரக் கணக்கான தமிழ்ச் சொற்களை வடமொழியில் உருமாற்றிச் சேர்த்துக் கொண்டனர் . அவற்றைத் 
தெளிவாக்குவதற்கு இந்த அயற்சொன் மடலம் தனியாகத் தொகுக்கப்பட்டுள்ளது . 


பேசப்படாத மொழியில் கடன் சொற்களே மிகுதி 


சமற்கிருதம் எப்பொழுதும் நாட்டின் எப்பகுதியிலும் , அது வட நாடாக இருக்கட்டும் அல்லது 
தென்னாடாக இருக்கட்டும் ஒரு காலத்திலும் பேச்சு மொழியாக இருந்தது இல்லை ” 


111 


1. Sanskrit, though it was improbable that it ever was the vernacular language of any district or country, whether in the north 
or in the south . Caldwell, Robert , A Comparative Grammar of the Dravidian or South Indian Family of languages , AES 1987 
( First Published 1913 ) , int. P.2 , 


-X1 


பேசப்படாமல் வெறும் எழுத்து வடிவில் மட்டும் இருக்கும் மொழியில் வேற்று மொழியிலிருந்து 
மொழிபெயர்ப்பு வாயிலாகப் பல்லாயிரம் சொற்கள் புக வாய்ப்பு ஏற்படுகிறது . பேசப்படும் மொழியில் தேவை 
கருதி மக்கள் தாமாகவே புதுச் சொல் படைத்துக் கொள்கின்றனர் . இது இயற்கை மொழியின் இயல்பு 
கடன் சொற்களால் மட்டும் வாழும் மொழியைக் கலவை மொழியென்றும் செயற்கை மொழியென்றும் கூறுவர் . 
சமற்கிருதம் எனும் மிகு கலவை செயற்கை மொழி பன்மடித் திரிபுச் சொற்களைத் தன் சொற்களாகக் காட்டிக் 
கொண்டாலும் மொழியகழ்வாராய்ச்சியாளர்கள் ( Language Archaelogists ) அவற்றை எளிதில் 
கண்டறிகின்றனர் . 

பேசப்படாத வடமொழிச் சொற்களாகக் காட்டப்பட்டவற்றுள் தமிழில் மக்களின் அன்றாட வழக்கில் 
புகுந்துள்ள சொற்களின் எண்ணிக்கை 1500 எனலாம் . அதிலும் மருத்துவம் , வானநூல் , கணியம் , சமயம் , 
இசை , நாட்டியம் , சிற்பம் போன்றவற்றில் புகுத்தப்பட்டவை மிகுதி . இக்காலத்தில் ஆங்கிலச் சொல்லாட்சிகள் 
அன்றாட வழக்கத்தில் சற்றொப்ப 2000 புகுந்துள்ளன எனலாம் . இவையனைத்தையும் களைந்து தமிழை 
அதனியல்பில் வளர்க்கும் தாளாண்மையின் வெளிப்பாடாக அயற்சொன் மடலம் தொகுக்கப்பட்டுள்ளது . 

ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் கடந்த நிலையில் திரிபுக்குத் திரிபாகப் பன்மடித் திரிபுற்ற சொற்களில் 
தமிழிலிருந்து திரிந்தன எவை ? சமற்கிருதத்திலிருந்து திரிந்தன எவை ? இது தமிழ்ச்சொல் இது 
சமற்கிருதச்சொல் என்று மிக நுட்பமாக வரையறுக்கும் எல்லைக்கோடு எது ? எத்தகைய சொற்பிறப்பு 
நெறிமுறைகள் இவற்றை வரையறுக்கின்றன என்னும் வினாக்களுக்கு விடைகளாகச் சொற்பிறப்பு 
நெறிமுறைகள் எழுதுவதற்கு முன்பே பாவாணர் இயற்கையெய்திவிட்டார் . அவரோடு ஆறாண்டுகளாக நீங்கா 
நிழலாய் இருந்த எனக்கு அவர் கற்பித்த நெறிமுறைகளே மேற்கண்ட வினாக்களுக்கு விடையளித்துள்ளன . 
அடுத்து வெளிவரும் தமிழ்ச் சொற்பிறப்பு நெறிமுறை மடலத்தில் அவை விரிவாக இடம் பெறும் . 

1994 இல் நான் ஓய்வுபெற்ற பின்னர் 14 ஆண்டுகளாக இயக்குநர் அமர்த்தப்படாத நிலையில் அரசு 
செயலாளர்களாக இருந்த இ.ஆ.ப. , அதிகாரிகள் பொறுப்பு இயக்குநர்களாக இருந்த காலத்தில் தக்க 
மேற்பார்வைக்குரிய தமிழறிஞர்கள் இல்லாததால் வடசொல் எது தமிழ்ச் சொல் எது எனும் வரையறை 
முறையாகப் பின்பற்றப்படாத குறைகள் சில காணப்படுகின்றன . அவை திருந்திய பதிப்பில் சீராக்கப்படவுள்ளன . 
அயற்சொல் மடல் வெளியீடு அயற்சொற்களை அறவே நீக்கி முற்றிலும் செந்தமிழ்ச் சொற்களை ஆள்வதற்குத் 
தக்க கருவி நூலாக அமையும் . 
சொற்பயன்பாடு 

“ மக்கள் வரவரக் கலைநாகரிக வளர்ச்சியடைந்து வருவதால் , அன்றன்று தோன்றும் புதுப் புதுக் 
கருத்துகட்கெல்லாம் உடனுடன் சொற்கள் அமையப் பெறல் வேண்டும் . ஆங்கிலத்தில் அது நடைபெற்று 
வருகின்றது . ஆனால் தமிழிலோ அஃதில்லை . அதோடு இருந்த சொற்களும் பல இறந்துவிட்டன . உலக 
வழக்கிறந்த சொற்கள் செய்யுள் அல்லது நூல் வழக்கிலும் , நூல் வழக்கிறந்த சொற்கள் அகரமுதலியிலும் 
இடம்பெறுவதுண்டு . தமிழில் ஏழாம் நூற்றாண்டுக்கு முன்பு அகரமுதலியும் , இவ்விருபதாம் நூற்றாண்டிற்கு 
முன்பு விரிவான அகரமுதலியும் இருந்ததில்லை . ஆதலால் இதற்குமுன் வழக்கிழந்த சொற்களெல்லாம் மீளா 
இருளில் மூழ்கிவிட்டன. அவைபோக எஞ்சியவற்றுள்ளும் பல வழக்கிழந்துள்ளன . அவை வழக்கற்றமைக்குக் 
காரணம் அவற்றை வழங்காமையே " ஆகையால் இங்கு அயற்சொற்களுக்கு இணையான தமிழ்ச் சொற்கள் 
கொடுக்கப்பட்டுள்ளன . இது தமிழின் வளமையை எடுத்துக்காட்டுவதோடு வழக்கிழந்த சொற்களை 
மீட்டுருவாக்கம் செய்வதற்கும் பெருந்துணை புரியும் என்பதில் ஐயம் இல்லை . 


1. பாவாணர் , சொல்லாராய்ச்சிக் கட்டுரைகள் , தமிழ் மண் பதிப்பகம் , 2000 ( முதற்பதிப்பு 1949 ) , பக் .73. 


செந்தமிழ்ச் சொற்பிறப்பியல் பேரகரமுதலி 


அயற்சொல் மடலம் - மூன்றாம் பாகம் 


கி. 


அரசிறை தண்டும் அதிகாரி ; a revenue 
officer incharge of a taluk under the district 
collector . 

த.வ. வட்டாட்சியர் 

[ U. tahsildar > த . தகசில்தார் ) 
தகரீர் tagari , பெ ( n .) முற்காலத்தில் பராமரிப்பு 

மேற்பார்வையாளர்களுக்குக் கொடுத்து வந்த 
தரகு ; percentage or allowance given in 
former days to superintendents of public 
works . ( C.G.). 

[ Ar . taqlil > த . தகரீர் ] 
தகவல் tagaval, பெ . (n . ) ஒரு நிகழ்வு அல்லது ஒரு 

பொருள் குறித்த உண்மைச் செய்தி அல்லது 
அறியப்படும் செய்தி ; facts or knowledge 
provided or learned , information . 


த.வ. தரவல் 


தக்கல் takkal, பெ . ( n . ) தத்கால் பார்க்க ; see 

tatkāl . 
தக்கன் takkan , பெ . ( n . ) எட்டு ( அட்ட ) மா நாகத் 

தொன்று ( பிங் ) ; a divine serpent , one of 
asta - ma - nagam . 

[ Skt. taksa > த . தக்கன் ] 
தக்கிசராயன் takkisarayan, பெ (n.) ஒருவகை 

நறுமணப் ( வாசனை ) பண்டம் ( பொன்னம்பர் ) 

(el . 91.); a kind of amber. 
தக்கிணாக்கினி takkinakkini, பெ . ( n . ) யாகத் 

தீ மூன்றனுள் ஒன்று (திருமுரு. 181, உரை ); one 
of the three sacred fires of vēdic sacrifice 

[ Skt . daksi- pagni > த . தக்கிணாக்கினி ] 
தக்கியா takkiya , பெ . ( n . ) முகமதிய சடங்கா 

சிரியர் (fakir )களின் இருப்பிடம் ; residence for 
fakirs . ( C.G. ). 

[ Persn . takya > த . தக்கியா) 
தக்சீர் taksir, பெ . ( n . ) குற்றம் ( C.G. ); guilt , fault , 
offence, crime . 

[ Ar . taqsi > த . தக்சீர் ) 
தக்சீர்நாமா 

taksir - nama,, பெ . ( n . ) 
குற்றப்பத்திரிகை ; charge -sheet ( C.G. ). 

[ Ar . taqsir + u.nama > த . தக்க சீர்நாமா ) 
தக்பீர் takpi , பெ . ( n . ) அல்லாகு அக்பர் என்று 

முகமதியர் கூறும் வாழ்த்துச் சொல் ; 
exclamation of praise ( Muham ) . 

[ Ar . takbir > த . தக்பீர் ] 
தக்ரமானிசம் takramānišam , Qu . ( n . ) 

மோருடன் உண்ணும் வறுத்த இறைச்சி ; meat 
fried with ghee and eaten with buttermilk . 
( சா.அக.). 

[ Skt. takramansa > த . தக்ரமானிசம் 
தகசில்தார் tagasildar, பெ . ( n . ) வட்டாட்சியர் , 

மாவட்ட ஆட்சியருக்குக் கீழ் வட்டத்தில் 


[ Ar . dhkhal > த . தகவல் 
தகாதா takata , பெ .(n .) 1. குற்றம் ; harm . இனி 

நான் இருந்தாலும் இராவிட்டாலும் தகாதா 
யாதும் இல்லை ( சென்.வ.). 2. வழக்கு ( வின் ); 
criminal proceeding , 

proceeding , law suit . 
3. நெருக்குகை ; troublesome importunity 
in urging the settlement of a claim or 
payment of a debt , dunning . 

. 
த.வ. வழக்கீடு 

[ Skt. tagaza > த . தகாதா ) 
தகீத்து tagittu , பெ.அ. ( adj . ) 1. சரியான ; correct , 
true ( C.G.). 2. தெளிவான ; distinct , clear . 

[ Ar. tahqiq > த . தகீத்து ] 
தகீதாய் tagitay , வி.அ. ( adv .) நம்பிக்கையாய் ; 

reliably, as from personal knowledge .. 
அவன் தகீதாய்ச் சொல்லுகிறான் ( செ.வ.). 

[ Ar . agida > த . தகீது ஆய் 


தச 


2 


தசதானம் 


தச tasa, பெ . ( n ) பத்து ; ten , "எண்ணித் Sivayogam , siva - pogam . 2. பண்டார சாத் 
தசவென்றிடுகென்றான் " (நள. கலிநீ. 9 ). திரத்துள் அம்பலவாண தேசிகர் , தட்சிணா 
[Skt. dasa > த . தச ] 

மூர்த்தி தேசிகர், சுவாமி நாத தேசிகர் என்ற 
தச tasa , வி . (v .) ( das என்னும் வடசொல்லின் மூவரால் இயற்றப்பட்ட மூன்று சைவக் 
ஏவல் வடிவம் ) கடி என்னும் பொருள் கொண்ட கொண்முடிபு ( சைவ சித்தாந்த நூல்கள் ; the 

three saiva siddhānta treatises by 
ஒரு வடசொல் ; a Sanskrit word meaning 

ambalavana - tesigar ,tatcinamurti- tesigar 
bite . 

and suvamindda-tésigar ( q.v . ). 3. சிதம்பர 
[ Skt. dasa > த . தச ] 

நாத தேசிகர் இயற்றிய சைவக்கொண்முடிவு 
தசக்கீரிவன் tasa -k-kirvan, பெ . {n .) பத்துத் 

( சைவ சித்தாந்த ) நூல் ; a Saiva siddhanta 
தலையோன் , இராவணன் ; Ravana as ten 

treatise by sidambaranada-tesigar. 
heads . "தசக் கிரீவற் கிளையோற்கு " (திவ் . 

4. மாயாரூபம் , மாயாதரிசனம் , மாயாசுத்தி , 
பெரியதி . 8 , 6 , 7 ). 

சிவரூபம் , சிவதரிசனம் , சீவசுத்தி , பிரமரூபம் , 
[Skt. dasagriva > த. தசக்கீரிவன் ) 

பிரமதரிசனம் , தேக கைவல்லியம் , விதேக 
தசகண்டன் tasa - kandan , பெ . ( n . ) தசக் 

கைவல்லியம் என்ற அதன் நுகர்வு 
கீரிவன் பார்க்க ( இலக் . அ . ) ; see tasa - k 

ஆன் 

ன்மாநுபவ நிலைகள் ( வேதா . தச . கட் ) ; the 
kirvan. 

ten achievements of the self in its path 
[ Skt. tasa + தச + கண்டன் ] 

towards realization , viz . māyā -rūpam , 
தசகம் tasagam, பெ . (n . ) பத்து செய்யுட் mdya - tarisanam, maya - sutti siva 
கொண்ட பனுவல் ( பிரபந்தம் ); a poem of ten 

rupam , siva - tarisanam, siva - suttipirama 

rupam,, 
stanzas . 

pirama - tarisanam , tēkakai 

valliyam , vitêkakaivalliyam . 
த.வ. பதிகம் 

த.வ. பதின் கருமம் 
[ Skt. dasaka > த . தசகம் ) 

[ Skt. dasa > த . தச ] 
தசகரம் tasakaram , பெ . ( n .) 1. பகல் உறக்கம் ; 

தசகுணம் tasagunam , பெ .( n .) பதின்மடங்கு; 
day sleep . 2. காமம் ; lust . ( சா.அக.) 

ten times . ( சா.அக. ) . 
தசகாரியம் tasakariyam, பெ . ( n . ) 1. மெய் 

[ Skt, dasa > த . தச குணம்) 
யுருவம் ( தத்துவரூபம் ) , மெய்க்காட்சி 

தசசீலம் tasasilam, பெ . (n . ) புத்தத் துறவி 
(தத்துவதரிசனம் ), மெய்த்தூய்மை (தத்துவ 
சுத்தி ), ஆதன் உருவம் (ஆன்மரூபம் ), ஆதன் 

களுக்கான பத்து வகையான ஒழுக்க நெறிகள் 

(மணிமே . 21 , 57 , உரை); ( Buddh ) the ten 
காட்சி ( ஆன்ம தரிசனம் ) , ஆதன் தூய்மை 
kinds of moral and austere- practices 
( ஆன்மசுத்தி ), சிவனுருவம் ( சிவரூபம் ) , 

prescribed for Buddhist ascetics. 
சிவக்காட்சி ( சிவதரிசனம் ) , சிவயோகம் , 
சிவநுகர்ச்சி (சிவயோகம் ) என்ற ஆதன் 

[ Skt. dasa + sila > த . தசசீலம் ) 
பட்டறிவு ( ஆன்மா நுபவ ) நிலைகள் ; ( Saiva ) , | தசதானம் tasadapam , பெ . ( n . ) பார்ப்பனர் 
the ten spiritual experiences of the soul in (பிராமணர்களுக்கு நன்னாட்களில் தருகின்ற 
its path towards final deliverance , viz. மாடு ( பசு ) , நிலம் ( பூமி ) எள் , பொன் , நெய், 
tattuva -rupam , tattuva -tarisanam, tattuva - ஆடை , வெல்லம் , நெல் , வெள்ளி , உப்பு என்ற 
suttj apmarupam , apma - darisanam , பத்து வகைக் கொடைகள் , gifts to brahmins 
āoma-sutti,šivarūpam , šiva -darišanam , made on ceremonial occasions of ten 


தசபந்தம் 

4 

தசமித்திரம் 
தசபந்தம் tasabandam, பெ . ( n . ) 1. செலுத்த தசம் tasam , பெ .( n . ) பத்து ; ten . " தசநான் 

வேண்டும் வரியிற் பத்திலொன்றை குளம் கெய்திய பணை மரு ணோன்றாள் "(நெடுநல். 
வெட்டல் முதலிய பொதுச் செயல் ( தருமங் ) 115 ). 
களை நடத்தும் பொருட்டு நீக்குகை ( W.G. ), 

[ Skt. dasa > த . தசம் ) 
deduction of 1/10 of the land - tax to 

தசமபாகம் tasamabagam, பெ . ( n . ) 1. பத்தில் 
compensate for some public work, as the 

ஒரு பங்கு ; 1/10 of a share , 

2. நாடிக் 
construction of a tank . 2. தசபந்தவினாம் 

கணியத்தில் ஒரு பகுதி , a portion of nadi 
பார்க்க ; see tasabandavinam , 

astrology (சா.அக. ) . 
[ Skt . dasa > த . தசம் ) 

[ Skt. dasama > த . தசமம் +பாகம் ) 
தசபந்தவினாம் tasabandavimam, பெ . ( n .) தசமம் tasamam, பெ .( n. ) பத்தவாது ; tenth . 

பொதுச் செயல் (தருமங் ) கள் நடப்பதற்காகத் "தசமஸ்கந்தம் ". 
தீர்வை குறைத்து விடப்பட்ட மானியம் ( C.G. ); 

[ Skt. dasama > த . தசமம் ] 
grant of land at a favourable assessment 

தசமன் tasaman , பெ . ( n .) உயிர் ; soul . 
of grant of land - revenue given on account 

( சா.அக. ). 
of some work of public utility rendered by 
the grantee .. 

தசமா tasama, பெ . ( n .) உறுதிப் படுத்தப்பட்ட 
தசபலன் tasapalan, பெ . ( n . ) புத்தன் ( மணிமே . 

மனித வாழ்நாள் ( ஆயுள் ) நூறு ஆண்டின் 
29 , 26 , உரை ) ; Buddha , as fortifiedby tasa இறுதி பாகம் ; the 10thand the last stageof 
bāramidai. 

the prescribed human life ( from 91 to 100 
[ Skt. dasa > த . தசம் ) 

years ). ( சா.அக. ) 
தசபாரமிதை tasabaramidai, பெ . ( n . ) புத்த 

[ Skt. dasama > த . தசமா) 
பதவிக்குரிய தானம் , குணம் ( சீலம் ), பொறுமை தசமாசியம் tasamasiyam , பெ . ( n . ) பத்து 
( க்ஷமை ) , வீரியம் , ஊழ்கம் ( தியானம் ), மாதக் குழந்தை ; full term foetus , 10months 
பிரஞ்ஞை, வழிவகை (உபாயம் ) , இரக்கம் 

foetus . ( சா . அக . ) 
(தயை ) , பயன் ( பலம் ) , அறிவு ( ஞானம் ) என்ற 

[ Skt. dasa, masa > த . தசமாசியம் 
பத்துக் குணச் சிறப்பு ( விசேடங்கள் (மணிமே. 
26 , 45 , உரை ); the ten transcendental virtues தசமி tasami பெ . ( n .) 1. பத்தாம் நாள் ( திதி ) ; the 
necessary for buddhahood viz . tānam , tenth lunar day of the bright or dark 
cilam, ksamai, viriyam , tiyanam , pirappai, fortnight . "உளம் விரும்புந் தசமிதனிலுஞற்று 
upayam , tayay , palam , japam. 

மானால் " (சேதுபு. துரா . 30 ). 2. பத்தாம் நாளி 
தசபின்னம் tasabinpam , பெ . ( n . ) தசாமிசம் ( தசமியில் உண்ணும் பணியாரம் ; a kind of 
பார்க்க ; ( mod ); see tasamisam . 

bread , eaten especially in tasami. 
தசமச்சபாடாணம் tasamacca - padanam, 

[ Skt. dasami > த . தசமி ) 
பெ .( n . ) கச்சால நஞ்சு ; a kind of arsenic. 

தசமித்திரம் tasamittiram , பெ . ( n . ) பத்து 
( சா.அக. ). 

வகைத் துணைச் சரக்குகள் ; the ten friendly 
தசமப்புள்ளி tasama- p -pulli, பெ . ( n . ) முழு drugs . 

எண்ணை அடுத்து , மதிப்பில் ஒன்றைவிடக் 1. வெண்ணெய்- butter . 2. செங்காரம்- borax . 
குறைந்த எண்ணைப் பதின்ம ( தசம ) ப் 

3. குன்றி- jeweller s bead . 4. வெல்லம் -jaggery . 
பகுதிகளாகப் பிரித்துக் காட்ட இடப்படும் 

5. ஆமணக்கு -castor seed . 6. பழம் - lime fruit , 

7. தேன்- honey. 8. அளி- sweet liquor . 9. காடி 
yoirafl; decimal point 

- fermented liquor , vinegar.10. புறாவின் எச்சம் 
த.வ. பதின் புள்ளி 

doves excreta .( சா.அக.) 
[ Skt. dasama > த . சமம் + புள்ளி ) 

[ Skt, dasa + mitra > த . தசமித்திரம் ) 


தசமுகந்தி 


5 


தசவந்தம் 


தசமுகநதி tasamuganadi, பெ . ( n . ) கங்கை பாதிரி , வாகை என்ற பத்து மருந்து வேர்கள் 
(பிங். ); the ganges . 

( பதார்த்த . 498 ) ; the ten medicinal roots viz . 
[ Skt dasan + த mugarnati >- தசமுகந்தி 

kantan - kattari, siruvalutunai 

, suſumalli, 
தசமுகவுதயாக்கினி 

perumalli, nerunji 

, vilvam , perurkumil, 
tašamugavuda 
yakkin , பெ .( n.) காய்ச்சல் ஏற்படும் பொழுது 

talutāla pātiri vāka . 
கொடுக்கும் ஓர் ஆயுர்வேத மருந்து ; an 

[ Skt. dasam > த . தசம் + மூலம் ) 
ayurvedic medicine prescribed for fevers. தசமொழி tasamoli 

, பெ . ( n . ) மோசே 
( சா.அக. ) 

வரையறுத்த ( விதித்த ) பத்துக்கட்டளைகள் ; 
தசமுகன் tasamugan , பெ . ( n . ) பத்துத் தலை 

the decalogue , ten commandments . 
யுடையவன் ( இராவணன் ); Ravanan . "தசமுக 

( Chr.) 
னெரிதா ஒன்று சண்பையான் " (தேவா. 141, 9 ). [ Skt. dasa > த . தசம் + மொழி 
[ Skt dasa > த . தசமுகன் ] 

தசரதன் tasaradan , பெ . ( n . ) அயோத்தி 
பிள்ளைப்பருவத்தில் இராவணன் கழுத்தில் 

LOGOT GUT GÖT ; the king of Ayodhya . 
அணிவித்த தொண் ( நவ ) மணி மாலையில் 

தசரா tasara, பெ . (n . ) காளி ( துர்க்கை ) யின் 
ஒவ்வொரு மணியிலும் அவன் முகம் தெரிந்ததால் 

பொருட்டு மாளய காருவாவை ( அமா 
மொத்தம் பத்து முகம் எனக் கருதியிட்ட பெயர் 

வாசையை ) அடுத்து நிகழ்த்தப்படும் பத்துநாட் 
தகமுகன் என " பவுமசரிய " என்னும் சமண 
இராமாயண நூலில் கூறப்பட்டுள்ளது . 

U6012.605 ; a festival of 10 days in honour 

of durgā in the bright fortnight immediately 
தசமூலக்கசாயம் tasamula - k -kasayam , 

after mālaya amāvāsai. 
பெ . ( n . ) 1. பத்து வகை மருந்து வேர்களைக் 

[ Skt. dasa - ratra > த . தசரா ] 
கொண்டு உருவாக்கும் கருக்கு ; decoction 
prepared from the roots of ten plants. | தசராத்திரஞாதி tasa -rittira - radi பெ .( n .) 
2. தசமூலம் பார்க்க ; see tasamulam. பத்துநாள் தீட்டுக் காத்தற்குரிய ஏழு 
( சா.அக.) 

தலைமுறைக்குட்பட்ட வழிக்கு உரிமைப் 
[ Skt dasa > ததசம் மூலம் Skt kasa ) த கசாயம் பங்காளி; agnatic relations within the 7th 
தசமூலம் tasamulam , பெ . ( n . ) கண்டங்கத்தரி , 

degree, as persons for whom pollution for 
சிறு வழுதுணை , சிறுமல்லி , பெருமல்லி , 

10 days is ordained on occasions of birth 

anddeath .. 
நெருஞ்சி , வில்வம் , பெருங்குமிழ் , தழுதாழை , 

தசராத்திரம் tasarattiram , பெ .( n . ) பத்து நாள் ; 
தான் 

ten days. ( சா.அக.) 
தசரிப்பு tasarippu, பெ . ( n . ) இலவயம் , 

அன்பளிப்பு (இனாம் ) (வின் ) ; reward , 
present. 

[ Ar. tashrif > த . தசரிப்பு ] 
தசவந்தம் tasavandam , பெ . ( n . ) தசபந்தம் 

பார்க்க ; see tasapandam . (S.I.I.III, 161 ) . 
"தசவந்தங் காலளவு கூலியும் " 


1 


- 


தசவருக்கம் 


6 


தசாங்கப்பத்து 


தசவருக்கம் tasavarukkam, பெ . ( n . ) பிறப்பு தசனவாசம் tasanavasam, பெ .(n .)உதடு ; lip . 

காலச் சக்கரத்தை ஓரை (இராசி ), பிறப்போரை, தசனாஞ்சு tasanaiju , பெ .( n .) பல்லை மூடிக் 
திரேக்காணம் , சத்தமாங்கிசம் , நவாங்கிசம் , 

கொண்டிருக்கும் மினுமினுப்பான ஒரு பொருள் , 
தசாங்கிசம் , துவாதசாங்கிசம் , கலாங்கிசம் , 

enamel of tooth . ( சா.அக. ) . 
திரிசாங்கிசம் , சட்டியாங்கிசம் எனப் பத்து 

தல பற்காரை 
வகையாகப் பிரிக்கும் பிரிவு; tenfolddivisionof 
horoscope . viz . iras oral tirekkanam, தசனோற்பவம் tasanarpavam, பெ . ( n . ) பல் 
cattamaikisam, navai kisam , tasaikisam , முளைக்கை ( பைஷஜ . 264 ) ; dentition , 
tuvalasaikisam, kalaikisam , tiriisaikisam , teething. 
saştiyārkisam . 

த.வ. முளைப்பு 
தசவவதாரன் tasavavadaran, பெ . ( n .) (பத்து 

[ Skt. dasan ( a ) + udbhava > த .தசனோற்பவம் 
தோற்றரவு எடுத்தவன் ) திருமால் ( பிங் .); Visnu. 

தசா tasa , பெ . ( n . ) கோளை ( கிரகத்தை ) ப் 
[ Skt . dasa + avatarin > த . தசவவதாரன் ) 

பொறுத்த ஊழ்வினை ( விதி ) ப் பயன் ; the fate 
தசவாயு tasavayu, பெ . ( n . ) பத்து வகை வளிகள் 

of man as depending on the position of 
(பிராணன் , அபானன் , உதானன் , வியானன் , 

planets . ( சா.அக. ). 
சமானன் , நாகன் , கூர்மன் , கிருகரன் , 
தேவதத்தன் , தனஞ்சயன் ) (பிங் .); the ten vital 

த.வ. கோளுறுவினைப்பயன் 
airs of the body viz . piranan, apapan, | தசாக்கரி tasa- k - kari பெ . ( n . ) பண்வகை (சிலப் . 
utanan , viyapan, camanan , nakan, 13 , 112, உரை ); a melody. 
kurman , kirukaran , tevatattan ,, 

[ Skt. dasulsari > த . தசாக்கரி ) 
tanañcayan 

தசாகம் tasagam, பெ . ( n . ) இறந்தவர்க்குப் 
[ Skt . dasa + vayu > த . தசவாயு ] 

பத்தாம் நாட் செய்யுஞ் சடங்கு ( Brah . ) ; 
தசவாயுக்கள் tasavayukkal, பெ . ( n . ) பத்து ceremony on the tenth day after a person s 

வளிகள் ( தசவாயுக்கள் ) கையின் ஐந்து death . 
விரல்களில் தங்கி நிற்கும் பத்து வகை வளி 

த.வட பத்தாம்நாள் நடப்பு 
( வாயு ) க்கள் ; the ten vital airs found to 
prevail in the five fingers . ( சா.அக.) 

[ Skt . dasaha > த , தசாகம்) 
[ Skt . dasa + vau > த . தசவாயு . கள் தசாங்கத்தயல் tasaiga -t-tayal, பெ . ( n . ) 
பன்மையிறு ) 

ஆசிரிய மண்டிலத் ( விருத் ) தால் அரசிய 
தசனப்பொடி tasaya - p - podi பெ .(n .) கருநிறம் 

லுறுப்புகள் பத்தனையும் பாடும் பனுவல் 
உள்ள பற்பொடி வகைகள் (வின் . ); a black 

(பிரபந்த ) வகை ( தொன் . 283 , உரை ); a poem 
tooth powder which colours and 

in äširiyam metre celebrating the ten 
strengthens the teeth . 

constituents of a kingdom , one of 96 
[ Skt. dasana > த . தசனம் ) 

pirabandam , 
தசனம் tasanam, பெ. ( n . ) 1. பல் ( பிங் . ) ; tooth . 

த.வ. ஆசிரியப்பதினம் 
2. மலை முடி ( யாழ் . அக .); peak , summit . [ Skt. dasa + aiga > த . தசாங்கம் + இயல் ] 
3. கவசம் (பிங் .); armour . 

தசாங்கப்பத்து tasanga - p - pattu, பெ .( n .) 
[ skt. dasana > த . தசனம் 

நேரிசை வெண்பாவால் அரசியலுறுப்புகள் 


தசாங்கம் 


7 


தசாநாதன் 


என்று 


பத்தனையும் பாடும் பனுவல் ( பிரபந்த ) வகை parts , one of tasa - varukkam . 2. தசாமிசம் 
( இலக் . வி . 840 ) ; a panegyric poem in பார்க்க ; see tasamisam. 
nőrišai-veņbā celebrating the ten 

தசாசந்தி 
constituents of a kingdom one of 96 

tasa - sandi, பெ . ( n . ) கோள் 
pirabantam ( q.v. ) . 

திசைகளின் சந்திப்பு: junction of the regnal 

periods of two planets. 
[ Skt. dasa + aiga > த . தசாங்கம் + பத்து ] 

. 
தசாங்கம் tasangam , பெ . ( n . ) 1. பெயர் , நாடு , 

[ Skt . dasa > த. தசா 
ஊர் , ஆறு , மலை , ஊர்தி , படை , முரசு , தார் , தசாட்சரி tasatcari பெ .(n.) தசாக்கரி பார்க்க 
கொடி (திருவாச .); யானை , நாடு , ஊர், 

( சங் . அக .); see tasa - k -kari. 

ஆறு, 
மலை , குதிரை, தேர் , முரசு , தார் , கொடி ( திவா தசாண்டக்கூறு tasanda- k - kuru, பெ . ( n . ) 
& பிங் . ) ; யானை , நாடு , ஊர் , ஆறு , மலை , ஐந்து வகைப் பறவைகளாகிய கருடன் , கோழி , 
குதிரை, செங்கோல் , முரசு , தார் , கொடி மயில் , குருவி , காக்கை ஆகியவற்றின் முட்டை 
( வெண்பாப் .); யானை , நாடு , ஊர், ஆறு , மலை , களும் , ஊர்வனவாகிய உடும்பு , அளுங்கு , 
குதிரை , தானை , முரசு , தார் , கொடி ( சூடா . ) 

ஆமை , முதலை , பாம்பு ஆகியவற்றின் முட்டை 
பலவகையாகக் கூறும் பத்து 

களும் ஆக இருபது முட்டைகளைக் கொண்டு 
அரசியலுறுப்புகள் ; the ten constituents ofa 

உருவாக்கும் எண்ணெய் ( தைலம் ) அல்லது 
kingdom , viz . namam , nadu , ur , aru , malai 

மெழுகு ; a medicated oil or wax like 
Urdipadaimurasu, tar, kodi , according to 

preparation made from the eggs of five 
tiruvasagam , yanai kudirai,ter, instread of 

birds such as braminikite , fowl, peacock , 
namam , urdi, padai, according to 
tivāgaram and pingalantai yānai,kudirai 

sparrow and crow and those of reptiles 
ceigdl, instead of namam , Urdi, padai 

such as guana , biwalve fish , tortoise , 
according to venba - p - pattiyal, yanai, 

alligator and snake . ( சா.அக. ) . 
kudira ; tāna instead of nāmamūrdi padai, 

[ Skt . dasa + anda > த . தசாண்டம் + கூறு 
according to cudamani. 2. பத்து வகை தசாண்டம் tasandam, பெ . ( n . ) மயில் , கருடன் , 

, 
நறுமணப் பொருள் ( திரவியங் )களா லாகிய அடைக்கலங் குருவி , செம்போத்து , அளுங்கு , 
Quiriq; incense prepared from ten aromatic உடும்பு, முதலை முதலியவற்றின் பத்து வகை 
substances , used in worship . 

LoL.GOL ; the eggs of ten different kind of 
[ Skt . dasanga > த . தசாங்கம் ) 

birds and reptiles - peacock , bramani kite, 

Indian house sparrow , shall fish , guana , 
தசாங்கம் . tasangam , பெ . ( n . ) உடம்பின் பத்து 

alligator etc. ( சா.அக. ). 
உறுப்புகளினின்று பிறக்கும் மேகநோய் ; a 

[ Skt. dasa + anda > த . தசாண்டம் 
kind of veneral disease emanating from 
the affection of ten organs in the human 

தசாதரு tasa - taru , பெ .(n . ) குதிரைச் சுழிகள் 

பத்து ( அசுவ . 17 ); ten marks of horses . 
system . 

தசாநாதன் tasanada ) , பெ .(n.) 1. திசைக்குத் 
தசாங்கிசம் tasangisam , பெ .(n . ) 1. ஓரை 

தலைமை கொள்ளும் கோள் ; the reigning 
( இராசி ) யைப் பத்தாகப் பிரித்துக் கோள் 

planet of a particular period . 2. Grubu Catoit 
( கிரகங்களின் நிலையைக் குறிக்குச் சக்கரம் 

நிலை ( தசாபலன் ) ; benign influence of a 
( சோதிட . சிந் . 123 ) ; a horoscopical chart 

planet . 
wherein the position of each planet is 
determined by dividing its rāci into ten 

[ Skt . dasa + nada > த . தசாநாதன் ) 


தசாப்தம் 

8 

தட்சண நட்சத்திரராசி 
தசாப்தம் tasapdam , பெ . ( n . ) ( அ.வ. ) பத்து தசானன் tasapan , பெ . (n . ) தசமுகன் பார்க்க 
ஆண்டுக் காலம் ; decade . 

இரண்டு (யாழ் . அக . ) ; see tasamugan 
தசாப்தங்களில் பல அரசியல் மாற்றங்கள் தசியு tasiyu, பெ .(n.) 1. மண்ணின் மைந்தரான 
ஏற்பட்டு விட்டன . 

ஆர் 

ரியால்லாத இந்திய இனத்தார் ; a non 
[ Skt . dasa + abda > த . தசாப்தம் 

Aryan natives of India . 
தசாபலன் tasapalan , பெ . ( n . ) கோள் 

[ Skt. dasyu > த.தசியு] 
ஆட்சிக்காலத்தின் பலன் ; influence of a 

தசிரதேவதை tasiradevadai பெ . ( n . ) இரட்டை 
planet in its regnal period . 

( அசுவினி ) த் தேவர் ( யாழ் . அக . ); Asvini the 
[ skt . dasa > த . தசா ] 

twin - gods . 
தசாம்சம் tasamsam , பெ .( n . ) 1. பத்திலொரு 

தசேந்திரியம் tasendiriyam, பெ . ( n .) 
பாகம் ; a tenth part . 

கன்மேந்திரியம் ஐந்தும் ஞானேந்திரி 
த.வ. பதின்மம் 

யமைந்துங் கூடிய பத்து புலன் (இந்திரியங்கள் 
[ Skt. dasan + amsa > த . தசாமிசம் ] 

( யாழ் . அக .); the ten organs of the human 

body consisting of the five kanmēntiriyam 
தசார் tasar, பெ . ( n . ) அணியம் ( யாழ் . அக .); and five ñanēntiriyam . 
ready. 

தசோபநிடதம் tasdbanidadam, பெ . ( n . ) ஈசம் , 
[ Persn. tayar > த . தசார் ) 

கேனம் , கடம் , பிரசினம் , முண்டகம் , 
தசாவதாரம் tasavadaram , பெ . (n . ) மீன் , மாண்டுக்கியம் , தைத்தீரியம் , ஐத்திரேயம் , 

ஆமை , பன்றி , மாந்த அரிமா ( நரசிங்கம் ), சாந்தோக்கியம் , பிருகதாரணியம் என்ற 
வாமனம் , பரசுராமன் , இராமன் , பலராமன் , பத்துச் சிறப்புடைய உபநிடதங்கள் ; ten 
கண்ணன் ( கிருட்டிணன் ), குதிரை ( கல்கி ) important upanishads , viz . išam ,kēnam , 
என்னும் திருமாலின் பத்துப் பிறப்புகள் ( பிங் . ) ; katam , piracinam ,, muntakam, 
the ten avatars of Visnu viz . matsyam , mantukkiyam , tattiriyam , aitareyam , 
kurmam , varagam, narasiigam ,, edntokkiyam ,pirukataraniyam . 
Vāmanan parasuraman , raman , தசோபநிசத்து tasdpa - nisattu , பெ . ( n .) 
balaraman, kiruttinan, kalki. 

தசோபநிடதம் பார்க்க ; see tasbba 
த.வ. ஒன்பான் தோற்றரவு 

nidadam .. 
[ Skt. dasan + avatara > த . தசாவதாரம் ) தஞ்சகம் tarjagam , பெ .( n .) காய்ச்சலினால் 
தசாவதானம் tasavadanam, பெ . ( n .) ஒரே உடம்பின் மேற்காணும் தழும்புகள் ; eruptions 

நேரத்தில் நிகழும் ( பத்து ) செயல்களைக் or purple spots which appear on the skin 
கவனித்து நினைவில் இருத்தும் கலைத் in malignant fevers . (சா.அக.) 
திறமை ; the skill of responding to ( ten ) 

தட்சணகௌளி 
tasks performed simultaneously. 

tatsanakaul, பெ . ( n .) 

மங்களமாக வலது பக்கத்தில் இருந்து 
த.வ. பதின் திறன் 

பலுக்கும் பல்லி ; lizard chirping from the right 
தசாவதானி tasavadani, பெ . ( n .) தசாவதானம் side which is considered auspicious . 
செய்பவர் ; one who performs 

( சா.அக.) 
tasavadanam , 

தட்சண நட்சத்திரராசி tatcana - ratcattira 
த.வ. பதின் திறனாளர் , பதின் கவனகர் rasi, பெ. ( n . ) ஓரை ( இராசி ) மண்டல விண்மீன் 


தட்சணநீர் 


9 


தட்சிணாமூர்த்திதேசிகர் 


( நட்சத்திரங் ) களுக்குத் தென்பாலுள்ள 
விண்மீன் ( நட்சத்திரத் ) தொகுதி ; the 

southern constellations. 
தட்சணநீர் tatcananir, பெ . ( n . ) தென் நாட்டு 

( பூமி ) நீர் , அதாவது காவேரி ; water of the 
southi.e. theriver cauvery . ( சா.அக. ) 

[ Skt . tatsana > த தட்சண + நீர் ] 
தட்சணப்புல் tatcana - p - pul, பெ. ( n . ) சாணப்புல்; 
deccany grass . ( சா.அக.) 

[ Skt . tatsana > த. தட்சணம் + புல் ) 
தட்சணபத்திரி tatcana - pattir , பெ . ( n . ) 

1. ஒட்டொட்டுப்புல் ; sticking grass . 2. சாணம் ; 
deccany grass as distinguished from 

bengal grass . ( சா.அக. ) 
தட்சணம் tatcanam, பெ . ( n . ) 1. உடனே ; 

instantaneously . 2. வலப்பக்கம் ; right side 

( சா.அக. ) 
தட்சணாமூர்த்தி tatcand- murti, பெ . ( n . ) 

தட்சிணாமூர்த்தி பார்க்க ( சங்.அக. ) ; see 
tatsiņāmürtti 

. 
தட்சணை tatcanai பெ (n .) தட்சிணை பார்க்க 

( இ.வ.); see tatcinai, 
தட்சன் tatcan , பெ . (n . ) 1. சேவல் ; cock . 

2. நெருப்பு ; fire . 3. பரத்தைகளிடம் உறவு 
கொள்பவன் ; sexual attraction towards 

other woman . ( சா.அக.) 
தட்சாயம் tatcayam , பெ . ( n . ) கருடன் ; 

brahminury kite . ( சா.அக. ) 
தட்சிகம் tatcigam, பெ .(n .) வலப்பக்கம் ; right 

side . ( சா . அக . ) 
தட்சிண பூமி tatcinabumi, பெ . ( n .) நில 

வுருண்டையின் ( பூகோளத்தின் ) தென் குளிர் 

( சீதள ) பாகம் ; antarctic zone . ( mod .) 
தட்சிணம் tafcinam, பெ . ( n .) 1. தெற்கு; south . 

2. வலப்பக்கம் ; right side . 3. காளாமுகம் 
பார்க்க ; see kalamukam (சி.சி .2 , 73 சிவாக் . ) . 


4. தாராளம் ( யாழ் . அக .); liberality. 5. விவேகம் 
( யாழ் . அக.); discrimination . 

[ Skt. daksina > த . தட்சிணம் ) 
தட்சிணமார்க்கம் tatcina - markkam , பெ . (n .) 

காளாமுகம் , மாநோன்பை (மாவிரதத்தை ) ப் 
பெரும்பாலும் ஒத்த சிவனியத்தின் உட்பகுதி ; 
one of the minor systems of saivaism 

closely allied to māviradam . 
தட்சிணாக்கினி tatcina - k - kini, பெ . ( n .) 

தக்கிணாக்கினி பார்க்க ; see takkina - k -kini. 
தட்சிணாட்சம் tatcinatcam , பெ . ( n . ) நில 

வுருண்டையின் ( பூகோளத்தின் ) தென்பாகம் ; 

south latitude ( Mod . ) . 
தட்சிணாபந்தம் tatcinabandam , பெ . ( n . ) 

மூன்று வகைப் பாகங்களில் ஒன்று ; one of the 

three kinds of bondage. ( சா.அக.). 
தட்சிணாமூர்த்தம் tatcina - murttam, பெ . ( n .) 

சிவன் தென்புறமாக அமர்ந்து நான்முக ( பிரம் ) 
குழந்தைகளாகிய சனகர் . முதலிய ( சன 
காதியர் ) நால்வருக்கும் அருளிய திருவுருவம் ; 
the posture of Šiva facing the south and 
instructing the four sons of Brahma. 

[ Skt desina + murtta > த . தட்சிணா மூர்த்தம் 
தட்சிணாமூர்த்தி tatcina - murtti, பெ . ( n . ) 

1. தென்முக மாயிருக்கும் சிவனுருவம் 
(திருவிளை. பாயி . 13 ) ; siva facing the south . 
2. அகத்தியர் ( வின் . ) ; Agastya, as dwelling 
in the south . 3. நூற்றெட்டுபநிடதங்களுள் 

ஒன்று ; an upanisad , one of 108 . 
தட்சிணாமூர்த்தி தேசிகர் tatcina - murtti 

tesigar, பெ . ( n . ) பண்டார நூல் ( சாத்திரங் ) 
களுள் இரண்டு நூல் செய்தவரும் திருவாவடு 
துறை மட ( யாதீன ) த்தைச் சார்ந்தவருமாகிய 
ஒரு சிவனியத் துறவி ; a Saivaascetic of the 
tiru -vāvadu -turai - y -ātiņam , author of two 
works in pandara - sattiram . 


தட்சிணாயனம் 


10 


தத்துவசம்பிரதம் 


தட்சிணாயனம் tatcinayanam, பெ .(n.) கடகம் 

கொண்ட இடம் ; place designed for 

worshipping Sva . " தண்டிலந்தனினும் 
( ஆடி ) முதல் ஞாயிறு ( சூரியன் ) தெற்கு 

பகர்தரு மிலிங்க மூர்த்தியினும் ( காஞ்சிப்பு . 
முகமாகச் செல்லும் ஆறு மாத காலம் ; period 

சனற்கு 20 ). 
of the sun s southward passage 

[ Skt. sthandila > த . தண்டிலம் ) 
extending for six months from āļi . 

தண்டுலம் tangulam , பெ .(n . ) அரிசி ; rice . 
தட்சிணாவசரம் tatcinavasaram, பெ . ( n .) 

தண்டுலம் விரித்துநற்றருப்பை சாத்தியே " 
குழந்தை கருப்பையில் வலது பக்கம் உலாவல் ; 

( கம்பரா.கடிமண .85 ). 
moving in the right part of the womb as 

[ Skt. tandula > த . தண்டுலம் ] 
foetus . (சா.அக.) 

தணிக்கை tanikkai, பெ . ( n .) கண்காணிப்பு; 
தட்சிணாவர்த்தம் tatcinavarttam , பெ .(n.) audit , investigation . 

1 வலம்புரிச் சங்கு ; conch shell having its [ Ar. tangiya > த . தணிக்கை ) 
spiral twisted forwards on the right side . | தத்கால் tatkal, பெ . ( n .) விரைந்த உடனடித் 
2. பெண்ணின் கொப்பூழ் ; woman s naval . 

தேவை கருதி தரப்படும் முன்னுரிமை , 
( சா.அக. ) . 

முன்னுரிமைப் பயணச்சீட்டு ; preference or 
travel ticket given on the basis of 
immediate and urgent need . 


....! 


த.வ. உடனடி 
தத்தாங்காரம் 

tattaigdram, பெ . ( n . ) 
மாநரகங்களுள் ஒன்று (சி.போ.பா .2,3 , பக் . 203 ) ; 

a hell , one of mānaragam . 
தத்தாத்திரேயம் tatta - t- tireyam , பெ . ( n . ) 

நூற்றெட்டு உபநிடதங்களுள் ஒன்று ; an 

upanişad one of 108 . 
தத்தாபகாரம் tattapakaram , பெ . ( n . ) 

நன்கொடையைத் திரும்பப்பெறும் கரிசு 

( பாவம் ); the sin of taking back what was 
தட்சிணை tatcinaj பெ . ( n . ) 1. குரு முதலிய once given as gift. 

பெரியோர்க்குக் கொடுக்கும் பொருள்; offering | தத்தியோதனம் tatti -y -odapam , பெ . ( n . ) 
or fee to a guru , school master, etc. தயிர்ச் சோறு ( கொ.வ. ) ; a delicious 
2. தன்னக் கட்டுதல் ; bribe , inducement , preparation of boiled rice mixed with 
used in contempt . 3. தண்டனை (சிட்சை ) curds . 
( யாழ்ப் ); discipline , punishment . 

[ Skt. dadhi + odana > த . தத்தியோதனம் ] 
தட்சியராசன் tatciyarasan , பெ . ( n . ) | தத்துப்புத்திரன் tattu - p - puttiran, பெ .( n .) 

Quer so com uuri ; gold coloured amber . ஏற்றுக்கொண்ட மகன் ( சுவிகாரப் புத்திரன் ); 
( சா.அக. ) 

adopted son . 
தண்டிலம் tandilam , பெ . ( n . ) 1. வேள்வி 

த . ஏற்புமகன் 
செய்வதற்குத் தெரிந்தெடுத்து ( நியமித்து) க் 
கொண்ட இடம் ( சீவக .2464 , உரை ) ; place 

[ Skt. datta > த . தத்து புத்திரன்) 
designed for the sacrificial fire . தத்துவசம்பிரதம் tattuva - sambiradam ,, 
2 சிவபூசைக்குத் தெரிந்தெடுத்து நியமித்து ) க் பெ .(n . ) ஒரு பூதத்தில் வேறொரு பூதந் 


தத்துவசுத்தி 


11 


தத்துவரூபம் 


தோற்றுவிக்கும் மகேந்திர சாலவித்தை | தத்துவபிரகாசவியாக்கினம் tattuva - 
( சௌந்தரிய , ஆனந் . 30 , உரை ) ; magic art by pirakasaviyakkipam , பெ . ( n .) சுந்தரா னந்த 
which one of the five elements is made to சித்தரால் கற்பிக்கப்பட்ட அறிவு ( ஞான ) ச் 
appear from another. 

செய்தி ; a treatise on spiritual wisdom by 
தத்துவசுத்தி tattuva - sutti, பெ .( n . ) முப்பத்து 

Sundaranda siddhar . ( சா.அக.) 
ஆறு மெய்ம்மை ( தத்துவங் ) கட்கும் ( ஆன்மா) தத்துவபிரசாதம் tattuvapirasadam , பெ . ( n .) 
ஆதன் தொடர்பாக ஏற்படும் பட்டறிவு ( அனுபவ ) ஒரு மறை மந்திரம் ; a vedic mantram . 
நிலை ; spiritual experience of the soul not ( சா . அக .) 
influenced by the thirty six constituent தத்துவம் tattuvam , பெ .(n .) 1. இயல்பு ; nature . 
priciples of the body by knowing itself to 2. இயற்கை ; the essential or real nature of 
be a differententity. ( சா.அக.) 

things . 3. பரம்பொருள் ; the universal soul . 
தத்துவஞானம் tattuvaranam , பெ .( n . ) 4. உடம்பின் தொழில்கள் ; the doings and 
1. கடவுளை அறியும் அறிவு ; knowledge of the 

functions of the body. 5. முப்பிணியின் 
deity. 2. மெய்ம்மை ( தத்துவங்களை அறியும் 

தொழில்கள் 

சிலேட்டும் 
( வாதபித்த 

தத்துவங்கள் ); the functions of three 
அறிவு ( ஞானம் ); spiritual knowledge of the 

humours ( vatha , pitha and kapha ) wind , 
constituent parts of the body. ( சா.அக.) 

bileand phlegm . ( சா.அக. ), 6. 96 மெய்ம்மை 
தத்துவத்திரயம் tattuvattirayam, பெ . ( n .) 

( தத்துவங் ) கள் ; the 96 tatvas postulated by 
1. மூவகை மெய்ம்மை ( தத்துவங்களாகிய 

the siddhar s school which are the 
ஆத்துமம் , சிவம் , வித்தியம் ; the three classes 

constituent principles in nature . 
of faculties or power . 2. மூவகை உண்மைப் 
பொருள்கள்; the metaphysical triad viz , 

தத்துவமசி tattuvamasi, பெ . ( n . ) " அது " 
god , spirit and matter . ( சா . அக . ) 

நீயாயிருக்கிறாய் என்னும் பொருள் கொண்ட 

மறைச் சொற்றொடர் ( வேத வாக்கியம் ) ; the 
தத்துவதரிசனம் tattuvadarisanam , பெ .( n . ) 

vedic quotation " that thou are " . 
பதின்கருமத்தொன்று ; aspiritualexperience 
of the soul , one of tasa -kariyam . 

தத்துவரூபம் tattuvarubam, பெ . ( n . ) உண்மை 

வடிவம் ; true figure . ( சா.அக. ) 
தத்துவதரிசனம் tattuvadarisanam, பெ .(n.) 

மூலப் பொருள்களாகிய முப்பத்து ஆறு மெய்ம்ம தத்துவரூபம் tattuvarubam, பெ . ( n . ) 
( தத்துவங்களும் மாயையின் செயலால் மெய்ம்மை ( தத்துவங்களின் குணங்களை 
தோன்றிய பருப்பொருள்கள் என்று ஆன்மா ஆன்மா காணும் ஓர் பட்டறிவு நிலை; a spiritual 
தன்னறிவிலே விளங்கக் காணும் பட்டறிவு experience of the soul in which it is 
151606 ; ( šaiva .) a spiritualexperience of the cognizant of the operations of the 36 
soul in which it realises that the 36 tattvas tatvas . ( சா.அக. ) 
or real are the outcome of māyā and are 
inert matter, one of the tasa -kariyam . 

த.வ. மெய்ம்மப்பட்டறிவு 

[ Skt. tatva > த . தத்துவம் 
தத்துவதரிசனம் tattuvadarisanam , பெ .(n .) 
அறிவு ( ஞான ) க் காட்சி ; real vision . ( சா . அக .) 

உருவம் > Skt. rupa > த . ரூபம் 


தத்துவலயசமாதி 


12 


தந்தக்கட்டில் 


தத்துவலயசமாதி tattuvalayasamadi பெ . ( n . ) | தத்ரூபம் tatrubam , பெ .( n . ) முழுதும் 

ஆன்ம மெய்ம்மை ( தத்துவங் ) களையும் ஒற்றுமையான வடிவு ; ஒருமையுறுத்தோற்றம் 
அவற்றின் செய்கைகளையும் அறிந்த அறிஞன் . exact resemblance . 

காட்சி அதன் 
( சா.அக. ); spiritual experienced mystic. தத்ரூபாமாயிருக்கும் ( கொ.வ.). 

[ Skt. tatrupa > த . தத்ரூபம் 
தத்துவாத்துவா tattuvattuva , பெ . ( n . ) ஆறு 

அத்துவாக்களுள் முப்பத்தாறு தத்துவங் ததகாமேந்தினி tatakamendini, பெ . (n .) 
களாகிய அத்துவா வகை ; tattuvas or reals தேற்றான் கொட்டை ; water clearing nut . 
as path to salvation , one of six attuvā 

( சா.அக.) 
( q.v. ). " தத்துவாத்துவா முதலான தெல்லாம் " 
(சி.சி .8,6 , மறைஞா.). 

ததப்பத்திரி tata - pattirl பெ .(n.) வாழை ( மலை . ); 

plantain , musa . 
தத்துவாதி tattuvadi, பெ . ( n .) மாத்துவ 

அந்தணர் ; a sect of Brahmins who hold | ததாத்து tatattu , இடை .(int. ) அங்ஙனமே ஆகுக 
the doctrines of Madhvăcārya. 

எனப் பொருள்படும் ஒரு வடமொழி வாழ்த்துத் 

தொடர் (Brah . ); a Sanskrit expression 
தத்துவாதீதன் tattuvadida ) , பெ . ( n . ) 

meaning amen , so be it . 
மெய்ம்மை (தத்துவங் ) கடந்த பரம் பொருள் 
( சி.சி .2 , 73 , சிவாக் . ) ; god , as trascending all ததுமல் ( adumal 

, பெ . ( n .) 1. தெளிவு இல்லாமல் 
reals . 

குழம்பி இருக்கை ; that which is confusion . 

2. கூட்டம் ; crowd . 
தத்துவார்த்தம் tattuvarttam , பெ . ( n . ) 
மெய்ப்பொருள் 
முறையான 

தன்மை ; 

ததேகத்தியானம் tataka - t- tiyanam , பெ . ( n .) 
philosophical nature . நீங்கள் கூறும் 

ஒன்றையே இடைவிடாது எண்ணுகை 
தத்துவார்த்தமான பொருளில் அவர் இந்தக் 

(சிந்திக்கை ) ( Brah . ) ; concentrated 

meditation on one and the same subject. 
கவிதையை எழுதவில்லை 
[ Skt. tatva + artha > த . தத்துவார்த்தம் ) 

ததேக நிட்டை tateka - nittai பெ . ( n .) 

ததேகத்தியானம் (வின் .) பார்க்க ; see tatika 
தத்துவான்மா tattuvapma , பெ . ( n .) 

t - tiyānam . 
நுண்ணுடலை ( சூக்குமதேகத்தை ) ப் பற்றி 
நிற்கும் ஆன்மா (சி.போ.பா .6,2, பக் . 317 ) ; state 

ததேக நிட்டை tadakanittaj பெ . ( n . ) 

1 . 
of the soul when it is associated with the 

அசைவற ஊழ்கத்தி ( தியானத்தி ) லிருத்தல் ; 
subtle body. 

being absorbed in contemplation or 

meditation without disturbance of mind 
தத்பரம் tatparam , பெ . ( n .) ஒன்றில் முப்பது 
விநாடி ; 1/30 of a second . ( சா.அக. ) 

( சா.அக.) 
[ Skt. tatpara > த . தத்பரம் ] 

தந்தக்கட்டி tanda-k- katti, பெ . ( n .) 1. தந்த 
தத்பூர்வம் tatpurvam , பெ . ( n .) முதலில் 

சூலை ( இ.வ. ) பார்க்க ; see tanda - culai. 

2. பல்லில் உண்டாகும் கட்டி ; an abcess on 
ஏற்படுவது ; happening for the first time . 

the gum of the teeth gumabcess, gum 
( சா.அக. ) 

boil . 
[ Skt . tatpurva > த . தத்பூர்வம் ) 

தந்தக்கட்டில் tanda - k - kattil 

, பெ . ( n . ) 11. யானை 
தத்போதம் tatpodam , பெ . ( n . ) உண்மையறிவு ; மருப்பினாலியன்ற கட்டில் ; ivory cot . 
knowledge or understanding of truth . 

2. உயர்ந்த கட்டில் ( இ.வ. ); any fashionable 
(சா.அக.) 

cot . 


1 


2 


தந்தக்கிருமி 


13 


தந்தசூகம் 


தந்தக்கிருமி tanda - k - kirumi, பெ . ( n . ) தந்தசம் tandasam , பெ .(n .) 1. பல்லீறு ; gum of 

பற்களிடையே தோன்றும் நுண்ணுயிரி , teeth . 2. யானைக் கொம்பு ; elephant tusk . 
பற்பூச்சி ; worm found in the tooth . ( சா.அக. ) 

த.வ. தந்தச்சதை 
த.வ. பற்புழு 

தந்த சருக்கராரோகம் tandašaru - k 
தந்தக்குறி tanda - k - kuri, பெ . ( n . ) புணர்ச்சி 

kararogam, பெ . ( n .) பற்களின் பின்புறத்தில் 
காலத்தில் பல்லால் உண்டான அடையாளம் 

சுண்ணாம்பு அல்லது காரையைப் போல் காடு 
( கொக்கோ ); marks made by the teeth of 

கட்டியிருக்கும் செதில்கள் ; a hard reddish 
the lover on the limbs of his beloved . 

crust or a concretion which is sometimes 
த.வ. பற்குறி 

formed behind the teeth ; tartar on the 

teeth , the teeth become as rough as 
தந்தகபாலிகாநோய் tanda -kabaliga - ndy , 

gravels. (சா.அக.) 
பெ .(n . ) பற்களின் முனைகள் தேய்ந்து 
வெடித்துப் பொடிப்பொடியாக உதிரும் நோய் ; a 

தந்த சருக்கரை tanda - sarukkarai பெ.(n.)பல் 
disease in which the edges of the teeth ஊத்தை (சீவரட் .); tartar on the teeth . 
are softened cracked and sometimes 

த.வ. பற்காறை 
crushed and dropped in pieces of 

[ Skt. danda > த.தந்தம் + சருக்கரை ) 
particles . 

தந்த சருக்கரைநோய் tanda - sarukkara - noy , 
தந்தகரானநோய் tanda - karapa - ndy , பெ . ( n .) 

பெ . ( n .) பற்களின் பின்புறம் காடு கூட்டிய 
பல்லீறுகள் தேய்ந்து பற்களை வெளியில் 

செதில்கள் போன்ற காறை ; a hard reddish 
சாய்க்கும் ஒருவகைப் பல்நோய் ; a diseases 

crust , which is sometimes formed behind 
in which the gums are eaten away leaving 

the teeth .. 
the teeth exposed to its full length . 
[ Skt . danda > த . தந்தகரானம் + நோய் 

[ Skt . danda > த.தந்தம் + சருக்கரை + நோய் ) 
தந்தகரிசம் tandakarisam , பெ .( n . ) தந்தசியாவகரோகம் 

tandasiyava 
சுண்ணாம்பு ; lime . ( சா.அக.) 

garogam , பெ .( n . ) பற்களை நீலம் அல்லது 
தந்தகரிசனம் tanda - karisanam, பெ . (n . ) 

கருப்பு நிறமாகச் செய்யுமோர் நோய் ; a 

disease in which the teeth are rendered 
சுண்ணாம்பு ; lime , calcium carbonate . 

black or blue . (சா.அக.) 
[ Skt. danda > த . தந்தம் + கரிசனம் ) 

தந்தசுடிகரோகம் tandasudiga -rogam , 
தந்தகரிடநோய் tanda - karida - noy, பெ .(n . ) 

பெ . ( n . ) பல்லீறுகள் வீங்கிச் சிறு ஓட்டைகளை 
பல்நோய் வகை ; a disease of the teeth . 

உண்டாக்கும் ஒரு வகை நோய் ; a disease of 
[ Skt . danda த.தந்தகரிடம் + நோய் ) 

the teeth marked by swelling of the gums 
தந்தகரிநோய் tandakari- noy , பெ . ( n .) and small holes in the teeth . ( சா.அக. ) 
பல்நோய் ; a disease of the teeth . 

தந்த சுத்தி tandasut) பெ .(n.) பல் விளக்குதல் ; 
[ Skt. danda > த.தந்தகரி + நோய் ] 

cleaning the teeth . ( சா.அக.) 
தந்தச்சிப்பு tanda - c - cippu , பெ . ( n .) மருப்பு | தந்த சூகம் tanda - sugam , பெ . ( n . ) 

அல்லது கொம்பினாற் செய்த சீப்பு ; comb of 1. பாம்பு (வின் ) ; snake . 2. பாம்புகள் நிரம்பிய 
horn of ivory . 

நிரையம் ( நரகம் ) ( சேது 4. துனுக்கோ 4 ) ; a hell 
[ Skt . danda > த.தந்தம் + சீப்பு ) 

infested with serpents . 3. நச்சுயிர் reptile . 


தந்தசூகன் 

14 

தந்தி 
தந்தசூகன் tanda - sugan, பெ .( n . ) 1. கொடி | தந்தவித்திருதி tandavittirudi பெ .( n . ) பல்லின் 
யவன் ( யாழ் . அக.); malignant person . 

உட்புறம் அல்லது வெளிப்புறத்துச் சதையில் 

வீக்கமான கட்டிகளை உண்டாக்கும் ஒரு 
தந்தசூலை tanda- Sulai பெ .(n .) 1 பல்வலி (இங் . 

வகை நோய் ; adisease of the teeth in which 
60961.369); tooth - ache, inflammation of the 

abcesses or boils are developed in the 
dental pulp , odontalgia . 2. பல் நரம்பில் 

front or the rear side of the gum attended 
உண்டாகும் குத்தல் நோய் ; a nervous pain 

with much swelling . ( சா.அக. ) 
experienced in the gum of the teeth . 
( சா.அக.) 

தந்தவிதர்ப்பம் tanda - vidarppam , பெ . ( n .) 

பல்லாட்டம் ; adisease which is consequent 
[ Skt. danda > த . தந்தம் + சூலை ) 

upon the friction of the gums marked by 
தந்தத்தையுதிரப்பண்ணி tandattaiyudirap 

the appearance of violent swelling. 
panni, பெ . ( n . ) தில்லை மரம் ; tiger s sparge . 

தந்தவைத்தியம் tandavaittiyam , பெ . ( n . ) 
( சா.அக.) 

பல்லைப் பிடுங்குதல் , பல் கட்டல் , பல் தூய்மைப் 
தந்ததி tandadi பெ .( n .) மரபுவழி ; lineage . இரவி 

படுத்தல் முதலியவற்றுடன் பற்களில் ஏற்படும் 
சிரிகண்டன் தந்ததிப் ( பிரகிருதியாய் T.A.S. ii 

நோய்களுக்குச் செய்யும் மருத்துவம் ; the art 
175 ) . 

of curing dental complaints along with the 
தந்தந்தண்ணீர் tandantammir , பெ . ( n . ) 

act of extracting the teeth , repairing or 
எலும்பை நீர்மமாக்கவுதவும் 

நீர்மமாக்கவுதவும் கரைசல் replacing them when decayed, cleaning 
( அஸ்திபேதி ); a solvent reducing bones into 

etc. ( சா . அக .) 
liquid . ( சா.அக. ) 

தந்தவைத்தியன் tandavaittiyan, பெ . ( n .) 
[ Skt. danda > த . தந்தம் + தண்ணீர் ] 

பற்களின் நோய்க்கு மருத்துவம் செய்பவன் ; 
தந்தமூலம் tanda - mulam, பெ . ( n .) பல்வேர்; one whose occupation is not only to treat 
root of the tooth . 

tooth complaints but also to clean , extract 
[ Skt . danda > த . தந்தம் + மூலம் ) 

repair and replace them when necessary. 

(சா.அக.). 
தந்தயோடதம் tanda - y - odadam, பெ. ( n . ) 1 பல் , 
உதடு போன்றவற்றின் தொடர்பு ; relation to 

த.வ. பல்மருத்துவன் 
teeth and the lip- dentilabial . 

தந்தவைதர்ப்பம் tanda - vaidarppam , பெ . ( n .) 

அழற்சியினாலேற்படும் பல்லாட்டம் ; looseness 
தந்தரூடி tanda -rudi பெ . (n . ) பல்வேர் 

of the teeth through external injury. 
புண்ணாகித் தீநாற்றம் வீசும் நோய் ; adisease 

தந்தி tandi, பெ .( n . ) 1. ஆண் யானை, களிறு 
of the teeth marked by ulceration at the 

( பிங் . ) ; male elephant . "தந்தியும் பிடிகளுந் 
root followed by a discharge of pus and 

தடங்க ணோக்கின " ( கம்பரா. சித்திரக் கூட : 
blood with fetid smell- Pyorrhoea .. 

43) . 2. பாம்பு ( நச்சுப் பற்களையுடையது ); 
தந்தவாயு tandavayu, பெ . ( n .) 1. பல்வலி; tooth snake , as having fangs . "தந்தி நஞ்சுந் 

pain . 2. பல்லின் நரம்பிற்குள் காணும் குத்தல் தலைக் கொளச் சாய்ந்தவர் " ( கந்தபு . 
Chmir;a nervous plain experienced in the சயந்தன்கனவு. 21). 
gum of the teeth . (சா.அக. ) 

[ Skt. dantin > த . தந்தி ] 


தந்தி 


15 


தந்தியூசிவன்னச்சேலை 


தந்தி tandi, பெ .( n .) 1. கம்பி ; wire . " நார்தந்திபோல் தெரித்தல் tand - por - terittal, 

தந்திமிடையப் பின்னி " ( தைலவ. பாயி . 22 ). பெ .(n .) விட்டு விட்டுச் சுரீர் என நோதல் ; asort 
2. யாழ் நரம்பு ( வின் ); catgut , string of a of pain experienced in hemicrania . 
musical instrument. 3. நரம்பு ; sinew , | தந்திமுறுக்கு - தல் tand - murukku-, 5 
tendon , 4. தொலைவரி ( மின் கம்பி வழி 

செ.குன்றாவி . ( v.t.) யாழ் நரம்பை இறுக்குதல் ; 
யனுப்புஞ் செய்தி ); telegram . 5. யாழ் (பிங் .); 

to tighten the lute - string . 
lute . 

தந்திமுறுக்குதல் tandi- murukku, பெ . ( n . ) 
த.வ. தொலைவரி 

நரம்பிற்குச் சுறுசுறுப்பையுண்டாக்கல் ; 
[ Skt. tantri > த . தந்தி ] 

stimulating the nerves . 
தந்தி tandi, பெ . ( n .) நரம்புக் கயிறு ; tendon . 

[ Skt. dandi > த - தந்தி + முறுக்குதல் ) 
( சா.அக.) 

தந்தியடி -த்தல் tand - y - adi, 4 செ.கு.வி. ( v.i. ) 
தந்திக்கம்பி tand - k - kambi பெ . ( n .) 1. வீணை தொலைவரிச் செய்தியனுப்புதல் ; to send a 

முதலியவற்றின் நரம்பு ; string of a lute . telegram , wire . 
2. தொலைவரி அல்லது தொலைபேசிக் கம்பி ; [ Skt . dandi > த . தந்தி அடி- ) 
telegraph or telephone wire. 

தந்தியடி -த்தல் tandiy - adi , 4 செ.கு.வி.( v.i. ) 
[ Skt. dandi > த . தந்திரகம்பி ) 

வீணை , யாழ் முதலியவனவற்றில் மீட்டும் 
தந்திகொடு - த்தல் tandikodu-, செ.கு.வி.( v.i.) மெல்லிய கம்பியை மேலுங்கீழுமாக அசைப்பது 

ஓர் இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு போன்று ஆட்டுதல் ; to tremble. 
விரைவாக ) கம்பி வழியாகச் செய்தி [ Skt . dandi > த - தந்தி + அடி- ] 
அனுப்புதல் ; to send a telegram , wire . | தந்தியடி - த்தல் tand - y - adi , 4 செ.கு.வி.( v.i.) 
மும்பை போய்ச் சேர்ந்ததும் உடனே 

நாடிபேசல் ; to beat the pulse . 
தந்திக்கொடு ! 

[ Skt . dandi > த.தந்தி + அடி-,] 
த.வ. தொலைவரி தருதல் 

தந்தியம் tandiyam , பெ . ( n . ) பல்லடுக்கு; filth in 
[ Skt . dandi ) த.தந்தி + கொடு- ] 

the teeth . 
தந்திபூட்டு - தல் tandiputtu-, 5 செ.கு.வி. ( v.i. ) [Skt. dandi > த.தந்தி > தந்தியம் ) 

வீணை , யாழ் முதலியவற்றிற்குக் கம்பி தந்தியம் ’ tandiyam , பெ . ( n . ) முலைப்பால் ; 
யமைத்தல் ( வின் . ) ; to fit up with strings , as 

woman s breast milk . 
in a lute . 

தந்தியறுதல் tand y- arudal, பெ .(n .) 1. நாடி 
[ Skt . dandi > த.தந்தி + பூட்டு 

விழல் ; dropping of the pulse . 2. நரம்பு 

வீழ்ச்சி ; nervous break down . 
தந்தி பேசல் tand -pesal, தொ.பெ.(vbl.n.) 

[ Skt. dandi > த . தந்தி + அறுதல் ) 
நாடியடித்தல் ; beating of the pulse . 

தந்தியாரிட்டம் tandiyarittam , பெ .(n . ) மூல 
[ Skt. dandi > த.தந்தி + பேசு + அல் - அல் = 

நோய்க்கான ஆயுள் வேத மருந்து ; an 
தொ.பொ.ஈறு ] 

āyurvēdic wine prescribed for piles . 
தந்திபேசு - தல் tandipésur, 5 செ.கு.வி.( v.i.) | தந்தியூசிவன்னச்சேலை tandi -y - USEy 

தந்தியடி -த்தல் பார்க்க ; see tandi -y - adil vappa - c - cela), பெ . ( n . ) கம்பியூசி போலும் 


தந்திரம் 


16 


தப்சீல் 


மெல்லிய கோடுகள் அமைக்கப் பெற்ற , | தந்துபாவம் tandubavam , பெ . ( n . ) விலங்கு - 
புடைவை வகை ( இ.வ. ) ; a kind of saree with 

நிலத்திணை ஆகியவற்றில் கட்டியாக 
needle - like stripes. 

உறையக்கூடிய கசிவு ஊனீர் ; fibrin . ( சா . அக .) 
தந்திரம் tandiram , பெ .(n.) யாழ் நரம்பு ( வின் . ); | தந்துமாத்திரிகம் tandumattirigam , பெ . ( n . ) 
wire or string of a lute . 

நார்த்தசைகள் உருவாக்கக்கூடிய உயிரணு ; 
தந்திரயுக்தி tandirayukti பெ . ( n . ) குறியீடு ; 

fibroblasto . ( சா.அக. ) 
குழூஉக்குறி; technical terms , code word . 

தந்துமேகம் tandumegam , பெ .( n. ) அடிவயிறு 
( சா.அக. ) 

நொந்து , வீணா தண்டத்தின் அடியில் விம்மி 
தந்திரயுக்தி tandirayukti 

, பெ . ( n .) மந்திர 

விருவிருப்பை உண்டாக்கி ஆண்குறி 
நூலின் அறிவினால் அமைக்கப்படும் பொருள் ; வழியாய்ச் சளியைப் போல் ஒழுகும் ஒரு வகை 
anything or substance created or formed 

நோய் ; a transparent mucous wiry 
by secrets revealed by Tantric science . discharge from the urethra . ( சா.அக.) 
( சா.அக. ) 

தநம் tanam, பெ . ( n .) சந்தனம் ; saldal wood . 
தந்திராகமம் tandiragamam , பெ . ( n .) எந்திர ( சா.அக.) 

மந்திரங்களைப் பற்றிச் சொல்லும் தோன் தநு tanu, பெ . ( n .) உடல் ; body. 
றியத் ( ஆகமம் )தின் ஓர் பிரிவாகிய தந்திரம் ; one 

[ Skt. tanu > த . தது .] 
of the divisions of the Agama philosophy 

தநுச்சாயை tanuccayai, பெ . ( n . ) உடம்பின் 
treating on rites, operation of diagrams etc. 

நிழல் ; shadow of ones body . ( சா . அக . ) 
( சா.அக.) 
தந்திராணுசாரணை tandiranusaranai | தநுத்துவசம் danuttuvasam , பெ . ( n . ) சிறு 
பெ . ( n . ) கல்வி (தந்திர ) நூலைப் பின்பற்றி 

நெல்லிச் செடி ; Indian goose berry shrub . 
நடப்பது ; following the authority of the 

( சா.அக. ) 
Tantrams . ( சா.அக. ) 

தநுத்துவசை danuttuvasai, பெ . ( n . ) 
தந்திரி tandiri, பெ . ( n .) யாழ் நரம்பு ; string of தநுத்துவசம் பார்க்க ; see danuttuvasam . 
musical instruments .. 

"வீணைத் 

( சா.அக.) 
தந்திரியும் " ( பிரமோத் . 2,62 ). 

தநுபம் danupam , பெ . ( n . ) வெண்ணெய் ; butter . 
தந்திரிகம் tandirigam , பெ . ( n . ) தந்திரிகரம் 

( சா.அக.) 
பார்க்க ; see tandiri - garam . 

தநுவாயு tanuvayu, பெ . ( n .) தாள்கிட்டி ; lock 
தந்திரிகரம் tandiri-garam , பெ . ( n . ) 

jaw . ( சா.அக.) 
செங்கோட்டியாழ் உறுப்புகளில் ஒன்று ; a part 
of sengottiyal . "செங்கோட்டி யாழிற்றத் தநூநபம் tanunabam, பெ .( n .) நெய் ; ghee , 

clarified butter. ( சா . அக .) 
திரிகரத் தொடு " (சிலப் . 13 : 107 ). 
தந்திரிகை tandirigai), பெ . ( n .) கம்பி ; wire . 

தநூருகம் tanurubam , பெ . ( n . ) மயிர் ; hair . 
"தந்திரிகை சுற்றி " ( தைலவ . தைல . 41). 

( சா.அக. ) 
தந்தி வன்னம் tandi - vappam , பெ .( n .) 

தப்சீல் tapsil, பெ . ( n . ) தப்சீல்வார் பார்க்க 
தந்தியூசிவன்னச்சேலை ( இ.வ.) பார்க்க ; see 

(C.G.);see tapsilvār. 
tandi- y - usi- vanna- c - celai. 

[ Ar. tafsil > த . தப்சீல் ) 


தப்சீல்வார் 


17 


தபளா 


தப்சில்வார் tapsilvar, பெ .( n .) விளக்க ( விவர ) க் village officers , suomoto , used to impose 

குறிப்பு ( C.G. ) ; particulars, details of an on the villagers . 
account and the like , schedule . 

தபசில் tapasil, பெ . ( n . ) தப்சில் பார்க்க ; see 
தப்டர்தோட்டம் tapgar - tottam , பெ . ( n . ) 

tapsil 

. 
டப்டர்தோட்டம் பார்க்க ( R.T.); see taptar 

[ Ar . tafsil > த . தபசில் ] 
tbttam .. 

தபசுநாள்சுத்தபோசனம் tapasu -na - cutta 
தப்தர் taptar, பெ .(n .) 1. துணியிற் கட்டிவைக்கும் 

posanam , பெ .(n . ) தவசுநாளிற் கொள்ளும் 
9426001L0; record , register, account, official 

நோன்பு ( விரதம் ); lent fast . 
statement , report , bundle of written தபதி tapadi, பெ .(n.) சிற்பி , கம்மியன் (பிங் .); 
documents tied together in a cloth . 

sculptor , statuary . "தபதியர் யாவரும் 

வியந்தார் "( பாரத . இந்திர . 12). 
2. ஆவணங்களைப் பேணி வைக்கும் 
அலுவலகம் ; record office. 

[ Skt . sthapati > ஸ்தபதி > த . தபதி ) 

தபந்தநயை tapanatanayai பெ . (n . ) வன்னி 
த.வ. பொதியாவணம் 

மரம் ; the suma tree . ( சா.அக.) 
[ Persn . daftar > த . தப்தர் 

தபம்பண்ணல் tabampammal, பெ . ( n . ) தவம் 
தப்தர்பந்து taptarpandu , பெ . ( n .) தப்தரங்கு மேற்கொள்ளல் ( தவசு பண்ணுதல் ); leadingan 

மாத்தா பார்க்க ( C.G. ) ; see taptaran anstre life, to make penance . ( சா.அக. ) 
gumatta. 

( தவி > தவம் > Skt . tapas > த . தபம் 
தப்தரங்குமாத்தா taptaraikumatta, பெ . ( n . ) தபலா tabala , பெ . ( n . ) தபளா பார்க்க ( இ.வ.); 

ஆவணங்களைப் பாதுகாத்துப் பேணும் see tabala. 
உதவியாளர்; record keeper. 

தபலை tapalai பெ . ( n . ) ஏனவகை ; a kind of 
[Persn .daftar + gumasta > s siSMISLITEST ) 

metal vessel . " தம்பிக்கை யென்றுந் 

தவலையென்றும் (விறலிவிடு 747 ) . 
தப்தீல் tapti, பெ . ( n .) மாறுகை ( C.G. ); change , 
alteration , substitution . 

(தவலை > தபலை ] 

தபளா tabala , பெ . ( n .) மத்தள வகை (இ.வ. ); a 
தப்பிக் tappik, பெ . ( n . ) ஊரில் பொது 

kind of tabret . 
குடிகளுக்கேனும் மானியம் மிகுதியாகக் 
கொண்டவர்களுக்கேனும் அலுவலர்கள் இடும் 

[ Ar . tabal த . தபளா ] 
our (R.T. ); extra contribution imposed by 
the village officers on all the villagers or 
on those who hold a greater portion of the 

rent -free lands . 
தப்புதோத்திரம் tappu -tottiram , பெ . ( n .) 

முகமன் ( முகத்துதி ) ( இ.வ. ); flattery . 
தப்ரீக் taprik, பெ . (n. ) சிற்றூர் அலுவலரால் 

சிற்றூருக்கு வரையறு ( விதி ) க்கப்படும் 
gifsoufl 

; any extra contribution which the 


Humming 


m 


head peon .. 


தபனன் 

18 

தபோவனம் 
தபனன் tapanan, பெ .(n .) 1. கொடுவேலி ; தபாற்கட்டளை tabar -kattalai பெ .( n.) (இலங் .) 

plumbago . 2. நெருப்பு ; fire . 3. கதிரவன் ; அஞ்சல் ஆணை ; postal order. 
sun . ( சா . அக .) 

[ u. tappal > த . தபால் + கட்டளை ] 
தபா taba , பெ . ( n .) தடவை ; time , occasion , 

தபாற்காரன் 

tabdr -kara ) , பெ . ( n . ) 
turn . இரண்டு தபா வந்து போனான் . ( இ.வ.). 

1 . கடிதத்தை அஞ்சலிற் கொண்டு 
த.வ. தடவை 

செல்லுவோன் . 2. அஞ்சல் ( தபாற் ) கடிதங் 
[ Ar. dafa > த . தபா ] 

கொடுப்போன் ; postman . 
தபாக்கினி tapa - k - kin) பெ .(n .) தபோக்கினி 

த.வ. அஞ்சலன் 
( வின் . ) பார்க்க ; see tapokkin ). 

[ u . tappal > த . தபால் + காரன் ) 
தபாகா tapaka, பெ . ( n . ) அரிசி ; topioca . 

தபானாக்கினி 

tapana - k - kip ), பெ . ( n . ) 
( சா.அக. ) 

செங்கொட்டை ; marking nut . ( சா.அக.) 
தபாத்தியம் tabatiyam , பெ . ( n . ) மாரிகாலம் ; தபிலா tabils , பெ (n.) தபளா ( இ.வ.) பார்க்க , 
rainy season . ( சா.அக. ) 

see tapala. 
தபாது tabatu, பெ .(n .) தபாவத்து பார்க்க 

; 
(வின்.); see tabavattu. 2. தவறு ( யாழ் .அக.); தபேதார் tapedar, பெ . ( n . ) தலைமை ஏவலாள் ; 

mistake . 
தபாய் - த்தல் tapay- , செ.கு.வி.( v.i. ) 

த.வ. முதன்மை ஏவலர் 
1. ஏமாற்றுதல் ; to deceive . 2. சதாய் பார்க்க [ Persn . daftardar > த . தபேதார்) 
( இ.வ.); see saday. 

தபேலா tabela , பெ . (n . ) விரல்களாலும் 
தபால் tabal, பெ . ( n .) 1. அஞ்சல் ; post, mail , 

உள்ளங்கையாலும் தட்டி வாசிக்கப்படும் 
tapal . 2. Glosbe; regular stopping - place in 

அரைக்கோள வடிவில் ஒன்றும் நீள் உருளை 
route, stage. 

வடிவில் ஒன்றுமாக அமைந்த இசைக் கருவி ; 
[ U. tappal > த . தபால் ] 

tabla . தமிழ்த் திரைப்படங்களில் தபேலாவைக் 
தபால்மாடு tabal - madu, பெ . ( n . ) பயண 

கொண்டு இசைக்கப்பட்ட பாடல்கள் இன்றும், 
வண்டிக்குரிய கெடிமாடு ; relay of bullocks , 

என்றும் கேட்பதற்கு இனிமையாக இருக்கும் ? 
as in journey by stage . 
[ U. tappal > த . தபால் + மாடு ) 

[ Ar . tabal > த . தபேலா ) 
தபால் வண்டி tabāl- vandi பெ . ( n .) தபோக்கினி tabdkkini, பெ.(n .) 1. தவத்தால் 
கெடிவைத்துச் செல்லும் பயண வண்டி ( இ.வ. ); 

Carroot gjú 6607 60 ; fire of austere penance . 
stage - coach . 

2. தவஞ் செய்தற்கு வளர்க்கும் தீ ; fire kindled 
த.வ. எல்லை அஞ்சல் வண்டி 

for doing penance . 
[ U. tappal > த . தபால் + வண்டி ) 

[ Skt . tapogni > த . தபோக்கினி ] 
தபாலதிபர் tabaladibar , பெ . ( n . ) ( இலங் . ) | தபோயக்கியம் tabdyakkiyam , பெ .(n .) ஐவகை 
அஞ்சல் நிலைய அதிகாரி ; postmaster . வேள்விகளுளொன்று ( சிவதரு . ஐவகை , 1, 
[U. tappal > த . தபால் + அதிபர்) 

உரை); one of palja -yagam . 
தபாவத்து tapavattu , பெ . ( n .) ஏமாற்றுகை; தபோவனம் tabovanam , பெ .( n . ) தவம் 
cheating , defrauding ( C.G.). 

செய்யும் காடு ; forest where ascetics 


தம் 


19 


தமாசு 


perform penance . அம்முனிப் பெருங் shot wounds , to render impenetrable to 
கடவுளுந் தபோவன மடைந்தனன் ( பாரத . 

kinfe cut etc., so as not to sustain any 
சம்ப . 30 ). 

injury on the body and it also enables one 

to remain motionless in the region of the 
த . தவ > Skt . tapo - vana > த . தபோவனம் 

sky . ( சா.அக.) 
தம் tam, பெ .(n .) 1. மூச்சடக்குகை; holding the 

தம்பி - த்தல் tambi , செ.குன்றாவி . ( v.t.) வளி 
breath . 2. மூச்சு ; breath . " அவன் தம் 

( வாயு ) அல்லது மூச்சை அடக்குதல் ; to 
பிடிக்கிறான் " . 

suppress breathor respiration . ( சா அக .) 
தம்பதி tambadi, பெ .(n.) கணவனும் மனைவியும் தம்பிக்கச்செய்தல் tambikka - c -ceydal,, 
( சூடா . ); Wedded couple , husband and 

பெ .(n .) 1.அசைவறச் செய்தல் ; causing to 
wife .. 

become motion less . 2. நிறுத்துதல் ; 
த.வ. இணையர் 

causing to stop . 3. நெருப்பிற்கு ஓடாமற்படிச் 
[ Skt . dampati > த . தம்பதி ] 

செய்தல் ; causing a body not to evaporate 
தம்பவகம் tambavagam , பெ .( n .) விலாமிச்சை 

before fire . 4. வாயு நிறுத்தல் ; stopping the 

respiration . ( சா.அக. ) 
வேர் ; lime tree root . (சா.அக. ) 

[ Skt. stambh > த . தம்பிக்க + செய்தல் 
தம்பனக்குளிகை tambama - k - kuliga , பெ .(n .) 

தம்போலி tambali, பெ . ( n . ) வச்சிரப்படை 
புணர்ச்சியின் போது உயிர்ப்புச் சத்துக் கூடவும் 

( ஆயுதம் ) ( சங் . அக .); thunderbolt . 
வீணாக விந்து ஒழுகுவதைத் தடுக்கவும் 

தம்மத்திகாயம் tammattikayam , பெ . ( n . ) 
குங்குமப்பூ , அபினி , அரத்திப் பழம் ( ஆப்பிள் ) 

ஐவகை (பஞ்சாத்திரம் ) மறைப்பொருள்களுள் 
விதை ஆகியவற்றுடன் சாதிக்காயைச் 

மீனுக்கு நீர்போல உயிரினது கமனத்துக்குச் 
சேர்த்து தேன் விட்டு அரைத்து மாலை 

சாதனமான ( திரவியம் ) பொருள் ; ( Jaina ) that 
ஆறுமணிக்குச் சாப்பிடக் கொடுக்கும் கடலை which helps the Jiva associated with 
யளவு மாத்திரை; a Bengal gram size pill pudgala or matter to progress , just as 
made of suffron , opium , seed of apple water helps on the movement of a fish , 
nutmug grind with honey and is given one of pañcastikāyam . 
during being six o clock to increase the 

தமனியமாக்கல் tamaniyamakkal, பெ . ( n . ) 
vitality , consolidate the semen and prevent 
it from flowing out during intercourse. 

பொன்னாக்கல் ; making into gold . ( சா.அக.) 
( சா.அக. ) 

தமாம் tamam , பெ . ( n .) முழுவதும் ( வின் . ) ; 
த.வ. கட்டு குளிகை 

whole , entireness , completeness . 
[ Skt. tambana த . தம்பனம் + குளிகை ) 

[ u . tamam > த . தமாம் ) 
தம்பனக்குளிகை 2 tambapa - k - kuligai 

, பெ . ( n .) 

தமான் taman , பெ .( n . ) 1. காற்சட்டை ; 
துமுக்கி ( துப்பாக்கி ) அல்லது குண்டடி கத்தி 

longtrousers . 2. மூர் என்னுஞ் வகுப்பார் 

அணியும் அங்கி வகை (வின் .); a kind of cloak 
வெட்டுக் காயங்களுக்கும் உடம்பு இடங் 

worn by moors . 
கொடாது இருக்க வேண்டியும் வானத்தில் 

[ u . taman > த . தமான் ] 
அசைவற நிறுத்தச் செய்யவும் பயன்படுத்தும் 
ஒரு வகை மாத்திரை; a kind of magical pill தமாசு tamasu, பெ . ( n . ) சிரிப்பை வரவழைத்தல் , 
by which the body is made a proof to gun நகைச்சுவை ; humour , joke . அவன் 


தமாசாவரி 


20 


தயார் 


தமாசாகப் 


எப்போதும் பேசிக் தயவுதாட்சண்யம் tayavu - tatcanyam , 

- 
கொண்டிருப்பான் ? , அவர் தமாசு செய்கிறார், பெ . ( n . ) ஈவிரக்கம் ; pity or consideration . 
புரியவில்லையா ? 2. சிரிப்பூட்டக்கூடிய [ Skt daya + tatcamya > த தயவுதாட்சண்யம் 
வகையில் சுவாரசியமாக நிகழ்வது ; வேடிக்கை ; | தயனியம் tayaniyam , பெ . ( n .) இரங்கத்தக்கது ; 
fun , amusement . தமாசு பார்க்க வந்ததைப் that which deserves one s pity . 

. 
போல கூட்டம் அவனைச் சுற்றி நின்றது . "தயனியக்கவி பாடுவோம் " ( தமிழ்நா. 231). 
3. ( - ஆன ) விளையாட்டான போக்கியல் 

[ Skt. dayaniya > த . தயனியம் ) 
அமையும் தன்மை ; being playfull , being 
funny. பழகுவதைப் பார்த்துத் தமாசான நபர் தயா tays, பெ . ( n .) அன்பு , அருள்; love , grace . 

"தாயிற் தயாவுடைய தம்பெருமான் " (திருவாச . 
என்று நினைத்து ஏமாந்து விடாதே 

13..3 ). 
தமாசாவரி tamsa - vari, பெ . (n . ) 

[ Skt. daya > த . தயா ] 
Café soufl; entertainment tax . 

தயாகரம் tayagaram , பெ .(n .) இரக்கம் ; pity. 
தமிசிரம் tamisiram , பெ . ( n . ) 1. இருள் ; தயாகரன் tayagaran, பெ . ( n . ) அருளுணர்வு 
darkness . 2. குறைவு ( யாழ் . அக .) ; deficiency. மிக்கவன் ; store - house of mercy . 
[ Skt. tamisra > த . தமிசிரம் ) 

[ Skt. day + akara > த . தயாகரன் ] 
தமோமணி tamdmani , பெ . ( n . ) மின்மினிப் தயாதருமம் taya -tarimam , பெ . ( n . ) 
பூச்சி ; firefly. ( சா.அக.) 

அருளாகிய அறம் ; duty of love and mercy 

towards 
தமோமயம் tamomayam , 

others . 
பெ . ( n . ) 

" அவனுக்குத் 
இருளடைந்த மனம் ; the mind enveloped 

தயாதருமத்தை உபதேசஞ் செய்து " (மணிமே . 

11 : 10 உரை). 
with darkness . ( சா.அக.) 
தமோவிகாரம் tamdvigaram , பெ . ( n . ) நோய் ; 

தயாநிதி taya - nidi , பெ . ( n .) அருட்செல்வர் ; 
disease . (சா.அக.) 

benevolent , merciful . "இன்னருள் சேர் 

தயாநிதியே " ( திருவாலவா. 24..3 ). 
தயவு tayavu, பெ . ( n .) 1. அருள்; grace, mercy , 
compassion . " கண்டித் தொடையான் 

தயாபம் tayabam , பெ . ( n .) அருள் ( புதுவை ); 
தயவுடையான் " (சிவரக . நைமிசா. 47 ) . 

grace, mercy . 
2. அன்பு ; love , passion . " தாசி மேல் தயாபரன் taya - baran , பெ . ( n . ) 1. கடவுள் ( தயை 
வைத்தேன் தயவு நான் " ( விறலிவிடு. 106 ). மிக்கவன் ); God , as all merciful . 
3 . இறைப் பற்று ; piety . " உயர் "தானேயாகிய தயாபரனெம்மிறை " ( திரவாச. 
தயவினினையுமவர்" ( திருப்போ , சந் . 2:96 ). 2 தயாசீலன் பார்க்க ; see taya - silan. 
பெரியகட் 2 : 2 ). 4. பிறர் கொடை யுள்ளத்துடன் 

[ Skt. dayapara > த . தயாபரன் ] 
நடப்பதால் கிடைக்கும் ஆதரவு ; favour that 

தயாபாரமிதை taya - baramidai, பெ . ( n . ) 
one wins or receives . 2615060LW 

அருண் மிகுகையாகிய பாரமிதை (மணிமே. 26 , 
தயவினால் இன்று நல்ல நிலையில் 

455 , உரை ); the transcendental virtue of 
இருக்கிறேன் (உ.வ.) 

universal love , one of taca -pāraimitai. 
த.வ. கனிவு , அருளிப்பு 

தயார் tayar , பெ . ( n . ) 1. அணியம் , ஆயத்தம்; 
[ skt. daya > த . தயவு ] 

readiness , preparedness . 2. ( ஒருவர் ) 


தயாரி 

- த்தல் 


21 


தயாவிருத்தி 


மனத்தளவில் அல்லது செயல் அளவில் | தயாரிப்பு tayarippu, பெ . ( n .) 1. பொருளை 
உடனடியாக ஒன்றைச் செய்யத் தகுந்தவாறு உருவாக்கல் ; the act of producing or 
இருக்கும் நிலை / ( ஒன்று ) உடனடியாகப் manufacturing . இன்றியமையான மருந்துப் 
பயன்படுத்தக்கூடிய அளவில் இருக்கிற நிலை ; பொருள்களின் தயாரிப்புச் செலவு 
( state of ) preparedness / ( kept in ) 

அதிகரித்துவிட்டது . 2. உருவாக்கப்பட்ட 
readiness . சண்டையை மறந்து 

பொருள் ; product . எங்கள் நிறுவனத்தின் 
அமைதியாகச் செல்ல நான் தயார் , வெளியே 

தயாரிப்புகளை நீங்கள் நம்பி வாங்கலாம் 
புறப்படத் தயாராகிவிட்டான் , மெழுகு 

3. (திரைப்படம் , நாடகம் போன்றவற்றை ) 
வர்த்தியைத் தயாராக எடுத்து வை , எந்த 

உருவாக்கும் செயல் ; production ( of a flim , 
நேரத்திலும் மின்சாரம் போய் விடலாம் 

etc. ) . இந்தத் திரைப்படத்தின் தயாரிப்பில் 
த.வ. அணியம் 

உதவிய அனைவருக்கும் நன்றி ! 
[ u . taiyar > த . தயார் ) 

த.வ. உருவாக்கம் , ஆக்கம் 
தயாரி -த்தல் tayari, செ.குன்றாவி .( v.t. ) 

[ u. taiyar > த - தயார் தயாரிப்பு 
1 . பயன்பாட்டுக்கு ஏற்ற வகையில் 

தயாவிருத்தி tayavirutt ), பெ .(n. ) அருளொடு 
உருவாக்குதல் , உண்டு பண்ணுதல் ; to 
produce , manufacture ( goods , articles ). 

புரியும் செயல்களுள் பிறர்க்குப் பொருள் 
வண்டிகளுக்கான உதிரிப் பாகங்களை 

வரவில் உவப்பு, பிறர் செல்வம் பொறுக்கை , 
தயாரிக்கும் தொழிற்சாலை , காற்றாலை 

பிறர் செயற் பாட்டிற்கு உடன்படல் , தீமைக் 
களைக் கொண்டு மின்சாரம் தயாரிக்கலாம் 

கஞ்சல் , பிறர் செயற்பாடு முடிக்கவிரைதல் , 
2. ( உணவு ) சமைத்தல் , குளம்பி ( காப்பி ) , தேநீர் 

பிறர் ஐயம் தீர்க்கை , நன்மை கடைப்பிடிக்கை ,, 
முதலியவை ) போடுதல் ; to cook (food ), make பிறர் துயர்க் கிரங்கல் என்ற எண்வகைச் 
( coffee , etc. ) . பல வகை உணவுகள் நொடியில் செயல்கள் அல்லது உயிர்த்தொடர்பான ஏழும் 
தயாரிக்கப்பட்டு விட்டன . 3. ( கட்டுரை , திட்டம் உடம்புத் தொடர்பான ஏழுமான 14 செயல்கள் 
போன்றவற்றை ) எழுதி அல்லது வரைந்து (களாபாடனம் , வியதாகரம் நீர்க்கத் தண்டனம் , 
உருவாக்குதல் ; to write ( a letter , etc. ); draw சந்தேக வாரணம் , அன்னிய குணசகனம் , 
up ( a plan , etc. ) . ஒரு கட்டுரை தயாரித்துக் பரதிருதூனயோகம் , பரார்த்த தேவப் 
கொண்டிருக்கிறேன் . 

பிரார்த்திதம் , அன்னம் , பானம் , அம்பரம் , 
[ u. taiyar > த . தயார் தயாரி ) 

மந்திரம் , தாசபாலனம் , காராமயத்திரித் 
தயாரிப்பாளர் tayārippāļar, Qu . ( n . ) 

மோசனம் , சவச்சேமம் ); acts of beneficence 
1. பொருள்களை உருவாக்குபவர் , உண்டு 

eight in number viz . pirarkku - p - porul 
பண்ணுபவர் ; manufacturer , producer ( of varavil- uvappu , pirarselvam - porukkai 
goods ) . திரைப்படத் தயாரிப்பாளர் சங்கம் piralkarumattirkudampadal, timal- k -kanjal, 
2. திரைப்படம் , நாடகம் போன்றவற்றை pirar - karumam mudikka - viraigai pirar 
உருவாக்குவதில் ஆளுவ ( நிர்வாக ) ப் aiyantirkkai nammai- kadal - p - pidikkai pirar 
பொறுப்பையும் , பொருட் ( நிதிச் ) செலவையும் tuyar - k - kiraigal or 14 in number , seven 
ஏற்பவர் ; producer ( ofa film or play ) . இந்தப் relating to the soul and seven relating to 
படத்தினால் தயாரிப்பாளருக்குப் பெரும் body , viz . kalapadanan, viyatagaram,, 
இழப்பு : 

nirkkadandanam , sandēgavāranam , 
த.வ. ஆக்குநர் 

anniyagunasaganav, paratirutunayogam , 
[ u . taiyar > த . தயார் > தயாரிப்பு + ஆளர் ) parārtta dēvappirārttidam , annam , 


தயாள சிந்தை 


22 


தயிலமெடு - த்தல் 


panam, ambaram, mandiram , dasa தயிலம் tayilam, பெ . ( n .) 1. வடித்த மருந் 
pălanam , kärāmayattiru dayamosanam , தெண்ணெய் ( சூடா. ) ; ointment, medicated 
Savaccemam . 

oil , balm.2 . எண்ணெய் ; oil . 
[ Skt daya - vridhi > த . தயாவிருத்தி 

த.வ. நெய்மம் 
தயாளசிந்தை tayala - sindai), பெ . ( n . ) பரந்த [ Skt. taila > த . தயிலம் ] 
LOGOT UUT GOT 60L ; large heartendness . 

தயிலம் காய்ச்சு - தல் tayilam -kayccu 
கலைவாணர் மிகுந்த தயாளச்சிந்தை செ.கு.வி. ( v.i . ) எண்ணெய் உருவாக்கல் 
படைத்தவர் ( உ.வ ) 

( தயாரித்தல் ); to prepare medicated oil . 
த.வ. இரக்ககுணம் 

( சா.அக.) 
தயாளம் tayalam , பெ . ( n . ) 1. ஈகம் , தாராளம் ; 

[ Skt. taila > த . தயிலம் + காய்ச்சு- , ] 
liberal . அவர் மிகுந்த தயாளகுணம் | தயிலம்தேய் - த்தல் tayilam -tey-, செ.கு.வி. 
உடையவர் ( உ.வ. ) . 2. பெருந்தன்மை ; ( v.i. ) நோய் கொண்ட இடத்தை மருந்து 
generosity. அவருடைய தயாளத்தைப் எண்ணெயால் உடம்பில் தேய்த்தல் ; to rub 
பாராட்டாதவர்களே இல்லை (உவ ) 

medicated oil on the affected part of the 
த.வ. பெருந்தகைமை 

body. ( சா.அக. ) 
[ Skt . tayalu > த . தயாளம் ) 

[ Skt . taila > த . தயிலம் + தேய்- ] 
தயாளன் tayalan, பெ . ( n . ) தாராளக் குணம் 

தயில மாட்டு - தல் tayilam - attu-, 5 
கொண்டவன் ; one who has liberal mind . செ.குன்றாவி ( v.t ) பிணத்தை எண்ணெயிட்டுக் 

கெடாமற் காத்தல் ; to embalm preserve in 
[ Skt . dayalu > த . தயாளம் > தயாளன் ) 

medicated oil , as a corpse . 
தயிலக்காப்பு tayila - k - kappu, பெ . ( n .) கடவுள் 

தயிலமாடு - தல் tayilam - adu-, 5 செ.கு.வி. 
திருமேனிக்கு எண்ணெய் 

சாத்துகை 

( v.i. ) 1. செக்காட்டி எண்ணெயெடுத்தல் 
( கோயிலொ . 8 ) ; smearing an idol with oil . 

( யாழ் . அக .); to extract oil from oil -seeds , in 
[ Skt . taila > த . தயிலம் + காப்பு ) 

an oil - press . 2. எண்ணெய் தேய்த்துக் 
தயிலகாதனம் tayila - gadanam, பெ .(n.) நஞ்ச Oleroi ( 

6760 ; to besmear one s body with 
நெய் ; ghee prepared with aconite. 

oil . 
தயிலகித்தம் tayilagittam , பெ . ( n . ) 

( Skt . taila > த . தயிலம் + ஆடு- ] 
பிண்ணாக்கு ; oil - cake. 

தயிலமாலி tayilamali பெ . ( n .) எண்ணெய்த் 
தயிலச்சிக்கல் tayila - c- cikkal , பெ . ( n . ) திரி ; oil wick . (சா.அக.) 

எண்ணெய் அடியில் தங்கும் கசடு ; thedeposit தயிலமிறக்கு - தல் tayilam - irakkur , 5 
found in stagnatingoil . ( சா.அக.) 

செ.கு.வி. ( v.i. ) பொருள்களினின்று நெய்மம் 
த.வ. எண்ணெணய்க்கசடு 

எடுத்தல் ; to extract essence . 
[ Skt. taila > த . தயிலம் சிக்கல் ) 

[ Skt. taila > த . தயிலம் + இறக்கு- ] 
தயிலப்பீப்பிலிகை tayilappippiligai, பெ .( n . ) தயிலமெடு - த்தல் tayilamedu-, செ.குன்றாவி 
எண்ணெய்ப் பசையுள்ள எறும்பு; oily ant . 

( v.t.) நிலைத்திணை ( தாவரம் ) அல்லது தாது 
(சா.அக.) 

வகைகளினின்று எண்ணெய் சாறம் எடுத்தல் ; 

extracting oil from oily substances 
தயிலபீதம் tayila - pidam , பெ . ( n .) அத்திப் பிசின் whether of vegetable or mineral kingdom . 
( 10606.); milk of the fig tree . 

( சா.அக.) 
[ Skt. taila + pita > த . தயிலபீதம் ) 

[ Skt . taila > த . தயிலம் + எடு- ,] 


தயிலமெரி - த்தல் 


23 


தர்க்குமயம் 


தயிலமெரி - த்தல் tayilam - er/ , 4 செ.கு.வி. (R.T.); tender, representation or petition , 

( vii .) சுடரெண்ணெய் இறக்குதல் ; to prepare as for an assignment of land , for the 
Sudarenney . 2. மருந்தெண்ணெய் காய்ச் 

cultivation of land , for farming any brach 
சுதல் ; to heat and prepare medicatedoil. of the revenue , application , as for an 
[ Skt. taila > த . தயிலம் + எரி-,] 

appointment . 
தயிலவருணம் tayila - varunam, பெ ( n.) தேன் ; 

த.வ. விழைவு மடல் 
honey .. 

[ U. darkhast > த . தர்க்காத்து ] 
தயிலவாரிப்பிரசாதனம் tayilavari - p- | தர்க்காத்துதார் tar -k - kattudar , பெ . ( n .) 

pirasadapam , பெ . ( n . ) தேற்றான் கொட்டை ; தர்க்காத்துப் பெற மனு கொடுப்போன் ; one 
water clearing nut . 

who applies to Government for 
தயிலவினையாளன் tayile- vimaiyalam, 

assignment of lands , one who makes a 

darkhast , petitioner. 
பெ . (n .) செக்கான் (சேக்கிழார் 4 : 36 ) ; oil 

[ U. darkhast - dar > த . தர்காத்துதார் ) 
monger . 
[ Skt . taila > த . தயிலம் + வினையாளன் ] 

தர்க்காத்துமனு tarkkattumapu , பெ . ( n . ) 
தயினாத்து tayinattu , பெ .(n . ) 1. அமர்த்தம் ; 

பயன்படுத்தாத கரம்பு நிலத்தைத் தனக்குக் 

கொடுக்கும் படி கேட்கும் முறையீடு 
appointment . 2. ஊழியம் ; attendance .. 

(விண்ணப்பம் ); petition for assignment of 
ஒத்தாசைக்காரன் வீட்டில் தயினாத்துக்கு 

waste lands . 
இரண்டு பேர் "( தாசில்தார் நா . 13 ). 

( U. darkhast > த . தர்காத்து + மனு 
தர்க்கம் tarkkam , பெ . ( n . ) வினாவிடையாக 

தர்கா targ் , பெ . ( n . ) பள்ளிவாசல்; mosque , 
நாடகவரங்கில் பாடும் பாடல் ; duet , song in 

shrine of a muhammadan saint, place of 
the form of a dialogue , sung alternated by 

religious resort and prayer. 
two characters in a play. 

[ U. dargali > த . தர்கா ] 
[ த . தருக்கம் > Skt . tarka > த . தர்க்கம் 
தர்க்கம் tarkkam, பெ . ( n . ) 1. தருக்கம் , தர்க்கி - த்தல் tarkki , செ.குன்றாவி .(v.t.) 

உரையாடல் ; to argue , dispute, discuss . 
வாக்குவாதம் ; discussion ( in the nature of 

( த . தருக்கம் > Skt. tarka > த . தர்க்க- தர்க்கி ,] 
an argument ) , dispute . காலையில் 
மனைவியோடு சின்ன தர்க்கம் , புதிய நாடக 

தர்கியகரம் tarkiyakaram , பெ . ( n . ) உப்பு வாயு ; 
உத்தியைப் பற்றி அவர்களுக்கு இடையே 

nitrogen . ( சா.அக. ) 
தர்க்கம் நடந்தது . 2 . 

காரணகாரிய 

தர்கியசம் tarkiyasam, பெ .(n .) நச்சு வளி; agas 
அடிப்படையில் படிப்படியாக தருக்கம் அமைத்து unfit for respiration formerly known as 
ஒன்றை நிறுவும் முறை ; logic . 

nitrogen . ( சா.அக. ) 
த.வ. எதிராடல் , நேராடல் 

தர்க்கியம் tarkkiyam , பெ .(n .) பொட்டிலுப்பு ; 
( த , தருக்கம் > Skt . tarka > த . தர்க்கம் ] 

nitre . ( சா.அக.) 
தர்க்கரீதியில் tarkkaridiyil, வி.எ.(adv.) தர்க்கியாமிலம் tarkkiyamilam, பெ .( n .) 
காரணகாரிய அடிப்படையில் ; logically. 

வெடியுப்பு எரிநீர் ; nitric acid . ( சா . அக . ) 
[ Skt. tarka + riti > த . தர்க்கரீதி ) 

தர்க்கு tarkku , பெ . ( n . ) புலி ; tiger. ( சா.அக. ) 
தர்க்காத்து tar -k-kattu , பெ .(n .) நில முதலிய தர்க்குமயம் tarkkumayam , பெ . ( n .) நூல் 

பெறற் பொருட்டு அரசாங்கத்தார்க்குச் செய்து திரிக்கும் ஊசியின் வடிவம் ; apin intheshape 
கொள்ளும் வேண்டுகோள் (விண்ணப்பம் ) of aspindle. ( சா.அச.) 


தர்ச்சனி 


24 


தராசம் 


தர்ச்சனி tarccani பெ.(n.) சுட்டு விரல் ; fore- தர்ப்பித்து tarppittu, பெ .(n .) 1. பயிற்சி ; 

finger . " தர்ச்சனி யாதிதனிற் செறிக்க education practice, training . 2. ஒழுக்கம் ; 
( சைவச . பொ . 153). 

conduct, character. " தர்ப்பீது கெட்டவன் " 
[ Skt. tarjani > த . தர்ச்சனி) 

[ u . tarbiyat > த . தர்ப்பத்து ) 
தர்சசிராத்தம் tarsasirattam , பெ . ( n . ) தரளம் taralam , பெ . ( n .) 1. நடுக்கம் ( உரி.நி ); 

முன்னோரைக் குறித்து காருவாவில் செய்யுஞ் tremulousness . 2. முத்து ( பிங் . ) ; pearl . 
சடங்கு ; ( Brah . ) sraddha performed on " வாரித்தரள நகை செய்து (சிலப் .7,38 ). 
new - moon day. 

3. உருட்சி ( சூடா . ); globularity. 
[ Skt. darsa + sradha > த . தர்ச்சிராத்தம் ) 

[த . திரள் > Skt . dayapara > த . தயாபரன் ] 
தர்சனம் tarsanam , பெ . ( n .) தரிசனம் , பார்க்க ; தரன் taran பெ .(n .) 1. தரிப்பவன் ( கங்காதரன் ); 
see darisanam , 

one who wears or supports , used as the 

second member of sanskrit compounds. 
தர்சனவுண்டியல் tarsanavundiyal, பெ . ( n .) 

2. எண்வசுக்களுள் ஒருவன் ( பிங் . ) ; a Vasu , 
பார்த்தவுடன் தொகை செலுத்த வேண்டிய 

one of a.sta - vacukkal . 
உண்டியல் ; hundi payable at sight . 

[ Skt . dhara > த . தரன் 
தர்ணா tarma , பெ .(n .) கடன் கொண்டவன் , வரி 

தரா tara, பெ . ( n . ) எட்டுப்பாகம் செம்பும் ஐந்து 
பாக்கிதாரன் இவர்கள் வாயிலில் உட்கார்ந்து 

பாகம் காரீயமுங் கலந்த ஒரு மாழை 
கொண்டு அவர் கொடுக்க வேண்டியதை 

( உலோகம் ) ; alloy of 8parts of copper to5 
நெருக்கிக் கேட்கை ; forcing payment as of 

of tin , used for making metal vessels . 
a debt , by sitting at the door of a debtor s 

"புகழ்தராப் போக்கில்லை " (சினேந் 169). 
house . 

தரா ? tara, பெ . ( n . ) திராய் ( தைலவ . தைல . 76) ; 
[ u. darana > த . தர்ணா 

Indian chick weed . 
தர்ணா tarna , பெ . ( n . ) ( அலுவலகத்தின் முன் தரா tard, பெ . ( n .) பூமி ( தராபதி ); earth . 
அல்லது ஒரு பொது இடத்தில் கோரிக்கை 

[Skt. dhara > த . தரா ] 
களைத் தீர்க்குமாறு கோரி ) வழி மறித்து தரா " tara, பெ . ( n .) சங்கு ( அக .நி .); conch . 
முழக்கம் எழுப்பி நடத்தும் போராட்டம் ; மறியல் ; 

[ Skt . dard > த . தரா ] 
picketing . தண்ணீர்ச் சிக்கலைத் தீர்க்கக் 

தராங்கம் tarangam , பெ . ( n . ) மலை ( யாழ் . அக .); 
கோரிச் சாலையில் உட்கார்ந்து பெண்கள் mountain , 
தர்ணா நடத்தினார்கள் . 

[ Skt . dhara + aiga > த . தராங்கம் 
த.வ. மறியல் 

தராசம் tarasam , பெ . ( n . ) 1. வயிரக் 
தர்தூது tartudu, பெ .( n .) முயற்சி ; exertion , 

குணங்களுள் ஒன்று ; a quality in diamonds . 
endeavour , contrivance . அதரற்கு வேண்டிய 

"இலகிய தாரையுஞ் சுத்தியுந் தராசமும் " 
தர் தூது செய்யச் சொல்லியும் ( P.T.L. 180 ). 

(சிலப் . 14,180,உரை) . 2. மரகதக் குற்றம் 

எட்டனுள் ஒன்று (சிலப் .14,184 ,உரை); a plaw 
தர்ப்பகெந்தி tarppakendi பெ . (n . ) தலைச்சூடு in emeralds , one of eight Marakata - k 

Doucitofi; an unknown drug said to be kurram , 
capable of binding mercury . ( சா.அக. ) 

[ Skt. trasa > த . தராசம் ) 


தராசு 


25 


தரிசனம் 


தராசு tarasu, பெ .( n .) 1. நிறைகோல் ; Balance . 

" தராசினிறுத்த பின் " ( திருமந் .2918 ) . 
2. எண்ணூறு பலவளவு ; a measure of 
weight - 800 palams . 3. துலாவிராசி ; libra 
in the zodiac . 4. தாழி (பரணி ) ( சூடா.); the 
second naksatra. 

[ U. tarazu > த . தராசு ] 
தராசுக்காசு tarasu - k- kasu , பெ . ( n . ) 

கிழக்கிந்தியா காலத்தில் மும்பை மாநிலத்தில் 
வழங்கி வந்த செப்பு காசு ; old copper coins 
with the figure of weighing - scales on one 
side , issued by the east Indian company 

for use in Bombay 
தராசுக்குண்டு tarasu - k -kundu, பெ .(n .) நிறை 
கல் ; weight . 

[ u . tarazu > த .தராசுகுண்டு ) 
தராசுக்கொடி tarasu -k-kodi , பெ . ( n . ) 

1. பெருமருந்து ; Indian birthwort . 2. முல்லை; 

wild jasmine . 
தராசுக்கோல் 

tarasu -k- kol, பெ . ( n . ) 
துலாக்கோல் ; beam 

[ U. tarazu > த . தராசு + கோல் ] 
தராசுத்தட்டு tarasu -s- tattu , பெ .( n .) துலாத் 
தட்டு; scales of a balance . 

[ U. tarazu > த . தராசு + தட்டு ) 
தராதரம் taradaram , பெ . ( n . ) மலை ; 

mountain . " கடதராதர நிகர் ( இரகு.குலமு .1). 
தராதரம் taradaram , பெ . ( n . ) ஏற்றத்தாழ்வு ; 

distinction of rank , place, class or other 
particulars . " தராதரந்தெரிந்து " (திருவிளை 
திருமண .94 ). 2 நிலைப்பாடு ; status, position . 

த.வ. தகுதி 
தராப்பு tarappu , பெ . ( n . ) கப்பலின் வெளியே 

வைக்கப்பட்டிருக்கும் ஏணி ; accom 
modation ladder . 

[ Ar. taraf > த . தராப்பு ] 
தராப்புப்பண்ணு - தல் tarappu - pannu-, 

செ.குன்றாவி .( v.t.) வைப்பகத்தில் போட்டிருந்த 
வைப்புப் பொருளைத் திரும்ப வாங்கிக் 


கொள்ளுதல் ( chetti ) ; to draw from a bank 
as a deposit . 

[ E. draw > த . தராப்பு + பண்ணு- ,] 
தராபதி tara -padi, பெ . (n . ) அரசன் ; king , ruler. 

" இவர்குலத் தராபதி காண் " ( கம்பரா , 
குலமுறை.1). 

[ Skt. dhara - pati > த . தராபதி ] 
தரி - த்தல் tari, பெ . ( n . ) 11 செ.கு.வி. ( v.i. ). 

1. நிலைபெற்று நிற்றல் ; to stop , stand still . 
தரியாதே ஓடா நின்றது ( 4.வெ .11 . 
ஆண்பாற் .7 , உரை ) . 2. இருப்புக் கொள்ளுதல் ; 
to abide . " வணிகன் கண்டவன்தரித்து " 
( கடம்ப.4.இலீலா. 53 ). 3. ஊன்றி நிற்றல் ; to 
stand firm , to be firm . வேர் தரித்திருக்கிறது . 

[ Skt. dhr > த . தரி-, ] 
தரி -த்தல் tari, 11 செ.கு.வி. ( v.t. ) 1. அணிதல் ; 

to invest, put on , as dress, flowers, etc. 
" ஆபரணந் தரித்தாள் ".2 தாங்குதல் ; to keep , 
support , carry . "உமையோர் பாகத் 
தரித்தானை (தேவா -4442,2 ). 3. பொறுத்தல் ; 
to bear patiently, endur , " தார்க்குவளை 
கண்டு தரியா விவன் முகத்துக் கார்க்குவளை. 
( 4.வெ .12 .பெண்பாற் . 11 ) . 4 . 
கொள்ளுதல் ; to control . " மருதரைத் தரியா 
தேத்துவார் " (தேவா. 447,4 ). 5. மறவாது 
உள்ளத்துக் கொள்ளுதல் ; to remember , 
bear in mind . கல்விகளையும் அவற்றின் 
பொருட் கேள்விகளையுங் கற்றுந் தரித்தும் 
( சிலப் .9,30 , உரை ). 6. தாம்பூலம் தின்னுதல் ; to 
chew , as betel. " தாம்பூலந் தரிக்க வேண்டும். 

[ Skt . dhr > த . தரி- , ] 
தரிசனம் tarisanam , பெ . ( n . ) 1. பார்வை ; view , 

auspicious sight , perception . 2. கண் ; eye. 
3. தோற்றம் ; appearance . 4. தெய்வம் அல்லது 
பெரியோர்களைக் காண்கை ; sight as of a 
great person , a deity. " தரிசன முந்தீர்ந்து " 
( ஞானவா. மாவலி. 48 ). 5. கனவு முதலிய 
தோற்றம் ( வின் . ) ; dream , vision , trance , 
supernatural appearance . 6. கண்ணாடி ; 
mirror, looking - glass . 7. மதக் கொள்கை ; 


அடக்கிக் 


தரிசனம் 


26 


தரிம்விலா 


த.வ. காட்சி 


religious doctrine . நமது தரிசனத்துக் obtained by burning the bearded grass into 

ashes . 2. உவருப்பு , இரலியுப்பு , இந்துப்பு 
கடியப்பட்டவாற்றால் தேனுண்டலைப் பரிகரிக்க 
(சிலப், 10,85 ,உரை) 

என்று குழூஉக்குறி (பரிபாஷை ) யாக உரோக 
முனிவன் 200 இல் பாடியுள்ளதும் மூன்று 

மாதத்தில் பிண்டத்தினின்று உருவாக்கியது 
[Skt. darsana ) த . தரிசனம் 

மான ஒரு பிண்டமுப்பு : amystic salt prepared 
தரிசனம் tarisanam , பெ . ( n .) நூற்றெட்டுபநிட 

from the foetus of three months by a 
தங்களுள் ஒன்று an upanisad , one of 108 . 

secret process, it is known by different 
[ Skt . Jabaladarsana ) த . தரிசனம் 

hidden names as codified in the treatise 
தரிசனவேதி tarisana - ved ), பெ .(n .) தாழ்ந்த 

of Roma Rishi 200. 3. பூநீறு; fuller s earth . 
மாழை (உலோகங்களை உயர்ந்த மாழை 

4. மூவுப்பு ; the mystic three salts used in 
(உலோகங்களாக மாற்றவல்ல பச்சிலை வகை ; 

alchemy. ( சா . அக .) 
an alchemic drug. 

தரிசு tarisu , பெ . ( n . ) வேளாண்மை செய்யப்படாத 
[ Skt. darsana + bhedin > த . தரிசனவேதி ] 

நிலம் ; land lying waste or follow . " தரிசு 
தரிசனாவரணியம் tarisana - varaniyam , 

கிடந்த தரையை ( ஈடு , 2,7,4 ). 
பெ .(n . ) எண் குற்றத்துள் உண்மைக் 
கொள்கையைக் காணவொட்டாமல் தடுக்கும் 

த.வ. கரம்பு , 
செயல் (சிலப். 10, 177 , உரை ); thekarmawhich 

[ u . tar > த . தரிசு ] 
prevents the vision of the true faith , one 

தரித்திரம் tarittiram , பெ . ( n .) வறுமை ( பிங். ) ; 
of en -kurram. ( q.v. ) . 

poerty , want, destitution . 
[Skt darsanavaramiya > த . தரிசனாவரணியம் 

[ Skt . daridra > த . தரித்திரம் ] 
தரிசனீயம் tarisapiyam, பெ . ( n . ) காட்சிக் 

தரித்திரம்பிடி - த்தல் tarittiram - pidi-, 
கினியது ; that which is sight -worthy . 

செ.கு.வி.(v.i.) 1. வறுமையடைதல் ( வின் . ); to 
[ Skt. darsaniya > த . தரிசனீயம் ) 

become poor . 2. கறுமியாயிருத்தல் ( இ.வ.); 
தரிசனை tarisanai பெ . ( n .) 1. காட்சி ; sight . 

to be stingy . 
2.அறிகை ; understanding . " பாவனா [ Skt. daridra > த . தரித்திரம் + பிடி- ] 
தரிசனை கருதியுய்த்து " (மணிமே. 30, 258 ). | தரிபீத்செய் - தல் taribit - sey-, செ.குன்றாவி . 
3. கண்ணாடி ; mirror . 

( v.t.) பழக்குதல் ; to train up , as a novice . 
[ Skt . darsana > த . தரிசனை ) 

[[ Skt. taru > த . தரிபீத் + செய்- ) 
தரிசிடத்தல் taris , செ.குன்றாவி .( v.t.) கடவுளர் , 

தரிம்விலா tarimvila , வி.அ. ( adv . ) இது 
பெரியோர்கள் , புண்ணிய விடத்தையுங் 

தொடர்பாய் என்னும் பொருள்படும்படி கடிதத் 
காணுதல் ; to see behold , to obtain sight , 

திலெழுதும் வக்கணை ( C.G.83 ) ; in this 
as of an idol a great person a sacred 

connection , afterwards subsequently ,, 

herinafter used in official correspondance 
place. 

to connect the substance of the 
[ Skt . drs > த . தரிசி- ] 

communication with the salutation with 
தரிசில் tarisil, பெ . ( n . ) 1. கதப்பைப் புல்லை 

which is usually opens . 
எரித்ததினாலாகிய சாம்பல் உப்பு; a salt [ U. darmiyam > த . தரிம்பிலா] 


தரியாபத்து 


27 


தருப்பணம் 


தரியாபத்து tariyapattu , பெ . ( n . ) 1 உசாவல் ; | தருசணி tarusani பெ . ( n . ) விலைமகள் ; 

enquiry , investigation. 2. கண்டு பிடிக்கை ; prostitute. ( சா.அக.) 
discovery, detection . 3. வழக்கு (திருநெல் . 

தருணதை tarunadai பெ . (n .) 1 கற்றாழை aloe. 
வழ ); dispute. 

2. மங்கை பருவமுள்ள பெண் ; a girl between 
[ U. daryaf > த . தரியாபத்து ] 

12 and 13 years of age. 3. பதினாறு அகவை 
தரியாமை tariyamai, பெ . (n . ) கொள்ளாமை , 

( வயது ) தொடங்கி முப்பது அகவை ( வயது ) 
கருப்பந்தாங்காமை ; not conceiving as 

வரையுள்ள பருவப்பெண் ; woman s age 16 
pregnancy . ( சா.அக.) 

and 30 years . 4.ஓர் செடி ; rosa alba .. 
[ skt. dhr > த . தரி ) ஆ எ.ம.இ.நி. 

( சா.அக. ) 
தரீப்பு tarippu, பெ . ( n . ) 1. தீர்மானம் ; deter 

தருணம் tarunam , பெ . ( n . ) 1. இளமை; prime 
mination . 2. தீர்வைப்பட்டியல்; tariff, list or 

of life youthfulness . " தருண வஞ்சிக் 
table of duties upon merchandise . 

கொம்பு " ( கம்பரா.தைலமாட்டு ). 2. ஏற்ற வேளை, 
(வின் . G512 ). 

right time , proper season . " வெஞ்சமா 
[ u. tarif > த . தரீப்பு ] 

தொடர்ந்த தத்தருணமாம் ( சங் . அக .); 
தரு taru , பெ . (n. ) மரக்கலப்பாய் இறக்குகை ; 

3. நல்லெண்ணம் ; good intention . "தருணங் 
striking of sail . 

கெட்டவன் " . 4. பெருஞ்சீரகம் ( மலை . ); 
தரு taru , பெ . ( n . ) 1. மரம் ; tree . " தருவனத்துள் " chineseanise . 5. ஆமணக்கு ( மூ.அ.); castor . 
(கம்பரா.கையடைப் .10 ). 2. கற்பக மரம் ; thekar 

[ Skt. taruna > த . தருணம் ] 
pakam tree of svarga . " தரு நிலை 
(மணி .5,114 ). 

தருணன் tarunan, பெ . ( n . ) இளைஞன் ; youth 

man . " அறவுந்தருண னறவும்விருத்தன் " 
[ Skt. taru > த . தரு ] 

( சைவச.ஆசா.16 ). 
தரு taru , பெ . ( n . ) 1. இசைப்பாட்டு வகை 
( இராமநா.பாலகா ); a stage - song in a 

[ Skt. taruna > த . தருணன் ) 
peculiar metre and tune . 2. ஒரு வகைச் 

தருணி taruni பெ . ( n . ) 1. இளமைப் பருவ 
சந்தம் ( வின் . ) ; meaningless syllable sung 

முடையவள் ; young woman . 2. 16 முதல் 30 
to a tune as an interlude, formed of the 

ஆண்டு வரையுள்ள மகளிர் பருவம் (திவா. ); the 
letters . த் ,ந் , ன் combined with a long or 

period from the 16th to the 30th year in 
short vowel . 

the lifetime of a woman . 
தருசாரம் taru - saram, பெ . ( n . ) கருப்பூரம் 

தருப்பகசிலேட்டுமம் taruppaga - silettumam, 
( சங் . அக .) . ( மரத்தின் சாரமாயுள்ளது ); 

பெ . ( n . ) உடம்பைக் காப்பாற்ற வேண்டி 
camphor , as the essence of a tree. 

( அமைந்த ) ஐந்து பிரிவாகிய கோழையில் 
[ Skt . taru + sara > த . தருசாரம் ) 

(சிலேட்டுமத்தில் ) தலையி (சிரசி ) லுள்ள ஒரு 
தருக்கபரிபாசை tarukka - paripasai பெ . ( n . ) 

பகுதி ; one of the five phlegms . ( சா.அக.) 
தருக்க பரிபாசை , பார்க்க ; see tarukka 
paripăcai 

தருப்பணம் taruppanam, பெ . ( n .) 1. தேவர் 
தருக்கல் tarukkal, பெ . ( n . ) 1. ஒரு வகை 

களுக்கும் , முனிவர்களுக்கும் , முன்னோ 
நாகக்கல் ; zinc spar . 2. சூடாலைக் கல் ; zinc 

ருக்கும் இறுக்கும் நீர்க்கடன் ; libations of 
ore . ( சா.அக.) 

water to gods , munivars and manes . 


2 


தருப்பணம் 


28 


தருமசத்திரம் 


2 உணவு food , refreshment . "தருப்பணப் தருமக்கோள் taruma - k - koy பெ . ( n .) 
பிண்டியும் " (திவா. 11). 3. அவல் ; fried paddy 

மறைமுகமாகச் செய்த குற்றத்தைக் குறிப்பாக 
pestled and cleaned . "கருப்புக் கட்டியொடு 

வெளிப்படுத்தல் ( யாழ்ப் .); indirectinformation 
தருப்பணங் கூட்டி " (பெருங். உஞ்சைக். 40 , 

as to a secred crime. 
129 ) 

த.வ. அறக்கோள் 
[Skt. tarpana > த . தருப்பணம் 
தருப்பணம் " taruppanam , பெ . (n .) கண்ணாடி 

[ Skt. dharma > த . தருமம் + கோள் ) 
(பிங் . ); mirror . 

தருமகருத்தா taruma - karutta, பெ . ( n . ) 
[ Skt. darpana > த . தருப்பணம் 

1. அறங்காவலர் , திருக்கோயில் ஆட்சித் 
தருப்பாக்கிரம் taru - p - pakkiram, பெ . ( n .) தலைவர்; manager or trustee of a Hindu 

தருப்பை நுனி ; spike of darbha grass . temple. 2. அற முரைப்பவர், நீதியரசர் ( R.T. ) 
" நெய்க்குள்ளே விடுகிற தருப்பாக்கிரத்தை judge , arbitrator, magistrate . 
( சீவக . 2465 உரை ). 

தருமகாரியம் taruma - kariyam , பெ . ( n . ) 
[ Skt . darbhagra > த . தருப்பாக்கிரம் ] 

அறச்செயல் ; act of charity. 
தருமக்கட்டை taruma - k - kattai, பெ .(n .) 1. பிறர் 

[ Skt. dharma > த . தருமம் + காரியம் 
தருமத்தால் வாழும் ஏதிலியர் ( ஆதரவற்றோர் ) ; 
orphan , as supported by charity . / தருமச்சேட்டை taruma - c - celta , பெ .( n. ) 
2 ஆவுரிஞ்சு தறி ; rubbingpost for cattle , set நெற்களத்தில் ஏழைகட்குக் கொடுக்க வேண்டி 
up as a charity . 

முறத்தில் தனியே வைக்கப்பட்டுள்ள கூலம் ; 
[ Skt. dharma > த . தருமம் கட்டை ] 

corn set apart in a winnowing fan at the 
தருமக்கல் taruma - k - kal, பெ . ( n . ) ஒருவன் 

threshing - floor to be given to the poor . 
செய்த அறச்செயல் பொறிக்கப்பட்ட 

[ Skt. dharma > த . தருமம் + சேட்டை ] 
கல்வெட்டு ( இ.வ.); memorial slab inscribed 

தருமசக்கரம் taruma - cakkaram , பெ . ( n . ) 
with the charitable deeds of a person , 

அறவாழி ; Buddham and Jaina - the wheel 
த.வ. கொடைக்கல் 

of Dharmam . "தருமசக்கர முருட்டினன் 
[ Skt. dharma > த . தருமம் + கல் ] 

வருவோன் " (மணிமே. 10.. 26 ). 
தருமக்குரல் taruma - k - kural, பெ . ( n . ) இலவய [ Skt. dharma > த . தருமம் ) + சக்கரம் ) 
உணவுக்காக விடுக்கப்படும் பொது அழைப்பு ; 

தருமசங்கடம் taruma - sangadam, பெ . ( n . ) 
general call or invitation , as in a free 

மாறுபட்ட இரண்டு கடமைகளுள் , எதனை 
distribution food . 

முடிப்பது என்று தெரியாத நிலைமை , அறத் 
த.வ. அறவிளி 

தடுமாற்றம் ; difficulty of discerning which of 
[Skt. dharma > த . தருமம் + குரல் ) 

two contradictory duties is proper. 
தருமக்கொள்ளி taruma - k- koll , பெ . ( n .) 

த.வ. 

இரண்டுங்கெட்டான் நிலை , 
அறநிலையத்தார் செய்யும் ஈமக்கடன் ; 

அறத்தடுமாற்றம் 
cremation , in charity, of a person who dies 

[ Skt. dharma > த . தருமம் ) + சங்கடம் ] 
homeless . 

தருமசத்திரம் taruma - cattiram , பெ . (n . ) 
த.வ. அறக்கொள்ளி 

தருமசாலை பார்க்க ; see taruma - salai. 
[ Skt. dharma > த . தருமம் + கொள்ளி 

மறுவ . அன்ன சத்திரம் 


தருமசபை 


29 


தருமநூல் 


தருமசபை taruma - sabai, பெ . (n . ) முறை 

LOGOT M ; council of arbitrators , court of 
justice , tribunal . 

த . அவை > சவை > 

[ Skt. dharma > த . தருமம் + சபை ] 
தருமசாட்சி taruma - satc ), பெ .(n.) அறமன்றத் 

தாரால் அழைக்கப்பட்டுக் கேட்கப்படும் சான்று 
( இ.வ.); king s evidence, court witness . 
2. அறமகளறியக் கூறுஞ்சாட்சி ; testimony 
given in the name of the Goddess of 

virtue. 
தருமசாதனம் taruma - sadapam, பெ . ( n .) 

அறச் செயலைக் குறிக்குஞ் செப்புப் பட்டயம் ; 
deed of endowment inscribed on a 
copper - plate . 

த.வ. அறப்பட்டயம் 
தருமசாலி taruma - Sali , பெ . ( n .) அறவோன் ; 
charitable person . 

[ Skt. dharma > த . தரும ( ம் ) + சாலி ] 
தருமசாலை taruma- salai , பெ . ( n . ) வழிப் 

போக்கருக்கு இலவயமாக உணவு வழங்கும் 
சாவடி ; rest - house for travellers with free 
provision for food .. 

[ Skt. dharma > த . தருமம் ) + சாலை ) 
தருமசிந்தை taruma - sindal, பெ . ( n .) அறம் 

புரியும் எண்ணம் ; charitable or virtuous 
disposition . 

த.வ. கொடையுள்ளம் 

[ Skt. dharma > த . தரும ( ம் ) + சிந்தை ] 
தருமசீலன் taruma - silan, பெ . ( n . ) தருமசாலி 

பார்க்க ; see taruma - sali. 
தருமத்தியானம் taruma -t- tiyanam , பெ . (n .) 

ஆதனின் இயல்பு , அதன் இன்ப துன்ப 
உணர்வு ; அது நல்வழியடைதலைத் தடுக்கும் 
தடைகள் , அது முடிவில் நிலையாய இன்பத்தை 
எய்துகை ஆகிய மெய்ப் பொருளைப் பற்றிய 
9600T1164; ( Jaina . ) knowledge of the nature 


of the soul . itsexperience of good and evil. 
the impediments in its progress and its 

final attainment of enternal bliss . 
தருமதாயம் taruma - dayam, பெ .( n .) 

அறத்திற்காக விடும் இறையிலி நிலம் 
((W.G.137 ); inam granted for any charitable 
purpose; property or funds bequeathed 
and dedicated to pious uses . 

[ Skt. dharma > த . தரும + தாயம் ] 
தருமதானம் taruma - dapam , பெ . ( n .) சமய 

நடை முறைப்படி செய்யும் கொடை ; charity 
according to prescribed texts . " Coro 
முற்பவத்திற் புண்ணியத்தையுந் தரும 
தானத்தையுஞ் செய்தோனாதலின " (சிலப். 15 
: 30 , உரை). 

[ Skt . dharma > த . தருமம் ] 
தருமதேவதை taruma - dévadai, பெ . ( n .) 

1. இயக்கி ( சூடா . ); Jaina Goddess of 
benevolence . 2. எமன் ; Yaman . "தனைப் 
பயந்த நற்றரும் தேவதை திருவருளால் " ( பாரத 
நச்சுப் . 47 ). 

[ Skt. dharma > த . தரும ( ம் ) + தேவதை ) 
தருமநீதி taruma - nid , பெ . ( n .) சட்ட நூல்களில் 

கூறப்படும் அறம் ; justice as based on the 
legal codes . 


த.வ. அறமுறை 
தருமநூல் taruma - nu , பெ .(n .) மனு , அத்திரி, 

விண்டு , வாசிட்டம் , யமம் , ஆபத்தம்பம் , 
யாஞ்ஞவற்கியம் , பராசரம் , ஆங்கிரசம், உசனம் , 
காத்தியாயனம் , சம்வர்த்தம் , வியாசம் , 
பிரகற்பதி , சங்கலிதம் , சாதாதபம் , கௌதமம் , 
தக்கம் எனப்பதினெண் வகைப்பட்ட அறநூல் 
( பிங் . ) ; ancient text books on kind law in 
Sanskrit 18 in number viz . manu , attiri, 
vintu , vacittam , yamam , apattambam , 
yainavargiyam , parasaram , aigirasam , 
usanam , kattiyayanam , samvarttam , 
viyasam , piragarpati, sangalidam , 
sadadabam , gaudamam , takkam . 


தருமநூற்பிரிவு 


30 


தருமராசன் 


த.வ. அறநூல் 

தருமபுரம் taruma - puram , பெ . ( n . ) 
[ Skt. dharma > த . தரும( ம் ) + நூல் ) 

1. கூற்றுவன் நகர்; city of yaman . 2. தஞ்சை 
தருமநூற்பிரிவு taruma - nur - pirvu, பெ . ( n .) மாவட்டத்தில் மயிலாடுதுறைக்கு அருகில் 

ஆசாரம் , விவகாரம் , பிராயச்சித்தம் எனத் இருக்கும் புகழ்மிக்க சிவமடமுள்ள ஒரு 
தரும சாத்திரம் கூறும் மூன்று பகுதிகள் ; சோணாட்டு ஊர் ; a Siva shrine near 
sections in the legal treatise, numbering 

Mayiladuturai, Thanjavur district, famous 
three 

for saivamutt . 
viz .. ācāram , vivakāram ,, 
pirayaccittam . 

[ Skt, dharma > த . தரும + புரம் ] 
[ Skt. dharma > த . தருமம் ) + நூல் பிரிவு தருமம் tarumam , பெ .( n .) 1. நற்செயல் ( பிங் . ); 
தருமப்பத்தினி taruma - p - pattini 

, பெ . ( n . ) 

virtuous deed . 2. விதி (உரி.நி.); statute , 

ordinance law , sacred law . 3. தருமநூல் 
கணவனோடு உடனிருந்து வைதீகச் செயல் 
களை நடத்துதற்குரிய இல்லறக்கிழத்தி ; 

(உரி.நி.) பார்க்க ; see tarumandl. 4. ஒழுக்கம் 
legitimate wife entitled to take part along 

( உரி.நி. ) ; usage , practice , customary 
with her husband in all rituals . 

- observance or prescribed conduct . 
5. கடமை , 

duty . 6. நீதி ; justice , 
தருமப்பிரபு taruma -p -pirabu , பெ .(n . ) 

righteousness . " பொருந்து மென்கை 
மிகுதியாக அறம் புரிவோன் ; benefactor 

தருமமோ " ( பாரத.சூதுபோர் .186 ). 7. தான 
benevolent lord . 

முதலிய அறம் ; charity, benevolence . 
தருமப்பிள்ளை taruma - p - pilla ), பெ .( n .) கழைக் 

தருமமன்று taruma - manru , பெ . ( n . ) அற ( நீதி ) 
கூத்தரின் வளர்ப்புப் பிள்ளை ( வின் . ) ; one 

மன்றம் ; court of justice . " ஓரடியிடாமற் 
brought up by public charity in the 

றடுத்து வா தரும் மன்றுள் " (திருவாலவா. 41, 
profession of pole -dancing . 

10 ). 
[ Skt . dharma > த . தருமம் + பிள்ளை ] 

த.வ. அறமன்றம் 
தருமபீடிகை taruma - pidigai பெ . ( n . ) புத்தரது 

[ skt.dharma > த.தரும் + மன்று ) 
இணையடி அமைந்த இருக்கை - மேடை ; 
pedestal bearing Buddha s feet , 

தருமமுதல்வன் taruma - mudalvan , பெ . ( n .) 
worshipped in many places . " புரையோ 

அருகக் கடவுள் ; Arhat . "சித்தன் பகவன் தரும 

முதல்வன் " (சிலப். 10 : 178). 
ரேத்துந் தரும் பீடிகை தோன்றியது ( மணிமே. 

[ skt.dharma > த.தரும + முதல்வன் ] 
[ Skt. dharma > த . தரும ( ம் ) + பீடிகை ) 

தருமமூர்த்தி taruma - murtti, பெ .(n . ) அறமே 

உருவானவன் ; embodiment of dharma . 
தருமபுத்திரன் taruma - puttiran, பெ . ( n . ) 

"நந்தமாலவாய்த் தரும மூர்த்தி " (திருவாலவா. 
1. மாபாரதக் கதையில் பாண்டவர்களுள் 

20 , 8 ). 
மூத்தவன் ; the eldest of the pandavas of 

தருமராசன் taruma - rasan, பெ .( n . ) 1. தருமன் 
Mahabaratham . 2. முறைப்படி மணந்து ( சூடா .) பார்க்க ; see taruman . "விண்ணிடைத் 
கொண்ட மனைவியின் மகன் ; lawful son , தருமராசன் விரும்பினால் விலக்குவாரார் 
son of legally wedded wife. 

( தேவா . 523 : 2 ). 2. பாலை ( மலை . ); silvery 
( Skt. dharma > த . தரும + புத்திரன் ] 

leaved ape flower. 


8:63 ). 


தருமவாகனன் 


31 


தலவகாரம் 


தருமவாகனன் taruma - vagapan , பெ .( n . ) | தருமவைத்தியம் taruma - vaittiyam , பெ . ( n . ) 

தரும் வடிவான காளையை , ஊர்தியாகக் பணம் வாங்காது இலவயமாச் செய்யும் 
கொண்ட சிவன் ( யாழ் . அக .); Sivay, as riding மருத்துவம் ; free medical treatment . 
on bull which is Tarumam personified. 

( சா . அக.). 
தருமவாசனம் taruma - v - asapam , பெ . ( n .) 

[ Skt.dharma + vaidya > த .தருமவைத்தியம் 
முறை மன்றம்; court. " தருமவா, சனத்திலேற " | தருமன் tarumag , பெ.(n.) 1.அறக் கடவுள் ; God 
(திருவாலவா. 41, 13). 

of justice and righteousness . "தருமன் 
தருமவாடி taruma - vadi பெ . ( n . ) ஈகைக் கூடம் ; 

றண்ணளியால் " 

(சீவக . 160 ).2 காலன் ( எமன் ) 
place in which alms are given . 

( பிங் . ) ; yaman . "தருமனு மடங்கலும் " ( பரியா . 
[ Skt. dharma > த . தரும் + வாடி ) 

2.). 3. பாண்டவர்களுள் மூத்தவன் ; elder 

brother of Pandavars . "தருமனித்தனை 
தருமவான் 

taruma - van , பெ . ( n . ) அற 
நோக்குடையோன் ; charitable and virtuous 

நாட்செய்த தருமமும் பொய்யோ " ( பாரத . சூது . 
man . "தணிகைவாழ் தருமவானையே " 

191). 4. புத்தன் ( பிங் . ) ; Buddhan . 5. அருகன் ; 
( அருட்பா .5, பணித்திறஞ் சாலாமை , 1). 

Arhat . "தருமன் பொருளன் " (சிலப். 10 : 178 ) 

6. திருக்குறளுரை காரருள் ஒருவர் , one of the 
தருமவினைஞர் taruma - vinainar, பெ . ( n . ) 

commentators on kural . "தருமர் 
அறப்புறங்களை மேற்பார்க்கும் அரசு 

மணக்குடவர் " (தனிப்பா. ) 
அலுவலர்கள் ; officers in charge of charities . 
"தரும வினைஞருந் தந்திர வினைஞரும் " 

[ Skt. dharma > த . தரும் 
( சிலப். 26 : 41 ). 

தருமாசனத்தார் taruma - sarattar , பெ .(n . ) 

நடுவர்கள் ; judges . " அறங்கூறுந் தருமா 
[ தருமம் ) + வினைஞர் ) 

சனத்தார் உரைக்கும் நடுவு நிலைமை " (சிலப் 
வினை > வினைஞர் . 

5 : 135 ,உரை). 
தருமவுபாயம் taruma - v - ubayam, பெ .(n .) 

த.வ. அறங்கூறு அவையத்தார் 
கொடுத்த கடனை வாங்கும் பொருட்டுக் 
கடன்காரன் வீட்டு வாயிலிற் பழிகிடக்கும் தருமாத்திகாயம் tarumattigayam, பெ .(n.) 

அறவழி நடக்கத் தேவையான பொருள் ; 
முறைமை ; dharma a mode of extorting 

money required to live in the righteous 
payment or complainant or creditor sitting 

way . "தருமாததி காயந்தானெங்குமுளதாய் " 
at the debetors door and there remaining 

(மணிமே. 27 : 187). 
without tasting food till his demand shall 
be complied with (R.F. ). 

தருமி tarumi பெ . ( n .) கொடையாளி , புரவலன் ; 

munificence person . 
த.வ. அறப்பாடு 

[ Skt. dharmi ( n ) > த . தருமி ] 
தருமவைத்தியசாலை taruma - vaittiya -salai 

பெ .( n .) இலவய மருத்துவமனை , பணமின்றி | தரோகா tardka , பெ .( n .) பொய் ; falsehood . 
மருத்துவம் செய்யுமிடம் ; hospital of free 

த.வ. இரண்டகம் 
dispensory . 

[ u. darogh > த . தரோகா ] 
த.வ. அறமருத்துவச்சாலை 

தல்லால் tallal, பெ . ( n . ) தரகுக்காரன் ; broker, 
[ Skt.dharma + vaidya > த . தருமவைத்தியம்) intermediary. 
+ சாலை ] 

தலவகாரம் talavakaram , பெ . ( n . ) சாமவேத 
[ த . சாலை > Skt .சாலா ] 

உட்பிரிவு (சாகை )களுள் ஒன்று a reseension 


தலாக் 


32 


தன்மிட்டன் 


of the sanma - vada. "தலவகார தற்சனி tar - can பெ .(n .) சுட்டுவிரல் ; forefinger. 
சரணத்தார்க்கு " (TA.S.I.S , 3 ). 

"சிறுவிர றன்னி னின்றுந் தற்சனியளவும் " 
தலாக் talak, பெ . ( n . ) மனைவியை விலக்குகை ( காசிக.சிவச அக்கினி 22 ) . 
( நிராகரிக்கை ) ( முகமதிய ); divorce . 

[ Skt. tarjani > த . தற்சனி] 
[ u. talaq > த . தலாக் ) 

தற்புருடம் tarpurudam , பெ . ( n . ) சிவனைம் 
தலாசி talai பெ .(n . ) உசாவல் ( விசாரணை ) 

முகத்துள் கிழக்கு நோக்கியிருப்பது 
( C.G. ) ; enquiry, detection . 

( சைவச.பொது .334 ) ; a face of Siva which is 
தலாயத்து talayattu , பெ .(n . ) வில்லைச் 

turned eastward , one of civan- ai - m 
சேவகன் ; liveried attendant, peon . 

mukam . 
தலால் talai, பெ . ( n .) தரகன் ( C.G. ) ; broker. 

தன்மவாரியப்பெருமக்கள் tapma - variya - p 
[ U. dallal > த . தலால் ) 

perumakkal, பெ . (n . ) அறநிலையங்களை 
தலாலி talali, பெ . ( n . ) தரகு ; brokerage. 

மேற்பார்வைப் பார்க்கும் அவையோர் 
[ u . dallali > த . தலாலி) 

( S.I.l.iii.10 ) . Officers of incharge of 
தவளம் tavalam, பெ . ( n .) 1. வெள்ளைக் கோடா 

charities . 
சூரி; a virulent type of arsenic . 2. பற்பம் ; 

தன்மவிசேடவிபரீதசாதனம் tapma - viseda 
calcined powder . 3. வெள்ளைக் கரு ; white 

vibarida - sadanam , பெ . ( n .) விருத்த 
of the egg albumin . 4. சாம்பல் நிறம் ; ash 
colour . ( சா.அக.) 

வேதப்போலி நான்கனுள் கூறப்பட்ட ஏது , 
தளகர்த்தர் talakarttar, பெ . ( n .) தளபதி ; 

பக்கத்தின் விசேடத்தன்மையைக் குறிக்காது 
general ( of an army ) . " இராணுவத்தில் 

அதனை வியாபகப் பொருளென்று தவறி 
தளகர்த்தர் முக்கிய 

நினைக்குமாறு செய்வது ( மணிமே . 29,277 ); a 

முடிவுகளை 
எடுப்பதுண்டு " 

fallacious middle term which fails to 

denote the particular quality of the minor 
த.வ. படைத்தலைவர் 
தற்காலம் tar - kalam, பெ . ( n .) 1. நிகழ்காலம் ; 

term so as to make it appear to belong to 
present time . " தற்காலமதை நோவனோ ". 

a spicies of wider denotation , one of four 
( தாயு.பரிபூரண .7 ).2. குறித்த காலம் ; exact or 

virutta - v - etu - p -poli. 
precise time of an action or occurrence . தன்மிச்சொரூபவிபரீதசாதனம் tapmic 
த.வ. இற்றைக்காலம் 

coruba - vibarida - sadapam , 

பெ . ( n . ) 
[ Skt . tat - kala > த . தற்காலம் ] 

விருத்த வேதப்போலி நான்கனுள் கூறப்பட்ட 
தற்சமயம் tar - Samayam, பெ . ( n .) 1. குறித்த 

ஏது, பக்கத்தில் ஒருபோதும் இல்லாமிருப்பது 
வேளை ( வின் . ) ; particular juncture, exact (மணிமே. 29 , 278 ) ; a fallacious middle term 
moment required.2 உற்ற வேளை ( சங் . அக. ); which does not at all exist in the minor 
best opportunity favourable juncture. term , one of four virutta - v - ēta - p - põli 

. 
த.வ. இற்றைப்பொழுது , இவ்வேளை 

தன்மிட்டன் tapmittal , பெ . ( n . ) 1. நன்னெறியில் 
தற்சமயம் tar - Samayam , வி.எ... ( adv . ) நிற்பவன் ; virtuous person : "தன்மிட்ட 
இப்பொழுது ; at present. 

னாயவந்த யயாதிக்கு " (உத்தரரா . இலவண . 


தன்மிவிசேடவிபரீதசாதனம் 


33 


தனம் . 


33 ). 2. கொடை மனமுள்ளவன் ( கொ.வ.); தனசுதானம் tapa - sudapam , பெ . ( n . ) 
charitable person . 

பிறப்பியத்தின்படி பிறப்பு ஓரையிலிருந்து 
தன்மிவிசேடவிபரீதசாதனம் tapmiviseda இரண்டாம் இடமாகிய செல்வத்தைக் 
vibarida - sadapam , பெ .( n . ) விருத்த 
- ( . 

குறிக்குமிடம் ; second house from the 
வேதப்போலி நான்களுள் கூறப்பட்ட ஏது , ascendant , as indicating wealth 
பக்கத்தின் விசேடத்தன்மையைக் குறிக்காது (( Astrol.) 
அதனை வியாப்பியப் பொருளென்று தவறி 

[ Skt . dhana + sthana > த . தனசுதானம் .] 
நினைக்குமாறு செய்வது (மணிமே . 29 , 279 ); a 
fallacious middle term which fails to 

தனதன் tapadam , பெ . ( n . ) 1. குபேரன் 
denote the particular quality of the minor 

( செல்வந்தன் ); kubera (திவா. ) 2 ஈகையாளன் ; 

liberal person ( w . ). 
term and restricts its denotation , one of 
four virutta - ēdu - p -poli . 

[ Skt. dhana - da > த . தனதன் . ] 
தன்யன் tapyap, பெ . ( n . ) நல்வினையாளன் , | தனநிசேபம் tapa - nisebam, பெ . ( n . ) ஏழு 
பேற்றாளன் ; fortunate person . 

செல்வங்களுள் ஒன்றை மண்ணுக்கடியில் 
தன்யாசி tanyas , பெ .(n .) தன்னியாசி பார்க்க , புதைத்து வைத்தல் ; storing treasure 
see tappiyasi. 

under earth , one of capta - cantanam 

(q.v. ). 
தன்மாதிகாயம் tapmadikayam, பெ . ( n . ) 

ஆன்மாவானது நல்வினை தீவினைக்கு [ Skt. dhana - ni- ksepa > த . தனசேபம் . ] 
ஏற்றாற் போல் மரணத்திற்குப் பிறகு தானே 

தனபாரம் tayabaram , பெ . (n .) கொங்கைச் 
மாற்றிக் கொண்ட உடம்பு ; the bodyassumed 

சுமை ; breast - weight , well -developed 
by the soul of its own accord suitable to 

breast . " அதிபார தனபார வதிரூப 
the past karma the death of its previous மலர்மானை யனையாய் " ( அரிச்.பு. விவாக . 
body. ( சா.அக.) 

218 ). 
தன்யம் tanyam, பெ . ( n .) பெண் முலை ; female 

[ Skt. stana + bhara > த . தனபாரம் . ) 
breast . ( சா.அக.) 

தனம் taram , பெ .(n . ) 1. செல்வம் ( வின் . ) ; 
தன்வந்தரி tanvandari, பெ . (n . ) தேவ 

wealth , property , substance . 2. பொன் 
மருத்துவன் ; the physician of the gods . 

( பிங் . ) ; gold . 3. முத்திரை; seal . 4. உத்திரம் ; 
" தன்வந்தரி பகவான் உருவமாகி நல் லமுதுறை 

beam across roofing . 5. கூட்டற்கணக்கு ; 
கடத்தொடு முதித்தான் " ( பாகவத மாயவ .30 ) 

addition . 
தன்வந்தரிமால் tanvandari - mal, பெ . ( n . ) 

[ Skt . stana > த . தனம் .] 
மருத்துவமனை ; hospital . " அரமனைத் 

தன்வந்தரிமால் வைத்தியருள் " (தஞ்.சர. ili.88 ). | தனம் ’ tapam , பெ . ( n . ) முலை ; woman s 
தன்னியாசி tanpiyasi பெ . ( n . ) ஒரு வகை 

breast . " அரும்பெருந் தனத்தை வேட்டாண் 

விற்பான் வந்தோன் " 
அராகம் (பரத . இராக .56 ) ; a specific melody 
type.. 

(திருவாலவா .23,15 ). 
[ Skt. dhanasri > 5. Goon sofhUITF)] 

[ Skt. stama > த . தனம் .] 


டின 


வளை 


தனரோகம் 


34 


தனுசுகோடி 


further evil to the occupants of a house, 
தனரோகம் tara -rogam , பெ . ( n . ) பால் 

if death occurs when the moon is in 
வழியும் துளைகள் அடைப்பட்டு அதனால் 
ஏற்படும் நோய் ; a disease in which the conjunction with any one of them . 
milk carrying ducts remain closed in the 

[ Skt.dhanistha + pancami த.தனிட்டா 
breast of a multipara, a disease of the 

பஞ்சமி .] 
mammary gland (சா.அக.). 

தனுசநாசினி tanusa - nasini, பெ . ( n . ) 
[ Skt . stana + roga > த . தனரோகம் .) நஞ்சுக் கடியைக் குணப்படுத்தல் ; curing 
தனலட்சுமி tana - latcumi, பெ . ( n . ) poisonous bite or sting . 2. ஒரு பூச்சி ; a 
செல்வமாகிய திரு ; goddess of wealth . kind of insect ( சா . அக.). 

[ skt. dhana + laksmi > த . தனலட்சுமி . ] தனுசம் tanusam , பெ . ( n . ) 1. பாம்புக் 
தனவான் tanavan , பெ . (n . ) செல்வன் ; கடிவாய் ; the spot bitten by a snake . 

wealthy man . " நெடிய தனவானாத லரிது 2. கொட்டும் பூச்சி ; stinging insect . 
( அறப்சத . ) 

3. ஆடுமாடுகளைக் கடிக்கும் ஈ ; gad fly . 
[ Skt. dhana- van > த . தனவான் .] 

4. உடம்பு மூட்டு ; joint of the body 
தன விபாகம் tanavibagam ,, பெ . ( n . ) 

( சா.அக.). 
கீழ்வாய் இலக்கக் கூறுபாடு ; metric | தனுசமூலம் tapusa - malam , பெ . ( n . ) 
analysis ( சா.அக. ) . 

1. காரவேர் ; pungent root . 2. முருங்கை 

மரம் ; drum stick tree ( சா.அக.). 
தனாதிபதி tanadipadi, பெ . (n . ) தனவான் 
( வின் . ) பார்க்க ; see tapavan . 

தனுசன் tanusan , பெ . (n .) மகன் ; son ( வின் .). 
[ Skt . dhana + adhi + pati > த . தனாதிபதி .] 

[ Skt. tanu - ja > த . தனுசன் .) 
தனாபியம் tanabiyam ,, பெ . ( n . ) 

தனுசன் tanusan , பெ . ( n . ) அசுரன் 
பெருமுன்னை ; broad leaved premna ( தனுவினிடம் தோன்றியவன் ); Asura , as 
premna latifolia ( சா.அக. ). 

descended from Danu . " சம்புவன் சம்பு 
தனிகம் tamigam , பெ . ( n . ) தனிகா (மலை .) 

மாலியெனும் பெயர்த்தனுசர் தம்மை " 
பார்க்க ; see taniga. 

( பாரத.நிவாத .27 ). 
[ Skt. dhanika > த . தனிகம் .] 

[ Skt. dhanu - ja > த . தனுசன் .] 
தனிகன் tamikan , பெ .(n .) செல்வன் ( இ.வ. ) ; தனுசு tanusu , பெ . ( n . ) தனு பார்க்க ; see 
rich man ( colloq .). 

tanu. 
[ Skt. dhanika > த . தனிகன் .) 

[ Skt. dhanus > த . தனுசு .] 
தனிகா tarika , பெ . ( n .) கொத்தமல்லி தனுசுகோடி tanusu - kodi, பெ . ( n . ) 
[ Skt. dhanika > த . தனிகா .) 

இராமேசுவரத்திற்குத் தென்கிழக்காக நீண்ட 
தனிட்டாபஞ்சமி tamitta- panjami, பெ .(n .) 

தரைமுனையிலுள்ள புகழ்பெற்ற தூயநீராடும் 
தாம் நிலவொடு கூடியிருக்குங்கால் ஒரு 

துறைகள் ; the promontory in the south 
வீட்டில் மரணம் நேர்ந்தால் பின்னர் அங்கு 

east of and the bay enclosed thereby, 
வாழ்வார்க்குத் தீங்கு விளைப்பனவாகக் 

being one of the most sacred places in 

India ) 
கருதப்படும் அவிட்டம் முதலிய ஐந்து 
நாண்மீன்கள் ; five stars commencing 

த.வ. கோடிக்கரை 
from avittam , believed to portend 

[ Skt . dhanus > த . தனுசு + கோடி .) 


தனுசோணிதம் 


35 


தாகீது 


என 


தனுசோணிதம் tanu - sonidam , பெ .( n .) attachment of the mind towards worldly 
மருளூமத்தை ; burrweed xanthium 

pleasures . 
orientale ( சா.அக. ). 

[ Skt . tanu - manasa > த . தனுமானசி .] 
தனுட்டிரதந்தம் taputtira -tantam , பெ .( n .) தனுர்மாசம் tapur - micam , பெ .(n .)சிலை 
பன்றிக்கொம்பு ; hog s horn ( சா . அக .). 

( மார்கழி ) மாதம் ; month of Markai 
தனுட்டிரம் taputtiram , பெ . ( n . ) பெரிய பல் ; ( December - January ). 
large tooth ( சா . அக .). 

[ Skt . dhanus + masa > த . தனுர்மாசம் .] 
தனுட்டிரவிடம் taputtira- vidam, பெ .(n.) தனுவெலும்பு tapu -v- elumbu , பெ . ( n .) 
பல்லின் நஞ்சு; venom in the teeth of a 

நாவைத் தாங்கி , குரல் வளைக்கு மேலே 
lizard ( சா.அக. ) . 

முன் கழுத்தில் புடைப்பாகவும் , வளைந்தும் 
தனுத்தம்பவாதம் tanuttambavādam , 

ஒடுங்கிய சிறுவெலும்பு ; the protuberance 
பெ . ( n . ) உடம்பை வில்லைப் போல் 

just above the larnyx and the root of the 
வளைக்கும் ஓர் வகை ஊதை வலிப்பு , இது 

tongue on the fore- part of the throat - 
வளியினால் உடம்பை உள்ளாகவும் 

Adamisapple ( சா.அக.). 
வெளிப்புறமாகவும் வளைக்கும் , ஆகவே , இது 
பின்னிசிவு, 

தாக்கல் takkal, பெ . (n . ) 1. கணக்கிற் பதிவு ; 
முன்னிசிவு 
வகைப்படும் ; a form of tetanic spasm or 

entry in an account . 2. தரவு ; giving of a 

notice , reference . 3. தன்வயப்படுத்துகை; 
spasmatic contraction in which the 
enraged vayu bends the body like a 

taking possession , occupancy . 
bow , it consists of two different types 

[ u . dakhila > த . தாக்கல் ] 
according to the bending of the body of | தாக்கீது takkidu , பெ . ( n .) ( ஒரு செயல் பற்றி 
the patient internally ( forwards ) or முறைமன்றத்தின் அல்லது அரசின் ) எழுத்து 
externally (backwards ). If internally it is 

BLO SU LOIT 60 460) 600t ; summons ; order . 
known as empros - thotomus and if 

"நீதிமன்றத்தால் அனுப்பப்பட்ட தாக்கீதைப் 
externally opisthotomus ( சா.அக.). 

பெற மறுப்பது குற்றமாகும் . ஒப்பந்தப் 
தனுப்பாடாணம் tanu - p - padanam , பெ . ( n . ) புள்ளிகள் மூலம்தான் பாடப் புத்தகங்கள் 
வைப்பு நஞ்சு; a mineral poison . 

அச்சடிக்க வேண்டுமென்று அரசு தாக்கீது 
[ Skt.dhanus + pasanam த தனுப்பாடாணம் 

பிறப்பித்துள்ளது " ( இ.வ.). 
தனுப்பீசம் tapu - p - pisam, 

பெ . ( n . ) 

தாக்கீது takkidu , பெ . (n . ) உத்தரவு ; 

injunction , command , order (W.G.). 
தம்பலப்பூச்சி ( யாழ் . அக .); cochoneal insect 
coccus cacti scarlet moth . 

[ u . takid > த . தாக்கீது .] 
[ Skt . dhanus + bija > த . தனுப்பீசம் .] 

தாகத்து takattu, பெ . ( n . ) ஆற்றல் ( P.T.L. ); 

power , ability. 
தனுமத்தியம் tapumattiyam , பெ . ( n . ) 

[ Ar . taqat > த . தாகத்து . ] 
இடுப்பு ; ( body middle ) waist ( சா.அக. ). 
தனுமானசி 

tanumănasi, பெ . ( n . ) | தாகீது takitu, பெ . ( n . ) தாக்கீது பார்க்க ; see 

takkidu. 
இவ்வுலகப்பற்றுகளிலிருந்து அறுபட்டிருக்கும் 

[ u . takid > த . தாகீது .] 
மனநிலை ( வேதா.சூ .147 ); the state of non 


தாசநம்பி 


36 


தாட்சண்யம் 


தாசநம்பி tasa - nambi, பெ . ( n . ) இறைவனுக் | தாசாபிரதி tasa - piradi 

பெ . ( n . ) 
கருகில் நின்று தீவட்டிப்பந்தம் பிடிப்பவன் ; தெளிவானபடி ( C.G. ); faircopy . 
( Vaisn ); torch - bearer near the deity in 

[ Skt . taja + prati > த. தாசாபிரதி .] 
procession . 

தாசாமசாலா tasa- masala, 

பெ . (n . ) 
[ Skt. dasa > த . தாச + நம்பி .] 

ஊக்கமடையும் பொருட்டுக் குதிரைக்குக் 
தாசபாலனம் tasa - palapam, பெ . ( n . ) கொடுக்கும் மருந்து வகை ( அசுவசா .136 ); a 
பதினான்கு அருள்புரியும் செயல்களுள் medicinal preparation to instil spirit in 

horses . 
ஒன்றான அடிமைகளைக் காத்தல் ( வின் . ) ; 
protection of slaves and dependents ; [ u . taza + masala > த . தாசாமசாலா.) 
one of 14 taya - virutti. 

தாசிய நாமம் tasiya - namam, பெ . ( n . ) 
[ Skt . dasa + த . தாச + பாலனம் .] 

தூய்மைப்படுத்தும் சமயவைப்பின் ( சடங்கு ) 
தாசமார்க்கம் tasmarkkam , பெ . ( n . ) போது சமய ஆசிரியர் தரும் பெயர் ; (vaism ) 
ஒழுக்கம்; conduct , good behaviour . 

name given to a devotee at the time of 
தாசன் tasan, பெ . ( n .) 1. ( சில தொடர்களில் ) 

his religious initiation by his guru . 
ஒரு கடவுளைத் தீவிரமாக வழிபடுபவன் ; 

[ Skt . dasya + namam > த . தாசியநாமம் .) 
fervent devotee ( of a deity ). காளிதாசன் , | தாசியம் tasiyam , பெ . ( n . ) தாசத்துவம் 
சக்திதாசன் , கண்ணதாசன் . 2. ( வாழ்வியல் பார்க்க ; see tasattuvam .. 
வழிகாட்டியாக கருதப்படும் ஒருவரின் ) 

[ Skt. dasya > த . தாசியம் .) 
வழிநடப்பவர்; ardent follower or admirer. 

தாசில்தார் tasildar , பெ . ( n . ) மாவட்ட 
நான் பாரதியின் தாசன் (க்ரியா .). 

ஆட்சியரின் கீழுள்ள வட்ட அரசிறை 
தாசா tasa , பெ . ( n .) 1. புதியது ; that which 

வருவாய்த்துறை அதிகாரி ; a revenue 
is new or fresh . 2. புத்துணர்ச்சி ; 

officer incharge of a taluk under the 
enthusiasm , vivacity . 3. ஆற்றுகை ; district collector. 
comfort . 4. பயிற்சி ; training . 

[ u . tahsildar > த . தாசில்தார் .] 
[ u . taza > த . தாசா .] 

தாசில் tasil, பெ . ( n . ) தாசில் பார்க்க ; see 
தாசாகலம் tasa - kalam , பெ . ( n . ) மடல் tasil.. 
முதலியவற்றில் கையெழுத்திட்டபின் 

[ u . tahsil > த , தாசீல் .] 
சேர்க்கும் குறிப்பு ( C.G. ); postscript . 

தாசுயநாமம் tasuya - namam , பெ . ( n . ) 
[ Skt . taja > த . தாசா + கலம் .) 

குருவினால் சீடனுக்கு இடப்பட்ட அடிமைப் 
தாசாபண்ணு - தல் tasa - pannu-, செ.கு.வி. Quwi; vaişn . a name given to a disciple 

( v.i. ) 1. பிறன் துன்பப்படுங் காலத்து by his guru . 
ஆற்றுதல் ; to refresh ; to comfort one in 

[ Skt. dasya - nama > த . தாசுயநாமம் .] 
sorrow . 2. பயிற்சி செய்வித்தல் ; to train . 

தாட்சண்யம் 
3. இன்சொற்களால் வயப்படுத்துதல் 

tatsanyam ,, பெ . ( n . ) 

உயிர்களுக்காகக் கொள்ளும் இரக்கம் ; 
( கொ.வ.); to coax , flatter ; to appease , 

unflo ; consideration ( for s.o. or sth . ) . 
conciliate by kind words or deeds . 

முதியவர் என்பதற்காகக் 

கொஞ்சம் 
[ Skt. taja > த . தாசா + பண்ணு-.] 

தாட்சண்யம் காட்டக் கூடாதா ? ( இ.வ. ). 


தாட்சணைச்சீட்டு 


37 


தாதமார்க்கம் 


தாட்சணைச்சீட்டு tatcanai- c - cittu, gooseberry, with a few other bazaar 

பெ . (n . ) தன்மேற் கடன் பொறுத்தற்கு drugs ( சா.அக.). 
ஏற்குங் குறிப்புச் சீட்டு 
சீட்டு ( Pond . ) ; 

த.வ. நெல்லிக்கருக்கு 
accommodation bill . 

தாத்திரியாதி சூரணம் tāttiriyāti 
[ skt, datsana > த . தாட்சணைச்சீட்டு .) Suranam , பெ . ( n . ) பித்தச் சூலைக்குக் 
தாட்சாயணி tatcayani பெ . (n .) மலைமகள் ; கொடுக்கும் . வாழ்நாள் மறைமருந்து . நெல்லி 
Parvadi, as daughter of Daksa . 

. 

வற்றல் சூரணத்துடன் தேன் கலந்து அல்லது 
" தக்கன்றன் குமாரி தாட்சாயணி " கடுக்காய் தோல் சூரணத்தில் வெல்லம் நெய் 
( மச்சபு. கவுரிநாம் . 11). 

கலந்து சாப்பிடுவது ; an ayurvedic 
[ Skt. daksayam > த . தாட்சாயணி .] 

medicine containing either gooseberry 
தாட்சிணியம் tatciniyam ,, பெ . ( n . ) 

or gallnut powder . The former is given 
1. கண்ணோட்டம் ; kindness , benignity , 

with honey late with jaggery and ghee 
kind feelings . 2. இரக்கம் ; mercifulness , 

for rheumatic pain caused by heat 
compassion . 3. ஒருதலை பக்கம் ; partiality . 

( சா . அக . ) . 
4. மதிப்புரவு ; courtesy , politeness . 

த.வ. நெல்லித்தூளம் 
[ Skt. daksinya > த . தாட்சிணியம் ) 

தாத்திரேயகி tattireyagi, பெ . ( n . ) பால் 
தாட்டிகம் tattigam , பெ . ( n .) 1. மும்முரமாய்; 

கொடுக்கும் பெண் , முலைத்தாய் ; a nurse 

engaged to suckle an infant -wet nurse 
vehemence , insolvence , pride . 

( சா . அக.). 
2. ஆற்றல் ; strength , power , authority. 

தாத்து tattu , பெ . ( n . ) 1. நியாயம் ; justice . 
[ Skt. dharstya > த . தாட்டிகம் .] 

2. முறையீடு ; complaint , representation . 
தாட்டிகன் tattigan, பெ .(n . ) 1. கொடுமைக் 

[ U. dad > த . தாத்து .] 
காரன் ; proud autocrat . " தந்தியெல்லா 

தாத்பரியம் 

tatpariyam , பெ . ( n . ) 
முண்டாக்குந் தாஷ்டிகா " (பணவிடு. 278 ). 

( ஒன்றினுடைய ) நோக்கம் அல்லது பொருள்; 
செல்வாக்குள்ளவன் ( வின் . ) ; powerful , 

purpose , meaning . "திருமணச் சடங்கின் 
influential person . 

தாத்பரியத்தைப் புரிந்துகொள்ளவில்லை " 
[ Skt . dharstika > த . தாட்டிகன் . ] 

( இ.வ. ) 
தாட்டியம் tattiyam, பெ .( n . ) காரெள் ; black | தாதச்சி tatacci பெ . ( n . ) துறவிப்பெண் 
gingelly seed ( சா.அக. ). 

( யாழ் . அக .); a female ascetic . 
தாடிமபட்சணம் tatima -patcanam, 

[ Skt . dasa > த . தாதச்சி .] 
பெ . ( n .) கிளி ( யாழ் . அக .); parrot , as fond தாதமார்க்கம் tada - markkam , பெ . ( n . ) 
of pomegranates . ( மாதுளைப் பழம் 1. ஒழுக்கம் ; conduct , good behaviour . 
தின்பது ). 

2. சிவனை உருவவடிவமாகக் கோயிலில் 
( Skt.dadima -thaksana > த . தாடிமாட்சணம் ] 

வைத்து வழிபடுகை (சி.போ.பா .8 , 1, பக் .359 ) ; 

( Saiva . ) first of the four - fold means of 
தாத்திரியாதிகசாயம் tättiriyati 

attaining salvation , which consists in 
kasayam , பெ . ( n . ) நெல்லி வற்றலோடு 

worshipping God in form in a temple . 
மற்ற கடைச் சரக்குகளையும் சேர்த்து 

3. பிச்சை ( பிங் . ) ; alms . 
இறக்கும் வடிநீர் ; decoction extracted 
from a mixture of dried indian 

[ Skt . dasa + marga > த . தாதமார்க்கம் .] 


தாதர்த்தியேசதுர்த்தி 


38 


தாமசம் 


தாதர்த்தியேசதுர்த்தி tadartidya- saturtti, 

பெ . ( n . ) பொருட்டுப் பொருளில் வரும் 
நான்காம் வேற்றுமை ( பி.வி .16 , உரை) ; 
( Gram .) fourth case denoting purpose . 

[ Skt. tadarthye - caturthi > த.தாதர்த்தியே 
சதுர்த்தி ) 
தாதான்மியசக்தி tadaamiya - sakti, பெ . 

( n . ) சிவபெருமானை ஒருபோதும் விட்டு 
நீங்காத படைப்பாற்றல் ; Inseparable kriya 
Sakti of sva. 


temple . 8. இலிங்கம் ( Saiva . ) ; / higa , as 
fixed and immovable . (நிலையாகப் 
பிரதிட்டிக்கப்படுவது ) " தாபர மணலாற் கூப்பி " 
( தேவா. 192 , 3 ). 9. உறுதி ( சூடா . ); stability, 
steadiness . 10. பற்றுக் கோடு ; shelter , 
support, prop . "மருதூர னென்றாம் பரமே " 
( மருதூரந். 60 ) , 11. ஆதாரம் ; basis , 
foundation ( யாழ் . அக . ) . 

[ Skt. sthavara > த . தாபரம் .] 
தாபிதா tabita , பெ . (n .) பட்டாடை ( C.G. ) ; 

silk cloth .. 


[ Skt . tadanmnya + sakti > த.தாதான்மாய 
சக்தி .] 
தாதான்மியம் tidapmiyam,, 

பெ . ( n . ) 
ஒன்றுபட்டிருக்கை ; identity, unity, sameness . 
"தாதான்மிய மொன்றுறும் பரிசு " ( பிரபுலிங்வி 
மலை 47 ) 


[ U. tafia > த . தாபிதா.] 
தாபே tabe, பெ . ( n . ) 1. சார்ந்தவன் ; 

dependant , follower . 2. வசம் ; charge ,, 
custody.. 

[ U. tabe > த . தாபே .] 
தாபேதார் tabedar , பெ . ( n . ) சார்ந்தவன் 

( C.G. ) ; department , follower , 
subordinate . 


த.வ. ஒன்றிப்பு 


[ Skt . tadanmy > த . தாதான்மியம் .] 
தாதானம் tadanam , பெ . ( n . ) கரிக்குருவி ; 

kin crow (சங் . அக. ). 


த.வ. காரி 


[Skt . tatana > த . தாதானம் .) 
தாதிராசகம் tadi-rasagam , பெ . ( n .) ஒளிநீர் 

(தாது ); semen ( சா.அக.). 
தாதுகல்பம் tadu - kalpam , பெ . ( n . ) மாழை 

அல்லாதது ; any of the elements which 
are non metalic in the chemical sense 
( சா.அக.). 
தாபரம் tabaram , பெ (n .) 1. மரப்பொது ( சூடா . ); 

vegetable kingdom . 2. அசையாப்பொருள் ; 
category of the immovables . "சங்கமந்தாபரங்க 
டத்தங்கன் மத்துக்கீடா " (சி.சி .2 , 41 ). 3. இடம் 
( பிங் . ); place , location , habitation . 4. நிலம் 
( அக . நி .); Earth . 5. மலை ( அக . நி. ); mountain . 
6. உடல் ( சூடா .); body.7 . கோயில் ( அக.நி. ) ; 


[ U. tabe -dar > த . தாபேதார் . ) 
தாம் tam , பெ . (n .) விலை ( C.G. ) ; price. 

[ U. dam > த . தாம் .) 
தாமசபதார்த்தம் tamasa - padarttam ,, 

பெ . (n . ) செரியாமையை மிகுதிப்படுத்தும் 
உணவு பொருள்; stupefying food ( சா.அக. ). 

த.வ. செரியா உண்டி 
தாமசம் tamasam, பெ . ( n . ) 1. சோம்பல் 

பண்பு ; quality of being dull . 2. மனிதப் 
பண்புகள் மூன்றனுளொன்று ; one of the 
three inherent qualities of man 
Tamasic. 3. LOL.60L ; want of knowledge 

Nescience . 4. இருள் மயக்கம் , இது 
தூக்கத்தை மூட்டும் ; principle of illusion 
sleeps sets in ( சா.அக. ) . 


தாமாசா 


39 


தாராப்பூடு 


தாமாசா tamasa , பெ . ( n .) சரிக்குச்சரி தார்த்தராட்டிரர் . taritarattiar , பெ . ( n .) 
( வின் . ) ; average . 

திருதராட்டிரன் மகன்களாகிய துரியோதனாதியர் ; 
[ U. damasah > த . தாமாசா .] 

kaurava princes, the sons of Dhrtarastra. 

" வெம்பரித் தேர்த்தார்த்தராட்டிரர் " 
தாமாசா tamasa , பெ . (n .) 1. களிப்பு ; show , 

( பாரத்திரௌ 98) 
pomp . 2. காட்சி ; spectable , sight . 

[ Skt. Dhartarastra > த . தார்த்தராட்டிரர் .] 
3. வேடிக்கை ; sport , fun . 

தார்மரம் tarmaram , பெ . (n . ) மரவகை 
[ u . damasah > த . தாமாசா .] 

( M.M.294 ) ; scotch pine , I.tr. , pinus 
தாமாசு tamasu, பெ . ( n . ) சரியாகப் பகிர்ந்து 

sylvestris . 
கொடுக்கை ( W.G. ) ; fair and equitable 

[ E. tar > த . தார் + மரம் .] 
distribution ( R.F.). 

தார்மிகன் tarmigan, பெ . ( n . ) அறச் 
[ U. damasahi > த . தாமாக . ] 

சிந்தனை உள்ளவன் ; charitable person , 
தாமான் taman, பெ . ( n . ) கப்பற் பின் generous man . "சில தார்மிகர் 

பக்கத்துக் கயிறு ; ( Naut . ) lower back rope அவ்வளவிலேயே செல்லுகிறார்கள் " ( திவ். 
of a dhoney sail , back clew line. 

திருப்பா . அவ.பக் . 16 ). 
தாயித்து tayittu , பெ . ( n . ) 1. மந்திரத்தகடு 

த.வ. அறவோன் 
அடங்கிய அணி ; small gold or silver case 

[ Skt. dharmika > த . தார்மிகன் .) 
worn on the person as amulet ; 

தாரணயோகம் tarama - yogam , பெ . ( n . ) 
cylindrical talisman . 2. அணி வகை 

ஆழ்ந்த உள்ளொடுக்கம் ( தியானம் ); deep 
( இ.வ. ) ; an ornament . 

devotion ( சா . அக .) . 
[ u . tait > த . தாயித்து . ] 

தாரணா tarana, பெ . ( n . ) மூச்சடக்கி 
தார்சா tarca , பெ . ( n . ) மொட்டைமாடி ; மனத்தை ஒரு வழிப்படுத்தல் ; concentration 
terraced roof . 

of mind joined with the retention or 
[ E. terrace > த . தார்சா . ] 

breath ( சா . அக .). 
தார்சு tarcu , பெ . ( n .) தார்சா பார்க்க ; see 

G IT IT SOOTIT Stāraņā - šatti 

, 

பெ . ( n . ) 
tarca .. 

1. குலிச சத்தி ; power of amulet . 
தார்சுக்கட்டிடம் tarcu - k - kattidam , பெ . ( n .) 

2. தியானசத்தி ; power of concentration 
மெத்தை வீடு ( Tj . ); storied house . தாரப்பிரம் tarappiram , பெ . ( n . ) கற்பூரம் ; 
[ E. tarcu + த . கட்டிடம் .] 

camphor ( சா.அக. ) . 
தார்ட்டாந்திகம் tartandigam , பெ . ( n . ) | தாரா tara , பெ . ( n . ) ( விண்மீன் ) ; star . 

1 . தாட்டாந்திகம் பார்க்க ; see | தாரா- tara , பெ .(n .) ஒரு சமணப் பெண் 
tattandigam . 2. உபமேயம் ; that which is தெய்வம் ( நீலகேசி .236 , உரை ) ; a jaina 
illustrated by an example or simile . "தரு 

Goddess .. 
திருட்டாந்த முந்தாட்டாந்திகமும் " [ Skt . tara > த . தாரா .) 
( சங்கற்ப.11 ,அடி .35 ). 

தாராப்பூடு tara -p- pudu , பெ . ( n .) நாரத்தை ; 
[ Skt . darstantika > த . தாட்டாந்திகம் .] bitter orange- citrus auvantium ( சா . அக. ). 


தாரிசம் 


40 


தாலீ புலாகநியாயம் 


தாரிசம் tanisam , பெ ( n .) 1 ஒப்பந்தம் agreement, ( பீசுமர் ) ; Bhisma (பனையின் உருவம் 

consent , union . " தாரிசம் பண்ணினான் " எழுதிய கொடியையுடையோன் ); Lit. he who 
2 செப்பமானது reasonableness , as of price. has palmyra - banner.. 
"தாரிசாய் விற்கிறான் ! 

[ Skt. tala + ketana > த . காலகேதனன் .) 
தாரித்திரம் tarittiram , பெ . ( n .) வறுமை தாலகேது tala - ketu , பெ .( n .) தாலகேதனன் 
(பிங் . ); poverty , want , destitution . 

பார்க்க ; see tala - kedapan . " தாள 
[ Skt. daridra > த . தாரித்திரம் . ] 

கேதுவையுஞ் சேர ... கொண்டு நீ செல்க " 
தாரித்திரியம் tarittiriyam, பெ . ( n . ) 

( பாரத.வாசு. 17 ). 
தரித்திரம் பார்க்க ; see 
see tarittiram . 

[ Skt. tala + kedu > த . தாலகேது .] 
" நோயுற்ற தாரித்திய நன்றுகாண் " தாலபீச நியாயம் tala -pisa - niyayam , 
( குமரேச.சத .52 ). 

பெ .( n . ) விதையும் முளையும் போல எது 
தாரிப்பு tarippu , பெ . ( n . ) 1. மதிப்பு ( வின் . ) ; முந்தியது என்று கூற முடியாத நிலை ; the 

estimation , guess . 2. தாங்கிப் பேசுகை ; nyāya of reasoning in a circle , as 
recommendation , commendation . wheather seed comes from the plant or 
3. மேம்படச் செய்கை ; causing to excel ; 

plant from the seed . 
encouraging , as a pupil . " அவனைத் 

[ Skt. tala + த . பீசநியாயம் .] 
தாரிப்புப் பண்ணினான் " ( வின் . ). 

தாலம் talam , பெ . ( n . ) மூன்று பிடிகொண்ட 
தாரிவியாதிகியாழம் tariviyadi- kiyalam , நீட்டலளவு ( சுக்கிரநீதி .197 ); a lineal 

பெ . ( n . ) மரமஞ்சள் , சீந்தில் கொடி , measure of three hands . 
கடுகுரோகினி, வசம்பு , மஞ்சிட்டி , 

[ Skt. tala > த . தாலம் .) 
வேப்பீர்க்கு , திரிபலை சம எடை கொண்டு 

தாலிம்கானா talim - kand , பெ . ( n . ) சிலம்பம் 
கசாயம் வைத்து சகல குட்டத்திற்கும் குடிக்க 

பயிலும் இடம் (தட்சிண . சிந் . சரித்திரம் , 
கொடுக்கும் ஓர் ஆயுள்வேத மருந்து ; an 

பக் .224 ) ; fencing ground . 
ayurvedic decoction of tree turmeric 
moon creeper, black hellebore , sweet 

[ Skt . talim + kapa > த . தாலிம்கானா.] 
flag, Indian madder , mid rib or margosa 

தாலிபாகம் talibagam , பெ . ( n . ) இந்து 
leaf and the three myrobalams ( சா.அக. ). 

சமயச் சட்டங்களைக் கூறும் பழைய 

வடமொழி 
தாரெண்ணெய் tar - enney , 

நூலாகிய சுமிருதியில் 
, பெ . ( n . ) விதிக்கப்பட்டதும் இல்வாழ்வோர் காருவா 
கெட்டியான நீர்வடிவ கரிநெய் ( தார் ) ( உ.வ. ) ; முழுநிலா நடப்பு செய்யப்படுவதுமான 
liquid tar . 

( சடங்கு ) வகை ; new and full moon 
த.வ. கருங்கசடு 

ceremonies enjoined by smrti to be 

performed by a house holder . 
[ E. tar > த . தார் + எண்ணெய் .] 

"தாலிபாகம் பண்ணவும் " (சி.சி .8 , 3 , மறை ). 
தாரோகா taroga, பெ . ( n . ) காவற்காரர் 

[ Skt. sthalipaka > த . தாலீபாகம்.] 
தலைவன் ( வின் . ) ; superintendent of 

தாலீ புலாகநியாயம் tali- pulaka - niyayam, 
peons. 

பெ . ( n . ) ஒரு பானைச் சோற்றிற்கு ஓர் 
[ U. dardgha > த . தாரோகா .) 

அவிழைப் பதம் பார்ப்பது போல ஒன்றன் ஒரு 
தாலகேதனன் tala - kedanan , பெ . ( n . ) புடைத்தன்மையிலிருந்து அதன் முழு 

1. பலராமன் ; Balarama . 2. வீடுமன் நிலையையும் அறியும் நெறி ( சிவசம் .24 ) ; the 


தாலுக்கா 


41 


தாவரத்தியலி 


nyāya of boiled rice in a cooking vessel , 
illustrating the principle that the 
condition of the whole may be inferred 
from that of a part . 


த.வ. பானைச் சோற்று நெறி 
[ Skt.sthāli + pulāka + nyaya > g.gros 

புலாக நியாயம் .) 
தாலுக்கா talukka , பெ . (n . ) தாலுகா 

பார்க்க ; see taluka ( C.G. ) . 
தாலுகா taluka , பெ . ( n .) 1. உரிமை ( C.G. ) ; 

connection dependence , possession , 
property . 2. தீர்வை தண்டும் பொருட்டுப் 
பிரிக்கப்படும் சிறிய வட்டம் ; dependency, 
revenue subdivision , convenient 
division of a district for purposes of 
revenue administration . 3. முறைமன்றம் 
( யாழ் . அக .) ; court of justice . 

[ u . ta - allu - ka > த . தாலுகா.) 
தாவரஉண்ணி tavara - ummi, பெ . ( n . ) 

நிலத்திணைகளை உணவாக உண்ணும் 

உயிரினம் ; herbivore . 
தாவரஎண்ணெய் tavara - enney , பெ . ( n . )) 

தேங்காய் , கடலை , எள் முதலியவற்றில் 
இருந்து எடுக்கப்படும் நெய்மம் ; oil 
extracted from coconut, groundnut , etc. 

vegetable oil . 
தாவரசங்கமம் tavara - saigamam , பெ . 

( n . ) 1. இயங்குதிணை நிலைத்திணை வகை ; 
the category of the movable and the 
immovable . " தாவர சங்கம மென்னுந் 
தன்மைய " ( கம்பரா.குக . 1) . 2. வீட்டுப் 
பண்டங்களான அசையும் பொருளும் நிலம் 
வீடு முதலிய அசையாப் பொருள்களும் ; 
( Legal ) movable and immovable 
property.3 . சிவபிரானது திருமேனிகளாகக் 
கருதப்படும் இலிங்கமும் அடியார்களும் 
( alcor .); lingam and devotees of šiva, as 
the fixed and movable forms sof šiva. 


த.வ. இயங்கு 

[ Skt.sthavara + jangam த.தாவரசங்கமம் .] 
தாவரசங்கமவிடம் tavara - saigama 

vidam , பெ . ( n .) 1. செடிமரங்கள் , விலங்கு 
களின் நஞ்சு , இது ஊமத்தை வித்தினால் 
குணப்படும் ; vegetable and animal poison 
as opposed to mineral poison . 2. தாது 
நஞ்சு இது ஊமத்தை வித்தினால் 
குணப்படும் ; dhatura seed cures those 

poisons ( சா.அக. ) . 
தாவரசாத்திரம் tavara- sattiram , பெ .(n . ) 

பூண்டுகளைப் பற்றிய நூல் ; science of 

plants botany - Phytology ( சா.அக. ). 
தாவரசாத்திரி tavara -sattiri, பெ . ( n . ) 

1. மரம் , செடி , கொடி பற்றிய புலமை 
Qupposit; one skilled in botany-botanist. 
2. மூலிகை அறிஞன் ; an early botanist 
who used to collect , sell or administer 

plants of herbs - Herbalist ( சா.அக. ) . 
தாவரசாம்பல் tavara - sambal, பெ . ( n . ) 
1. பூண்டுகளை எரிப்பதனால் கிடைக்கும் 
சாம்பல் ; ash obtained by burning plants. 
2. காரச்சாம்பல் ; ash containing potash or 

soda or both ( சா . அக . ) . 
தாவரசாலம் tavara - salam , 

பெ . ( n . ) 
பூஞ்செடி முதலிய பிரிவுகளைப் பற்றிய நூல் ; 
a work containing a descriptive 
enueration of plants or vegetable 
species of a particular place - Flora 

( சா.அக. ) . 
தாவரசாரம் tavara - saram , 

பெ . ( n . ) 
பூண்டுகளை எரித்தெடுத்த ஓர்வகைச் 
சாரம் ; vegetable alkali , obtained by 

burning plants ( சா.அக. ). 
தாவரத்தியலி tavara-t- tiyali, பெ . ( n .) 

பேராமுட்டி ; fragrant pavonia - Pavonia 
odorata (சா.அக.). 


தாவரதத்துவநூல் 


42 


தானக்கோல் 


தாவர தத்துவ நூல் tavaratattuva - nal, தாவரவியல் பூங்கா Navaraviyal- purga, 

பெ .( n . ) பூண்டுகளின் தன்மை அமைப்பு, பெ .(n .) ( அரிதாகக் காணப்படுபவை உட்பட ) 
விளையு 

முறை , தொழில் , வகுப்பு பல வகையான பயிரிகளைக் காட்சிக்காக 
முதலியவைகளைப் பற்றிக் கூறும் நூல் ; the வளர்க்கப்படும் தோட்டம் ; botanical 
science which treats of the form , 

garden , 
structure and tissues of plants , the 

தாவா tava , பெ . ( n . ) 1. ( பிராது ) முறையீடு 
laws which regulate their growth , 

முதலியன ; complaint , petition . 2. தடை ; 
functions and their classification etc. - 

objection , obstruction . 
botany ( சா.அக. ). 

[ u . dava > த. தாவா .) 
தாவரதாதுவிடம் tavaratadu - vidam , பெ . 

பெ . ( n . ) முறை 
(n.) மாழைகளிலும் , பயிர் வகைகளிலும் தாவாதார் tavadar, 

யீட்டாளர் ( வாதி ) ; complaint , plaintiff 
உள்ள நஞ்சுகள் ; mineral and vegetable 

( Loc . ) . 
poisons ( சா.அக.). 

[ U. dava -dar > த . தாவாதார் . ] 
தாவர நூல் tavara - nul, பெ . ( n . ) 

தாளா ! tala, பெ . ( n . ) ஒப்பு ( C.G. ) ; 
நிலைத்திணைப் பற்றிப் பொதுவாகக் கூறும் 

comparison . 
நூல் ; the science of vegetable kingdom 

[ U. dala > த . தாளா. ] 
in general ( சா . அக .). 

தாற்காலிகம் tarkaligam,, பெ . ( n . ) 
[ skt . sthavara > த . தாவரம் + நூல் .] 

குறுங்காலம் ; that which is temporary , 
தாவரம் tavaram , பெ . ( n . ) 1. நிலைத்திணை ; 

occassional .. 
category of immovables , opp . to 
cargamam . " செல்லா அநின்றவித் தாவர 

[ Skt. tatkalika > த. தாற்காலிகம் .) 
சங்கமத்துள் " (திருவாச . 1, 30 ) . 2. வீடு தாற்பரியம் பண்ணு - தல் tarpariyam - 
போன்ற அசையாப் பொருள் ; ( Leg . ) pannu-, செ . குன்றாவி . ( v.t ) 1. விளக்கிச் 
immovable property , as house . சொல்லுதல் ( யாழ் . அக .) ; to explain , 
3. மரப்பொது ( சூடா . ); the vegetable expound . 2. புகழ்ந்து பேசுதல் ( வின் . ) ; to 
kingdom . 4. அடிப்படை; basis , foundation . applaud , as performances; to magnify, 
5. இடம் ( சங் . அக.) ; place , habitation . as one s talents .. 
6. உடல் ( சூடா . ); body, as the abode of 

[ Skt.tatparya > த.தாற்பரியம் + ] 
the soul . 7. இலிங்கம் ; ( Saiva . ) lingam . 

தாற்பரியமானவன் taxpariyamanavan , 
" சங்க மவடிவிற்குக் கூறிப்போந்த 

பெ . ( n . ) மதிப்புள்ளவன் ( வின் . ) ; person 
இயல்பில்லாத தாவரவடிவின் " (சி.போ.சிற் . 12 , 

held in high esteem . 
3 , 2 , உரை). 8. உறுதி (வின் . ); stability, 
steadiness . 

[ Skt.tatparya > த.தாற்பரிய ஆனவன்.] 
[ Skt . sthavara > த . தாவரம் .] 

தாறு taru , பெ . ( n . ) கீலெண்ணெய் ( பாண்டி . ); 
தாவரவியல் tavaraviyal, பெ . ( n . ) மரம் , 

tar . 
செடி , கொடிகளைப் பற்றி விவரிக்கும் 

[ E. tar > த . தாறு .) 
அறிவியல் துறை ; botany. 

தானக்கோல் tama - k -ko , பெ .( n . ) யாழ் 
த.வ. நிலைத்திணையியல் 

நரம்புகளைத் தெறிக்க பயன்படுத்துங் 
[ Skt . sthavara > த . தாவரம் + இயல் ] கருவி ; instrument used in playing yal. 


தானசாசனம் 


43 


தானவண்ணம் 


தானசீலன் 


" நரம்பு ஏழும்... தானக் கோலின் அகப்பட்டு " தானப்பதி tapa-p- padi. பெ .( n.) கோயில் 
( கலித் .8, உரை ). 

முகவர் ( இ.வ.); agent of a temple . 
[ Skt . sthana > த . தானம் + கோல் .] 

[ Skt . sthana > த . தானம் + பதி .] 
தானசாசனம் tana - sasapam , பெ . ( n . ) | தானப்பரீட்சை tapa - p- partca) 

பெ . (n . ) 
கொடை கொடுத்ததற்குரிய ஆவணம் ; மருத்துவர்கள் ஆராய்ச்சியினால் நோயாளிகளிடம் 
instrument of gift . 

கவனிக்க வேண்டிய பல வகை குறிகள் ; 

studying of various symptoms exhibited 
த.வ. கொடையாவணம் 

by patients - diagnosis ( சா.அக.). 
[ Skt. dana + sasana > த . தானசாசனம் .] 
தானசிலம் tapa- silam , பெ . ( n .) கொடைத் 

தானப்பெருக்கம் tapa - p - perukkam, பெ .( n .) 

1. பத்து நூறு ஆயிரம் முதலிய எண்களாற் 
தன்மை ( யாழ் . அக .); liberality. 

பெருக்குகை; multiplication of numbers by 
[ Skt . dana + sila > த . தானசீலம் .] 

ten and its multiples , as dist . fr . kuli- p 
tana - silan , பெ . ( n . ) perukkam . 2 மனக்கோட்டை கட்டுகை ; idle 
FF600 GT GOT ; liberal , charitable man . imagining , building castles in the air . 
[ Skt . dana + sia > த . தானசீலன் .] 

"என்ன, தானப் பெருக்கம் செய்கிறாய் ? " 

(இவ ) 
தானசுத்தி tapa-sutti, பெ . ( n .) ஐவகைத் 
தூய்மைப்படுத்தலில் பூசையிடத்தை 

[[ Skt.sthana > த.தானம் + பெருக்கம் .] 
மந்திரத்தால் தூய்மைப்படுத்தல் ( சைவச . 502 , தானபத்திரம் tapa - pattiram, பெ . ( n . ) 
2_601 ); ( Šaiva) purification of the place of கொடை கொடுத்தற்குரிய ஆவணம் ; 
worship , one of paica - cutti. 

instrument of gift. 
[ Skt. sthana + Suddhi > த தானசுத்தி ) 

த.வ. கொடையாவணம் 
தான சூரன் tana - suran, பெ . ( n . ) 

[ Skt. dana + pattira > த . தானப்பத்திரம் . ) 
பெருங்கொடையாளன் (சிலப். 15 , 181 , உரை); தானபந்தி tapapandi பெ . ( n . ) விளைச்சல் 
one who is heroically charitable . 

மதிப்பீடு ( சோதனை ) ( W.G. ); estimated 
[ Skt. dana + sura > த . தானசூரன் .] value of the standing crops in a field . 
தானத்தார் tapattar, பெ ( n . ) கோவிலதிகாரிகள் 

[ Skt . sthana > த . தானம் + பந்தி .] 
(I.M.P.Cg.214 } temple trustees . 

தானம்பாடு - தல் tapam - pagu-, செ.கு.வி. 
[ Skt . sthana > த . தானத்தார் .] 

( v . i . ) ஒரு பண்ணை தாளத்திற்காகச் 
தானதருமம் tama -tarumam , பெ .( n . ) ஈகை 

மிகுதியாக விரித்துப் பாடுதல் ; to elaborate 

a tune rapidly to the accompaniment of 
( வின் . ) ; charity, charitableness . 

talam . 
[ Skt . dana + dharma > த . தானதருமம் .) 

[ Skt tana > த. தானம் + பாடு தல்.] 
தானதாய் tara - tay , பெ . ( n .) ஒலிக்கருவிகள், 

( Mus .) leading instrument , as determining தானவண்ணம் tapa - vannam , பெ . ( n . ) 
the pitch of other instruments . 

ஒருவகை இசைப்பாட்டு (வின் . ); a kind of 

musical composition . 
த.வ. ஒலிகாணி 
[ Skt. tana + sthayin > த . தானதாய் . ] 

[ Skt.tana + த தானம் + வண்ணம் ) 


44 


திகளர் 


தானவிச்சை 


தானவிச்சை tara - vicca ) பெ .( n .) அறிவுக் தானு tanu , பெ . ( n .) காற்று ; wind ( சா . அக . ). 
fe ml; the sources of knowledge . 

தானுவனமூலி tapuvana- mali, பெ . ( n . ) 
"பதினெட்டாகிய தானவிச்சையும் " 

981 6iT sfi ; a kind of spurge 
( பெருங்வத்தவ 3, 64 ) 

sarcostemma intermedium ( சா.அக. ). 
தானாதிகாரி tapadikari, 

பெ . ( n . ) தானைப்புழு tapai- p - pulu , 

பெ . ( n . ) 
அறக்கட்டளை அதிகாரி ; superintendent of 

மலவாயிலிருந்து கொண்டு அரிக்கும் ஓர் 
charities , as of a royal household . 

வகைப்புழு ; a kind worm in the rectum 
( Skt dana + adhikarin > த . தானாதிகாரி ) 

( சா . அக .) 
தானாதிபதி tanadipadi) பெ .( n .) 1 அமைச்சர் ; 

பெ . (n . ) இளயானை 
minister. "அதிபுத்தியுத்தி யுண்டாயினோன் திக்கம் tikkam , 

( யாழ் . அக .); young elephant . 
றானாதிபதி யாகுவான் " ( அறப்.சத. 85 ). 
2 நடுநிலையானவன் ; mediator (Loc .). 

[ Skt. dhikka த . திக்கம் ) 
[ skt. sthana + adhipati > த . தானாபதி . ) | திக்கயம் tikkayam, பெ . ( n .) திசையானை ; 
தானாந்தராயம் tamandarayam , பெ . ( n . ) elephants of eight directions . "தீண்டரிய 

( Jaina . ) கொடையளித்தற்கு நேருந்தடை வெம்மையொடு திக்கயங்க ளெனவே " 
( சீவக . 308 , உரை) ; impediment or (சீவக . 1794 ). 
obstacle to the making of gifts . 

[ Skt. dik + gaja > த . திக்கயம் .) 
[ Skt dana+ antardya > த . தானாந்தராயம் ) | திக்கரன் tikkaran, பெ . ( n . ) இளைஞன் 
தானாபத்தியம் tamapattiyam , பெ . ( n . ) 

(யாழ்.அக.); boy. 
1. தூது ( வின் . ) ; office of an ambassador . 

[ Skt. dikkara > த . திக்கரன் .) 
2. இணக்கம் உண்டுபண்ணுபவர் அலுவலகம் 
நடுநிலையானவன் ( இ.வ. ) ; office of / திக்கரித்தல் tikkari-, 4 செ.கு.வி. ( v.i.) 
mediator . 3. ஆசாரிய பதவி ( இ.வ. ) ; office புறக்கணித்தல் ; to treat with contempt to 
of a priest. 

shun . " சினத்துப்பொற் பொருப்பை ... 
[ Skt. sthana - patya > த . தானாபத்தியம் .) 

திக்கரித்து " (திருப்பு .427 ). 
தானாபதி tapapadi பெ . ( n . ) 1. படைத் [ Skt. dhikkr > த . திக்கரி- ] 

தலைவன் ; commander . "தானாபதிகளொடு | திகர் tigar, பெ.எ. ( adj .) வேறு ; another , 
சமர்க்கிளையாத தளகர்த்தரும் " ( அறப்.சத .82 ). 

different . " திகர் சில்லா " (இ.வ. ). 
2. தூதன் ; " விந்தைபுரி தானாபதி " 
(திருவேங்.சத .89 ) (வின்.). 3. அரசர்க்கும் அவர் 

[ u . digar > த . திகர் .] 
தேவியர்க்கும் இடைநின்று செய்தியறிவிக்கும் திகரடியாயிருத்தல் tigaradiyayiruttal, 
அந்தப்புரத்துத் தூதி ( Rd . ); woman who பெ . ( n .) திணருதல் ; feeling difficulty to 
carries messages between the king and breath freely being choked ( சா . அக.). 
queen in a palace.. 

திகளர் tigalar , பெ . ( n . ) கன்னட தேசத்தார் 
[ Skt . sthana - pati > த . தானாபதி .] தமிழருக்கு வழங்கும் பெயர் ( இ.வ. ) ; the 
தானியராசன் tamiya -rasan , பெ . ( n . ) 

appellation by which the Karnatakas 
GST 8160 10 ; wheat , a kind of grains 

style the Tamilians. 
( சா.அக. ). 

[K. tigular > த . திகளர் .) 


1 


திகாந்தம் 


45 


திட்டாந்தரம் 


திகாந்தம் tigandam , பெ .( n .) அடிவானம் கவர்ந்து கொண்டிருக்கும் மென்படலப் பை 
( M.Navi.53 ); horizon . 

இது பேற்றிற்குப் பின் வெளிதள்ளும் ; a 
[ Skt . dig - anta > த . திகாந்தம் . ) 

membrane of uterus in women and in 
திகாம்பரன் tigambara ) , பெ . ( n . ) ஆடை 

certain animals produced during 
களற்ற துறவி ; naked mendicant ( சா . அக .). gestation and thrown offer parturition. 
திகிரிக்குள் கலந்த சிலை tigirikkul 2. கருப்பையில் சினையைத் தாங்கியுள்ள 

kalanda - silai), பெ .( n .) மாந்துளிர்க்கல் ; red சவ்வு ; a part of decidua which is 
stone red ochre ( சா.அக. ). 

raflected upon and surrounds the 
திகிரிக்குளடுக்கும்பச்சை tigiri- k 

ovum - membrana deci ( சா.அக. ). 
kuladukkum - paccai, பெ . ( n . ) பைம்மணி 

திசுவறிவிளக்கம் Tisuvarmilakkam , பெ .( n.) 
பச்சை ; emerald ( சா.அக. ). 

1. உயிர் மரபு அல்லது நிலைத்திணை 
திகில் tigil, பெ . ( n . ) பேரச்சம் ; fright , terror , மரபுகளின் மூலத்தைப்பற்றி சொல்லும் நூல் ; 
sudden fear , panic , alarm . 

the science relating to the tissues of 
க . திகில் ; தெ . திகுலு. 

animal or vegetable kingdom . 2. உயிர்த் 
திகில்படு - தல் tigil -padu-, செ.கு.வி. ( v.i. ) தாதுவைப் பிரிவினைப் பாகமாகச் சொல்லும் 

பேரச்சங் கொள்ளுதல் ; to start with நூல் ; the science regarding the minute 
sudden fear ; to be struck with fear. structure and composition of animal 
[ K. digil > த . திகில் + படு- .] 

tissues - Histology ( சா.அக.). 
திகில் பிடித்தல் tigil -pidi- ttal, பெ . ( n . ) | திட்சு titsu , பெ . ( n . ) கரும்பு ; sugar ( சா.அக. ) . 
பேரச்சம் கொள்ளுகை ( இ.வ.); being taken 

திட்டகன்மம் titta- kapmam , பெ . ( n .) அரசர் 
with sudden fright. 

பகைவர் முதலியோரால் இப்பிறவியில் 
[ K. digil > த.திகில் + பிடி- ] 

உண்டாகும் துன்பம் ( சிவப்பிர .2 , 19 , பக் .213 , 
திகிலடி tigiladi, பெ . ( n . ) திகில் பார்க்க ; see உரை ); miseries experienced in this life 
tigil. 

from kings , enemies , etc. 
திகேசம் tigesam , பெ . ( n . ) முல்லைக் 

த.வ. பிறவியிலுறு துயர் 
குருந்து ; ( சா.அக. ). 

[ Skt . drsta + kanma > த . திட்டகன்மம் .) 
திசனிதசாதி tisapida - sadi, பெ . ( n . ) திட்டத்துய்மன் titta -t- tuyman , பெ . ( n . ) 
நால்வகை ஆண்குலத்திலொன்று ; one of 

திரௌபதியின் உடன்பிறந்தவன் ; brother of 
the four classes of men divided Draupadi (பாரத . முதற்போர் . 15 ) . 
according to lust ( சா.அக. ) . 

[ Skt. Dhrastadyumna > த . திட்டத்துய்மன் .] 
திசா tisa , பெ .(n.) கால் நீண்ட பருந்து ; long திட்டமாகச் சேர்த்தல் tittamaga - c - certtal, 

legged eagle - Aquila hastata ( சா.அக. ). பெ . ( n . ) செவ்வையாக அல்லது அளவுப்படி 
திசாரகம் tisaragam , பெ . ( n . ) தும்பி ; a கூட்டுகை ; mixing well and 

bettle of the pterois genus ( சா . அக . ) . proportionately ( சா.அக.). 
திசித்துவம் tisittuvam , பெ .( n . ) திட்டாந்தரம் titandaram, 

பெ . ( n . ) ; 
1. கருப்பத்தில் குழந்தையைத் தாங்கிக் எடுத்துக்காட்டு illustration , example . 


திட்டாந்தவாபாசம் 


46 


திண்டிராட்சி 


"வகையமையடுக்களை போற்றிட்டாந்தம் " திடசரீரம் tidasariram,, 

பெ . ( n . ) 
(மணி 29, 61 

திடகாத்திரம் பார்க்க ; see tidagattiram 

( சா . அக .). 
[ Skt. drstanta + > த . திட்டாந்தரம் .] 
திட்டாந்தவாபாசம் tittanda- v -apasam , | திடப்பிரஞ்ஞன் tida -p -piraiian, பெ .( n .) 

உயிர்முத்தன் (யாழ்.அக.); a soul liberated 
பெ . (n . ) இயைபில்லாத எடுத்துக்காட்டு ; a 

while yet in this life . 
fallacious illustration . பக்கப் போலியு 

[ Skt. drdha - praira > த . திடப்பிரஞ்ஞன் . ] 
மேதுப் போலியுந் திட்டாந்தப் போலியுமாம் திடபத்தி tida - patti, பெ .( n . ) உறுதியான 
(மணிமே .29, 326 ). 

பற்று ( யாழ் . அக .); firm devotion , strong 

faith ,. 
[ Skt . drstanta + vabasa > த . திட்டாந்தவா 

திடபரம் tidaparam , பெ . ( n . ) மனத்தின் 
பாசம்.] 

வல்லமை ; strength of mind ( சா.அக. ). 
திட்டித்தம்பம் titti- t- tambam , பெ . ( n .) 64 

திட புருசன் tida- purusan , பெ . ( n .) ஆற்றல் 
கலைகளில் ஒன்றாகிய கண்கட்டுக் கலை மிகுந்தவன் ( கொ.வ.); strong well - built 
olms ; the act of fascinating the eyes person . "தேகவலியுள்ளவன் தாண்டுபரி 
or suspending the sight which is 

தூண்டு திடசாயீலலி " (தனிப்பா.) , 362 , 

100 ). 
regarded as one of the 64 of the ancient 

[ Skt . drdha + purusa > த . திடபுருசன் . ] 
arts and science ( சா.அக. ). 

திடமோகனம் tida - moganam, பெ . (n .) 
த.வ. கண்கட்டுக்கலை 

முளரிப்பூ ( ரோசாப்பூ ); rose flower 
திட்டித்தோசம் titti- t- tosam , பெ . ( n . ) ( சா.அக. ). 
கண்ணேறு; evil eyes ( சா.அக. ). 

திடர் tidar , பெ . ( n . ) திண்மையான 

அடிப்படையில் நிலைநிறுத்தப்பட்டவர் ; one 
திட்டிதோசக்கிராணி tittidosa - k - kirani, 

whose existence is established by 
பெ . ( n . ) கண்ணேறுவினால் உண்டாகும் soundest of proofs . "நினைவரியவர் ... 
வயிற்றுப்போக்கு ; diarrhoea caused by நின்றவெந்திடரே " (திவ்.திருவாய் . 1, 1, 6 ). 
evil eyes ( சா.அக.). 

[ Skt . drdha > த . திடர் .] 
திடகாத்திரசாலி tidagattirasali, பெ .( n .) திட வீரியம் tida - viriyam , பெ . ( n . ) 

வட்டச்சாரணை ; a kind of trianthma 
வலுவுடையவன் ; a man who is vitally 

( சா.அக. ). 
strong ( சா.அக. ). 

திடனற்ற tidanarra , பெ .(n .) வலிமையற்ற ; 
திடகாத்திரதேகி tidagattiradegi, பெ . ( n .) weak ( சா.அக. ) . 

வன்மையுடைய உடம்பை உடையவன் ; | திண்டிபிராட்சம் tindi - piratcam , பெ . ( n . ) 
person with strong body ( சா.அக.) . 

திண்டிராவிச்சி பார்க்க ; see tindira - vicci 
திடகாத்திரம் ticagattiram ,, பெ . (n . ) (சா.அக.). 
வலுவுள்ள உடம்பு ; body vitally strong திண் 

திண்டிராட்சி tindirātci 

, பெ . ( n . ) 
(சா.அக. ). 

திண்டிராவிச்சி பார்க்க ; see tindiravicci 
த.வ. கட்டுடல் 

( சா.அக.) 


1 


1 


/ 


திண்டிராவிச்சி 


47 


திதாம் 


I 


திண்டிராவிச்சி tindiravicci பெ .(n .) செப்பு தித்தமரிசம் tittamarisam , பெ . ( n . ) 

சதுரக்கள்ளி; a variety of milk hedge தேற்றான் விதை ; water clearing nut 
Euphorbia genus ( சா . அக.). 

strychnos potatorum ( சா.அக. ). 
தித்தரோகணி tittaragami, 

பெ . ( n . ) 
1 . கொம்மட்டி ; a watermelon . 
2. தும்மற்பூடு ; sneezewort - Arteniesia 

scermititoria ( சா . அக.). 
தித்தவல்லி tittavalli, பெ . ( n . ) மருள் ; 

hyacinth aloe Sansevira roxburghiana 

( சா.அக. ). 
தித்தாமிர்தம் tittamirdam , பெ . ( n . ) சீந்தில் ; 

moon creeper - menispermum glabrum 

( சா.அக.). 

தித்து tittu , பெ . ( n . ) சோமன்சோடு (j. ); suit 
திண்டேல் tindel, பெ . ( n . ) கப்பலைக் 

of clothes .. 
கண்காணிப்பவன் ( Naut . ) boatswain , 

[ u. dust > த . தித்து . ] 
mate. 

தித tida , பெ . ( n . ) 1. பீதரோகணி ; an 
[ u . tandel > த . திண்டேல் .] 

unknown plant . 2. வட்டத்திருப்பி ; Indian 
தித்தகர்ருட்டி tittagarutti, பெ . ( n . ) pareira - cissamplelos pareira ( சா.அக. ). 

சிறுவழுதலை; wild Indian brinjal solanus திதகம் titagam , பெ . ( n . ) மலைவேம்பு; wild 
indicum ( typica ) ( சா . அக.). 

neem - Melia composita ( சா.அக.). 
தித்தசம் tittasam , பெ . (n. ) பேய்ப்புடல்; wild திதசுதாபகம் tidasu-tabagam , பெ . ( n . ) 
snake gourd - Trichosanthes cucumerina தன்னிலைக்கு மீளுகை ( வின் . ) ; elasticity, 

tendency to return to a former position . 
( சா.அக. ). 

[ Skt . sthita + stapaga > த . தித சுதாபகம் .) 
தித்ததாது tittatadu , பெ . ( n . ) உடம்பிலுள்ள 

பெ . ( n . ) 
கசப்பு பொருள் ; bitter elementary | திதத்தாபகம் titattabagam , 

1. தன்னிலைக்கு மீளுந்தன்மை ; the state 
( சா . அக .) 

or returning to the form which it is bent, 
தித்தபத்திரி tittapattiri, பெ . (n . ) கசப்பிலை ; 

tendency of returning to former position 
bitter leaf ( சா.அக. ) . 

when pulied , rebounding . 2. சவ்வுத் 
தித்தபத்திரேதி tittapattiredi, பெ . (n . ) தன்மை ; elasticity ( சா.அக. ). 

சீரகம் ( சாசி ); cummin seed ( சா . அக.). திதன் tidan பெ . ( n .) 1. மனவுறுதியுடையவன் ; 
தித்தபித்தரோகம் tittapittarogam , பெ . ( n .) one who is firm in mind . " திதனாயெவரு 

வாய் கசந்து , இருமலுடன் நெஞ்சிற் கோழை . மறியாத பொருளைத் தெரிந்து கொண்டு 
கண்சூழலல் முதலிய குறிகள் காட்டும் (பகவற்கீதை , 3.31 ) . 2. திடமானது ; that 
பித்தநோய் ; adisease caused by vitiation which is firml 
of heat humour characterised by bitter | திதாம் tidam , பெ . ( n . ) பீதரோகணி , 
taste inthe mouth , cough with phelgm கண்ணுக்கிடுமோர் மூலி ; an unknown 
in the throat , whirling eyes etc. (சா.அக.). plant useful in eye disease ( சா.அக.). 


11 


48 


திதிட்சயம் 
திதி 
திதி tidi, பெ .(n.) 1. நினைவு நாள் ; celestial திதிகர்த்தா tidi- kartta , பெ .( n . ) திருமால் ; 

day . 2. பிறைக்காலம் ; lunar day of Visnu , as the preserver . ( காத்தற் கடவுள்) . 
different lengths i.e. 15 days after new "திதிகர்த்தாத்தானாய் " ( பிரபோத . 45 , 2 ). 
moon - phases of the moon ( சா.அக. ) . 

த.வ. காப்பிறை 

[ Skt. sthiti + kartta > த . திதிகர்த்தா .] 
த.வ. பிறைநிலை , பிறை நாள் 
திதி tidi பெ .( n .) 1. உவா நாள் ( பிங் . ) ; lunar | திதிகாலம் tid - kalam , பெ . ( n . ) வாழ்நாள் 

day . 2. இறந்த நாளில் முன்னோர்க்கு ( வின் . ) ; life time . 
ஆண்டுதோறுஞ் செய்யும் நீத்தார்க் கடன் ; 

[ திதி + காலம் . ] 
ceremony performed in honour of a 

[ Skt. sthiti > த . திதி .] 
deceased person on the anniversary of 

திதிகேயம் tidikeyam , பெ . (n . ) மயில் ; 
his death . 

peacock fowl - vitex alata ( சா.அக. ) . 
[Skt . tithi > த . திதி .] 

திதிகொடு - த்தல் 

tidi - kodu-, 
திதி tidi, பெ . (n . ) 1. நிலைபேறு ( பிங் . ) ; செ.குன்றாவி . ( v.t. ) ஒருவர் இறந்த ஆண்டு 

steadfastness , stability , permanence . முடிவில் அவருக்குப் படையல் செய்தல் ; to 
" திதியுறச் 

சின் மொழி செவியிற் perform the anniversary ceremony of a 
செப்பினான் " ( பாரத . இரா .94 ). 2. காப்பு ; deceased person . " தந்தை தாய்க்குத் 
preservation . 3. வளர்ச்சி ( அக.நி.); growth , திதி கொடுத்தான் " (நன் . விருத் . 298 , உரை ). 
increase . " திதிவாய்மதி " ( வெங்கைக்.62). 

[ Skt . tithi > த . திதி கொடு . ] 
4. நிலைமை ( கொ.வ. ); state, condition . 

திதிகொள்( ளு )-தல் tid - ko!, செ.கு.வி. ( v.i. ) 
5. செல்வவளம் ; wealth ; good circum 

சூரியமாதத்தில் ஒரே திதி இருமுறை 
stances . " அவனுக்கு நல்ல திதி 

வரும்போது ஒன்றனை நீத்தார் கடன் 
யிருக்கிறது " ( வின் . ). 6. மதிப்பு ( வின் . ) ; 

முதலியவற்றுக்குக் கொள்ளுதல் ( வின் . ) ; to 
honour , dignity . 7. இருப்பு ; existence . 

choose one of two similar titi occurring 
செனனதிதி மரணங்கள் ( வின் . ). 

in a solar month for performing 
[ Skt. sthiti > த . திதி .] 

ceremonies , etc. 
திதி - த்தல் tidi, 11 செ.குன்றாவி . ( v.t.) | திதிசர் tidisar , பெ .( n . ) திதியின் மகனான 
1. காத்தல் ( சூடா. ); to preserve , sustain . 

அசுரர் ( வின் . ) ; Asuras , as sons of diti . 
"உல கெலாந் திதிக்கு மையன் " ( உபதேசகா. 

[ Skt . dityja > த . திதிசர் . ) 
சிவவிரத .375) . 2. கட்டுதல் ; to construct , 
build . "திதித்தவில் " ( தைலவ . தைல .). 

திதிசுதர் tidi- Sudar , பெ . ( n .) திதிசர் பார்க்க ; 
[ Skt . sthiti > த . திதி .] 

see tidisar . 
திதி tidi, பெ . ( n . ) காசியபன் மனைவியும் 

[ Skt. diti + sudar > த . திதிசுதர் .] 
அசுரர் மருத்து இவர்களின் தாயுமாகியவள் ; 

திதிட்சயம் 

tidi-t - sayam , பெ . ( n . ) 
the wife of Kāšyapaand mother of 

1. காருவா ( வின் . ) ; new moon day . 
Asuras and Maruts . " மைக்கருங்கட் டிதி 

2. திதியின் முழுக்காலமும் ஆத்தியந்த 
யென்பாள் " ( கம்பரா.சடாயு.25 ). 

வியாபகம் அறுபது நாழிகைக்குக் குறைந் 
[ Skt. diti > த . திதி .] 

திருப்பது ( பஞ் . ) ; the occasion when the 


திதிட்சை 


49 


திபதிச்சம் 


total duration of a titi is less than sixty 

த.வ. பிறைக்கால வரையறை 
nāligai. 

[ Skt. tithi + nis - caya > த . திதிநிச்சயம் . ] 
[ Skt. tithi + ksaya > த . திதிட்சயம் .] திதிபண்ணு - தல் tidi- pammu-, செ.கு.வி. 
திதிட்சை tiditcai, பெ . ( n . ) அமைதிச் செல்வம் ( v.i. ) திதி கொடு - த்தல் பார்க்க ; see tity 

ஆறில் ஒன்றாகிய பொறுமை; patience , kodi. 
endurance , one of camāti- catka 

[ Skt . titl > த . திதி + பண்ணு- ] 
camputtu ( q.v. ). 

திதிபத்திரம் tidi- pattiram, பெ . ( n . ) ஐந்தியம் 
த.வ. பொறுமை 

(பஞ்சாங்கம் ) ( இ.வ. ); Hindu almanac , 
[ Skt. titiksa > த . திதிட்சை.) 

த.வ. ஐந்தியம் 
திதித்திரயம் tidi-t -tirayam, , பெ .( n .) மூன்று [ Skt.tithi + patra > த . திதிப்பத்திரம் .] 

பிறை நாட்கள் ஒரு நாளிற் கூடுவது திதிபரன் tid - para ) , பெ . (n. ) திருமால் 
(விதான.குணாகுண .109 ); the solar day 

( காத்தற் கடவுள் ); Visnu , as the preserver. 
having three titi . 

[ Skt . sthiti + para > த . திதிபரன் .) 
[ Skt. tithi + traya > த . திதித்திரயம் .) 

திதிபுதல்வர் tidi- pudalvar , பெ . ( n . ) திதிசர் 
திதித்துவம் tidittuvam , பெ . ( n .) நோன்பு, பார்க்க ; see titicar. 

titicar . "திதிபுதல்வர் " 
வழிபாடு ( விரதம் அனுட்டானம் ) முதலிய ( திருவாலவா. கடவுள்வா. 12 ). 
வற்றைக் காட்டும் காலக் குறிப்பு ( வின் . ) ; a 

[ Skt. didi ) த . திதி புதல்வர். ) 
calendar which marks the dates of all 

திதீட்சை tiditcai, பெ . ( n . ) திதிட்சை பார்க்க , 
the prescribed fasts , religious 

see tititcai. 
observances , etc. 

[ Skt. titiksa > த . திதீட்சை .] 
[ Skt. tithi tva > த . திதித்துவம் .) 

திதீட்சை tiditsai, பெ . (n . ) உள்ளொடுக்கம் 
திதித்துவயம் tid -t- tuvayam , பெ . (n .) 

( தேகநிட்டை ); spiritual contemplation 
இரண்டு இறந்த நாட் கடன்கள் செய்தற் 

fixing the mind on one object - concent 
குரியதாகிய ஒரே நாள் ( பஞ் . ) ; the solar day 

ration ( சா.அக. ). 
having two titi in which the ceremonies 

த.வ. ஊழ்கநிலை 
of both are performed. 

திப்பியவனிதம் tippiyavanidam , பெ . (n .) 
[ Skt. tithi + dvaya > த . திதித்துவயம் .] 

சிவப்பம்மான் பச்சரிசி ; red spurge 
திதிநாடி tidi- nadi, பெ . ( n . ) கோள் மறைவு 

( சா.அக. ). 
நாழிகைக் காலம் ( வின் . ) ; duration of an 

த.வ. செவ்வம்மான் பச்சரிசி 
eclipse in nalikai. 
[ Skt. tithi > த . திதி + நாடி .) 

திபதிசம் tipatisam , பெ .(n .) வாலுளுவை ; 

climbing staff plant , intellect tree 
திதிநிச்சயம் tid - niccayam , பெ .( n . ) சடங்கு 

Celastrus paniculata ( சா.அக. ). 
செய்தற்குரிய நாளைத் தீர்மானிக்கை 
( வின் . ); determination of the correct titi | திபதிச்சம் tipaticcam , பெ . ( n .) திபதிசம் 
for any ceremony. 

பார்க்க ; see tipatisam ( சா.அக.). 


திபதீசம் 


50 


தியாச்சியம் 


திபதிசம் tipatisam , பெ . ( n . ) திபதிசம் தியாகமுரசு tiyaga - murasu , பெ . ( n . ) 
பார்க்க ; see tibatisam ( சா.அக. ) . 

அரசர்க்குரிய மும்முரசுகளுள் கொடை 
திபனாசாதி tibana - sadi, பெ . ( n . ) 

யளித்தலைக் குறித்தற்கு முழங்கும் முரசம் ; 
காமநுகர்வு அடிப்படையில் ஆண்களை trumpet sounded on occasions of royal 
நான்கு பகுப்பாகப் பிரித்தலில் ஒன்று ; one bounty, one of mummurasam , "இடி 
of the four classes of men divided 

போலுந் தியாகமுரசு முழங்கப் பூண்களை 
according to lust ( சா . அக .). 

வரையாமற் கொடுத்து " (சீவக . 2599 , உரை ) 
திம்மாக்கு timmakku , பெ . ( n . ) வீண் 

த.வ. கொடைமுரசு 
பெருமை ( இ.வ. ) ; conceit , arrogance , 

[ Skt . tyaga + murasu > த . தியாகமுரசு . ) 
haughtiness . 

தியாகர் tiyagar, பெ . ( n . ) தியாகராசர் 
[ U. dimag > த . திம்மாக்கு .) 

பார்க்க ; see tiyagarasar . 
திமாகு timagu, பெ . ( n .) திம்மாக்கு ( இ.வ. ) 
பார்க்க ; see timmakku. 

தியாகராசர் tiyaga - rasar , பெ . ( n . ) 
[U. dimag > த , திமாகு .) 

திருவாரூர்ச் சிவபெருமான் ; siva , as 
திமிலகுமிலம் timila - kumilam , பெ . ( n . ) 

worshipped in Tiruvārür. 
1. இரைச்சல் ; noise , stir , bustle . 

[ Skt . tyaga - raja > த . தியாகராசர் .) 
2.மகிழ்ச்சி ; joy , mirth , joviality . 3. மிகுதி ; | தியாகி 

தியாகி tiyagi, பெ . ( n . ) தன்னலம் 
abundance , plenty. 4. மிகைச் செலவாளித் 

கருதாதவர் ; one who sacrifices (for a 
தனம் ; extravagance. 

public cause ) . 
தியக்கிநீர் tiyakki- nir, பெ .( n . ) 1. பனிக் 

தியாகி tiyagi, பெ .( n . ) 1. கொடையாளி 
குடத்து நீர் ; amniotic fluid liquor amni . 

( பிங் . ) ; liberal giver , donor . 2. பிறர் 
2. வழலை நாதம் ; fuller s earth ( சா.அக. ). 

பொருட்டுத் தன்னலந் துறப்போன் ; one 
தியதி tiyati, பெ . ( n .) நாள் ; date . "கற்கடக 

who sacrfices his self - interest . 
ஞாயிற்று அஞ்சாந்தியதியும் " (T.A.S. ), 
252). 

[ Skt. tyagin > த . தியாகி .] 
[ Skt. tithi > த . தியதி . ] 

தியாகையர் tiyagaiyar , பெ . ( n .) தெலுங்கில் 
தியந்தி tiyanti, பெ . ( n .) திராய் ( மலை . ) இசைப்பாடல்கள் இயற்றியவரும் திருவை 
பார்க்க ; see tiray . 

யாற்றில் வாழ்ந்தவருமான ஓர் இசைவாணர் ; 

a great musical composer in Telugu, 
[ Skt. trayanti > த . தியந்தி .] 

native of Tiruvaiyar. 
தியாகம் tiyagam , பெ . ( n . ) 1. கைவிடுகை ; | தியாச்சியம் tiyacciyam , பெ . ( n . ) 1. விடத் 

abandonment , desertion . 2. கொடை தக்கது ; that which ought to be given up . 
( பிங் . ) ; offering , gift, donation , present . 

2. ஒவ்வொரு விண்மீனிலும் நல்வினைக்குத் 
3. பிறர் பொருட்டுத் தன்னலமிழக்குந் 

தகாததென்று கருதி விலக்கப்படும் 3 3/4 
G60 60L0 ; spirit of self sacrifice . 

நாழிகையளவுள்ள காலம் ; duration of an 

hour and a half in an asterism which is 
த.வ. ஈகம் 

deemed unsuited for auspicious deeds . 
[ Skt . tyaga > த . தியாகம் .] 

[ Skt . tyajya > த . தியாச்சியம் .) 


தியாத்துவம் 


51 


தியானி 


தியாத்துவம் tiyattuvam , பெ . ( n . ) உள் தியானமுத்திரை tiyapa - muttirai, பெ . ( n . ) 

ளொடுக்கம் (தியானம் ) ( யாழ் . அக .); சிவாகத்தில் உட்கார்ந்து இருப்பதற்காக 
contemplation , meditation .. 

அமைத்துக் கொள்ளும் ஒரு வகை நிலைமை ; 
[ Skt . dhya - tattva > த . தியாத்துவம் .] 

a prescribed attitude or posture, when 
தியாதன் tiyada ] , பெ . ( n . ) நினைக்கப் 

meditation upon deity, in yoga practice 
பட்டவன் ; he who is thought of or 

( சா . அக. ). 
meditated upon . "தனக்கு நாயகனின் 

[ Skt. dhyana > த . தியானம் + முத்திரை. ] 
மையால் தியாத நாயகனாக மானதத்தான் 
நோக்கி " (சிலப் .8 , 24 , உரை ) 

[ Skt. dhyata > த . தியாதன் .] 
தியாமம் tiyamam , பெ .( n . ) 1. அறுகு ( மலை . ) ; 

harialligrass . 2. Couft; cuscus grass , 

Anatherium muricatum . 
AwIM & Cono tiyana - c- culogam , 

பெ . ( n . ) அகவழிபாடு (தியானஞ்) செய்யுந் 
தெய்வத்தின் வடிவம் முதலியவற்றைப் 
பற்றிக் கூறும் வடமொழி சொலவம் ; Sanskrit 
verse describing the form , etc. , of the 
deity contemplated in a mantra . தியானயாகம் tiyama - yagam , பெ . ( n . ) 

[ Skt.dhyana + Sldka த.தியானச்சுலோகம். ] ஐவகை வேள்வியுள் வழிபாடு செய்தலாகிய 
தியானசமாதி tiyapa -samadi, பெ . ( n . ) ஓக 

வேள்வி (சிவதரு.ஐவகை.1, உரை ); religious 

meditation , considered as a form of 
நிலையில் ஒன்று ; one of the postures in 
yoga practice, i.e. sitting in deep and 

sacrifice, one of ai- vakai -yakam. 
silent contemplation ( சா.அக. ). 

[ Skt. dhyanatyaga > த . தியானயாகம் .) 
த.வ. அடக்கநோன்பு 

தியானவான் tiyanava ) , பெ . ( n . ) தியானி 
தியானநானம் tiyapa - napam , பெ . ( n . ) பார்க்க ; see tiyani. 
அமுதமாக ஒன்றித்து முழுகுகை ; ( தத்துவப் 

[ Skt. dhyanavan > த . தியானவான் . ] 
51); ( Saiva .) bathing in water imagining தியான விந்து tiyapa - vindu, பெ . ( n . ) 
it to be amirtam . 

நூற்றெட்டுப நிடதங்களுள் ஒன்று ; an 
தியானம் tiyayam , பெ .(n . ) 1. மனத்தை upanisad , one of 108 . 
அலைபாய விடாமல் ஒருமுகப்படுத்துவது , 

[ Skt . dhyana - bindu > த . தியானவிந்து.] 
ஊழ்கம் , தவநிலை ( பிங் . ) ; meditation . 

தியானவேள்வி tiyana - velvi, பெ . (n .) 
தியானம் உடலுக்கு நல்லது , முனிவர் 

தியானயாகம் பார்க்க ; see tiyaga - yagam 
தியானத்தில் இருக்கிறார் . ( இ.வ.) . 2. எண் 

(சி.சி .8 , 23 , சிவஞா. ). 
வகைத் தவ நிலையில் ( அட்டாங்க யோகத்தில் ) 

[ Skt. dhyana > த . தியானம் + வேள்வி .) 
ஒன்றான இடையறாச் சிந்தனை ( பிங் . ) ; 
( Yoga) steady, uninterrupted contem- | தியானி tiyagi, பெ . ( n . ) விடாது இறை 
plation of an object , one of ஊழ்கம் செய்வோன் ; one engaged in 
astāngayökam . 

uninterrupted religious meditation . 
த.வ. ஊழ்கம் , தவம் 

த.வ. ஊழ்கத்தன் 
[ Skt. dhyana > த . தியானம் .] 

[ skt. dhyanin > த.தியானி.) 


ப 


தியானி -த்தல் 

52 

திரணக்கிரகி 
தியானி - த்தல் tiyani- , 4 செ.குன்றாவி . | தியோதம் tiyotam, பெ . (n .) 1. ஒளி ; light 

( v.t. ) ஒன்றை விடாது ஊழ்கம் செய்தல் ; to ( யாழ் . அக . ) . 2. வெயில் ; sunshine . 
meditate , contemplate , to give 

[ Skt. dyota > த . தியோதம் .) 
undivided attention to a deity, an object, | திரக்கிரசம் tirakkirasam , பெ . ( n . ) கண்வலி 
etc. " அமுதலிங்கத்தைத் தியானித்து ( யாழ் . அக. ); eyesore. 
( திருவானைக்.வாங் .2 ). 

[Skt . tiraskita > த . திரக்கிரசம்.] 
த.வ. ஊழ்கமொன்றல் 

திரகலாதிகம் tiragaladigam , பெ . ( n . ) 
[ Skt . dhyana > த . தியானி- .] 

காளான் ; mushroom - pungus ( சா.அக.). 
தியானித்தல் tiyagittal , தொ.பெ.( vbl.n. ) திரசர் tirasar , பெ .(n .) மருத்துவமனை 

மருத்துவருக்கு உதவி 
சிந்தித்தல் ; meditating ( சா.அக. ). 

செய்யும் 

வேலைக்காரன் ( இ.வ. ) ; dresser . 
தியானிப்பு tiyanippu , பெ . (n . ) ஊழ்கம் 

[ E. dresser > த . திரசர் .] 
( தியானம் ) ; meditation ( சா.அக. ). 

திரசரேணு tirašarēnu, பெ . ( n . ) 
த.வ. ஒன்றிப்பு , ஒன்றல் 

அணுத்தூசி ; the mote or atom moving in 
தியுகம் tiyugam , பெ . ( n . ) பறவை ; bird 

the sun beam considered as an ideal 
( சா.அக. ). 

weight either 

either of the lowest 
தியுகாரி tiyugari, பெ . ( n . ) காக்கை ; crow denomination or equal to three invisible 
( சா.அக. ). 

atoms ( சா.அக. ) . 
தியுதம் tiyutam , பெ . ( n . ) தியுதி பார்க்க ; see | திரசாதிசூரன் tirasadisuran, பெ . ( n . ) 
tiyuti ( யாழ் . அக .). 

வீரம் எனும் வேதியியல் பொருள் ; corrosive 
[ Skt . dydta > த , தியுதம் .] 

sublimate - mercuric chloride ( சா.அக. ) . 
தியுதி tiyuti பெ .( n .) 1. ஒளி; light ( யாழ் . அக .). திரசுகரி - த்தல் tirasukari-, செ.குன்றாவி . 
2. ஒளிக்கீற்று ; ray of light . 

( v.t. ) 1. அவமதித்தல் ; to despise . 
[ Skt . dyuti > த . தியுதி .] 

2. மறைத்தல் ; to coneal , cover . 
தியுமணி tiyumani, பெ . ( n .) ஞாயிறு; sun 3. விலக்குதல் ; to reject, set aside . 
( யாழ் . அக .). 

த.வ. புறக்கணித்தல் 
[ skt. dyu - mani > த . தியுமணி .] 

[ Skt . tiraskara > த . திரசுகரி-.] 
தியூசணாதிலோகம் tiyusanadi-logam , திரசுகாரம் tirasukaram , பெ . ( n . ) 1 அவமதிப்பு; 

பெ . ( n .) மேக குட்டத்திற்குக் கொடுக்கும் contempt , disrepect . 2. மறைக்கை ; 
ஆயுள்வேத மருந்து ; an ayurvedic concealment . 3. விலக்குகை ; rejection 
medicine given for some skin affection 

த.வ. புறக்கணிப்பு 
( சா.அக. ). 

[ Skt. tiraskara > த . திரசுகாரம் .] 
தியூதம் tiyudam , பெ . ( n . ) சூதாட்டம் 
( சங் . அக .); dice - play gambling . 

திரணகிருமி tirama - kirumi, பெ . ( n . ) சன்ன 

உயிரி ( கிருமி ) ; thin worm ( சா . அக.). 
[ Skt . dyuta > த . தியூதம் .] 

திரணக்கிரகி tirana - k - kiragi, பெ . ( n . ) 
தியேசேயே tiyeseye , பெ . ( n .) மரமஞ்சள் 

கற்பூரமணி ( அ ) பொன்னம்பர் ; amber 
( 406060.); tree turmeric . 


succinum ( சா.அக. ). 


திரணபூலிகம் 


53 


திரபு 


M. 


25 


ortlar 


M 


திரணபூலிகம் tirana - puligam , பெ . ( n . ) | திரநட்சத்திரம் tira - natcattiram , பெ . ( n . ) 

கருவழித்தல் ; human abortion ( சா.அக. ). நற்செயல்கள் தொடங்குதற்குரிய உருள் 
திரணம் tiranam , பெ . ( n . ) ஒரு நோய் ; a 

(உரோகிணி ) , மானேறு (உத்திரம் ) , 
disease ( சா.அக. ). 

கடைக்குளம் (உத்திராடம் ), பிற்கொழுங்கால் 
திரணமண்டலி tirana - mangali, பெ . ( n .) 

(உத்திரட்டாதி ) நாள்கள் ( விதான . 
புல்விரியன் பாம்பு ; grass viper , grass 

பஞ்சாங்க .20 , உரை) ; the naksatras , 
adder ( சா.அக. ) . 

urokini, uttiram , uttirādam and uttirattati 

, 
auspicious for works of long stading 
nature . 

[ Skt.sthira + naksatran த . திரநட்சத்திரம் .] 
திரப்சம் tirapsam , பெ .( n . ) கொஞ்சம் 
( கொ.வ. ); small quantity. 

[ Skt. drapsa > த . திரப்சம். ] 
திரப்படு - தல் tira - p - padu-, செ.கு.வி. ( v.i. ) 

உறுதிப்படுதல் ; to be fixed , firm , 
க 

permanent , steady.. 

[ Skt . sthira > த . திரப்படு -- ) 

திரப்பியம் tirappiyam , பெ . ( n . ) திரவியம் 
திரணமிருதம் tirana - mirudam , பெ .( n . ) 

பார்க்க ; see tiraviyam . " மிம்முதலாகுந் 
கண்பூ ; cataract of the eye ( சா.அக.). 

திரப்பியத்தில் " ( விரசோ - தத்தி . 4 ). 
த.வ. கண்புரை 

[ skt. dravya > த . திரப்பியம் . ] 
திரணாக்கியன் tiranakkiyan , பெ . ( n . ) ஒரு 

திரப்புசம் tirappusam , பெ . ( n .) 1. கக்கரி 
சித்தன் , குறத்திக்குப் பிறந்தவன் ; a 

பார்க்க ; see kakkari. 2. கத்திரி (மலை ); 
Siddhar , son of Jamath agni born to 

brinjal.. 
kurathi ( சா . அக.). 

[ Skt. trapusa > த . திரப்புசம் . ] 
திரணாக்கினி tiranakkini, பெ . ( n . ) புல் 
நெருப்பு ; grass fire ( சா.அக. ). 

திரபம் tirapam , பெ .( n .) நாணம் ( யாழ் . அக .); 
திரணிக்கல் tiranikkal, பெ . ( n . ) காகச்சிலை, 

shame , bashfulness . 
அதாவது காக்கைக் கல் இது உபரசச் 

[ Skt. trapa > த . திரபம் .) 
சரக்கில் ஒன்று ; black load stone 

திரபிபுவலி tirapipuvali, பெ . ( n . ) வங்க 
magnetic oxide of iron , it is one of the 

மணல் ; lead mixed with sand - leadore 
120 kinds of natural substances 

( சா . அக .). 
enumerated in Tamil medical science 

திரபு tirabu , பெ . ( n . ) 1. தகரம் ; tin . 
( சா.அக. ) , 

"திரபுத்தனை... எடுக்குமிழுதையும் " 
திரத்துவம் tirattuvam , பெ . ( n . ) நிலைப்பு ; 
fixedness , stability , permanence . 

(சிவதரு.பாவ .24). 2. நிரய வகை ; hell . 
" திரத்துவமா நிறைந்தான் " ( ஞானவா. 

"உழுத்ததசை திரபு வெனச் செப்புநவும் " 

(சிவதரு.சுவர்.115 ). 
தாசூ .50 ). 
[ Skt . sthira - tva > த . திரத்துவம் . ] 

[ Skt . trapu > த . திரபு . ] 


திரபுட்பம் 


54 


திரராசி 


திரபுட்பம் tiraputpam , பெ , ( n . ) திரிபுலம் body , as opposed to spiritual body 
பார்க்க ; see tiripulam . 

( சா.அக. ) . 
[ Skt . trapusa > த . திரபுட்பம் .] 

திரயம் tirayam , பெ . ( n . ) மூன்று ; three 
திரபுட்பவம் tiraputpavam , பெ .(n . ) சிறுவிடு ( ஈஷ்ணாத்திரயம் ) . 
கொள் ; a kind of gram ( சா.அக.). 

[ Skt . traya > த . திரயம் .] 
திரபுலம் tirapulam , பெ . ( n . ) துத்தநாகம் | திரயம்பகன் tirayambagan , பெ . ( n . ) 
( யாழ் . அக .); zinc . 

சிவபெருமான் முக்கண்ணுள்ள; siva , as 

three - eyed . "தாதை யெனுந் திரயம்பகன் 
[ Skt . trapula > த . திரபுலம் .] 

( கந்தபு. உபதேசப. 20 ). 
திரபொருள் tira - porul, பெ . ( n . ) நிலையான 

[ Skt . tryambaka > த. திரயம்பகன் . ) 
பொருள் ; fixed body ( சா.அக. ). 

திரயமுகம் tiraya - mugam, பெ . ( n . ) கோள் 
திரம் tiram , பெ . ( n .) நிலம் ( இலக்.அக. ) ; முதலியவற்றின் குறுக்குப் பார்வை ( விதான . 
earth . 

பஞ்சாங்க . 19 ) ; ( Astrol . ) transverse 

aspect , as of planets. 
[ Skt . sthira > த . திரம் .) 

[ Skt. tiryah - mukha > த . திரயமுகம் .) 
திரமம் tiramam , பெ . (n . ) பழைய கிரேக்க 

திரயாங்க நமசுகாரம் tirayaiga - namasu 
நாணய வகை ( T.A.S. iv, 30 ) ; an ancient 

karam , பெ . ( n . ) தலையிலே இரண்டு 
Greek coin , used in India . 

கைகளையும் குவித்து வணங்குகை 
[ G.K. drakme > த . திரமம் .) 

(சிவாலயதரிசனவிதி , பக் .11 ) ; rendering 
திரமாதம் tira- madam , பெ . ( n .) நிலை நிற்க 

obeisance by folding both hands over 
வேண்டும் செயல்களைத் தொடங்குவதற்கு 

one s head .. 
ஏற்றனவாகக் 

கருதப்படும் ஞாயிறு [ Skt . tryaiga + namaskaram > த . திரயாங்க 
இருக்கும் விடை ( வைகாசி ) மடங்கல் நமசுகாரம் . ) 
( ஆவணி ) நளி ( கார்த்திகை ) கும்பம் ( மாசி ) திரயாங்கம் tirayaigam, பெ . ( n . ) நாள் , 
ஆகிய மாதங்கள் ( வின் . ) ; the four months 

கிழமை விண்மீன்களைக் காட்டும் குறிப்பு 
in which the sun is in tira - rasi, viz . , ( கொ.வ. ); calendar showing the three 
vaigāci, āvaņi 

, kārttigai, mãši. 

elements , titi , vāram and natcattiram . 
[ Skt . sthira > த. திர + மாதம் .) 

[ Skt . traya + aiga > த . திரயாங்கம் . ) 
திரமிடம் tiramidam , பெ. (n.) திரமிளம் திரயோதசி tirayodasi, பெ . ( n .) கரும் 

வெண்பக்கங்களில் வரும் பதின்மூன்றாம் 
பார்க்க ; see tiramilam . 

நாள் ; the 13th titi of the waxing or 
[ Skt . dramida > த . திரமிடம் .] 

waning moon . 

. " திங்க டிரயோதசி 
திரமிளம் tiramilam , பெ . ( n .) 1. திராவிடம் ; 

யாதிரையும் வந்து செறிந்திடும் " (சிவரக . 
south India . 2. தமிழ் மொழி ( பி.வி .2, உரை) ; 

அபுத்தி .23). 

[ Skt. trayodasi > த . திரயோதசி .] 
[ Skt. dramida > த . திரமிளம் .] 

திரராசி tira -rasi, பெ . ( n . ) நிலை நிற்க 
திரயப்பிணிகடம் tiraya - p - pinikadam , 

வேண்டுஞ் செயல்களைத் தொடங்குதற்கு 
பெ . ( n . ) 1. பருத்தவுடம்பு ; fat body . ஏற்றனவாகக் கருதப்படும் விடை ( இடபம் ) , 
2. பரு ( தூல) வுடம்பு ; corporeal or material மடங்கல் (சிங்கம் ) , நளி (விருச்சிகம் ), கும்பம் 


Tamil language . 


திரலிங்கம் 


55 


திரவிணம் 


என்ற ஓரைகள் ( விதான . மரபி . 5 , உரை) ; condition of a substance . 2. நீர்த் 
( Astrol.) the four signs of the zodiac , தன்மையும் கசிவும் ; fluidity and wetness 
auspicious for works of lond - standing ( சா.அக.) 
nature, viz ., idapam , ciigam , viruccigam , | திரவத்துவம் tiravattuvam , பெ . ( n . ) நீர்மப் 
kumbam . 

பொருள்களின் நெகிழ்ச்சித் தன்மை ; 
[ Skt . sthira +rasi > த . திரராசி .] 

flowing property of liquids . " திரவத்துவஞ் 
திரலிங்கம் tira- lingam , பெ . ( n . ) பரார்த்த 

சினேகம் " ( பிரபோத .42 , 2 ). 
லிங்கம் ( சங் . அக .); a kind of linga. திரவந்திசம் tiravandisam , பெ . ( n . ) ஒரு 
[ Skt. sthira + lingam > த . திரலிங்கம் .) 

பூடு ; a plant - Anthericum tuberosum 
திரவகம் tiravagam , பெ . ( n . ) நாசியிலிருந்து 

( சா .அக .). 
குருதி சிந்தல் ; bleeding from the nostruis , திரவபதார்த்தம் tiravapadarttam , பெ .( n .) 
nosebleed - Epistaxis ( சா.அக. ). 

திரவத்திரவியம் பார்க்க ; see tirava - t 
திரவகாரி tiravagari, பெ . ( n . ) உமிழ் 

tiraviyam ( சா.அக.). 
நீரைப்பெருக்கும் மருந்து ; medicine | திரவம் tiravam , பெ . ( n . ) 1. நீர் முதலிய 
promoting the flow of saliva - salivant - வற்றின் ஒடுந் தன்மை ( வின் . ) ; flowing 
Sialogogue ( சா . அக . ) . 

property of liquids . 2. கசிவு ( வின் . ) ; 
திரவகாரிகள் tirava -karigal , பெ . (n . ) oozing of liquids . 3. சாறு ( வின் . ) ; juice , 

வாயில் உமிழ் நீரை மிகுதிப்படுத்தும் essence . 4. நீர்மம் ; liquid ( தைலவ . தைல .). 
மருந்துகள் ( பைஷஜ. 13 ) ; sialogogues , 

[ Skt. drava > த . திரவம். ] 
agents to promote the flow of saliva . 

திரவம் tiravam , பெ . ( n . ) 1 சாறம் ; essence . 
[ Skt . dravakarin > த - திரவகாரிகள் .) 

2 புளிமநீர் ; acid . 3. கருப்பையிலிருந்து வடியும் 
திரவச்சத்து tirava- c- cattu , பெ .(n . ) குழம்பு; குருதி ; blood discharged from the womb 
liquid extract , tincture ( சா.அக.). 

( சா . அக . ) . 
திரவசுவேதம் tirava - Suvedam , பெ . ( n . ) திரவாதாரம் tiravadiram , பெ .(n.) நீர்மப் 
வேதுபிடித்தல் ; medicated bath ( சா.அக. ). 

பொருளைக் கொள்ளும் ஏனம் ; fluid holder 
திரவணம் tiravanam , பெ . ( n .) வெப்பம் ; heat ( சா.அக. ). 
( சா.அக. ). 

திரவாதி tiravadi) பெ . (n . ) காட்டாமணக்கு 
திரவணாங்கம் tiravandigam , பெ . ( n . ) 

( வின் . ) ; physic nut . 
உருக்குப்பதம் ; melting point ( சா . அக.). 

திரவாரம் tiravaram , பெ . ( n . ) காரிக்கிழமை 
திரவத்திரவியம் tirava - t - tiraviyam , 

(பஞ்.); saturday . 
பெ . ( n.) நீர்மப்பொருள்கள் ; fluid substance 

[ Skt. sthiravara > த . திரவாரம் .] 
( சா.அக.). 

திரவி tiravi, பெ . (n . ) 1. சாறு ; juice . 
திரவத்துங்கம் tirava -t - tungam, பெ . ( n . ) 

2. இதளியம் ( பாதரசம் ); mercury ( சா . அக .). 
1. ஒரு பொருள் இயற்கையாகவோ , 
செயற்கையாகவோ நீர்மத் தன்மையடையும் 

திரவிணம் tiravinam , பெ . ( n . ) வெப்பம் ; heat 
நிலைமை ; a natural or artificial fluid ( சா.அக.). 


திரவித்தல் 


56 


திராட்சக்காடி 


திரவித்தல் tiravittal, பெ . ( n . ) 1. நீர்பொசியப் of cleansing medicines or purifications 

UGOT GOUT 60; making water to ooze out . of drugs this should not be confounded 
2. நீர் வடித்தல் ; drawing out fluid from 

with the ஐந்தூய்மை (பஞ்ச சுத்த ) 
anything as ascities ( பெருவயிறு ) ( purification ) practised among the 
( சா.அக. ). 

shaivas ( சா.அக.). 
திரவித்தை tiravittai) பெ . ( n .) பொன்னாக்கல் 

திரவியசுதானம் tiraviya - šudānam , 
கல்வி ; the art of transmuting mercury 

பெ .(n . ) தனசுதானம் பிறப்பியத்தில் பிறப்பு 
into gold ( சா.அக. ). 

ஓரையிலிருந்து இரண்டாம் வீடு ; second 
திரவிய குணசாத்திரம் tiraviya -kuma 

house from the ascendant ( Astrol. ). 
sattiram , பெ . ( n .) கறியுணவுகளின் பண்பு 

[ Skt. dravya > த . திரவியசுதானம் .] 
களைக் கூறும் நூல் ; that branch of 
medical science which treats of quality திரவியப்பட்டை tiraviya-p - pattai, பெ . ( n .) 
acttion etc. of drugs employed in திரு மஞ்சனப் பட்டை ( இ.வ. ) ; bark of the 
medicine materia medica ( சா.அக.) . 

lodhra tree . 
திரவியசம்பத்து tiraviya - Sampattu , பெ . [ Skt. dravya > த . திரவியம் + பட்டை ) 
( n . ) Cumi; riches . 

திரவியம் tiraviyam , பெ . ( n . ) 1. இயற்கை 
[ Skt . dravya + sampad > த . திரவிய யாகவே கிடைக்கும் மூலப்பொருட்கள் ; 
சம்பத்து . ) 

elementary substances that are obtained 
திரவியசுத்தி tiraviya - sutti, பெ . ( n . ) in nature . 2. பொருள் ; substance . " பெரிது 

1. கடவுளின் அருளால் சுத்தியுள் ஒன்றாய் , மிகை நற் நிரவியமே " ( ஞானவா. தேவபூ .52). 
தன்னை மறந்து முன்வினைப் பயனாகிய 3. சொத்து ; property. "தேடுந் திரவியமும் " 
எல்லாச் செயல்களும் கடவுளின் அருளால் ( தாயு.பராபர .233 ). 4. பொன் ( சூடா . ) ; gold . 

று நோக்குகை 5. தருக்க நூல்களில் கூறப்படும் பிருதுவி, 
(கட்டளைக் .228 ); ( Sava .) seeing things in 

அப்பு , தேயு , வாயு , ஆகாயம் , காலம் , திக்கு , 
the light of divine grace , suppressing 

ஆன்மா, மனம் ஆகிய மூலப்பொருள்கள் ; 
one s self and interpreting all 

( Log . ) elementary substances , 
experiences which are fruit of karma as 

numbering nine , viz ., pirutuvi appu , tēyu, 
acts of divine grace , one of Panca - cutti, 

vayu, akayam , kalam , tikku , auma , 
q.v. 2. ஐந்தூய்மையுள் மந்திர நீரைத் 

manam . 
தெளித்துப் பொருள்களை தூய்மை செய்வது 
( சைவச .502 , உரை ) ; ( Tantra. ) purification 

[Skt. dravya > த . திரவியம் . ] 
of articles which consists in sprinkling திராசிலை tirasilai, பெ . ( n .) இயற்கையில் 
sanctified water on articles of worship , கிடைக்கும் பொருட்களுள் ஒன்று ; one of the 
one of paica - cutti. ( சைவச .502 , உரை ). 

120 kinds of natural substances (சா.அக. ) . 
[Skt. dravya + suddhi > த . திரவியசுத்தி .] திராட்சக்காடி tiratcakkadi, பெ .( n . ) 1. கொடி 
திரவியசுத்தி tiraviyasutti , பெ . ( n .) ஐந்து முந்திரியில் (திராட்சை ) இருந்து வடிக்கும் 

வகை குற்ற நீங்கியியல்களுள் ஒன்று (பஞ்ச புளிப்பு ; fermented juice from the fruit of 
சுத்தியிலொன்று ); one of the five methods grape vine - grapes vinegar . 2. கொடி 


உணடாவன 


என் 


திராட்சசர்க்கரை 


57 


திராணம் 


முந்திரி மது ; an intoxicated liquor obtained அதினின்று இறக்கும் காரவுப்பு ; a crystalline 
from the fermented juice of grapes - vine salt deposited during fermentation of the 
( சா.அக.). 

juice of grapes - turtrate of potash - 
திராட்சசர்க்கரை tiraica - sarkkarai) பெ .( n .) potassae turtrat, acid turtrate of potash 
1. குருதியிலும் கருப்பு ஈரலிலும் சிறிதளவாய்க் 

Acidum turtaricum ( சா.அக.). 
காணப்படும் ஒரு வகை சருக்கரை; grape திராட்சை tiratcai) பெ .( n . ) கொடிவகை ; 
sugar - glucose . 2. கொடிமுந்திரி சாற்றி common grape vine , 1. cl. , vitis vinifera. 
னின்று வடித்தெடுக்கும் சருக்கரை; a variety 

த.வ. கொடிமுந்திரி 
of sugar extracted from grape -Grape 

[ Skt. draksa > த . திராட்சை .) 
sugar, it is less sweet than sugarcane 

( சா . அக .) 
திராட்சாசவம் tiratcasavam , பெ .(n .) 

1. உலர்ந்த கொடி முந்திரிப் பழத்தின் வடிநீர் 
எடுத்து வெல்லத்துடன் கலந்து கரைத்து , 
புளிக்க வைத்து பிறகு அதினின்று வடிக்கும் 
ஒரு வகையான மருந்து ; a tincture prepared 
from the decoction of raisins combined 
with jaggery by allowing it to ferment for 

a sufficient period ( சா.அக. ). 
திராட்சாரிட்டம் tiratcarittam , பெ . (n .) இது 
தேன் , சருக்கரை , கொடி முந்திரி வடிநீர் 

திராட்சைசாராயம் tiratsai- sarayam , 
இவைகளுடன் சில நறுமண நீர்மங்கள் பெ .(n .) கொடி முந்திரி சாற்றினின்று வாலை 
கலந்த ஒரு மதுவகை , இது நோயினால் யிலிட்டிறக்கி வடித்த காரமான மதுவகை , 
இளைத்தவர் களுக்குச் 

களுக்குச் சுறுசுறுப்பை இதனால் ஊதை பித்த தீவினை. உடம் 
உண்டாக்கும் ; a drink analogous to wine பழற்சிபோம் , அரத்தம் பெருகும் காமத்தை 
prepared with honey, sugar and decoction யுண்டாக்கும் ; an ardent spirit distilled from 
of raisin with the addition of a few wine - brandy ( சா . அக .). 
aromatics . it is used as a stimulant in 

[ Skt. draksa > த . திராட்சை + சாராயம் .] 
exhausting diseases ( சா.அக. ). 

திராட்சைரசம் tiratcai-rasam , பெ . ( n . ) 
திராட்சாபாகம் tiratca - pagam , பெ . ( n .) சீமைச் சாராயம் ; wine prepared from the 

கொடி முந்திரி சாறு போல துய்ப்பதற்கு fermented juice of grapes ( சா.அக.). 
எளிதான செய்யுள் நடை ; ( poet) transparant | திராட்டு tirattu , பெ . ( n . ) 1. குதிரை நடை வகை 
simplicity of style, as of a poem whose 

( இ.வ. ) ; trot . 2. நெருக்கடி நிலைமை (உ.வ.); 
beauty can be drunk in as easily as the 

difficult situation , 
juice of grapes.. 

[ E. trot > த . திராட்டு .] 
( Skt. draksa + pakam > த . திராட்சாபாகம் ) திராணம் tiranam , பெ .(n.) உறை ( யாழ் . அக .) 
திராட்சியுப்பு tiratciyuppu, பெ . ( n . ) கொடி 

sheath , cover . 
முந்திரிச்சாற்றைப் புளிக்க வைக்குங்கால் 

[ Skt. trana > த . திராணம் .] 


/ 


! 


திராணியின்மை 

58 

திராவணஞ்செய் - தல் 
திராணியின்மை Hiraniyiumai, பெ . ( n . ) திராவகப்புளிப்பு tiravaga-ppulippu , பெ.(n.) 

காரப் புளிப்பு ; extreme sourness causing 
வலிமையற்றவன் ; weakness ( சா . அக .). 

iritation , sourness sharp or biting to the 
திராபம் tirabam , பெ . ( n . ) 1. வானம் ; sky. 

taste ( சா.அக. ). 
2. சேறு mire. 3. மூடன் ; idiot . 

[ Skt. dravaka > த . திராவகம் + புளிப்பு. ] 
[ Sir . drapa > த . திராபம் .] 

திராவகம் tiravagam, பெ . ( n . ) 1. மருத்துச் 
திராபை tirabai பெ .( n .) 1. பயனற்றவன் ; fool, 

சரக்குகளினின்று இறக்கப்படும் சத்து நீர் ; 
good - for nothing fellow . 2. பயனற்றது ; 

tincture , distilled spirit , strong liquor, 
worthless stuff . " அவன் வாங்கி வந்த 

mineral acid . 2. காந்தக்கல் ; load stone. 
பொருள் சுத்தத் திராபை " 

3. செயநீர் ; a medical liquid preparation . 
[ Skt. drapa > த . திராபை .] 

4. வாலையினின்றிறக்கிய தாதுப்புளிப்பு ; 
திராய் tiray, பெ . ( n .) திராவி பார்க்க ; see 

distilled mineral acid ( சா.அக. ). 
tiravi. 

த.வ. எரிநீரம் , நீர்மம் 
[ Port . trava > த . திராய் .] 

[ Skt. dravaka > த . திராவகம் .) 
திராய்க்கம்பம் tiray - k-kambam , பெ . ( n . ) | திராவகமயக்கம் tirāvaga -mayakkam , 

உத்தரம் ( இ.வ. ) ; beam , as supporting பெ .(n . ) உடம்பினில் புளிப்புச் சத்து அதிகமாக 
joists . 

ஏற்படுவதனால் உண்டாகும் மயக்கம் ; 
திராய் + கம்பம் .] 

giddiness caused by excess of sourness 

in the system ( சா . அக .). 
[ Port. trava > த . திராய் .] 

[ Skt. dravaka > த . திராவகம் + மயக்கம் .] 
திராயந்தி tirayandi, பெ . ( n . ) கம்பந்திராய் ; a 
kind of wild chickweed ( மலை . ). 

திராவகமருந்து tiravaga - marundu, பெ . ( n . ) 
திராயந்தி tirayandi பெ .( n . ) 1. கம்பந்திராய் ; 

எரி நீரின் உதவியைக் கொண்டு செய்யப்படும் 

மருந்து ; medicine prepared with the aid of 
a species of indian chick weed 

acids ( சா.அக.). 
Phurmaceum genus . 2. பிரமிய வழுக்கை ; 
thymeleaved gratiola - Gratiola monieri 

[ Skt . dravaka > த . திராவக ( ம் ) + 
( சா.அக.). 

மருந்து .] 
திராவகநீர் tiravaga - nir , பெ . ( n . ) திராவகரசம் tiravaga-rasam , பெ . ( n . ) 
திராவகரசம் ( பாண்டி .) பார்க்க ; see 

காயகற்ப மருந்து ( பாண்டி .); elixir . 
tirāvaga -rasam . 

[ Skt. dravaka + rasam > த . திராவகரசம் .] 
திராவகநீறு tiravaga - niru, பெ . ( n . ) 

திராவகரம் tiravagaram , பெ . ( n .) 1 ஓர் வகை 
வெடியுப்புச் சுண்ணம் ( வின் .); precipitate of 

வெண்காரம் ; a kind of borax. 2 ஓர் உருக்கு 
nitre or sulphur . 

மருந்து ; a flux to assist the fusion of 
[ Skt. dravaka > த . திராவகம் + நீறு .] 

metals . 3. வாய்நீர் ; saliva as over flowing 
திராவகப்பிரியை tiravaga - p - piriyai பெ . ( n . ) 

(சா.அக. ) . 
எரிநீரில் கொழுமையால் செழித்து வளரும் 

திராவணஞ்செய் - தல் tiravanai-jey 
பூண்டு அல்லது பூச்சிகள் ; any individual 

செ.குன்றாவி . ( v.t. ) ஓட்டுதல் ; to drive , 
plant or micro or ganisms that grow well 

remove . துயரைத் திராவணஞ்செய் 
in the highly acid media - Acidophile 

யிலகுகருணை " (திருக்காளத் .4 , 5 , 51 ). 
( சா.அக. ). 

[Skt. dravana > த திராவணம் + செய்- ) 


திராவம்புரி - தல் 


59 


திரிகாண்டம் 


திராவம்புரி - தல் kizavam - puri, செ.குன்றாவி .. Tulu , etc. and languages of Dravidian 

( v.t.) உருக்குதல் ; to melt . "எவற்றினையுந் family spoken in central and North India . 
திராவம் புரியுந் தொழிலாலும் " (திருக்காளத்பு. 

( த . தமிழம் > Skt . dravida > த . திராவிடம் .] 
5 , 50). 

திராவிட வேதம் tiravida - vetam , பெ .(n . ) 
[ Skt . drava > த . திராவம் புரி - தல் .] 

தமிழ் வேதம் பார்க்க ; see tamilvedam. 
திராவி tiravi, பெ . ( n . ) துலாக்கட்டை ; joist . 

[ Skt. dravida + veda > த . திராவிட வேதம் .] 
[ Port. trava > த . திராவி .] 

திரி tir ) பெ . (n . ) பெண் ; woman ( யாழ் . அக. ). 
திராவிடப்பிரபந்தம் tiravida - p - pirapandam , 

[ Skt . stri > த . திரி .] 
பெ . ( n . ) திவ்வியப்பிரபந்தம் பார்க்க ; see 

திரிகம் tirigam, பெ . ( n . ) 1. முதுகெலும்புக்குக் 
tivviyappirapandam ; vaisnava sacred 

கீழுள்ள முச்சந்தி ; the sacral region . 
poems by the älvārs. 

2. இரண்டு காரை எலும்புகளும் மார்பு 
[ Skt . draviga + pirapantam > த . திராவிடப் 

எலும்போடு கூடியது ; the meeting of the two 
பிரபந்தம் .] 

clavicles with the breast bone . 3. PLAGOT MJ 
திராவிடப்பிராமணர் tiravida - p - piramanar , கூடியது ; that which constitutes three 

பெ . ( n . ) விந்திய மலைக்குத் தெற்கில் ( சா.அக. ). 
குடியேறிய தென்னிந்தியப் பார்ப்பனர்; | திரிகர்த்தம் tiri- karttam , பெ . ( n . ) ஐம்பத்தாறு 
Brahmins living south of the vindhya 

நாடுகளுள் வடக்கில் லூதியானா, பாதியாலா 
range , dist . fr. Kauta - p - piramanar. 

பகுதிகளையும் , தெற்கில் பாலைவனப் 
[ Skt. dravida + piramanar > த . திராவிடப் பகுதியையும் கொண்டதும் , சத்லட்சு சரசுவதி 
பிராமணர் .] 

ஆறுகளுக்கு இடையிலுள்ளதுமான நாடு 
விந்திய மலைக்கு வடக்கில் குடியேறி வாழ்வோரை ( பாரத .இராச .51); An arid country between 
கௌட பிராமணர் என்பதும் தெற்கில் குடியேறியவரைத் 

the sutlej and the sarasvati rivers , 
திராவிட பிராமணர் என்பதும் வழக்கம். 

containing Ludhiana and Patiala on the 
திராவிடம் tiravidam , பெ . ( n . ) 1. தமிழ் ,, 

north and some portion of the desert on 

the south , one of 56 tēcam . 
தமிழ்நாடு ; Tamil , the Tamil country . 
2. தமிழ்நாடு ( திராவிடம் ), ஆந்திரம் , கன்னடம் , [ Skt. trigarta > த . திரிகர்த்தம்.] 
மகாராட்டிரம் , கூர்ச்சரம் என்று ஐந்து ( பஞ்ச ) திரிகரணசுத்தி tirigarana - sutti பெ .( n .) 
திராவிட மாநிலங்கள் ; south india , south of 

மனம் , மொழி , மெய்த்தூய்மை ; purety or 
vindhya , including the five provinces , 

chasteness in thought, word and deed 
tiravidam ,, antiram , kannadam , 

( சா.அக. ). 
makarattiramand kurccaram . 3. தமிழ் திரிகரணம் tirkkaranam , பெ .(n.) மனம் , 
மொழி ; the Tamil language . "திராவிடத்திலே 

சொல் , காயம் என்ற மூன்று கருவிகள் ; the 
வந்ததா விவகரிப்பேன் " ( தாயு .சித்தர். 10 ) . 

three organs , viz ., manam , vakku , kayam 
4. தமிழ் , தெலுங்கு , மலையாளம் , கன்னடம் , 

( குமர.பிர.கந்தர். 9 ). 
துளு முதலிய தென் திராவிட மொழிகளும் 

[ Skt . trukarana > த . திரிகரணம் .] 
மற்றும் வட திராவிட மொழிகளும் ; vernacular 

திரிகாண்டம் tirikangam , பெ . ( n .) கொங் 
tongues of the inhabitants of S. India , 
Tamil , Telugu , Kanarese , Malayalam , கணவர் செய்த மூன்று காண்ட மடங்கிய ஓர் 


திரிகாலஞானம் 

60 

திரிசரம் 
ஊதை காவியம் ; the three chapters on திரிகினம் tirikiyam , பெ .( n . ) அரைப்பதமான 
alchemy compiled by a great siddha புலாலை ( மாமிசத்தை ) உட்கொள்வதால் 
named Koiganavar. (சா.அக. ). 

உடலில் உண்டாகும் நுண்ணுயிர் ( கிருமி ) 

வகை ; nematoid worm produced from 
திரிகாலஞானம் tir -kala - nanam , பெ . ( n .) 

eating meat insuffiencietly cooked , 
முக்காலவுணர்ச்சி ( சிலப் .10 , 167 , அரும் . ) ; 

Trichina Spiralis. 
knowledge of the part, the present and 

[ E. trichina > த . திரிகினம் .] 
the future. 
[ Skt tri- kala - idpam > த . திரிகாலஞானம் .) திரிகுணசல் tirigunasal, பெ . ( n . ) தாளகம் , 

செம்மஞ்சுள்ளி , கெந்தி ஆக மூன்று பொருள் 
திரிகாலம் tir - kalam , பெ . ( n . ) 1 காலை , உச்சி , 

களையும் கொண்டது . இது சத்திநாதப் 
மாலை என்று முப்பகுதி நாட்காலம் ; the three 

பொருள்களைச் சேர்ந்த இனம் ; a compound 
parts of the day, viz .. , kalai ucci malai 

of three drugs viz . , orpiment , red arsenic 
( S.I.I.i , 78 ) . 2. இறப்பு, நிகழ்வு , எதிர்வு என்ற 

and sulphur ( சா.அக.). 
முக்காலங்கள் ( Gram . ) ; time , of three 

திரிகுணம் tir - guram , பெ . (n . ) அன்பு , 
kinds , viz . , irappu , nikalvu , etirvu. 

வெகுளி , மயக்கம் (சத்துவம் , இராசதம் , 
[ Skt. try > த . திரி + காலம் .] 

தாமதம் ) என்று மூவகைக் குணங்கள் ; the 
திரிகாயம் tirigayam , பெ .(n .) பெருங்காயம் , 

three fundamental qualities , viz . , 
மிளகு , பூண்டு என மூன்று வகைக் காயப் cattuvam , irācatam , tāmatam . 
பொருள் ; the three alternatives prescribed 

[Skt. tri > த . திரி + குணம் . ] 
for parturition or child birth - asafoetida, | திரிகூடம் tiri- kudam , பெ . ( n . ) 1. ஒரு மலை ; a 
black pepper and garlic ( சா . அக .). 

sacred mountain . "திரிகூடமென்னுந் துங்க 
திரிகாரசிகம் tirigarasigam , பெ . ( n .) மூன்று 

வெங்கிரியின் " ( இரகு . திக்.224). 2. திருக் 
துவர்ப்பு பொருள்கள் , சுக்கு , அதிவிடயம் , குற்றால மலை ( மூன்று சிகரங்களை யுடையது ) 
கோரை ; the three astrigent drugs - dry 

( குற்றால.தல. ); 
ginger, atee, and musta (சா.அக. ). 

[ Skt. tri > த . திரி + கூடம் .) 
திரிகாரம் tirigaram , பெ .( n .) மூன்று காரம் , திரிகோணம் tirigonam , பெ . ( n . ) 1. முக் 

படிகாரம் , வெண்காரம், சவர்க்காரம் ; the three கோணம் ; triangle . 2. பெண்குறி ; female 
karams viz . , alum , borax and soap 

genital ( சா.அக.). 
( சா.அக.). 

[ Skt. tri > த . திரி + கோணம் .] 
[Skt. tri > த . திரி + காரம் .] 

திரிகோணவுப்பு tirigona - v - uppu , பெ .(n .) 
திரிகாலக்கியானம் tirikālakkiyānam , 

ஒரு வகை உப்பு ( சத்தியுப்பு ) ; a kind of salt 
பெ . ( n . ) முக்காலம் உணரும் அறிவு ; 

( சா.அக. ) . 
knowledge of knowing the past, prest and 

திரிச்சிரமம் tiri- c - ciramam , பெ . ( n . ) முக்கால 

வழிபாடு ; daily prayer in the moming, noon 
திரிகிருதம் tirikirudam , பெ . ( n . ) மூன்று வகை 

and evening 
நெய்ச் சத்து , வெண்ணெய் , எண்ணெய் , 

[ Skt . tri + srama > த . திரிச்சிரமம் .) 
கொழுப்பு ; the three kinds of oleum - திரிசரம் tirAsaram , பெ . ( n . ) மூன்று கொத்துக் 
clarified butter , gingelly oil and curd களுடைய மாலை ; three stringed necklace . 
(சா.அக.). 

"திரிசரம் பஞ்சசரம் ஸப்தசரம் என்றாப்போல 


future ( சா . அக.). 


/ 


| 


திரிசரேணு 


61 


திரிதண்டசன்னியாசி 


no 


A 


சொல்லுகிற ... முத்து வடங்களையும் " திரிசூலம் tiri -salam , பெ .(n.) முத்தலைச்சூலம் ; 
( திவ். அமலனாதி .10 , வ்யா.பக் . 10 ). 

trident . "தண்டாயுதமுந் திரிசூலமும் 
[ Skt . trisara > த . திரிசரம் .] 

விழத்தாக்கி " ( கந்தரல 25 ). 
திரிசரேணு tirisarenu , பெ . (n . ) காணக்கூடிய 

[ Skt . trisula > த . திரிசூலம் .] 
நிறையளவில் மிக நுண்ணியதெனக் கருதப் 
படுவதும் சாளரவாசலில் சூரிய கிரணத் 
திற்றோன்றும் துகள் வடிவானதும் ஆகிய 
அணு ( சிவதரு . கோபுரவி .3 , உரை ) ; Mote or 
dust moving in a sunbeam , considered 
as an ideal weight of the lowest 
denomination . 

[ Skt. trasa - renu > த . திரிசரேணு.) 
திரிசாகபத்திரம் tirisaga - pattiram , பெ . ( n .) 
வில்வம் ; indian bael ( சங் . அக.). 

[ Skt. tr +Sakha - patra > த . திரிசாகபத்திரம் .] 
திரிசிகி tirisigi) பெ . ( n .) நூற்றெட்டுபநிட 
தங்களுள் ஒன்று ; an upanisad , one of 108 . 

திரிசூலமுத்திரை tirisula - muttirai, பெ . ( n . ) 
[ Skt. tr + Sikhi > த . திரிசிகி .] 

கைமுத்திரை வகை ( சைவாது.பி .20 ); ( Sava .) 

a hand - pose . 
திரிசிகை tiri- sigai, பெ . (n . ) சூலம் ; trident . 
"திரிசிகையுங்கையும் வாளும் " (சிவதரு . 

[ Skt rtisala + muttira > த . திரிசூல முத்திரை . 
கோபு .111 ). 

திரிசூலன் tirisulan , பெ . ( n .) எமன் ; Yama , 
[ Skt. trisigai > த . திரிசிகை .) 

as having a trident . ( திரிசூலமுடையவன் ) 
திரிசிரபுரம் tirisira - puram, பெ . ( n . ) " எருமைகடவு கடியகொடிய திரிசூலன் " 
திருச்சிராப் பள்ளி ; Tiruccirappall. 

( திருப்பு .118 ). 
[ Skt. trisira + puram > த , திரிசிரபுரம் .] 

[ Skt, trisula > த . திரிசூலன் .] 
திரிசியம் tirisiyam , பெ . ( n . ) மாயாகாரியமான 

திரிதகர்மம் tirita -karmam , பெ . ( n . ) கண்ணி 
சடப்பொருள் ( வேதா.சூ .25 ); matter , as an 

லிருந்து நீர்வடியும் வரை நாசி நுனியைப் 
object of perception . 

பார்த்துக் கொண்டிருக்கை (யோகஞானா .34 ); 
[ Skt. drsya > த . திரிசியம் . ) 

( Yoga ) gazing at the tip of one s nose till 
திரிசியை tirisiyai பெ .( n . ) ஓர் கணிதக்கோடு ; tears gather in the eyes . 
( lit. ) sine of three or 90 ° radius ( சா.அக.). 

[ Skt . dhrta + karmam > த , திரிகர்மம் .] 
திரிசிரசாதி tiricira - sadi, பெ . ( n .) தாளத்துக் 

திரிதடம் tiritadam , பெ .( n .) உட்காதிலிருக்கும் 
குரிய சாதி ஐந்தனுள் மூன்று அட்சர காலங் 

வளைவுள்ள மூன்று குழல்கள் ; the three 
கொண்ட பிரிவு (பாரத தாள.47 , உரை ); ( Mus . ) 

semi circular or ear vessels , the three 
a sub - division of time - measure consis 

long canals of the labrinth ( சா.அக.). 
ting of three aksara -kalam, one of five 
cati, q.v. 

திரிதண்டசன்னியாசி tir - tanda -sappiyasi 
[ Skt . tryasra + cati > த . திரிசிரசாதி .] பெ . ( n . ) முக்கோல் தாங்கும் வைணவத் துறவி ; 


திரிதண்டம் 


62 


திரிபதகை 


vaisnava ascetic who carries a tiri | திரிதோடசமனி tiritbcasamani, பெ . ( n . ) 
tantam . 

ஊதை , பித்தம் , கோழை ஆகிய குணங்களைச் 
[ Skt. tri- danda + sapoiyasi > g . SITEMTL 

சமன்படுத்தும் மூலிகைகள் ; drugs capable 
சன்னியாசி . ) 

of regulating the three humours in the 
திரிதண்டம் tiri -tandam , பெ . ( n . ) வைணவ 

system ( சா.அக.). 
சன்னியாசிகள் கையில் தாங்கும் முக்கோல்; 
trident staff carried by Vaisnavaascetics . | திரிதோடசன்னி tiritoca - sappi, பெ . ( n . ) 
[Skt. tri > த . திரி + தண்டம் .] 

ஊதை , மஞ்ச, கோழை ஆகிய குற்றத்தினால் 
உடம்புக்கு ஏற்படும் ஒரு வகை வலிப்பு ; a kind 
of apoplexy attend with its due to the 
disorder of all the three humours of the 

body ( சா . அக . ) 
திரிநாடி tir nadi , பெ . ( n .) மூன்று வகையான 

நாடி ; the three kinds of pulse to the three 
humours in the system ( சா.அக. ) . 

[ Skt. trit > த . திரி + நாடி .) 

திரிபங்கம் tiri-baigam , பெ . ( n . ) முத்திறமாக 
திரிதியை tiritiyai) பெ . (n . ) கரும்பக்கம் 

உடம்பை 
வெண்பக்கங்களில் ( கிருட்டிண சுக்கில 

வளைத்து நிற்கும் 

நிற்கும் நிழல் 
பட்சங்களில் ) வரும் மூன்றாம் பிறை நிலை; ( பிம்பங் ) களின் நிலை ; a kind of graceful 
third titi in the bright or the dark fortnight. posture in images with three bendings . 
[ Skt . tritiya > த . திரிதியை .] 

[ Skt . tri-bhaiga > த . திரிபங்கம் .] 
திரிதீர்க்கம் tirttirkkam , பெ . ( n . ) திருமண 
( கலியாண ) ப் பொருத்தம் பத்தனுள் 

திரிபங்கி tir -bargi) பெ .(n .) 1. ஒரு செய்யுளாய் 
மணமக்கள் நாண் மீன்களின் (நட்சத்திரங் நின்றே ஒரு பொருள் பயப்பதன்றி அதுவே 
களின்) பொருத்த வகை (விதான.கடிமண .9 ); மூன்று செய்யுளாய்ப் பிரிந்து முடிந்து 
a kind of agreement between the 

வெவ்வேறு பொருள் பயக்கத் தக்கதாகவும் 
naksatras of the bridegroom and bride, 
one of ten kaliyana - p - poruttam. 

பாடும் சித்திர கவிவகை (தண்டி .95 , உரை ) ; a 
[ Skt . stri- dirgha > த . திரிதீர்க்கம் .] 

stanza curiously wrought so that it may 

be divided into three stanzas , each with 
திரிதேகம் tiridegam , பெ . ( n .) பருவுடல் , 

a different mening , one of cittira - kavi, q.V. 
நுண்ணுடல் காரண உடல் எனும் மூவுடம்பு , 

2. திரிபங்கம் பார்க்க ; see tiribaigam 
( தூலம் , சூக்குமம் , காரணம்) ; the three fold 

" வெள்கிய திரிபங்கியுடன் " ( அழகர்கலம் . 1). 
nature of the body viz . , physical or 
material, subtle or abstract ( sentient soul) திரிபதகை tiripadagai, பெ . ( n . ) கங்கை 
and casual unmaterial soul ( சா.அக.). 

(திவா. ); the ganges . " இதழி திரிபதகை 

தலைபொதி சடையர் " ( திருவாலவா . 
திரிதோடசமனம் tiridodasamayam ,, கடவுள் .12 ). 
பெ . ( n . ) தயிர் ; curdled milk ( சா.அக. ) . 

[ Skt . tripatha- ga > த . திரிபதகை .] 


2 


திரிபதாகை 


63 


திரிபுரை 


திரிபதாகை tiripadagai பெ . ( n .) அணிவிரலும் அரும் . ); the three collections of Buddhist 

பெரு விரலுங் குஞ்சித்து நிற்ப ஏனை sacred writings , viz . , Cuttira - pitakam, 
விரல்களை நிமிரநிறுத்தும் இணையாவினைக் 

vijaya- pitakam , apitarmapitakam. 
கை வகை (சிலப். 3 , 18 , உரை ) ; gesture with 
one hand in which the thumb and the 

[ Skt. tripitaka > த . திரிபிடகம் .] 
ring -finger are bent while the rest are held திரிபுண்டரம் tirypundaram , பெ .(n . ) சைவர் 
upright , one of 33 inaiva - vimaik - kai 

நெற்றியில் திருநீர் அணியும் மூவரி கொண்ட 
[ skt. tripataka > த . திரிபதாகை .) 

குறி ; saivaite mark in three horizontal lines 
made on the forehead with holy ashes . 

[ Skt. tripundra > த . திரிபுண்டரம் . ] 
திரிபுரசுந்தரி tiripura - sundari பெ . ( n . ) 
பார்வதி ; parvati ( அபிரா . ). 

[ Skt. tripura > த . திரிபுரசுந்தரி .] 
திரிபுரதகனன் tiripura-tagapan , பெ . ( n . ) 

சிவபெருமான் (திரிபுரத்தை எரித்தவன் ); Siva , 
as the who burnt tiripuram . 

[ Skt tripura + tagamam > த . திரிபுரதகனன் .) 

திரிபுரம் tiripuram , பெ . (n . ) சிவனால் எரிக்கப் 
திரிபதார்த்தம் tiri-padarttam , பெ . ( n . ) 

பட்டதாக தொன்மத்தில் (புராணத்தில் ) கூறப் 
கடவுள் , உயிர் , பற்று ( பதி , பசு , பாசம் ) என்ற 

படும் , வானில் உலவிய பொன் , வெள்ளி, 
மூவகை நிலைப் பொருள்கள் ( சி.சி .8 , 27 , 

இரும்புக்கோட்டை நகரங்கள் ; the thre aerial 

cities of gold , silver and iron burnt by 
ஞானப் . ); ( Saiva ) the three eternal verities 
in the universe , viz ., pati pašu ,pašam . 

Siva . திரிபுர மெரித்த விரிசடைக் கடவுளும் 

( இறை பாயி . ). 
[ Skt . tripadartha > த . திரிபதார்த்தம் .] 

[ Skt. tripura > த . திரிபுரம் .] 
திரிபாத்விபூதிமகாநாராயணம் tiripat 
viput- maka - narayanam, பெ .(n.) நூற் திரிபுராதாபினி tiripuradapini, பெ . ( n . ) 

நூற்றெட்டுபநிடதங்களுள் ஒன்று ; an 
றெட்டுபநிடதங்களுள் ஒன்று , an upanisad , 

upanisad , one of 108 . 
one of 108 . 

[ Skt . tripura -tapana > த - திரிபுராதாபினி. ] 
[ Skt . tripad - vibhuti- mahanarayana 

திரிபுராதிசெந்தூரம் tiripuratisenddram , 
த . திரிபாத்விபூதிமகாநாராயணம் .] 

பெ .(n .) உடம்பு சூடு குறைவு செரியாமைக்குக் 
திரிபாதம் tiripadam , பெ . ( n .) வாலுளுவை கொடுக்கும் ஒரு செந்தூரம் ; a red coloured 
யரிசி ; intellect tree ( சா.அக.). 

oxidised medicine given to cure 

indigestion , loss of appetite etc. ( சா.அக. ). 
திரிபாதி tiripadi பெ . ( n . ) சிறுபுள்ளடி; bird s 
foot -Hedys arum ( சா.அக. ). 

திரியுரை tiripura ) பெ . ( n . ) 1. பார்வதி ; Parvati. 

"திரிபுரை யிங்கு வந்திருந்தால் " ( சிவரக . 
திரிபிடகம் tiripidagam , பெ . ( n .) சூத்திர 

கணபதியு 13 ). 2. நூற்றெட்டுப நிடதங்களுள் 
பிடகம் , வினயபிடகம் , அபிதர்மபிடகம் என்ற 

ஒன்று ; an upanisad , one of 108 . 
மூன்று வகைப்பட்ட புத்தத்தோன்றிய 

[ Skt. tripura > த . திரிபுரை .] 
( பௌத்தாகமத் தொகுதி (மணிமே .26, 66 , 


திரிபுவனசக்கரவர்த்தி 


64 


திரிலவங்கம் 


திரிபுவனசக்கரவர்த்தி tiribuvana - திருமால் , சிவன் இம்மூன்று பெயரும் 

cakkaravartti பெ (n. )வடமொழிச் செல்வாக் குறிக்கும் அன்றியும் முறையே காலம் , நீர் , 
கால் சோழர்களுக்கு இடைக்காலத்தில் நெருப்பு இவற்றையும் குறிக்கும் ; the three 
இடப்பட்ட பட்டப்பெயர் ; ( insc . ) a title 

names signify the three qualities . It is also 
assumed by the Chola Kings as a result 

said to refer time water and fire 
of sanskritisation . 

respectively ( சா.அக. ). 
த.வ. மூவுலகக் கோவேந்தன் 

திரிமூலம் tir - mulam , பெ . ( n . ) திப்பிலி, 
[ Skt tibhuvana > த . திரிபுவன சக்கரவர்த்தி ) 

சித்திரம் , கண்டு மூலம் என்ற மூவகை 
திரிபுவனதிலகம் tiribuvana - tilagam , பெ ( n . ) 

வேர்கள் ( சங் . அக.); the three kinds of roots 
ஒரு பழைய கணித நூல் (கணக்கதி .5 , உரை); 

or plants , viz . , tippalicittiram , kantu 
an ancient mathematical treatise . 

mūlam . 
[ Skt thibuvana + tlagam > த . திரிபுவன திலகம்.] 

[ Skt. tri > த . திரி + மூலம்.) 
திரிமதம் tirimadam,, பெ . ( n .) மூன்று 

திரியங்முகம் tiriyai - mugam , பெ . ( n . ) கோள் 
மயக்குமூலி , சடாமாஞ்சி , சித்திர மூலம் , வாயு 
விலங்கம் ; the three nalotics valerian root , 

( கிரகங் ) களின் குறுக்குப் பார்வை ; ( Astrol .) 
plumbago , embelia ribes ( சா.அக. ). 

transverse aspect, as of planets. 
திரிமதுரம் tirimaduram , பெ . ( n .) மூன்று 

[ Skt. tiryai - mukha > த . திரியங்முகம் .] 
வகை ( வித ) சுவை பொருட்கள் : தேன் , திரியம்பகம் tiriyambagam , பெ . ( n . ) 
இன்பண்டம் (சர்க்கரை ), நெய் ; three sweet சிவன்வில் ; Siva s bow . " சுடர்க்கடவுடன் 
substances - honey , sugar and ghee 

பல்லிறுத்தவன் வலிக்கமை திரியம்பக மெனும் 
( சா.அக.). 

வில் " ( கம்பரா. நட்புக் .7 ). 
திரிமலம் tirimalam , பெ .( n .) மும்மலம் ; the 

[ Skt. tryambaka > த . திரியம்பகம் . ] 
three impurities of souls . " Airfluouno 
ளறுத்து " (சி.சி .12 , 1). 

திரியாகதசுரம் tiriyagadasuram , பெ . ( n . ) 

மூன்று நாளைக்கொரு முறை வரும் காய்ச்சல் , 
[ Skt. tri + malam > த. திரிமலம் .) 

முறைக் காய்ச்சல் ; fever returning every 
திரிமழுகம் tirimalugam, பெ . ( n .) பால் , நெய், third day , tertian fever ( சா . அக. ) 

தேன் ; milk , clarified butter and honey திரியாயுடம் tiriyayudam , பெ.(n.) வாணாளை 

( சா.அக.). 
திரிமனம் tirimanam , பெ . (n .) நினைவு , புத்தி , 

நீடிக்கச் செய்யும் மந்திர வகை ; a mantra 

believed to grant long life . "பின்னருந் 
அறிவு ; thoughts , understanding and 
knowledge (சா.அக.). 

திரயாவுடந் திரியம்பக மனுவால் " (காஞ்சிப்பு. 
திரிமாத்திரை tir - mattiraj, பெ . ( n . ) துணைத் 

களற் 15 ). 
தாளம் ஐந்தனுள் ஒன்று (பரத தாள .3 ); ( Mus . ) 

[ Skt. tryayusa > த . திரியாயுடம் .] 
a variety of time - measure, one of five திரிலவங்கம் tirilavarigam , பெ . ( n . ) சிறு 
upa -talam , q.v. 

நாகப்பூ , செண்பகப்பூ , கிராம்பு என்ற மூவகை 
[ Skt. tri > த . திரி + மாத்திரை. ] 

மணப் பண்டம் (சங். அக . ); the three aromatic 
திரிமூர்த்தி tirimurtti பெ . ( n . ) 1. இரும்பு 

spices , viz . , cirunagappu , cenbagappu , 
( அயம் ), காந்தம் , மண்டூரம் ; iron , magnet and 

kirambu. 
hydrated oxide of iron . 2. நான்முகன் , 

[Skt. tri+ lavaigam > த . திரிலவங்கம்.] 


திரிலிங்கம் 


65 


திருட்டி 


திரிலிங்கம் tirilingam , பெ . ( n . ) சுண்டுவிரல் பெண்பால் அலிப்பால் என்னுமிம்மூன்றும் 

மோதிரவிரல் நடுவிரல்களை வளைத்துப் புல்லிங்கம் , திரீலிங்கம் , நபஞ்சகலிங்கம் 
பெருவிரல் நுனியையும் கூட்டி மணிக்கட்டை 

எனவாம் " ( பி.வி .44 ) 
வளைத்துக் காட்டும் நளினமான கைவகைக் 

[ Skt. stri-liriga > த . திரீலிங்கம்.] 
குறிப்பு (பரத.பாவ .36 ); ( Natya ) hand - pose in ) திருசியம் tirusiyam , பெ .( n . ) 1. கண்ணுக்குத் 
which the tips of all the finger except the தோன்றுவது , that which is visible anything 
forefinger are bent and touch one another perceived by the eye . 2. 6600 ; eye 
and the wrist is slightly bent , one of the ( சா.அக. ) . 
23 kara -latcanam , q.V. 

திருட்ட சன்மம் tirutta- sammam , பெ . ( n . ) 
[ Skt . stri-linga > த . திரிலிங்கம் .] 

இம்மை ; the present birth . "திருஷ்டஜன்ம 
திரிலோகக்கலவை tiruloga - k - kalavai 

போக்கியம் " (சி.சி .4 , 40 , சிவாக் .). 
பெ .(n .) மூன்று வகையான மாழை (உலோகம் ) 

[ Skt.drsta -janma > த . திருட்டசன்மம் .] 
பொன் , வெள்ளி, செம்பு இவற்றின் கலப்பு ; an திருட்டபோக்கியம் tirutta -pokkiyam , 
alloy of gold , silver and copper ( சா . அக.). 

பெ . ( n .) இம்மையிற்செய்த கருமங்களின் 
திரிவிக்கிரமன் tirivikkiraman , பெ . ( n .) 

பலனைக் கொள்ளுகை ( அனுபவிக்கை ) 

(சி.சி .2 , 39 , ஞானப் .); effects of actions done 
1. ஒரு மருத்துவ நூலாசிரியன் ; a medical 

in this birth .. 
author . 2. ஒரு மருந்துக் கலப்பு ; the name of 

[ Skt. dista bhagya > த . திருட்ட போக்கியம் .] 
a mixture ( சா.அக. ). 

திருட்டாந்தம் tiruttandam , பெ .(n.) எடுத்துக் 
திரிவிக்கிரமன் tirivikkiraman , பெ . ( n . ) 

காட்டு (உதாரணம் ); example , illustration . 
1. திருமால் ; Visnu, as one who measured 

[ Skt . drst - anta > த . திருட்டாந்தம் .) 
the world in three strides . ( மூன்றடியால் 
உலக மளந்தவன் ) . "திரிவிக்கிரமன் திருட்டி - த்தல் tiruth, 11 செ.குன்றாவி . (vt.) 
செந்தாமரைக் காணம்மான் " (திவ்திருவாய் 2 , 

கண்ணுக்குப் புலனாதல் ; to become visible . 
7 , 7 ). 2. சூரியன் ( பிங் . ) ; sun . 

"திருட்டித்த வாலமன் மதனொரு பாலிருக்க " 

( சீதக் 116 ). 
[ Skt. trivikrama > த . திரிவிக்கிரமன் .) 
திரிவிருத்தி tiri- virutti) பெ . ( n .) கடுக்காய் 

[ Skt . drsti > த - திருட்டி- ] 
வகை ( பதார்த்த .969 ); species of chebulic | திருட்டி tirutti பெ .( n . ) 1 கண் ; eye . 2. கரு 
myrobalan . 

விழியின் நடுவேயுள்ள சிறிய புள்ளி ( பிந்து ) 
திரிவேணிசங்கமம் tirveni - sangamam, போன்ற பாகம் , பாவை ; the aperture in the 

பெ . ( n . ) அலகாபாத்து அருகில் பிரயாகையில் 
கங்கை , யமுனை , சரசுவதி ( அந்தர் 
வாகினியான ) என்னும் மூன்று ஆறுகள் 
கூடுமிடம் ( யாழ் . அக .) ; confluence of the 
Ganges with the Jamna and the 
subterrancan Sarasvati near Allahabad . 

[ Skt . triveni + caikamam > த . திரிவேணி 
சங்கமம் . ] 
திரீலிங்கம் tir - lirigam , பெ . ( n . ) பெண்பால் ; 

feminine gender ( Gram . ) . " ஆண்பால் 


திருட்டிக்கழி - த்தல் 


66 


திருதம் 


- 


middle of the iris, pupil . 3. அறிவு; intellect. 

த.வ. கண்ணேறு கழிப்பு 
4. பாம்பு ; snake . 5. பார்வை ; sight . 

[ Skt drsi+ parikaram > த . திருட்டி பரிகாரம் .] 
6. கருவிழியின் மையத் திலுள்ள ஒளி பகுதி ; திருட்டிமாவிளக்கு tirutt - ma - vilakku , 
the point of clearest vision at the centre 

பெ . ( n . ) பெண்ணுக்குக் கண்ணேறு நீக்க 
of retina - macula lutea . 7. நஞ்சு; poison . 

வினையாகச் சல்லடையில் வைத்துச் சுற்றும் 
8. கெட்டப் பார்வை ; evil sight . 9. மெய் 

மாவிளக்கு ( இ.வ. ); small lamps of flour - 
யறிவால் பார்த்தல் ; viewing with mental 

paste placed on a sieve and waved 
eye . 10. தினை; millet ( சா.அக. ) . 

before a girl in the ceremony of her 
திருட்டிக்கழி-த்தல் tirutti-k- kally , செ.கு.வி. puberscence with a view to avert the evil 

( v.i.) நீக்குவினையால் கண்ணூறு போக்குதல் ; eye. 
to dispel the supposed effects of the evil 

[Skt disti > த திருட்டி + மா விளக்கு ) 
eye by ceremonial rites . 

திருட்டிவிடம் tirutt vidam , பெ . (n .) பார்வை 
த.வ. கண்ணேறு கழித்தல் 

யால் நஞ்சுமிழும் ஒரு பாம்பு ( மணிமேகலை ); 

snake causing poison by mere sight 
[ Skt. drsti > த . திருட்டி + கழி- ) 

( சா . அக . ) . "திருஷ்டி விஷம் போலே காணில் 
திருட்டிக்கழிப்பு tiruttik- kalippu , பெ .( n . ) 

முடிவன் " ( ஈடு , 4 , 9 , 7 ) . 
கெட்ட பார்வையால் நேர்ந்த தீவினையை 
நீக்குகை ; ( in magic ) a ceremony for 

[ Skt. drsti + visam > த . திருட்டிவிடம் .] 
removing an ill or evil effect caused by evil | திருட்டிவித்தை tirutti vittai, பெ . ( n . ) 
eyes ( சா . அக .). 

கண்ணைப் பற்றிய நூல் ; science of vision 

optics . 
திருட்டிசாத்திரம் tirutt - sattiram, பெ . (n . ) 

திருணபஞ்சமூலம் tiruma - panjamalam , 
கண்ணின் ஒளியையும் பார்வையையும் பற்றிக் 

பெ . ( n .) ஐந்து வகை வேர்க்கூட்டு ; நாணல் , 
கூறும் நூல்; the science that treats of lights 

தர்ப்பை , பரும்பு , நெற்பயிர் , வெள்ளறுகு ; a 
and vision - optics ( சா.அக. ) . 

group of five roots , consisting that of 
திருட்டிசுற்று - தல் tirutt surru-, செ.கு.வி. koosa grass , sugarcane , paddy, white 
(v.i. ) கண்ணேறு கழித்தற் பொருட்டுச் சில 

doob ( சா.அக.). 
பண்டங்களைச் சுற்றுதல் ( இ.வ. ); to wave 

திருணம் tirunam , பெ . ( n .) 1. உலர்ந்த புல் 
specified articles round a person , to avert 

( பிங் .); piece of straw . 2. வில் ( யாழ் . அக .); 

bow .. 
the evil eye. 

[ Skt . trma > த . திருணம் .] 
[ Skt. drsti > த . திருட்டி + சுற்று-.] 

திருணம் tirunam , பெ . ( n . ) தேன் ( யாழ் . அக. ); 
திருட்டிதோடம் tirutt todam , பெ .(n .) கெட்ட scorpion . 

பார்வையாலேற்படும் குற்றம் ; evil effects [ Skt . drona > த . திருணம் .] 
caused by evil eyes ( சா.அக.). 

திருணம் tirunam , பெ .( n . ) தேனீ (யாழ்.அக.); 
த.வ. கண்ணேறு துகடம் 

bee . 
திருட்டிபரிகாரம் tirutt parigaram , பெ . ( n . ) திருதம் tirutam , பெ .(n.) தாளவகை ; a fast - 

கண்ணேறு பட்டதாலுண்டாந் தீங்கினை moving time measure ( Mus . ). 
நீக்குகை (உவ .); averting of the evil eye . 

[ Skt . druta > த. திருதம் .) 


திருதி 


67 


திரோதகம் 


A 


திருதி tiruti பெ . ( n . ) 1. உறுதி ; firmness , திருப்பிரம் tiruppiram, பெ .(n.) நெய்; clarified 

boldness . " இத்தகைய யாவ ததுவென் butter, ghee (சா.அக. ) . 
றிருதியாமால் " ( பிரபோத 27, 82 ). 2. துணை திரேக்காணாதிபன் tirekkanadipan,, 
( சது . ) ; help , assistance . 3. மனநோன்பி 

பெ . ( n . ) குறித்த நாளுக்குரிய உடைமையான 
ருபத்தேழுனுள் ஒன்று (யோகம் ); ( Astron .) a வான்கோள் ; ( குறித்த திரேக்காணத்தின் 
division of time one of 27 yogam . 

அதிபதியாகிய கிரகம் ); ( Astrol .) the planet 
[ Sk .. dhrti > த . திருதி .] 

presiding over a particular tirēkkānam . 
திருதி tiruf ) பெ .(n.) 1. எரிநீர் ( திராவகம் ); திரேகம் tiregam , பெ .(n.) 1. உடல் ; body. 
tincture. 2. ஊட்டம் , ஆற்றல் (சத்து ); extract. 

2. மூன்று ; three ( சா . அக .). 
[ Skt. druti > த . திருதி .] 

திரேதாக்கினி tiretakkin பெ . ( n .) முத்தீ ; the 

triple at a sacrifice. 
திருதி tirut ) பெ .( n . ) விரைவு ( இ.வ.); haste. 
[ Skt. druta > த . திருதி .] 

[ Skt. tretagni > த . திரேதாக்கினி .] 
திருதி tirutt, பெ . ( n .) 1. செய் மருந்தைப் திரேதாயுகம் tireds- yugam , பெ.(n.) நான்கு 

யுகங்களுள் 1296000 ஆண்டுகள் கொண்ட 
பனியில் வைத்து , செயநீரைப் போல் 

இரண்டாம் யுகம் (திவ் .திருநெடுந்.வ்யா .3 ) ; 
செய்யுமோர் ஆயுள்வேத முறை ; ( in medicine ) 

trētā yuga or age , consisting of 
an ayurvedic process by which a 

1,296,000 solar years , second of four 
prepared medicine is exposed to night s 

yukam , q.V. 
dew converting it to a pungent liquid . 

[ Skt . tretatyuga > த . திரேதாயுகம் .] 
2. ஓர் மீன் ; a kind of fish . 3. தோல் ; skin 
( சா . அக.). 

திரேதை tiredai) பெ . ( n . ) திரேதாயுகம் பார்க்க , 

see tiretayugam . 
திருதிமை tirutima ), பெ .( n . ) மனத்திட்பம் ; 

" திரேதைக்கண் 

வளையுரு வாய்த் திகழ்ந்தான் " ( திவ். 
boldness , courage , strength of will . 

திருநெடுந். 3 ) 
"திருதிமையா லைவரையுங் காவலேவி " 

திரைலோக்கியம் tirailokkiyam , பெ . (n . ) 
( தேவா. 812 , 8 ). 

மூவுலகம் ; the three worlds .. 
[ Skt . dhrti+ mai > த . திருதிமை.) 

"திரைலோக்கிய சுந்தரன் " (திருவிசைப் 
திருதியை tirufiya ), பெ .(n .) 1. மூன்றாம் நாள் 

கருவூர்த். 5 ). 2. பேரழகுள்ளது ; that which is 
( திதி ) ; the third titi of the bright or dark 

very fine, often used ironically. " அவன் 
fortnight. 2. மூன்றாம் வேற்றுமை ( பி.வி .6 ) ; 

செய்த காரியம் திரைலோக்கியமா 
( Gram . ) instrumental case . 

யிருக்கிறது " (உவ ) 
[ Skt. trtiya > த . திருதியை .] 

திரோதகம் tirddagam , பெ . (n . ) 
திருப்தி tirupti, பெ . ( n . ) மனநிறைவு ; மறைத்தலைச் செய்வது ; that which causes 
satisfaction . 

obscurity. " அதுதான் ஞானதிரோதகமாய் 

மறைத்துக் கொடுநிற்றலான் " (சி.போ.பா .4 , 2 ) 
த.வ. பொந்திகை , தணிவு, நிறைவு 

[ Skt. tirodhaka > த . திரோதகம்.] 
[ Skt. trpti > த . திருப்தி .] 

திரோதகம் tirotagam , பெ . ( n . ) மறைத் 
திருப்பரம் tirupparam , பெ . ( n . ) சோறு ; 

தலைச் செய்வது ; that which causes 
cooked rice ( சா . அக . ) . 


1 . 


திரோதம் 

68 

திலதமிடல் 

eminent . " திலக நீண்முடித் தோடு " 
obscurity . " அதுதான் ஞான திரோதமாய் 

(சீவக .246 ). 
மறைத்துக் கொடுநிற்றலான் " (சிபோபா.4 , 2 ) 

[ Skt. tirodhaka > த . திரோதகம் . ) 
திரோதம் tirodam , பெ . ( n . ) 1. மறைக்கை ; 

concealment , obscuration . "இருட்டி 
ரோதம் புரிந்தாங்கு " ( திருப்போ. சந்.மாலை . 
69 ). 2. திரோதான சத்தி பார்க்க ; see 
tirdtana - satti (சிவப்பிர.உண்மை.42 ). 

[ Skt. tirodha > த . திரோதம் .] 
திரோபவம் tirobavam , பெ . ( n . ) 1. ஐந்து 

கிருத்தியங்களுள் ஒன்றாய் ஆவிஉரு தன் 
கன்மம் முடியும் வரையில் உலகானுபவங்களில் 

திலகை tilagai, பெ . ( n . ) எள்ளுப்போற் 
உழன்று மயங்கும்படி உண்மையை மறைத் 

கருநிறமுள்ள மான்மத ( கத்தூரி ) வகை 
தலைச் செய்யும் சிவபெருமானது அருட் 

(பதார்த்த .1081 ); musk , black like sesame , 
செயல் ; ( Saiva .) function of veiling or one of five kinds of kastūri. 
darkening , designed to keep the souls 

[ Skt. tilaka > த . திலகை .) 
engrossed in the experiences of the திலதக்கலித்துறை tilada- k-kalitturai, பெ . ( n .) 
world until their karma is completely 

கட்டளைக் கலித்துறை வகை (தஞ்சைவா .1, 

உரை ) ; a kind of kattalaik - kalitturai verse . 
worked out , one of parica - kiruttiyam . 

[Skt. tilakatkalitturai > த . திலதக்கலித் துறை ) 
2. மறைகை ; vanishing, dis - appearance. 

திலதண்டுலம் tila - tangulam, பெ . ( n . ) 
" செவ்வருட் குறியி லீசன்றிரோபவஞ் 

1. எள்ளுடன் கலந்த அரிசி ; mixture of 
செய்தான் " (சேதுபு . சங்கரபா .102 ). 

sesame and rice . 2. சுரத காலத்துப் புரியும் 
[ skt. tiro - bhava > த . திரோபவம்.] 

வகையாலிங்கனத்துள் ஒன்று 

( கொக்கோ .5,43 ); a mode of sexual 
திரௌபதி traupadi பெ .( n . ) பாண்டவர் embrace , one of en -vakay - alirikalam. 
ஐவரின் மனைவி ( துருபதனுடைய மகள் ) ; the 

[ Skt. tila + antulam > த . திலதண்டுலம் .] 
wife of the five Pāndava brothers , as திலதண்டுலகம் tilatangulagam , பெ . ( n . ) 
daughter of Drupada , king of Pāñcāla அரிசியும் எள்ளும் கலந்தது போல் நாயகியும் 
country . "திரௌபதி மாலையிட்ட சருக்கம் " 

நாயகனும் ஒருவரை ஒருவர் தழுவுதல் ; fixed 

embrace in which both man and woman 
( பாரத . ) 

lie face to face and embrace so closely 
தில்பசந்து til-pasandu , பெ . ( n . ) ஒருயர்ந்த 

like a mixture of rice and sesamum 
ஒட்டு மாம்பழ வகை ( G.Sm.D.I. i , 235 ); a 

seeds tha the arms and thighs of one are 
kind of superior mango . 

encircled by those of the other ( சா.அக. ). 

திலதம் tiladam , பெ . ( n . ) திலகம் பார்க்க ; see 
[ u . dilpasand > த . தில்பசந்து . ) 

tilagam . "தெரிமுத்தஞ் சேர்ந்த திலதம் " 
திலகம் tilagam , பெ . ( n . ) 1. நெற்றிப்பொட்டு ; a 

( கலித்.92 ). 
small circular mark on forehead . 

[ Skt . tilaka > த . திலதம். ] 
"திலகந்தொடும் ... திருநுதல் " ( நற் . 62 ). திலதமிடல் tiladamidal, பெ .(n .) பொட்டிடல் , 
2. சிறந்தது ; that which is excellent , சந்தனம் அல்லது மந்திர மை ; wearing dot 


எண் 


திலதர்ப்பணம் 


69 


திவ்வியப்பிரபந்தம் 


between eye brows as sandal paste or symbolical combination of gingelly seed 
magic paint ( சா.அக. ) . 

and water used in ceremony for the dead 
திலதர்ப்பணம் tila - tarppanam , பெ . ( n . ) 

or of ones forefathers who are no more 
மூதாதையர் பொருட்டு எள்ளுந் தண்ணீரும் ( சா.அக.). 
கலந்திறைக்கும் நீர்க்கடன் ; libations of 
sesame and water offered to the manes . 

திவ்விய tiviya, வி.எ.( adj .) இனிய ; sweet. 
[ Skt. tila + tarppanam > த . திலதர்ப்பணம்.) 

"தேன்றரு மாரி போன்று திவ்விய கிளவி 

தம்மால் " (சீவக.581). 
திலதவசீகரம் tilata -vasikaram , பெ . ( n . ) 

[ Skt . tiviya > த . திவ்விய . ] 
மாயவித்தையால் விரும்பியவர்களை வசப் 
படுத்திக் கொள்ளுகை ; power of fascinating திவ்வியதொனி tiviya - doni, பெ . ( n . ) 
persons by wearing a magic tilka on தேவர்கள் அருகக் கடவுள் முன்பு செய்யும் 
one s forehead ( குற்றா.குற 116 , 2.). 

ஆரவாரத்தொனி (சீவக .3013 , உரை ); ( Jaina . ) 

shouts of celestials in the presence of 
[ Skt tilaka + tappanam > த . திலத வசீகரம் .] Arhat 
திலதைலம் tila - tailam , பெ . ( n . ) நல் 

[ Skt . diya +toni > த . திவ்வியத்தொனி.] 
லெண்ணெய் ; gingelly oil . 

திவ்வியதேசம் tiviya -tésam ,, பெ . ( n . ) 
[ Skt. tila + tailam > த . திலதைலம் .] 

ஆழ்வார்களாற் பாடப்பட்ட திருப்பதிகள் ; 

(Vaisn.) Visnu shrines sung by Alvars . 
திலப்பொறி tila - p - pori பெ . (n . ) எள்ளிட் 
டாட்டும் செக்கு ; oil press . " திலப்பொறி 

[ Skt. diya + tecam > த . திவ்வியதேசம் . ) 
யிலிட்டனர் திரிப்பவும் " ( யசோதா .5 , 33 ). திவ்விய நாமசங்கீர்த்தனம் tiviya- rama 
[ Skt. tilapori > த . திலப்பொறி .) 

Saigirttanam,, பெ . ( n . ) பாடகர் பலர் 
விளக்கைச் சுற்றி நடனம் செய்து கடவுளின் 
திருப்பெயர்( நாமங்களைச் சொல்லிப் புகழ்ந்து 
பாடுகை ; praising and singing a god s 
name while dancing around a lamp 
placed in the middle of a hall . 

[ Skt. omya + nama + caikirttanam > த . 
திவ்வியநாமசங்கீர்த்தனம் ] 
திவ்வியநானம் tiviya - nanam , பெ . ( n . ) 

நீராடல் ஏழனுள் வெய்யில் காயும்பொழுது 

பெய்யும் மழையில் செய்யும் நீராடல் ( வின் . ) ; 
- 

bathing in the rain during sunshine , one 

of seven snānam . 
திலம் tilam , பெ . ( n .) எள்ளு (பிங் .); sesamum 

[ Skt divya + snanam > த . திவ்விய ஸ்நானம்.] 
indicum . 

திவ்வியப்பிரபந்தம் tiviya - p - pirapandam, 
[ த . நுல் ( எள் ) -தில் > Skt . tila > த . திலம் .] 

பெ . ( n .) ஆழ்வார் பன்னிருவரும் அருளிச் 
திலுப்புலு tilu - p - pulu, பெ . ( n . ) முப்பது செய்ததும் நாலாயிரஞ் செய்யுள் கொண்டது 

என்றதனைக் குறிக்கும் குழுஉக்குறி ; ( J. ) LONTGOT OSTS $ ; collection of 4000 stanzas 
thrity , a slang term . 

composed by 12 vaisnava saints . 
[ Skt. tri + p + pulD த - திலுப்புலு.] 

த.வ. துய்யபெரும்பனுவல் 
திலோதகம் tilodagam * பெ . (n . ) எள்ளும் , 

[ Skt. diya + p + pirapantam > த . திவ்வியப் 
நீரும் , இது நீர்ப்படையலுக்காக 

உதவுவது ; a பிரபந்தம் .] 


திவாணம் 
திவ்வியம் 

70 
திவ்வியம் tiviyam , பெ . (n . ) 1. தெய்வத் திவ்வியாகந்தம் tiviyagandam , பெ . ( n . ) 

ESOT GOLDLSÍTOTTS , divinity, anything celestial பேரேலம் ; large cardamom ( சா . அக .). 
or god - like. 2. மேலானது (உவ ); that which | திவ்வியாசாரம் tiviyasaram , பெ .( n . ) 
is excellent , supreme . 3. சந்தனவகை 

குங்குலியம் ; Indian dammer shorca 
( யாழ் . அக .); a kind of sandal . 

robusta . 
த.வ. துய்யம் , தேவிகம் 

திவ்வியாஞ்சனம் tiviyafjapam , பெ . ( n .)) 
[ Skt. divya > த . திவ்வியம் .] 

நளிரி நீர் காய்ச்சல்களுக்கு ஆயுள்வேத 
திவ்வியமணி tiviya - mani, பெ . ( n .) முறையில் உருவாக்கிய கண்ணிற்கிடும் 

மேளகர்த்தாக்களுளொன்று ( சங்.சந் . 47 ); கலிங்கம் ; an eye salve prepared as per 
( Mus . ) a primary rāga. 

ayurvedic process to be used in delirious 
[ Skt . diya > த . திவ்விய + மணி .] 

fever ( சா . அக .). 
திவ்வியமுத்திரை tiviya - muttirai, பெ .( n .) | திவ்வியாத்திரம் tiviyattiram , பெ . ( n .) 

கட்டை விரலும் மோதிரவிரலுஞ் சேர்ந்த தெய்வப்படைக்கருவிகள் ; weapons .. 
முத்திரை ( செந் .10 , 426 ) ; a finger - pose in "திவ்வியாத்திர மோட்டியே " ( வரத பாகவத 

நாரசிங்க .157). 

[ Skt . divya + yattiram > த . திவ்வியாத்திரம் .] 
திவ்வியாபரணம் tiviyabaranam , பெ . ( n . ) 

அரசர் முதலியோர் அணியும் சிறந்த 
அணிகலன் ( வின் . ) ; superior ornaments 
worn by a sacred or royal personage . 

[ Skt. diya + paranam > த . திவ்வியா 
பரணம் .) 
திவசம் tvasam , பெ . ( n . ) 1. பகல் ; day time 

( பிங் .) . 2. நாள் ; day . " இத்திவசத்தின் 
which , the ring -finger and the thumb are முடித்தும் " ( கம்பரா.நாகபா .171 ) . 3. இறந்த 
joined .. 

நாட்கடன் ; anniversary commemorative of 
[Skt. diya > த . திவ்விய முத்திரை.] 

a person s death . " எத்திவசமும் புசித்திவ் 
திவ்வியவராடி tiviya - varadi - பெ . ( n .) 

வுலகை வஞ்சிக்குந் திருடர் " ( பிரபோத .11, 5 ). 
குறிஞ்சிப்பண் வகை (பிங் .); a melody type of 

[ Skt. diasa > த . திவசம் .] 
the kurilii class ( Mus . ). 

திவம் tivam , பெ . ( n .) 1. பரமபதம் ; heaven . 
[ Skt . diya + variti > த . திவ்வியவராடி .] 

"திவத்திலும் பசுநிரை மேய்ப்புவத்தி " 
திவ்வியவுணவு tiviyavunavu , பெ . ( n . ) 

( திவ் .திருவாய் .10 , 3, 10 ). 2. வானம் ; sky 
நேர்த்தியான உணவு ; delicious food 

( யாழ் . அக . ) . 
(சா.அக.). 

[ Skt. di > த . திவம் .] 

திவாணம் tvanam , பெ . ( n .) 1. முகம்மதிய 
த.வ. தூய உணவு 

அரசாங்கம் ; Muhammadan government . 
[ Skt. divya > த . திவ்வியம் + உணவு.] " காலந் திவாணமான தினாலே " (திருப்பணி . 


) 


திவாந்தகாலம் 


71 


தினக்காய்ச்சல் 


மதுரைத்த 10 ) . 2. கோயில் வருவாயிலிருந்து ( இக்.வ.); dewan bahadur , a title conferred 
செய்யப்படுஞ் செலவு ; expenditure from by Government. 
temple funds. அது திவாணத்து உத்ஸவம் [ u . diwan + bahadur > த . திவான்பகதூர் .] 
[ u . divani > த . திவாணம்.) 

திவானி tivagi பெ .( n .) முறை ( நீதி ) மன்றம் 
திவாந்தகாலம் tivanda - kalam , பெ . ( n .) 

( நியாயஸ்தலம் ) ( வின் . ) ; place of justice. 
மாலை ; evening . "தினகரன் றிவாந்த திவி tv , பெ (n.) மேல் உலகம் , Indra s heaven . 
காலத்திற் சேர்த்திய வினவொளி " ( இரகு . 

"தரையொடு தவிதல நலிதரு " ( தேவா.568, 2 ) 
திக்கு . 1). 

[ Skt. dmi > த . திவி .] 
[ Skt. diva + anta > த . திவாந்த காலம் .] 

திவிகண்டம் tvigandam , பெ . ( n . ) ஓர் வகை 
திவாராத்திரி tiarattirl பெ .(n .) பகலுமிரவும் 

செம் மஞ்சுள்ளி , இது சிறிது சிவப்பாகவும் 
( யாழ்.அக.); day and night. 

பச்சையாகவும் கனமுள்ளதாகவும் இருக்கும் ; 
[ Skt. diva + rattiri > த . திவாராத்திரி .] 

impure trisulphate of arsenic little red and 
திவால் tial, பெ . ( n . ) கடனிறுக்கச் ஆற்றலற்ற green in colour and heavy ( சா.அக.). 

(சத்தியற்ற ) நொடிவுநிலை ; bankruptcy , திவிதிராட்சம் tv- tiratcam , பெ .(n .) கொடி 
insolvency . த.வ. நொடிவு 

முந்திரிகை ( மலை . ); common grape vine. 
[ u . dvala > த . திவால் .] 

[ Skt . diya + draksa > த . திவிதிராட்சம்.] 
திவாலர்சி tial - arsi பெ . ( n . ) நொடிவாளர் மனு | திற்றி tirri பெ . ( n .) இறைச்சி ; meat ( சா.அக.). 

( Mod . ) petition in bankruptcy, insolvency திறாங்கு tiraigu, பெ . ( n .) கதவடை தாழ் (J. ) 
petition . 

bolt . 
[ U. divals + arzi > த . திவாலர்சி .] 

[ Fr. triangle > த . திறாங்கு . ) 
திவாலா tivala , பெ . ( n . ) திவால் பார்க்க ; see | திறாம் tiram , பெ . ( n . ) 1. அறுபது துளிகொண்ட 
tial. 

ஒரு நீரளவு , fluid dram = 60 drops . 2. ஒரு 
திவாலெடு - த்தல் tival - edu- , செ.கு.வி.( v.i.) நிறுத்தலளவை ; dram in apothecaries 

நொடிந்தவராதல் ( C.G. ) ; to become a weight = 5/16 tola . 
bankrupt; to seek the benefit of the 

[ E. dram > த . திறாம் .] 
insolvency act . 

திறாவல் tiraval , பெ . ( n . ) கலிமி பாய் 
[ U. dvala + > த . திவாலா + எடு- , ) 

மரத்துக்குப் பிற்பக்கமாய்க் கோசுபறுவான் 
திவான் tian , பெ . ( n . ) 1. முதல் அமைச்சர் ; பூம் என்ற உத்திரத்தில் விரிக்கப்படும் பாய் 

Prime Minister, chief officer of a native ( M.Navi.251 ) spanker . 
state. 2. அரசிறை யதிகாரி ; head officer of | தினக்காய்ச்சல் tipa - k - kayccal, பெ . { n . ) 
the revenue or financial department 1. விடாத காய்ச்சல் ; hectic fever occuring 
( R.F ) . 

daily. 2. அன்றாடம் வரும் காய்ச்சல் ; a fever 
[ U. diwan > த . திவான் . ) 

whose paroxysms every day - Quotidian 

fever (சா.அக. ) . 
திவான் பகதூர் thay - bagadar , பெ .( n .) 
அரசாங்கத்தார் வழங்கும் ஒரு பட்டப் பெயர் 

த.வ. நாட்காய்ச்சல் 


தினக்கிரமவலங்காரம் 

72 

தினப்பிரமாணம் 
தினக்கிரமவலங்காரம் tina - k - kirama - v- தினசரிபத்திரிகை tinasarpattiriga ) பெ .(n .) 

நாளேடு ; daily newspaper. 
aaiyaram , பெ . ( n . ) தேரையர் செய்தவோர் 
தமிழ் மருத்துவ நூல் ; a treatise in medicine 

த.வ. நாளேடு 
in daily practice compiled by Teraiyar in [ Skt . dina + carya+ pattirikai > த . தினசரி 
Tamil ( சா.அக.). 

பத்திரிகை ] 
தினகரன் tina - gara ) , பெ . ( n . ) சூரியன் (பிங் .) தினசேடம் tina -secam , பெ .(n . ) ஆண்டு 

( பகலைச் செய்வோன் ) ; sun , as maker of எச்சத்திற்கும் ( சேசத்திற்கும் ) கோள்சுற்றில் 
the day. "தினகரனை யனைய " ( கம்பரா . 

குறைந்த நாட்களுக்கும் உள்ள வேறுபாடு 

( வின் .); ( Astron .) difference between the 
மூலபல . 163). 

varuța -cēsam and the next less number 
[ Skt. dina - kara > த . தினகரன் .] 

of days in Parivirutti tables . 

[ Skt. dina + sesam > த . தின சேடம் .) 
தினத்திரயம் tipa -t- tirayam , பெ . ( n .) மூன்று 

விண்மீன்கள் வரும் நாள் ( விதான . 
குணாகுண .109); day when three naksatras 
are in conjunction with the moon . 

[ Skt. dina + traya > த . தினத்திரயம் .] 
தினந்தோறும் tiyan - ddrum , 

பெ . ( n . ) 
ஒவ்வொரு நாளும் ; daily . "தினந்தோறு 
முள்ளுருகிச் சீர்பாடு மன்பர் " ( அருட்பா .ii, 

நெஞ்சுறு .18 ). 
தினகவி tipa -kavi, பெ . ( n . ) 1. அரசன் 

த.வ. நாள்தோறும் 
திருவோலக்க மண்டபத்தில் உட்காரும் போதும் 

[Skt. dinam > த . தினம் + தோறும் .] 
எழுந்திருக்கும் போதும் பாடும் பாட்டு ; poem 

தின நாதன் tina - nadan , பெ . ( n . ) ஞாயிறு 
in praise of a king at the beginning and ( சூரியன் ) ; sun , as lord of the day . 
close of his durbar . 2. நாட்கவி பாடுவோன் ; (நாளுக்குத் தலைவன் ). தினநாதன் றனயர் 
poet who composes tina -kavi. 

தம்பால் " ( பாரத .திரௌ. 86 ) 
[ Skt . dina + kavi > த . தினகவி .) 

[ Skt . dina + natha > த . தினநாதன் .) 
தினசரி tiya - sari பெ . ( n . ) 1. நாட்செயல் ; daily தினப்படி tinappadi) பெ .( n .) 1. நாட்படித்தரம் ; 

occupation , daily routine of business . daily allowance. 2. தினந்தோறும் பார்க்க ; 
2. நாட்குறிப்பு ( வி.எ. ); account or journal of see tinantdrum .. 
the day, diary . 3. தினந்தோறும் பார்க்க ; see 
tipanddrum . " அவன் தினசரி வருகிறான் " 

[Skt. dina > த . தினம் +படி .) 
[ Skt. dina + carya > த . தினசரி .] 

தினப்பிரமாணம் tima - p - piramanam , 
தினசரிதக்காரன் tipa - sarita -k - karan , 

பெ . ( n .) கோளின் பணி தொடக்கத்திலிருந்து 
பெ . ( n .) நாட்குறிப்பு எழுதுவோன் 

இறுதிவரையில் அளவிடும் நாட்பொழுது ; 
(பணவிடு .20 ); diarist . 

(Astron .) time measured from the rising 
[ Skt . dina + saritam + karan > த . தின 

of a planet to its setting. 
சரிதக்காரன் .] 

[ Skt dina + piamaram > த . தினப் பிரமாணம் ) 


ܙܙܙ 


தினப்பிரளயம் 


73 


தினுசு 


I 


தினப்பிரளயம் tipa - p -piralayam , பெ . ( n .) | தினமணி tipa - mani, பெ . ( n . ) சூரியன் ; sun . 

நான்முகனது வாணாளில் ஒருநாளின் "தினமணி யெனப்படும் ... கெழுமணி " 
முடிவில் உண்டாகும் ஊழிக்காலம் ( வின் . ) ; (சிவப்பிர. பெரியநா.1). 
cosmic dissolution at the close of each 

[ Skt . dina + man த . தினமணி .] 
aeon , as ending one day of Brahma. 

தினமானம் tiya- manam , பெ . ( n . ) 1. கலி 
[ Skt . dina + piralayam > த . தினப்பிரளயம் .] ஆண்டு தொடங்கிக் கணித்த நாள் 
தினப்பொருத்தம் tina - p - poruttam , பெ . ( n .) 

எண்ணிக்கை ; ( Astron . ) number of days 
விண்மீன்கள் பொருத்தம் ( விதான.கடிமண .5 ); 

that elapsed from the beginning of the 

kali- yuga . 2. தினந்தோறும் பார்க்க ; see 
( Astrol.) a correspondence between the 

tipantorum. 
naksatras of the prospective bride and 

[ Skt. dina > த . தினம் + மானம் .) 
bridegroom . 

தினமிருத்து tipamiruttu , பெ . ( n .) அத்தம் 
[ Skt dina + > த . தினம் + பொருத்தம்.] 

அவிட்டங்களின் முதற்கால் , விசாகம் 
தினபலன் tiya- palan , பெ (n .) ஒரு நாளின் திருவாதிரைகளில் இரண்டாங்கால் , 

பிறை நிலை ( திதி ) வாரங்களின் சங்கியை ஆயிலியம் உத்திரட்டாதிகளின் மூன்றாங் 
களுடன் வாழ்நாள் விண்மீன் முதல் 

கால் , பரணி மூலங்களின் நாலாங்கால் என்ற 

கெடுங் கால வகை (விதான.குணாகுண .20 ); 
அந்நாளின் விண்மீன் வரை எண்ணி வந்த 

( Astrol.) first quarter of the period when 
தொகையைக் கூட்டி வருந்தொகையை 

the moon is in conjunction with attam and 
ஒன்பதால் வகுத்து வந்த மிச்சத்தால் அறியும் 

avittam , the second quarter of that when 
நற்பலன் ( பெரிய வரு .204 ) ; ( Astrol . ) the 

she is in conjunction with vicākam and 
advantage or disadvantage of a day to a 

tiruvātirai, the third quarter of that when 
person , deduced from the remainder got she is in conjunction with ayiliam and 
by dividing by ning the sum of its number uttirattati, and the fourth quarter of that 
counted from the first day of the week when she is in conjunction with parani 
and that of its titi counted from the first 

and mulam , considered in auspicious . 
titi and that of its naksatra counted from 

[ Skt . dinatmiruttu > த . தினமிருத்து .) 
his capma - natcattiram. 

தினிகை timigal) பெ .( n.) நாட்கூலி ( யாழ் . அக .); 
[ Skt. dina + palan > த . தினபலன் . ) 

daily wage . 
தினம் tinam , பெ . ( n . ) 1. -நாள் ( பிங் . ); day of 

[ Skt. dini + kai > த . தினிகை .) 
24 hours . 2. பகல் ( பிங் . ) ; day time . தினிசு timisu , பெ . ( n . ) பொருளின் தரம் 
3. விண்மீன் ; constellation . "சித்திரைத் ( தைலவ.தைல .22 ); kind , sort , grade. 
தினத்து " (திருவாலவா. 1 , 33 ) . 2. தினந் 

[ U. jinis > த , தினிசு .) 
தோறும் பார்க்க ; see tinandorum . "தினம் தினுசு tinusu , பெ . ( n .) தினிசு பார்க்க ; see 
வந்து கொண்டிருந்தான் " 

tinisu.. 
[ Skt. dina > த . தினம்.) 

[ U. jinis > த . தினுசு .] 


தீ 

74 

தீட்சை 
தீ - பெ .(n . ) சூழ்ச்சி ( உபாயம் ) வழி ; (யாழ் . அக.), அறிவுரை அல்லது கற்பிப்பு (உபதேசம் ) முதலிய 
way , means of escape. 

வற்றால் அருள்புரிந்து குரு நோன்புறுதி 
[ Skt.dhi > த. தி ] 

(தீட்சை ) செய்வித்தல் ( வின் . ) ; to impart 

spiritual illumination to a disciple by look , 
தீக்கதி tik - kat பெ .(n.) 1 அளறு ( நாகம் ); hell , 

touch or teaching as in a religious initiation 
as a world of evil , "தினையேனும் 

by a guru .. 
தீக்கதிக்கட் செயலாளர் " ( திவ் .இயற் . 1,65 ) 
2 கொடிய விதி ; evil fate . 

[ Skt.dils த . தீட்சி -த்தல் ) 
[ Skt.dhi + kati > த . தீக்கதி ) 

தீட்சிதர் ditcidar , பெ . ( n . ) 1. வேள்வி (யாகம் ) 
தீக்கை dikkai பெ . ( n . ) தீட்சை பார்க்க ; see செய்தோர் ; those who have performed 

titcai, " இஃது இருவர் தீக்கையுங் கூறிற்று " vedicsacrifices . 2 . வேள்வி ( யாகம் ) 
( சீவக. 2634, உரை ) 

பண்ணின பார்ப்பான் ( பிராமணர் ) அல்லது 
த.வ. நோன்புறுதி 

அவர் வழியினர் தாங்கும் பட்டப்பெயர் ; a title 

assumed by Brahmins who have 
[ Skt.diksa > த . தீக்கை ] 

performed vēdic sacrifices , or their 
தீட்சணம் titcanam பெ . ( n . ) 1. கடுமை 

descendants . 3. மனவுறுதி ( சங்கற்பம் ) 
(உக்கிரம் ); fiercemess . " தீட்சணமான 

கொண்டவர் ; those who have undertaken 
வெயில் " 2. உறைப்பு ; pungency . 3. கூர்மை ; 
sharpness , acuteness , as of the intellect. 

a vow . 4. தில்லை மூவாயிரவர் ; Brahmin 
" தீட்சண புத்தியுள்ளவன் . 4. ஆய்தம் (ஆயுதம் ) 

temple - priests at Chidambaram . 

5. சமயநோன்பு ( தீட்சை ) பெற்றோர் ; persons 
( யாழ் . அக . ) ; weapon . 5. இரும்பு ( யாழ் . அக ); 
iron 6. கொள்ளை நோய் ( யாழ் . அக . ) ; 

who have received religious initiation . 
epidemic . 7. சாவு ( மரணம் ) ( யாழ் . அக.); [ Skt.diksite த . தீட்சிதர்) 
death 8. கஞ்சாங்கோரை , 1, (மலை ) ; white தீட்சை ditcai 

, பெ . ( n .) 1. உறுதியுரைப்பு ( அ ) 
basil9 . மிளகு ( தைலவ.தைல ); pepper . 

நோன்பு ( விரதம் ) ; VOW , solemn resolution . 
[ Skt.tiksna > த . தீட்சணம் ) 

2. சமய தீட்சை , விசேட தீட்சை , நிருவாண 
தீட்சாகுரு ditca - guru, பெ . (n . ) ஒருவனுக்கு தீட்சை என்ற முத்திறப்பட்ட சைவசமயச் 
நோன்புறுதி ( தீட்சை செய்விக்கும் ) 

சடங்குகள் ; ( Sava) initiation of a disciple 
செய்விக்கும் குரு ; Guru who performs the 

into the mysteries of the šaiva religion of 
initiation ceremony of titcai . 

three stages, viz .,camaya - titcai. 3. நயன 
[ Skt.dikse த . தீட்சா ] 

தீட்சை , பரிசதீட்சை , 

மானசதீட்சை , 
தீட்சாநாமம் titcanamam , பெ . ( n . ) நோன் 

வாசகதீட்சை , சாத்திரதீட்சை , யோகதீட்சை , 

ஒளத்திரதீட்சை என்ற எழுவகையான 
புறுதி ( தீட்சை ) எடுத்துக் கொள்ளும் போது 
கொள்ளும் பெயர் ; ( Sava ) name given to a 

சைவசமயச் சடங்குகள். ( சைவச. ஆசாரி 65 , 
person on taking titcai, dist. fr ., pillai-t- tiru 

உரை. ); ( Saiva ) waysof religious initiation 

and purification of disciples by a guru , 
namam .. 

of 
[ skt.diksa+ namam த . தீட்சாநாமம் 

seven kinds , viz . , nayana - titcai, parisa 

titcai , manasa - titcai,vacaka- titcai, cattira 
தீட்சி - த்தல் titch , 11 செ.கு.வி. ( V.t.) நோக்கம் , titcai , yZka- titcai, auttiri- titcai.4 . குறித்த 

உற்றறிவு அல்லது தொடுகை ( பரிசம் ) , காலத்தின் முடிவு வரை மயிர்வளர்க்கை ; 


தீட்சைக்குறை 

75 

தீபனம் 
allowing the hair,to grow for a specified / தீபசாலம் tipaSalam , பெ . (n .) 1. ஒளிவிடும் 
period , as after marriage, during wife s 

மரம் ; burning bush , luminous tree in the 
pregnancy, etc. 

dark or during nights ( சா.அக. ) 
த.வ. அருளிப்பு 

தீபபுடம் dipa -pudam, பெ .( n . ) சித்தஞ்செய்த 
[ Skt.diksa த . தீட்சை ] 

மருந்தை மண்ணால் மூடி சோறு பதமாகும் 
தீட்சைக்குறை titca - k-kurai பெ . ( n . ) சைவ 

நேரமளவு அடுப்பினுள் வைத்தெடுக்கும் புடம் ; 
சமயத்துக்குரித்தான நோன்பு ( தீட்சை ) 

the process off calcination in which a 
செய்துகொள்ளுகை . (உ.வ.); initiationinto the 

medicine is covered with mud and heated 
mysteries of saia religion 

in an oven for as long a time as it will take 
[ Skt.diksa த . தீட்சை குறை 

to preparee boiled rice . 

[ Skt.dipa ) த . தீபம் படம் ) 
தீட்சைகேள் - தல் ( தீட்சை கேட்டல் ) titcal 

ker, செ.கு.வி. ( v.i ) குருவினிட மிருந்து தீபம் dibam , பெ.(n.) 1 விளக்கு ; lamp , light . 
நோன்புறுதி ( தீட்சை ) பெறுதல் ( வின் . ) to 

" தூபநற் றீபம் வைம்மின் " (திருவாச . 9,1 ) 
receive religious initiation from a guru . 

2. விளக்குத்தண்டு ( பிங் . ) ; lamp - stand . 

3. சோதிநாள் (பிங் . ); the fifteenth naksatra 
[ Skt.disa த . தீட்சை கேள் ) 

4. தீபமரம் பார்க்க ; see dipamaram . 
தீத்தானம் --tayam, பெ .( n . ) தலைவனது 

"சிந்துரந் திலகற் தீபம் " ( இரகு.ஆற்று .11) 
இயற்பெயரின் நான்கைந்தாம் எழுத்துகள் 

( த . தீபம் Skt.dipa > த . தீபம் ) 
பனுவில் ( பிரபந்த ) முதலில் வரப்பாடுதலாகிய 
கேடு விளைவிக்குஞ் செய்யுட்டானம் . ( பிங் . ) ; | தீபமரம் dipa - maram, பெ . (n .) சுடரொளி மரம் 
the use , as the initial letter in a eulogistic 

( சோதிவிருட்சம் ) ( பெரியபு. கண்ணப்ப . 131.); 

phosphorescent tree. 
poem , of the fourth or the fifth letter of the 
name of its hero , considered 

[ Skt.dipa) த . தீபம் + மரம் ] 
inauspicious . 

தீபமாலை diba - malai பெ . ( n . ) சரவிளக்கு 

( S.I.I.V , 273 ) ; row of lights , as in a 
தீப்தம் tiptam , பெ . (n . ) அராகவகையு 

chandelier .. 
( ராகம் ) ளொன்று . ( பரத.இராக .47 .); ( Mus . ) a 

[ Skt.dipa > த . தீபம் + மாலை ] 
classs of ragas . 

[ Skt.dipt த . தீப்தம் 
தீபகம் dibagam, பெ . (n.) 1. விளக்கு ; lamp , 

light 2 தீவகம் (தண்டி .38 ,உரை ) பார்க்க ; see 
tēvagam ; 3. ultimului ; decoying bird 
or beast . " ஒரு தீபகம்போல் வருமண்ணல் " 
(திருவிளை.வாவூ .46 ) 

[ Skt.dipaka த . தீபகம் ] 
தீபகமருந்து tipagamarundu, பெ . ( n . ) வலிமை 

உண்டாக்கும் மருந்து ; any drug or medicine 

which tends to bone the system ( சா.அக. ). 
தீபகற்பூரம் dipa- garppuram பெ.(n.) ஆரத்தி தீபனம் dipapam, பெ .( n .) 1. அதிகப்படுத் 

எரியணம் ( வின் . ) ; camphor used as துவது ; stimulant , exciting agent . "இசையுங் 
incense. 

கூத்தும் காமத்திற்குத் தீபனமாகலின் " 
[ Skt.dipa + karpure த .தீபகற்பூரம் ) 

(சீவக .2597 , உரை ) 2. பசி ; hunger " கூர்த்த 


76 

தீர்க்கதண்டன் 
தீபனியவர்க்கம் 

தீபனங்கூடக் குறுகினர்க்கு " (சிவதருபாவ 79) தீபிகை dipigai) பெ .(n.) விளக்கு ( சங் . அக .) 
3. உணவு ( J. ) ; eatables food . 4. மஞ்சள் lamp .. 
( யாழ் . அக .); turmeric . 

த.வ. விளக்கு 
[ Skt.dipan த .தீபனம் ) 

[ Skt.dipike த . தீபிகை ) 
தீபனியவர்க்கம் dibaniyavarkkam , பெ . (n .) தீபிகைத்தைலம் dibigaittilam, பெ .(n.) பெரும் 
1. உணவு செரிமானம் அடைய வைக்கும் ஐம்மூல எண்ணெய் ; காதிற்கு விடும் 
மருந்துகள் மிளகு , திப்பிலி, சிக்கிரமூலவேர் , 

gj6fQWERT Olsuotiis; ear drops off hot oil this 
சுக்கு , வேராள் , பெருங்காயம் , ஓமம் ; drugs that 

is generally prepared by taking 
induce appetite, e.g. black pepper, long panchamoolam . ( சா . அக.) 
pepper, root of plumbage , dried ginger,, 

தீர்க்கசத்திரம் dirkka - sattiram, பெ . ( n . ) 
marking nut . ( சா . அக .) 
தீபாக்கினி dibakkini, பெ . ( n . ) ஆயுர் 

பன்னிரண்டாண்டுகட்குமேல் நடைபெறும் 
வேதாக்கினி மூன்றனுள் இரண்டு விரல் 

வேள்வி ( யாகம் ); sacrifice extending over 
கனமுள்ள ஒரு விறகால் எரிக்கும் எரிப்புத் more than 12 years . " தீர்க்கசத்திரமாக 
திட்டம் ( பைஷஜ .4 . ) ; fire lighted with a chip நடத்தினர் " ( சேதுபு.இலக்கும .7 ) . 
of fuel two fingers thick , one of three 

த.வ. மீப்பன்னீராட்டை வேள்வி 
āyurvētākkini 

[ Skt.dir- gha - satr தை . தீர்க்கசத்திரம் 
[ Skt.dipa + agni> த . தீபாக்கினி 

தீர்க்கசதுரம் dirkka - saduram, பெ . ( n . ) 
தீபாரதனை dibaradapai பெ . (n .) சுடர் ஏற்றி 

கோணங்களொத்தும் பக்கங்கள் ஒவ்வாதது 
தெய்வச்சிலை முன் சுழற்றிக் காட்டுதல் ; 
waving lamps before an idol. 

மான நாற்கோட்டுருவம் ; rectangle . 
[ Skt.dipa + a -radhana த . தீபாரதனை ) 

[ Skt.dirghaத . தீர்கம் சதுரம் ] 
தீபாவளி dipavali பெ . ( n . ) துலாம் ( ஐப்பசி ) தீர்க்கசந்தி dirkka - Sandi பெ.(n.) ஓர் உயிர் 
திங்களிற் கரும்பக்கத்தில் (கிருட்டிணபட்சம் 

தன்னினத்துயிரோடு புணரும்போது 
பதினான்காம் ) நாள் வைகறையில் மங்கள 

அவ்விரண்டும் அவ்வினத்து நெட்டுயிராக 
நீராடிக் கொண்டாடப்படும் பெரும் பண்டிகை , மாறும் . வடமொழிச்சந்தி ; ( Gram .) coales 
a festive celebration on the night of the 

cence of two like vowels into a long vowel 
14th day of the dark fortnight at moon - rise 

of the same class in Sanskrit. 
in the month of Aippaši, believed to be 

[Sit.dirghat த . சந்தி ] 
observed from Naicka period of Telugu தீர்க்கசுமங்கலி dirkka - Sumaigali 

, பெ .( n .) 
Chieftains in Tamil nadu .. 

நன்மங்கலையாய் ( சுமங்கலை ) நெடுங்காலம் 
த.வ. விளக்கணி விழா 

வாழ்பவள்; Woman blessedwithalongand 
[ Skt dipavali த . தீபாவளி . ஆவளி வரிசை 

happy married life , a term used in 
நாயக்க மன்னர் காலத்தில் தமிழ்நாட்டில் 

benediction . 
அறிமுகமான மாலியப் ( வைணவ ) பண்டிகை . நளி 

த.வ. வாழ்வரசி , முற்றிழையாள் 
( கார்த்திகை ) மாதத்தில் ஒளி விளக்கு ( கார்த்திகை 
தீபம் ) ஏற்றுவது 2000 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட , 

[Skt.dirgha + su - maigali > 4 . தீர்க்கசுமங்கலி) 
பண்டைத் தமிழ் மரபார்ந்த வழிபாட்டு விழா . 

தீர்க்கதண்டன் dirkka -tandan பெ . ( n . ) 
தீபாவளி? dipavali பெ . ( n . ) பண நொடிவு நெடுஞ்சாண்கிடை வணக்கம் ( சாட்டாங்க 
( திவால் ); insolvent , 

நிலை ); a form of obeisance or homage 


77 


தீர்க்கதரிசி 

தீர்த்தக்காரர் 
which consists in prostrating at full length | தீர்க்கரேகை tirkkarégai பெ .(n .) ( நிலநடுக் 
with the arms extended . 

கோட்டிலிருந்து தொலைவைக் கணக்கிடும் 
தீர்க்கதரிசி dirkka - darisi பெ .( n . ) முற்காண் முறையில் ) நிலவுருண்டை மேற்பரப்பில் 
பறிவுடையவன் ( தீர்க்கதரிசனமுடையவன் ); 

வடக்கிலிருந்து தெற்கில் செல்வதாக 
seer , prophet . " தீர்க்கதரிசி யாமெவனா வரைந்துள்ள கோடு ; line of longitude. ( க்ரியா ) 
னீயில் வுறையுள் சேர்வுற்றாய் " ( ஞானவா . 

த.வ. நெடுவரை 
பசுண் .42 ). 

தீர்க்கரோகி tirkkarogi, பெ .(n .) 1. நறுஞ் 
[ Skt.dirgha + darsin த . தீர்க்கதரிசி ) 

சோந்தி ; உப்பை வைரமாக்கிக் காட்டும் செடி , 
தீர்க்கதிருட்டி dirkka - dirutti 

, mu . ( n . ) 

an unknown plant capable of consolidating 

common salt .(சா.அக. ) 
1. முற்காண்டல் ; foresight. 2. காணி ( ஞானி ); 
sagacious person , wise man .. 

தீர்க்கவசனம் dirkka - vasapam , பெ .(n .) 
த.வ. முன்னெடு நோக்கு , அறிவன் 

1. உறுதிமொழி ( யாழ் . அக.) ;definite promise. 
[ Skt.dirgha +drsti > த . தீர்க்கதிருட்டி ) 

[ Skt.dirgha + vacana> 5.grissouF60TL ] 
தீர்க்கம் dirkkam, பெ . ( n . ) 1. நீட்சி ; length in ) தீர்க்காயுசு dirkkayusu , பெ.( n.) 1. தீர்க்காயுள் 

பார்க்க ; seedirkkayul . 2 காக்கை ( யாழ் . அக .); 
space or time . 2. 056_OLLSS ; long vowl. 
கூறு மிரச்சுவந் தீர்க்கம் " ( பி.வி .5 ). 3. உறுதி 

Crow . 3. என்றும் பதினாறன் (மார்க்கண்டன் ) 

( யாழ். அக.); Markkantan. 
முடிவு ( சூடா ); decision , positiveness , 
certainty . 4. பெருமித ( கம்பீரம் ) த்தோற்றம் ; 

[ Skt.dirghayus த .தீர்க்காயுசு ) 
majesticappearance. " மெழுகு பிள்ளையார் | தீர்க்காயுள் dirkkayul, பெ .(n .) நீண்ட ஆயுள் ; 
போல யானிருந்த தீர்க்க மறியீரோ 
( விறலிவிடு . 987 ) . 5. அறிவுத்தெளிவும் 

த.வ. நீடுவாழ்வு 
ஈர்ப்புள்ள ( வசீகரம் ) தோற்றம் ; intelligentand 

[ Skt.dirghayus த .தீர்க்காயுள் 
attractive expression , as of face . 6. பிறப்பு தீர்க்காலோசனை dirkkalosanai பெ .(n.) 
( சன் ) ஓரைக்கு ( லக்கினம் ) 6,7 - ஆம் ஓரைகள் ஆழ்ந்த சிந்தனை ; deep counsel. 
( இராசி ) ( யாழ் . அக .); ( astrol ) the 6thand 7th 

த.வ. நீள் நினைவு, நெட்டோர்ப்பு 
houses from the ascendant . 7. நிறைவு 

[ Skt.dirghatyojana த . தீர்க்காலோசனை ] 
( பூரணம் ) ( யாழ் . அக .); perfection , தீர்த்தக்கரை tirta-k- karai, பெ .(n.) தூய 
completeness . 8. துணிகரச் செயல் ; daring 

fission ; sacred bathing ghat . 
act. " தீர்க்கஞ்செய்ய அஞ்ச மாட்டான் " (நாஞ்.) 

[ Skt.tirtha > த . தீர்த்தம் + கரை ] 
9. தெளிவு ( யாழ் . அக.); clearness . 

தீர்த்தக்காரர் tirtta - k -karar , பெ .( n .) கோயில் 
[ Skt.dirga > த . தீர்க்கம் ) 

பூசைக்குப் பின் கடவுளின் ( சுவாமி ) பெயரால் 
தீர்க்கம்போடு - தல் 

dirkkam podu, வழங்கப்படும் நன்னீர் ( தீர்த்தம் ) முன்னர்ப் 
செ.கு.வி. ( v.intr .) நெட்டெழுத்தின் நீட்சிக்குறி 

பெறும் உரிமையாளர் ( Vaisn ); persons 
வரைதல் ; to write the mark of length of a 

having the right to receive tirttam first after 
long vowel. 

worship of an idol in a temple. 
[ Skt.dirgha ) த . தீர்க்கம் + போடு - ] 

[ Skt. tirtha > த . தீர்த்தம் + காரர் 


long life. 


78 

தீர்த்தம் 
தீர்த்தகட்டம் 
தீர்த்தகட்டம் tirtta - kattam , பெ .( n . ) நீராடும் | தீர்த்தங்கொடு - த்தல் tirttah - kodu-, 4 
கட்டம் ( ஸ்நாநகட்டம் ); bathingghat . 

செ.கு.வி. ( v.i.) கோயிலில் கடவுளின் பெயரால் 

அளிக்கப்படும் துய்யநீர் அளித்தல் ; to 
[ Skt.titha - ghatta த . தீர்த்தகட்டம் ) 

distribute water with which the chief idol 
தீர்த்தகர் tirtakar, பெ . ( n .) தீர்த்தகரர் 

of a temple has been bathed . 2. திருநாள் 
( யாழ் . அக .) பார்க்க ; see tirttakarar. 

முடிவில் அடியார்கள் நீராடும்படி கடவுள் 
தீர்த்தகரர் tirita - karar , பெ .( n .) 1. தீர்த்தங்கரர் 

நீர்த்துறையில் நீராடும்படிச் செய்தல் ; to take 
பார்க்க ; see tirttankarar. "திருமொழியருளுந் 

bath , as an idol , at sacred waters at the 
தீர்த்தகரர்களே துயர்கடீர்ப்பார் " ( யசோதர . 

close of a festival, the devotees bathing 
1,49 ) . 2. தூய்மையானவர் (பரிசுத்தர் ); holy 

there immediately.. 
person . " பேதைகாள் தீர்த்தகர ராமின் 
திரிந்து " (திவ் . இயற் .2,14 ). 

[ Skt.tirtha ) த . தீர்த்தம் கொடு- ] 
[ Skt . tirtha -kare த .தீர்த்தகரர் ) 

தீர்த்தநீர் tirtta - nir, பெ . ( n .) புண்ணிய நீர் ; 
தீர்த்தகவி tirtta-kavi, பெ .( n. ) திருமண் 

sacred water, " தீர்த்த நீர் பூவொடு பெய்து " 
அணிந்து (தரித்து ) கொள்ளும்போது நீர் 

( பு.வெ .6,27 . ) 
வைத்துக்கொள்ள உதவும் தேங்காயோட்டுக் [ Skt.tirtha ) த . தீர்த்தம் + நீர் ] 
கல் . ( Vaisn ); cup made of coconut shell தீர்த்தம் tirttam , பெ . ( n . ) 1. முழுத்தூய்மை ; 
used by Vaisnavaites to hold water for 

ceremonial purity . " தீர்த்த முக்கண் 
preparing paste for their caste - marks . 

முதல்வனை" ( தேவா .584,9 .) 2. நீர் ( சூடா ); 
[ Skt.tirtha +kavip த . தீர்த்தகவி ] 

water , drinking - water . " பாததீர்த்தம் 
தீர்த்தங்கரர் tirttangarar , பெ . ( n .) சைனருள் 

பருகினான் " (காஞ்சிப்பு , திருமண . 59 ) . 
அருகபதவியடைந்த விருசபர், அசிதர் , சம்பவர் , 3. புண்ணிய நீர்த்துறை; sacred bathing - 
அபிநந்தனர் , சுமதி , பத்மபிரபர் , சுபார்சுவர் , ghat . " குமரித் தீர்த்த மரீஇய வேட்கையின் " 
சந்திரபிரபர் , புட் ( ஷ் ) பதந்தர் அல்லது சுவிதி, 

( பெருங் .உஞ்சைக் . 36,236 ) 4. அடியார்கட்கு 
சீதளர் , சிரேயாஞ்சர், வாசுபூச்சியர் , விமலர் , 

வழங்கப்படும் வழிபாட்டு நீர் ; water used in 
அநந்தர், தர்மர் , சாந்தி , கிரந்து அல்லது குந்து , 

worshipping an idol and distributed to 
அரர் , மல்லி , முனிசுவ்விரதர் , நமி , நேமி , 

devotee . 5. திருப்பாதநீர் ( தீர்த்தம் ); water 
பார்சுவர் , வர்த்தமானர் என்ற இருபத்து 

used in washing the feet of great men as 
நால்வர் . (திருக்கலம் . காப்பு , உரை ) ; Jaina gurus . 7. திருவிழா. ( சூடா ); temple festival. 
Arhats , 24 in number , viz . , Virusapar , 8. சமண மதத் தோன்றிய நூல் ; ( Jaina . ) 
Acitar , Campavar , Apinantanar , Cumati , sacred books . 9. தீர்த்தவாரி பார்க்க ; see 
Patmapirapar , Cuparcuvar , Cantira 

tirttavari. 
pirapar , Puspatantar or Cuviti , Citalar , 

" தீர்த்தத்தினன் 

றிராத் 
Cirtyanjar, Vacupucciyar , Vimalar , 

திருமாலையைப்பாடி " ( ஈ.டு .5,10,6 ) . 10. தீ 
Anantar , Tarmar , Canti, Kirantu or Kuntu , ( யாழ் . அக .) ; fire . 11. வேள்வி ( யாகம் ) 
Arar, Malli, Mugi: Cuv - viratar , Nami , Nami , ( யாழ் . அக .); sacrifice . 12. பிறப்பு ( யாழ்.அக.) 
Parcuvar , Varttamanar . 

birth . 13. பெண்குறி ( யாழ் . அக .) ; female 
த.வ. தூய நீரவர் 

organ . 
(Skt.tirthakara த . தீர்த்தங்கரர் ) 

[ Skt.tirtha ) த . தீர்த்தம் ) 


தீர்த்தயாத்திரை 


79 


தீவகம் 


தீர்த்தயாத்திரை tirtta - yattirai பெ .(n.) நந் தீரம் tiram , பெ . ( n .) 1. துணிவு ( தைரியம் ); 

நீர்த்துறைகளில் நீராடச் செல்லும் செலவு courage , valour . " தீரத்தினாற்றுறவு 
( பிரயாணஞ் செல்லுகை ) ( குறள் , 586 , உரை. ); சேராமல் " ( தாயு.பராபர் .271 ). 2. வலி ( சூடா ); 
pilgrimage to sacred bathing ghats . ( 61.61 .) strength , vigour , power . 3. அறிவு 
கங்கை, காவிரி போன்ற ஆறுகளுக்குத் தீர்த்த ( யாழ் . அக . ); intelligence . 
யாத்திரை செல்லல் . 

த.வ. திறன் 
த.வ. நீராடற் செலவு 

[ Skt.dhira > த . தீரம் ] 
[ Skt.tirtha + yatra த . தீர்த்தயாத்திரை) தீரம் tiram , பெ . ( n .) 1. கரை ; shore , bank . 
தீர்த்தவாரி tirtta - vari பெ .(n .) 1. திருவிழா "தீரமும் வையையுஞ் சேர்கின்ற கண்கவின் " 

முதலில் இறைவனுக்கு நடைபெறும் நீராட்டு ( பரிபா 22,35 ). 2. செய்வரம்பு ( பிங் . ) ; dyke , as 
கொண்டாட்டம் ( நீராட்டுற்சவம் ); bathingofan ofa paddy field . 3. அம்பு ( யாழ் . அக.); arrow . 
idol in a river or tank at the close of a 

[ Skt tira > த - தீரர் ] 
festival. 2. தீர்த்தவேதி . 2. ( இ.வ. ) பார்க்க ; see 

தீரவாசம் tira - vasam , பெ .(n . ) ஆற்று ( நதி ) 
tirttavēdi 

பாய்ச்சலுள்ள இடம் ; tract adjoininga river. 
[ Skt.tirtha + wari> த . தீர்த்தவாரி ) 

அவனுக்குத் தீரவாசத்தில் நாலுகோட்டை 
தீர்த்தவேதி tirta - v € di பெ . ( n . ) 1. திருமுழுக்கு 

நிலமுண்டு ". 
CLOSOL ; a seat on which an idol is kept and 

[ Skt. tira- vasa ) த . தீரவாசம் 
bathed . 2. இறைவனின் திருமுழுக்கு நீர் 

தீவகச்சாந்தி tivaga - c -cāndi Qu . ( n . ) 
விழும்படி வைக்கப்படும் ஏனம் (பாத்திரம் . ); 

பண்டைக்காலத்தில் காவிரிப்பூம்பட்டிணத்தில் 
receptacle for the water with which an idol 

நடைபெற்று வந்த இந்திர விழா; an ancient 
has been bathed . " தீர்த்த வேதி வெண்சங்கு 

festival celebrated to propitiate Indra at 
தர்ப்பணம் " (பிரபோத .11,32 ). 

kaviri - p - pum - pattinam . " தீவகச்சாந்தி 
[ Skt.tirtha + vedy த . தீர்த்தவேதி ) 

செய்தரு நன்னாள் " (மணி .1,35 . ). 
தீர்த்தன் tirttan பெ . (n .) முழுத் தூய்மையன் ; [ Skt.dvipaka + Santi > த . தீவகச்சாந்தி ] 

holy person . " புலவன் தீர்த்தன் புண்ணியன் | தீவகம் tivagam, பெ .( n .) 1. விளக்கு ; lighted 
புராணன் " ( மணி .5,98 ) . 2. கடவுள்; God . lamp , flame . 2. முதனிலைத் தீவகம் , 
தீர்த்தனற்றில்லை " (திருவாச .7,12 ), " தீர்த்த 

இடைநிலைத் தீவகம் , கடைநிலைத் தீவகம் 

என மூவகைப்பட்டு ஒரு சொல் ஒரிடத் 
னுலகளந்த சேவடி மேல் " ( திவ் . திருவாய் .2,8,6 ). 

தினின்று பலவிடத்துஞ் சென்று பொருள் 
3. தகைஞன் ( அருகன் ) ( சூடா .); Arhat. 4. குரு 

விளக்கும் அணி (தண்டி .38 . ); ( Rhet . ) figure 
( பிங் . ) ; guru . 

of speech in which a word is constructed 
[ Skt.tithan த . தீர்த்தன் ) 

with other words preceding or succeeding 

of three varieties, viz ., mutapilai- t-tivakam , 
தீரசங்கராபரணம் tirasaikarabaranam,, 

ițainillai-t- tivakam , kațainilai- t -tivakam . 
பெ . ( n . ) மேளகர்த்தாக்களுள் ஒன்றான 

3. பார்வை விலங்கு; decoy - bird ,decoybeast . 
அரும்பாலை (சங்கராபரணம் ) (பரத.ராக . 104. ); 

"தீவகமாமென வருவாய் வந்து " 
( Mus ) caikaraparanam , a primary raga . 

(சிவப்பிர.பாயி 8 ). 
[ Skt.dhira + saikarabharana 

த . 
தீரசங்கராபரணம் ) 

[ Skt.dipaka > த . தீவகம் ] 


2 


80 

துக்கக்கேடு 
தீவகம் 
தீவகம் fivagam , பெ .( n .) தீவு island . "தீவகச் fury , rag . 3. கதிரவன் பற்றுகை ( சூரிய 

கிரணம் ) (பிங். ); sun s ray . 4. கொடுமை; 
சாந்தி ” (மணி 2,3 ) . 

intensity , severity. " வெயில் தீவிர 
[ Skt.dvipaka ) த . தீவகம் ] 

மாயிருக்கிறது ". 5. உறைப்பு ; pungency, 
தீவம் tivam, பெ . (n .) விளக்கு ; lamp . " செம் 

sharpness . குழம்பு தீவிரமாயிருக்கிறது ". 
பொற் றீவங்க ளுமலிதர " ( கோயிற்பு .. 6. ஒரு அளறு (நரகம் ). a hell . " அறக்கொடிய 
திருவிழா . 30 ). 

தீவிரமே " (சிவதரு. சுவர்க்க .126 ). 
[ Skt.dipa ) த . தீவம் ] 

[ Skt.tivra > த . தீவிரம் ) 
தீவரம் tivam , பெ .( n .) தீவு; island . "இலங்கா | தீவிரவாதம் tiviravadam , பெ .( n .) ( சட்டப் 
தீவத்து " (மணி .28,107 .) 

படியான வழிகளைப் பின்பற்றாமல் ) சிக்கல் 

களுக்குத் தீர்வு காண வன்முறையை 
[ Skt.dvipa > த . தீவம் ] 

மேற்கொள்ளும் போக்கு ; extremism . 
தீவி tivi, பெ .( n . ) புலி ( உ G. நி .); tiger . 

த.வ. கொடும்போக்கு , வன்முறை 
[Skt.dvipin > த . தீவி ] 

தீவிரவாதி tiviravadi, பெ . ( n .) தீவிரப்போக்கை 

( வாதத்தைக் கடைப்பிடிப்பவர் ; extremism . 
( க்ரியா ) 

த.வ. வன்முறையாளன் 
தீவிளி tivili 

, பெ . ( n .) தீபாவளி பார்க்க ; see 
tipavali. 

[ Skt.dipavali > த . தீவிளி] 
தீனதயாளு tina - dayalu , பெ .(n . ) எளியா 

ரிடத்தும் அருளுள்ளவன் ; one who is 
compassionate to the poor. 

த.வ. எளியார்க்கருளி 

[ Skt.dina - dayalur த . தீனதயாளு 
தீவி tivi டெ ( n . ) பறவை ( பட்சி ) வகை ( சங்.அக.); | தீனபந்து tipa - bandu, பெ .( n .) 1. எளியார்க் 
a bird . 

6560TUGOT ; a friend of the poor . invalid . 
தீவிகை tiviga ) 

, பெ . ( n .) விளக்கு ; lamp . " மீன் 2. கடவுள் ; god . 
குழாத்தி னெங்குந் தீவிகை " (சீவக .2325 ). 

( Skt.dina- bandhu த . தீனபந்து ] 
[ Skt.dipika த . தீவிகை ] 

தீனம் tinam, பெ .(n . ) நட்பு ( யாழ் . அக .). 
தீவிரச்சிகிச்சைப் பிரிவு tiviracckiccaipirku 

friendship . 
பெ . ( n .) மருத்துவமனையில் சிக்கலா [ Skt.adhine த . தீனம் ] 
( ஆபத்தா ) ன நிலையில் உள்ள நோயாளி | துக்கக்காரன் tukkakkaran , பெ . ( n . ) இழவு 
களுக்கு இடை விடாத கவனிப்பும் பண்டுவமும் வீட்டுக்காரன் (வின் . ); mourner . 
( சிகிச்சை ) வழங்கும் பிரிவு, intensivecareunit 
( in a hospital ) ( க்ரியா .) 

[ Skt.duhkha த , துக்கம் + காரன் ] 
த.வ. கடுங்கவன மருத்துவப் பிரிவு 

துக்கக்கேடு tikkakkedu, பெ . ( n . ) துக்கம் , 1 

பார்க்க ; see tukkam , 1 . " சொன்னால் 
தீவிரம் tiviram , பெ . (n .) 1. விரைவு ( உ.வ. ) ; வெட்கக்கேடு , அழுதால் துக்கக்கேடு ". 

speed , celerity . 2. பெருங்கோபம் ( சூடா . ) ; [ Skt.duhkhe த . துக்கம் + கேடு ) 


துக்கங்கேள் - தல் ( துக்கங்கேட்டல் ) 81 

துக்கராகம் 
துக்கங்கேள் - தல் ( துக்கங்கேட்டல் ) துக்க நிவாரணமார்க்கம் tukka - 

tukkaike/ -, செ.குன்றா.வி . ( v.t. ) இழவு mkaranamarkkam , பெ . ( n . ) வாய்மை 
கேட்டல் ; to comfort mourners , condole நான்கனுள் பற்றறுவதே துயர் நிலை 
with . 

வீட்டுக்குரிய ( துக்க நிவாரணம் ) வழியென்ற 
[ Skt.duhkh த , துக்கம் + கேள் - 

அறிவ மதத்தின் ( பௌத்த மதம் ) கொள்கை . 
துக்கச்சல்லா dukka -c-calls , பெ . ( n . ) துயர் 

(மணிமே.2,66-7 ,உரை . ); ( Buddh . ) the 
( துக்கம் ) அடையாளமாகக் கட்டிக்கொள்ளும் 

doctrine that the path that leads to the 
கறுப்புத்துணி (பாண்டி ); crepe . 

extinction of desire and thereby of pain , 

one of four vaymai , q.V . 
[ Skt.duhkha + cel தை . துக்கச்சல்லா ] 

[ Skt.duhkha + nivarna marga > த . 
துக்கசாகரம் tukka -sagaram, பெ . ( n . ) 

துக்கநிவாரண மார்க்கம் ) 
பெருந்துயர் ( துயர்க்கடல் ); overwhelming | துக்கம் tukkam, பெ . ( n . ) 1. துன்பம் ( சூடா.); 
grief , as an ocean of grief . 

sorrrow , distress , affliction . " துக்கமித் 
[ Skt.duhkhar த . துக்கசாகரம் ] 

தொடர்ச்சியென்றே ( கம்பரா . கும்பகருண .142 ) 
துக்கசுரம் tukkasuram , பெ . ( n . ) 1. பிதற்றல் , 2. அளறு ( நரகம் .) ( வின் . ) hell . 3. நோய் 
அழுதல் முதலிய குணங்களைக் காட்டும் ஒரு 

( யாழ் . அக .); disease ; 4. வாய்மை நான்கனுள் 
வகைக் காய்ச்சல் ; a kind of fever attended 

உலகப் பிறப்பே துக்கமென்று கூறும் 
with the sympony of raving crying . ( சா.அக. ) 

அறிவமதக் ( பௌத்த மதம் ) கொள்கை . 

(மணிமே. 2,64 ,உரை .); ( Buddh . ) the doctrine 
துக்கநாடகம் dukkanadagam, பெ . ( n . ) துன்ப 

that existence is painful , one of four 
( துக்க )மான முடிவையடையும் நாடக வகை 

vaymaiq.v . 
(பாண்டி . ); tragedy. 

[ Skt.duhkha > 

த . துக்கம் ) 
த.வ. துன்பியல் நாடகம் 

துக்கம் tukkam , பெ . ( n . ) வானம் ( ஆகாசம் ); 
[ Skt.duhkha த . துக்கம் + நாடகம் ) 

sky . " நிலந்துக்க நீர்வளி தீயானான் 
துக்கநிவர்த்தி tukkanivartti பெ . ( n . ) துக்க ( தேவா .844,3 ) . 
நிவாரணம் பார்க்க ; see tukkankaranam , 

[ Skt.dyutkhn த . துக்கம் ] 
[ Skt.duhkha + nivrth த . துக்கநிவர்த்தி 

துக்கர் 

tukkar , பெ . ( n . ) எலும்புருக்கி 

நோயுடையவர் ; consumptive patients . 
துக்க நிவாரணம் tukka - nivaranam , பெ . ( n . ) 

" துக்கர் துருநாமர் " (சிறுபஞ்.76 .) 
1. துன்ப நீக்கம் ; deliverance from all ills . 

[ Skt.duhkhn த . துக்கர் ] 
2. வாய்மை நான்கனுள் அவாவற்று நிற்கும் 

துக்கரம் tukkaram , பெ . ( n . ) செய்தற்கரியது ; 
நிலையே துயரநீக்கமாகிய வீடு என்ற 

that which is difficult to be made or done . 
அறிவமதக் ( பௌத்தம் ) கொள்கை . 

துக்கரமான கொன்றைத் தொடையலால் 
(மணிமே .2,65 , உரை. ); ( Buddh .) the doctrine 

வளைத்தவாறும் " ( பாரத.பதின் மூ .161 . ) 
that the extinction of desire is the sure 
means of deliverance and cessation of 

[ Skt.dus -kare த . துக்கரம் 
pain, one of four vaymai ,q.v . 

துக்கராகம் 

tukka -ragam , பெ . ( n . ) 
த.வ. துயர் துடைப்பு , துயர் தணிப்பு 

1. இழவுக்குரிய பண் ( யாழ் . அக .) ; mournful 
[ Skt.duhkha + nivarana த . துக்கநிவாரணம் tune . 2. பாலையாழ்த்திறவகை ( பிங் . ) ; ( Mus . ) 


வகையான 


என்று 


82 

துச்சாரி 
துக்க வீடு 

ancient secondary melody type of | துக்கி tukki பெ . ( n . ) துக்கிதன் பார்க்க ; see 
palaiclass . 

tukkidan . " துகியாயிருக்கிறதும் துக்கியா 
[ skt.duhkha + ragm த . துக்கராகம் ) 

யிருக்கிறதும்... சுபாவங்காணும் " ( சி.சி .2,5 , 
[ த . அராகம் > Skt.raga ] 

மறைஞா.) 
துக்கவீடு tukka - vidu, பெ . ( n . ) இழவு [ Skt.duhkhim த . துக்கி ] 
கொண்டாடும் வீடு ; house of mourning . 

துக்கிரி tukkiri 

, பெ . ( n . ) ( வ.வ.) 1. ( மனத் துயரம் 
[ Skt.duhkha > த . துக்கம் + வீடு ] 

விளைவிக்கும் வகையில் ) விரும்பத் தகாதது 
துக்கவுன்மத்தம் tukkaupmattam , பெ . ( n . ) 

அல்லது கெடுதல் நிகழலாம் என்று 
துயரம் மிகுதியானால் ஏற்படும் மனநோய் ; 

உணர்த்தும் 

( விதமான ) 
depression of spirits induced by grief. It அன்மங்கலத் ( அமங்கலம் ) 

தன்மை ; 
takes the form of an insanity marked by inauspiciousness . " திடீரென்று நான் 
abnormal inhibitation of mental and bodily இறந்துவிட்டால் என்ன செய்வாய் ? என்று 
activity. ( சா.அக.) 

கேட்டதற்கு எதற்கு இந்தத் துக்கிரிப்பேச்சு 
[ Skt.duhkha + unmath த . துக்கவுன்மத்தம் 

கடிந்து 

கொண்டாள் . 
துக்காதீதம் tukkatidam, பெ . ( n . ) மனமகிழ்வு , 

2. கெடுதல் விளைவதற்குக் காரணமாகக் 
வளமை , செழுமை ( சுகம் . ) ( யாழ் . அக .) ; 

கருதப்படும் ஆள் ( நபர் ) ; one who is thought 
pleasure , happiness . 

to bring bad luck . " இந்தத் துக்கிரி 

பிறந்ததிலிருந்து வியாபாரத்தில் பயங்கர 
த.வ. இன்பநுகர்வு , நற்பேறு 

நட்டம் ". ( இ.வ. ). 
[ Skt.duhkha + atita ) த . துக்காதீதம் ) 

துக்கை tukkai) பெ . ( n . ) காளி ; Durga . 
துக்கடா tukkada, பெ . ( n . ) 1. சிறுதுண்டு 

" துக்கைபட்டி பிடாரிபட்ட " ( S.I.I.1,91 ) . 
( இ.வ. ) ; piece , bit . 2. உணவிற்குரிய பச்சடி 
முதலிய தீனி வகை ( இ.வ.); any relish . 

[ Skt.durga த . துக்கை ] 
[ H.tukra ) த . துக்கடா 

துக்கோற்பத்தி tukkorpatti) 

, பெ . ( n . ) வாய்மை 
துக்கடா tukkada, பெ.எ. ( adj . ) இழிவான 

நான்கனுள் அவாவே துயரத்திற்குக் காரண 
( அற்பம் ) ; insignificant. " துக்கடா வேலை ". மென்று கூறும் அறிவமதக் ( பௌத்தம் ) 
[ Skt.tukra > த . துக்கடா ) 

கொள்கை ( மணி. ) ; ( Buddh . ) the doctrine 
துக்காணி tukkani, பெ . ( n . ) இரண்டு அல்லது 

that desire is the cause of pain , one of 
நான்கு சல்லி (தம்படி ) மதிப்பு கொண்ட சிறு 

four vaymai. 
செப்புக்காக ( நாணயம் ) ; a small copper coin [ Skt.du.hkha + ut - patth) த . துக்கோற்பத்தி ) 
= 2 or 4 pies . " துக்காணிப் பொட்டுமிட்டு " 

துச்சனம் tuccanam , பெ . ( n . ) தீயகுணம் 
(திருக்கூட்டச் சத . MSS . )) 

( துட்டத்தனம் ) நெல்லை ; viciousness , 
[ U.duggan த . துக்காணி 

mischievous disposition. 
துக்காணி tukkani, பெ . ( n .) கடைக்குரியது 
( இ.வ.); that which pertains to a shop , 

த.வ. அரப்பத்தனம் , துடுக்கு 

[ skt.dur -jana > த . துச்சனம் ) 
[ U.dukant> த . துக்கானி 
துக்கிடத்தல் tukki- , செ.கு.வி. ( v.i. ) மனம் 

துச்சாரி tuccari, பெ . ( n . ) தீயநடத்தையோன் ; 
வருந்துதல் ; to sorrow , mourn , to be in 

licentious person , profligate . " துச்சாரி 
distress . 

நீகண்ட வின்ப மெனக்கெனைத்தாற் கூறு 
த.வ. துயருறுதல் 

(நாலடி .84 ). 
[ Skt.duhkha த . துக்கி- ) 

[ Skt.dus - carin > த . துச்சாரி ) 


துச்சோதனன் 


83 


துட்டை 


ப 


துச்சோதனன் tuccddapa ) , பெ . ( n . ) துட்டநிக்கிரகம் tutta - nikkiragam , பெ . ( n . ) 
துரியோதனன் பார்க்க ; see turiyadapan . தீயோரையழிக்கை; destruction of the 

சுழலை பெரிதுடைத்துச் சோதனனை wicked . துட்ட நிக்கரகஞ் செய்யத் 
(திவ்.பெரியாழ் .18,5 ). 

தோன்றலார் தோன்றாநிற்பர் " ( குற்றா.தல . 
[ Skt.Dur - yo -dhana ) த . துச்சோதனன் ) 

தக்கன் வேள்விச் .128 ). 
துசாரோகணம் tusaroganam , பெ . ( n . ) [ Skt.dusta + migraha த . துட்ட நிக்கிரகம் ) 

கோவிலின் கொடியேற்றம் ; ceremonial துட்டம் tuttam , பெ . ( n . ) 1. தீமை ; evil. 2 பச்சைக் 
hoisting of the flag in a temple, at the கல் ( மரகத ) குற்றங்களுள் ஒன்று ; flaw in 
commencement of the annual festival. emeralds . " துட்டமே தோடமூர்ச் சிதமே " 
"காணுந் துசாரோகணஞ் செய்து " ( கடம்ப . (திருவிளை. மாணிக் .68 ). 3. இகழத்தக்கத்து 
உலா ,52). 

( நிந்தித்தல் ) ( நீலகேசி , 530. உரை ); that which 
[ Skt.dhvaja - a-rohana ) த . துசாரோகணம் ) 

is censurable . 
துசாவந்தி tusavandi, பெ . ( n . ) ஒரு வகை [ Skt.dusta த . துட்டம் ) 
அராகம் ( இராகம் .) (இ.வ. ); (Mus . ) araga. துட்டன் tuttan, பெ . ( n . ) 1. தீயோன் ; wicked , 
[ Skt.dhvajavanti த . துசாவந்தி ] 

mischievous fellow . " துட்டனைத் துட்டுத் 

தீர்த்து " (தேவா .1194,10 ). 2. தேள் ( சூடா ) ; 
துட்டக்கிளவி tutta - k - kilavi, பெ . ( n . ) தீச்சொல் ; 

scorpion .. 
bad words . " துட்டக்கிளவி பெட்டவை 

[ Skt.dustan த . துட்டன் 
பயிற்றி " ( பெருங்.உஞ்சைக் .40,82 ) . 

துட்டி tutti பெ . ( n . ) 1. சாத்துன்பம் ; death 
[ Skt.dusta > த . துட்டம்கிளவி 

2. இழவு வருத்தம் ( துக்கம் ) வினாவுதல் 
துட்டகண்டகன் tutta -kandagan , பெ . ( n . ) 

(விசாரித்தல் ); condolence . 
1. மிகக்கொடியவன் ; hard - heartedman . 

த.வ. சாவழித்துயர் 
2. பிறரைக் கசக்கி வேலை வாங்குவோன் ; 

[ Skt.dusts த . துட்டி ) 
sweater . 

துட்டி tutti பெ . ( n . ) 1. சாதீட்டு ; pollution from 
[ Skt.dusta- kantaka> த . துட்டகண்டகன் ] 

death , 2. சாதுயர் ; calamity from death . 
துட்டகம் tuttagam , பெ . ( n . ) பொல்லாங்கு [ Skt.dusty த . துட்டி ] 
( யாழ்.அக. ); wickedness . 

துட்டி tutti, பெ . ( n . ) கெட்டவள் ; wicked 
[ Skt.dusta ) த . துட்டகம் 

mischievous woman . " காமக்குரோதம் 
துட்டத்தனம் tutta -t- tapam , பெ . 

விளைத்திடு துட்டிகள் " (திருப்பு. 451 ) . 
- - , . ( n . ) 
தீக்குணம் ; mischievous disposition . துட்டு tuttu, பெ . ( n . ) மாழைக்காசு ; metal coin . 
[ Skt.dusta > த . துட்டம் + தனம் 

துட்டு tuttu , பெ . ( n . ) தீமை ; wickedness , 

mischief " துட்டனைத் துட்டுத் தீர்த்து " 
துட்டதேவதை tutta - tavadai) 

, பெ . ( n . ) மாடன் 

( தேவா .1194,10 ). 
காட்டேரி முதலிய கொடுந் தெய்வங்கள் ; 

[ Skt.dust * த . துட்டு ] 
malignant deity. " பலிகொடுத்தேன் கர்ம 
துட்டதேவதைகளில்லை " ( தாயு.கருணாகர .8 ) . துட்டை tutta ) பெ . ( n . ) | கற்பில்லாதவள் ( சூடா. ); 

[ Skt.dusta-devate த . துட்டதேவதை ] profligate , unchaste woman . 


84 

துதி - த்தல் 
துட்பதம் 

2 கட்டுக்கடங்காதவள் ; termagant, turbulent | துத்தபாடாணம் tuttapadanam , பெ . ( n . ) 
woman . 

வைப்பு நஞ்சு ( பிறவிப்பாடாணம் ) வகை (வின் . ); 

a mineral poison . 
[ skt.dusta த . துட்டை ) 

[ Skt .tuttha +pasara > த . துத்தபாடாணம் 
துட்பதம் tutpadam , பெ . ( n . ) பாசாங்கு ; 

pretension . " துட்பதத்துட எழுதிடுஞ் ) துத்து tuttu , பெ . ( n . ) அணிகலன் ( ஆபரணம் ); 
சுயோதனன் " (பாரத.வாரணா .13 ). 

ornament . " துஸ்துதினுசுகள் வாரியாகத் 

தந்த " ( கனம் கிருஷ்ணையர் . கீரத் .51 ) . 
த.வ. போலி நடிப்பு 

துதசிரம் tuta - siram, பெ . ( n . ) பேய்பிடித்தவர் 
[Skt.dus - pada த . துட்பதம் ] 

போலத் தலையை ஆட்டும் நளிநய வகை ; ( பரத 
துட்பரிசம் dutparisam , பெ . ( n . ) சிறுகாஞ் 

பாவ .72.) ; ( Natya ) the act of moving the 
சொறி ( தைலவ . தைல . 76 ); small climbing 

head round in imitation of one who is 
nettle , 

possessed . 
[ Skt.dus - sparasa த . துப்பரிசம் 

[ Skt.dhuta + siras ) த . துதசிரம் ] 
துட்பிரச்சாரம் tutpiraccaram , பெ . ( n . ) ( அ.வ.) 

துதமுகம் tuta - mugam, பெ . ( n . ) முகநளிநயம் 
தவறான கருத்துகளை ஏற்படுத்த பொய்யான 

( அபிநயம் ) பதினான்கனுள் வேண்டாமை 
செய்திகளைப் பரப்பிச் செய்யப்படும் செய்திப் 

குறித்தற்கு இடம் வலமாகத் தலையை 
பரப்பல் ; false propaganda , slander ,, 

யாட்டுகை. ( சது . ) ; ( Natya ) shaking one s 
campaign . " தன்னைப் பற்றி நடந்து வரும் head in refusal , one of 14 muka - v 
துஷ்பிரச்சாரத்தைப் பற்றிக் கவலைப் 

apinayam . 
படவில்லை என்றார் கல்லூரி முதல்வர் . 

[ Skt.dhuta > த . துதம் + முகம் 
முறையாகத் தேர்தலில் வெற்றி பெற்றவரைப் 

துதாங்கனம் tutanganam , பெ . 

பெ . ( n . ) 
பற்றி துஷ்பிரச்சாரம் செய்கிறார்களே ?. ( இ.வ.) 

தூயவொழுக்கம் ; good habits . துன்ப 
துடிதலோகம் tutida - logam, பெ . ( n . ) அறிவமத 

வர்க்குத் துதாங்கனத் தொன்றுமே " ( நீலகேசி , 
( பௌத்தம் ) நூல் கூறும் தேவருலகத்தில் 

316 ). 
(தேவலோகம் ) ஒன்று ; ( Buddh . ) a celestial 

துதாங்கு tutarigu , பெ . ( n . ) துதாங்கனம் 
world . " துடித லோகத்து மிக்கோன் பாதம் " 

பார்க்க ; see tutaiganam . " துதாங்கென் 
(மணிமே .12,73 ). 

றாத்தர் சொன்னவ " ( நீலகேசி , 356 ) . 
[ Skt. tusita + lbka த . துடிதலோகம் 

துதி tudji பெ . ( n . ) 1. வழிபாட்டுப்பா ( தோத்திரம் . ) 
துணியா tuniya , பெ . ( n . ) நாடு (வின் . ); country, ( சூடா . ); praise, eulogy. " துதிவாய் தொறுங் 
district ) 

கொளும் .... வெங்கை " ( வெங்கைக்கோ .62 ) 
[ U.duniya த . துணியா) 

2. புகழ் ; fame. " துதியறு பிறவி " ( கம்பரா . 
துணிவினந்தரம் tummip - andaram , பெ . ( n . ) 

சடாயு - வுயிர் 193 ) . 
முன் சொன்ன நற்பொருளை யொழித்துப் 

[ Skt.stuti > த . துதி ] 
பிறிதொரு பொருளை மொழிகை ( த.நி.போ. துதி - த்தல் tudk , 11 செ.குன்றாவி . ( v.t. ) 
சங்கற்ப .2.); statinga theory different from 1. புகழ்தல் ( சூடா . ) ; to praise , eulogise , to 
one s own former theory .. 

flatter. " விண்ணோடு மண்ணுந் துதித்தாலும் " 


துதிகை 

85 

துப்பாக்கி 
(திருவாச .7,10 ) 2. தொழுதல் . ( உரி.நி. ) ; to ( 622.61.6 ); (Gram .) second case . 
worship 3. நினைத்தல்; to think " கனவிலும் 

[ Skt.dvitiya த . துதியை ) 
அதைத் துதிக்கமாட்டேன் " ( வின் . ) 

துதிவாதம் tudi- vadam, பெ . ( n . ) புகழுரை ; 
[ Skt. stuti > த . துதி -] 

panegyric , word of praise . " அர்த்தவாத 
துதிகை tudiga , பெ . ( n . ) துதியை 1 பார்க்க ; see துதிவாதங்களுக்கும் அப்பொருள் கூடாமை 

tudiyai,1. " துதிகைப் பிறைபோலுந் தோற்றச் யால் " (சிவசம .35 ). 
சேய் தன்னை " ( இரகு . இந்து .62 ). 

[ Skt.stut vada த . துதிவாதம் ] 
[ Skt.dvitiya த . துதிகை ) 

துந்தரோகம் tundarogam , பெ . ( n . ) செரி 
துதிநிந்தை tudi- nindai, பெ . ( n . ) இகழா மானமின்மையால் ( அசீரணம் ) உண்டாகும் 

விகழ்ச்சி ( யாழ் . அக .); censure or ridicule குழந்தை நோய் வகை . (சீவரட் 23 .); adisease 
under the garb of praise. 

of children caused by indigestion. 
[ Skt.stuti + ninda த . துதிநிந்தை ] 

[ Skt tunda + rog ஜ த . துந்தரோகம் 
துதிபாடி tudipadi, பெ . { n . ) ( ஒருவரை ) துந்திரோகம் tundi-rogam , பெ . ( n . )) 
yourQuoui ; sycophant , flatterer. 

பெருவயிறு நோய் ( மகோதரம் ) ( தைலவ . தைல 
அமைச்சர்கள் துதிபாடிகளுக்கு இடம் 97. ); a disease of the abdomen , dropsy. 
கொடுக்கக்கூடாது ". ( க்ரியா) 

[ Skt. tundi + roga த . துந்திரோகம் 
த.வ. புகழ்பாடி 

துந்நிமித்தம் turnimittam , பெ . ( n . ) தீக்குறி 
துதிபாடு - தல் tudipadu, செ.குன்றாவி . ( v.t.) ( அபசகுணம் ) ; evil omen . " இவனைக் 

( தான் பயன் அடைவதற்காகப் பதவியில் கண்டாலுந் துந்நிமிதித்தம் என்பார் " 
இருப்ப வர்களை அல்லது செல்வம் படைத்த (சிலப் .16,112 ,உரை ). 
வர்களை ) புகழ்ந்து பேசுதல் ; to sing the 

[ Skt.durnimitta த . துந்நிமித்தம் 
praises of, flatter ( the powerful and the 
rich to gain advantage)."தலைவர்களைத் தந்நெறி turneri பெ . ( n.) தீயவழி 

( துன்மார்க்கம் ); evil conduct . " துந்நெறிப் 
துதிபாடவே தொண்டர்களுக்கு நேரம் 

பாவப்பயன் " (திருக்காளத்.4.29,28 ). 
இல்லை! தனி நபருக்குத் துதிபாடும் வழக்கம் 

[ Skt.dur > த.துன் + நெறி ) 
ஒழிய வேண்டும் ". ( இ.வ.) 

துப்பட்டா tuppatta, பெ . ( n . ) 1. துப்பட்டி ( வின் . ) 
[ Skt.stuti > த . துதி பாடு ) 

பார்க்க ; see tuppatti . 2. மேலுக்கு அணியும் 
துதியரிசி tudy - aris , பெ . ( n . ) வழிபாட்டுக்குரிய 

விலையுயர்ந்த நல்லாடை ( கொ.வ.); afinecloth 
செஞ்சாந்து ( குங்குமம் ) கலந்த அரிசி 

worn by men over their shoulders . 
( சோபனாட்சதை ) ( தைலவ . தைல . ); saffron - 

த.வ. நல்லாடை 
stained rice , used in benediction . 

[ H.do - pattah த . துப்பட்டா ] 
த.வ. மங்கல அரிசி 

துப்பாக்கி tuppakki பெ . ( n . ) 1. குறி நோக்கிச் 
[ Skt.stut- த . துதி + அரிசி ) 

சுடுங் கருவி ; musket , gun . 2. கதிர்த் 
துதியை tudiyai, பெ . ( n . ) 1. வெண்பக்கம் 

தலையைக் கத்தரித்து வீழ்த்தும் நெற்பயிர் 
( சுக்கிலம் ) அல்லது கரும்பக்கம் ( கிருட்டிண 

நோய் . (இவ ); blightaffectingpaddy, making 
பட்சங்களில் ) இரண்டாம் பிறை நிலை ( திதி ) ; 

its ears fall as if cut off. 
second day of the bright or dark 

த.வ. துமுக்கி 
fortnight . " துதியைத் திங்கள் கண்டென " 
( இரசு.தேனுவ .122 ) 2. இரண்டாம் வேற்றுமை 

[Turk . tupak த . துப்பாக்கி ) 


a 


86 


துர்க்குணம் 


துபாசி 


துபாசி tubas , பெ . ( n . ) 1. இடைநின்று மொழி துர்க்கதன் turkkadan, பெ . ( n . ) வறியவன் ; 

poor , destitute person . " இரந்து ஜீவிக்கும்படி 
பெயர்த்துச் சொல்லுவோன் ; interpreter . 
2. ஐரோப்பியரின் வணிகத்தில் (வியாபாரம் ) துர்க்கதராவர்கள் " ( ஈடு , 4,1,1 ) 
இடைநின்று பேசும் இந்தியத் தரகன் ; Indian [ Skt.dur - gate த . துர்க்கதன் ) 
agent attached to an European mercantile துர்க்கதி tur- k - kadi பெ . ( n . ) 1 கெட்ட நிலைமை , 
firm , acting as broker. 

evil life , bad conduct . 2. வறுமை ; poverty. 
[ U.dobhashiya த . துபாசி ] 

3. அளறு ( நரகம் ); hell . 
துபாரா tupara , பெ . ( n . ) இரு முறை ( C.G.); 

[ Skt.dur - gat > த . துர்க்கதி ) 
twice , double . 

துர்க்கந்தம் tur - k - kandam, பெ . ( n . ) கெட்ட 
[ U.dubarsa த . துபாரா ] 

நாற்றம் ( தீவிர ) ; bad smell , stink . 
தும்சம் tumsam , பெ . ( n . ) அழிவு, destruction . 

[ Skt.dur- gandha த . துர்க்கந்தம் 
[ Skt.dhvamsa த . தும்சம் ] 

துர்க்கம் turkkam , பெ . ( n . ) அரண் ( உரி.நி. ); 
தும்பாலா tumbala , பெ . ( n . ) அரசுவரி நீக்கிய fortress, hill - fort, stronghold . " LIGULOTT GOT 
ஆணை (உத்தரவு ) (R.T. ); an order giving 

துர்க்கமும் " ( அறப்.சத .82 ) . 
up the government share of produce. 

[Skt.durga த . துர்க்கம் 
[ U.dumbar த . தும்பாலா) 

துர்க்கருமம் tur- k- karumam , பெ . ( n . ) 
துமாலா tumala , பெ . ( n . ) வெள்ளி அல்லது 

தீச்செயல் ; evil action . 
பொன் ஒள்ளிழைக்கரை ( சரிகை ) இழுக்குந் 

[ Skt.dus -karman த . துர்க்கருமம் 
தொழிலின் கடைசிச் செயல் ( வின். ) ; a final 
process in lengthening gold or silver துர்க்காதேவி turkka -devi, பெ . ( n . ) காளி; 
threads . 

Durga . " பேய்மிக்க படையினையுமுடைய 
துயோதகம் tuyddagam, பெ . ( n . ) ஒரு துர்க்காதேவி " ( பு.வெ .1,20 ,உரை .) 

சொல்லின் ஆற்றலால் வெளிப்படத்தோன்றும் [ Skt.Durga > த . துர்க்கா தேவி 
பொருளின்றி அதன் இயைபுபட்ட பொருள் 

துர்க்காபூசை turkka - pusaj, பெ . ( n . ) 
சிறப்புக் குறிப்பிற் தோன்றுகை ( தொல்.சொல் . 
குறிப்.பக் .240.); ( Gram .) hintingatameaning 

தொள்ளிரா ( நவராத்திரி ) காலத்து மூன்று 
other than the natural meaning of a word . 

நாள் துர்க்காதேவியின் பொருட்டு நடத்தப் 
[ Skt.dyotaka த . துயோதகம் 

பெறும் வழிபாடு ( ஆராதனை ); worship of 
துர் tur , இடை . ( part .) தீமைப் பொருளைக் 

Durgā for three days during navarāttiri 

festival , 
குறிக்கும் ஒரு வடமொழி பெயர் வினை 
முன்னொட்டு (உபசருக்கம்) ; Sanskrit prefix 

[ Skt.Durga > த . துர்க்கா +பூசை ) 
signifyingevil, bad . 

துர்க்கிரகம் turkkiragam, பெ . ( n . ) 1. நோயை 
[ Skt.dur த . தூர் ) 

உண்டாக்கும் பேய் ; a demon causing 
துர்க்கடம் turkkadam , பெ . ( n . ) இடர்ப்பாடு ; 

illness . 2. வலிப்பு ; spasm . 3. குரக்கை ; 
untoward circumstances , troubles . cramps . ( சா.அக. ) 
துர்க்கடத்தில் மாட்டிக்கொண்டேன் " . (நாஞ்.) | துர்க்குணம் tur -k - kunam , பெ . ( n . ) தீக்குணம் ; 
[ Skt.dur - ghate த . துர்க்கடம் ) 

evil disposition . " துர்க்குணக் கடற் 


துர்க்குறி 


87 


துர்ப்புத்தி 


சோங்கன்ன பாவியேற்கு " 

( தாயு . துர்த்தமன் turttaman , பெ . ( n.) கொடுமையன் 
பொன்னை .6 ). 

( தூர்த்தன் ) (யாழ் . அக .); adissolute person . 
[ Skt.dur - gune த . துர் + குணம் 

[ Skt.durdama > த - துர்த்தமன் 
துர்க்குறி tur -k- kuri, பெ . ( n . ) 1. தீபுள்குறி துர்த்தானம் tur - t - tapam , பெ . (n.) பெறுவது 
( நிமித்தம் ); evil omen ; bad sign . 2. கேட்டைக் 

கரிசு என்று கருதப்படுங்கொடை . ( பகவத் 
குறிக்கும் அடையாளம் ; unfavourable 

கீதை.மானமி .11.); a gift whose acceptance 
symptom . 3. சென்றவிடங்களில் தீமை is sinful . 
விளைவிக்கக் கூடிய போகூழ் கொண்டவன் ; 

[ Skt.dur + sthana > த . துர்த்தானம் ] 
person of such ill - luck as to bring 
misfortune wherever he goes . 

துர்த்தினம் tur -t- tipam, பெ . ( n . ) 1. தீயநாள் ; 

inauspicious , unlucky day . " கருதிய 
[ Skt.dur > த . துர் + குறி ) 

விருந்துடனுண்ணாத தனியுணவு , காணு 
துர்க்கை turkkai, பெ . ( n . ) 1 சிவன் தேவியும் 

மதுவே துர்த்தினம் " ( திருவேங்.சத .39). 
பாலை நிலத்தெய்வமுமாகிய பெண் தெய்வம் 

2. கதிரவன் பற்றுகையன்றி ( சூரிய கிரகணம் ) 
( பிங் . ) ; Durga , goddess of the desert tract, 

முகில் மூட்டமுள்ள (மேகமூட்டம் ) நாள் ; dark , 
consort of Siva . " துர்க்கை மரக்காலின் 

cloudy day. 
மேனின் றாடினாள் " (சிலப் .6,58 , அரும் .) 

[ Skt.dur -dina > த . துர்த்தினம் ) 
2. கணை நாள் ( பூரநாள் ) ( திவா . ) ; the 11th 

துர்நாற்றம் turnarram , பெ . ( n . ) பொறுத்துக் 
naksatra . 

கொள்ள முடியாத நாற்றம் , வீச்சம் ; foul smell, 
த.வ. கொற்றவை 

stink . ( க்ரியா ) 
[ Skt.Durga > த . துர்க்கை ) 

[ Skt.dur > த . துர் நாற்றம் 
துர்க்கை turkkai பெ.(n.)புகழானி ( மகமதியர் ) துர்நிமித்தம் tur- nimitam , பெ . ( n . ) துர்க்குறி 
கல்லறையிடம் (சமாதி ) (வின் . ); tomborshrine 

பார்க்க ; see durkkuri . 
of a Muhammadan saint . 

[ Skt.dur+ namitta த . துர்நிமித்தம் ) 
[ Persn.dargah + > த . துர்கை ] 
துர்ச்சனன் tur - c - capan , பெ . ( n . ) தீயோன் ; துர்நீர் tur - nir, பெ . (n.) உடலிலுள்ள கெட்ட நீர்; 

serous fluid .. 
wicked person . " துர்ச்சனருக்கங்க முழுதும் 
விடமே யாம் " (நீதிவெண் .18 ). 

[ Skt.dur > த . துர் நீர்] 
[ Skt.dur -jan த . துர்ச்சனன் ) 

துர்ப்பலம் turppalam, பெ . ( n . ) 1. வலிவின்மை ; 
துர்ச்செய்கை tur- c - ceygai பெ . ( n . ) தீச்செயல் ; 

weakness , feebleness . 2 தாழ்நிலை ( வின் . ) ; 
evil action . 

reduced circumstances. 
[ Skt.dur > த . தூர் + செய்கை ) 

[Skt.dur - bala > த . துர்ப்பலம் ] 
துர்ச்சொப்பனம் tur- c - coppapam, பெ . ( n . ) | துர்ப்பாக்கியம் tur - p - pakkiyam, பெ . ( n . ) 
தீக்கனா ; evil ominous dream . 

போகூழ் ( தூரதிர்ட்டம் ); misfortune, ill - luck . 
[ Skt.dur +svapna > த . துர்ச்சொப்பனம் 

த.வ. தியபேறு 

[ Skt.dur -bhagya > த . துர்ப்பாக்கியம் 
துர்த்தசை tur - i- tasa , பெ . ( n . ) கெட்ட காலம் ; 
evil times . 

துர்ப்புத்தி turpputti பெ . ( n . ) 1. கெடுமதி ; evil 
[ Skt.durdasa > த . துர் + தசை ) 

mind . 2. தீயகொள்கை ; evil doctrine .. 


துர்ப்போதனை 

88 

துரகமேதம் 
"பாதகர் வஞ்சித் துலகிற் பற்பலர்க்கத் துர்லபம் turlabam , பெ . ( n . ) பெறுதற் 
தூர்ப்புத்தி பயிற்றல் செய்தார் " ( பிரபோத .13,20 ). கருமையானது ; rarity, that which is difficult 

to obtain . 
3. கெடுமதியுடையவ - ன் - ள் ; evil - minded 
person . துர்ப்போதனை ( உவ . ) பார்க்க ; see 

[ Skt.dur - labha > த . துர்லபம் ] 
durppodanai 

துர்வர்ணம் turvarnam , பெ . ( n . ) 1 வெள்ளி; 
[ Skt.dur -buddhi > த . தூர்ப்புத்தி ] 

silver , 2. நோய்களின் கெட்ட குறிகளைக் 
துர்ப்போதனை tur - p - podana), பெ . ( n . ) தீய 

காட்டும் பலவிதமான நிறங்கள் ; presetation 
அறிவுரை (உபதேசம் ) ; bad counsel , evil 

of different colours in the body by the 
advice , instigation. " ooh jruGun 6060 patient according to the nature of disease 
யெனும் வேல் " (பிரபோத .34.11) 

which is considered as a bad symptom . 
[ Skt.dur - bodhana த . துர்ப்போதனை ] 

( சா.அக. ) 
துர்மணம் tur - manam , பெ . (n. ) கெட்ட நாற்றம் ; துர்வாசன் turvasan , பெ . ( n . ) எளிதிற் சினம் 
bad smell . 

( கோபங் ) கொள்பவரென்று பேர் பெற்ற ஒரு 
[ Skt.dur > த. துர் +மணம் 

Losofloui; a Rşi known for his irascibility. 
துர்மதி tur - madi பெ. ( n . ) 1. துர்ப்புத்தி , 2 பார்க்க ; 

[ Skt.durvasa > த . துர்வாசன் ] 
see durputti. 2 ஆண்டு ( வருடம் ) அறுபதனுள் துர்வாதம் tur - vadam , பெ . ( n . ) நேர்மையற்ற 
ஐம்பத்தைந்தாவது ; the 55th year of the 

எடுத்துரைப்பு ( வாதம் ); vain disputation , 
jupiter cycle . 

unreasonable argument. 
[ Skt.dur - mati > த . துர்மதி ] 

[ Skt.dur + vada > த . துர்வாதம் ) 
துர்மந்திரி tur- mandir ) பெ . ( n . ) ( கெட்ட 

துர்வாயகம் turvayagam , பெ . ( n . ) வசவு ; 

abusive language . " பிராமணரைத் துர் 
அமைச்சன் ) தீய தூண்டுகை ( துர்போதனை ) 

வாயகம் பறைகில் " ( T.A.S.ili , 195 ). 
செய்வோன் ; one who gives evil counsel, 
as a bad minister. 

[ Skt.dur- vacaka > த . துர்வாயகம் ] 
[ Skt.dur - mantrin > த . துர்மந்திரி ] 

துரகம் turagam , பெ . ( n . ) 1. குதிரை ; horse . 
துரகவாய் 

கீண்டதுழாய் 
துர்மரணம் tur - maranam , பெ . ( n . ) நோயி 

முடியாய் " 

( திவ்.இயற் .3,47 ) 2. குதிரைபற் பாடாணம் 
னாலன்றித் தற்கொலை முதலிய வற்றால் 

(பாஷாணம் ) ( யாழ் . அக.); a mineral poison . 
நேரும் சாவு ( மரணம் ); unnatural death , as 3. குதிரைத்தறி ; a wooden contrivance for 
by drowning or hanging oneself, murder, closing a breach in an embankment . 
etc. " பழித்த துர்மரண மாவார் " ( குமரேச . " தட்டுவார் துரகங்கொடு தாங்குவார் " 
சத .62 ) . 

( அரிச்.4.நாட்டுச் .30 ) . 
த.வ. தீய இறப்பு 

[ Skt.tura -ga > த . துரகம் ) 
[ Skt.dur - marana > த . துர்மரணம் ) 

துரகமேதம் turagamédam , பெ . ( n . ) 
துர்மலம் turmalam , பெ . ( n . ) 1. மும்மலம் ; 

பரிவேள்வி ( அசுவமேதம் ); a vedicsacrifice . 
ஆணவம் ; மாயை , காமியம் ; the three evil 

சுத்தனானது தான் பண்ணுந் துரகமே 
passions inherent in man egoism , dilusion 

தத்தாலென்றான் " (உத்தரரா . அசுவ .8). 
and lost . 2. மலம் ; faeces . ( சா.அக.) 

[ Skt.turaga - médha > த . துரகமேதம் 


11 


துரங்கவதனன் 


89 


துராத்துமா 


ஆகாவி 


துரங்கவதனன் turagavadana ) , பெ . ( n . ) | துராகதம் turakadam, பெ . ( n . ) துராகிருதம் 

( குதிரை முகத்தோன் ) கின்னரன் ; a kinnara , பார்க்க ; see turakirudam .. 
celestial musician , as horse - faced . 

துராகதம் புரிவார் கன்னியர்கள் " (தனிப்பா ; 
[ Skt. turaiga - vadana ) த . துரங்கவதனன் ) 1,366,110) . 
துரங்கவேள்வி turaiga - velvi, பெ . ( n . ) | துராகிருதம் turakirudam , பெ . ( n . ) 1 கெட்ட 

பரிவேள்வி ( அசுவமேதம் ); a vedic sacrifice . நடத்தை; misconduct , misdemeanour , 
" இராசசூயமுந் துரங்கவேள்வியும் பேல்வன misbehavious . 2. வலுக்கட்டாயக் ( பலவ 
அரசர்க்குரிய வேள்வியாம் " ( தொல் . பொ .75 , ந்தம் ) கற்பழிப்பு ; ravishing , outrage . 
உரை , பக் .249 ) . 

அவளைத் துராகிருதம் பண்ணினான் " 
[ Skt. tura - ga > த . துரங்கம் வேள்வி 

3. துன்புறுத்தல் (நிந்தை ); abuse . 4. உரிமை 
துரதிருட்டம் turatiruttam , பெ . ( n . ) தீயபேறு யில்லாவிடத்து வலிய நிகழ்த்துஞ் செயல் ; a 
( துர்ப்பாக்கியம் ); ill - luck , misfortune . 

deed done by force in violation of a right. 
[ Skt.dur -adista> த . துரதிருட்டம் ] 

[ Skt.dur -a- krta ) த .துராகிருதம் ) 
துரந்தரி turandari பெ . ( n . ) பொறுப்பு துராசர் turasar , பெ . (n .) கெட்ட ஆசை 
கொண்டுள்ளவள் ( வகிப்பவள்) ; woman who 

யுடையவர் ; persons having evil desire.. 
assumes a responsibility . " இமயத் 

துராசரன்பிலர் " (பாரத.சஞ்சய .9 .) 
துரைராச துரந்தரி தன்றிருமுன் " ( சிவரக . 

[ Skt.dur - asa > த . துராசர்] 
நந்திகண .8 ) . 

துராசாரம் 

turasaram , பெ . ( n . ) 
[ Skt.dhurandhaa > த . துரந்தரி ) 

1. தீயொழுக்கம் ; depravity, vicious life, evil 
துரந்தரிகன் turandarigap, பெ . ( n . ) துரந்தரன் ; 

ways . 2. மதிப்பின்மை ( அவமரியாதை ) ( வின் . ) 
see turandaran " சூராதி சூர துரந்தரிகன் " 

3. ஒழுக்கக்கேடு ( ஆசாரக்கேடு ); violation of 
(கொண்டல்விடு..320 ). 

the rules of religion , of caste or of country . 
[ Skt.dhurandhara > த . துரந்தரிகன் ) 

[ Skt.dur -acdra > த . துராசாரம் ] 
துரபிமானம் tur - abimanam , பெ . ( n . ) 
1. முறையற்ற அன்பு ( தகாதவிடத்து வைக்கப் 

துராசை turasai பெ . ( n . ) பொருந்தாகாமம் 
பட்ட பிரியம் ) ; unworthy love . 2. வீண் ( தகாத இச்சை ) ; evil desire , lust , 
செருக்கு ; vanity, false prides . " நுமது covetousness . " துராசையெனும் பால்பருகி " 
துரபிமானத்தின் பெருமை வியக்கற் பாலது " ( ஞானவா. உத்தால , 11 ). 
(சித் மரபுகண் .21 ). 3. வெறுப்பு ( இ.வ. ) ; hatred . 

[ Skt.dur - aSa > த . துராசை ) 
[ Skt.dur -abhimana> த . துரபிமானம் ) 

துராத்தியம் turattiyam, பெ . ( n . ) ஏழைமை 
துராக்கிரகம் tur - akkiragam, பெ . ( n . ) 

( யாழ் . அக .); poverty . 
1. தேவையற்ற பற்று ( வீணபிமானம் ) ( இ.வ. ); 

[ Skt.dur - adhya ) த . துராத்தியம் 
false pride , vanity. 2. வீண் பகை (Madr .); 
unreasonable , groundless hatred . 3. giglo 

துராத்துமா turattuma , பெ . ( n . ) தீயோன் ; evil 

- mined person , scoundrel , villain . 
ஆசை ( இ.வ. ); covetousness . 

[Skt.dur -atma > த . துராத்துமா ] 
[ Skt.dur - agraha > த . துராக்கிரகம் ] 


90 

துரியபாகம் 
துராதுரை 
துராதுரை turzturai பெ . ( n . ) துரைகளுக் ) துரிதம் turitam , பெ . ( n . ) 1. கரிசு , அறங்கடை 

கெல்லாம் தலைவன் ( அதிபதி ); overlord , lord (பாவம் ) ( சூடா .); vice, wickedness , sin , 
of lords . " துராதுரைக் கிணையுண்டோடி " tarpitude. 2. கலக்கம் ( சூடா . ) ; agitation of 
(கனம் கிருட்டிணயர் , கீர்த் . 50 ) . 

mind , perturbation , confussion . 3. கேடு 

( வின் . ); destruction , ruin , annihilation . 
துராய் turay , பெ . ( n . ) முத்து முதலியவற்றால் 
அமைக்கப்பட்ட தலையணி வகை ; an 

[ Skt.durita > த . துரிதம் ] 
ornament for the head made of pearls, | துரிதம்போடு - தல் turidam - padu , செ.கு.வி. 
etc. " சொருக்கழகு முத்துத் துராயழகும் " 

( v.i.) 1. காலவிரைவுபட நடித்தல் ; to dance 
(விறலிவிடு .) 

with a quick step . 2. தேவையற்ற ( தகாத ) 
[ U.tura > த . துராய் ] 

ஒன்றை அடிக்கடி கேட்டு வற்புறுத்துதல் ; ( J. ) ; 
துராரம்பம் turarambam , பெ . ( n . ) தீச்செயல் ; to persist in an improper request. 
evil deed . " துராரம்பங்க டீக்குணங்கள் " 

[ Skt.durita ) த . துரிதம் + போடு - 
( ஞானவா.பசுண் .79 ). 

துரிதமடித்தல் turidamadittal, பெ . ( n . ) 
[ Skt.dur -arambha > த .துராரம்பம் ) 

காலவிரைவுபட மத்தளமடித்தல் ( வின் .); to 
துராலோசனை tur - alosanai பெ . ( n . ) தீய beat drums to the quickest movement. 
சிந்தனை ( யோசனை ); bad counsel , evil 

[ Skt.druta ) த . துரிதம் + அடித்தல் ) 
advice . 

துரியச்சந்தி turiya - c - candi பெ . ( n . ) இரவிற் 
[ Skt.dur - a -lscand > த . துராலோசனை ] 

செய்யும்படி விதிக்கப்பட்டுள்ள ஒழுக்கம் 
துரிதம் turitam , பெ . ( n . ) 1. வேகம் ; speed , 

( அனுட்டானம் ); ( Sava. ) religious rites 
quickness , expedition . " துரிதமான் நேரிற் 

ordained to be performed after nightfall . 
போனான் " ( கம்பரா.தைல .54) . 2 ஆடல் " முடித்துநற்றுரியச் சந்தி " ( தசகா.குருபூ .5 ). 
பாடல்களில் தாள விரைவு ; a quick 
movement in singing or dancing . 

துரியசிவன் turiya - svan , பெ . ( n . ) 
துரிதமாக்கள் விளம்பித நெறிவழாமைக் 

மும்மூர்த்திகட்கும் கடந்த நிலையான ( அதீதம் ) 
கந்தர்ப்ப மகளிராடும் " ( கம்பரா.ஊர்தேடு . 106 ). 

சிவபெருமான் . ( இ.வ.); ( Sava . ) Siva, as the 
3. தாளத்தின் கால மாறுபாட்டில் (பேதம் ) 8192 

supreme lord . 
கணங்கொண்டது . ( பரத.தாள .27 . ); ( Mus . ) 

[ Skt. turya > த . துரியம் +சிவன் ] 
one of the ten varieties of kalām , Which 
consists of 8192 kanam . 4. தாளத்தின் 

துரியத்தானம் turiya---tayam , பெ . ( n . ) 

ஆதன் ( ஆன்மா ) துரிய நிலையில் அடங்கு 
உறுப்பு ( அங்கம் ) வகையுள் இரண்டு 
அசரகாலங் கொண்டது . ( பரத.தாள .35 . ); 

தற்குரிய உந்திப் பேரிடம் (பிரதேசம் ); a mystic 
( Mus . ) a variety of arikam , which consists 

region near the navel into which the soul 
of two aksara - kaalam.5 . விரைந்த 

retires in its turiyam stage. " துரியத்தானம் 
செலவினதாகிய இலய வகை (பரத.தாள .51 ); 

எனப்படும் உந்தியில் " (சி.போ.சிற் .4,3,பக் .99 ). 
( Mus . ) . a variety of ilayai, having a quick 

[ Skt.turya + Sthana த . துரியத்தானம் 
pace.. 

துரியபாகம் turiyapagam, பெ . ( n . ) கால்பங்கு ; 
[ Skt.druta ) த . துரிதம் ] 

one fourth portion .. 


துரியாசிரமம் 


91 


துருவ மண்டலம் 


துரியாசிரமம் turiyasiramam , பெ . ( n . ) | துருச்செய் - தல் turu - c - cey-, செ.குன்றாவி . 
நாலாவது தவமனை ( ஆசிரமம் ) , துறவுநிலை 

( v.t.) ஓரந் தைத்தல் ( இ.வ. ); to overcast in 
(சன்னியாசம் ); asceticism , as the fourth 
stage. 

sewing. 
[ Skt. turya + srama > த . துரியாசிரமம் 

[ E.through > த . துரு + செய்- ] 
துரியாதீதத்தானம் turiyatita -t- tapam, பெ . 

துருச்சொல்லு - தல் turu - c - collu 
( n . ) ஆதன் ( ஆன்மா ) துரியாதீத முறையில் 

செ.குன்றா.வி. ( v.t.) ஒருவகை முறையில் மறை 
ஒழுங்குதற்குரிய அடிப்படை ( மூலாதாரம் ) நிலை 

( வேதம் ) ஓதுதல் ; to recite a vedic text in a 
அல்லது இடம் ( ஸ்தானம் ) சி.கோ.சிற்.4,3 , பக் . particular mode . " சூத்திரத்திலும் சூத்திரா 
99 ) ; the mulataram intowhichthesoul ரணத்திலுந் துருச்சொல்லி " ( T.A.S.1,8 ). 
retiresinitsturiyātitamstage 

துருத்தி turutti பெ . ( n . ) தீய ( துட்டப் ) 
[ Skt . turyatita + sthana 

த . துரியா பெண் ( சூடா ); bad woman . 
தீதத்தானம் ) 

[ Skt.dharta > த . துருத்தி ] 
துரியாதீத நிலை turiyatitanilai, பெ . ( n . ) | துருதம் turudam , பெ . ( n . ) துரிதம் ( வின் . ) ; 
ஆன்மாவின் தூய்மை நிலை ; the highest 

quickness . 
state of purity of the soul . ( சா . அக . ) 

[ Skt.druta > த . துருதம் ) 
துரியாதீதம் turiyadidam,, 

பெ . ( n . ) 

துருப்பு turuppu, பெ . ( n . ) படை (சேனை ); troop , 
1.அடிப்படையில் ( மூலாதாரம் ) ஆதன் ( ஆன்மா) 

army . " துருப்புக்குஞ் சரியேறி " (தனிப்பா. , 
தங்கி அவிச்சை மாத்திரையை நுகரும் 

38128 ) . 
( விசய்கரிக்கும் ) ஐந்தாம் ஆதன் ( ஆன்மா) 
நிலை , (சி.போ.பா .4,3 ,பக் .278 ,புதுப்.); ( Sava. ) 

[ Skt. troop > த . துருப்பு ] 
the transcendent fifth state of the soul in துருப்பு turuppu , பெ . ( n . ) அட்டையாட்டத்துக் 
which it is in the mūlātāram , and is குறிப்புத்தாள் (சீட்டுத்துருப்பு ) ( இக்.வ ); trump 
cognizant of aviccai alone . 2. நூற்றெட்டு 

in card game. 
மறைமங்களுள் (உபநிடதம் ) ஒன்று ; an 

[ E.trump > த . துருப்பு ] 
upanişad , one of 108 . 

துருபதன் turupadan, பெ . ( n . ) திரௌபதியின் 
[ Skt. turyatita > த . துரியாதீதம் ) 

தந்தையாகிய பாஞ்சாலதேசத்தரசன் ; a king 
துருக்கன் turukkan , பெ . ( n . ) 1. துருக்கி of pāñcāla , father of Draupadi." Sins Coun 
தேசத்தான் ; native of Turkey . " துருக்கர்தர 

றுருபதன்றான் சூழ்ந்தது சொல்லலுற்றாம் " 
வந்த ... வயப்பரிகள் ( கம்பரா.வரைக் .13 ). 

( பாரத .திரௌபதி மா .1 ). 
2. முகமதியன் ( அக.நி ); Muhammadan 

[ Skt.Drupada > த . துருபதன் ] 
[ Skt.turuska > த . துருக்கன் ] 

துருவ மண்டலம் turuva - mandalam , பெ . ( n . ) 
துருக்கி turukki, பெ . ( n . ) 1. ஒரு நாடு ; the 

ஏழு ( சப்த ) மண்டலங்களுள் ஒன்றாகிய 
country of Turkey . 2. துருக்கிதேயத்துக் துருவப்பகுதி ; region of the pole - star, one 
குதிரை (வின் . ); a large Turkish horse . 

of capta - mantalam . 

[ Skt.dhruva > த . துருவம் மண்டலம் 
[ Skt.turuska > த . துருக்கி 


92 


துருவாசம் 


துலாகாவரிசுநானம் 


த.வ. இரண்டகள் 


துருவாசம் turuvasam , பெ . ( n . ) துணைத் 

தொன்மம் (உபபுராணம் ) பதினெட்டனுள் ஒன்று 
( பிங் . ) ; a seondary purana, oneof18 
upapuranam . 

[ Skt.Durasa > த . துருவாசம் ) 
துருவாட்சரம் turuvatsaram , பெ . ( n . ) 

மேழவோரையிலிருந்து (மேஷம் ) கோள்களுக் 
குள்ள ( கிரகம் ) தொலைவு ( தூர ) வளவு ( வின் .) 
the longitudinal distance of the sun or a 
planet from the first point of aries, at the 

end of synodic periods. 
துருவை turuvai, பெ . ( n . ) 1. இசைப்பாட்டு ( கீதம் ) 

உறுப்பு நான்கனுள் ஒன்று . (சிலப் .3,150, உரை. ); 
( Mus . ) a particular piece in a musical 
composition , one of four kita - v - uruppu . 
2. மலைமகள் ( பார்வதி ); Parvadi . " பிரகிரு 
கிதுருவையேகை " ( கூர்மபு.திருக்.20). 

[ Skt.dhruva > த . துருவை ] 
துரோகம் turogam , பெ . ( n . ) 1. தீங்கு ; harm , 

evil . 2. பெருங்கேடு (பாதகம் ); crime, heinous 
offence , wrong , sin . 3. இராசத்துரோகம் , 
சுவாமித்துரோகம் , குருத்துரோகம் , இனத் 
துரோகம் , பிதிர்த்துரோகம் என்ற ஐவகை 
நன்றியில் செய்கை ; perfidy , treason ,, 
treachery, ingratitude , of which there are 
five kinds , viz ., irasa-t -turdgam , cuvam 
t- turogam , kuru - t - turogam , ina - t-turigam , 
pitir- t - turogam . 4. ஏமாற்றுகை ( இ.வ. ) ; 
cheating, deceiving. 

த . வ . இரண்டகம் 

[ Skt.droha > த . துரோகம் ] 
துரோகி turogi, பெ . ( n . ) 1. நம்பிக்கை 

இரண்டகம் ( துரோகம் ) செய்பவன் ; betrayer, 
treacherous person , traitor . 2. கொடும்பாவி 
( யாழ் . அக .); sinner . 3. ஏமாற்றுவோன் ( இ.வ.); 
cheat. 4. இரக்கமற்றவன் (வின் . ); merciless , 
crruel , hard - hearted person . 


[ Skt.drdhin > த . துரோகி ] 
துரோணம் turonam , பெ . ( n . ) 1. பதக்கு ( பிங் . ) ; 

a measure off capacity = 2 marakkal . 
" துரோணந் தேனெய் " (சேதுபு.சங்கர 75 ). 
2. எழுவான் முகிலில் (சத்தமேகம் ) மண் 
செறியும் முகில் (மேகம் ) (திவா. ); a mythical 
cloud which rains sand , one of catta 
megam.3 . காக்கை ( பிங் . ) ; crow , raven . 
4. சரபப்புள் (திவா.); a fabulouseight - legged 
bird . 5. தும்பை வகை ( பிங் . ) ; a kind of white 
dead nettle . " துன்னிய துரோண வெண் 
மலரைச் சூட்டுவார் " ( செவ்வந்தி ,4.இந்திரச் 
20 ) . 6. தேக்கு ( அக . நி . ) ; teak . 7. கிணற் 
றருகிலுள்ள நீர்நிலை ( வின் . ) ; reservoir near 
awell . 8. தொன்னை ( இ.வ. ); cup . 

[ Skt.drona > த . துரோணம் ] 
துரோணம் ’ turdnam , பெ . ( n . ) 1. வில் (திவா.); 

bow . 2. வில் ஓரை (தனுராசி .) ( சூடா. ); 
sagittarius in the zodiaz. 


[ Skt.druna > த . துரோணம் ] 
துரோணாசாரியன் turopasariya ), பெ . ( n . ) 

குருகுலத்தரசரின் வில்லாசிரியர் ; a warrior 
who taught archery to Pāndavas and 
Kurus . " துகளறு கேள்வித் துரோண 
வாசிரியன் " (பாரத.பதினொ.2 ). 

[ Skt.Drona ) த . துரோணன் ) 
துரெளபதி turaubadi, பெ . ( n . ) பாண்டவர் 

1060 601 ; Draupadi , wife of the five 
Pandava princes . 

[ Skt Draupadi > த . துரெளபதி ) 
துலாகாவரிசுநானம் tula - kavar - Sunaram, 

பெ . ( n . ) துலை திங்களின் ( ஐப்பசி மாதம் ) 
சிறப்பு நாளில் காவிரியிற் செய்யப்படும் 
நீராட்டம் ; bathing in the Kaveri duringthe 
monthofAippaci, considered meritorious. 


துலாதானம் 


93 


துலுக்காணியம் 


துலாதானம் tula - tapam , பெ . ( n . ) துலா 

துலாபுருடம் tulla -purudam , பெ . ( n . ) 
புருடதானம் பார்க்க ; seetulapurudatapam . 

துலாபுருடதானம் பார்க்க ; see tulã 
சாற்றருந் துலாதானம் " (சிவரக . தேவர் 

purudatanam . " மூதறிவுடைய நீரார் மொழி 
முறை.19 ). 

துலாபுருடமென்பார் " ( கூர்மபு.தான .19 ). 
[ Skt.tula +sthana > த . துலாதானம் ) 
துலாந்திரம் tulandiram , பெ . ( n . ) நீர் 

[ Skt.tula +purusa > த . துலாபுருடம் 
முதலியவற்றை ஏனத்தில் ( பாத்திரம் ) இட்டு 

துலாபுருட மண்டபம் tula -puruda - man 
கயிற்றால் அந்த ஏனம் (பாத்திரம் ) 

dabam, பெ . ( n . ) துலைபாரம் ஏறும் மண்டபம் ; 
தீயிற்படும்படி செய்து காய்ச்சும் ஒரு கருவி . a hall where tulabaram , isconducted . 
( வின் . ); a contrivance for boiling things . 

[ Skt.tula + pursa> த . துலாபுருடன் + மண்டபம் 
[ Skt.dbla + yantra > த . துலாந்திரம் ) 

துலாவிசுவம் tula - visuvam , பெ . ( n . ) துலாம் 
துலாப்பாயசம் tula - p -payasam , பெ . ( n . ) ஒரையில் ( ராசி ) கதிரவன் புகுங்காலம் ; 

கோயில் படையலமுது ( நைவேத்தியம் ) வகை . autumnal equinoctial point whence the 
( நாஞ்சி ) ; a kind of rice - preparation offered 

apparent course of the sun turns from 
in temples . 

north to south ; the first point of libra , 
[ Skt.tula + payasa > த . துலாப்பாயசம் 

[ Skt. tuls + visuva > த . துலாவிசுவம் 
துலாபாரம் tula -baram , பெ . ( n . ) 

துலுக்கச்செவ்வந்தி tulukka - c - cevvandi பெ . 
1. பார்ப்பானுக்குத் ( பிராமணன் ) தானம் 

( n . ) செடி வகை (வின் . ); African marigold . 
செய்யும் பொருட்டு அரசன் போன்றோர் ஒரு 

[ Skt. turuska > த . துலுக்கம் + செவ்வந்தி 
தட்டில் பொன்னும் ஒரு தட்டிற் றாமுமாக 
இருந்து பொன்னிறுக்குஞ் சடங்கு ; ceremony 

துலுக்கன் tulukkam , பெ . ( n . ) துருக்கி 
of weighing a great person like a king நாட்டினன் ; Mussalman , Turk . " டில்லீ 
against gold , which is then offered as a சுவரனான துலுக்கன் " ( கோயிலொ.21). 
gift to Brahmins . " துலாபுருடமண்டபங்கட்டித் [ Skt. turuska > த . துலுக்கன் ] 
துலாபாரந் தூக்கி " ( கோயிலொ . 12 ). 

துலுக்காணம் 

tulukkanam, பெ . ( n . ) 
(I.M.P.Tj.412 ). 2. துலா புருடதானம் பார்க்க ; 

1. துருக்கித் ( ஸ் ) தானம் என்ற நாடு ; 
see tulapurudatayam . அவன் துலாபாரம் 

Turkestan , as the original home of the 
வாங்கினான் . 

Turks . " மக்க மராடந் துலுக்காண மெச்சி " 
[ Skt. tula + bhara > த . துலாபாரம் 

( குற்றா.குற .60 ; 1); 2. துருக்க அரசாண்மை 
துலாபாரவரி tulabaravari பெ . ( n . ) வரிவகை (ராஜ்யம் ) (வின் .); Muhammadandominion . 
( S.I.I.vil ,403 ); a tax . 

3. கட்டரங்கு (சதுரங்கம் ) விளையாட்டு வகை 
[ Skt. tulabhara > த.துலாபாரம் + வரி 

( வின் . ) ; a game of chess . 4. துருக்கத் 

தொடர்பானது ( வின் .); anything Turkish . 
துலாபுருடதானம் tula - puruda - tapam , பெ . 

[ Skt.turuska > த . துலுக்காணம் ) 
( n . ) ஒருவன் தனது நிறையுள்ள பொன்னைப் 
பார்ப்பானுக்குக் கொடுக்கும் கொடை துலுக்காணியம் tulukkaniyam, பெ . ( n . ) 
( கோயிலொ.); ceremonial gift of Brahmins துலுக்காவணம் பார்க்க ; see tulukkavanam . 
of gold equal to a person s weight. 

" இப்படித் துலுக்காணியமாக இருக்கும் 
[ Skt.tula + purusa > த . துலாபுருடன் + தானம்) நாளையில் " ( மதுரைத்தல.பக் .2 ). 


துலுக்காவணம் 


94 


துவந்துவதுக்கம் 


t 


கொடியிறக்கம் ; ceremonial loweringof flag 
துலுக்காவணம் tulukka - v - anam , பெ . ( n . ) 

in a temple at the commencement of the 
துருக்க அரசாட்சி ; Muhammadan rule . 

annual festival .. 
" துலுக்காவணத்திலே அக்கினி பாதையால் 

[ Skt.dhvaja+ avardham த்துவசாவரோகணம் ) 
சேதமாகையாலே " ( கோயிலொ.138 ) . 

துவட்டா tuvatta , பெ . ( n . ) தெய்வத்தச் 
துவக்கு tuvakku, பெ . ( n . ) துமுக்கி ( துப்பாக்கி ) 

சனாகிய விசுவகருமன் ; Visvakarma ,the 
( யாழ்ப் . ); gun , firelock , musket . 

architect of the gods . " துவட்டா வீன்ற 
[Turk.tupak > த. துவக்கு 

தனயன் " (திருவிளை. இந்திரன் - பழி .8) . 
துவசங்கட்டு - தல் tuvasan - kattu-, செ.கு.வி. 

[ Skt.Tvasta > த . துவட்டா ] 
( v.i. ) 1. வெற்றி முதலியன குறிப்பதற்குக் 

துவந்தன் tuvandan , பெ . ( n . ) துவந்துவ 
கொடியேற்றுதல் ; to hoist a flag , erect a 
banner, as a challenge or as a sign of துக்கத்திற்கு இடமாயிருப்பவன் ; person 
victory , 2. முயன்று நிற்றல் ; to set about a subject to tuvantuva tukkam . 
thing with the utmost zeal and energy, 

ஐயா துவந்தனை நாயேனை " ( அஷ்டப் . 
especially ina bad cause . 3. எதிராளியாய் திருவேங்கடத்தந்.14 ). 
நிற்றல் ( உ.வ.); to be defiant. 

[ Skt.dvandva > த . துவந்தன் ) 
[ Skt.dhvja > த . துவசம் + கட்டு- ] 

துவந்தனை tuvandanai, பெ . ( n . ) 1. பந்தம் ; 
துவசத்தம்பம் tuvasa - t- tambam , பெ . ( n . ) bondage . " துவந்தனைப் பிறப்பையு 

கோயிற் கொடிக்கம்பம் ; flag - staff in a பிறப்பையும் " ( பாரத . கிருட் . 77 ) . 2. தடை ; 
temple , pillar or columnerected before a hindrance " எத்துவந்தனைகளு நீக்கி " 
temple having a vertical wooden frame at 

( அருட்பா , vi சற்குருமணி 8 ) . 3. வேதனை 
the top to represent a flag. 

( 621160r. ); vexation 
[ Skt.dhvaja + tamba > த . துவசத்தம்பம் ] 

[ Skt.dvandva > த . துவந்தனை ] 
துவசம் tuvasam, பெ . ( n . ) 1. கொடி ( பிங் . ) துவந்தி -த்தல் tuvand- , 4 செ.குன்றா.வி . (v .. ) 

banner , flag . " துவசமார் தொல்லமருள் 
( கம்பரா.சரபங்கர்.26 .) 2. அடையாளம் ; sign . 

தொடர்புறுதல் ; to get bounduporattached 
3. ஆண்குறி ; virile membrum . 4. மரவுரி 

அவிரோதமாக ஒன்றை 
( இலக் . அக .); bark , used , as dress . 

துவந்தித்துத் தோன்றுமென்று சொன்னது 
5. கள்ளுக்கடை முதலியவற்றில் அவ்வவ் 

(சி.சி .2,65 ,சிவாக் . ). 
வாணிபம் (வியாபாரம் ) குறிக்க சமைக்கும் குறி ; 

[ Skt.dvandva ) த . துவந்தி -1 
the sign of any trade , especially of a tavern . 

துவந்துவசமாசம் tuvanduva - Samasam , 
[ Skt.dhvaja > த . துவசம் ] 

பெ . ( n . ) உம்மைத்தொகை ( வீரசோ.தொகை . 
துவசாரோகணம் tuvasaroganam , பெ . ( n . ) 2 ,உரை ) ; a copulative compound . 

1. கோயில் திருவிழாத் தொடக்கத்தில் நிகழும் [ Skt.dvandvatsam & sa > த . துவந்துவமாசம்) 
கொடியேற்றம் . 2. தொடக்கம் ( ஆரம்பம் ) (உவ ) | துவந்துவதுக்கம் tuvanduvadukkam , uெ (n .) 
beginning. 
[ Skt.dhvaja + ardhana > த துவசாரோகணம் 

நலதுன்பம் ( சுகதுக்கம் ) பருவகால மாறுதல் 

(சீதோஷ்ணம் ) என்பன போன்று தம்முன் 
துவசாவரோகணம் tuvasavaroganam , பெ . 
(n . ) கோயில் திருவிழா இறுதியில் நிகழும் 

மாறுபட்ட இரு வகை நிலைகளாலுண்டாகும் 
துன்பம் ; distress from pairs of opposite 


ப 


யொன்று 


துவந்துவம் 


95 


துவாதசாந்தம் 


க 


conditions or qualities , such as துவயம் tuvayam , பெ . ( n . ) 1. இரண்டு ; two. 
cukatukkam , citesnam. 

" மாதத்துவயம் " 2. இரண்டு சொற்றொடரிய 
[ Skt.dvandva + duhkha > த . துவந்துவம் + 

( வாக்கிய ) மாய் திருமாலைப் பற்றி அமைந்த 
துக்கம் ) 

மந்திர சிறப்பு ( விசேடம் ); (Vaisn ) a mantra of 
two sentences . 

. 
துவந்துவம் tuvanduvam, பெ . ( n . ) 1.இரட்டை ; 
two , pair, couple , as male and female, 

[ Skt.dvaya ) த . துவயம் ) 
brace . 2. தம்முன் மாறுபட்ட இரு வகை நிலை ; | துவரிதம் tuvaritam, பெ . ( n . ) விரைவு (உ.வ.); 
pair of opposites , as cold and heat , profit rapidity, quickness . 
and loss , joy and sorrow . " SOULGU516 

[ Skt. tvarita > த . துவரிதம் 
டூய்மை செய்து " (திருவாச . 40,3 ) . 3. துவந்துவ 
சமாசம் ( வீரசோ . தொகை .2 ) பார்க்க : see 

துவரிதன் tuvaritan , பெ . ( n . ) விரைந்து 
tuvanduva Samasam . 4. நோய்களின் 

தொழிலியற்றுவோன் ; quick , active person . 
160.00 uy ; complication as of disease . 

" துவரிதனுடைய பராஸக்தியில் " ( திவ் . 
" வியாதி துவந்துவப் பட்டுக் காண்கிறது ". 

திருவாய் .6,1,பன்னீ.ப்ர .) 
5. சண்டை ; fight , duel.; அவனு க் கும் 

[ Skt varita ) த . துவரிதன் ) 
இவனுக்கும் துவந்துவம் " .6. ஐயம் ( சந்தேகம் ); | துவா tuva, பெ . ( n . ) தொழுகை ( இ.வ.); Prayer . 
doubt . " காரிய முடிவு துவந்துவமாயி [ Ar.dud > த . துவா ] 
ருக்கிறது " 7. தொடர்பு; union connection 

துவாசந்தி tuvasandi பெ . ( n . ) ஒரு வகை 
அவனுக்கு அவளோடு துவந்துவமுண்டு . 

அராகம் ; ( Mus . ) a kind of tune . 
8. பழவினைத் தொடர்பு. (இ.வ. ); karma . 

[ Skt.dhruvasandhi> த .துவாசந்தி ] 
[ Skt.dvandva > த . துவந்துவம் ) 

துவாட்சரி tuvatcar ) 

, பெ . ( n . ) இரண்டு 
துவம் tuvam , பெ . ( n . ) அசையா நிலை ; 

இனவெழுத்துக்களால் ( வர்க்கம் ) இயன்ற 
fixedness , immutability , stability , 

செய்யுள் வகை ( யாழ் . அக.); a stanza formed 
permanence . " துவமிகு முனிவரோடு " 

only of two series of vowel - consonants. 
( பாரத .பதினெட்டாம் .126 ). 

[ Skt.dvyaksari ) த . துவாட்சரி ) 
[ Skt.dhruva > த . துவம் ] 

துவாட்டரம் tuvattaram , பெ . ( n . ) 
துவம் tuvam , பெ . ( n . ) இரண்டு ( தைலவதைல .); 

1. ஒன்றுக்கும் உதவாதவ - ன் -ள் ; useless , 
two . 

good - for - nothing person . 2. அருவருக் 
[Skt.dvi > த . துவர் ] 

கத்தக்க பொருள் ; ugly disgusting thing . 
துவம் tuvam, பெ . ( n . ) பண்புணர்த்தும் ஒரு 

துவாட்டிரம் tuvattiram, பெ . ( n . ) இரவு 15 
வடமொழி ஈறு ( விகுதி ) ; a Sanskrit suffix in 
abstract nouns . சந்தத்துவம்போ 

முழுத்தத்துள் ( முகூர்த்தம் ) பதினான்காவது 
லெனச்சாற்றிடுதல் " (மணி .29,273 ). 

( விதான.குணாகுண .73,உரை ); the 14th of 15 

divisions of night . 
[ Skt.tva > த . துவம் ] 

[ Skt.tvvastra > த . துவாட்டிரம் ) 
துவம்சம் tuvamsam , பெ . ( n . ) ( அ.வ.) அழிவு, 

நாசம் ; destruction ( utter ) ruin . " மாடு | துவாதசாந்தம் tuvadasandam , பெ . ( n . ) 
வயலில் புகுந்து பயிர்களைத் துவம்சம் 1. உச்சிக்கு மேல் பன்னிரண்டு விரலகலம் 
செய்தது / விமானங்கள் குண்டு வீசி நகரம் ( அங்குலம் ) உள்ளதாகக் கருதப்படும் ஓகவிடம் 
இருந்ததே தெரியாதபடி துவம்சம் செய்து ( யோகஸ்தானம் . ); ( Yoga ) amystic centre 
விட்டன " . ( க்ரியா ) 

which is believed to be 12 in above the 


96 

துவாரமண்டபம் 
துவாதசி 
crown . " துவாதசாந்தப் பெருவெளி " ( குமர . கருதப்படுவதுமான நகரம் ; the capital of 

Krşņa on the western side of Gujarat, 
பிடி.மீனாட் . பிள்ளை .42 .) 2. ஓகத்தில் (யோகம் ) 
பன்னிரண்டாமவத்தை ( வின் ); ( yoga . ) the supposed to have been submerged by the 
12th and last stage of experience of the sea , one of catta - puri, q.V. 
soul in yoga practice . 

[ Skt.dvaraka > த . துவாரகை ] 
[ Skt.dvada -santa > த . துவாதசாந்தம் துவாரசமுத்திரம் tuvārašamugttiram , 
துவாதசி tuvadasi பெ . ( n . ) பன்னிரண்டாம் 

பெ . ( n . ) தற்காலம் அளெபீடு என வழங்கும் 

வல்லாளவரசர் 
நாள் ( திதி . ) ; the 12th day of the lunar 

தலைநகர் 

( Insc . ) ; 
fortnight . "மான் மகிழுந் துவாதசியில் " 

Dūrasamudra , capital of the Hoysala 
(சேதுபு.துராசா . 33 ) . 

Ballālās, founded in the 12th century , 

, 
[ Skt.dvadasi > த . துவாதசி ) 

modern Halebidin Mysore 
துவாபரயுகம் tuvaparayugam , பெ . ( n . ) துவாரசாகை tuvarasagai பெ . (n.) மடக்குக் 

8,64,000 ஆண்டுகள் ( வருடம் ) கொண்ட கதவு (யாழ்.அக. ); folding door . 
மூன்றாம் ஊழி ( யுகம் . ) ; the third of the four 

[ Skt.dvara + Sakha > த . துவாரசாகை 
yugas , consisting of 8,64,000 years . 

துவாரபாலகர் tuvara- balagar , பெ . ( n . ) 
[ Skt.dvaparatyuga > த . துவாபரம் யுகம் 

1. வாயில் காப்போர் ; door keepers , 
துவாய் tuvay, பெ . ( n . ) ( இலங் . ) ( துடைக்கும் ) warderns . 2. கோயிலின் வாயில் காவற் 
துண்டு , துணித்துண்டு ( துவாலை ) ; towel , 

றெய்வங்கள் ; deitiessguardingtheinner 
துவாயால் முகத்தைத் துடைத்துக் 

shrine of a Hindu temple. " துவாரபாலகர் 
கொண்டான் " . ( க்ரியா ) 

எழுவராவார் " ( சைவச . பொது .498 ,உரை). 
[ E.towal > த . துவாய் 

துவாரபாலர் 

tuvara - balar பெ . 

பெ . ( n . ) 
துவாரகாபுரி tuvarakapuri 

, பெ . ( n . ) துவாரகை துவாரபாலகர் பார்க்க ; see tuvarabalagar . 
பார்க்க ; see tuvaragai 

தண்டலிறுவாரபாலர் சயனொரு விசயனென் 
( துவாரகை + புரி ) 

பார்க்கு " ( மச்சபு.உத்த 1,10 ). 
துவாரகை tuvaragai பெ . ( n . ) 1. குசராத்தில் துவாரபிண்டி tuvara - pindi பெ . ( n . ) வாசற்படி 

இருங்கோவேள் பாண்டிய மரபினரால் 49 ( யாழ் . அக .); door - step . 
தலைமுறைகளாக ஆளப்பட்டதும் கி.மு.ஏழாம் | துவாரம் tuvaram பெ . ( n . ) 1. துளை ( திவா. ); 
நூற்றாண்டு வரை தமிழர் வாழிடமாக hole , opening, slit , perforation . 2. 10606UT 
இருந்ததுமாகிய செம்புருக்கி வார்த்த 

வாயில் (பிங் . ); gateway , main entrance . 
கோட்டை சூழ்ந்த துவரை மாநகர் ; Tuwarai 

3. வழி; passage , avenue , outlet . 4. மூலம்; 
capital of Irunkdvel Pandyas before 700 instrumentality, means . 
B.C. in Gujarat. 2. ஆரியர் வரவுக்குப் பின் 

[ Skt.dvara > த . துவாரம் ] 
சத்தபுரியு ளொன்றாயதும் கடலாற் கொள்ளப் துவாரமண்டபம் tuvaramandabam, பெ . ( n . ) 
பட்டதென்று கருதப்படுவதும் கண்ண கோயிலின் உள்மண்டபம் ( M.M. ) ; inner porch 
பெருமான் ( பிரான் ) அரசு புரிந்ததாகக் of a temple. 


ப 


துவாரா 


97 


துவேசி - த்தல் 


see 


( துவாரம் + மண்டபம் ) 

துவிதா tuvita, வி.எ. ( adv . ) இரு வகையாக ; in 
[ Skt.dvara ) த . துவாரம் 

two ways . " துவிதா சத்திருபாதத்தாற் 
துவாரா tuvara , வி.எ . ( adv . ) மூலமாய் ; 

கழிப்பன் மலம் " ( சி.சி .8,2 ) . 
through , by means of . " OnGoor boirflug [Skt.dvedha > த . துவிதா] 
துவாரா வஸ்துக்களை யறிவது " ( சி.சி .1 , | துவிதியை tuvitiyai பெ . ( n . ) 1. இரண்டாந்திதி 
அளவை.சிவாக் . ). 

( பெரியவரு . ); the second day of a bright or 
[ Skt.dvara > த . துவாரா 

dark fortnight . 2. இரண்டாம் வேற்றுமை ; 
துவாரை tuvarai, பெ . ( n . ) துவாரகை பார்க்க ; 

( Gram . ) second case . 3. கோஆமணகம் 
tuvaragai. " ஆயனும் புறகிட ( ரோசனை ) ( தைலவ . தைல .); bezoar . 
வவன்றுவாரையும் " (சிவதரு.செனன.55). 

[ Skt.dvitiya > த. துவிதியை ) 
[ Skt.dvaraka > த . துவாரை ] 

துவிபதை tuvi- padaji பெ . ( n . ) இசைப்பலகை ; 
துவிகு tuviku , பெ . ( n . ) எண் தொடர்ந்தியன்ற a kind of musical composition . " கட்கா 

பண்புத்தொகை ( பி.வி .20 . ) ; a kind of துவிபதை திரிபதை தண்டகம் முதலியன 
paņbuttogai in which the first member is 

( கோபாலகிருஷ்ணபாரதி .86 ). 
a numeral. 

[ Skt.dvipada > த . துவிபதை ] 
[ Skt.dvigu > த . துவிகு ] 

துவிபாசிகன் tuvipasigan, பெ . ( n . ) 1.இடை 
துவிச்சக்கரவண்டி tuvi- c - cakkara - vandi, 

நின்று மொழி பெயர்த்துச் சொல்லுவோன் ; 
பெ . ( n . ) மிதிவண்டி , ஈருருளி; bicycle. 

interpreter . 2. ஐரோப்பியரின் வாணிகத்தில் 
[ Skt.dvi > த . துவிச்சக்கரவண்டி ) 

(வியாபாரம் ) இடை நின்றுதவும் இந்தியத் 
தரகன் ; Indian agent attached to a 
European mercantile firm , acting as 
broker.. 
[ Skt.dv 

bhaika > த . துவிபாசிகன் ) 
துவிவேசரை tuviesara ), பெ . ( n . ) இரண்டு 

கோவேறு கழுதைகளால் இழுக்கப்படும் வண்டி 
வகை ( யாழ் . அக . ); a kind of carriage drawn 
by two mules . 

[ Skt.dv - vesara > த .துவிவேசரை ] 

துவேசம் tuvésam , பெ . ( n . ) 1. பகை ; hatred , 
துவிதம் tuvidam , பெ . ( n . ) இருமை ; 

enmity. 2. வெறுப்பு ; aversion , dislike . 
doubleness , quality . " துவிதமோ 

[ Skt.dvsa > த . துவேசம் ] 
சிற்றறிவது " ( தாயு.மௌனகுரு .10 ). 
[ Skt.dvita > த . துவிதம் ] 

துவேசிடத்தல் tuveSF , 11. செ.குன்றா.வி . ( v.t.) 

1. பகைத்தல் ; to hate . 2. வெறுத்தல் ; to 
துவிதம் tuvidam, பெ . ( n . ) துவைதம் பார்க்க , 

dislike , to be averse to . 
see tuvaidam .. 

[ Skt.dvesa > த . துவேசி-] 
[ Skt.dvaita ) த . துவிதம் ] 


துவேசி 


98 


துன்முகி 


துவேசி tuvasi, பெ . ( n . ) 1. பகைவன் ; enemy . துன்மதி turn - madi, பெ . ( n . ) 1. மூடம் ; folly. 
2. வெறுப்பவன் ; one who abhors . 

கண்டுகொள்ளார் தொண்டர் துன்மதியால் " 

( தேவா .414,6 ). 2. கெடுமதி ; ill - nature , 
[ Skt.dvésin > த . துவேசி ) 

wickedness . 3. தீயோன் ; wicked person . 
துவைதம் tuvaidam , பெ . ( n . ) மத்துவா 

" சுடுதியைத் துகிலிடைப் பொதிந்த துன்மதி " 
சாரியரால் பரப்புரை ( பிரச்சாரம் ) செய்யப் 

( கம்பரா .விபீடண . 47 ) . 4. வடமொழியாளர் 
பெற்றதும் சிற்றுயிரும் (சீவான்மா ) பரமான் 

ஆண்டு ( வருடம் ) அறுபதனுள் ஐம்பத்தைந் 
மாவும் வேறு வேறெனக் கொள்ளப்படுவது 

தாவது ; the 55th year of the jupiter cycle . 
மாகிய சமயம் ; dualism , the doctrine that the 

[ Skt.dur + mati > த . துன்மதி ) 
supreme soul is essentially different from 
the human soul and from the material துன்மரணம் tun - maranam , பெ . ( n . ) 
world , expounded by Madhvacarya , opp . நோயினாலன்றித் தற்கொலை முதலிய வற்றால் 
to attuvaidam . 

நேரும் சாவு ( மரணம் ) ; unnatural death . 

" துன்மரணம் புக்கிறந்தோர் " ( குற்றா . 
[ Skt.dvaita > த . துவைதம் ] 

நல.வடவருவி .46). 
துவைதம் tuvaidam, பெ . ( n . ) துவை தீபாவம் , 
2 பார்க்க ; see tuvaitipavam , 2. " தடத்திரு 

[ Skt.dur + marana > த . துன்மரணம் ] 
மன்னவர் தம்மின் மாறு கொண் டிடப்பொது துன்மார்க்கம் tup - markkam, பெ . ( n.) தீநெறி ; 
விருத்தலே துவைதமென்பரால் " ( இரகு . evil life, vicious course of conduct, vice , 
திக்குவி .22 ). 

immorality . " வாய் வாதமிட்டுலறி வருந்து 
[ Skt.dvidha > த. துவைதம் ] 

துன்மார்க்கத்தை ( அருட்பா , 
துவைதி tuvaidi, பெ . ( n . ) இருமைக் ( துவைதம் ) 

அவலத்தமுங்கல் , 2 ) . 
கொள்கையைப் பின்பற்றுபவன் ; follower of 

த.வ. தீவழி 
the doctrine of sri Madhvācārya . 

[ Skt.dur + marga > த . துன்மார்க்கம் ] 
[ Skt.dvati > த . துவைதி ) 

துன்மார்க்கன் tup - markkan , பெ . ( n . ) 
துவைதிபாவம் tuvaitipavam , பெ . { n . ) தீநெறியோன் ; vicious man . " சன்மார்க்க 
1. தனக்கு மேம்பட்ட பகைவரின் படைகளைப் 

நெறியிலாத் துன்மார்க்கனேனையும் " (தாயு . 
பலவிடங்களிலிருந்து தாக்குமாறு தன் 

சின்மயா .26 ). 
படைகளை ( சேனை ) கூட்டங்கூட்டமாகப் 

[ Skt.dur + marga > த . துன்மார்க்கன் ] 
பிரித்துவைக்கை . ( சுக்கிர நீதி , 334 ); dividing துன்முகன் tunmuga ), பெ . ( n . ) 1. குதிரை; 
one s army into small groups for horse. 2. சிங்கம் ; lion . 
encountering a superior enemy at 
different points . 2. பகைவரிருவரைத் தம்முட் 

[ Skt.dur - mukha > த . துன்முகன் ) 
பொருமாறு செய்து இருவருக்கும் நட்பாக 

துன்முகி turmugi, பெ . ( n . ) 1. தீய முகத் 
நடித்துத்தான் பொதுப்பட விருக்கை ; keeping 

CATMM LOGITOOL60T; Wicked - looking person . 
apparently friendly relationship with two of 2. வடமொழியாளர் ஆண்டு ( வருடம் ) 
one s enemies who are with two of one s அறுபதனுள் முப்பதாவது ; the 30th year of the 
enemies who are fighting with each other. jupiter cycle . 
( Skt.dva bhibhava > த . துவைதீபாவம் 

[ Skt.dur + mukhin > த . துன்முகி] 


கின்ற 


துன்னிமித்தம் 


99 


தூபம் 


aal 


துன்னிமித்தம் tuppimittam , பெ . ( n . ) தீக்குறி 

( அபசகுனம் ) ; ill omen . " துன்னிமித்தங்க 
ளெங்கணும் வரத் தொடர்வ " (கம்பரா.யுத்த 
மந்திரப் .95 ). 

[ Skt.dur + ni- mitta > த . துன்னிமித்தம் ) 
துன்னீதி tuppidi, பெ . ( n . ) துன்னெறி 
( யாழ் . அக . ) பார்க்க ; see turmeri . 

[ Skt.dur + niti > த . துன்னீதி ] 
தூசணம் tusanam , பெ . ( n . ) 1. இகழ்ச்சி 

( 1/1605 ); abuse , calumny , contumely , 
insult . 2. வசைச் சொல் ( நிந்தைச்சொல் ); 
abusive language . 3. அவையல்கிளவி 
( அசப்பியம் ) சொல் . ( வின் . ) ; obscenity , 
ribaldry, vulgarity. 4. தெய்வத்தை இகழுதல் 
( தேவதூஷணம் ) ( chr . ) ; blasphemy . 
5. கண்டனம் ; criticism , blame . 

[ Skt.dusama > த . தூசணம் ) 
தூசணம் ’ tusanan , பெ . ( n . ) இராவணன் தம்பி 

முறையான அரக்கன் ; a Raksasa, a cousin 
of Ravana . 

[ Skt.Disana > த . தூசணன் ] 
தூசணன் tasana ) , பெ . ( n . ) பிறரைப் 

பழிப்போன் ( நிந்தித்தல் ); reviler, one who 
abuses another . " தூசணன் சண்டாளன் " 
( நீதிசாரம் ,98 ). 

[ Skt.disana > த . தூசணன் ] 
தூசனம் tusanam , பெ . ( n . ) வசைச் ( நிந்தை ) 

சொல் ; abusive language . " தூசனஞ் 
சொல்லுந் 

தொழுத்தைமாரும் " ( திவ் . 
பெரியாழ் .2,9,8 .) 

[ Skt.dusana > த . தூசனம் 
தூசி - த்தல் tus , 4 செ.குன்றாவி . ( v.t.) 

1. பழித்தல் ; to revile, calumniate , slander . 
2. இறைவனைப் பழித்தல் ( கிறித்து ); to 
blaspheme , vilify sacred things . 

. 
[ Skt.dus > த . தூசி - த்தல் ) 


தூசியாதி tusiyadi, பெ . ( n . ) கந்தகம் கலந்த 

ஒரு வகை நஞ்சு ( அஞ்சனபாஷாணம் .); a 
poisonous compound of sulphate of 

antimony. ( சா.அ.) 
தூடணம் tudanam, பெ . ( n . ) வழு, குற்றம் ; 

defect, fault . " அவ்வியாத்தி அதிவியாத்தி 
அசம்பவம் என்னும் தூடணங்களும் " 
( இலக்.வி .897 ,உரை). 

[ Skt.disana > த. தூடணம் 
தூடணன் tudanan, பெ . ( n . ) இராவணன் தம்பி 
முறையான அரக்கன் ; Raksasa . 
தூடணன் நிரிசிராத் தோன்ற லாதியர் " 
( கம்பரா.கரன் .51 ) . ] 

[ Skt.disana > த . தூடணன் ) 
தூடிதம் tudidam , பெ . ( n . ) கெடுக்கப்பட்டது ; 

that which is spoiled or made dirty. 
" மலத்தாற் றூடிதமென் மூத்திரத்துவம் " 
( சிவதரு பரிகார .6 ). 

[ Skt.disita > த . தூடிதம் 
தூபக்கால் duba - k - kal, பெ . ( n . ) நறும்புகைக் 

காட்டுங் ( தூபம் ) கருவி ; censer - stand , 
" பெருந்தகைய தூபக்கா 

தூபக்கா றீபக்கால் " 
(திருவிளை.மூர்த்திவி .28 ). 

[ Skt.dhupa > த . தூபம் + கால் ) 
தூபங்காட்டு - தல் dubaikattu-, செ.கு.வி. 

( v.i.) 1. கடவுள் முதலியோர்க்கு நறும்புகை 
காட்டுதல் ; to offer incense , as before an 
idol . 2. படையலமுது ( நிவேதனம் ) செய்தல் 
( இ.வ.); to makean offering . 

[ Skt.dhupa > த . தூபம் + காட்டு ] 
தூபம் dubam , பெ . ( n . ) 1. நறும்புகை ; incense , 

fragrant smoke , aromatic vapour . 
சலம்பூவொடு தூபமறந்தறியேன் " ( தேவா . 
946,6 ) . 2. புகை ; smoke , fume. " தூபமுற்றிய 
காரிருள் " ( கம்பரா.கைகேசி சூழ் .61 ) . 
3. நெருப்பு ; fire . " அழலுந் தூபமின்றி 


11 


100 

தூமம் 
தூபம் போடு - தல் 

inwhichthelordofthe Navāmša occupied 
( இரகு . திக்குவி .139 ). 4. நிமிர்ந்த நடுவிரலும் 

by the lord of the ascendant stands in the 
சுட்டுவிரலும் பாதிப்பட வளைய நிற்கும் 

fifth house from the ascendant, with venus 
இணையாவினைக்கை வகை . ( சிலப் .3,18 , 

aspecting it . 
உரை . ) ; ( Natya ) a gesture with one hand in 
which the fore finger and the middle finger தூபவருக்கம் tubavarukkam, பெ . ( n . ) நறும் 

புகையுண்டாக்குதற்கு உரிய பண்டத்தொகுதி 
are united and half bent . 5. கடம்பு ( பிங் . ) ; 

(வின் . ); articles of incense. 
common cadamba . 6. வெள்ளைக் 

[ Skt.dhupa + varga > த . தூபவருக்கம் 
குந்துருக்கம் ( L ) ; piny varnish.7. நீண்ட மர 
வகை ( L ) ; white piny varnish , vatica தூபாரத்தி tubaratti, பெ . ( n . ) 1. நறும்புகை 
roxburghiana . 8. கருங்குங்குலியம் ; black . ( தூபம் ) காட்டுகை ; offering of incense . 
[ Skt.dhupa > த . தூபம் ] 

2. தூபக்கால் பார்க்க ; see dabakkal. 
தூபம் போடு - தல் tubam - podu-, செ.கு.வி. 

[ Skt.dhupa + aratrika > த . தூபாரத்தி ] 
( v.i.) சினப் பரப்பரப்பு ( ஆவேசம் ) வருவதற்கு தூபி tubi , பெ . ( n . ) 1. கோபுரத்தின் உயரம் 
நறும்புகை ( தூபம் ) விடுதல் ( உவ . ) ; to burn (விமான சிகரம் . ) ; Pinnacle , as of a tower, 
incense invoking a spirit to possess a temple, palace , etc. , finial . 2. கோபுரம் ,; 
person or reveal itss presence in him . 

tower . " தூல லிங்கமாந் தூபி " ( சைவச . 
2. முகமன் ( இச்சகம் ) பேசுதல் ; to talk in 

பொது . 127 ) . 3. மலைமுகடு ( மலைச்சிகரம் ); 
flattering terms . 3. தூண்டிவிடுதல் ( உ.வ. ) ; to mountain peak . " தூபிச் செம்பொன் வியன் 
incite , stirup . 

மணி - கஞலும் வேரம் " ( கந்தபு . நகரழி .5 . ) 
[Skt.dhupa > த . தூபம் + போடு- .] 

4. உச்சி ( யாழ் . அக .); top , roof , as of ahouse . 
தூபயோகம் tuba- yogam, பெ . ( n . ) 

[ Skt.stupa > த . தூபி ] 
செவ்வாயின் மீத்தலைவனுக்கும் ( மிசாதிபதி ), 

தூபிகை tubigai, பெ . ( n . ) தூபி பார்க்க ; see 
திங்கள் பிறப்போரையின் தலைவனுக்கும் 

dubi. " தூபிகைச் சூளிகை பலபல தொட்டு 
( சந்திரலக்கினாதிபதி ) ஐந்து ஒன்பதிற் 

வீசினான் ". ( கந்தபு. நகரழி .22 ). 
வெள்ளிக்கோளிருக்கப் ( சுக்கிரன் ) பத்தா 

[ Skt.stupika > த . தூபிகை 
மிடத்தில் காரிக்கோள் ( சனி ) உச்சமா 
யிருந்தலால் உண்டாம் நல்ஓகம் (சுபயோகம் ) 

தூம்பிரரோகம் tumbira - rogam , பெ . ( n . ) 
( சங் . அக . சோதிடக்கடல் ) ; ( Astrol . ) an 

கண்களிற் புகைகம்மியதுபோலச் செய்யும் 
ausicious yoga , in which the house 

நோய் வகை. (சீவரட் .257 ); aneye - disease. 
occupied by venus is the fifth house from 

[ Skt.dhumra + roga > த . தூம்பிரரோகம் ) 
that occupied by the lord of Mars 
Navāmša , and ninth from that occupied by 

தூமம் tumam , பெ . ( n . ) 1. புகை ; smoke . 
the Moon in the Raši diagram with saturn 

தூமவே லாக்கர் " ( கம்பரா . வேள்வி .49) . 
in exaltation in the tenth house from the 2. நறும் புகை மணம் ; perfume . " தூமங்கமழ் 
ascendant . 2. ஓரையின் அதிபதி ( இலக் பூந்துகில் " (சீவக .1070 ) . 3. நறும்புகை ( தூபம் ) 
கினாதிபதி ) நின்ற அங்கிசத்தின் தலைவன் கலசம் ; censer . " பொங்கு தூமக் கொழு மென் 
( அதிபதி ) ஐந்தா மிடத்திலிருக்க அதனை புகை " ( சீவக .2592 ) . 4. தூம்புடம் பார்க்க ; see 
வெள்ளிக்கோள் ( சுக்கிரன் .) பார்க்கில் வரும் dumapudam . " வெங்கதிர்மே னான்கிராசி 
ஓகம் ( யோகம் ); ( Astrol.) an auspicious Yoga பன்மூன்று விளங்குபாகந் தங்கிடத் தூமம் " 


தூர்ச்சடி 


101 


தூலபஞ்சாக்கரம் 


( விதான.குணாகுண . 54) . 5. மட்கலஞ்சுடுஞ் L060 Om.); acts perforrmed through the 
சூளை ( யாழ் . அக.); potter s kiln . 6. தூமகேது 

mind . speech and body . 
பார்க்க ; see tumakadu . " தூமந் [[ Skt.sthula + karman > த . தூலகன்மம் ] 
தோன்றினும் " ( புறநா.117 ) . 7. இறந்தவர்கள் 

தூலசகளத்துவம் tulasa - kalattuvam, பெ . ( n . ) 
வாழும் உலகத்துக்கு ( பிதிர்லோகம் ) போகும் 

தூய்மைத்( சுத்தாசுத்தம் ) தத்துவம் ஏழனுள் 
வழியில் முதலிற் சந்திக்கும் ஒரு கடவுள் 
(தேவதை ); a deity first met with on the way 

ஆதனுக்குப் ( ஆன்மா) பகுத்தறிவைத் 
to the world of the manes . தூமாதி 

தருந்தத்துவம் (சி.சி .1:65 , ஞானம் ..); ( Sava . ) a 

category. 
மார்க்கம் . 8. மரவகை ( பைஷஜ ); entireleaved 

. 
tree of heaven . 9. கொடி வகை ( L. ) ; bristy 

தூலசரீரம் tula - sariram, பெ . ( n . ) 

1. நுண்மையான ( சூட்சுமம் ) உடலைப் ( சரீரம் ) 
trifoliate vine . 

போர்த்திருக்கும் ஐந்து (பஞ்ச ) பூத 
[ Skt.dhuma > த . தூமம் ) 

திரிபாக்கத்தால் (பரிணாமம் ) உண்டான உடல் 
தூர்ச்சடி turccadi, பெ . ( n . ) பாரமான சடை ( சரீரம் ) ( சைவவி .7 .); gross material body 
siflso fourt; Siva , as wearing heavy 

with which the subtle body is invested . 
matted locks . " யூதிகாத்துவாரப் பதிவயிற் 

2. பருத்தவுடல் ; stout body. 
றூர்ச்சடியெனவும் " ( காஞ்சிப்பு.இருபத் . 106 ). 

த.வ. மெய்யுடல் , பருவுடல் 
[ Skt. Dhurjati > த . தூர்ச்சடி ) 

[ Skt.sthula + sarira > த . தூலசரீரம் 
தூர்ணகம் turnagam, பெ . ( n . ) காசுமீர 

தூலாசித்து tula - cittu , பெ . ( n . ) சிற்றுயிர் 

(சீவான்மா ); individual soul . " உயிர் 
தேசத்து நெல் ; a species of paddy grown 

தூலசித்தாதலின் " (சி.சி .7,3 ,சிவஞா. ). 
in Kashmir. ( சா.அ.) 

[ Skt.sthula + cit > த . தூலசித்து ] 
தூர்த்தன் turttan , பெ . ( n . ) 1. காமவெறியன் 
( திவா . ) ; debauchee , libertine . 2. பரத்தமை தூலதேகம் taladegam , பெ . ( n . ) தூல சரீரம் 

பார்க்க ; see tula sariram . " தூலதேகமே 
கொண்டொழுகுவோன் ; a dissolute man 
fond of prostitutes. " விடருந் தூர்த்தரும் " 

யன்றிவண் சூக்கும் வுடலும் " (திருவானைக் 

திருமால் .7 ). 
( மணிமே .14,61 ). 3. கொடியோன் ; wicked 
person . " தூர்த்தர் மூவெயிலெய்து 

த.வ. பருவுடல் 
(தேவா .628,3 ). 

[ Skt.sthula + dtha > த . தூலதேகம் ] 
[ Skt.dhurta > த . தூர்த்தன் ) 

தூலபஞ்சகிருத்தியம் tula - panja - kiruttiyam , 
தூரதிருட்டிக்கண்ணாடி 

turatiruffi- k பெ . ( n . ) இறைவன் புடவிகளிடம் ( சராசரம் ) 
kannadi , பெ . ( n . ) தூரத்துப் பொருளை ஐங்கடவுள்களைக் கொண்டு (பஞ்சமூர்த்தி ) 
அண்மையில் ( சமீபம் ) காட்டுங் கருவி . ( இக்.வ.); செய்விக்கும் ஐந்தொழில்கள் ( சி.சி .1,65 . 
telescope 

ஞானப் .); the five acts of svaperformed 
த.வ. தொலைநோக்காடி 

through the agency of his five manifest 
[ Skt.dura + disti > த . தூரதிருட்டி 

forms.viz . ஐந்தொழில்கள் : சிருட்டி , திதி , 

சங்காரம் , திரோபவம் , அனுக்கிரகம் . 
தூலகன்மம் tula kanmam , பெ . ( n . ) மனம் 

மொழி மெய்களாற் (மனோவாக் காயம் ) தூலபஞ்சாக்கரம் tula - paljakkaram , பெ . ( n . ) 
செய்யப்படும் கருமம் ( கன்மம் ) ( சி.சி .2,13 , தூலபஞ்சாட்சரம் பார்க்க ; see tala 


தூலபஞ்சாட்சரம் 


102 


தெரிசனம் 


அதன் 


paljatsaram . " சூக்கும பஞ்சாக்கரமே 2. flourouw ; temple of šiva shrine . 
தூலபஞ்சாக்கரரூபமாக நிற்பன " (சி.போ.பா. " தூலலிங்கமாகிய ஆலயமெனவே சூக்கும் 
4,1, பக் .258 ) . 

மாகிய சிவலிங்கம் எனப்பெறும் " (சி.சி .12,1, 

மறைஞா. ). 
[ Skt sthua + parmaksara > த தூவயஞ்சாக்கரம் 

[ Skt.sthula + linga > த . தூலலிங்கம் ] 
தூலபஞ்சாட்சரம் tula - parijatsaram , பெ . ( n . ) 
சிவபெருமானை அதிதெய்வமாகக் கொண் தூலாருந்ததி நியாயம் tularuntat niyayam , 
டதும் " நமசிவாய , என்ற ஐந்து எழுத்து 

பெ . ( n . ) நுண்மையான அருந்ததி விண் 

மீனைக்காட்ட ( நட்சத்திரம் ) 
களாலானதுமான மந்திரம் "; ( Sava ) the 
sacred mantra of Siva 

அருகிலுள்ள பெரிய விண்மீன் ( நட்சத்திரம் ) 

களைக் கொண்டு குறிப்பிடுதல் போல 
[ Skt.sthula + paicalsara > த . தூயஞ்சாட்சரம் 

நுண்பொருளை விளக்குதற்கு அதன் 
தூலபூதம் tula - budam, பெ . ( n . ) கண்ணுக்குப் 

சம்பந்தமான பருப்பொருளைக் கொண்டு 
புலனாகும் ஐந்து (பஞ்ச பூதங்கள் ; the gross குறிப்பிட்டுணர்த்தும் நெறி ; nyaya in 
elements . " தூலமான வைம்பூதமுந் தோற்று illustration of indicating that which is 
வித்து " (திருக்காளத்.பு.உலகின்றோ.8 ). 

obscure by reference to a plain fact 
[ Skt.sthala > த . தூலம் + பூதம் ] 

closely allied to it , as the star Arundhati is 

pointed out by a reference to the bigger 
தூலபோதம் tula -podam , பெ . 

( n . ) 

star near it . " சுபக்கத்தைச் சிறப்பு வகையான் 
கண்ணுக்குப் புலப்படும் வடிவு ; the visible 

அறியலுறுவார்க்குத் தூலாருந்ததி நியாயம் 
body. " தூலபோதம் வருந்து பரமந்திரமாம் " 

பற்றி அதனைச் சிறந்தெடுத்தோதுதல் 
( தத்துவப் பாயி .2 ). 

(சி.போ.பா .6,2 ,பக் .318 ). 
[ Skt.sthula + perh.bodha > த . தூலபோதம் ) 

தூலி - த்தல் tuli , 4 செ.கு.வி. ( v.i ). 1. பருத்தல் ; 
தூலம் tulam , பெ . ( n . ) 1. பருமை ; grossness , to grow stout , bulky or corpulent . 910260 

tangibility. " தூலமா முருவினுக்குச் சூக்கும தேகம் தூலித்து விட்டது . 2. பெருகுதல் ; to 
முதல் " ( சி.சி .2,50 ) . 2. கண்ணுக்குப் increase , abound . " தூலிக்கும் வினைகள் " 
460 60T IT IS !; gross , tangible materials , ( ஞானவா.தாம .15 ) . 
palpable essence , opp . to cutcumam . 

[ Skt.sthala > த . தூலி - த்தல் ] 
" சூக்கமொடு தூலத்துச் சூறை மாருதத்து " | தெரிசம் terisam , பெ . ( n . ) காருவா 
(திருவாச .3,10 ). 3. பொதுமை ; vague 

( அமாவாசை ) ; new moon . " இரட்டிய 
generality , outline . " தூலமாக விடைகூறி " 

தெரிசஞ் சேர்ந்த மலமதியொழித்து 
(சி.போ.சிற் .) 4. உத்திரம் ; beam of ahouse. 

(திருவிளை.இந்திரன்முடி.9 ). 
தூலத்தின் பேரில் அல்லது இறப்பில் " 

[ Skt.darsa > த . தெரிசம் ) 
(சினேந் . 70,உரை). 5. நெற்போரடிக்குங் கோல் ; 
threshing instrument, flail . 6. QUI GOTLO 

தெரிசனம் terisanam , பெ . ( n . ) 1. பார்வை ; 
( ஆகாயம் .) ( யாழ் . அக . ) ; sky. 

auspicious sight , perception , view .2. 5600 

( குருபரம் .); eye . 3. தோற்றம் ; appearance . 
[ Skt.sthala > த . தூலம் ] 

" சுவாமிதரிசனம் 

அழகாயிருந்தது ". 
தூலலிங்கம் tula -lingam , பெ . ( n . ) 1. கோபுரம் ; 4. தெய்வம் அல்லது பெரியோர்களைக் 
temple tower, as a huge form of lingam . காண்கை ; sight as of a great person , a 
தூலலிங்கமாந் தூபி " ( சைவச.பொது .127 ). deity . " தரிசனமுந் தீர்ந்து " ( ஞானவா . 


தெரிசனவேதி 

103 

தேகபரிவர்த்தம் 
மாவலி .48 ). 5. கனவு ( சொப்பனம் ) முதலிய தேகக்கட்டு tega - k - kattu , பெ . (n.) 1. உடம்பின் 
தோற்றம் ( வின் . ) ; dream , vision , trance , 

திடம் ; the robustness of the body . 
supernatural appearance . 6. கண்ணாடி ; 

. 
mirror , looking - glass . 7. மதக் கொள்கை ; 

2. தளர்வற்ற உடலமைப்பு ; strong - built 
eligious doctrine . " நமது தரிசனத்துக் 

constitution . 
கடியப்பட்ட வாற்றால் தேனுண் டலைப் 

[ Skt.deha > த - தேகம் கட்டு 
பரிகரிக்க " (சிலப். 10,85 , உரை ) . 

தேகக்கட்டுவிடல் tegakkattuvidal, பெ . ( n . ) 
[ Skt.darsana த . தெரிசனம் ) 

உடம்பின் திடம் கெடுதல் ( அ ) குறைதல் ; 
தெரிசனவேதி terisapavédi, பெ . ( n . ) தாழ்ந்த 

decaying of the build or robustness of the 

body. 
மாழை (உலோகங்களை உயர்ந்த மாழை 
(உலோகங்களாக மாற்றவல்ல பச்சிலை வகை ; 

[ Skt.dtha > த . தேகம் + கட்டுவிடல் ) 
an alchemic agent . "தெரிசனவேதி கண்ட | தேகசம்பந்தம் tega - Sambandam , பெ . ( n . ) 
சீருணம்போல " (சேதுபு. வேதாள.71). 

1. உறவு ; blood relationship . இனி 

நம்மிருவர்க்கும் தேகசம்பந்த மொழிய 
[ Skt.daršana + bhēdin > g . Cosifles Goug ]] 

அர்த்தசம்பந்தமில்லை. 2. புணர்ச்சி ( உ.வ. ) ; 
தெரிசனை terisanai, பெ . ( n . ) 1. காட்சி ( உ.வ. ) ; copulation . 

auspicious sight . 2. தர்சன வுண்டியல் ; தேகநாளம் teganalam , பெ . ( n . ) காரி 
(Mercant. ); hundi payable at sight . 

ரத்தத்தை உடம்பின் பல பகுதிகளினின்று 
[ Skt.darsana > த . தெரிசனை ] 

இருதயத்தின் வலது பக்கத்திற்கு திருப்பி 
தெரிசி - த்தல் terisi, 4 செ.குன்றாவி . ( v.t.) 

விடும் ஓர் குழல் ; one of those blood vessels 

which return impure blood to the right side 
கடவுளர் பெரியோர்களையும் நல்வினைப்பயன் 

of the heart. 
அளிக்கும் இடத்தையும் (புண்ணியதலம் ) 

தேக நிதானம் teganitanam , பெ . ( n . ) 
காணுதல் ; to see , behold , to obtain sight , 

1. நோயின் பூர்வரூபம் ; premonitory 
as of an idol , a great person , a sacred 

symptoms of the disease . 2. நோய்களின் 
place . 

குணங்களை விவரிக்கும் ஓர் வடமொழி நூல் ; 
( Skt.drs > த . தரிசி > தெரிசி -1 

an Ayurvedic science determining the 
தேக்சா teksa , பெ . ( n . ) ஒரு வகைக் கிடாரம் ; a quality of diseases. 
cauldron . 

தேகப்பயிற்சி tega- p- payirci , பெ . ( n . ) 
[ U.teksa > த . தேக்சா ] 

உடம்பின் வலுவிற்கும் ( ஆரோக்கியத்திற்கும் ) 

பலப்படுத்தவும் வேண்டி, தினப்படி பயிலுதல்; 
தேகக்கட்டளை tegakkattalai , பெ . ( n . ) 

the art or practice of taking exercise for 
1. உடம்பின் ஒழுங்கு அதாவது உடம்பையடுத்த 

health and strength callesthenic 
ஊதை பித்தங் கோழையா ( வாதபித்த 

performances .. 
சிலேட்டுமமா ) கிய முக்குணங்களின் பண்பு 

த.வ. உடற்பயிற்சி 
(கிரமம் ); the characteristics of the three 

தேகபரிவர்த்தம் fegaparvarttam , பெ . ( n . ) 
humours in thehuman system . 2. உடம்பின் 

இருதயத்தினின்று கண்டரை வழியாய்ப் 
தத்துவக் கட்டளை; the philosophical 

பிரிந்து உடம்பு முழுவதும் செவ்விரத்தமாய்ப் 
conceptions on the structure of human 

பரவி மறுபடியும் நாளங்கள் வழியாய் 
body.. 


Hutha yoga . 


தேகபலம் 

104 

தேகியெனல் 
காரிரத்தமாக இருதயத்திற்கு செல்லும் சாருவாகமதம் ; materialism that identifies 

the soul with the body. 
சுற்றோட்டம் ; the circulation of the blood 
from the heart through aorta and other 

[ Skt.ddha + atma + vate > த . தேகாத்துமவாதம் ) 
arteries throughout the body and back 

தேகாதனம் tegadapam, பெ . ( n . ) கையின் 
through the veins. 

மேற் கை மலரவிரியவும் கண்கள் நுனி 
தேகபலம் tega -palam , பெ . ( n . ) 1 உடல் வலிமை ; மூக்கைப் பார்க்கவும் அமையும் ஓக இருக்கை 

strength of the body . 2. குருவி ; Indian ( யோகாசன ) வகை . ( தத்துவப் . 107 ,உரை) ; 
sparrow , so called from its giving strength cyogalsitting posture with the back of one 

hand placed against the palm of the other 
and vigour to the system when consumed . 

the eyes being fixed at the tip of the nose . 
3. மஞ்சள் ; turmeric . 

[ Skt.dthasana > த . தேகாதனம் ] 
தேக பலவீனம் tega - palavinam , பெ . ( n . ) 

உடம்பின் வலிமைக் குறைபாடு ; bodily தேகாப்பியாசம் tegappiyasam , பெ . ( n . ) 
weakness , physical debility.. 

1. உடம்பின் பயிற்சி ; bodily or physical 

exercise , 2. அடயோகத்திற்கு உடம்பின் 
தேகம் tegam, பெ . ( n . ) உடம்பு ( சூடா ); body. 

உழைப்பு ; bodily exercise indispensible or 
[ Skt.deha > த . தேகம் ) 
தேகமூறல் tegamural, பெ . ( n . ) உடம்பு 

த.வ. உடற்பயிற்சி 
வளமாதல் ; growing stout through 

தேகாரோக்கியம் tegarokkiyam , பெ . ( n . ) 
nourishment . 

உடம்பின் நலநிலைமை ; healthy condition of 
தேகமெலிவு tegamelku , பெ . ( n . ) 

the body. 
உடம்பிளைப்பு ; general or physical debility தேகான்மவாதி tegamma- vadi , பெ . ( n . ) 
general weakness. 

தேகாத்தும் ஊதை ( வாத ) க் கொள்கையினன் 
தேகவமைப்புநூல் tega - v - amaippu - nul, பெ . (சி.போ. பா.பக்.36.புதுப் . ); a follower of the 

( n . ) 1. உடம்பின் கட்டுப்பாட்டை கூறும் நூல் ; doctrine of tēkāttumavādam 
that branch of science dealing with the 

[ Skt.dehatatma > த . தேகான்மாவாதி ] 
physiological structure of the body- தேகி tegi, பெ . ( n . ) 1. ஆதன் ; soul . " தேகமுந் 
physiology. 

தேகியும் ( திருமந் .1785 ) . 2. புல்லுருவி (மலை ); 
தேகளிதீபநியாயம் tégali-tipa - niyayam , 

joneysuckle mistletoe , loranthus . 
பெ . ( n . ) இடைகழியில் வைத்த விளக்கு 
இருபுறமும் ஒளிவீசுவது போல ஒரு பொருள் 

[ Skt.dehin > த.தேகி ] 
இடை யினின்று இரண்டிடத்தும் பயின்று வரும் | தேகி tégi, பெ. ( n . ) 1 உடம்பை உடையவன் ; any 
நெறி ; nyaya of the lamp at tekal , person embodied . 2. புல்லூரி ; parasitic 
illustrating how one abject serves plant . 3. funSSLDT; individualsoul or life . 
simultaneously a two - fold purpose as the 

[ Skt.dehin > த. தேகி ] 
lamp at tēkali lights the portions on either 

தேகியெனல் tegi - y - emal, பெ . ( n . ) ஈ என 
side . 

இரத்தற் குறிப்பு ; expr . signifying one s 
தேகாத்துமவாதம் tegattuma - vatam , பெ . request for alms . " ஐயந் தேகியெனச் 

( n . ) உடலே ஆதன் ( ஆன்மா) என்று கூறும் செப்பி " ( சைவச . பொது.366 ). 


வகை . 


தேசசு 

105 

தேசிகம் 
தேசசு tesasu , பெ . ( n . ) 1. ஒளி ; splendour . தேசாந்தரம் tesandaram , பெ . (n .) 1. அயல் 

2. கண் விளக்கம் ; clearness of the eyes . நாடு ; foreign country. 2. நிலநடுக்கோட்டின் 
3. உடம்பின் வனப்பு ; the heating and தொலைவு ; ( Astron .) terrestrial longitude , 
strengthening faculty of the human frame distance of any two meridians on the face 
seated in the bile . 4. விந்து ; semen virile . 

of the earth . 3. நிலநடுக்கோட்டின் 
5. உயிர் ( பிராண ) வலிவு , vital power . 

தொலைவை கணிப்புச் செய்ய உதவும் 

கணனபாகம் ( வின் . ) ; ( Astron .) allowance 
தேசத்துரோகி tesa-t -turdki , பெ . ( n . ) 

for a planet s proper motion while passing 
நாட்டைக் காட்டிக் கொடுப்பவன் , நாட்டுக்குத் 

from the first meridian to that of a given 
தீமை செய்பவன் ; traitor. 

place ; allowance for longitude. 
த.வ. தாயகக்கயவன் 

தேசாந்தரரேகை tesandara -régai, பெ . ( n . ) 
தேசப்படம் tesa -p - padam , பெ . ( n . ) நாட்டின் ஒருத்தியின் மங்கள நாண் ( தாலி ) 

அரசியல் , நில அமைப்பைக் காட்டும் படம் ; map வலிமையைக் குறிப்பதாகக் கருதப்படும் 
( of a country ). 

உள்ளங்கை 

வரி ( இரேகை ) 
த.வ. நாட்டுப்படம் 

(திருவாரூ.குற .); a distinctive mark in the 

palm of a woman , believed to denote a 
தேசபக்தன் tesapaktag, பெ . ( n . ) நாட்டின் மீது 

long period of married life . 
அதிகப் பற்றுடையவன் ; patriot . விடுதலைப் 
போராட்ட காலத்தில் தேசபக்தர்கள் ( நாட்டுப் தேசாந்திரம் tesandiram , பெ . ( n . ) நோக்கம் 
பற்றுடையவர்கள் ) நாடு கடத்தப்பட்டார்கள் . 

எதுவுமின்றி நாட்டின் பல இடங்களுக்கும் தன் 

விருப்பப்படி செல்லும் பயணம் ; moving about 
தேசபக்தி tesapakti , பெ . ( n . ) நாட்டுப்பற்று ; 

places free from responsibilities . 
patriotism , love for one s country . 

தேசாந்திரம் போகிறேன் என்று கிழவர் 
தேசம் tesam, பெ . ( n . ) 1. நாடு ; country .அவர் 

கிளம்பிவிட்டார் . ( இ.வ.) 
வாழ்நாள் முழுவதும் தேசத்திற்குத் தொண்டு 
செய்தார். 2. (நாட்டின் ) பகுதி ; பிரிவு ; தேசாபிமானம் tesabimanam, பெ . ( n . ) தாய் 

(நாட்டுப் ) பற்று ; love of one s country. 
principality , land , region . 671615(61566 

[ Skt.desa + abhimana > த . தேசாபிமானம் ) 
வடதேசம் . 
தேசமுகி tesa - mugi, பெ . ( n . ) அரசிறையதிகாரி / தேசிகப்பிரபந்தம் teSiga - p - pirapandam , பெ . 

( n . ) வேதாந்த தேசிகர் தமிழில் இயற்றிய 
( யாழ் . அக . ) ; head of the revenue 

பனுவல் ( பிரபந்தம் ) தொகுதி ; Tamil poems 
department. 

composed by vēdānda -dēšikar. 
[ Skt.desa + mukhya > த . தேசமுகி 

[ Sitdesikatpra -bandhe த தேசிகப்பிரபந்தம் 
தேசா tesa , G.(n.) ஒரு பண் ( வின் ) ; amelody- / தேசிகம் tesigam, பெ. ( n . ) 1.அவ்வந்நாட்டுச் 
type. 

சொல் ; provincialism , local idiom , word 
[ Skt.desakhya > த . தேசா ] 

peculiar to a province . 2. அயல்நாட்டுச் 
தேசாசாரம் tesasaram , பெ . ( n . ) நாட்டு சொல் ; foreign terms introduced into a 

language .. " தேசிகச் சொல்லோடு 
வழக்கம் ; customs , usages and manners 
of a country. 

செறிவடமொழியினை " ( பி.வி .2,உரை) . 

3. இயற்சொல் , திரிசொல் , திசைச்சொல் , 
[ Skt.desacara > த . தேசாசாரம் 


4 


த.வ. பக்கல் 


தேசிகம் 

106 

தேனு 
வடசொல் என இசைப்பாடல்களில் வரும் தேசூரான்வேட்டி tesurap - vetti, .பெ . ( n . ) 
சொற்பயன்பாடு (சிலப்.3: 47 , உரை.); ( mus ) the காஞ்சீபுரம் பட்டுக்கரை வேட்டி ; cloth with 
use of iyarcol , tiricol, ticaiccolandvatacol. crushed - strawberry - coloured silk broder. 
4. கூத்துவகை ( அக. நி .); a kind of dance. 5 . 

தேசோமயம் tesamayam , பெ . ( n . ) 1 பேரொளி; 
சிந்தகம் ( இந்துத்தானி ) போன்ற அயல் 

splendour , light , brilliance , " அறிவான 
நாட்டுப்பண் ; foreign melody - type as 

தெய்வமே தேசோமயானந்தமே " ( தாயு . 
Hindustani. 

தேசோ. ). 2. அழகு ( யாழ் . அக .) ; beauty . 
[ skt.desika > த . தேசிகம் ] 

[ Skt.tejo - maya > த . தேசோமயம் ] 
தேசிகம் ’ tesigam, பெ . ( n . ) 1 ஒளி ; light, lustre, 

brightness . "பல்லினைத் தேசிகம் தேதி teti, பெ . (n .) மாதத்தின் ஒரு பகுதியாகிய 
படத்துடைத்து "( சீவக .1480 ). 2 பொன் ( பிங் . ) ; நாள் ; date , day of the month . " மாசித் 
gold . 3. அழகு ( பிங் . ) ; beauty . 

திங்களில் முதற்றேதியில் " (சீவக . 493,உரை). 
[ Skt.tejas > த . தேசிகம் ) 
தேசிகன் tesigan, பெ . ( n . ) 1. குரு ( பிங் . ) ; [ Skt. tithi > த . தேதி ] 

spiritual teacher preceptor . " முன்னர்த் தேதிமழை ted + malai, பெ . (n.) ஐந்திய நூலில் 
தேசிகர்ப் பிழைத்து " ( கம்பரா.மிதிலை.109). 2 . 

(பஞ்சாங்கம் ) குறிப்பிட்டுள்ள நாளிற் பெய்யும் 
சிவணிய (சிவ ) ச் சமய ( சைவம் ) குருக்கள் 

மழை (உவ . ); rain that falls on the date 
வகுப்பினருள் ஒரு சாரான் ; title of a section 

specified in the calendar. 
of Non - Brahmin briestly caste . 
" வாய்மைதரு தியாகராச தேசிகனே 

த.வ. பக்கல்மழை 
(இலக்.பி.பதிகம் ). 3. மடாதிபதிக்கு வழங்கும் 

[ Skt.tithi > த.தேதி + மழை 
பட்டப் பெயர் ; title of the head of a mutt . தேனு tenu , பெ . ( n . ) 1. ஆன் ; cow . 2. எருமை ; 
" அம்பலவாண தேசிகன் " (மீனாட் . பிர . buffalo . 3. குதிரை ; horse . 4. கறவை ஆன் ; 
ஸ்ரீஅம்.பிள் .1 ) . 4. தந்தை ( பிதா . ); father . 

milch cow .. 
" தேசிகன் வரங்குறை படுத்திடா "( காஞ்சிப்பு. 
இரேணு.13 ) 5. மனம் போன போக்கில் சுற்றித் 
திரிபவன் ( தேசாந்தரி ) ( பிங் . ) ; traveller , 
wanderer , foreigner . 6. வணிகன் ( பிங் . ) ; 
merchant . 7 , வேதாந்த தேசிகர் ; a 
VaisnavaAcarya. 8. ஆசிரியன் (உபாத்தி 
யாயன் ); teacher. " எங்கள் தேசிகனடிப்பான் " 
( பெரியபு திருமுறைகண்பு 5 ). 

[ Skt.desika > த . தேசிகன் ) 
தேசூரஞ்சு tesuranju , பெ . ( n . ) 1. வேட்டியின் 

ஓரத்தில் அமைக்குங் கரைவகை ; a kind of 
straight broder of red colour about one or | தேனு tépu , பெ . ( n . ) களவு ( சூடா .); theft , 
more inches in breadth , woven along the robbery. 
selvedge of men s cloths .. 

[Skt.stena > த . தேனு 


தைத்தியர் 

107 

தோசம் 
தைத்தியர் taittiyar , பெ . ( n . ) திதி என்பவளின் நண்ணும் புதுமை தைவிகமாம் " ( திருவாத . 
பிள்ளைகளும் பதினெண்கணத்துள் ஒரு 

பு .திருவடி.17 ) . 2. ஆதிதைவிகம் பார்க்க ; see 
வகையினருமான அரக்கர் ( பிங். ) ; Asuras , as 
sons of Diti , one of patinenkanam . 

atitaivikam . " தைவிக மாதிய மூன்றில் 

. 
[ Skt.daitya > த . தைத்தியர் 

(சிவதரு. கோபு .62 ). 3. தைவிகலிங்கம் பார்க்க ; 

see taivikalingam . "சயம்புவுந் தைவிகமும் " 
தைத்தியன் taittiyan , பெ . ( n . ) உடம்பு அல்லது 
உடலுறுப்பு ( அவயவம் ) பருத்தவன் ; man with 

( சைவச. பொது .431 ). 
a body of great size giant . 

தைனாத்து taipattu , பெ . ( n . ) 1. பணியமர்த்தம் ; 
தைத்திரியன் taittiriyan , பெ . ( n . ) எசுர் appointment . 2. வேலையாள் ; peon , 
வேதத்தில் தைத்திரிய சாகையைச் 

personal attendant. 
சேர்ந்தவன் ; a follower of the Taittiriya 
recension of the yajur -veda . "ஐந்தழ 

[ U. tainat > த . தைனாத்து ) 
லோம்பு தைத்திரியன் " (திவ் பெரியதி . 5.5.9 ). தைனாத்துச் சேவகன் taiyattu - c - cevagam 
[ Skt. taittiriya > த . தைத்திரியன் 

பெ . ( n . ) தொழில் கற்றுக்கொள்ளும் 
தைத்திரீயசம்மிதை taittiriyasammidai, பெ . பொருட்டுச் சம்பளமில்லாமல் வேலை பார்க்குஞ் 

( n . ) தைத்திரேயே முனிவரால் ( ரிஷி ) சேவகன் ( வின் . ) ; a volunteer peon . 
செய்யப்பட்ட ஓர் ஆயுள் வேத நூல் ; an 

தைனியம் tainiyam , பெ . ( n . ) 1. எளிமை , 
Ayurvedic science compiled by Thithreya 

poverty, affliction , depression . 2. $ 460L 
sage . 
தைரியம் tairiyam , பெ . ( n . ) மனத்துணிவு; 

( வின் . ); meanness , 3. இவறன்மை (உலோபம் ) 
courage , self - confidence : 

( 62 ?607 . ); covetousness . 
[ Skt.dhairya > த . தைரியம் ] 

[ Skt.dainya > த . தைனியம் ] 
தைலம் tailam , பெ . ( n . ) 1. நல்லெண்ணெய் 

தோகம் togam, பெ . ( n . ) குழந்தை ; child . 
( சூடா . ); sesameoil. 2. ஆமணக்கெண்ணெய் 

[ Skt.tdka > த . தோகம் ] 
( மூ.அ. ) ; castor oil . 3. எண்ணெய்; oil , 
unguent . 4. மண ( வாசனை ) ப் பண்டங்களு தோகம் togam , பெ . ( n . ) சிறுமை ( சூடா . ); 
ளொன்று (சிலப் .14,108 ,உரை . ); fragrant oil . smallness , minuteness , trifle .. 
5. கூட் டெண்ணெய் ( வின் ) ; essential 

[ Skt.stbka > த . தோகம் 
vegetable oil , balsam , medicinal oil . 
6. மரச்சத்து ( வின் . ) ; sap of a tree or plant , தோகம் togam, பெ . ( n . ) வருத்தம் ( துக்கம் ); 

நுல் ( எண்டதில் திலம் > Skt.tala > த. தைலம் grief . " தோக மொருமிக்கத் தந்தீர் " 
தைலமாட்டு - தல் tailam - attu , 5 செ.கு.வி. ( இராமநா.உயுத் .60). 
( v.i.) 1. எண்ணெய்க்காப்பிடுதல்; toanoint the 

[ Perh.droha > த . தோகம் ] 
head or body. 2. உடலை எண்ணெய்யால் 

தோகம் " tagam, பெ . ( n . ) பால் ; milk . 
சேமித்து வைத்தல் ; to preserve a corpse by 

[Skt.dsha > த . தோகம் ] 
immersing it in oil, embalm . " தைலமாட்டு 
படலம் " ( கம்பரா . ). 

தோசம் tosam , பெ . ( n . ) 1. குற்றம் ; fault . 

2. பாவம் ; sir , guilt . 3. குறை ; defect, lack . 
தைவிகம் tamigam , பெ . ( n . ) 1. கடவுள் 

4. நாடிக்கொதிப்பு; disorder of the humours 
தன்மையுள்ளது ; the supernatural; that 

of the body . 5. கண்ணேறு முதலானவற்றால் 
which relates to the gods . "புத்தகமிங்கு 


தோட்டா 


108 


தௌவாரிகன் 


வருந்தீங்கு ; illness believed to be due to | தௌட்டியம் tauttiyam , பெ . ( n . ) தீச்செயல் 
the evil eye . 

(உ.வ. ); mischievousness . 
[ Skt.disa > த . தோசம் ] 

[ Skt.daustya > த . தௌஷ்டியம் ) 
தோட்டா totta, பெ . (n. ) வெடிமருந்துச் சுருள் ; தெளத்தியம் tauttiyam , பெ . ( n . ) 1. தூது ; 
cartridge, wadding . 

message , mission . 2. ஒருத்தியைக் 
[ U.tota > த . தோட்டா ] 

கூட்டிவிடுகை ; pimpingpandering . 
தோடம் todam, பெ . ( n . ) தோசம் பார்க்க ; see 

[ Skt.dautya > த . தெளத்தியம் 
see tasam . "ஐம் பூதத்தாலே யலக்கழிந்த தௌத்தியம் tauttiyam , பெ . (n.) போற்றி , புகழ் 
தோடமற " (தாயு.எந்நாட் தத்துவ 1). 

( யாழ் . அக .); praise. 
தோடமூர்ச்சிதம் toda - murccidam , பெ . ( n . ) 

[ Skt.stautya > த . தெளத்தியம் 
பசுமைநிறங் காட்டும் மரகதக் குற்ற வகை 

தௌதிகம் tautigam, பெ . ( n . ) முத்து ( மூ.அ. ) ; 
pearls . 

. 
(திருவிளை.மாணிக் . 68 ) ; a flaw in emerald 
giving the colour of grass . 

[ Skt.tautika > த . தெளதிகம் ) 
தோடலேசம் toda -lesam , பெ . ( n . ) தாமரை 

தெளமியன் taumiyan, பெ . ( n . ) பாண்டவர் 
யிலை நிறங் காட்டும் மரகதக் குற்றவகை 

கரணக் குரு ( புரோகிதன் ) ; the priest of the 
(திருவிளை.மாணிக்.68); a flaw in emerald 

pandavas . " தௌமியமுனியைக் கண்டு " 
giving the colour of lotus leaf . 

(பாரத . திரௌபதி .9 ) . 
[ Skt.disa + lesa > த . தோடலேசம் ] 

[ Skt.dhaumya > த . தௌமியன் ) 
தோத்திரம் tottiram , பெ . ( n . ) 1. புகழ்ச்சி ; | தௌர்ப்பல்லியம் taurppaliyam , பெ . ( n . ) 

praise , laudation , eulogy , panegyric . வலுவின்மை; weakness of mind or body. 
2. வணக்க மொழி , வழிபாடு ; words of ( Skt.daurbalya > த . தௌர்ப்பல்லியம் ] 
salutation . " இருக்கொடு தோத்திர 
யியம்பினர் " (திருவாச .20.4 ). 3. தோத்திரப் 

தௌலேயம் taultyam , பெ . ( n . ) ஆமை ( மூ.அ. ); 
பாட்டு பார்க்க ; see tittirappattu . 

turtle .. 
[ Skt.stotra > த . தோத்திரம் 
தோத்திரி - த்தல் tUttirl, 4 செ.குன்றாவி ( v.t. ) 

புகழ்தல் ; to praise, extol , belaud . " எளிய 
ரேந்துயருமிறுத்தருளென்று தோத்திரித்தார் 
( விநாயகபு. 75.336 ). 

[Skt.stdtra > த . தோத்தரி ] 
தோப்பறா tbppard , பெ . ( n . ) 1. குதிரைக்குக் 

கொள்ளுவைக்கும் பை ; leather bagused in 
feeding horses . 2. நீரிறைக்கும் , தோலான 
கருவி வகை ; leather bucket for drawing 
water . 


[Uthbra > த . தோப்பறா ] 
தோயசம் tdyasam , பெ . ( n . ) தாமரை (சங். அக.); | தௌவாரிகன் tauvarika ) , பெ . ( n . ) வாயில் 
lotus . 

காப்போன் ( சங் . அக.); doorkeeper . 
[ Skt.tdya -ja > த . தோயசம் ) 

[ Skt.dauvarika > த . தௌவாரிகன் ) 


நக்சா 


109 


நட்சத்திர ஆபீசு 


த 
. 


நக்சா naksa , பெ . ( n .) படம் ( C.G.57 ); picture , mass . 3. பணமாகச் செலுத்தும் நிலத்தீர்வை 
plan , map . 

( R.T ) ; land revenue in money. 4. நக்தி 
[ Ar . naqsha > த . நக்சா ] 

( C.G ) பார்க்க ; see nakti. 
நக்த்சமாகர்சு nakt - samdkarsu பெ . ( n . ) [ u . naqdi த . நகதி ] 
கருவூலக் குறிப்பேடு ( C.G); account of cash 

நகரோபாந்தம் nakaropandam, பெ . ( n . ) 
receipts and disbursements . 

நகரெல்லை ( யாழ் . அக . ) ; outskirts of a 
[ Ar , nagdi - jama + karsu > 

த city . 
நக்த்சமாகர்சு ] 

[ Skt . nagardpanta > த . நகரோபாந்தம் ] 
நக்தி makti பெ . ( n . ) கருவூலம் ( C.G.145 ) ; 
treasury . 

நகரௌடதி nakar - autadi, பெ . ( n . ) வாழை 
[ Ar . naqdi > த . நக்தி ) 

( சங் . அக . ); plantaintree 

நகல் nakal, பெ . ( n . ) படி ( உவ ) ; duplicate , copy . 
நக்திகுமாசுதா nakti-kumasuta பெ . (n .) 
கருவூலக்கணக்கர் ( C.G.145 ) ; treasury 

த.வ. நிகரி 
clerk , cash - keeper . 

[ U. naq / > த . நகல் ) 
நக்திசிட்டா nakt sitta , பெ .( n .) கருவூலத்தில் நகுசன் nakusan , பெ . ( n . ) 100 குதிரைவேள்வி 
வருமானத்தைப் பதிவு செய்யும் பதிவேடு ( C.G 

செய்ததற்குப் பயனாக இந்திரப்பட்டம் பெற்றுச் 
145 ); account showing cash receipts in a 

சிவிகையேறிச் செல்லுகையில் அச்சிவிகை 
treasury .. 

காவுவோருள் ஒருவரான அகத்தியரால் சாவிக் 
[ Ar. ragdi + citta > த நக்திசிப்பா 

கப்பட்டுப் பாம்புருவமடைந்த ( நிலவு ) சந்திர 
நகத் rakat, பெ . ( n . ) கைப்பணம் ( ரொக்கம் ); குலத்தரசன் ; a king of the lunar race who 
ready money, cash . 

obtained possession of Indra s throne 
[ Ar . naqad > த . நகத் 

as a reward for having performed 100 

horse - sacrifices , offended Agastya, one 
நகத்துசாமீன் nakattu - samin , பெ . ( n . ) 

of his palanguin - bearers, and was 
பிணையத் தொகை ; cash security. 

cursed by him and turned into a serpent . 
[ Ar.nagad + jamin > த . நகத்துசாமீன் 

[ Skt. Nahusa > த . நகுசன் 
நகத்பாபு makat - papu , பெ . ( n . ) மீன் பிடித்தல் , 
வேளாளர்களல்லாதார் குடியிருப்பு , தென்னை 

நசிந்தா rasinda , பெ . ( n . ) கணக்கர் ( C.G. ); 
மாபுளி முதலியவுள்ள தோட்டம் இவற்றுக்கு accountant, clerk . 
வாங்கப்படும் வரி ( R.T ) ; a tax on tank [ u . nawi - sindah > த . நசிந்தா) 
fishery, on the houses of those not 

நசீப் rasip, பெ . ( n . ) 1. ஊழ் ; fate, destiny 
engaged in agriculture and on coconut, 

2. ஆகூழ் ; good luck , fortune. 
mango and tamarind topes. 

[ u . nasib > த . நசீப் ) 
[ Ar.naqad + bab > த . நகத்பாபு ] 
நகதா nakata, பெ . ( n . ) காக்காய்ச்சரிகை நூல் நட்சத்திர ஆபீசு natSattira -apisu, பெ . ( n . ) 

வான்மண்டலத்தைப் பற்றி ஆராய்ச்சி செய்யும் 
( இ.வ ); Imitation lace - thread . 

தலம் ( இக்.வ. ) ; observatory. 
நகதி nakati பெ . ( n . ) 1. பணக்காரன் ; person 

த.வ. வானாய்வுக் கூடம் 
having ready money. 2. பொற்கட்டி 

[ Skt.naksatra + E.office > த , நட்சத்திர ஆபீசு ) 
முதலியன ; bullion , gold or silver in the 


நட்சத்திரக்குறி 

110 

நட்சத்திரம் 

matsattira - p 
நட்சத்திரக்குறி natsattira -k - kurj பெ . ( n . ) | நட்சத்திரப்பிரமாணம் 

அச்சுப்பதிப்பில் விண்மீன் வடிவமைந்த piramanam, பெ . ( n . ) விண்மீனின் (நட்சத் 
குறிப்படையாளம் ; asterisk . 

திரத்தின் ) அளவு (வின் ) ; the dimensionofa 
த . வ . விண்மீன்குறி 

star . 
நட்சத்திரகன் natsattirakan, பெ . ( n . ) 

[ Skt . naksatra + piramapam > 

த . 
நட்சத்திரையன் பார்க்க ; see natsattiraiyan . நட்சத்திரப்பிரமாணம் ] 
நட்சத்திரசக்கரம் natsattira - Sakkaram , பெ . நட்சத்திரப்பொருத்தம் natsattira - p 
( n . ) 1 விண்மீன் மண்டலம் ( யாழ் . அக . ) ; stellar 

poruttam, பெ . ( n . ) பத்துவகைக் கலியாணப் 
sphere . 2. நிலவு மண்டலத்திற்குரிய 

பொருத்தங்களுள் மணமக்களின் பிறப்பு 
உடுக்குழு ( நட்சத்திரங்கள் ) (வின் ); ( Astrol ) 

ஓரைகளின் ( வதூவரர்களின் சென்ம நட்சத் 
group of lunar asterisms forming the lunar 

திரங்களின் ) இசைவு ( சோதிட . சிந் . 195 ) ; 
zodiac . 3. கலப்பைச் சக்கரம் முதலியன 

( Astrol . ) a correspondence or affinity 
போலக் கணிய (சோதிட ) கணனத்துக்குரிய between the asterisms of nativity of the 
சக்கர வகை ; ( Astrol ) diagrams for 

prospective bride and bridegroom one of 
astrological calculations , as kalappai-c ten kaliyana - p - poruttam . 
cakkaram etc. 

த.வ. நாள்மீன் பொருத்தம் 
[ Skt.nasatra > த . நட்சத்திரம் + சக்கரம் ] 

[ Skt. naksatra > த . நட்சத்திரம் ) 
நட்சத்திரசாலை natsattira - salai, பெ . ( n . ) நட்சத்திரபதம் natSattira - padam , பெ . ( n . ) 
வானத்திற்செல்லும் கதிரவன் நாண்மீன்கள் 

விண்மீன் ( நட்சத்திர ) பதவி ; the region of the 
முதலியவற்றைப் பார்த்துக் கணிக்குங்களம் ; 

stars . " சந்திரப்பதத்துக்கு மேலே நூறாயிரக் 
observatory: 

காதமாறு உண்டிறே நட்சத்திரபதம் " ( திவ் . 
த . வ . உடுக்கணிப்புக் களம் 

திருநெடுந். 5. வியா .) 
( நட்சத்திரம் + சாலை ) 

த . வ . விண்மீன் பதவி 
[ Skt . naksatra > த . நட்சத்திரசாலை ) 

[ Skt naksatra > த . நட்சத்திரம் 
நட்சத்திரசீரகம் natsattira - siragam , பெ . ( n . ) நட்சத்திரபதவி natsattira - padavi, பெ . ( n . ) 
பெருஞ்சீரகம் ( மூ.அ ) ; common anise . 

1. விண்மீன் வானம் ; starry sky. 2. அறம் 
நட்சத்திரதீபம் natsattira - tibam , பெ . ( n . ) ஒரு 
வகை விளக்கு (வின் . ); a kind of lamp . 

புரிந்தோரில் ஒரு வகையினர் தம் மரணத்தின் 

பின் அடையும் விண்மீன் மண்டலம் ; region of 
த . வ . உடுவிளக்கு 

stars , as the abode of those who have 
[ Skt.naksatra + dipa > த . நட்சத்திரதீபம் ) done certain deeds of religious merit. 
நட்சத்திரநேமி ratsattira - nemi, பெ . ( n . ) 

3. அறத்தின் பயனாக மறுமையில் விண்மீனாய் 
1. நிலவு ; moon . 2. திருமால் ; Vsnu . 
3. துருவவிண்மீன் ; the pole star . 

விளங்குபவர்களின் நிலை; state of the soul 
[ Skt.nasata + nemi > த . நட்சத்திரநேமி 

becoming a star as a result of certain 

deeds of religious merit . 
நட்சத்திரப்பணி natsattira - p - pani, பெ . ( n . ) 
ஒருவகை மேற் ( விதான) கட்டு ; a kind of 

த.வ. உடுமண்டலப்பதவி 
ornamentation in a canopy . 

[ Skt . naksatra த . நட்சத்திரம் ) 
நட்சத்திரப்பப்பளி natSattira - p -pappali 

, | நட்சத்திரம் natSattiram , பெ . ( n . ) 1. விண்மீன் 
பெ . ( n . ) புடைவை வகை ; a kind of saree . கூட்டம் வானமண்டலத்தில் தோன்றும் 

[ Skt.naksatra + pappali > த. நட்சத்திரப்பப்பளி வானமீன் ; star ( in astronemy ) a special 


3 


நட்சத்திரமண்டலம் 

111 

நட்டமிறு - த்தல் 
form of constellation called aferism in the 

621606 ; a poem of twenty seven stanzas. 
moon s path ; star in general. 2.( 9469160f, 
பரணி , கார்த்திகை, உரோகிணி , மிருகசீரிடம் , 

த.வ. உடுமாலை 
திருவாதிரை , புனர்பூசம் , பூரம் , ஆயிலியம் , 

நட்சத்திரமீன் natcattiramin, பெ . ( n . ) ஒரு 
மகம் , பூரம் , உத்திரம் , அஸ்தம் , சித்திரை, 

வகைக் கடல் மீன் ; a kind of sea fish - star 

fist. 
சுவாதி , விசாகம் , அனுஷம் , கேட்டை , மூலம் ,, 

த.வ. உடுமீன் 
பூராடம் , உத்திராடம் , திருவோணம் , அவிட்டம் , 
சதையம் , பூரட்டாதி , உத்திரட்டாதி , இரேவதி 

நட்சத்திரவாணம் natcattira - vanam , பெ . ( n . ) 

வானவெடிப்பு ( ஆகாசவாண ) வகை ; a kind of 
என்னும் , இருபத்தேழு நாண்மீன் ; ( Astron ) 

rocket. 
Lunar consellation 27 in number . viz . , 
acuvini, parani, karttikai , • urdkini, 

த.வ. உடுவாணம் 
mirukaciritam , tiruvatirai, punarpucam , 

[ Skt naksatra + bana > த . நட்சத்திரவாணம் ) 
pucam , ayiliyam , makam , puram , uttiram , 

நட்சத்திரவீதி natsattira - vidi 

, பெ . ( n . ) 
astam , cittirai, cuvāti , vicākam , anuşam , 

1. நிலவு உலாவும் வானவழி ; moons s path in 
kattai, mulam , puratam , uttiratam ,, 

the zodiac . 2. விண்மீன்கள் செறிந்து 
tiruvonam , acittam , cataiyam , puattati, 

தோன்றும் பால்வீதி மண்டலம் ; the milkyway . 
uttirattati,iravati 3. திங்கள் , நாண்மீனில் 

நட்சத்திரையன் natcattiraiyan, பெ . ( n . ) 
தங்கிச்செல்லுங் காலம் ; period during 
which the moon is passing through 

1. விசுவாமித்திரர்கடனைக் கொடுக்கும்படி 
an asterism . 

அரிச்சந்திரனை வருத்தியவனான பார்ப் 

பனன் ; the Brahmin who harassed 
த . வ . நாண்மீன் , உடு . 

Hariscandra to pay 

pay his dues to 
( Skt.naksatra > த . நட்சத்திரம் ] 

Visvamitra . 2. கடன் மீட்டுவதிற் கொடியோன் 
நட்சத்திரமண்டலம் natsattiramandalam , 

(2.62 .); a cruel oppressor, dun 
பெ . ( n . ) விண்மீன் வட்டம் ( வின் ) ; the starry 

த . வ . கொடுங்கேடன் 
heavens .. 

நட்டசந்திரன் nattacandiran , பெ . ( n . ) 
த . வ . உடுமண்டலம் 

Coulom ; ( C.G. ) ; waning moon . 
[ Skt . naksatra > த . நட்சத்திரம் ) 

[ Skt. nasta > த . நட்ட ( ன் ) ] 
நட்சத்திரமாதம் natsattira - matam , பெ . ( n . ) 

natta - p - paduttu-, 
அசுவினி முதல் இருபத்தேழு நட்சத்திரங் நட்டப்படுத்து - தல் 
களைக் கொண்டு கணிக்கப்படும் மாதம் 5. செ.கு.வி. ( v.i.) அழிவு உண்டாக்குதல் 

(வின் ); to cause damage , involve in loss . 
( விதான . குணாகுண . 80 உரை) ; sidereal 
month , 

[ Skt. nastam > த . நட்டம் ) 
[ Skt . naksatra > த . நட்சத்திரம் ) 

நட்டம் nattam , பெ . ( n . ) 1. இழப்பு ; loss , damage 
நட்சத்திரமாலை natsattiramalai, பெ . ( n . ) 2. அழிவு ( வின் ) ; ruin , destruction . 
1. விண்மீன் கூட்டம் ; constellation , star 

[ Skt. nasta > த . நட்டம் 
group.2 நிலவுக்குரித்தான 27 விண் மீன்கள் 
(வின்); lunar zodiac . 3. நட் சத்திர வீதி நட்டமிறு - த்தல் nattam - iru-, 4 செ.கு.வி. (v.i.) 
பார்க்க ; see natcattiraviti . 4. விண்மீன் 1. சேதத்திற்கு ஈடு கொடுத்தல் ; to make 

good a loss , indemnify.. 
களைப் பற்றிக் கூறும் ஒரு கணிய நூல் ( வின் ); 
a treatise on the lunar constellations. 

த . வ . ஈடுதரல் 

[ Skt. nastam > த . நட்டம் 
5. இருபத்தேழு பாடல் கொண்ட சிற்றிலக்கிய 


நட்டவாளி 


112 


நபா 


நட்டவாளி ratta - v - ali பெ . ( n . ) 1. நட்டப் நபர் nabar , பெ . ( n .) மாந்தன் , ஆள் ; person , 
பட்டவன் ; one who sustains loss , loser . individual . குற்றம் சாட்டப்பட்ட நபரைத் 
த . வ . இழப்பானி 

துறையினர் தேடி வருகிறார்கள் , இந்தக் 
நட்டை natta ), பெ . ( n . ) 1. புலக்குறும்பு, குறும்பு ; கடிதத்தைக் கொண்டுவரும் நபரிடம் 
mischief . 2. கண்டனம் ; criticism , censure . பணத்தைக் கொடுக்கவும் . (இவ .) 
[ Skt. nastai > த . நட்டை ] 

த.வ. ஆள் 
நதி nad பெ .(n.) ஆறு ( திவா . ) ; river . 

[ u . nafar > த . நபர்] 
[ Skt. nadi > த . நதி ] 

நபர்கதி nabar -kadi கு.வி.எ. (adv .) ஒவ்வொரு 
நதிக்குதிரை nadik - kudirai பெ . ( n .) நீர்யானை ; 

வருக்கு ; individually . 
hippopotamus . 

த.வ. ஆள்வாரி 
[ நதி + குதிரை ] 

[ u . nafar + gatti > த . நபர்கதி ) 
நதிகேள்வன் nadikevan, பெ .( n .) ஆறுகளின் 

நாயகனான வருணன் ( பிங் . ) ; Varuna , as நபர்கதிபைசல் nabar - kad - paisal, பெ . (n . ) 
Lord of the Rivers .. 

ஒவ்வொருவருக்கும் தனித்தனியாக செய்யும் 
[ நதி + கேள்வன் ] 

(L01964 ( C.G.); individual settlement. 
நதிசரம் nadisaram , பெ . ( n . ) ஆற்றுச்சார்பாகப் [நபர்கதி + பைசல் ] 
பிறந்த யானை ( திவா. ) ; elephant born and 

நபர் சாமீன் nabar - samin பெ . ( n . ) ஆட் 
bred up on the banks of a river. 

பிணை ( C.G .);personal security. 
[ நதி + சரம் ) 

[ Skt nafar + zamin > தநபர்சாமீன் ) 
நதிதீரம் nad - tiram, பெ. ( n . ) ஆற்றங்கரை, bank 
of a river . 

நபனம் nabanam , பெ . (n .) 1. நீராட்டம் ; bathing . 
[ நதி + தீரம் ] 

"விதியின்மை நபனமாடி " (சிவப் பிரபந். இட்ட 
நதிமூலம் nad - mulam , பெ . ( n . ) ஆறு தோன்றும் 

அபிஷே. 9 ). 2. திருமுழுக்காட்டுப் ( அபிடேகப் ) 
இடம் ; source of river.. 

பொருளைத் தூய்மை செய்யுஞ் சடங்கு ; 
[ நதி + மூலம் ) 

ceremony of purifying articles used in 
நதீமாதுருகம் nadi - madurugam , பெ . ( n . ) 

bathing an idol . " சம்புரோக்கணநபனம் " 
ஆற்றுப் பாய்ச்சலுள்ள நிலம் ; land irigated by 

(திருவானைக். கோச்செங் . 40 ). 
a river . "நதிமாதுருகம் இரண்டு பூ 

[ Skt . snapana > த . நபனம் ] 
விளைகையாலே " (ஈடு. 1 : 1 : 1, ஜீ). 

நபன மண்டபம் nabapa - mandabam, பெ . ( n .) 
[ Skt. nadi + matrka > த . நதீமாதுருகம் ) கருவறைக்கு ( கர்ப்ப கிருகத்துக்கு ) முன்னே 
நதீவடம் nadivadam, பெ . ( n . ) கருப்பு ஆலமரம் யுள்ள திருமஞ்சன மண்டபம் ( Ins . ); that 
ley.91.); black banyan tree . 

portion of a temple in front of the inner 
நபம் rabam , பெ . ( n .) 1. வானம் ( சூடா .) ; sky. 

sanctuary, where the naparam ceremony, 
" நபமுகில் " ( பாரத . சடா . 8 ). 2. மடங்கல் 

is performed . 
( ஆவணி ) மாதம் ; the month Avani = August [Skt. snapana > BLASOTILASTOTLL ) 
- september . 3. கார்காலம் ( இலக் . அக .) ; நபா naba , பெ . ( n . ) ஊதியம் ( இலாபம் ) ( C.G. ); 
rainy season .. 

profit, gain , advantage. 
[ Skt. nabhas > த . நபம் ] 

[ u . nafa > த.நபா) 


நபாபு 


113 


நமசுகரித்தல் 


நபாபு nababu, பெ . ( n . ) மொகலாய வரசரின் 

கீழமைந்த ஆளுநர் ( இராசப் பிரதிநிதி ) 
முதலானோர் ; Nabob , Muhammadan 
official or governor under the great Mogul . 
2. முகமதியர்க்கு அரசாங்கத்தாரால் வழங்கப் 
படும் பட்டங்களிலொன்று; a little conferred 
on Muhammadan gentlemen of 
distinction .. 

[ u . rawab > த . நபாபு) 
நபி nabi பெ . ( n .) வருவதுரைப்பவர் ( தீர்க்கதரிசி ) 
( யாழ் . அக . ); prophet . 2. முகம்மது ; 
Muhammad , as the Prophet . 


நபுரு naburu, பெ .(n .) நபர் பார்க்க ; see nabar . 

[ u. nafar > த . நபுரு ) 
நபோமணி rabo - mani பெ . ( n . ) விண்ணின் 

மணியாகிய கதிரவன் ( யாழ் . அக. ); the Sun , as 
the gem of the sky 

[ Skt. nabho - mani > த . நபோமணி ) 
நபோரேணு naborénu , பெ . ( n . ) அணு 
( யாழ்.அக. ); atom . 

[ Skt . nabho - renu > த . நபோரேணு 
நம் nam , பெ . ( n . ) வணக்கம் ; worship , 

reverential bow . 


த.வ. கணியர் 


[ u . nabi > த . நபி ] 

[ Skt. nam > த . நம் ] 
நபிலம் nabilam , பெ .( n . ) கொள் ; horse gram - | நம்தா namta, பெ . ( n . ) சேணத்தின் அடி 
Dolichos biflorus . ( சா.அக.) 

மெத்தை ; Belt or wollen saddle - cloth . 
நபுஞ்சகம் nabuljagam , பெ .( n . ) 1. நபுஞ்சகன் [ u. namda > த . நம்தா ] 

( யாழ் . அக . ) பார்க்க ; see naburjagap. | நம்பர் nambar , பெ .( n . ) 1 . எண் ; number . 
2. ஆண்டன்மையின்மை ; impotency . 

2. வழக்கு ; dispute. கோர்ட்டில் எனக்கு நம்பர் 
3. நபுஞ்சகலிங்கம் பார்க்க ; see naburjaga 

இருக்கிறது . 
lirigam . 

[ E. number > த . நம்பர்) 
[ Skt. ra - pumsaka > த . நபுஞ்சகம் 

நம்பர்பண்ணு - தல் nambar - pamu-, 5 

- 
நபுஞ்சகலிங்கம் nabuljaga -lingam, பெ .( n . ) 

செ.கு.வி. ( v.i ) வழக்கிடுதல் ; to file a suit . 
அலிப்பால் (பி.வி .44 , உரை ); neuter gender. 

( நம்பர் + பண்ணுதல் ] 
[ Skt. nepomsaka + inga > த . நபஞ்சக லிங்கம் 
நபுஞ்சகவேதம் nabuljaga - vedam, பெ . ( n . ) | நம்பர் போடு - தல் rambar - podu-, 20 

செ.கு.வி.( v.i ) நம்பர் பண்ணு - தல் பார்க்க ; see 
ஓர் அலி மற்றோர் அலியின் நட்பை 

nambar pamu 
விரும்புவதான குற்றம் ; the fault which 
consists in the desire of a neuter for the 

[நம்பர் + போடு - தல் ] 
companionship of another neuter. 

நமசுகரி - த்தல் namasukari, 4 செ.கு.வி.( v.i. ) 
[ Skt. napumsala -vada > த . நபுஞ்சக வேதம் 

கை கூப்பி அல்லது காலில் 

அல்லது காலில் விழுந்து 
நபுஞ்சகன் rabuljagan, பெ .(n .) ஆண்தன்மை 

வணங்குதல் ; mode of showing respect with 
இழந்தவன் ; man who is impotent . 

folded hands or by prostrating . 
2. அலி(பிங்);hermaphrodite . 

தம்பதிகளைப் பார்த்து தாத்தாவை 
[ Skt. ra - pumsaka > த . நபுஞ்சகன் .) 

வணங்குங்கள் என்று கூற அவர்கள் அவர் 
நபுரி rabur பெ (n. ) ஒருவகைக் கஞ்சக்கருவி காலைத் தொடக் குனிந்தனர். 
(தாளம் ) ( அபி.சிந்); cymbals . 

[ Skt. namaskara > 

நமஸ்கரி > த . நமசுகரி 

நமசுகரி - த்தல் ) 
[ u . nafiri > த. நபுரி ] 


114 

நயனத்தரிப்புகள் 
நமசுகாரபாகுடம் 

symptoms occuring in diseases of the 
நமசுகாரபாகுடம் namasukara -pagudam, 

eye. 2. கண்ணினால் காட்டும் சைகைகள் ; 
டெ ( n . ) சமண வழிபாட்டு நூல் ; books of Jaina 

gestures of the eye as in love . 3. நோயி 
hymns . 

னால் கண்ணில் தோன்றும் குறிகள் ; the 
நமசுகாரம் + பாகுடம் ) 

symptoms that appear in the eye due to 
நமசுகாரம் namasu -karam , பெ . ( n . ) the disease eg . yellow eyes in jaundice , 

வணக்கம் ; reverential bow , worship ,, pale eyes in anemia . ( சா.அக. )) 
adoration by bowing or prostration . 

[ நயனம் + குறி ] 
[ Skt. namas > த . நமசுகாரம் ) 

நயனகத்தூரி nayana -kattur ) 

, பெ . ( n .) 1. ஒரு 
நமசுகாரமண்டபம் namasukara 

வகைக் கண் மருந்து ; eye - salve, ointment 
mandabam , பெ . ( n . ) வணக்கம் செய்வதற் for the eye . 2. glorUILOT GUT SI; that which is 
காக அமைத்த மண்டபம் ( T.A.S.vi. 63 ); a refreshing, soft and pleasant, as medicine 
mandabam in front of the central shrine 

for theeye. 
of a temple , for devotees to perform 

[ Skt. nayana + kasturi > த . நயனகத்தூரி] 
namaskāram . 

நயனகாசப்படலம் nayanakasa - p - padalam, 
(நமசுகாரம் + மண்டபம் ] 

பெ .( n .) கண் மேலேற்படும் படல நோய் ; a film 
நமாசு namasu , பெ .(n .) முகமதியர் தொழுகை; over the eyes . ( சா.அக. ) 
prayer in a mosque . 

நயனகாசம் nayana - kasam, பெ . ( n .) கண் 
[ u . namas > த . நமாசு ) 

மேற்படர்சதை ; film over the eye. 
நமூது namudu , பெ .(n . ) 1. மெய்ப்பிப்பு , சான்று , 

[ Skt. nayana - kasa > த . நயனகாசம் ) 
கரி ; proof , evidence . 2. பொறுப்பாளி; 
responsible person . "இந்தச் செயலுக்கு 

நயனசஞ்சீவி nayana - Sanjivi 

, பெ . ( n . ) 
அவன் தான் நமூது ". 3. நமோது பார்க்க ; see தூதுவளை; three lobed night shade 
namũdu. 

Solanum trilobatum . 2. கண்ணிற்குப் 
[ u . namdd > த . நமூது ) 

பயன்படும் (சஞ்சீவியைப் போன்ற ) சிறந்த 
நமோது namodu , பெ . (n .) விளத்தக்குறிப்பு ; 

மருந்து ; a reputed application for the eyes . 
that which is particularised , entered as in ( சா.அக. ) 
an account . 

( நயனம் + சஞ்சீவி 
[ U. namid > த . நமோது ] 

நயனசாணம் nayana - sanam , பெ . ( n . ) 
நயச்சென்னை naya - c- cennai), பெ . ( n . ) 
செந்தினை ; red millet . ( சா.அக.) 

நயகுஞ்சனம் ; ointment for theeye. ( சா . அக .) 
நயனக்கத்தி nayana - k-katti 

, பெ . ( n . ) 

(நயனம் + சாணம் ] 
கண்ணிற்குள் அறுவை செய்தவற்காக பயன் நயனசூலை nayana - Sulai பெ .( n .) கண்குத்தல் 
கொள்ளும் கத்தி ; a surgical knife or other நோய் ; stabbing pain in the eyes . 
instrument used in the operation of the ( சா.அக. )நயக்கன் nayakkan, பெ . ( n . ) நாய் ; 
eyes . ( சா.அக.) 

dog . ( சா . அக .) 
[ நயனம் + கத்தி ] 

நயனத்தரிப்புகண் rayana-t- tarippu - kan , 
நயனக்குறி nayana - k - kurj பெ . ( n . ) பெ . ( n . ) கண் நமைச்சல்; irritation of theeyes . 

1. கண்ணோயினால் ஏற்படும் குறிகள் ; ( சா.அக. ) 


1 


$ 
35B0As856 € 

25ERHEESSEET 
நயனத்தாபிதம் 

115 

நரகாவச்தை 
Gwmsgrugi nayana-t-tāpidam , Qu . ( n . ) நயனமாலை nayana - malai பெ ( n.) அக்கமணி 

கண்ணிற்கேற்படும் அழற்சி ; inflammation of (உருத்திராட்ச )மாலை ; garlands of 
theeye ophthalmitis . ( சா . அக .) 

elaeocarpus bead . " வனைதரு நயன 
நயனப்பத்திரி nayapa-p -pattiri, பெ . ( n . ) 

மாலை " ( பிரமோத். 12, 6 ). 
வட்டசாரணை , இதன் இலைகள் , கண் 

[ Skt. nayanam > த . நயனமாலை ) 
மருத்துவத்திற்குப் பயன்படுவதால் பெற்ற 
பெயர் ; rounded mucronate - leaved 
trianthemaorgia trianthemodes. It is so 
called because of its usefulness in 
ophthalmia and other diseases of the eye. 

( சா.அக. ) 
நயனப்பரிகாரம் nayana - p - parigaram , 

பெ . ( n . ) கண் வைத்தியன் ; one skilled in the 
treatment of eye diseases - Oclist .. 

( சா.அக. ) 
நயனப்பிரபந்தம் nayana - p -pirabandam, | நயனமோக்கம் nayapa - mdkkam , பெ . ( n . ) 

சிற்பி , சிலைகள் 
பெ . ( n . ) கடைக்கண் ; outer corner of the eye. 

முதலியவற்றிற்குக் 
( சா . அக .) 

கண்ணைத் திறந்து விடுதல் ; chise or 

forming the eye. 
நயநட்டம் nayanattam, பெ . ( n .) வருவாய் 

[ Skt. nayana - mdtsam > த . நயனமோக்கம் 
இழப்பு ; profit and loss . 

நயனரோகம் nayana - rogam , பெ . ( n . ) 1. கண் 
நயம் + நட்டம் ) 

நோய் ; a disease of the eye - ophthalmia . 
நயமாலி mayamali பெ . (n .) மனோசிலை , இது 2. கண்ணில் அரத்தால் அறுப்பது போல் 

பாடாணம் ; arsenicum வலிகாணும் ஓர் நோய் ; an eye disease 
bisulphuretum . ( சா.அக.) 

characterised by sawing pain in the eyes. 
நயனகாசம் nayana - kasam, பெ .(n. ) கண்மேற் 

( சா.அக.) 
படர்சதை ; film over the eye . 

[ Skt. nayana > த . நயனரோகம் 
[ Skt . rayana - kasa > த . நயனகாசம் நயனவிதி nayana - vid பெ . ( n . ) கண் மருத்துவ 

நூல் ; treatise dealing with eye - diseases. 
நயனகாசப்படலம் nayanakasa - p - padalam, 
பெ . ( n .) கண் மேலேற்படும் படல நோய் ; a film 

[ Skt. nayana > த . நயனம் + விதி ) 
over the eyes . ( சா.அக.) 

நரகம் naragam , பெ . ( n . ) 1. கொடுமையும் 

துன்பங்களும் நிறைந்த உலகம் ; hell . 
நயனசஞ்சீவி nayana- saljivi 

, பெ . ( n . ) 

இதனால் எனக்கு நரகம் கிடைக்கும் என்றால் 
தூதுவளை; three lobed night shade 

நான் போவேன் . 

2. துன்பமயமானது ; 
solanum trilobatum . 2. கண்ணிற்குப் unbearable misery hell . " அடிப்படைத் 
பயன்படும் சஞ்சீவியைப் போன்ற சிறந்த 

தேவைக்கும் ( அவத்தை ) தொல்லைப்படுகிற 
மருந்து ; a reputed application for eyes . 

நரக வாழ்க்கை ". 
( சா.அக.) 

நரகாவத்தை naraga - vatta , பெ . ( n . ) நிரயத் 
நயனம் nayagam, பெ . ( n . ) 1. கண் ; eye in 

துன்பம் ( நரகலோகம் ); hellish torture. 
general. 2. ES660TL0600fl; pupil of the eye . 

[ Skt . naraka > த .நரகாவச்தை ] 
( சா.அக.) 


விளைவு 


நவ 


116 


நவகிரகக்கிசம் 


நவ nava , பெ.அ. ( adj . ) பழமையிலிருந்து மேற்குறிப்பிட்ட ஒன்பது கோள்மீன்களின் 

சிலைகள் ; nine deities presiding over the 
விடுபட்டுப் புதுமையை நோக்கிய ( புதிய ) ; 

nine planets ( placed in different directions 
moderm . நவபாரதம் / நவ நாகரிகம். 

on a base in Saiva temples ). 
நவக்கிரக செபம் nava - k - kiraga - sebam , 

[ Skt. navan > த . நவக்கிரகம் 
பெ . ( n .) மனிதர்க்கு உண்டாகும் தீமைகளை 
விலக்குவதற்காக ( சூரியாதி ) ஒன்பது கோள் நவக்கிரகவாதி nava - k -kiraga - vadi பெ . ( n . ) 
மீன்களையும் ( கிரகங்களையும் ) மந்திர ஒன்பான் கோள் மீன்களே படைப்பு முதலிய 
பூர்வமாக உருவேற்றி ( செபித்து ) வேண்டிக் 

முத்தொழிற்கும் மூலகாரணமென கூறும் 
கொள்ளுதல் ; propitiating the nine planets 

சமயத்தினன் (த.நி.போ. 285 }; follower of the 
by mantras , with a view to avert their evil doctrine that the creation , preservation 
effects . 

and destruction of universe are caused 
[ Skt nava + graha +japa > த. நவக்கிரகசெயம் by nava - k -kiragam . 
நவக்கிரகத்தும்பை rava - k - kiraga - t- tumbai [ நவக்கிரகம் + வாதி ] 

பெ .( n . ) தன்னுடைய உருவை அடிக்கடி நவகண்டம் nava -kandam, பெ . ( n . ) கீழ்பால் 
மாற்றக்கூடிய தும்பை; a kind of leucas plant 

விதேகம் , மேல் பால் விதேகம் , வட பால் 
capable of changing its form 

விதேகம் , தென்பால் விதேகம் , வடபாலி 
frequently. ( சா.அக.) 

ரேபதம் , தென்பாலிரேபதம் , வடபாற்பாதம், 
நவக்கிரகதோசம் nava - k - kiragadosam , தென்பாற் பரதம் , மத்திம கண்டம் என 

பெ . ( n .) 1. குழந்தைகளுக்கு ஒன்பான் கோள் நிலவுலகப் பிரிவாயமைந்துள்ள ஒன்பது 
மீன்கள் கோளாறினாலேற்படும் ஒன்பது வகை 

கண்டங்கள் ( பிங் .); thenine continents of the 
நோய்கள் ; the nine kinds of diseases of 

earth . "நவகண்டபூமிப் பரப்பை " ( தாயு. 

சின்மயா. 11 ). 
infants life which are attributed to the 
influences of the nine malignant stars or 

[நவ + கண்டம் ] 
demons . 2. ஒன்பது கோள்மீன்கள் . 

[ Skt. navan + த . கண்டம் ] 
கதிரவன் , நிலா , செவ்வாய் , அறிவன் , நவகதிர் navakadir, பெ . (n . ) ஆசிவகரது 
வியாழன் , வெள்ளி , காரி , கரும்பாம்பு , சமயநூல் (மணிமே. 27,112 , உரை ) ; scriptures 
QALUITLOY ; the nine planets viz . Sun , Moon , of the Ajivaka sect. 
Mars, Mercury , Jupiter , Venus , Saturn , 
Rahu and Kathu . ( சா . அக .) 

[ skt. ravan t த . நவன் + கதிர் ] 
நவக்கிரகம் nava - k- kiragam , பெ .( n . ) 

நவகருமம் navakarumam , பெ .( n . ) புதுப் 
தாளகம் ; orpiment . ( சா.அக.) 

பிக்கும் வேலை ; renovation , repairs . 
நவக்கிரகம் nava - k - kiragam, பெ . ( n . ) 

[ Skt. nava > த . நவ + கருமம் 
1. கதிரவன் , திங்கள் , செவ்வாய் , அறிவன் , நவகம் navagam , பெ . ( n . ) ஒன்பது ; nine . 
வியாழன் , வெள்ளி , காரி , கரும்பாம்பு, ( சா.அக.) 
செம்பாம்பு ஆகிய ஒன்பது கோள்மீன்கள் ; நவகிரகக்கிசம் nava - k - kiraga - k - kisam, 
nine planets ( supposed to govern one s பெ . ( n .) ஒன்பது கோள்மீன்களைப் பற்றிய ஒரு 
destiny ) . 2. சிவக் கோவில்களில் ஒரே மந்திர வினை நூல் . ( சா.அக. ) ; a magic 
பீடத்தில் ஒன்றை ஒன்று பார்க்காமல் நிற்கும் , science book on the nine planets. 


நவகிருத்தியம் 

117 

நவசக்தி 
நவகிருத்தியம் nava - kiruttiyam , பெ .(n .) செய்த ஒரு வகை எவட்சாரவுப்பு: carbonate 
புதிதாய்க் கண்டது ; discovery. 

of ammonia ( 2NH4 - OZCo2 ) . "நெஞ் 
[நவ + கிருத்தியம் ] 

செரிச்சல் , வயிற்றுவலி, சுரம் , சொறி , பக்க வலி 
நவகெந்தி navakendi, பெ .(n . ) ஒன்பான் 

( பாரிச வாயு ), நீரிழிவு முதலிய நோய்களுக்குப் 
கெந்திக் கல் ; brim stone . ( சா.அக.) 

பயன்படும் . மேலும் வெந்நீர் குளியலில் இதைச் 
நவகோசாதிபதி navakosadipadi பெ . ( n .) 

சேர்க்கலாம் . இதன் ஆவியை மூச்சுத் 
கட்டளை இடம் ( ஆக்கினை); one of the six 

திணறலுக்கும் மூர்ச்சைக்கும் பயன் 
mystic centres in the cerebral region . 

படுத்தலாம் . ( சா.அக. ) 
( சா.அக.) 

நவச்சாரத்தண்ணீர் nava - c - cara -t -tannir, 
நவகோடிசித்தபுரம் nava - kbgA-Sittapuram ,, பெ . ( n . ) எவட்சாரங் கரைத்த தண்ணீர் ; water 

பெ . (n . ) திருவாவடுதுறையென்னும் ஊர் of Ammonia - Aqua amoniac . ( சா.அக.) 
( சங் . அக.); Tiruvavadudurai. 

நவச்சாரப்பதங்கம் mava - c- cara - p 
[ Skt. navan > த . நவ + கோடிசித்தபுரம் ) 

padarigam , பெ . ( n . ) ஒரு வகை எவட் 
நவகோடிசித்தர் navakodi - Sittar, பெ . ( n .) 

( நவச் ) சாரப் புளிப்பு; salammonac turned 
ஒன்பது வகைச் சித்தர் கூட்டம் ; the assembly 
of nine classes of siddhars who were 

into a sublimate . ( சா . அக .). 
skilful in medicine . 

நவச்சாரப்பற்று nava - c - cāra - p - parru , 
[ Skt . nava > த . நவ + கோடிசித்தர் ) 

பெ . ( n . ) எவட்சாரத்தினால் மாழைகள் 
நவகோணத்தாள் nava -konattal, பெ . ( n . ) ஒன்றுடனொன்று பொருந்துமாறு செய்யும் 

மலைமகள் ; Parvati. "நவகோணத் பற்றாசு ; a solder , metallic cement . 
தாட்கிறையை "(சிவரக , தேவர்முனிவர். 1). 

[ நவச்சாரம் + பற்று ] 
நவச்சங்கு nava- c- carigu, பெ . ( n . ) முள்சங்கு; நவச்சாரம் nava - c -caram , பெ . ( n . ) பள 
a kind a conch with thorn like elevations 

பளப்பான வெள்ளை நிறமும் காரத் தன்மையும் 
on its surface. ( சா.அக. ) 

உடைய உப்பு ; ammonium chloride . 
நவச்சார ஆக்கிராணம் nava - c - cara 

akkiranam , பெ . (n .) மூக்கினால் முகரும் நவச்சாரமெழுகு nava - c - cara - melugu, 

காரவுப்பு ; smelling salt of volatile . ( சா.அக. ) பெ . ( n . ) பொன் மணல் ; gold ore . ( சா . அக .) 
நவச்சாரக்கட்டு nava- c - cara - k - kattu, 

நவச்சாரவாயு nava - c - cara -vayu, பெ . (n . ) 
பெ . (n . ) இறுகச் செய்த எவட்சாரம் ; 

நீலச்சாயச் சாலையிலும் , தோல் பதப்படுத்து 
concentrated sal ammoniac . 

மிடத்திலும் உண்டாகிற காற்று ( வாயு ); a 
[ Skt. navaccdram + த . கட்டு > த . 

product of the purification of animal matter 
நவச்சாரக்கட்டு ) 

or the gas, evolved in indigo factories and 
நவச்சாரக்கிராணம் nava - c - cara - k 

tanneries Ammonia gas . ( சா.அக. ) 
kiranam, பெ . (n .) மோத்தற்குரிய எவட்சார 
வுப்பு ; volatile sal - ammoniac . 

நவச்சி navacci பெ . ( n .) எவட்சாரம் ; nitre 
[ நவச்சாரம் + கிராணம் 

Nitrate of potash . ( சா.அக.) 
[ Skt . navaccaram > த . நவச்சாரம் நவசக்தி rava - Sakti, பெ . ( n . ) ஒன்பது 
நவச்சாரச்சுண்ணம் nava - c - cāra - c வலிமைகள் ( சத்திகள் ); the personified 

female energies or faculties . (சா.அக. ) 
cummam , பெ . (n . ) ஆங்கிலேய முறைப்படி 


நவசாரத்தான் 


118 


நவதாரணை 


1. பார்ப்பனி ; eneray of Brahma. 2. கார்த்திகை; | நவத்தம் navattam , பெ . ( n .) சடாமாஞ்சில் ; 
eneray of Subramania . 3. இந்திராணி ; eneray of Indian spikenard - Cyprus stoloniferus . 
Indira . 4. மலைமகள் ; eneray of Shiva , the great ( சா.அக.) 
Lord . 5. நரசிம்மி ; eneray of the first originent. / நவத்தாழை navattalai பெ . ( n . ) நத்தைக் கூடு ; 
6. ரௌத்திரி ; eneray of Rudra.7. வராகி ; eneray snail shell . ( சா.அக.) 
of Vishnu in the form of boar, 8.00U1600T 0211; eneray 

நவத்து வாரம் nava -t -tuvaram , பெ . ( n . ) 
of Vishnu . 

தொண்டொளை ( கண்கள் , மூக்குத் 
15Q18 TOGETS nava - šāra - t- tāp, Qu . ( n . ) 

தொளைகள் , காதுகள் , வாய் , மலவாய்த் 
பொன்மணல் ; gold ore . ( சா.அக.). 

தொளை , குறித்தொளை என்னும் ஒன்பது 
நவசாரம் nava - saram , பெ . ( n .) ஒன்பது நீரின் உடல் வாயில்களாம் தொளைகள் ( வின் . ) ; the 

சாரம் ; salammoniac turned into wax or nine apertures of the body viz . two eyes, 
prepared to form like wax . ( சா.அக. ) 

two nostrils , two ears , mouth , anus and 

meatus urinarius. 
நவசாரவுப்பு navasara - v - uppu, பெ . ( n . ) 
நவசாரத்திலிருந்து எடுக்கப்பட்ட உப்பு; 

[நவம் + துவாரம் ) 
carbonate of ammonia . 

தொண்டு = ஒன்பது . தொண் + தொளை > 

தொண்டொளை , 
[ Skt. navaksaram > த . நவசாரவுப்பு ] 
நவசித்தர் nava - Sittar, பெ . ( n . ) காய சித்தி நவதளம் nava - talam , பெ .(n.) தாமரைத்தளிர் 

( சங் . அக .); tender lotus - leaf . 
யடைந்த ஒன்பது சித்தர்கள் ; theninefamous 
Siddhars exempted from infirmities of old 

[ Skt. nava > த . நவம் ) + தளம் 
age . ( சா.அக. ). 

நவதா navada, பெ . ( n . ) யானையின் மேல் 
நவசிந்தாமணிலேகியம் nava - sindamani அமைக்கப்படும் இருக்கை ( தவிசு ) ( யாழ் . அக.); 
legiyam , பெ . ( n .) தாம்பூர் செந்தூரத்துடன் 

howdah on an elephant . 
துணைப் பருகமாக ( அனுபானமாக ) க் 

[ Skt . navada > த . நவதா] 
கொள்ளும் அகத்தியர் 300 - ல் சொல்லியுள்ள 

நவதானியம் 

nava - dapiyam , பெ . ( n . ) 
ஒர் வகை இளகியம் ; a kind of electuary தொண்தவசம் ( அவரை, உளுந்து , எள் , கடலை , 
taken as a vehicle along with calcined red 

கொள்ளு, கோதுமை, துவரை , நெல் , 
oxide of copper as contemplated in 

பாசிப்பயறு ஆகிய ஒன்பது வகை தவசங்கள் ; 
Aasthiyas wook 300. ( சா.அக.) 

nine kinds of grains , viz . beans ,, 

blackgram , sesame , bengalgram , 
நவசுரேபாங்குசரசம் navasurepaigu horsegram , wheat , red gram , paddy, 
Sarasam , பெ . ( n . ) சுரத்தைப் போக்கி 

greengram . 
வியர்வையையுண்டாக்கும் ஒரு ஆயுர் வேத 

[ நவ + தானியம் ) 
மருந்து ; an Ayurvedic medicine which 
causes more sweating and cures fever. 

நவதாரணை nava -taranai, பெ . ( n . ) 
( சா.அக.) 

1. தொண்கவனவூழ்கம் . ( நாமதாரணை , 

அக்கரதாரணை , செய்யுட்டாரணை , சதுரங்க 
நவசூதிகை nava - sudigai பெ . ( n . ) ஈன்றணி 

தாரணை , சித்திரத்தாரணை , வயிரத்தாரணை , 
மையுள்ளவள் ; a woman recently delivered 

வாயுத்தாரணை , நிறைவுகுறைவாகிய வெண் 
of a child . 

பொருட்டாரணை , வத்துத்தாரணை யென்னும் 
[ Skt . nava + Sutika > த . நவசூதிகை ) 

ஒன்பது அவதான வகைகள் ) ( யாப்.வி .96 . பக் . 


நவதாலி 

119 

நவநாதசித்தத்தைலம் 
516 ) (திவா.); the nine modes in the art of 

சரசுவதி , நருமதை , சிந்து , காவேரி , கோதாவரி , 
concentrated meditation . 2. ஓகத்தில் சோனை , துங்கபத்திரை என்னும் ஒன்பது 
ஒன்பது வகைப்பட்ட மனோதாரணை ; thenine 
kinds of meditation practised by yogins. 

நற்பேறு தரும் நீர், நீர்த்தம் ; the nine sacred 

rivers of the Hindus . " கங்கை நதியாதி 
[ Skt. nava - dharand > த . நவதாரணை ) 

நவதீர்த்தக்கரை நாட்டுள் " ( சைவச ஆசாரிய 
நவதாலி nava - tall, பெ . (n . ) தொண்கோள் 

21 
சாந்தியாக விளக்கிடு கல்யாணத்தில் 
சிறுமிக்குக் கட்டும் ஒரு வகைத் தாலி ( இ.வ.) 

[ Skt . nava > த.நவ தீர்த்தம் ) 
the tali tied round the neck of girls, on the நவதை navada ), பெ . (n .) புதுமை ( யாழ் . அக .); 
occasion of 

of vilakku -kalyānam in newness , freshness . . 
propitiation of nava - k - kirakam . 

[ Skt . nava > த . நவதை] 
( நவம் + தாலி] 

நவநாகம் nava -nagam , பெ .( n .) ஓமம் ( மலை .); 
[ Skt. navan + த . தாலி > த . நவதாலி ) 

bishop s weed .. 
நவதாளம் nava - talam , பெ . ( n .) தொண்டாளம் . 

( நவம் + நாகம் ) 
( அரிதாளம் , அருமதாளம் , சமதாளம் , சயதாளம் , 
சித்திரதாளம் , துருதாளம் , நிவிர்த்ததாளம் , | நவநாகம் nava - nigam , பெ . ( n . ) அட்ட ( எட்டு ) 
படிமதாளம் , விடதாளம் என்ற ஒன்பது வகைத் மாநாகமும் ஆதி ( முதல் )சேடனும் ஆகிய 
தாளம் " ( பரத . தாள . 6 ) ; ninekindsoftime ஒன்பது மகா நாகங்கள் ( வின் .); the nine 
measure vz . aritalam , arumatalam , 

serpents of the nether world comprising 
Samatalam , 

sta - md - nagamand adicedan. 
šayatalam , šittiratalam , 
turuvatalam , nivirttatalam , patimatālam , 

[ Skt. navan > த . நவநாகம் ) 
vitatalam . 

navananayam, பெ . ( n . ) 

புதுவழக்கம் ( யாழ் . அக . ) ; new practice , 
[ நவ ( ம் ) + தாளம் ] 

innovation . 
[ Skt . nava > த . நவம் + த . தாளம் ) 

[ Skt nava + manaka > த . நவநாணயம் 
நவதாளகம் nava- talagam , பெ .(n .) இனிப்புப் நவநாதசித்தர் nava - nada - sittar , பெ . ( n . ) 
புளி ; sweet tamarind . ( சா.அக. ). 

சத்தியநாதர் , சதோகநாதர் , ஆதிநாதர் , 
[ நவம் + நாகம் ) 

அனாதிநாதர் , வகுளிநாதர் , மதங்கநாதர் , 

மச்சேந்திரநாதர் , கடேந்திரநாதர் , கோரக்க 
நவதி navadi, பெ . ( n .) பொடுதலை; creeping 

நாதர் ஆகிய முதன்மைச் சித்தர் ஒன்பதின்மர் ; 
vervain - Lippia nodiflora alias verbina thenine principal sittars, viz.cattiyanatar , 
nodiflera. ( சா.அக.) 

satokanatar , Atinatar, Anatinatar , 

vakulinatar , matankanatar , maccentira 
நவதி navadi பெ . ( n . ) தொண்ணூறு 

natar , katentiranatar , korakkanatar .. 
( யாழ் . அக .); ninety. 

"நவநாத சித்தர்களுமுன்னட் பினை 
[ Skt. navadi > த . நவதி ] 

விரும்புவார் "( தாயு . மௌன . 7 ). 
நவதிகை ravadigai பெ . ( n .) தூரியக்கோல் [ Skt. navan > - த . நவநாதசித்தர் ) 
( யாழ் . அக. ) ;brush . 

நவநாதசித்தத்தைலம் nava - nada - sitta - t 
[ skt. ravadika > த . நவதிகை) 

tailam , பெ . ( n . ) கையாந்தகரை , ஆடாதோடை , 
nava - tirttam , 
நவதீர்த்தம் 

பெ . ( n .) 

நொச்சி , ஊமத்தை , சதுரக்கள்ளி , கண்டங் 
, 

கத்திரி , ஆமணக்கு, தழுதாழை , எருக்கு ஆக 
தொண்ணீர்க்குளம் , கங்கை , யமுனை , 


நவநாணயம் 


நவநாதரசம் 


120 


நவநீதரசம் 


ஒன்பது சரக்குகளைக் கொண்டு சம எடை நவநீதம் nava - nidam , பெ . ( n . ) 1. புது 
கொண்டு மற்றும் சில கடைச் சரக்குகளையும் வெண்ணெய் ; fresh butter . 2. ஆவின் 
சேர்த்து நல்லெண்ணெய் , விளக்கெண்ணெய் , Goustor Cloorir; butter collected from cow s 
வேப்பெண்ணையும் கூட்டிக் காய்ச்சிய நெய்மம் milk . 3. புத்துருக்கு நெய் ; freshly melted 
( தைலம் ), இது தலை முழுகவும் , ஊதை 

ghee . 4. தண்ணீரின் அடியில் நிற்கும் 
வலிக்குத் தேய்க்கவும் உதவும் ; abathingand 

USUUTL.60; fine sediment at the bottom of 
smearing oil for vadha diseases prepared 

water. ( சா . அக .) 
with the juices of nine herbs , and three 
oils as mentioned above along with some | நவநீதம் ravanidam , பெ .( n . ) மேள 
bazaar drugs . ( சா.அக.) 

கர்த்தாக்களுளொன்று ( சங்.சந் . 47 ) ; a 
நவநாதரசம் nava - nadarasam, பெ . ( n . ) primary raga . 

எலும்பைப் பற்றிய காய்ச்சலுக்கு கொடுக்கப் நவம் + நீதம் ) 
படும் ஓர் ஆயுள் வேத மருந்து ; an Ayurvedic 

நவநீதபாகம் ravamidabagam , பெ .(n . ) 
medicine given for fevers affecting the 

எளிதிற் பொருளுணர்தற்குரிய செய்யுணடை 
bones . ( சா.அக.) 

( யாழ் . அக. ); transparent simplicity of style . 
நவநிதி nava - nidi பெ. ( n . ) தொண்ணிதி , பதுமம் , 

[ நவம் + நீதம் + பாகம் ] 
மாபதுமம் , சங்கம் , மகரம் , கச்சபம் , முகுந்தம் , 
நந்தம் , நீலம் , கர்வம் ஆகிய ஒன்பது | நவநீதபாகு nava - nidabagu , பெ . ( n . ) 
வகைப்பட்ட பெருஞ்செல்வம் ; the nine 

மூளையின் பாகைப் போன்ற நீர்; a syrup like 
treasures of kubera. "பிங்கலன்றானருள் 

liquid derived from the brain . 
பெருக நவநிதியும் " (சேதுபு. துராசா . 20 ) (பிங் . ) 
[ Skt. navanidi > த . நவநிதி ] 

நவநீதம்பண்ணல் nava - nidam - pannal, 
நவநீதகம் nava - nidagam, பெ .(n .) 1. நெய் ; 

பெ .(n . ) வெண்ணெயைப் போல் செய்தல் ; 
ghee , melted butter . 2. ஒரு வகை கந்தகம் ; 

making as fine as butter, making an 

emulsion . ( சா . அக .) 
sulphur of a particular kind . ( சா.அக.) 
நவநீதசெயநீர் navanida -seyanir, பெ .( n .) நவநீதமருவிப்பாய்தல் nava - nida - maruvi-p 
தலைப்பிண்டச் செயநீர் ; a strong pungent 

paydal, பெ . ( n .) வெண்ணெயைப் போலாதல் ; 
liquid extracted from the first born foetus. 

becoming an oily mass like butter 

Emulsion . ( சா.அக. ) 
( சா.அக.) 
நவநீத சோரன் nava - nida - saran, பெ . ( n .) 

நவநீதரசம் nava - nidarasam , பெ . ( n . ) 

1. இதளியத்தோடு சாரம் , வீரம் , சிப்பி நீர் , 
கண்ணபிரான் ( யாழ் . அக .); Krishnaas butter 

சேங்கொட்டை இட்டு உருக்கும் வெண்ணெய்; 
- stealer . 

a glutinous mercury . 

2. இதளிய 
நவம் + நீதம் + சோரன் ] 

( சுத்தரச )த்தினின்று செய்யும் 10 வகை 
நவநீதநீர் navanidamir, பெ . ( n . ) தூய நீர் ; 

இதளியச் சத்துக்களிலொன்று ; one of the 10 
nutritional fluid . ( சா.அக.) 

kinds of mercury preparations as 

contemplated in sidha medicine . it is 
நவநீதப்பூடு nava - nida - p -pudu, பெ . ( n . ) 

capable of transmating inferier metals into 
மூளையின் மாங்கிசம் ; brain tissue 

gold and rejuvenating the human body. 
Cerebrin . ( சா . அக .) 

( சா.அக.) 


நவநீதி 

121 

நவபேதமூர்த்தம் 
நவநீதி nava - nidi பெ . ( n . ) வெண்ணெய் ; butter . நவபல்லவம் nava - pallavam , பெ . ( n . ) 1. தளிர் ; 
( சா . அக . ) 

tender leaf . 2. இலையாமணக்கு ; a kind of 
நவப்பிரமர் nava - p - piramar, பெ . ( n . ) மரீசி , castor plant . ( சா.அக.) 
பிருகு , அங்கிரா , கிரது , புலகன் , புலத்தியன் , 

நவபாண்டம் 
தக்கன் , வசிட்டன் , அத்தரி என்ற ஒன்பது 

nava- paingam , பெ . ( n . ) 
படைப்பு கடவுள் ; the nine creators . viz . 

புதுப்பானை ( இ.வ.); new pots . 
mariši, pirugu, angirā , kiratu , pulakan, 

[ Skt. rava > த . நவ + பாண்டம் 
pulattiyan ,takkan, vašittan, attiri 

நவபாசாணம் navapasanam , பெ . ( n . ) 
[ நவம் + பிரமர் ) 

தெண்ணச்சு; கடற்கரை நீரில் அமைக்கப் 
நவப்பிரமவுயிர் nava - p - pirama - v - uyir, பெ .( n .) 

பெற்ற நவக்கிரகச் சீலைகளை உடையதும் 
தூயநீர் ( சுத்தசலம் ); amniotic fluid 

இராமநாதபுரத்தையடுத்துள்ளதும் யாத் 
Liquorammi. ( சா . அக .) 

திரைக்குரிய தலமுமான தேவிபட்டணம் என்ற 

ஊர் ; Devipattanam a place of pilgrimage 
நவப்பிரேதம் nava - p - piredam , பெ .( n . ) 

near Ramnad , having nine large stones 
எண்டிக்கும் மேலிடமுமாகிய ஒன்பது திசை 

representing the nine planets , fixed in 
களையும் காவல் புரியும் பூதங்கள் ( வின் . ) ; the 

shallow water along the seashore . 
nine demons who are believed to protect 

[ Skt. navan > த . நவ + பாசாணம் ) 
the eight cardinal points , and the zenith . 

நவபாடாணம் nava - padanam , பெ . ( n . ) 
நவப்பீரிதி rava - p - pirid , பெ . (n . ) வெடியுப்பு 

கடையில் விற்கப்படும் ஒன்பது வகைப் 
( சங் . அக .); saltpetre. 

பாடாணங்கள் ; the nine kinds poisons 
[நவம் + பீரிதி ] 

generally sold in bazars . ( சா.அக. ) 
நவபண்டம் nava - pandam, பெ . ( n .) கோதுமை, 

நவபுண்ணியம் nava -pummiyam , பெ . ( n . ) 
நெல் , துவரை , பயறு , கடலை , அவரை , எள் , 

எதிர்கொளல் , பணிதல் , இருக்கையீதல் , 
உளுந்து , கொள் ஆகிய ஒன்பது வகைத் 

கால்கழுவல் , அருச்சித்தல் , நறுமண புகை 
தவசங்கள் ( வின் . ); thenine kinds of grain . 

ஊட்டல் ( தூபங் கொடுத்தல் ), தீபங்காட்டல் , 
[ Skt. navan > த . நவபண்டம் ) 

புகழ்தல் , உண்டியீதல் என ஒன்பது வகைப்பட்ட 
நவபதார்த்தம் rava - patarttam, பெ .(n.) சீவம் , 

விருந்தோம்பல் செயல்கள் ( யாழ் . அக . ) ; the 
அசீவம் , புண்ணியம் , பாவம் , ஆசிரவம் , 

nine acts of hospitality shown to an 
சம்வரை , நீர்ச்சரை , பந்தம் , மோட்சம் என 

honoured guest . 
ஒன்பது வகைப்பட்ட சைன மத தத்துவங்கள் 

[ Skt. rava > த . நவ + புண்ணியம் 
(சீவக . 2814 , உரை) ; the nine categories or 
fundamental realities. civam , acivam , | நவபூசாவந்தம் nava - pusavandam , பெ . (n . ) 
punniyam , povam , aciravam , camurai, ஒன்பது முகமுடைய கடுக்கன் வகை (வின் . ); 

nine - faced ear ring. 
niraccarai, pantam , motcam . 

[ Skt . navan > த . நவ + பூசாவந்தம் 
[ Skt. navan > த . நவ + பதார்த்தம் ) 

navapeda - murttam, 
நவபந்தனம் ravabandapam , பெ .(n.) உடம்பி | நவபேதமூர்த்தம் 

பெ . ( n . ) சிவம் , சத்தி , நாதம் , விந்து , சதாசிவம் , 
லுள்ள ஒன்பது வாயில்களையும் அடக்குதல் ; 

ஈசன் , உருத்திரன் , மால் , அயன் என்ற ஒன்பது 
suppressing the action of the nine 

வகையான சிவபேதம் (சி.சி .2 , 74 ); the nine 
appertures in the body. ( சா.அக. ) 


நவம் 


122 


நவமுகில் 


manifestations of siva ( viz . , civam , catti நவமணிமாலை navamani- malai பெ . ( n .) 
natam , vintu , caciam , ican uruttiran, mai, 1 , தொண்மணி மாலை ; a necklace of the 
ayan ). 

nine gems . "அணிகிளர் மாடவீதி நச்சரவுச் 

சியாட்கு நவமணிமாலைமானும் " ( குற்றா. தல . 
[ Skt. navan > த . நவ + பேதமூர்த்தம் ) 

நகரச்சருக் . 13). 2. ஒன்பது பாவகையால் 

ஈறு 
நவம் navam , பெ . ( n . ) 1. புதுமை ( பிங் . ) ; 

தொடக்கி ( அந்தாதி ) யாக இயற்றப்படும் ஒரு 
freshness , novelty . "நவமாய செஞ்சுடர் 

பிரபந்தம் ( இலக். வி . 837 ) ; a poem of nine 
நல்குதலும் " (திருவாச . 11, 4 ). 2. நட்பு ( திவா. ); verses of various metres in antādi. 
friendship , affection . 3. நிலம் ( அந.நி. ) ; 

[ நவமணி + மாலை ) 
earth . 

நவமல்லி navamalli, பெ . ( n . ) சித்தினி இன 
[ Skt nava > த . நவம் ) 

( சாதி )ப்பெண் ; one of the four classes of 

woman divided according to lust . ( சா.அக .. ) 
நவம் navam , பெ . (n . ) 1. பாம்பு ; snake . 

2. சாரணை ; one styled trianthema - Trian நவமாதம் ravamadam , பெ . ( n .) ஒன்பது 
thema monogyna . 3. confléenovi; rainy மாதம் ; nine month . ( சா . அக .) 
season . 4. புதுமை ; novelty. ( சா.அக. ) 

நவமாலி navamali, பெ . ( n . ) மனோசிலை 
நவம் navam , பெ . ( n .) ஒன்பது ( பிங் . ) ; the ( சங் . அக .); realgar. 
number nine . 

[ Skt . navamali > த . நவமாலி 
[ Skt . navan > த . நவம் ] 

நவமாலிகம் nava - maligam, பெ . ( n . ) இரட்டை 
நவம் " navam , பெ . ( n .) கார்காலம் ( பிங் . ); winter . மல்லிகை ; jasminum sambac ( double 
[ skt. nabhas > த . நவம் ] 

flowered ). ( சா.அக. ) 
நவமணி navamani, பெ . ( n .) தொண்மணி . 

நவமி navami பெ .( n .) உவா ஒன்பது ; theninth 
கோமேதகம் , நீலம் , பவளம் , மரகதம் , 

lunar day after the new or full moon . 
மாணிக்கம் , முத்து , புருடராகம் , வைடூரியம் , | நவமி navami, பெ .( n .) காருவா ( அமாவாசை ) 
வயிரம் ஆகிய ஒன்பது வகை அரத்தனங்கள் அல்லது வெள்ளுவா ( பௌர்ணமி ) கழிந்த 
( திவா. ); thenine gems or precious stones . ஒன்பதாவது நாள்; the ninth lunar dayafter 
viz . , kometagakam, nilam , pavalam, the new moon and after the full moon . 
maragatam , manikkam , muttu,, "நவமிதனி விழைத்திடுமேல்ஞ ( சேதுபு. துரா . 
purutarakam , vaiduriyam , vairam . 

29 ). 
[ Skt. navan > த . நவம் + மணி ) 

[ Skt. navami > த . நவமி ) 
நவமணிச்சிந்தூரம் nava - mani- c - cinduram , | நவமுகில் nava - mukil 

, பெ .( n .) சம்வர்த்தம் , 
பெ . ( n .) வீரம் , பூரம் , இலிங்கம் , கந்தகம் , ஆவர்த்தம் , புட்கலம் , துரோணம் , காளம் , நீலம் , 
படிகாரம் , வெண்காரம் , எவட் ( நவா ) ச் சாரம் , 
வெடியுப்பு , அயம் ஆகிய இவ்வொன்பது சரக்கு 

வாருணம் , வாயுவம் , தமம் ஆகிய ஒன்பது வகை 
களைப்டமிட்ட சிந்தூரம் ; red oxide obtained 

மேகங்கள் ( வின் . ); thenine kinds of clouds 

viz . 
by calcining the following nine drugs 

camvarttam , avarttam , putkalam, 
corresive sublimate , sub chloride of 

turonam , kalam , 

kalam , milam, varumam,, 
mercury, vermillion , sulphur , alum , borax , 

vayuvam, tamam . 
salammoniac , nitre and iron . ( சா . அக .). 

[ Skt. navan > த . நவமுகில் ) 


நவமூர்த்திமெழுகு 


123 


நவவரிகை 


ஆதிய 


வகையான 


நவமூர்த்திமெழுகு nava - murtti- melugu , நவரசம் navarasam , பெ .( n . ) 1. தொண்சுவை , 
பெ . ( n . ) எவட் ( நவாச் ) சாரம் , வீரம் , பூரம் , 

ஒன்பது வகைச் சுவை ; the nine kinds of 
கௌரி , தாரம் , இலிங்கம் , வெள்ளை, வெடியுப்பு , 

juices or essences . 2. வாலை உப்பு ; 
கறிப்பு இவ்வொன்பதையும் 

quintessence of salt . ( சா . அக .) 
ஒவ்வொன்றாக நாதத்தினால் 9 நாள் நவரசம் nava - rasam , பெ . ( n .) ( தொண்சுவை ) 
மெழுகைப் போல் அரைத்துத் திரட்டி வைத்துக் ஒப்பனை (சிங்காரம் ) , ஆசியம் , கருணை , 
கொள்ளும் ஒரு வகை மருந்து ; a wax like சினம் , வீரம் , பயம் , அருவருப்பு , அற்புதம் , 
preparation or medicine obtained by 

சாந்தம் ( அமைதி ) ஆகிய ஒன்பது வகை 
grinding for nine days the following nine 

நூற்சுவைகள் (திவா. ); the nine sentiments 
drugs first separately and then allto gether 

or emotions prevailing in a literary work , 
with Natham a prepared fluid 

chiefly poetry or drama viz . šinkāram , 
salammoniac , corrosive sublimate 

āšiyam , karņai, irauttiram , viram , bayam , 
subchloride of mercury golden arsenic , 

kurca, arpudam , šāndam . ( UL Olorrylus 
yellow orpiment vermillion white arsenic, 

குறிப்பிடப்படும் 

ஒன்பது 
nitre, common salt they must be grinded 

மெய்ப்பாடுகள் ). 
till they obtain the wax like consistency. 
(சா.அக.) 

[ Skt. navan + ( Rhet . ) > த . நவரசம் ] 
நவமூலம் navamulam , பெ . ( n . ) மூளை மூலம் , 

[ நவ + ரசம் ) 
இரத்தமூலம் , சீழ்மூலம் , உள்மூலம் முதலிய நவரசமெழுகு navarasa - melugu , பெ .(n . ) 
ஒன்பது வகை நோய்கள் ; the nine varieties 

இராசபிளவை போக்கும் மருந்து ; a waxy 
of piles . ( சா.அக. ) 

medicine that cures diabetic carbuncle . 
நவமை navamai பெ . ( n . ) குற்றம் ; defect , fault. ( சா . அக . ) 

"நவமை நீங்கிய நற்றவன் "( கம்பரா . அகத் . 31 ). நவரங்கம் nava - rangam, பெ . (n . ) 1. நாடக 
நவர் navar , பெ .(n . ) ஆள் ( இ.வ. ) ; person . 

சாலை ( பிங் .); theatre. 2. கோயில் நடுவரங்கம் 
[ u . nafar > த . நவர்) 

கோயிலிலுள்ள முதன்மை மண்டபம் ( இ.வ.); 

central hall of a temple . 
நவர்சிட்டா navar - sitta , பெ . ( n . ) பேர்வாரி 

[ Skt. nava + ranga > த . நவரங்கம் 
வரிக்கணக்கு (சிட்டா ); revenue account of 
holdings with assessment arranged under நவரத்தினவைப்பு nava - rattipa - vaippu , 

பெ . ( n .) ஒன்பது வகை அரத்தினங்களைச் 
the names of the holders . 

செய்யும் வைப்பு முறையைப் பற்றிச் சொல்லும் 
[ u . nafar > த . நவ + சிட்டா] 

மருத்துவ நூல் ; a treatise on medicine 

compiled by siddha named Sattaimuni 
நவரங்கப்பணி ravaraiga - p - pani பெ . ( n .) 

dealing with the artificial process of 
கோயில் மேற்கூரை ( விதானம் ) வேலைகளில் 

making the nine gems synthetically 
ஒரு வகை (நாஞ்.); a kind of ornamentation 

together with their qualities and uses in 
in a canopy. 

medicine . ( சா.அக. ) 
[ u . navatraiga > த . நவரங்கப்பணி ) நவவரிகை nava - varigai பெ . ( n .) புதுமணப் 
நவரங்கப்பளி ravaraigapa - p - pal ) 

, பெ . ( n .) பெண் ( யாழ் . அக .) ; a woman recently 

married .. 
புடைவை வகை ; a kind of saree . 
[ Skt. nava + ranga > த . நவரங்கபப்பளி] 

[ Skt. navavarika > த . நவவரிகை ] 


நவவாயில் 

124 

நவலோகபூபதி 
நவவாயில் navavayil, பெ . ( n . ) ஒன்பது நவரோதயம் navarodayam , பெ .(n .) சீனிக் 

கற்கண்டு ( சர்க்கரை கற்கண்டு ); white sugar 
(நவத்துளை வாரம் ); the nine gates or 
openings in the human system . ( சா . அக .) 

candy . ( சா . அக .) 
[நவம் + வாயில் ] 

நவலோகம் navalogam , பெ . (n . ) பொன் , 

இரும்பு, செம்பு , ஈயம் , வெள்ளி , பித்தளை, தரா , 
நவவானோர்கள் nava - vanorgal) 

, பெ . ( n .) 

துத்தநாதம் , வெண்கலம் ஆகிய ஒன்பது 
கிறித்தவ மதத்தில் வழங்கும் ஒன்பது 

மாழைகள் ( பிங் . ) ; the nine kinds of metal, 
வகைப்பட்ட தேவகணங்கள் ( வின் . ) ; nine 
choirs of celestial spirits . 

viz . pon, irumpu, šempu, iyam , velli pittalai 

tara, tuttanagam, venkalam , 
[ skt. nava > த . நவ + வானோர்கள் 

[ Skt. navan > த . நவம் + உலோகம் ] 
நவவியாகரணம் nava- viyagaranam, பெ .(n .) 
இந்தியாவில் இருந்த ஒன்பது இலக்கண 

நவலோகக்களங்கு navaloga - k - kalaigu, 
நூல்கள் ; the nine ancient treatises on பெ .( n .) ஒன்பது உலோகங்களையும் இதளிய 
Indiangrammar . 

( இரசத்தையும் சேர்த்துச் செய்யும் உருண்டை; 

alloy prepared with nine metals along with 
[ Skt. navan > த . நவ + வியாகரணம்] 

mercury . ( சா . அக.) 
இவற்றுள் முதலாவதும் காலத்தால் மிகுந்த நவலோகக்களிம்புபோக்கு navaloga - k 
தொன்மையுடையதும் ஐந்திரத் தமிழிலக்கணம் என kalimbu - pokku, பெ . (n . ) தேவதாளி அல்லது 
நூல்கள் குறிப்பிடுகின்றன . 

GuwÚSÁG ; snake luffa -Luffaechinata . 
நவவியூகம் nava - viyugam , பெ .(n . ) கால 

( சா . அக .) 
வியூகம் , குல வியூகம் , நாமவியூகம் , ஞான 

[ நவம் + உலோகம் + களிம்பு + போக்கி 
வியூகம் , சித்த வியூகம் , நாதவியூகம் , விந்து நவலோகக்குப்பி navaloga -k-kuppi, பெ .(n .) 
வியூகம் , கலா வியூகம் , சிவவியூகம் என்ற சுதை மண் ( யாழ் . அக .); chunam . 
ஒன்பது வகைப் பொருட்டொதொகுதிகள் 

[ Skt. nava > த . நவம் + உலாகக்குப்பி ) 
( சௌந்த . 1 , உரை); the nine categories of 
things . 

நவலோகச்சத்து nava - loga - c - cattu, பெ . (n .) 
[ Skt. navan > த . நவ + வியூகம் ] 

ஒன்பது மாழை ( லோக ) வகைகளைச் சேர்த்துப் 

புடமிட்டு எடுத்த சத்து ; the essence derived 
நவராசிகம் navarasigam , பெ . ( n . ) கணக்கு 

by subjecting the nine metals to violent 
வகை ( வின் . ) ; rule of nine . 

heat or calcination - Calx of nine metals . 
[ Skt . navan + ( math ) > த . நவராசிகம் ) 

(சா.அக.) 
நவராத்திரி nava - rattiri, பெ . ( n .) தொள்ளிரா 

நவம் + உலோகம் + சத்து ] 
( புரட்டாசி மாதம் வளர்பிறையின் முதல் நவலோகத்தகடு navaloga -t- tagadu, பெ .(n .) 
நாளிலிருந்து ஒன்பது இரவுகள் கொண்டா 
டப்படும் பண்டிகை ); a festival for the 

ஒன்பது மாழை (லோகங்களையும் ஒன்று 
Goddessess Durga .. Lakshmi . 

சேர்த்து உருக்கித் திரட்டித் தட்டிய தகடு ; the 
Saraswathi . celebrated for nine days .. 

foil or plate of an alloy of nine metals . 
"நவராத்திரிக்குக் 

வைக்கப் ( சா.அக.) 
போகிறீர்களா ? ". ( இ.வ.). 

[நவம் + உலோகம் + தகடு 
[Skt. nava ( n ) + ratri > த . நவராத்திரி ] நவலோகபூபதி nava - loga - pupadi, பெ .(n .) 
நவரோசு navarasu , பெ .( n .) ஓர் இசை , பண் , ஒரு வகைக் கூட்டு மருந்து ; a medicinal 
இராகம் ( வின் . ); a kind of tune. 

compound. 
[ u . nauroz ( mus . ) > த . நவரோசு ) 

[நவலோகம் + பூபதி ] 


கொலு 


நவலோகபூபதிமாத்திரை 


125 


நவாச்சாரக்கிராணம் 


நவலோகபூபதிமாத்திரை navaldga - pupadi | நவலோகவங்குசம் navaloga - v - angusam, 

mattirai, பெ . ( n . ) ஒன்பது மாழை ( லோகங் ) பெ . (n . ) காந்தம் ; load stone magnet . 
களையும் சேர்த்துச் செய்த காய்ச்சல் , இசிவு ( சா.அக.) 
முதலிய நோய்களுக்குக் கொடுக்கும் கூட்டு [நவம் + உலோகம் + வங்குசம் 
மருந்துக் குளிகை ; a reputed pill prepared | நவலோகவேதிச்சி navaloga - vedicci, பெ . ( n . ) 
as per process of Tamil medicine from a 

கருநெல்லி ; black Indian gooseberry - 
mixture of ninemetals . ( சா.அக. ) 

Phyllanthus emblica . ( சா.அக. ) 
[ நவம் + உலோகம் + பூபதி + மாத்திரை] 

[நவம் + உலோகம் + வேதிச்சி ] 
நவலோகபேதி navalogapedi, பெ . ( n . ) | நவலோகாங்கம் navalogarigam, பெ . ( n . ) 

1. கெந்தி பாடாணம் ; a poisonous காந்தம் ; load stone , magnet . ( சா.அக. ). 
compound of sulphur in its native state , a நவலோகாங்கம் navalogarigam, பெ . ( n . ) 
mineral poison . 2. ஒன்பது மாழை ( லோகங் ) காந்தம் ( மூ.அ. ) ; magnet . 
களையும் பேதிக்கச் செய்யும் மருந்து ; any [ Skt. nava - lokam > த . நவலோகாங்கம் 
substance capable of acting chemically 
on nine metals . ( சா.அக.) 

நவாக்கரி nava - k -kar), பெ .( n .) தொள்ளெழுத்து 
[ நவம் + உலோகம் + பேதி 

மந்திரம் , ஒன்பது எழுத்துகளுள்ள மந்திர 

வகை ; a sacred mantra of nine letters . 
நவலோகம் navalogam, பெ .( n .) ஒன்பது வகை 

"நவாக்கரி சக்கர நானுரை செய்யின் 
மாழை ( உலோகங் ) களான , பொன் , வெள்ளி , 

(திருமந் . 1319 ) 
செம்பு , இரும்பு , ஈயம் , வங்கம் , நாகம் , 
குருத்துவம் , குடவன் ( அ ) பித்தளை ; gold , 

[ Skt . nava ( n ) + aksari > த . நவாக்கரி] 
silver , copper , iron , tin , lead , zinc , platinum | நவாச்சரக்கட்டு nava - c - cara - k - kattu , 
and brass . ( சா.அக. ) 

பெ . ( n . ) நெருப்புக்கு ஒடாதபடி கட்டிய 
[ நவம் + உலோகம் ] 

( நவாச்சாரம் ) ; consolidated salt ammoniac 
நவலோகமேமமாக்கி navalõgamēma 

which resists fire . ( சா.அக.) 
makki, பெ .(n .) 1. இலவண பாடாணம் ; a kind நவாச்சாரக்காரம் nava - c - care - k -karam , 
of prepared arsenic . 2. குங்கும் பாடாணம் ; பெ . ( n . ) 1. நவாச்சாரநீர் ; strong solution of 
one of the 32 kinds of prepared arsenic . ammonia - Liquor ammoniac . 2. நவாச் 
( சா.அக.) 

சாரவுப்பு ; carbonate of ammonia . 

Ammoniac carbonas . 3. நவாச்சார செயநீர் ; 
நவலோகவக்கினிகுமாரன் navaloga - v 

a liquid with a very pungent odour and 
akkiy - kumaran, பெ .( n . ) உடம்பினிலுள்ள 

strong alkaline reaction obtained by 
நோய்களை நெருப்பைப் போல் எரிக்கக் கூடிய exposing salammoniac with other 
ஒன்பது மாழை ( லோகங்களைக் கொண்டு ingredients in the night s dew . ( சா.அக. ) 
செய்யப்பட்ட ஓர் மருந்து ; a reputed or well நவாச்சாரக்கிராணம் nava - c - cara - k 
known remedy for curing or reducing to 

kiranam , பெ . ( n .) ஒன்பது (நவாச் )சாரத்தோடு 

கூட இரண்டு பங்கு சீமைச் சுண்ணாம்பும் 
nothing like fire , all oilments in the system 

நன்றாகக் காய வைத்துக் கலந்து பதங்கமாக 
radically, prepared with the aid of nine 

வெரித்த ஓர் வகை ஒடுஞ் சரக்கு ; smelling 
metals . ( சா.அக.) 

salt volatile salt ammoniac . வலிப்பு , இழுப்பு, 
(நவம் + உலோகம் + வக்கினி + குமாரன் ] மூர்ச்சை , சூதக சன்னி ஆகிய நோய்களுக்கு 


நவாச்சாரம் 


126 


நாகபஞ்சமி 


மூக்கில் முகருவதற்காக உபயோகப் | நவார்ப்பட்டை navar - p - patta , பெ . ( n . ) பல 
படுத்தப்படும் மருந்து . ( சா.அக. ) 

நிறமான பட்டை ( R. ) multi - coloured tape. 
நவாச்சாரம் rava - c - caram, பெ .(n .) வாசனை 

[ Skt. nawar > த . நவார் + பட்டை ) 
யற்ற , பளபளப்பான நாரிழை போன்ற ஓர் 
நவனாகம் navanagam , பெ . ( n . ) ஓமம் ; 

; 
வெண்மையான பொருள் ; a colourless , in 

bishop s weed - carum ajwaun ; sison - 
odourous and translucent fibrous mass 
known as salammoniac - Ammonis sison ammi . ( சா.அக.) 
ahlaridum . ( சா.அக. ) 

நவிசிந்தா ravisinda , பெ . ( n . ) உதவியாளர் 
நவாச்சாரவாயு rava - c - cara - vayu , பெ . ( n . ) ( C.G. ) accountant , clerk . 

நவாச்சாரத்தினின்று கிளம்பும் நச்சுக்காற்று , [ u . nawi -sindah > த . நவிசிந்தா) 
gas ammonia ( NH3 ) . It is a poisonous gas 

நவிசு ravisu, பெ . ( n . ) உதவியாளர் ( C.G. ) ; 
found in sal ammoniac . Loof goofloo 

writer, scribe. 
மூத்திரத்திலும் , அழுகி நாற்றமுள்ள உயிரி 

[ u . nawis > த . நவிசு ] 
(சீவராசிகளிலும் பொருந்தியுள்ளது . ( சா.அக.) 
நவாச்சாரவாயுசெயநீர் nava - c - cara - vayu- நவீன navipa, பெ.எ. ( adj. )1. புதிய ; modern . 
Seyanir, பெ . ( n . ) தாம்பூரபற்பம் ; செந்தூரத் 

2. தற்காலத்திய ; pertaining to the present 

time . 3. வியப்புக்குரிய கதை ; novel. ( சா.அக.) 
திலுள்ள குற்றங்களை நீக்கும் தன்மை 
யுடையது ; solution of ammonia. itis capable நவீன நூலாராய்ச்சி 

நவீன நூலாராய்ச்சி navipa - nularaycci, 
of removing the defects in calcined oxides பெ .(n . ) புதிய நூலாய்வு ; modern scientific 

of copper either red or white . ( சா.அக.) research . ( சா . அக .) 
நவாட்டுச்சருக்கரை navattu- c -carukkarai, நவீனம் ravinam, பெ . ( n .) 1. புதுமை (உரி. நி .); 
பெ . ( n . ) பூராச்சருக்கரை ( இ.வ. ); fine , white 

newness , novelty . 2. புதிய முறையில் 
can - sugar . 

எழுதப்பட்ட கதை ; novel. 
[நவாது + சருக்கரை ] 

[ Skt. navina > g . Tofsorie ] 
நவாடா navada, பெ . ( n . ) தோணி ( வின் .); boat , 

நவோத்திரிதம் navattiridam , பெ . ( n . ) 
dhoney.. 

வெண்ணெய் (சங் . அக . ); butter . 
[ Skt. nava ] 

[ Skt. navodhrta > த . நவோத்திரிதம் 
நவாத்து navattu , பெ . ( n . ) மணற் சர்க்கரை ; | நாக்குச்சதம்பனம் nakku - c - cadambapam , 
aska sugar . ( சா.அக. ) 

பெ . ( n .) நாக்கு இழுப்பு நோய் ( பைஷஜா. ); palsy 
நவாது navadu, பெ .( n . ) வெண்மையான of the tongue . 
சருக்கரைவகை (வெண் சருக்கரை ) ( இ.வ. ); a 

[ Skt. nakkuruti > த . நாக்கு + சதம்பனம் ) 
kind of white sugar . 

நாச்சநார் naccanar, பெ . ( n . ) நஞ்சா ; spurge 
[T. navatu > த . நவாது ) 

laurel. ( சா.அக.) 
நவாமிசம் navamisam , பெ . ( n . ) தொண்பகிர்வு , 

நாகபஞ்சமி naga - parijami, பெ . ( n . ) பால் பயறு 
ஓரை ( இராசி ) யை ஒன்பதாகப் பகிர்கை 

முதலியவற்றை நாகத்துக்கு இட்டு அதனை 
( சோதிட. சந் . 123 ); division of a sign of the 

வணங்கும் நாளாகிய சிராவண சுக்கில பஞ்சமி 
zodiac into nine equal parts. 

( இ.வ.); the fifth lunar day of the bright for 
[Skt. navan > த . நவாமிசம் ) 

night in the month of sravana in which the 


நாகபசுமம் 


127 


நாசவேலை 


நாகபசுமம் 


. 


Nagas or serpent - gods are worshipped | நாசகேரளம் nasaktralam, பெ . ( n . ) சிவதை 
with offerings of milk , grain, etc. 

Cour; India rhubarb , Indian jalap - Ipomaea 
[ Skt. naga > த . நாகபஞ்சமி ) 

turpethum . ( சா.அக.) 
naga - basumam , பெ . (n . ) 

நாசவக்கணை nasava -k- kanai, பெ . ( n . ) 
வெள்ளடத்தை ( துத்தநாகத்தை ) நீற்றி 

காகதும்புரு ; kanjilals mottled ebony - 

Diospyros kanjiali. ( சா . அக .) 
யெடுத்த மருந்து ( இங்.வை.); oxide of zinc , 

நாசாக்கிரம் nasa -k- kiram , பெ . ( n .) மூக்கு 
Zinci oxidum . 

நுனி; tip of the nose . ( சா.அக.) 
[ Skt. naga + bhasman > த . நாகபசுமம் ) 

நாசாகிராவம் nasakiravam, 

nasakiravam , பெ . ( n . ) 
நாகப்பிரதிட்டை naga - p- piradittai , பெ . ( n .) 

மூக்கிலொழுகும் அரத்தவொழுக்கு; bleeding 
பாம்பைக் கொன்ற தீவினையைப் போக்கு from the nose - Epistaxiz. ( சா . அக .) 
வதற்குச் சிலை முதலியவற்றில் நாகத்தை நாசாதக்கணம் nasada - k -kanam , பெ .( n .) 
நிலைகோள் செய்தல் ; ceremony of setting 

வலது நாசி ; right nostrill . ( சா.அக. ) 
up a serpentidol under a pipal tree to 

நாசாபாக்கரோகம் nasapakka -rogam, 
expiate the sin of having killed a cobra . 

பெ . ( n . ) மூக்கு நோய் ; a nose disease . 
( நாகம் + பிரதிட்டை ] 

(சா.அக.) 
நாகபூசணன் naga - busana ), பெ.(n.)சிவன் , நாசப்பழக்கம் nasa - p -palakkam , பெ . ( n . ) 

பாம்பணி பூண்டவன் ; Siva , as wearing கெட்ட பழக்கம் ; pernicious habits . ( சா.அக. ) 
serpent - ornaments.. 

நாசாபுடம் nasapudam , பெ . ( n . ) மூக்குத் 
[ Skt. naga + bhushana > த . நாகபூசணன் ] 

துளை ; nostrill. ( சா.அக.) 
நாகபாடாணம் naga - padanam , பெ . ( n . ) 

நாசம் nasam, பெ . ( n . ) 1. பேரழிவு, பெருத்த 
சூதம் , இலிங்கம் , கருவங்கம் , பச்சை , பொன் 

அழிவு ; destruction , ( heavy ) loss or 
அரிதாரம் , காரம் இவைகளைப் பொடித்துக் 

damage . " தொடர்ந்து பெய்த அடை மழையால் 
குகையில் வைத்து மேல்மூடிச் சீல் மண் செய்து 
கசப்புடத்தில் போட்டு முதிர அனல் மூட்டிப் 

அறுவடைக்கு அணியமாக இருந்த பயிர்கள் 

நாசம் ". " கலகக் காரர்கள் கடைகளை 
பிறகு ஆறியபின் உடைத்துப் பார்க்க மருந்து 

யெல்லாம் அடித்து நொறுக்கி நாசம் 
உருகி ஈயம் போல் வலிந்து இறுகிக் கட்டி 

செய்தனர் ". 2. சீரழிவு; ruin , wreck . "இந்தக் 
யாயிருக்கும் இதுவே நாக பாடாணம் 

குடும்பத்தின் நாசத்திற்கு அவருடைய 
மாழையில் (உலோகத்தில் ) பழுத்திடும் ; a kind 
of prepared arsenic an alchemical குடிப்பழக்கம் தான் காரணம் " 
compound of zinc . ( சா.அக.) 

நாசமாய்ப்போ - தல் nasamdy - p -pd , 8 

செ.கு.வி.( v.i. ) உருப்படாமல் போதல் ; go to 
நாகமோடிவேட்டி naga - modi- velli, பெ . ( n .) 

rack and ruin . " குடித்துக் குடித்து நாசமாய்ப் 
நாகக்கோடு இட்ட வேட்டி வகை (வின் . ); a kind 

போய் விட்டான் ". " நீ நாசமாய்ப் போ " 
of cloth with serpent - like stripes . 

நாசாரிசம் nasarisam , பெ . ( n . ) மூக்கில் 
(நாகம் + ஓடி + வேட்டி ] 

வளரும் சதை ; polypus of the nose . ( சா.அக.) 
நாசகாரி nasakari, பெ . ( n . ) நோய்களைக் 

நாசாவாமம் nasavarmam , பெ .(n . ) இடது 
கண்டிக்கும் மருந்து ; an infalliable remedy. 

மூக்கு ; nose . ( சா . அக .) 
( சா.அக.) 
நாசகாரிவாயு nasakari-vayu, பெ . ( n . ) | நாசவேலை n & savela , பெ .( n .) கமுக்கமாய்ச் 
நைட்ரசன் ; nitrogen . ( சா.அக. ) 

செய்யும் கெட்ட நோக்கமுடைய செயல் ; 


a 


நாசனி 


128 


நாசிச்சளி 


sabotage. "ரயில் விபத்துக்கு நாச வேலை நாசிகாக்கிரம் nasikakkiram, பெ . ( n . ) 
தான் காரணம் என்று கூறப்படுகிறது . 

நுனிமூக்கு ; tip of the nose . " விழித் 

துணைகணாசி காக்கிரத்தினுற " ( பிரபோத . 
சமாதான ஒப்பந்தத்தைக் கெடுப்பதற்கென்றே 

44 , 14 ) 
இந்த நாச வேலைகள் நடைபெற்றுள்ளன " 

[ Skt. rasi- ka + agra > த . நாசிகாக்கிரம் ] 
( இ.வ.). 

நாசிக்கிரந்தி nas - k - kirandi, பெ . (n.) மூக்கை 
நாசனி nasani, பெ . ( n . ) அழிக்கக் கூடியது ; 

யரிக்கும் மேகப்புண் ; a kind of syphilitic ulcer 
anything capable of destructing . ( சா.அக.) 

eating away or otherwise affecting the 
நாவான்னம் navappam , பெ . ( n . ) வெஞ்சோறு , nose . (சா.அக.) 
சுடுசோறு; hot cooked rice. (சா.அக. ) 

நாசிகதமம் nasigadamam , பெ .(n .) மூக்குச் 
நவான்னபானம் navappa - banam, பெ . ( n .) சிந்தல் ; blowing the nose . ( சா.அக.) 

புது அரிசியைச் சமைத்த சோறு , புது மது நாசிகமலம் nas -kamalam, பெ . ( n .) 1. மூக்குப் 
பானம் ; cooked new rice and new wines . பீ ; nose dirt . 2. மூக்குச் சளி ; mucous from 
(old rices old wines arealways beneficial). the nose snot . ( சா.அக.) 
( சா.அக. ) 

நாசிகாசிராவம் nasiga - siravam , பெ .(n . ) 
நாசி nasi, பெ . ( n .) 1. மூக்கு ; nose . 2. வஞ்சி ; மூக்கினின்று அதிகமாய் நீர் வடியும் ஓர்வகைப் 
rattan of S. India - calamus rotang . 

. உளைச்சளி (பீனசம் ); catarrh of the nose . 
3. மூக்குத் துளை ; nostril, ( சா.அக.) 

( சா.அக. ) 
நாசி nas ), பெ .(n .) மூக்கு ; nose . 

நாசிகாசூரணம் nasiga - suranam , பெ . ( n .) 
நாசி உக்கிரமம் ras - ukkiramam , பெ . ( n . ) 

1. நாசிவழியாக ஏற்றும் அல்லது இழுக்கும் 
மூக்கு நோய் ; disease of the nose . ( சா.அக. ) 

மருந்துப் பொடி ; a medicinal powder sniffed . 

2. மூக்குத் தூள் ; snuff. ( சா.அக.) 
( நாசி + உக்கிரமம் ] 
நாசிஉதிரம் nas - udiram , பெ . ( n . ) மூக்கு 

நாசிகாபீடம் nasika -pidam, பெ . ( n . ) 
நோய் ; disease of the nose . 

மூக்கிற்குள் சதை வளரும் நோய் ; polypus of 

thenose . ( சா.அக. ) 
[நாசி + உதிரம் ) 
நாசிஉதிரம் nas - udiram , பெ . ( n . ) மூக்கில் 

நாசிகாபீடை nasika - picai, பெ .(n . ) 1. மூக் 
அரத்தம் வடிதல்; bleeding from the nose - கழுக்கு ; rheum . 2. மூக்குச் சளி; mucous 
Epistaxis . ( சா.அக. ) 

from the nose snot . ( சா . அக.) 
நாசி உயிர் nasiuyi , பெ . ( n .) ஓகப்பயிற்சிக்கு நாசிகாபூசணி rasika- pusami , பெ .( n . ) 

உதவும் இயல்புள்ள நீர்மம் ( சுக்கிலம் ) ; semen மேளகர்த்தாக்களுளொன்று (சங்.சந். 47 ) ; a 
which is considered important for primary răga., 
suppressing the breath in the yoga 

( நாசிகா + பூசணி ) 
practice and hence the name . ( சா.அக.) 
நாசிக்கனைப்பு nas - k - kanappu , பெ . ( n . ) சளி 

நாசிகாரோகம் nasika - rogam , பெ . ( n . ) 
முதலியவற்றால் மூக்கு வீங்கியிருக்கை ( வின் . ); 

பொதுவாக மூக்கில் வரும் நோய்கள் ; 
inflammation of the nose from cold or 

diseases in general of the nose . ( சா . அக .) 
mucus .. 

நாசிச்சளி nas - c- call, பெ . ( n . ) மூக்குச்சளி; 
[ Skt. naci > த . நாசி + கனைப்பு ] 

mucous from the nose . (சா.அக.) 


நாசிசிந்தல் 


129 


நாசிரோகம் 


நாசிசிந்தல் nasi- sindal, பெ . ( n .) மூக்குச் வளி , கோளாறடைந்து சளியோடு கூடி 
சிந்தல் ; blowing the nose . ( சா . அக.) 

மூக்கின் துளையை அடைக்கும் ; the condition 

under which the upcoursing udana vayu 
நாசித்தாரு nas - t -taru , பெ . ( n . ) மேல் வாய் 

of the region of the head is deranged in 
உதடு ; upper lips . ( சா.அக.) 

its passaged by a sur charge of kapha 
நாசித்தாரை nasi-t- tarai , பெ .( n . ) மூக்குத் 

stuff the nasal passages . ( சா . அக.) 
துளை வழி ; passage of the nose . ( சா.அக.) 

நாசிப்புண் nas - p - pur , பெ . (n . ) நாசியில் 
நாசித்துவாரம் nas -t- tuvaram , பெ . ( n . ) தோன்றும் புண் ; ulcer in the nose . ( சா.அக. ) 
மூக்குத்துளை; nostril. ( சா.அக.) 

நாசிப்பீனிசம் nasi- p - pipisam, பெ . ( n . ) 
[ நாசி + துவாரம் ) 

மூக்கின் சளி சவ்வு வீக்கம் ( தாபிதங் ) கண்டு 
நாசித்தூள் nasi-t -tal, பெ . ( n . ) மூக்குப்பொடி ; அதனால் மூக்கின் வழியாய் நீர்ச் சளியாய் 
snuff . "மிளகுப் பொடி நாசித்தூளாய் " 

வடிதல் ; a catarrhal affection of the nasal 
( சரவண . பணவிடு . 123 ), 

mucous membrance attended with a ropy 

discharge from the nostrils coryza . 
( நாசி + தூள்] 

( சா.அக. ) 
நாசிநீரோட்டம் nas - nirottam , பெ . ( n . ) 

நாசிப்பொடி nas - p - podi, பெ . ( n .) 1. மூக்குத் 
மூக்கின் வழியாய் நீர் வழிதல் ; catarrh of the 

தூள்; snuff. 2. மூக்குச் சூரணம் ; powder for 
nose . ( சா.அக.) 

snuffing. ( சா.அக. ) 
நாசிநீர்ப்பாய்ச்சல் nas nir -p- payccal , 

nasinir- p - payccal, | நாசிபங்கம் nasipargam , பெ . ( n . ) மூக்கழிவு; 
பெ .( n .) மூக்கினின்று நீர் வழிதல் ; catarrahof decaying or destruction of the nose . 
the nose . ( சா.அக.) 

( சா.அக. ) 
நாசிநீர்வர்த்தினி masi - nir - varttini, பெ .(n .) நாசிபாகம் nasibagam , பெ . ( n . ) மூக்கி 

மூக்கில் நீர் வழிந்து தும்மலையுண்டாக்கும் லுண்டாகும் அழற்சி ; inflammation of the 
நோய் ; errhinc . ( சா . அக.) 

nose . ( சா.அக.) 
[ நாசி + நீர்வர்த்தினி] 

( நாசி + பாகம் 
நாசிப்பரிசோசம் nas - p - parisosam, பெ . ( n . ) 

நாசிம் வேதனை nasim - vedanai , பெ . ( n . ) 

பாகல் ; bitter cucumber - momordiea 
மூக்கடைப்பு ; difficulty of respiration . 

charantia . ( சா.அக.) 
" மூக்கின் வறட்சினால் சளிதிரண்டு மூச்சு விட 
முடியாத படி மூக்கையடைத்துக் கொள்ளும் ". | நாசியிரத்தபித்தம் nasiyiratta - pittam , பெ . ( n .) 

மூக்கினின்று அரத்தம் வடிதல் ; bleeding from 
( சா.அக. ) 

the nose - Epistaxis . ( சா.அக.) 
நாசிப்பரிச்சிராவம் nas - p - par - c - ciravam , 

நாசியெலும்பு nas - yelumbu, பெ . ( n . ) 
பெ . ( n . ) மூக்கு நோய் ; a disease of nose. 

மூக்கெலும்பு; nasal bone . ( சா.அக.) 
"இரவுகாலங்களில் மூக்கினின்று சதாசளிநீர் 

நாசிரந்திரம் nasirandiram , பெ . ( n . ) மூக்குத் 
வழியச் செய்யும் ". ( சா.அக.) 

துளை ; nostril nose - aperture . ( சா.அக.) 
நாசிப்பிணி nas - p -pini , பெ . (n . ) உட்சளி; நாசிரோகம் nasirogam, பெ . ( n .) மூக்கு நோய் 
various diseases of the nose . ( சா.அக. ) 

வகை ( தைலவ . தைல . 53 ) ; discharge of the 

fetid matter from the nostrils . oxena . 
நாசிப்பிரதிநாகம் nasi- p -piradinagam, 

பெ . ( n . ) மூக்கடைப்பு , தலையில் நிற்கும் உதான [ நாசி + ரோகம் ] 


நாசிவால் 


130 


நாபிகந்தம் 


நாசிவால் nasival , பெ .( n . ) மணத்தக்காளி; படும் இசைக்கருவி ( ஒலகம் ) ; wind instrument 

with a long pipe . 
black berried solanum - solanum nigrum. 

த.வ. ஓலகம் 
( சா.அக.) 
நாசிவிடம் nasividam, பெ . ( n .) நோய்வகை ; a நாதவசுது nadavasudu , பெ . (n . ) நாதச் 
disease . "எரிகுணா நாசிவிடமே " (திருப்பு . 

சினைக்குள்ளிருக்கும் அணுவிற்கணுவான 

Our (Goir , a microscopic matter in which life 
260 , புதுப்.) 

is manifested and as such forms the 
( நாசி + விடம் 

essential material of all plants and animal 
நாசினி nasini, பெ . ( n . ) அழிக்கக் கூடியது . 

cells . It is usually viscid holding fine 

granules in suspension - protoplasm . 
Qorbol; used in compound formation . 

( சா.அக.) 
" கிருமி நாசினி". 

நாபிக்கட்டி nabik- katti, பெ . ( n . ) கொப்பூழில் 
நாசினி nasini, பெ . ( n . ) திப்பலி மூலம் ; root of 

எழும்பும் ஓர் வித்திரதிக்கட்டி; adeep seated 
long pepper . ( சா.அக.) 

localabscess in the navel region . ( சா.அக.) 
நாசுகாதீதம் nasukatitam , பெ . (n .) 1. பீர்க்கு ; 

நாபிக்கமலம் nabi- k -kamalam , பெ . ( n . ) 
gourd plant , strainer vine - cucurbita 

1. கொப்பூழ் ; lotus like navel. 2. உந்தியைச் 
acutangularis. 2. விழி , அதாவது விழுதி ; 

சுற்றிலுமுள்ள இடுக்குகள் ; the interstice 
chilli fruited capper - Cadaba indica alias 

space about the umbilicus . ( சா.அக.) 
stromeria tetrandra. ( Rox ) . ( சா.அக. ) 

நாபிக்கமலவிரணம் nabi- k- kamala 
நாசுடம் nasudam , பெ . ( n . ) கட்டு மருந்து ; a 

viranam , பெ .(n . ) 1. நாபியழற்சி ; inflam- 
quack patent or secret remedy - Nostrum , 

mation of thenavelomphalitis . 2. நாபியைச் 
இது நாட்டு மருத்துவர் பயன்படுத்தும் 
மருந்து ". ( சா . அக .) 

சுற்றிலும் கானும் கொப்புளங்கள் , boilsaround 

the navel in the navel region - omphalel 
நாசுதா nasuda, பெ . ( n .) சிற்றுண்டி; lunch . 

cosis . 3. நாபியின் கீழ்க் கொண்ட விரணம் ; 
( சா.அக.) 

suppurative lessions of the umbilical 
நாசித்துளை nasi-t-tulai , பெ . (n . ) நாசித் 

region or navel ill - omphalophlebitis . 
துவாரம் பார்க்க ; see nas - t -tuvaram . 

( சா.அக. ) 
நாணயசுதன் nanayasudag, பெ . ( n . ) நேர்மை | நாபிக்கழலை nabi-k-kalalai,. பெ .(n. ) நாபிக் 
WITGOT UT; honest man . 

கமலத்தில் காணும் கழலைக் கட்டி ; tumour of 

the umbilicus ophaloma . ( சா.அக.) 
நாத்தி natti , பெ . ( n . ) அழிவு ; destruction , 
annihilation . ( சா.அக.) 

நாபிக்கிழங்கு nabi- k - kilangu , பெ . ( n .) பச்சை 
நாத்தியோசம் nattiyosam , பெ .( n . ) வரகு ; a 

நாவிக் கிழங்கு ; green aconite root 

Aconitum ferox (root of . ). ( சா.அக. ) 
kind of black millet Paspalum 
frumentaceum . ( சா.அக. ) 

நாபிக்கூரிகம் nabik -kurigam , பெ . ( n . ) 

நேர்வாளக் கொட்டை ; croton seeds - physic 
நாதசுவரம் nadasuvaram , பெ . ( n .) மரத்தால் 

nul. ( சா.அக.) 
நீண்ட குழல் வடிவில் செய்து சீவாளி | நாபிகந்தம் nabikandam , பெ . ( n .) கத்தூரி 
பொருத்தி மங்கல நிகழ்ச்சிகளில் இசைக்கப் நறுமணம்; musk adour . ( சா.அக.) 


நாபிகை 


131 


நாபிசூத்திரம் 


நாபிகை nabigai, பெ .( n . ) 1. உந்தியைப் போன்ற நாபகம் nabagam , பெ . ( n . ) கடுக்காய் ; Indian 
குழி ; a navel like cavity . 2. ஒரு பூண்டு ; a 

gall nut - Terminalia chebula . ( சா.அக.) 
plant . ( சா . அக.) 

நாபாஞ்சம் nabahjam , பெ . ( n . ) பற்பாடகம் ; 
நாபிக்கொடி nabi- k- kodi, பெ .( n .) தொப்புட் fever plant . ( சா.அக.) 
கொடி ( இங்.வை.); umbilical card , 

நாபாரிசம் nabarisam , பெ .(n . ) 1. நாக்குப் 
( நாபி + கொடி ] 

பக்கம் ; sides of the tongue. 2. நாபாகம் ; part 
நாபிக்கொடி nabi- k -kodi, பெ .( n .) கொடிவகை; 

adjointing the tongue , ligual region . 

. 
malabar glory - lily - Gloriosa superba . 

( சா.அக. ) 
( நாபி + கொடி ] 

நாபி nabi, பெ . (n . ) 1. கொப்புழ் ; navel . 
நாபிக்கொடி nabik - kodi, பெ .(n.)1 கொப்பூழ்க் 
கொடி ; navel or umbilical cord . 2. காந்தள் , 

2. கத்தூரி ; musk . 3. நாபித்தானம் ; umbillical 
country aconite - Gloriosa superba . 

region . 4. மூலத்தானம் ; principal seat inthe 
( சா.அக.) 

human system . 5. இடுப்பெலும்பு ; pelvis . 
நாபிச்சக்கரம் nabi- c - cakkaram , பெ .( n .) 

6. குருவண்டு . , ( சா . அக . ) 
தொப்புள் வளையம் ; navel circle . ( சா . அக .) நாபி nabi , பெ . ( n .) 1. கொப்பூழ் ( பிங் . ); navel. 
நாபிச்சுற்று nabi- c - curru, பெ . (n . ) நாபிக் 

2. மான்மணத்தி (கஸ்தூரி) ( தைலவ . தைல ); 

musk .. 
கமலம் பார்க்க ; see nabik - kamalam. 

[ Skt . nabhi > த . நாபி ) 
நாபிச்சூத்திரம் nabi - c - cuttiram, பெ . ( n . ) 

நாபிக்கொடி பார்க்க ; see nabi- k -kodi. நாபி nabi, பெ .( n . ) அந்தண நாபி , சத்திரிய நாபி , 
நாபிச்சூரை nab - c - curai, பெ .(n .) நாபிச்சூலை 

வைசிய நாபி , சூத்திர நாபி என்று நால் 
பார்க்க ; see nabic - culai. 

வகைப்பட்ட வச்சநாபி முறிவு ( வின் . ); antidoes 
to aconite , being four in number viz , 

, 
நாபிச்சூலை nab - c -culai , பெ . ( n . ) தொப்பு 

antana - napi, cattiriya -napi 

, uaiciya - napi 
களிலும் , கீழி வயிற்றிலும் , நடுக்கல் வாந்தி , 

cuttira - napi. 
ஆண் குறியிலும் வலி முதலிய குணங்களைக் 

[ Skt. vatsa- nabha > த . நாபி ) 
காட்டும் ஓர் வாத நோய் ; a kind of disease of 
the navel region marked by cruciating pain | நாபிசன் nabisan, பெ . ( n . ) பிரமன் ( யாழ் .அக.); 

Brahma , as born of visnu s navel . 
in the navel abdomen s stomach , 
vomiting , trembling pain the anus and "திருமாலின் உந்தியிற் பிறந்தோன் " 
genital . ( சா.அக.) 

[ Skt. nabhija > த . நாபிசன் ) 
நாபித்தாரி nab -t- tari, பெ .( n . ) வசம்பு ; sweet நாபிசாருவாதம் nabisaruvadam , பெ . ( n . ) 
flag - Acoruscalamus . ( சா.அக.) 

தொப்புளைப் பற்றி வலிப்பு நோய் ; a kind of 

monoplegia about the navel region . 
நாபித்தானம் nab - t - tapam , பெ . ( n . ) சூழ்வகம் 

(சா.அக.) 
(உத்திரப்பிரதேசம் ); region of the navel. 

[நாபி + சாரு வாதம் ) 
[ Skt. nabhi + sthana > த . நாபித்தானம் 

நாபிசூத்திரம் nabi- suttiram , பெ . ( n . )) 
நாபிப்பாலாமிர்தம் nabi- p -palamirdam , 

கொப்பூழ்க் கொடி , தொப்புட் கொடி ( வின் . ) ; 
பெ . ( n . ) சாராயம் ; arrack . ( சா.அக.) 

umblical cord . 
நாபம் nabam , பெ . ( n . ) நாபி ; country aconite . 

[ Skt. nabhi + sutra > த . நாபிசூத்திரம் ] 
( சா.அக. ) 


நாமகீர்த்தனம் 
நாபிநாடி 

132 
நாபிநாடி nabi- nadi, பெ . (n . ) 1. உந்திக் கொடி ; நாபிவளையம் nabivalaiyam , பெ . ( n . ) 
umbilical cord . 2. உந்தியின் இரத்தக் தொப்புள் வளையம் ; umbilical ring - Annulus 

umbilicus . ( சா.அக. ) 
குழாய்கள் ; cateries of the navel region - 
navelartery . ( சா.அக. ) 

நாபிவிரேசனம் nabi- viresagam , பெ . ( n .) 

மருந்தை தொப்புளில் தடவ பேதியாதல் ; 
நாபிநாளம் nab - nalam , பெ .(n . ) 1. நஞ்சுக் 

causing euacuation from the bowels by 
கொடி ; umblical card . 2. நஞ்சினின்று 

an external application of medicine on the 
பிண்டத்திற்குப் போகும் இரத்தக்குழல் ; a 

naval region . ( சா.அக.) 
vessel which conveys back the blood after 
its purification from the placenta to the நாபிலம் nabilam, பெ .( n .) 1. கடிதடம் ( யாழ் . அக .); 
foetus - Umbilical vein . ( சா.அக.) 

pudendum muliebre . 2. கொப்பூழ்க் கொடி 
நாபிநாளோதயம் nabinalddayam , பெ . ( n .) ( குழி ) ; the cavityof the navel. 
பிள்ளைப் பேற்றில் நஞ்சுக் கொடி வெளிக் 

[Skt. nabhila > த . நாபீலம் ] 
காணல் ; presentation of navel cord or | நாம்பன் namban , பெ . ( n . ) இளம் காளை மாடு ; 
umblical card . ( சா.அக.) 

young bull . 
நாபிபதுமம் nabipadumam, பெ . ( n . ) 1. மணி | நாமக்கட்டி nama -k-katti,பெ . ( n .) நாமம் போடப் 

பூரகம் ; p . 2. தாமரைப் போன்ற உந்தி ; navel பயன்படுத்தும் வெள்ளைக் களிமண் கட்டி ; 
lotus and the power to destroy and create pipe clay. 
is dequired . ( சா.அக.) 

[நாமம் + கட்டி ] 
நாபிரம் nabiram , பெ . ( n .) விந்து ( சங் . அக .); | நாமத்தராசு nama - t- tarasu, பெ . ( n .) தராசு 

வகை ( இ.வ.); the common balance . 
[ Skt. nabhila > த . நாபிரம் 

( நாமம் + தராசு ] 
நாபியம் nabiyam , பெ . ( n .) வெள்ளூமத்தை ; நாமகரணம் mama - karanam , பெ .( n . ) 
white flowered dhatura - Datura fastuosa . 

பெயரீட்டுக் கரணம் சோடச சம்சகாரத்துள் 
( சா.அக.) 

பிறந்த குழந்தைக்குப் பதினொராம் நாளிற் 
நாபியுருக்காந்தம் nabiyuru - k -kantam , 

பெயரிடுவதான சடங்கு ; ceremony of 
பெ .( n .) ஊசிக்காந்தம் ; magnet attracting 

naming a child on the 11th day at two birth , 
needles . ( சா.அக.) 

one of Staca - camskaram. " மாதவி மகட்கு 
நாபிரசம் nabirasam , பெ . ( n .) விந்து ; semen . 

நாமகரணம் பண்ணுவோமென்று " (சிலப். 13 , 
( சா.அக. ) 

26 , உரை ) (திருவானைக் கோச்செங் .14 ). 
நாபிலம் nabilam , பெ . (n . ) கொப்பூழ்க்குழி ; 

[ Skt. nama + த . கரணம் > த . நாமகரணம் 
cavity of the navel. (சா.அக.) 

நாமகரணம் ndma - karanam , பெ . ( n .) பெயர் 
நாபிவத்திகம் nabivattigam , பெ . ( n . ) சூட்டல் ; christening. 
கொப்பூழில் சிறு கொப்புளம் ; umbilical 

நாமகீர்த்தனம் nama - kirttagam, பெ . (n . ) 
vesicle . ( சா.அக.) 

திருப்பெயர் ஏத்தற்பா , கடவுள் திருப்பெயர் 
நாபிவர்த்தனம் nabivarttanam , பெ . ( n . ) ஒதுகை ; singing Gsd s rames . 
1. நாபியின் பிதுக்கம் ; umbilical hernia . 

[நாம ( ம் ) + கீர்த்தனம் ) 
2. தடித்தவுடம்பு; corpulency . ( சா.அக.) 

[ Skt. naman > த . நாம( ம் ) 


semen . 


நாமதேயம் 


133 


நிகமம் 


நாமதேயம் nama -déyam, பெ . ( h : யாகங் நாராயணாட்திரம் narayanattiram, பெ . ( n . ) 

களுக்குப் பெயரிடும் வேத வாக்கியவகை திருமாலை அதிதேவதையாகவுடைய அம்பு; a 
( விவேக சிந். பக் . 5 ); the vedic passages powerful arrow whose presiding dlity is 
which give the names of sacrifices etc. vişņu . 
[ Skt . namadheya > த . நாமதேயம் 

[Skt. narayanan > த . நாராயணாட்திரம் 
நாமநட்சத்திரம் nama - natttiram , பெ .(n.) ) நாரீதூசணம் nari-tusanam, பெ .(n.) பாதி 
ஒருவனுடைய பெயரின் முதலெழுத்திலிருந்து 

விரத்தியத்தைக் கெடுப்பது ( யாழ் . அக.); that 
விதிப்படி கொள்ளப்படும் அவனது நட்சத்திரம் 

which makes a woman loss her honour. 
( பஞ்ச . ) ; the natal star of a person dedued [ Skt . nari + tusnan > த . நாரீதூசணம் ) 
by set rules , from the initial letter of his | நால்சாதிவிசக்கல் nalsad visakkal, பெ . ( n . ) 
name .. 

நான்கு வகைச் சாதிப் பெண்களின் கருப் 
[ நாமம் + நட்சத்திரம் ) 

பிண்டம் ; the foetuses of four kinds of 
நாமம் namam , பெ . (n . ) நேர்க்குத்தான 

women divided according to their lust as 

referred to in the Tamil Erotic Science . 
மெல்லிய கோடு அல்லது கோடுகள் ; the 
religious mark on the forehead of the 

( சா . அக. ) 
vaishnavities . 

நாலிகம் naligam, பெ . ( n .) 1. எருமை ; buffalo . 
நாரக்கரந்தை nara - k - karandar, பெ . ( n .) நாட்டு 

2. தாமரை ; lotus . 3. காக்கை ; crow . ( சா.அக.) 
முள்ளங்கி ; wall radish . "பழைய சுவரின் | நாயச்சுரம் naya - c - curam , பெ . ( n . ) மூக்கில் 
சந்துகளிலும் சுடுகாட்டிலும் விளையும் வருமோர் நோய் ; a disease of the nose . 
இதையே சுவர் முள்ளங்கி என்று கூறலாம் ". ( சா.அக.) 
(சா.அக.) 

நிகண்டு migamgu, பெ .(n .) 1. பொதுவாக ஒரு 
நாரங்கசீகம் naraigasigam, பெ . ( n . ) சித்தா சொல்லுக்குள்ள பலபொருள்களைச் செய்யுள் 

முட்டி ; yellow stick mallow - paonia வடிவாக விளக்கும் நூல் ; anybook containing 
zeylanica aliasp.glechomifolia . (சா.அக.) 

words arranged in order with their several 

meanings explained breifly in verses - 
நாரகம் naragam, பெ . ( n . ) 1. கிச்சலி ; sweet 

poetic vocabulary . 2. வைத்திய நிகண்டு ; a 
orange - Aurantium nobilis . 2. காட்டுக் 

word book which communicates 
கொழுஞ்சி ; wild lime - Atlantia racemosa . information in an entire subject or branch 
(சா.அக.) 

of a subject in medicine arranged in 
நாரங்கி narangi, பெ . ( n . ) ஓர் வகைக் கிச்சலி; 

verses , a medical vocabulary of plants 

and drugs complied in intelligible verse . 
mandarian orange . ( சா.அக. ) 

( சா.அக.) 
நாரங்கசீகம் maraigasigam , பெ . ( n . ) சித்தா 

முட்டி ; yellow stickmallow - pavonia | நிகமம் nigamam , பெ . ( n . ) ஓர் வடமொழி நூல் , 
zeylanica . ( சா.அக.) 

இது 4 வேதங்களின் தொகுதியைக் குறிக்கும் . 
நாரசிம்மரசம் marasimmarasam , பெ . (n . ) வேதாந்தத்தைப் போலவே சித்தாந்தம் என்பது 
சரகரால் சொல்லப்பட்ட புராண சுரத்தை சைவநெறிகளைக் கூறும் ; vedictext Pit is a 

collective name for the four vedas and is 
ஓட்டும் ஓர் ஆயுள் வேத மருந்து ; anAyurvedic 

of opposed to Agamam referring shaving 
preparation prescribed for chronic fever , 
named Narasimharasam . ( சா.அக.) 

regligous rites . ( சா.அக.) 


நிகுட்டம் 
நிகரணம் 

134 
நிகரணம் nigaranam, பெ . ( n . ) 1. மிடறு ; | நிகாரம் - nigaram , பெ .( n .) பனி (வின் . ); dew . 
pharynx. 2. Olg ! GOTOL ; larynx, throat . 

[ Skt. nihara > த . நிகாரம் ) 
3. விழுங்குதல் ; swallowing . (சா.அக.) 

நிகாரம் nigaram, பெ . ( n .) 1. அவமரியாதை 
நிகரில்லாவாசான் nigarilavasan, பெ . ( n .) 

( யாழ் . அக . ); dishonour . 2. தவறு ; error. 
ஞானக்கண் ; eye of wisdom . ( சா.அக. ) 

3. தூற்றுகை ; slandering . 4. விழுங்குகை ; 
நிகரோதயம் nigarodayam , 
nigarodayam , பெ . ( n . ) 

swallowing . 
சிற்றரத்தை ; lesser glangal - Alpiniogalanga 

[ Skt. nihara > த . நிகாரம் ] 
( minor ) . ( சா.அக.) 
நிகளம் nigalam , பெ . (n . ) 1. நீர்க்கடம்பு ; water ) நிகிதம் nigidam, பெ . ( n . ) 1. படை ( வின் . ); army , 

cadamba tree - Naucliaparuiflora . 2. மலம் ; troops . 2. பொருத்தப்பாடின்மை ; unsuita 
filth . ( சா.அக.) 

bility . " வெந்துயற் குதவுமவ னிகித குரு " 
நிகற்பம் nigarpam , பெ .( n .) பத்து இலட்ச கோடி 

( வேதா. சூ , 16 , உரை ). 
(பிங் . ); ten kalpas . 

[ Skt. nihita > த . நிகிதம் ) 
[ Skt. nikalpa > த . நிகற்பம் ] 

நிகிர்தம் nigirdam , பெ . ( n .) பிசி ( இலக் . வி . 904, 
நிகன்னம் niganpam, பெ . ( n . ) கொலை ; 
murder . ( சா.அக.) 

960 ) ; a verse which has an inner 

significance. 
நிகா niga , பெ . ( n .) 1. குறிப்பு (வின் . ); mark , aim , 
idea , notion . 2. எச்சரிக்கை ; care , 

[ Skt . nikita > த . நிகிர்தம் ) 
carefulness . 3. கொழுப்பு; impudence . | நிகிருட்டம் nigiruttam , பெ .( n . ) இழிவு 
"உனக்கு உடம்பில் நிகா ஏறிவிட்டது " (Madr ). 

( சங் . அக . ); baseness . 
[ U. niga < nikaya > த . நிகா ] 

[ Skt . nikista > த . நிகிருட்டம் 
நிகாதன் rigadan , பெ . ( n . ) வஞ்சகன் ( பிங் . ) ; / நிகிருதி nigirudli, பெ . ( n . ) 1. வறுமை( யாழ் .அக.); 

poverty . 2. பொல்லாங்கு ; evil , wickedness . 
deceiver crafty man .. 

3. பழிப்பு; reproach . 
நிகாரம் nigaram , பெ . ( n . ) 1. பனி ; dew . 

[ Skt. nik /ti > த . நிகிருதி ] 
2. உறைந்த பனித்தூள் ; white particles of 

நிகிலம் nigilam, பெ . ( n . ) எல்லாம் ; entireness , 
frozen dew , hear frest . ( சா.அக.) 

whole . "பாதாளமாதி லோக நிகிலமும் " 
நிகாயம் migayam , பெ . ( n .) 1. கூட்டம் ( சூடா. ); 

[ Skt. nikhila > த . நிகிலம் ] 
assembly , multitude , company . 2. இடம் நிகீனன் migina ), பெ .( n .) கீழ்மகன் ( யாழ் . அக.) 
( பிங் . ) ; place , site . 3. வீடு ; habitation , 
dwelling. 4. நகரம் (பிங் .); town , city . 

[ Skt. mihina > த . நிகீனன் ] 
[ Skt . nikaya > த . நிகாயம் ) 

நிகுஞ்சம் niguljam, பெ .{ n . ) 1. புதர் வீடு ( வின் . ); 
நிகாயன் nigayan, பெ . ( n . ) கடவுள் ( யாழ் . அக. ); 

bower, place overgrown with creepers . 
God , as formless . ( காயமற்றவன் ). 

2. குகை ( பிங். ) ; cavern . 3. சிற்றில் ( யாழ் . அக. ). 
[ Skt . nikaya > த . நிகாயன் ] 

[ Skt. nikurja > த . நிகுஞ்சம் ] 
நிகாரணன் nigdranan, பெ . ( n . ) கொலைஞன் 

நிகுட்டம் miguttam , பெ . (n . ) இரைச்சல் 
( யாழ். 
அக .); murderer . 

( யாழ்.அக.); noise , sound . 
[ Skt. nikarana > த . நிகாரணன் ] 

[ Skt. nighista > த . நிகுட்டம் 


base person . 


நிகுத்தை 


135 


நிச்சுவாசம் 


நிகுத்தை niguttai, பெ . ( n .) கதவு ( பிங். ); door . நிச்சலம் niccalam ,. பெ . ( n . ) பட்டினி; 
[ Cf. nigupta > த . நிகுத்தை ) 

starvation .2. 9606160 6040 ; state of being 
நிகுதி nigudi, பெ . ( n . ) 1. செய் வழக்கம் ; method , without motion or movement, state of 
custom . 2. cufl; fee, tribute ( C.G.). 

being still. ( சா.அக. ) 
[ Skt. niyati > த . நிகுதி ] 

நிச்சத்தம் niccattam, பெ . ( n . ) சத்தமின்மை 
நிகும்பம் nigumbam, பெ . ( n . ) நேர்வாளம் 

( இ.வ.); absence of noise , silence . 
( 106060.); purging croton . 

[ Skt misadda > த - நிச்சத்தம் ) 
[ Skt. mikumbha > த . நிகும்பம் 

நிச்சாரகம் miccaragam , பெ .(n . ) காற்று ; wind . 
நிகும்பன் nigumbag, பெ .( n .) கும்பகருணன் | நிச்சலன் niccalan, பெ .( n . ) 1. அசைவற்றவன் ; 

( சா . அக .) 
மகனாகிய ஓர் அரக்கன் ( கம்பரா . ) ; a giant , 

steadfast , immovable person . 2. கடவுள் ; 
son of kumbhakarna . 

God . 
[ Skt . nikumbha > த . நிகும்பன் ) 

[ Skt. nis - cala > த . நிச்சலன் 
நிகூடம் nigugam, பெ . ( n .) 1. மறைவு ( யாழ் .அக.); | நிச்சித்தம் niccittam , பெ .( n . ) 1. விருப்பழிவு 
concealment . 2. ஆழம் ; depth . 

( வின் . ) ; extinction of the will; cessation of 
[ Skt . nikodha > த . நிகூடம் ] 

volition . 2. கவலையின்மை ( சங் . அக . ) ; 
நிகேதனம் nigedanam , பெ . ( n . ) 1. வீடு absence of anxiety. 

( அக . நி .) ; house , habitation . "நிதி [ Skt. nis - citta > த . நிச்சித்தம் 
நிகேதனங்களெங்கும் "( பெரியபு . திருநாட் 33). | நிச்சிந்தன் niccindan , பெ . ( n .) 1. கவலை 
2. கோவில் ; temple. " இந்நிகேதன மேகுதி 
நீயென்றன் " ( கந்தபு. திருவி . 119 ). 3. நகரம் 

யற்றவன் ; one who is free from care . 
(பிங் . ); town , city. 

2. நிசிந்தன் ; God , as free from all passions. 

3. அருகன் ( பிங் . ); Arhat . 
[Skt. niketana > த . நிகேதனம் ] 

[ skt. nis - cinta > த . நிச்சிந்தன் ) 
நிகோதம் mikodam , பெ . (n . ) 1. கொடிய கீழாம் 

நரகவகை (சீவக . 2793, உரைக் குறிப்பு ); a hell. | நிச்சிந்தை niccindai, பெ . ( n . ) கவலையின்மை 
2. விலங்கினம் ; animal kingdom . "நிகோதப் 

( வின் . ) ; freedom from care or anxiety , 
பிறவியும் " ( சூளா.துற . 118 ). 

unconcern peace of mind , entire repose. 

[ Skt. nis - cinta > த . நிச்சிந்தை ] 
[ Skt. nigoga > த . நிகோதம் ) 

நிச்சரேணி miccarani, பெ . ( n . ) ஏணி 
நிச்சலம் niccalam, பெ . ( n .) 1.அசைவின்மை ) நிச்சரேணி 

( யாழ் . அக . ) ; immobility , fixedness , ( யாழ் . அக .) ; ladder . 
steadfastness . 2. இலக்கு ( நால்வகையுள் [ Skt. nisreni > த . நிச்சரேணி 
அசைவற்றிருப்பது ) (பாரத. வாரண . 56 ) ; fixed 

நிச்சிரேயசம் miccireyasam, பெ . ( n .) முத்தி , 
target , one of four ilakku . q.v. 3. நித்தி 

வீடுபேறு ( யாழ் . அக.);salvation . 
யத்துவம் ( யாழ் . அக . ); eternity. 

[ Skt. nis - Sre > த . நிச்சிரேயசம் ) 
[ Skt. mis - cala > த . நிச்சலம் 

நிச்சுவசனம் miccu - vasanam, பெ . ( n. ) 1. பெரு 
நிச்சலம் miccalam , பெ . ( n .) நீருமுண்ணா 

மூச்சு ; sigh . 2. கோபம் ; anger . ( சா.அக. ) 
திருக்கும் முழுப் பட்டினி ( இ.வ. ); complete 
fasting in which even water is forbiden . நிச்சுவாசம் miccuvasam, பெ . (n .) 1. மூச்சு 

வெளிவிடுகை ( தக்கயாகப் . 674 , உரை ) ; 
[ Skt. nir-jala > த . நிச்சலம் ] 


நிசாசதா 
நிச்சேட்டை 

136 
expiration . 2 மூச்சு ; breath . 3.மூச்சடக்குகை | நிசர்மசேபம் nisarmasebam , பெ . ( n . ) தோலுட் 
( சி.சி. 4 , 8 , ஞானப் ); suspension of breath , 

புகட்டல் (lit ), inserting through the skin intro 
4. சிவாகமம் இருபத்தெட்டனுள் ஒன்று dermal. ( சா.அக.). 
( சைவச . பொது . 333 , உரை ); anancient saiva 

நிசம் nisam , பெ . ( n . ) 1. நிச்சயம் ; certainty , 
scripture in sanskrit , one of 

assurance , ascertainment . 2. சத்தியம் ; 
[ Skt . nisvdsa > த . நிச்சுவாசம் 

truth , veracity . " சோர மங்கையர்கணிச 

முரையார்கள் " ( குமரே. சத . 36 ). 3. இயல்பாக 
நிச்சேட்டை niccettai, பெ .( n . ) செயலற் 

வுரியது ; that which is proper or one s own . 
றிருக்கை ( சி.சி. 4 , 8 , சிவாக் . ); inactivity. 

" என்னிச வடிவினையாண் காண " ( கைவல் . 
[ Skt. nis - cesta > த . நிச்சேட்டை ] 

தஞ். 64 ). 
நிச்சேடம் niccédam , பெ . ( n . ) மிச்சமின்மை 

[ Perh . nja(T.nijamu , K , Tu.njia, M . njam ]] 
(சி.சி .2 , 56 , சிவாக் .) ( சங் . அக . ); being without 

நிசவலி misavali, பெ . ( n . ) உடம்பில் நோயினால் 
remainder ,, 

உண்டாகும் வலி ; p . ( சா.அக. ) 
[ Skt. nis - Sesa > த . நிச்சேடம் ) 

நிசவான் misavan , பெ . ( n . ) உண்மையுள்ளவன் 
நிசங்கம் misaigam , பெ . ( n . ) 1. அம்புக் கூடு 

(வின் . ); true , sincere , upright , honest man . 
( யாழ் . அக .); quiver of arrows . 2. இணக்கம் ; 

( நிசம் > நிசவான் ] 
acquiescence.. 

( நிசம் + வான் ] 
[ Skt. nisaiga > த . நிசங்கம் ) 

நிசவிரணம் misa - viranam , பெ . ( n .) திரிதோசங் 
நிசதம் misadam , வி.எ. ( adv .) நாள்தோறும் ; களினாலும் , தொந்தத்தினாலும் ஏற்படும் 

daily without fail . " ஒரு நந்தா விளக்கினுக்கு விரணம் ; sores caused in the body either 
நிசதம் உழக்கு நெய் " (S.I.I. , 142 ). 

constitutionally or by infection . It is 
[ Skt. niyata > த . நிசதம் 

opposed to inflicted wounds or injuries. 

( சா.அக. ) 
நிசசதன் nisa - sadan , பெ .( n .) நிசவான் ( வின் . ); 

நிசனம் nisanam , பெ . ( n . ) தனிமை (உரி.நி.); 
honest man .. 

loneliness , solitude. 
( நிசம் > நிச்சதன் ] 

[ Skt. nir- jana > த . நிசனம் ] 
நிசப்தம் nisapdam , பெ . ( n . ) எந்தவிதச் | நிசா nisa, பெ .(n.)போதை; intoxication . 2. குடி 

சத்தமும் இல்லாத நிலை , அமைதி ; silence , 
stillness . "நிசப்தமான இரவு. கூட்டத்தினர் 

மயக்கம் ; giddiness due to drunkenes . 
இடையே சலசலப்பு ஓய்ந்து நிசப்தம் 

( சா.அக.) 
நிலவியது ". ( இ.வ. ) 

[ Skt. nsa > த . நிசா ] 
நிசப்தம் nisaptam , பெ . ( n . ) ஒலியின்மை ; 

நிசா ? misa, பெ . ( n .) இரவு ( பிங் . ); night . 
silence , stillness . 

[ Skt. misa > த . நிசா ] 
[ Skt . nis - Sabda > த . நிசப்தம் ] 

நிசாகரி misakari,பெ . ( n . ) கூகை; owl. (சா.அக. ) 
நிசப்பசி nisa - p - pasi, பெ . ( n .) உண்மையாக 

நிசாகரன் misagaran, பெ .(n .) 1. திங்கள் ( பிங். ); 
அல்லது சாதாரணமாகவுண்டாகும் பசி ; true 

moon . 2. சேவல் ( சங் . அக .); cock . 
hunger occuring in the usual course as 

[ Skt. nisa + த . கரன் > த . நிசாகரன் ) 
opposed to , false hunger . ( பொய்ப்பசி ) . நிசாசதா misasad , பெ . ( n . ) கோதுமைச்சத்து ; 
(சா.அக. ) 

malt prepared from wheat . (சா.அக. ) 


நிசாசரம் 


137 


நிசாமனம் 


நிசாசரம் nisasaram , பெ . ( n . ) 1. ஆந்தை ; owl. நிசாந்தம் nisandam , பெ . ( n . ) வைகறை , 
2. பாம்பு ; snake . 

விடியற்காலம் (வின் .); daybreak, as the end 
[ Skt. nisa - cara > த . நிசாசரம் ] 

of thenight . 
நிசாசரன் misasaran, பெ . ( n . ) 1 அசுரன் ; Asura [ Skt. nisanta > த . நிசாந்தம் ) 

(இரவில் திரிவோன் ) night-rover. " நிசாசரர் நிசாந்தம் nisandam , பெ . ( n.) விடியற்காலம் ; 
மேற் பேராழி கொண்ட பிரான் "(திவ் .இயற். 1, 

daybreak dawn . ( சா . அக .) 
83) , 2. அரக்கன் ; Raksasa. " நிசாசர நிசாபதி nisapadli 

, பெ .(n.) கற்பூரம் ; camphor. 
னுருப்புணர் நெருப்பு நீர்மையான் " ( கம்பரா. 
யுத்த . மந்திரப் . 42.). 3. திங்கள் ; moon . 

( சா.அக. ) 
" இப்பெண் சிறையைச் சீர்த்த நிசாசரனுஞ் | நிசாபதி nisa - badi, பெ . ( n .) 1. திங்கள் ( பிங் . ) ; 
செய்யுமோ " (திருவாரூ. 299 ) 

moon , as Lord of the night . 2. கருப்பூரம் 
[ Skt . misa > த . நிசாசரன் ] 

( எரியணம் ) ( சங் . அக .); camphor. 
நிசாசரி misasari, பெ .(n .) 1. அரக்கி ; Raksasi . 

[ Skt. nisa > த . நிசாபதி ] 
" ஓர் நிசாசரி தான் வந்தாளை " ( திவ் . இயற் . | நிசாபுட்பம் nisaputpam , பெ . ( n . ) 1. இரவில் 
சிறியம். 39 ). 2. கூகை ( பிங் . ) ; owi . 3. பரத்தை மலரும் வெள்ளாம்பல் ; white indian water - lily , 
( யாழ் . அக. ); whore. 

as opening its petals at night . 
[ Skt. nisa - cari > த . நிசாசரி ] 

2. செவ்வாம்பல் ( மலை . ) ; redindian water - lily . 
நிசாசலம் misa - salam , பெ . ( n .) பனி ( யாழ் . அக .); 3. உறைபனி ( யாழ் . அக .); ice . 
dew . 

[ Skt. nisa + puspa > த . நிசாபுட்பம் 
[ Skt . misa + த . சலம் > த . நிசாசலம் 

நிசாபுட்பம் misaputpam , பெ . ( n . ) 1. உறைபனி; 
நிசாடம் misadam , பெ .( n .) ஆந்தை ( யாழ் . அக .) foozen dew , snow . ( சா.அக. ) 
owl , 

நிசாமணி misamani, பெ .(n .) மின்மினி ; glow 
[ Skt. nisata > த . நிசாடம் ] 

woom , fire fly. ( சா.அக.) 
நிசாடு misadu , பெ . ( n . ) மஞ்சள் ( மலை . ); 

நிசாமணி nisa - mani, பெ . ( n . ) 1. திங்கள் 
turmeric . 

( வின் . ) ; moon , as the gem of night . 
[ Skt . misahva > த . நிசாடு ) 

2. மின்மினி ( யாழ் . அக.); firefly, glow - worm . 
நிசாதன் misadan, பெ . (n . ) வஞ்சகன் ( சூடா. ); 

[ Skt . misa - mani > த . நிசாமணி ) 
deceiver . 2. கீழ்மகன் ( யாழ் . அக.); low , mean 

நிசாமனம் nisamapam , பெ . ( n . ) 1.கேள்வி 
person . 

( யாழ் . அக .); listening to words of wisdom . 
[ Skt. nsada > த . நிசாதன் ) 

2. பார்வை ; sight . 3. நிழல் ; shade . 
நிசாதி misadi, பெ . ( n . ) மாலை நேர ஒளி 

[ Skt. nisamana > த . நிசாமனம் ) 
( யாழ் . அக .); evening twilight . 
[ Skt . misadi > த . நிசாதி ) 

நிசாமனம் misamayam , பெ . ( n .) உடம்பின் 
நிசாதைலம் nisatailam , பெ . ( n .) பவுத்திரத்தின் 

உள்ளுறுப்புகளைக் கருவியால் சோதித்துத் 

திட்டமாக்கல் ; a kind of diagnosis or 
மேல் பூசும் ஒரு தைல மருந்து ; an ointment 
used in fistula . ( சா . அக .) 

determining the disease by examination 

of the internal organs of the body through 
[ Skt . risatailam > த . நிசாதைலம் ) 


நிசாமனி 


138 


நிசிச்சுரம் 


instruments such as stesthoscope used நிசாறு misaru , பெ . ( n .) நீண்ட கால் சட்டை ; 
for chest auscultation . ( சா.அக.) 

trousers . " நேயத்தாற் பொற்பூ நிசாறு 

தந்தான் "( விறலிவிடு 1120 ). 
நிசாமனி misamani, பெ .( n .) இருதயத் துடிப்பு 

[ u . nzar > த . நிசாறு 
முதலிய உள்ளுறுப்புகளின் நிலைமையைக் 
கண்டறியும் கருவி ; an instrument used for | நிசான் nisap, பெ . (n .) கொடி ; flag , banner . 
determining or distinguishing the state of 

"நாடு நகரு நிசா ஏட்டிய பாளயமும் " ( தாயு. 
the internal organs of the body பராபரக் . 232 ). 
stethoscope. ( சா.அக.) 

[ u . nsan > த . நிசான் ] 
நிசாமானம் nisamapam , பெ .( n . ) இரவு கால நிசாவர்த்தி nisavartti, பெ . ( n . ) மஞ்சள் , 
வளவு ( வின் .); night time , duration . 

இந்துப்பு, கடுகு , குங்கிலியம் இவைகளைத் 
[ Skt . nisa + mana > த . நிசாமானம் ) 

தேனில் அரைத்துத் துணிக்குத் தடவி 

வத்தியாகச் செய்து நாடி விரணம் , பவுத்திரம் 
நிசர் misar, பெ . ( n . ) 1. இராத்திரி ; night . 2. நடு 

முதலியவைகளுக்கு இடுமோர் மருந்து ; a 
ராத்திரி ; mid night . ( சா.அக.) 

medicinal gauze or wick used for 
நிசார் misar, பெ . ( n .) நீண்ட காற்சட்டை ; long introducing into a simusulcer or fistula : 

drawers or trousers . "தங்கரேக் கென்னத் the gauze or wick is smeared with the 
தயங்கு நிசார் தொட்டிறுக்கி " (கூளப்ப . 42 ). 

paste prepared with turmeric mustard , 

conkany resin , rocksalt and honey. 
[ u . nzar > த . நிசார் ] 

( சா.அக.) 
நிசாரணம் nisaranam , பெ . ( n . ) கொலை ; | நிசார்த்தம் nisarttam , பெ .( n . ) நிதார்த்தம் 
murder . ( சா.அக. ) 

பார்க்க ( யாழ் . அக . ) ; see midarttam. 
நிசாரணன் nisaranag , பெ . (n . ) கொலைஞன் | நிசி nisi, பெ .( n .) 1. நடு இராத்திரி; midnight .. 
( யாழ் . அக .); executioner , murderer. 

2. பொன் ; gold . 3. மஞ்சள் ; turmeric . 

4. கத்தூரி ; musk . ( சா.அக.) 
[ Skt. nisarana > த . நிசாரணன் ] 

நிசி nisi , பெ . (n . ) 1. இரவு ( பிங் . ) ; night . 
நிசாரம் misaram , பெ . ( n . ) 1. சாரமற்றது " நிசிவேளை நித்திரை " (திருவாச . 4 , 28 ). 

( யாழ் . அக .); that which is insipid , dry or 2. நள்ளிரவு ; midnight . " நிசியில் கதவைத் 
uninteresting . 2. வருத்தம் ( வின் . ) ; trouble , 

தட்டினான் ". 3. இருள் ( திவா. ); darkness . 
vexation . 

4. மஞ்சள் ( பிங் . ) ; turmeric . 
[ Skt. nis -sara > த . நிசாரம் ] 

[ Skt. nisi > த . நிசி ] 
நிசாரம் risaram , பெ . ( n . ) 1. மஞ்சள் ; turmeric- | GC nisi, பெ . ( n . ) பொன் ( பிங் . ) ; gold . ( சா.அக.) 
circumalonga . 2. பயனற்றது ; that which is 

[ Skt. nis ( ka ) > த . நிசி ) 
worthless . 3. ஒரு வகைக் கழிச்சல் ; a kind of | நிசிசரன் nisisaran , பெ . ( n . ) இரவில் திரிவோன் ; 
diarrhoea . 4. வாழை ; plantain . 5. சாறமற்றது ; night rover . " நிசிசரன்முடியுடைதர " ( தேவா. 
that which sapless . ( சா.அக.) 

615, 8 ). 
நிசாரி misari, பெ . ( n . ) கதிரவன் ; sun , as 

[ Skt. nisicara > த . நிசிசரன் ] 
enemy of the night . " நிசாரி புதல்வன் " நிசிச்சுரம் misrc- curam , பெ . ( n . ) நடு 
( பாரத . அணி 20 ). 

இராத்திரியில் வரும் சுரம்; midnight fever . 
[Skt . nisa + ari > த . நிசாரி ) 

( சா.அக. ) 


நிசித்தம் 


139 


நிசேகம் 


நிசித்தம் nisittam , பெ . ( n .) நெறிமுரண் ; <that : நிசீதிகை nisitigai 

, பெ .( n :) உண்ணா நோன்பால் 
which is contrary to the rule or உயிர் விடுகை; death by fasting , a custom 
objectionable . " விதி நிசித்தமெல்லாம் " among jains . " சந்திரநந்தி யாசிரிகர் 
( சைவச பொது . 224 ). 2. இகழ்ச்சி ( இ.வ. ) ; நிசீதிகை " (TA.S.I. 1 , 231 ). 
meanness , vileness , ignominy. 

[ Skt . misudika > த . நிசீதிகை ) 
[ Skt. mi- siddha > த . நிசித்தம் ) 

நிசும்பம் nisumbam , பெ . ( n . ) கொலை 
நிசிதம் nisidam , பெ .( n . ) 1. கூர்மை ; sharp 

( யாழ் . அக.); murder, slaughter. 
ness . keenness . " நிசித பாணங்களால் " 
( பாரதவெண் . 801, உரைநடை ). 2. இரும்பு 

[ Skt. ni -Sumbha > த . நிசும்பம் ) 
( யாழ் . அக .); iron . 

நிசும்பன் nisumban , பெ . ( n .) கொலைஞன் ; 
[ Skt . misita > த . நிசிதம் 

murderer . " நிசும்பரன்ன தோர் நோலர் " 
நிசிதம் misidam, பெ .( n .) இகழ்ச்சி ( யாழ் . அக.) 

(கந்தபு. வச்சிர. 24 ). 
meanness , vileness , ignoring . 

[ Skt. niSumbha > த . நிசும்பன் ] 
[ Skt. ni- siddha > த . நிசிதம் ] 

நிசும்பனம் misumbanam , பெ . (n . ) கொலை ; 
நிசிதாவி misitavi, பெ .(n .) செங்கொன்னை ; red murder . 
cassia - Cassia marginata. ( சா . அக .) 

[ Skt. niSum -bhana > த . நிசும்பனம் ) 
நிசிந்தன் misindan, பெ . (n . ) சிவன் ; God , as 

free from all passions . " புனலன் நிசுலகம் risulagam , பெ .(n .) மார்புக் கவசம் 
மேனியினிசிந்தன் விடுமம்பு " (தக்கயாகப் 

(யாழ் . அக .); coat of mail . 
710 ). 

[ Skt. niculaka > த . நிகலகம் ] 
[ Skt. nis - cinta > த . நிசிந்தன் ] 

நிசுவாசம் nisuvasam , பெ .( n .) ( நிச்சுவாசம் 
நிசிந்தா nisinta, பெ . ( n .) உதவியாளர் ; ( C.G.) 
clerk , accountant . 2. கோயிற்கணக்கன் ; 

( பிங் . ) ) மூச்சு வெளிவிடுகை ; expiration . 
temple accountant . " கோயில் நிசிந்தா ( Skt. niSvasa > த . நிசுவாசம்) 
கடுமுடுக்காயிருக்கிறார் ". 

நிசுளம் nisulam , பெ . ( n .) நீர்க்கடம்பு ; water 
[ U. nawisindah > த . நிசிந்தா) 

cadamba. 
நிசீத்தியை nisittiyai, பெ . ( n . ) இரவு ( யாழ் . அக.); 

[ Skt . nicula > த . நிசுளம் ) 
night . 

நிசுளாபுரி misulapuri , பெ . (n . ) சோழர் 
[ Skt. misithya > த . நிசீத்தியை] 

தலைநகராகிய உறையூர் ( குருபரம் ); uraiyur , 
நிசீதம் misidam , பெ .(n .) 1. இரவு ; night . the chola capital. 
2. நள்ளிரவு ; midnight . 

[ Skt. nicula - puri > த . நிசுளாபுரி 
[ Skt . misitha > த . நிசீதம் 

நிசூதனம் nisudapam , பெ . ( n . ) அழிக்கை 
நிசீதம் nisidam, பெ . ( n . ) கூர்மை ( யாழ் . அக.); 

( யாழ் . அக .); destroying , killing . 
sharpness . 

[ Skt . nisudana > த . நிசூதனம் ) 
[ Skt, nisita > த . நிசீதம் ) 
நிசீதம் risidam, பெ . ( n .) சிறுமை, அற்பம் | நிசேகம் nisegam , பெ . ( n . ) கருத்தரித்தல் ; 

conception . ( சா . அக .) 
( யாழ் . அக .); trifling . 

[ Skt . nsegam > த . நிசேகம் ] 
[ Skt. nisiddha > த . நிசிதம் ] 


நிசேடம் 


140 


நிட்காமியம் 3 


aspect of Šiva. 


நிசேடம் misedam , பெ . (n . ) முழுமை ; நிட்களங்கம் nitkalaigam, பெ. ( n . ) மாசின்மை; 
entireness , completeness. 

immaculateness , purity. 
[Skt. nis - S $ a > த . நிசேடம் ] 

[ Skt . ns - kalaika > த . நிட்களங்கம் ) 
நிசை nisai, பெ . ( n .) இரவு; night . " தெவ்வரா நிட்களசிவம் nitkala - sivam , பெ . ( n . ) அருவ 
நிசையழிந்து வெளியாக " ( பாரத .இராச . 45 ). 

மான சிவம் ( சதாசிவ . 3 , உரை ) ; the formless 
[ Skt. nisa > த . நிசை ] 
நிட்கம் nitgam, பெ . ( n . ) 1. வராகனெடை 

[ Skt . ns - kala + ( sava ) > த . நிட்களசிவம் 
( தைலவ . தைல . ); weight of a gold pagoda . 

நிட்களக்கல் nitkalakkal, பெ .( n . ) சீதாங்க 
2. நாணயவகை ; a coin . 3. பொன் ; gold . 

பாடாணம் ; a mineral poison . ( சா.அக.) 
நிட்கம் nitgam , பெ . ( n . ) பறை வகை( யாழ் . அக.); 

நிட்களம் mitkalam , பெ . ( n . ) உருவமின்மை; 
a kind of drum . 

formlessness . "நிட்களங் கட்காண்டகுதி 
நிட்கம் nitgam , பெ .( n . ) 1. பலம் ; one pallam 

நீளிடை " ( ஞானா. 61, 3 ). 
weight . 2. பொன் ; gold . 3. ஒரு வராகனெடை ; 
a pagoda weight . ( சா.அக.) 

[ Skt. nis -kala > த . நிட்களம் ] 
[ Skt. niskam > த . நிட்கம் ) 

நிட்களர் mitkalar , பெ . ( n . ) அருவடிவாகிய 
நிட்கண்டகம் mitkandagam, பெ . ( n .) 1. தீமை 

சிவபிரான் ; formless Siva. 
யின்மை ; freedom from danger or trouble . 

[ Skt . ns - kala > த . நிட்களர் ) 
2. இரக்கமின்மை; mercilessness , lack of 

நிட்காபட்டியம் nitkapattiyam , பெ . ( n . ) 
consideration . " நிட்கண்டகஞ் செய்து 

கவடின்மை ; guilelessness , sincerity 
வாழ்வேன் " (தேவா. 743 , 5 ). 

simplicity. 
[ Skt. nis- kantaka > த . நிட்கண்டகம் ] 

[ Skt. ns - kapatya > த . நிட்காபட்டியம் ) 
நிட்கண்டகன் nitkantagan, பெ . ( n . ) சிவ 

நிட்காமியம் nit- kamiyam, பெ . ( n .) பயனை 
பெருமான் ( பகையற்றவன் ); Siva as having 
no enemies . " தக்கன் றன்பெருவேள்வி 

விரும்பாது செய்யுஞ் செயல் ; deed done 
நிரந்தரஞ் செய்த நிட்கண்டக "ை ( தேவா. 1049, 

without expectation of any reward . 
9 ). 

[ Skt . ns - kamya > த . நிட்காமியம் ] 
[ Skt . ns -kantaka > த . நிட்கண்டகன் ] நிட்காமியம் mitkamiyam , பெ . ( n . ) ஆசை 
நிட்கலம் nitkalam , பெ . ( n .) பெண்குறி ; female யின்மை ; freedom from desire . ( சா.அக. ) 
genitals . ( சா.அக.) 

நிட்காமியம் nitkamiyam, பெ . ( n . ) 1. முற்றுந் 
நிட்கலி nitkali, பெ . ( n .) மாதவிடாய் நின்ற பெண் ; துறத்தல் ; leaving or abandoning one s 

a woman whose menstruration has house , casting off the house holders 
stopped ( i.e. ) a woman of 40 or 45 years mode of life for adoption of sanyasam or 

life renuniciation . 2. விருப்பமின்மை; 
நிட்கலை nitkala , uெ ( n . ) பூப்பு நின்று போனவள் freedom from selfish desire as in the 
( யாழ் . அக.); woman past menstruation . proper performance duties . ( சா.அக.) 
[ Skt. ns - kala > த . நிட்கலை ] 

[ Skt . nskamiyam > த . நிட்காமியம் ) 


old . (சா.அக.) 


நிட்காமியகருமம் 


141 


நிட்டை 


நிட்காமியகருமம் nitkamiya - karumam , | நிட்குடி nitkudi, பெ .( n .) மணகம் ( ஏலம் ) ; 

பெ . ( n . ) பயனை விரும்பாது செய்யுஞ் செயல் ; cardomum - Elleteria cardamomum . 
deed done without expectation of any ( சா . அக .). 
reward .. 

[ Skt . nikuti > த . நிட்குடி ) 
நிட்காரணம் mitkaranam , பெ . ( n . ) காரண 

நிட்சணம் nitsanam , பெ .( n . ) முத்தம் கொடுப்பு 
மின்மை ; being without cause or reason . ( யாழ் . அக .); kissing . 
[ Skt . ns - karana > த . நிட்காரணம் 

[ Skt . niksana > த . நிட்சணம் ] 
நிட்கருடபத்திரிகை nitkaruda - pattirigai, | நிட்சேபம் nitsebam , பெ . ( n . ) புகட்டல் ; 
பெ . (n . ) 1. உறுதிப்பத்திரம் ; a certificate or 

injection . ( சா.அக.) 
warrant . 2. விடுதலைப் பத்திரம் ; a deed of நிட்சேபம் mitsebam , பெ . ( n . ) எண் வகைத் 
renuniation .. 

துய்ப்பு ( போகப் ) பொருள்களில் ஒன்றாகிய 
நிட்கருடம் nitkarudam , பெ . ( n . ) நிச்சயம் ; 

4608 Qui Goit ; treasure - trove, one of asta 

pakam . 
certainty , assurance , finality.. 

நிட்சைமாதுறுதம் mitsaimaturudam , பெ .(n .) 
[ Skt. mi - karsa > த . நிட்கருடம் 

சிற்றரத்தை ; lesser glangal - Alpinia 
நிட்கருடை mitkarudai, பெ . (n . ) நிச்சயம் ; 

galanga . (சா.அக.) 
assurance , certainly , finality. 

நிட்டுரதரன் nitturataran , பெ . (n . ) கடு 
நிட்கிராமம் mitkiramam , பெ .(n .) கூத்துவகை 

நெஞ்சன் ( கடுஞ்சித்தமுள்ளவன் ) ; hard 
( யாழ் . அக . ) ; a kind of dance . 

hearted person . " கடுஞ்சித்தமுள்ளவன் 
[ Skt . nis - krama > த . நிட்கிராமம் 

நிட்டுதரர் நினைவழியவும் " (சிவதரு. சுவர். 47 ). 
நிட்கிரியம் nitkiriyam, பெ . ( n . ) தொழிற் [ Skt. nsthura- tara > த . நிட்டுரதரன் ] 

செய்யாதது ( வேதாந் . சா . 85 ); that which is | நிட்டூரம் nittiram, பெ . ( n . ) கொடுமை ; 
inactive. 

harshness , severity . " இந்த நிட்டூர 
[ Skt. nskriya > த . நிட்கிரியம் 

மென்னோ "( பாரத . நச் . 40 ). 
நிட்க்கிரமப்பிரசவம் mitkkirama - p 

[ Skt . nsttura > த . நிட்டூரம் ) 
pirasavam , பெ .( n .) அக்கிரமப் பிரசவம் ; | நிட்டூரி nitturi 

, பெ . ( n . ) கொடியவள் ( வின் .); hard 
abnormal labour . ( சா.அக. ) 

hearted woman . 
[ Skt . nskkirama - p - pirasavam > த . 

[ Skt. nsthurim > த . நிட்டூரி ) 
நிட்க்கிரமப்பிரசவம் ] 

நிட்டூரம் nitturam, பெ . ( n . ) கொடுமை ; 
நிட்கிறாமணம் nitkiramanam , பெ . ( n . ) 

harshness , in humanity . ( சா.அக. ) 
காரணமின்மை ; being without cause or நிட்டவனம் nitrivanam, பெ . ( n .) கக்கல் வாந்தி ; 
reason , " ஆயுளும் வளர வம்மழவினுக்கு vomitting . ( சா.அக.) 
நிட்கிறாமணந்தானாற்றுதல் வேண்டும் நிட்டை mittai, பெ . (n . ) ( தியானம் ) ஊழ்கம் ; 
(திருவானைக் . கோச்செங் . 84 ). 

observance of religious duties and vows . 

"விரதானுட்டானம் ". " நிட்டையிலேயிருந்து 
[ Skt . ni - kramana > த . நிட்கிறாமணம் 


1 


i 


நிட்பாவம் 


142 


நித்திராபங்கம் 


மனத்துறவடைந்த பெரியோர்க்கும் " களையுண்டாக்கும் ஓர் வகை ஈளை நோய் ; a 
(தனிப்பா.). 

kind of phlegmatic disease marked by 
[ Skt. nstha > த . நிட்டை ) 

constant straining to vomit , fever, cough 
நிட்பாவம் nitpavam , பெ . ( n . ) ; vigna catjany. 

etc. 2. ஈளைநோய் ; asthma . ( சா . அக .) 
( சா . அக .) 

நித்தியசீவி nittiyasivi, பெ . ( n . ) 1. எக்காலும் 
நிடதம் mitadam , பெ .(n.) 1. எட்டு மலைகளில் வாழ்ந்து இருப்பது ; that which exists for a 

ஒன்று (திவா.) ( இரகு . குலமு . ) ; a mountain , long time - Everlasting . 2. அழிவில்லாச் 
one of sta - kula -parvatam . {q.v. ). 2. ஒரு சீவன் ; eternal spirit . 3. என்றும் நீடுவாழி 
தேசம் ( நைடத . நாட் . 25 ) ; a country in the 

(சிரஞ்சீவி ); eternal being . ( சா.அக.) 
N.E. of india . 

நித்தம் nittam , பெ .( n .) 1. என்றும் அழியாதுள்ள 
[ Skt . nsedha ( Natya ) > த . நிடதம் ] 

நிலை; eternity . " நேரினித் தமு மொட்டின 
நிடதன் midatan, பெ . ( n .) நிடத நாட்டரசனான் 

னாகுமே " (மேருமந். 652 ). 2. ஓமகுண்டம் ( பிங் . ); 
KOTT GOT ; Nala , the king of Nişadha . 

sacrifical pit . 3. நீர்முள்ளி ( மலை . ) ; water 
நிடலம் micalam , பெ . ( n .) நெற்றி ; fore head . 

thorn . 
(சா.அக.) 
[ Skt . nitala > த . நிடலம் ) 

[ Skt. nitya > த . நித்தம் 
நிடலாட்சன் nitalatsan, பெ . ( n . ) சிவன் ; Siva , | நித்தம் nittam , பெ . ( n . ) 1. நடனம் ; dancing . 
as havinganeye inhis forehead . " நெற்றிக் 

"நித்தந் திகழு நேரிழை முன்கையார் " ( பரிபா. 
கண்ணையுடையவன் " 

12 , 43 ). 
[ Skt. nitalaksa > த . நிடலாட்சன் ) 

[ Skt . nrtta > த . நித்தம் ) 
நிடாடம் nidadam , பெ . ( n . ) ஆந்தை ; owl . நித்த நிமந்தம் nitta - nimandam , பெ .( n .) 
( சா.அக.) 

கோயில் நித்தியக் கட்டளை; daily offerings 
நிடூதனம் nidutanam , பெ . ( n . ) கொலை 

inatemple . "மஹாதேவர்க்கு நித்த நிமந்தஞ் 
( யாழ் . அக .); slaughter murder. 

செலுத்துகைக்கு " ( S.I.I.i ), 392 ). 
[ Skt. nsudana > த . நிடூதனம் ) 

[ Skt . nitya > த . நித்தநிமந்தம் 
நிடூதனன் nidutapan, பெ .(n. ) கொலைஞன் நித்தியானம் mittiyapam , பெ . ( n . ) பார்க்கை 
( சது . ) ; murderer . 

( யாழ் . அக .); seeing , sight . 
[ Skt. nisudana > த . நிடூதனன் ] 

[ Skt. nidhyana > த . நித்தியானம் ) 
நித்தத்துவம் nittattuvam , பெ . ( n . ) என்று | நித்தியானுட்டானம் nitiyanuttapam , பெ .( n .) 
முளதாந்தன்மை ; eternity . " நிராமயமான 

நாட் (தினசரிக் ) கருமம் ( வின் . ) ; daily religious 
நித்தத்துவம் "(உத்தாரா . திக்குவி . 248 ). 

duties . 
[ Skt. nitya - tva > த . நித்தத்துவம் ] 
(த . நித்தம் ) + ( tva ) > த . நித்தத்துவம் ) 

[ Skt. nitya + anu - sthana > த . நித்தியா 

னுட்டானம் ) 
நித்தியசிலேட்டுமரோகம் mittiyasilettuma 

rogam, பெ .( n .) 1. சதா ஓக்காளம் ) நித்திராபங்கம் nitirdparigam , பெ . ( n .) 
எப்பொழுதும் இருமல் , சுரம் முதலிய குணங் 

தூக்கமின்மை; sleeplessness . ( சா.அக.) 


நித்திராலு 


143 


நித்திராகாரிலேகியம் 


நித்திராலு nittiralu , பெ . ( n . ) தூங்குபவன் ; 2. தூக்கத்தினின்று எழுதல் ; rising from 

sleepy , drowsy person . "நித்திராலுவை sleep . ( சா.அக.) 
மீளவுங் கொல்லுவான் " ( பாரத . வாரணா. 8 ). 

நித்திரைப்பரிகாரம் mittirai- p -parigaram , 
[ Skt. nidralu > த . நித்திராலு 

பெ . ( n .) 1. தூக்கம் வராதிருக்கும் படிச் செய்யும் 
நித்திரை nittirai, பெ .( n .) உறக்கம் ; sleep , முயற்சி ; preventive measures taken for 

repose . " நிசிவேலை நித்திரையாத்திரை doing away with sleep . 2. நான்கு வகை 
பிழைத்தும் " (திருவாச . 4 , 29 ). 

பரிகாரத்திலொன்று ; one of the four 
[ Skt. nidra > த . நித்திரை) 

prescribed remedies ( i.e. ) preventing 

sleep . ( சா . அக . ) 
நித்திரை mittirai, பெ .(n .) 1. உணவினாலே 

மயக்கம் ; drowsiness arising from taking | நித்திரைமயக்கம் nittirai- mayakkam, பெ . ( n . ) 
food . "உண்ட மயக்கம் தொண்டருக்கு தூக்கக் கலக்கம் ; sleepingness , drowsi 
முண்டு ". 2. ஆழ்ந்த தூக்கம் ; deep sleep . 

ness . ( சா . அக .) 
3. கழுத்தி ; entire insensibility in deep sleep . 

நித்திரைமருந்து nittirai- marundu, பெ .( n . ) 
4. யோக நித்திரை; a conscious sleep . 
5. தூக்கம் ; sleep . ( சா.அக. ) 

தூக்கத்தைத் தரும் மருந்து ; a drug or 

medicine that has the quality of inducing 
நித்திரைக்கலிதம் mittirai- k- kalidam, பெ .( n .) 

profound sleep - Soparific. ( சா . அக .) 
1. தூங்கும் போது விந்து கழலுதல் ; reflex 
emission of semen during sleep - நித்திரைவரு - தல் mittirai- varu, 8 செ.கு.வி. 
Nocturnal emission uet - dream .. ( v.i.) தூக்கம் பிடித்தல் ; becoming sleepy , to 
2. தூக்கத்தில் தன்னை அறியாமலே அடிக்கடி be sleepy . ( சா . அக . ) 
விந்து கழலும் ஓர் நோய் ; an involuntary, too 

நித்திரை வருவி - த்தல் nittirai- varuvi-, 4 
frequent and excessive discharge of 

செ.கு.வி. (v.i.) தூக்கம் வரும்படிச் செய்தல் ; 
semen without copulation 

inducing sleep 5 or 7 grains of veronal 
Spermatorrheca . ( சா . அக.) 

taken mixing in water before bed time is 
நித்திரைகுலை - த்தல் nittirai - kulai , 4 

enough . "படுப்பதற்கு முன் இதற்கு 
செ.குன்றாவி . ( vt.)1. தூக்கத்தைக் கலைத்தல் ; 

விரோணல் 55-7 துளி தண்ணீரில் கலந்து 
sleepless . 2. பித்தியத்தினால் தூக்கம் 

குடிக்கத் தூக்கம் வரும் "( சா . அக . ) 
பிடியாமை ; entire absence of the capacity 
to sleep as in sanity -Ahypnosis. (சா.அக.) நித்திரைவெறி nitirai-veri, பெ . ( n .) தூக்கத் 

திலாவது தூக்கத்தினின்று எழுந்தாவது 
நித்திரை கொள்ளு - தல் nittirai- kof , 3 செ . 

திடீரென முறை பிசகான காரியத்தைச் 
குன்றாவி . ( v.t. ) தூங்குதல் ; sleeping . 

செய்தல் ; a condition of incomplete sleep 
( சா.அக.) 

in which some of the faculities are excited 
நித்திரைசோபம் nittiral- sobam , பெ . (n . ) when the person becomes violent - sleep 
மயக்கம் ; drewsiness . (சா.அக. ) 

drungness - Somnolentia . ( சா.அக.) 
நித்திரைதெளி - தல் nittirai-teli , 3 செ . | நித்திராகாரிலேகியம் nittirakari-legiyam , 

பெ . ( n .) தூக்கத்தைத் தரும் மருந்து ; anodyne 
குன்றாவி . ( v.t. ) 1. தூக்கந் தெளிதல் ; 

confection or electuary . ( சா.அக.) 
recovering from drowsiness or sleep . 


நிதர்சனம் 


144 


நிதானவித்தை 


நிதர்சனம் midarsanam , பெ . (n . ) வெளிப் 1102 , உரை ). 3. சார்பு (மணிமே . 24. 105 , உரை ) ; 

cause of misery. 
படையானது , தெளிவானது , கண்கூடு ; 
obuious , evident . " இந்த நிதர்சனமான [ Skt . nidana > த . நிதானம் ) 
உண்மையை உன்னால் ஏன் ஏற்க நிதானம் nidapam , பெ .( n .) 1. முதற் காரணம்; 
முடியவில்லை ? உன் வாதம் பொய் என்பது primary cause , the disease and which 

இப்போது நிதர்சனம் ஆகிவிட்டது ". ( இ.வ. ) . gives clue to diagnosis . 2. பொன் ; gold . 
நிதனம் midanam, பெ . ( n . ) 1. சாவு ; death . 

3. இரத்தினப் பொது ; gem in common . 

( சா.அக.) 
2. அழிவு; loss . ( சா.அக.) 
நிதாகம் nidagam, பெ .(n.) 1. முதிர்வேனிற் நிதானம் nidapam , பெ . ( n .) நோயின் 
காலம் ; 

காரணங்கள் ; those causes which induce 
severe summer 

days . 

diseases . ( சா . அக .) 
2. உட்காங்கை ; internal heat . 3. வியர்வை , 
sweat , perspiration . ( சா.அக. ) 

நிதானம் " nidanam , பெ . ( n .) 1. மணி 

( இரத்தினம் ) ( சூடா . ) ; gem.2. பொன் ( உரி.நி. ); 
நிதாகம் nidagam, பெ .( n .) 1 முதுவேனிற் காலம் ; 

gold . " கவிபாட நிதான நல்கப் பற்றி 
summer . 2. வெப்பம் ; heat , warmth . 

கையினர் " ( தேவா. 418 , 6 ). 3. படை ( திவா . ) ; 
3. வியவை ; sweat . 

army . 4. தீர்மானம் ; ascertainment , 
[ Skt. nidagha > த . நிதாகம் ] 

assurance , decision . " நிதான மொடு...... 
நிதாககரன் mitaga - garan, பெ . ( n .) கதிரவன் 

கூறன்மினென்மரும் " (பெருங் . வத்தச். 17, 62 ). 

55. மதிப்பீடு (உத்சேம் ); guess , estimate, 
( யாழ் . அக . ); sun . 

conjecture . " நிதானமாய் சொல் " 
[ Skt. nidagha -kara > த . நிதாககரன் ) 

6. நோக்கம் ; motive , object . " உன் நிதானம் 
நிதானக்காரன் nidana-k -karan , பெ . ( n. ) என்ன " ( வின் .). 7. நேர்மை ; uprightness , 

கருத்துள்ளவன் ( யோசனையுள்ளவன் ) ; rectitude . 8. நிதானமுள்ளவன் ; carefulness , 
careful person . 

discrimination . "சாவதானம் நிதானமாய் 
[ Skt. nidhana + த . காரன் > நிதானக்காரன்] 

பேசுகிறவன் ". 9. சமம் ; equality, sameness . 

10. பிரமாணம் ; standard , criterion rule. 
நிதானகாண்டம் midana - kandam , பெ . ( n . ) 
பலவித நோய்களைக் குறித்துச் சொல்லும் ஒரு 

[ Skt. nidhana > த . நிதானம் ] 
ஆயுள் வேத நூல் ; the branch of medicine | நிதானன் nidanan , பெ . ( n . ) கடவுள் ( வின் . ) ; 
in ayurveda which treats of the essential 

deity, as the first cause . 
nature of diseases - their structural and 

( நிதானம் – நிதானன் ) 
functional changes , their causes and | நிதான நூல் nidapa - nul, பெ . ( n . ) மாதவ 
sysmptoms . ( சா.அக.) 

நிதானம் என்னும் ஆயுள் வேத நூல் ; an 
[ நிதான + கண்டம் 

ayurvedic book called mādavanidānam . 
நிதானம் nidapam , பெ . ( n . ) 1. முதல் காரணம் ; 

( சா.அக. ) 
first cause , origin. "பந்த நிதானஞ் சங்கற்ப நிதானவித்தை nidapa - vittai, பெ.(n .) நோயின் 
மன்றோ " ( ஞானவா . மானுவே. 8 ). 2. நோய்க் காரணத்தையும் குறியையும் தெரிந்து 
காரணம் ; causeofadisease . " வாத முதலிய கொள்ளும் வித்தை ; the determination of 
பிணிகட்கு ......... நிதான மாயினவன்றி disease . its causes any symptoms 
மாறாயவியல் பினையுடையனவாம் " ( குறள், Diagnosis . ( சா.அக.) 


நிதானி - த்தல் 


145 


நிதிப்பொதி 


நிதானி - த்தல் nidapi , 4 செ.கு.வி. ( v.i.) அடுத்த வரவு செலவுத் திட்டம் வரையிலான 

1.உறுதி செய்தல் ( நிச்சயித்தல் ); to ascertain , காலம்; financial year . 
determine , resolve . 2. மதிப்பீடுதல் (உத்தே 

த.வ. திட்ட ஆண்டு , பாதீட்டு ஆண்டு 
சித்தல் ) ; to estimate , judge. 3. அளவு திட்டப் 
படுத்துதல் ( வின் . ) ; to fix a measure or 

நிதிக்கிழவன் mid - k- kilavan , பெ . (n .) 
standard . 4. ( அனுமானித்தல் ) உன்னித்தல் ; to 

தலைச்சங்கப் புலவருள் ஒருவர் ; a poet of the 

first sangam . " நிதியின் கிழவன் " (இறை. 
inferdeduce . 

கள் . 1, உரை. பக் .4 .) 
[நிதானம் நிதானித்தல் ) 

நிதிசாத்திரம் midisattiram, பெ . ( n .) புதையல் 
நிதானி midani, பெ . ( n . ) 1. வேண்டிய கவனம் 

கண்டுபிடிக்கும் நூல் ; treastise on the 
மேற்கொள்ளுதல் ; pause , exercise caution 
pay due attention . 2. உறுதிப்படுத்துதல் ; 

discovery of treasure - troves . 
make sure , determine . " அமைச்சர் 

[ Skt . nidi > த . நிதிசாத்திரம் ] 
உடனடியாக பதில் சொல்லாமல் சற்று நிதித்தியாசனம் nid -t- tiyasanam , பெ . ( n .) 
நிதானித்தார் . " குரல் எந்தச் திசையிலிருந்து 

இடைவிடா ஊழ்கம் ( தியானம் ); un 
வருகிறது என்பதை அவரால் நிதானிக்க 

interrupted meditation . " நிதித்தியா 
முடியவில்லை " ( இ.வ.) 

சனத்தின் மன்னுவாய் "( பிரபுலிங் கதலி 16 ). 
நிதானி nidani, பெ . ( n .) முன் எச்சரிக்கை 

[ Skt. nididhyasana > த . நிதித்தியாசனம் ) 
உள்ளவன் ( யோசனையுள்ளவன் ); careful 

நிதித்துறை nidi-t-turai , பெ . ( n . ) அரசின் 
person . 
[ Skt. nitapi > த . நிதானி] 

செல்வத்துறை; finance department of the 

Government. 
நிதி nidi, பெ . ( n . ) 1. குவை , பொருட்டிரள் ; 

treasure - hoard . " பெருநல நிதி தலை த.வ. செல்வத்துறை 
சிறந்தது "(சீவக. 331 ), 2 பொன் ( சூடா .);gold . / நிதிநிசேபம் mid nisebam, பெ . (n .) நிலத்தின் 
3. ஒன்றிய ஐக்கிய நாணயச் சங்கம் ; joint 

( பூமியின் ) கீழுள்ள புதையல்; treasure hidden 
stock company . 

underground ,a documentary term . ( R.F.) 
[ Skt. nidhi > g . 118 ?] 

[ Skt . nidhi + Sebam > த . நிதிநிசேபம் ) 
நிதி nidi, பெ .( n . ) 1. செல்வம் , பணம் ; wealth , 

நிதிநூல் nidindl, பெ . ( n . ) புதையலைக் 
money . 2. பொது வருவாய் ; finance, fund . 

கண்டறியும் செய்தி பற்றிக் கூறும் நூல் ; a 
"நிதி அமைச்சர், வெள்ள நிவாரண நிதி " 

system of metallurgy burried . treasures .. 
"நிதியும் மதியும் இருந்தால் எதையும் ( சா.அக. ) 
அடையலாம் " ( இ.வ. ). 

நிதிப்பலகை nid - p - palagai, பெ . ( n .) பொற் 
நிதி அறிக்கை nidi- arikkai, பெ . ( n . ) வரவு பலகை ; golden seat . "தண்ணிதிப் பலகைச் 
செலவுத் திட்டம் ; budget . " மக்களவையில் சந்தனச் சார்வணை " (பெருங் இலாவாண . 18. 

41) 
நிதி அறிக்கை படைக்கப்பட்டது 

[ Skt. midi + த . பலகை > த . நிதியலகை ] 
த.வ. பாதீடு 

நிதிப்பொதி nidip - podi, பெ . ( n . ) பொற்கிழி 
நிதி ஆண்டு mid + andu, பெ . ( n .) வரவு செலவுத் (வின் . ); a purse of gold . 
திட்டம் செயலாக்கப்படும் மாதத்திலிருந்து 

[ நிதி + பொதி ] 


11 


நிதியம் 


146 


நிபச்சொல் 


நிதியம் nidiyam, பெ .( n . ) நிதி ; a celestial . நிந்தாட்சணை mindalsamai, பெ .(n .) இரக்க 

" நிலந்தினக் கிடந்த நிதியமொடு " ( மலைபடு . மின்மை ; mercilessness , implacable 
575 ) "நிதிய மலைமிசைத் தவன நெட்டெயி 

nature , severity. 
றொன்றினை முறித்து... எழுத" ( சேதுபு . நிந்தாசுதுதி rindasutudi, பெ .(n .) எள்ளி 
அகத். 1). 

யேத்தல் (இகழ்தல் போலப் புகழ்கை ); praise 
[ Skt. nidi > த . நிதியம் ] 

in the apparent from of abuse . 
நிதியம் midiyam , பெ . ( n . ) பெரும் தொகையை 

[ Skt. ninda + cutudi > த . நிந்தாகதுதி ] 
நிருவகிக்கும் அமைப்பு ; financial 

நிந்தி - த்தல் mind , 3 செ.கு.வி.( v.i.) 1. இகழ்தல் ; 
consortium . 

to vilify , abuse , slander . 2. அசட்டை 
நிதியமைச்சர் nid - y - amaccar, பெ . ( n . ) 

பண்ணுதல் (பொருட்படுத்தா திருத்தல்) ; to 
செல்வத்துறையின் அமைச்சர் ; minister for 

neglect, disregard . 
finance . 

[ Skt. mind + (- த்தல்) > த . நிந்தித்தல் ) 
த.வ. செல்வ அமைச்சர் 
நிதுவனம் niduvapam , பெ . ( n . ) 1. கலப்பு ; நிந்திதம் nindidam , பெ . ( n .) 1. இகழப்பட்டது ; 

which is abused or despised . 2. பரிகாசம் 
mixing . 2. புணர்ச்சி ; sexual union . 
3. மகிழ்ச்சி ; joy . 4. விளையாட்டு ; sport. 

( எள்ளல் ) ( யாழ் . அக .); prohibition. 
[ Skt. nidhvana > த . நிதுவனம் ) 

( Skt. nindita > த . நிந்திதம் ] 
நிதேசம் nidesam , பெ . (n . ) 1. கட்டளை ; | நிந்து nindu , பெ . ( n .) இறந்த மக வின்றாள் 
command . 2. சொல் ; word . 3. அருகில் . 

( யாழ் . அக.); womandeliveredofastill- born 

child . 
அண்மை ( சமீபம் ) ; proximity. 
[ Skt . nielasa > த . நிதேசம் ) 

[Skt. nintu > த . நிந்து ) 
நிந்தக்காணி ninda - k - kani, பெ . ( n . ) நிந்தை nindai, பெ .(n .) இகழ்ச்சி ; reproach, 
ஒருவனுக்கே உரிமையான நிலம் ; land which 

blasphemy, abuse . 
is the exclusive property of a single 

[ Skt. ninda > த . நிந்தை ) 
proprietor .. 

நிந்தைவுவமை mindai- y - uvamai, பெ .(n .) 
நிந்தகன் nindagan , பெ . ( n . ) இழிவுரைஞன் 

உவமேயத்தை உயர்த்தி உவமானத்தை 
( இழிவாக பேசுவோன் ) ; who despises , 

இகழ்ந்து சொல்லும் உவமையணி வகை 

(தண்டி . 30, உரை ); figureof speech in which 
scoffes . " வேதநிந்தகனே புன்மை 

the object chosen for comparison is 
விடாக்குணும் புலையவனாவான் " (சிவ . 

belittled . 
தருசுவர்க். சேட . 37 ). 

( நிந்தை + உவமை 
[Skt . nindagan > த . நிந்தகன் 

நிப்பரம் nipparam , பெ . ( n .) 1. பாரமின்மை 
நிந்தம் nindam , பெ . ( n .) தனி உரிமை ; one s 

( சுமையின்மை ); lightness . 2. அசைவின்மை; 
own exclusive right. 

firmness .. 
[ Skt . nija > த. நிந்தம் 

[Skt. nir - bhara > த . நிப்பரம் ] 
நிந்தனை nindapai, பெ . ( n . ) இகழ்ச்சி ; censure, | நிபச்சொல் niba - c - col, பெ . ( n . ) பழிச்சொல் 
scorn . 

(osor. ); slandex backbiting, calumny. 
[ Skt. nindana > த . நிந்தனை ] 

[ Skt . nibha > த . நியச்சொல் ) 


| 


* 


நிபடிதம் 

147 

நிபீடிதம் 
நிபடிதம் mibaditam, பெ .(n.) (படித்தல் ) படிக்கை 2. காரணம் ; cause , reason , pretext . 
( யாழ் . அக .); studying . 

" வெய்யன் வரநிபமென்னை கொலென " 
[ Skt . nipathita > த . நிபடிதம் ] 

( கம்பரா . பரசு . 15 ). 3. வஞ்சகன் , கரவடம் , ஏய்ப்பு 

( வின் . ) ; fraud . 4. கோள் ( வின் . ) ; accusation , 
நிபத்தியை nibattiyal), பெ .( n . ) போர்க்களம் 

slander , calumny . "திருவல்லிக்கேணி 
( யாழ் . அக . ); battle - field . 

பஞ்சொல்லித் கண் முத்தங்கள் சிந்துங் 
[ Skt. nipatya > த . நிபத்தியை 

கண்டாய் " (தனிப்பா. ii. 183, 447 ). 
நிபதனம் mibatanam , பெ . (n. ) 1. விழுகை 

[ Skt. nibho > த . நிபம் ) 
( யாழ் . அக.) ; falling down . 2. கீழ் இறக்குகை; 

நிபாகம் mibagam , பெ . (n . ) சமைக்கை 
throwing down , letting down ; dropping. 

( யாழ் . அக .); cooking . 

[ Skt. nibaga > த . நிபாகம் ) 
[ Skt . nspatana > த . நிபதனம் ] 

நிபாதம் nibadam , பெ . ( n . ) 1 இறங்குகை ( வின் . ); 
நிபந்தம் mibandam , பெ . ( n .) 1. தாவரப் பொருள் , 

falling , descending . 2. செயலொழிகை 
immoveable property . 2. தவணையாகச் ( வின் . ) ; cessation of activity, prostration . 
செலுத்துவது ; that which has been 

3. இறப்பு ( யாழ் . அக . ); death . 4. உடம்பொடு 
qromised or is deliverable in instalments . 

புணர்த்தல் ( பி.பி .50 , உரை ) ; a device in 
( R.F.). 3. கோவில்களுக்கு விடப்பட்ட சொத்து ; literary art . 
endowment of property for temple 

[ Skt. nipata > த . நிபாதம் ] 
workship . " நிபந்த வகுப்பு நாதன் 

நிபாதனம் nibadanam , பெ .(n . ) கொல்லுகை 
வைத்தபணியென " ( கோயிற்பு. திருவிழா. 18 ). 

( யாழ் . அக .); destroying, killing . 
4. கடமை ( வின் . ); obligation , duty . 5. அணை 
( யாழ் . அக . ); dam . 6. யாப்பு ( யாழ் . அக.) ; poem . 

[ Skt. nipatana > த . நிபாதனம் ] 
[ Skt. n - bhandha > த . நிபந்தம் ] 

நிபானம் nibagam , பெ . ( n . ) 1. கிணறு 
நிபந்தனக்கிரந்தம் mibandana - k -kirandam, 

( யாழ் . அக.); well. 2. நீர்த் தொட்டி ; reservoir 
பெ . ( n . ) பல நூல்களிலிருந்து திரட்டிய 

of water trough for watering cattle . 3. பாற் 
மறைநூல் ( வின் . ) ; a treatise compiled from கலசம் ; milk pail . 
various smrtis .. 

[ Skt . nipana > த . நிபானம் ] 
[ Skt. nibandhara + kiranta > த . நிபந்தனக் நிபிடாருட்சா mibidarutsa, பெ . ( n .) கருப்புக் 
கிரந்தம் ) 

கடலை ; black bengal gram . ( சா.அக. ) 
நிபந்தனம் mibantapam , பெ .( n . ) தொகுப்பு நிபிடீகரம் nibidigaram, பெ .( n .) 1. நெருக்கம் ; 
( வின் . ) ; collection , compendium . 

closeness , thickness , as of men , of 
[ Skt. nibandhana > த . நிபந்தனம் ] 

leaves . 2. கடுமை ; sevenity as of disease , 

urgency , pressure. 
நிபந்தனை mibandanai, பெ . ( n . ) 1. கட்டுப்பாடு ; 

[ Skt. mibidikara > த . நிபிடகரம் ] 
agreement, compact, condition . 2. Gurg 
விதி ; canon , regulation , general rule . நிபீடனம் nibidapam , பெ . ( n . ) மற்போர் 
3. ஏற்பாடு ( இ.வ. ) ; arrangement . 

( சுக்கிரநீதி . 215 ); wrestling. 
4. தண்டணை ( வின் . ); punishment , penalty. 

[ Skt. m -picana > த . நியீடனம் ) 
[ Skt. nibandhana > த , நிபந்தனை ] 

நிபீடிதம் mibipidam, பெ . ( n . ) 1. பிசைதல் ; 
நிபம் nibam , பெ . ( n . ) 1. உவமை ( வின் . ) ; 
comparison , likeness , resemblance . 

squeezing . 2. தழுவல் ; embracing . ( சா.அக.) 
. 


Jun 


நிபுணத்துவம் ! 

148 

நிமித்தம் 
நிபுணத்துவம் nibunattuvam, பெ .( n . ) 1. நிமித்தகாரணம் nimitta - karanam , பெ . (n .) 

நுண்திறன் (சாமர்த்தியம் ); skill , cleverness . மூலகாரணம் ; primary cause . ( சா அக .) 
2. திறப்பாடு ; excellence , superiority . | நிமித்தகாரணம் nimitta - karanam , பெ . ( n . ) 
" வாசிட்டமா நிபுண ஞான நூல் " ( ஞானவா , 

காரணம் மூன்றனுள் குடத்துக்குக் குயவன் 
வைரா. 16 ). 

போலக் காரியத்தோடு அனுவிருத்தியில்லாத 
[ Skt. nipu - na -tva > த . நிபுணத்துவம் 

கரணியம் ; efficient cause , as the potter for 
நிபுணத்துவம் nibunattuvam, பெ . ( n .) a pot one of three karanam . " அதற்கு 
தேர்ச்சி ; expertise , professionalism . 

நிமித்த காரணங்கேவலப் பொருளென் 

பதூஉம் " ( குறள் , 352, உரை ) ( தருக்க . 
நிபுணர் nibunar , பெ . ( n .) தேர்ச்சியும் , திறமையும் 

சங்.பக் .24 ). 
பெற்றவர்; expert , specialist . " மருத்துவ 
நிபுணர் / வேறு எதில் அவர் நிபுணரோ 

[நிமித்தம் + காரணம் 
எனக்குத் தெரியாது , ஆனால் பொய் 

[ Skt. nimitta > த . நிமித்தகாரணம் 
சொல்வதில் நிபுணர் " ( இ.வ.). 

நிமிர்ச்சுவாசம் mimirccuvasam , பெ . ( n .) 
த.வ. திறவோன் 

நிமிர்ந்தபடி இருந்தாலொழிய மூச்சுவிட 
நிபுணன் mibunan, பெ . ( n .) 1 நுண் திறத்தன் , 
மிக வல்லோன் (திவா. ); skilful man , expert. 

முடியாமை , inability to breathe exceptinan 

upright position - Orthopnea . ( சா.அக.) 
2. கலைவல்லோன் ( பிங் . ) ; learned man . 
3. அறிவன் ( புதன் ) ( வின். ) ; mercury . 

நிமித்தசுரம் mimittasuram, பெ . ( n . ) வேண்டு 
[ Skt. nipuna > த. நிபுணன் ] 

மென்று உண்டாக்கிய சுரம் ; fever that is 
நிமிடம் nimidam , பெ. ( n . ) 1. 60 விநாடி கொண்ட 

wantenly brought about - indued fever. 
காலம் (நிமையம் ); a period of 60 minutes 

( சா.அக.) 
( i.e. ) a minute . 2. சிமிட்டுக் கண் (இமைப் நிமித்த சூடாமணி mimitta -sudamani, பெ .( n .) 
Cursi); continous winking - Blepharism . ஒரு புட்குறிநூல் ( சகுன நூல் ) ( யாழ் . அக . ); a 
(சா.அக. ) 

treatise on omens .. 
நிமித்தகம் mimittagam, பெ . ( n .) முத்தமிடல் 
( யாழ் . அக .); kissing . 

நிமித்தத்துவம் nimittattuvam , பெ . ( n . ) 
[ Skt. nimittaka > த . நிமித்தகம் 

எதுத்தன்மை ( சங் . அக .); causality . 
நிமிதகம் nimidagam , பெ . ( n .) கொக்கோக [Skt nimitta + த தத்துவம் - த . நிமித்தத்துவம் 

நூலின்படி ஓர் வகை முத்தமிடல் ; a mode of | நிமித்தம் nimittam, பெ . ( n . ) 1 . காரணம் ; cause , 
kissing , limited or normal kiss in which the motive , occasion . "புணர்தலும் புணர்தனி 
girl merely touches the lips or her lover மித்தமும் " ( தொல் . பொ .13 , உரை) . 2. குறி 
with her own but not operate or take any சொல்லுதல் ; omen . " நெறியினல்கின புள்ளு 
other active part . ( சா.அக. ) 

நிமித்தமும் " (சீவக . 2168 ). 3. அடையாளம் 
நிமித்தக்காரன் nimitta - k- karan, பெ . ( n . ) ( 69.607 .); mark , sign, spot , token . 4. Fulle 

கோள் நிலையை நோக்கி வருங் காரியஞ் கரணத்தில் இறந்தோர்க்கு நிகராளியாய் 
சொல்வோன் (வின் .); Astrologer , soothsayer. (பிரதிநிதி ) வரிக்கப் பெற்றவர்க்குரிய இடம் ; the 
[ Skt. nimitta > த . நிமித்தக்காரன் ) 

office of a Brahmin representing 


நிமித்ததானம் 

149 

நியதி - த்தல் 
deceased on the 12th day ceremony . | நியக்குரோதம் niya - k- kurddam, பெ . ( n . ) 
5. பொருட்டு ; for the sake of, on account of . ஆலமரம் ( மலை. ); banyan tree . 
" அதனிமித்தம் வந்தேன் " (வின்.) 

[ Skt. mya - grodha > த . நியக்குரோதம் 
[ Skt . n - mitta > த . நிமித்தம் 

நியங்கு miyargu, பெ . (n . ) பொன் ; gold . 
நிமித்ததானம் mimitta - danam , பெ . ( n . ) (சா.அக. ) 

பிணத்திற்கு உருக்கமாகச் செய்யும் கொடை நியசி - த்தல் miyack , செ.குன்றாவி . ( v.t. ) 
( வின் . ) (பிரேதப் பிரீதியாகச் செய்யுந் தானம் ); வைத்தல் ; to place , to locate. 2. பதித்தல் ; to 
gifts or offerings made for the benefit of 

insert . 
the soul of a deceased person before he 
is included among manes . 

[ Skt. nyas > த . நியசித்தல் ) 
[ Skt. nimitta + த . தானம் > த. நிமித்ததானம் ) | நியதம் niyadam , பெ . ( n .) 1. அடக்கம் 
நிமிளை mimila ), பெ .(n .) இது ஓர் வகைத் தாது ; 

( யாழ் . அக . ); restraint , self - control . 
It isa kind of metal. "தமிழ் வைத்திய நூலில் 

2. எப்பொழுதும் ; always , invariablity . 

"நியதமு மத்தாணிச் சேவகமும் " ( திவ் . 
இதை ஒரு உபரசச்சரக்காக எடுக்கப் 
பட்டுள்ளது " ( சா . அக . ) 

திருப்பல். 8 ). 

[ Skt. niyata > த . நியதம் 
நிமீலனம் mimilapam, பெ . (n.) 1 கண்ணிமைப்பு ; 

twinkling of the eye . 2. மரணம் ; death. நியதம் niyadam , பெ .(n.) ஒழுங்கு ; regularity. 
(சா.அக.) 

[ Skt. niyata > த . நியதம் ] 
நிமேசகம் nimesagam , பெ . ( n . ) மின்மினிப் | நியதி niyadi, பெ .( n .) 1. செய்கடன் ; religious 
பூச்சி ; firefly, glow - worm . ( சா . அக .) 

or moral duty, obligation . "Loro Ole HOT 

நியதிகள் முடித்து " ( கோயிற்பு. பதஞ். 4 ). 
நிமேடா mimeda, பெ . (n . ) அடிக்கடி கண் 

2. ஒழுக்க நெறி ; custom , usage , law , rule. 
சிமிட்டல் ; winking very often . ( சா . அக .) 

" அருநியதி நாடிய சன்னியாசப் பெருந் தவத்த 
நிமேடவர்த்தமம் nimēda - varttamam , 

னாயினான் " ( இராகு . 8 ). 4. ஊழ் ; destiny . 
பெ . (n .) கண்ணின் இமைச்சந்தில் வாயு நிற்கும் ( குறள், அதி , 38 , அவ . ), 6. வரையறை முறைமை 
போது , ஓயாது இமைகளைக் கொட்டி ஒரு 

( இ.வ. ); method . 5. வரையறை ; restriction . 
வேளை மூடவும் , திறக்கவும் செய்யுமோர் 

"இன்னவிடத்து என்னும் நியதியின்றி " ( நன் . 
வகைக் கண்ணோய் ; an eye disease 

393, மயிலை). 
characterised by constent winking of the 

[ Skt . niyati > த . நியதி ] 
eyelids owing to the incarceration of the 
deranged vayu within the nerves or veins | நியதி niyati 

, பெ . (n .) 1. கிரமம் ; fixed order of 
controlling theirwinking. ( சா.அக.) 

things . 2. ஊழ் ; destiny, fate . 3. செய்கடன் ; 
நியக்கி miyakki, பெ .( n .) மான் (யாழ் . அக.); deer . 

religious or moral duty. 4. தத்துவம் ; one of 

the thirty six principles in mystic 
[ Skt. nyaiku > த . நியக்கி ) 

philosophy. 
நியக்கரணம் miya- k- karanam , பெ . ( n . ) 
அவமதிப்பு ( யாழ் . அக .);degradation, நியதி - த்தல் niyadi , செ.கு.வி.(v.i. ) 

உறுப்புகளை ( அங்கங்களை ) மந்திரத்தால் 
disrespect . 

தெய்வங்கட்கு உரிய வாக்குதல் ( வின் . ) ; to 
[ Skt. nyakkarana > த . நியக்கரணம் 


1) 


நியதிதத்துவம் 

150 

நியமஞ்செய் - தல் 
appropriate, assign parts of the body to a " அசடமொடுசட நியந்தா வின்மிக்கோர் " 
deity in incantations. 

( வாயுசங். ஞானநி. 5 ). 

[ Skt. niyanta > த . நியந்தா ) 
[ Skt. nyas > த . நியதி - த்தல் ) 
நியதிதத்துவம் niyadi - tattuvam , பெ .( n .) நியமக்காரன் niyama-k-karan, பெ . ( n . ) 

1. விரதம் பூண்டவன் ; one who has taken a 
சுத்தாசுத்ததத்துவத்துள் ஒவ்வோர் ஆன்மாவும் 

religious vow . 2. ( ஆசாரமுள்ளவன் ) ஒழுக்க 
தன் கரும்பலனை நுகரச் செய்வது (சி.கோ. 

முள்ளவன் ; he who strictly observes 
பா.2.2.பக் .150 ); category of desting which 

religious ordinances . 
makes each soul experience the fruits of 

( நியமம் + காரன் ] 
its own karma , one of seven cuttācutta 
tattu - vam . q.v. 

நியமக்கிரிகை niyama - k -kirigai, பெ . ( n . ) 

சாத்திரம் (கலை , நூல் ) வகுத்த ( அனுட்டானம் ) 
[ Skt. niyati > த . நியதி + தத்துவம் ) 

நடைமுறை ; duties enjoined by sastras . 
நியதிப்பெயர் miyadi- p -peyar , பெ .(n . ) 

" நீர்க்கட னாற்றிய நியமக் கிரிகையன் " 
ஏற்புடைய மொழி ( வின் . ) ; appropriate word 

( பெருங். உஞ்சைக் . 53, 92 ). 
or epithet . 

( நியமம் + கிரிகை ] 
[ Skt . niyati > த . நியதிப்பெயர் 

நியமங்கெட்டவன் miyaman - kettavan, 
நியதிபண்ணுதல் niyat - pammu- செ.குன்றாவி . 
(v.t. ) நீக்குதல் ( சங்கற்ப . 3 வரி 187 , உரை ) ; to 

பெ .( n . ) ஒழுக்கத் தவறியவன் ; man of 

unrighteous habits. 
remove , 

( நியமம் + கெட்டவன் ] 
[ skt. niyati > த . நியதி + பண்ணுதல் 
நியதீசம் niyadisam, பெ . ( n .) சுனைப்புன்கு ; 

நியமச்சிலேடை niyama - c - ciledai, பெ . ( n . ) பல 
rusty soap nut Eriogpssum adule . 

பொருளுக்கு இயையுமாறு ஒன்றுக்கு நிய 
( சா.அக. ) 

மிக்கும் சிலேடையணி (தண்டி. 755 ) (சிலேடை 
நியது - தல் miyadu- செ.குன்றாவி . ( v.t. ) விடுதல் 

- இரட்டுறமொழிதல் ); a figure of speech 

wherein an expression capable of many 
( சது . ) ; to leave , let go , release. 

applications is restricted to only one object 
[ Skt. nyas > த . நியதுதல் ) 

by suitable devices .. 
நியதேந்திரியன் niyadéndiriyan, பெ . ( n . ) ( நியமம் + சிலேடை ] 
இந்திரியங்களை அடக்குபவன் ; one who நியமச்சூத்திரம் miyama - c- cuittiram , பெ. (n .) 
suppresses the five senses one 

ஓரிடத்திற் பலவிதிகள் நிகழும் நிலையில் 
restraining his passions . ( சா.அக.) 

குறித்த ஒன்றை வரையறுக்குஞ் சூத்திரம் 
நியதேந்திரியன் miyatendiriyan , பெ .(n .) ( யாப். வி . 1. பக் . 11 ) ; a Sutra directing the 

புலனடக்கி (இந்திரியங்களை அடக்கினவன் ) application of a particular rule when along 
( யாழ் . அக . ); one who has subdued his with others , it is merely optional. 
senes . 

[ நியமம் + சூத்திரம் ) 
[ Skt. niyaténdrva > த . நியதேந்திரியன் ] நியமஞ்செய் - தல் miyaman -jey , 1 செ . 
நியந்தா niyandi, பெ . ( n . ) 1 கட்டளையிடுவோன் ; குன்றாவி . ( v.t.) 1. ஏற்படுத்துதல் ; to makean 

one who guides, controls. 2. கடவுள் ; God . engage- ment , form a purpose . 


நியமநிட்டை 


151 


நியமவுவமை 


2. வேலையில் அமர்த்துதல் ; to appoint to an established course rite or ceremony. 
office . 

5. செய்கடன் ; moral obligation or duty. 
[ நியமம் + செய்தல் ] 

6. எட்டு வகை ஓகத்தில் ஒன்று ; one of the 
நியமநிட்டை niyama- nittai , பெ . ( n .) சமயா 

eight stages of yoga . 7. மதக் கொள்கை ; 
னுட்டானம் , சமய நடைமுறைகள்; religious, 

religious observances, a rule or precept 
duties , 

laying down or specifying something 

otherwise optional. 8. மனவடக்கம் ; restraint 
[ நியமம் + நிட்டை ] 

of the mind . 9. ஓகப் பயிற்சியில் ( ஓகாப் 
நியமம் niyamam , பெ . ( n . ) 1. செய்கடன் ( திவா . ) ; 

பியாசத்தில் ) இயமம் என்பதைத் தவிர்த்து மற்ற 
moral or religious duty. "நித்தலுந் நியமஞ் 

முறைகளை அனுசரிப்பது ; any act of 
செய்து " (தேவா. 39, 1). 2.அட்டாங்க யோகத் 

voluntary enance or meritorious piety in 
துள் தவம் , தூய்மை , தத்துவமோர்தல் , மழை 

yoga practice other than yamam restraint 
வந்திருத்தல் , தெய்வ வழிபாடு என்ற விதிமுறை 

of appetite especially a lesser vow or 
களில் வழுவாதொழுகல் (திவா. ); ( yoga ) 

minor dependent on external condition , not 
disciplinary observances , such as 
practice of contentment , bodily morti 

so obligatory as . 10. உலோகங்களில் 
fication , investigation of religious truths 

அவைகளில் முதன்மையாக இரச முறையில் 
and worship of God . 3. விதி ; ordinance , 

அனுசரிக்க வேண்டிய கோட்பாடு ; a process 
injunction . 4. உறுதி ( பிங் . ) ; certainty , applied to minerals especially to quick 
assurance . 5. வழக்கு ( வின் . ) ; usage , 

silver . ( சா.அக.) 
practice . 6. வரையறுக்கை ; defining , [ Skt. nigma > த . நியமம் ) 
delimiting . 

நியமவிஞ்சனம் niyama - virjapam , பெ . ( n . ) 
[ Skt. niyama > த . நியமம் ) 

இன்றியமையாத துணைப் பொருள்கள் ; 
நியமம் niyamam, பெ .(n.) 1 முடிவு ; close, end , necessary accessories . " மங்கலக் 

finish . 2. நகரம் ( பிங் .); town , city. "நெடுநீர்க் கருவிக்கு நியமவிஞ்சன மமைமின் " ( பெருங் . 
கழனிசூழ் நியமஞ் சேர்த்தி " (சீவக . 2601 ). உஞ்சைக். 34 , 171-2 ) 
3. கோயில் ; temple . "உவணச் சேவ [ Skt. niyama + uyarjana > த . நியமம் + 
லுயர்த்தோனியமமும் " 

(சிலப் . 14, 8 ). 4. கடைத் விஞ்சனம் ) 
தெரு ; bazaar street . " ஓவுக் கண்டன்ன | நியமவிலக்குச்சிலேடை niyama - vilakku - c 
விருபெரு நியமத்து "(மதுரைக் . 365 ). 5. தெரு ciledai , பெ . ( n . ) நியமஞ் செய்து கூறிய 
( பிங் . ) ; street . 6. இடம் ( பிங் . ) ; location . சிலேடையை வேறொன்றற்குங் கூறி அந் 
7. மண்டபம் ; a hall . "பட்டி நியமம் " ( பெருங். நியமத்தை விலக்கும் சிலேடையணி (தண்டி. 
வத்தவ . 2,73). 

76 , 2_60315 ); a figure of speech in which an 
[ Skt. nigama > த . நியமம் ) 

expression capable of many applications 

is restricted to one of them in the first 
நியமம் niyamam, பெ . ( n . ) 1. நீர் முள்ளி; water 

instance and then extended to another. 
thistle - Barleria longifolia. 2. இடம் ; place , 

[ நியமம் + விலக்குச்சி + சிலேடை ) 
location . 3. ஒவ்வொருவரும் அனுசரிக்க 
வேண்டிய கடமைகள் ; certain minor duties | நியமவுவமை niyama- v- uvamai, பெ . ( n . ) 
to be observed by everyman . 4. முறைமை 

உவமானமாகக் கூறத்தக்கன பலவற்றுள் 


நியமனம் 


152 


நியாக்குரோதம் 


சிறந்ததொன்றனையே தேற்றே காரத்தால் assign , appropriate. 2. தீர்மானித்தல் ; to 
நிச்சயித்துக் கூறும் உவமை வகை ( தண்டி . 30 , resolve , determine . " இடமுங்காலமும் 
உரை , 9 ); simile in which only one object, நியமித்து " ( தொல் . பொ . 3 , உரை ). 3. உறுதி 
among many , is expressly taken as 

Dewgou; to consecrate , dedicate , devote . 
uvamanam . 

4. ஓரிடத்திற் பல நெறி ( விதி ) கள் நிகழ் 
( நியமம் + உவமை ] 

நிலையில் ஒன்று அல்லது சிலவே வரும் என்று 
நியமனம் niyamanam , பெ .(n.) 1. கட்டளை ; வரையறுத்தல் . ( தொல் . 87 , சேனா.); ( Gram .) 

precept , rule , order . " நியமனமிருந்த to make a rule imperative when , along 
படியே....... அவ்விக்ரஹத்தை முடித்துக் with other rules , it is merely optional . 
கொடுக்க " ( குருபரம் . 173 ). 2. அமர்த்தம் ; 5. பிறப்பித்தல் ( சூடா .) to produce, originate, 
appointment to an office . 3. உத்தரவு; bring into being . 6. கட்டளையிடுதல் ; (vaisn ) 
permission , vasn . 4. வகைப்படுக்கை ; to order, command . 7. வகைப்படுத்துதல் . to 
classification . "உணர்வினிய மனஞ் 

classify. எவ்வாறு நியமிக்கப்படும் ( கூர்மபு. 
செய்வனெவன் " ( கூர்மபு. பிரகிருதி , 2 ). 

பிரகிருதி .2 ); 
[ Skt . niyamana > த . நியமனம் 

[ Skt. niyama > த . நியமி- ) 
நியமனம் miyamanam , பெ . ( n .) 1. அதிகார 

நியமித்தல் miyamittal- பெ . ( n . ) பிறப்பித்தல் ; 
நிலையில் ஏற்படுத்தும் பணி அமர்த்தம் ; 

causing to originate , bringing into being . 
appointment . " சத்துணவுத் திட்ட அமைப் 
பாளர்களாக இருநூறு பேர் நியமனம் நியமிதம் niyamidam , பெ .( n ); 1. அமர்த்தம் 
செய்யப்பட்டுள்ளனர் ". " மின் வாரியத் 

பெற்றது ( வின் . ) ; that which is prescribed , 
தலைவராக நியமனம் பெற்றுள்ளவர் யார் ? appointed, fixed , regulated, determined . 
வேலைக்கான நியமனக் கடிதம் வந்துள்ளது ". 2. உறுதியானது ( யாழ் . அக .); determination . 
2. நேரடியாக ஒரு பொறுப்புக்கு ஒருவரை 

[ Skt . ni - yamita > த . நியமிதம் .) 
அல்லது தனக்கு மாற்றாக செயற்பட ஒருவரை 
அமர்த்தும் முறை ; nomination . "நியமன நியர்ப்புதம் niyarppudam, பெ . ( n ); பதினா 
உறுப்பினர் . வருடாந்திரக் கூட்டத்தில் 

யிரங்கோடி ( பிங் . ) ; a hundred thousand 
உங்களுக்கு பதில் மற்றொருவரை நியமனம் 

millions . 
செய்யலாம் ". ( இ.வ. ) . 

த.வ. பத்தாயிரம் குவளை 
த.வ. அமர்த்தம் 

[ Skt . nyarbuda > த . நியர்ப்பதம் ) 
நியமசதன் niyamasadap, பெ . ( n . ) 1. அமர்த்தம் | நியாக்கியம் niyakkiyam , பெ .(n .); பொரி 
பெற்ற அலுவலன் ; person appointed to an 

யரிசி . ( யாழ் . அக . ) ; fried rice. 
office or duty. 2. நடைமுறைகளை பின்பற்று 
பவன் ; regular observer of religious duties . 

[ Skt. nyakya . > த . நியாக்கியம் ] 
[ Skt. niyama + த . சதன் > த . நியமசதன் ] 

நியாக்குரோதம் miyakkurodam , பெ . ( n .); 
நியமி -த்தல் miyam , 4 செ.குன்றாவி . ( v.t) 

நியக்குரோதம் பார்க்க ;; see niyakkurodam . 
1. வேலை முதலியவற்றில் பணி அமர்த்துதல் ; 

( சா.அக. ) . 
to appoint , designate , ordian , institute , 

, [ Skt. nyakurodam > த . நியாக்குரோதம் ] 


நியாசசுவரம் 

153 

நியாயத்தப்பு 
நியாசசுவரம் niyasa - suvaram , பெ . ( n . ) பண் | நியாதம் niyatam , பெ . ( n . ) நியாசம் " ( மூ.அ.) 

முடிவில் அமையும் இசைச் சுரம் ; tonic at the பார்க்க ; see niyasam ?. 
conclusion of a piece . 

[ Skt. nyasa > த . நியாதம் .) 
[ Skt . nyasat. ( Mus . ) > த . நியாசசுவரம் ) நியாமகம் niyamagam , பெ . ( n . ) கட்டுப் 
நியாசசுவரம் niyasa - suvaram பெ . ( n . ) 

படுத்துவது ; that which binds or sanctions . 
பண்ணைக் காட்டி முடித்தற்குரிய சுரம் ( mus . 

" நியாமகம் என்னையென்பீராயின் " (சிவசம . 

51 ). 
of Ind . 39. ) ; ( mus . ) proper final note of a 

[ Skt. niyamaka > த . நியாமகம் .] 
raga .. 

நியாமகன் niyamagan , பெ . ( n . ) ; 1. இயக்கு 
[ Skt. nyasa + swara > த . நியாஸஸ்வரம் 

பவன் , ஆள்பவன் (நியமிப்பவன் ); one who 
நியாசதி miyasadi) பெ . ( n . ) அனிச்சை , rules ; director . "உயிர்க்குயிராகி நியா 
snake jasmine . ( சா.அக. ). 

மகனாய் " ( அஷ்டப் . திருவரங்கத் . மா . 4 ) . 
நியாசம் niyasam , பெ . (n . ) 1. வைக்கை ; 

2. தேரோட்டி ( யாழ் . அக . ) ; charioteer . 

3. கப்பலைச் செலுத்துவோன் ( யாழ் . அக ) ; 
putting down ; placing ; inserting ; 

sailor . 
2. கடவுளே புகலென்று அவரிடம் மனச் 

[ Skt. niyamaka > த . நியாமகன் .] 
SWLOGOW 600JŠGOV. placing one s burden on 
God , as one s final refuge . " கைவிடா நியாயக்கேடு niyaya- k- kedu, பெ .( n . ) 

நியாயத்தப்பு பார்க்க ; seemiyayattapu. 
நன்னியாசத் தருநியதி " ( இரகு . இரகுக . 18 ). 

[ Skt. nyaya > த . நியாயக்கேடு . ) 
3. மந்திர எழுத்துகளைப் பலுக்கித் தேவதை 
களை உறுப்புகளில் வைக்கும் சடங்கு ; நியாயங்களிலார் niyayankalitor , பெ . ( n . ) 

ஒருசார் கூட்டத்தைச் சேர்ந்தவர் ( T.A.S. iv , 
assignment of the various parts of the 

122. ) ; members of an association . 
body to different deities with appropriate 

[ Skt. nikaya > த . நியாயங்களிலார் .) 
mantras . " நியாசமுந் தியானமுமாற்றி 

நியாயங்காட்டு - தல் miyayai -kattu , 5 
(காஞ்சிப்பு . சனற் . 13 ) . 4. ஈடுவைத்த 

செ.கு.வி. ( v.i.) காரணங்கூறுதல் ; to adduce 
பொருள் .( வின் ) deposit , pledge , mortgage . 

argument , account for . 
[ Skt . nyasa. > த . நியாசம் ) 

[ Skt. nikaya > த . நியாயம் காட்டு- ] 
நியாசம் niyasam , பெ . ( n .) வேம்பு ( மலை . ); நியாயங்கேள் - தல் niyayai - kel, 2 செ.கு.வி. 
margosa . 

( v.i.) வழக்கு உசாவுதல் ( வின் . ) to hear a 
நியாசம் niyasam, 

complaint , try a case . 
பெ . ( n . ) 1.முணு 

, 
முணுத்தல் ; uttering words with a low voice [ Skt. niyaya > த . நியாயம் கேள் - 
and compressed lips - muttering . | நியாயசபை niyaya - sabai, பெ . ( n . ) முறை 
2. துறவு; renouncement (சா.அக. ). 

மன்றம் ; court . 
நியாசிசம் miyasisam , பெ .(n . ) கருப்பு மரு ; a 

[ Skt. niyaya > த . நியாயசபை. ] 
painless circulor eruption of dark colour. | நியாயசாத்திரம் niyaya - sattiram , பெ . ( n . ) 

நியாயநூல் , 1,2. பார்க்க ; see niyayanal, 12. 
( சா.அக. ). 

[ Skt. niyayasastra > த . நியாயசாத்திரம் ) 
நியாதம் miyadam , பெ . ( n . ) நியாசம் பார்க்க , 

see niyasam . " பண்ணி நியாதம் பரம நியாயத்தப்பு niyaya - t - tappu , பெ . ( n . )) 
சிவன்பாத முண்ணினைக . " ( சைவச . பொது . முறைகேடு ( நீதிக்கேடு ); unfairness , 
328 ). 

injustice . 

[ Skt. niyaya த . நியாயம் + தப்பு . ] 
[ Skt. nyasa. > த . நியாதம் .] 


நியாயத்தார் 

154 

நியாயம் 

2 . 
நியாயத்தார் miyayattar , பெ . ( n . ) நடுவர் , முறை தவறாது நடப்பவன் ( வின் . ) ; one 

who conforms to laws . 
நீதிபதிகள் ( T.A.S. iv, 122. ) ; judges . 
[ Skt . niyaya + த . நியாயத்தார் ) 

[ Skt. nyaya > த . நியாயப்பிரமாணி .] 
நியாயத்தீர்ப்பு niyaya -t - tirppu , பெ . ( n .) நியாயப்பிரமாணிக்கன் niyaya -p - pira 

வழக்கில் நடுவர் ( நீதிபதி ) கொடுக்குந் தீர்ப்பு manikkan, பெ . ( n .) நியாயப்பிரமாணி பார்க்க ; 
( வின் . ) ; judgement . 

see niyaya- pramani. ( இ.வ.) 
[ Skt. niyaya > த . நியாயம் + தீர்ப்பு.] 

[ Skt. nyaya > த . நியாயப்பிரமாணிக்கன் .] 
நியாயத்தீர்ப்புநாள் niyaya-t- tiruppu - nal , நியாயபத்திரம் niyaya - pattiram , பெ . ( n . ) 

பெ .(n . ) உலக முடிவில் இயேசுநாதர் தீர்ப்பு வழக்குத் தீர்ப்பு (I.nsc ) ; judgement or 
கொடுக்கும் நாள் ( கிறித்) ; the day of decree . 
judgement . 

[ Skt. nyaya + patra > த . நியாயபத்திரம் .] 
[ Skt. niyaaya > த . நியாயம் + தீர்ப்புநாள் ] நியாயபரிபாலனம் niyaya - paripalanam, 
நியாயதுரந்தரன் niyaya - turandaram பெ . ( n .) அறநெறியாட்சி ; administration of 
பெ .(n.) 1. வழக்குரைஞர் ; Barrister, advocate , 

justice . 
proctor , pleader, Lawyer . 2. நீதியுள்ளவன் ; [ Skt.nyaya + paribaana > த . நியாயரிபாலனம் .] 
just person , one who maintains justice . Awrudung 606 niyāya - põdanai, பெ . (n . ) 
யாழ் . அக . ) . 

{ 

1. நன்னெறியுணர்த்துகை ; inculcation of 
நியாயநிட்டூரம் niyaya - nitturam , பெ . ( n .) natural virtues . 2. அறமொழிகள் ( வின் . ) ; 
முறைகேடு ; injustice, unreasonableness . precept.. 
[ skt. nyaya > த . நியாயநிட்டூரம் 

[ Skt.nyaya + bothana > த . நியாயபோதனை.) 
நியாயநூல் miyaya - nul, பெ . ( n .) 1.தருக்க நியாயம் niyayam , பெ . ( n .) 1 . 

நூல் .logic , dialecticals . நியாய நூலா propriety , fairness, equity, justice , right . 
ராய்ச்சி யென்க . ( தொல்.பொ .514 , உரை ); 2. வாய்மை ( பிங் ) ; truth , honesty .. 
2. சட்ட நூல் . ( யாழ் . அக . ) ; code of laws . 3. நன்னனெறி ; morality, natural virtues 
3. ஒழுக்க நூல் ( வின் . ) : ethical treatise . "நியாயமத்தனைக்கு மோர் நிலய மாயினான் " 
[ Skt . nyaya > த . நியாயம் + நூல் .) 

( கம்பரா . கிளை . 55 ) . 4. சட்டம் ; law , rule , 
நியாயநெட்டூரம் niyaya - netturam , பெ . ( n .) 

precept . 5. காரணம் ; cause , reason ,, 
நியாயநிட்டூரம் ( யாழ் . அக . ) பார்க்க ; see 

ground of action . 6. தருக்கம் ( வாக்குவாதம் ) . 
niyāyanittūram . 

( யாழ் அக.); argument , debate . 7. கௌதமர் 
[ Skt. nyaya > த . நியாயநெட்டூரம் .] 

மதம் பற்றிய தருக்கநூல் . ( phil . ) the niyaya 
நியாயப்பிரமாணம் niyaya - p - piramanam 

system of philosophy , founded by 

Gautama . " நியாய வைசேஷிகங்களை " 
பெ . ( n . ) முறைமைச்சட்டம் ; law , divine or 
human . 

( தக்கயாகப் 246 , உரை ) ; 8. நியாயவை 
[ Skt . nyaya > த . நியாயப்பிரமாணம் .] 

சேஷிகங்களாகிய தருக்க நூல் ; nayaya 

vaisesika systems. 9. ஒப்பு ; resemblance . 
நியாயப்பிரமாணி niyaya - p - piramani 

"நீலக்கரு நிறமேக நியாயற்கு " . 10. உலக 
பெ . ( n . ) 1. ஒழுக்கமுள்ளவன் ; upright man . வியலாகவும் நூலியலாகவும் வழங்கும் 


முறை ( நீதி ); 


15 


2 


நியாயம் 


155 


நியாய விசாரணை 


எடுத்துக்காட்டு நெறி ; illustrative maxims . | நியாயமலைவு niyaya - malavu, பெ . ( n . ) 
11. போக்கு (வின் . ) plea , excuse . 12. வழக்கு 

1. ஏரண ( தருக்க ) நூல் கருத்துக்கு எதிரான 
( யாழ் . அக ) ; usage . 13. கட்டுப்பாடு ( வின் . ) ; 

கூற்று . (தண்டி. 120. ); illogical statement. 
constitution .. 

[ Skt . niyaya > த . நியாயம் -மலைவு.] 
( த . நயன் > Skt . nyaya . த . நியாயம் .] 

நியாயமுத்தரி - த்தல் 4 செ.கு.வி. ( v.i. ) 
நியாயம் miyayam பெ . ( n .) 1. இடம் ( சது . ) ; 
place . 2. ஒரு நோக்கத்துடன் அமைந்த 

niyayam - uttari 1. நியாயங்காட்டுதல் ; to 
கூட்டம் ; collection , body , group or 

state arguments , give reasons . 2. எதிர் 
association of persons having the same 

வழக்குச் சொல்லுதல் ; to reply in agrument. 
duties or interests . " அவ்வவர் நியாயங் [ Skt . niyaya > த . நியாயமுத்தரி - த்தல் . ] 
களுக்குத் தக்கவரில் .... யோக்கியராய் 
யோக்கியராய் நியாயமுரசு 

niyaya - muracu, பெ . (n . ) 
இருப்பாரை ஆளிட்டு "( S ,I,I, 11 261 ) . 

மும்முரசுகளுள் அரசன் முறை புரிவதற்கு 
நியாயம் niyayam பெ . ( n . ) 1. ஏரணம் அறிகுறியாக முழங்கும் முரசு . ( கலித் . 132 , 

( தருக்கம் ) ; logical conclusion . 2. நையாயிகம் 2_607 )); drum proclaiming the adminis 
என்னும் மெய்யியல் ( தத்துவம் ) ; Nyaya tration of justice by a king , one of 
philosophy one of the six schools of 

mummuracu . 
philosophy . 2.வழிபாடாகும் ஆன்மத்தின் 

[ Skt . niyaya > த . நியாயம் + முரசு .) 
தெய்வத் தன்மையையும் ; மூலகாரணத்தையும் , 
உலக நடப்பில் மாயையின் தொடர்பும் அதன் நியாயர் niyayar , பெ. (n .) ஏரண ( தருக்க ) நூல் 
கோட் பாடுகளும் , கடைசியாக அதினின்று 

வல்லோர் . persons versed in nyaya 
விலகி இறைவனோடு ஒன்றுபடும் philosophy . 
என்பதையும் உணர்த்தும் 

மெய்யியல் 

[ Skt. niyaya > த . நியாயர் ) 
(தத்துவம் ); the study of philosophy which 

நியாயவாதி miyaya - vadi), பெ . ( n . ) 
teaches man the devine nature and origin 

1. வழக்கறிஞர் , pleader, advocate , lawyer. 
of his immaterial with unreality of 

2. முறை தவறாது சொல்வோன் one who 
corporeal enjoyments of worldly forms 

utters nothing but what is just, justice - 
and which separating him during life from 

loving person . 
terrestrial objects secures him after 
death a final emancipation from existense 

[ Skt. niyaya > த . நியாயவாதி ) 
and reunion with the universal spirit . நியாயவான் miyayavan பெ . ( n . ) 1. நேர்மை 
( சா . அக .) 

யாளன் (நீதிமான் ); just man . 2. நியாயவாதி 
நியாயம் பேசு - தல் 

பார்க்க ; see Niyayavathi . 3. நியாயாதிபதி ; 
niyāyam - pēšu-, 

judge . 
5 செ.குன்றாவி . ( vt . ) 1. வழக்கை விளக்குதல் 

[ Skt. nyayavdp. > த . நியாயவான் ] 
(விவரித்தல் ) ; to discuss a lawsuit . 

niyayavišaranai 
2. வழக்கில் தீர்ப்புக் கொடுத்தல் ; to give நியாய விசாரணை 
judgment , as a friend between பெ . ( n . ) வழக்கு உசாவல் ; judicial trail , 

enquiry or , examination . 
contending parties . 

. 
[ Skt . mikaya > த . நியாயம் பேசு- ) 

[ Skt. nyaya > த . நியாயவிசாரணை ] 


நியாயவிதாயகன் 

156 

நியோககுற்றம் 
நியாயவிதாயகன் niyayavidiyaka ), பெ . ( n . ) நியுத்தன் miyutta ) , பெ .(n.) 1. மனங்கவிந்தவன் . 
சட்டம் உருவாக்குபவன் 

உருவாக்குபவன் ( நிருமானஞ் ( 61760.); one engrossed in any matter. 
Qeu Courso ); law - giver, legislator . 

2. ஒரு குறிப்பிட்ட செயல் செய்தற்கு அமர்த்தப் 

பெற்றவன். ( யாழ் . அக .) ; one engaged for a 
[Skt niyayatvidhaya > த . நியாயவிதாயகன் ] 

specific purpose . 
நியாயவிரோதம் miyaya - virodam, பெ . ( n .) 

[ Skt. mi - yukta . த . நியுத்தன் ) 
முறைமைத்தவறு; violation of justice. 

[ Skt. nyaya + virddha > நியாயவிரோதம்] நியுதம் niyatam , பெ . ( n . ) பத்து இலக்கம் 
நியாயத்தலம் niyaya - ttalam, பெ . ( n . ) 

( சுக்கிர நீதி , 106.); a million = 10,00,000 . 
முறைமன்றம் உசாவல் செய்யுமிடம் ; court of [ த . நெய்தல் > Skt . ni - yuta . > த . நியுதம் ] 
justice, tribunal,, 

நெய்தல் என்பது பழந்தமிழில் ( 10,00,000 ) 
[ Skt . nyaya + sthala > த . நியாயாத்தலம் ) 

பத்திலக்கத்தைக் குறித்த எண்ணுப் பெயர் . குவளை 
நியாயாசனம் niyayasanam , பெ . ( n . ) 

கோடியைக் குறித்த சொல் . பத்து நெய்தல் 
முறை ( நீதி ) வழங்குவோர் அமரும் அற (தரும் ) 

கொண்டது ஒரு குவளை . நெய்தல் ஒரியா 
இருக்கை ( வின் . ) ; Judgement seat , 

மொழியில் நியுத்த எனவும் , வடமொழியில் நியுத 
tribunal . 

எனவும் கடன் கொள்ளப்பட்டுள்ளது 
[ Skt. nyaya + asana > த . நியாயாசனம் ) 

நியுப்பிசம் miyupisam , பெ . ( n . ) 1. நோய் ; 
நியாயாசாரன் niyayasaran, பெ . ( n . ) 

disease . 2. பருமன் இல்லாத தன்மை , ஒல்லி ; 
ஒழுக்கமுள்ளோன் ( யாழ் . அக ) ; a man of 

not stout but thin and slendor . 
righteous conduct . 

3. வீக்கமின்மை ; a absence of swelling .. 
[ Skt. nyaya + saran + > த . நியாயாசாரன் ] 

( சா . அக ) . 
நியாயாதிபதி niyayadipadi, பெ . ( n .) நடுவர் , 
நீதிவழங்குபவன் ; judge ; 

நியூனம் miyugam , பெ . ( n .) 1. குறைவு . defect , 
[ Skt. nyaya + tatipati > த . நியாயாதிபதி ] 

deficiency . " நியூனாதிகங்களுமிம்சையு 
நியாளம் miyalam , பெ . ( n . ) ஒரு வகைப் பாறை 

மசுசியும் " (சி.சி .2,28 ,சிவாக் ). 2. தோல்வித்தான 
a kind of drum . " இடக்கை யுடுக்கை 

வகை . (சி.சி. அளவை,14. நிரம்ப.); a weak 
நன்னியாளம் " (திருவாலவா. 39.18 ); 

position in disputation 
[ Skt . nicalam > த . நியாளம் ) 

[ Skt. nyina . > த . நியூனம் 
நியானம் miyanam , பெ . ( n .) 1. பொதுவான 

நியோக்கியம் miyokkiyam , பெ . ( n .) தகுதி . 
அறிவு knowledge in general . 2 மெய்யறிவு ( யாழ் . அக . ) ; fitness . 
( அ ) மெய்யியல் அறிவு knowledge of a [ Skt. niysagya > த . நியோக்கியம் 
specific and religious kind derived from | நியோககுற்றம் miyoga - kurram , பெ .( n .) 
meditation and study of philosophy . 
3. ஆண் அல்லது பெண்ணின் பெயர் ; name 

ஏரண ( தருக்க ) த்தில் எதிரியின் தோல்வி 
of male or female especially among 

அல்லது அறியாமைத்தன்மை; ignorance of 
christians .. 

opponent s weakness or defeat in 

disputation . " எதிரிதன் றோல்வித்தன 
நியுத்தம் miyuttam, பெ .(n .) மற்போர் ( யாழ் . அக .) மறியாமையிசைப்பரு நியோக குற்றந்தான் 
boxing. 

(த.நி.போ .304 ); 
[ Skt. niyuddha > த . நியுத்தம் 

[ Skt . niyokam . > த . நியோக ( ம்) + குற்றம் 


நியோகதர்மம் 


157 


நிர்க்கிரந்தம் 


அல்லது அறியாமைத்தன்மை; ignorance of class of secular Andhra Brahmins , as 
opponent s weakness or defeat in distinguished from Vaidika Brahmins . 
disputation . " எதிரிதன் றோல் வித்தன [ Skt . miyogin > த . நியோகிப்பிராமணன் ] 
மறியாமையிசைப்பரு நியோக குற்றந்தான் " | நியோசனம் niyosapam , பெ . ( n . ) 1 கட்டளை ; 
(த.நி.போ .304 ); 

Order, Command . 2. இசைவு ; fastening, 
[ Skt . niyokam. த . நியோகம் ) - குற்றம் ) joining . 
நியோகதர்மம் miyoka - tarmam, பெ .(n .) ஆரிய [ Skt . niyojana. > த . நியோசனம் 

மரபின் வண்ணம் மகப்பேறில்லாதவனுடைய நியோதூற்றி niyoturji பெ . ( n . ) 1. கடம்பு ; 
மனையாள் மகப்பெறுதற்கு உறவினரு 

cadamba free . ( சா . அக .) 
ளொருவனை ( ஞாதியொருவனை ) அமர்த்தும் 
முறை ; the Aryan system of appointing a நிர்க்கத்தண்டனம் mirkkadatandapam , பெ . 
kinsman to raise up seed to a childless ( n . ) தயாவிருத்தி பதினான்கனுள் தண்டனை 
person by consorting with his wife ( R.F ) . யினின்று பிறனை விடுவிக்கை . ( வின் . ) ; 
[ Skt. riyokam + dhama > த. நியோகதர்மம் ) 

releasing or saving one from punishment , 
one of 14 tayāvirutti 

. 
நியோகம் miyakkam , பெ . ( n . ) 1. கட்டளை . 
(S.I.I. Vi, 13. ) ; command , order, authority. 

[ Skt. nirgata - dandana . > த . நிர்க்கதண்டனம் 
2. அமர்த்தப்பட்ட தொழில் . ( யாழ் . அக . ) ; | நிர்க்கதி nirkkadi, பெ . ( n . ) கதியின்மை ; 
appointed task , commission , charge . complete absence of refuge , utter 
3. உறுதி ; ( யாழ் . அக . ) ; certainty. 4. முயற்சி helplessness . 
( யாழ் . அக . ) ; exertion . 5. நியோக தர்மம் 
uniós ; see niyogatarmam . 

[ Skt . mir - gatidana. > த . நிர்க்கதி ] 
[ Skt. ni - yoga > த . நியோகம் 

நிர்க்கந்தவாதி nirkkanda - vadi, பெ . ( n . ) 
நியோகி niyogi, பெ . ( n . ) பெரியோன் ; sage , சைனரில் பிரிவினராகிய நிகண்டவாதி . 

wise man . " போந்திடு நியோகியர்கள் (மணி 27.167 , மே அடிக்குறிப்பு ); a jainasect. 
வார்த்தையுசிந்தான் பொருந்தவே வாது [ Skt . ni - grantha . > த . நிர்க்கந்தவாதி ] 
வெல்வார் " (திருவேங். சத . 19 ). 

நிர்க்கந்தன் mirkkandan பெ . ( n . ) அருகக் 
[ Skt. niyogin > த . நியோகி ] 

கடவுள் ; Arhat . 
நியோகி - த்தல் niyagi, 4 செ.குன்றாவி . ( v.t.) 

[ Skt. ni - grantha > த . நிர்க்கந்தன் ) 
கட்டளையிடுதல் ; to command , order , 

நிர்கதம்பம் nirkadambam , 

பெ . ( n .) 
direct . 

நெஞ்சாங்குலையின் உட்புறத்து சவ்விற்குக் 
[ Skt . mi - yoga. > த . நியோகி - த்தல் ) 

காணும் அழற்சி , இது ஊதைச்சூலை , மிகு 
நியோகி niyokgi, பெ . ( n . ) நியோகிப் 

காய்ச்சல் முதலிய நோய்களிற் காணும் ; 
பிராமணன் பார்க்க ; 

see iniyoki- p 

inflammation of the epithecial lining of the 
piramanan. " பிரசண்ட நியோகிகளும் " heart ( endocardium ) - Endocarditis . It is 
(விறலிவிடு .) 

generally associated with acute themtism 

nad febrile diseases ( சா.அக. ). 
[ Skt . Perh . niyogin > த . நியோகி ] 
நியோகிப்பிராமணன் niyogi - p -piramanan, நிர்க்கிரந்தம் nirkkrandam , பெ . ( n . ) 1 தங்கு 

பெ . ( n . ) ஒரு தெலுங்குப் பார்ப்பன் வகுப்பு: 2 தடையில்லாமை ; free from all ties and 


த.வ. காப்பிலி 


நிர்க்குண்டி 


158 


நிர்ச்சலதேசம் 


hindrances . 2. உலகத்தை வெறுத்து parvati. 2 குணமிகவுடையவன் ( சி . போ . பா . 9, 
துறவறம் பூண்டு அம்மணமாய்த் திரியும் துறவி 2 , பக் . 195. ) ; one who is beyond all 

attributes .. 
a saint who has withdrawn from the 
world , living as a hermit or religious [ Skt . nir - guna > த . நிர்க்குணி ) 
mendicant and wandering about naked . நிர்க்கோத்திரம் mirkkottiram , பெ . ( n . ) 
( சா.அக. ) 

கோத்திரமின்மை . (சிலப் , 10 , 188 , உரை. ) the 
நிர்க்குண்டி nirkkundi, பெ . ( n . ) நொச்சி state of belonging to no family. 
( flour .). a species of chaste tree . 

[ Skt. nir - gotra . > த . நிர்க்கோத்திரம் ) 
[ Skt, nirgundi > த . நிர்க்குண்டி ) 

நிர்கூடம் nirgudam, பெ . ( n . ) மரப் பொந்து ; 

hallow of a tree . 
நிர்க்குண்டி mirkkadi பெ . ( n . ) 1. வெண் 

ணொச்சி ; white notchi . 2. தாமரைக் கிழங்கு ; | நிர்ச்சரம் mirccaram , பெ .( n .)சுடுபாறையிற் 
lotus root . 3. கருநொச்சி ; black variety of கிடத்தல் , தலைமயிர் பறித்தல் , முதலிய சமண 
five leaved chaste tree . ( சா.அக. ) . 

சமய நோன்பு ( சி . போ . பா . அவைய . 12. ) ; 
நிர்க்குணசைவம் nirkkunasavam , பெ . ( n . ) 

( Jaina . ) a kind of penance which consists 

in lying down on a hot rock , uprooting the 
சைவம் பதினாறனுள் சிவனைக் குணமற்ற 

hair on the head , etc. 
வனாக எண்ணி ஊழ்கம் செய்ய ( தியானம் ) 

[ Skt . nir - jara > த . நிர்ச்சரம் ] 
வேண்டும் என்று கூறும் சமயம் ; a aiva sect 
which holds that siva should be | நிர்ச்சரை mirccaraj, பெ . ( n . ) நவபதார்த்தத்து 
contemplated as the attributeless being, ளொன்றும் சஞ்சித கர்மத்தை அழிக்க 
one of 16 saivam , i.v. ) ; releasing or வல்லதுமான சமணதத்துவம் . (சீவக , 2814 , 
saving one from punishment , one of 14 

2.600 .); (jaina ) the principle which reduces 
tayavirutti i.v. 

or destroys accumulated karma , one of 
[ Skt. nir - guna > த . நிர்க்குணசைவம் nava - patarttam . 
நிர்க்குணம் nirkkunam , பெ . ( n . ) 1. குண 

[ Skt . nir - jara > த . நிர்ச்சரை) 
மில்லாமை . " சுத்த நிர்க்குணமான பர நிர்ச்சலம் nirccalam , பெ . ( n . ) 1. நீரின்மை . 
தெய்வமே " ( தாயு . சுகவாரி . 1 ) ; being devoid " நிர்ச்சலமான பிரதேசம் ; being waterless . 
of qualities , attributes , etc. 2. இழிகுண 2.நீருமுண்ணாப்பட்டினி ; fasting without 
toorsou ; being devoid of evil qualities . even drinking water , as in ekatasi ( உ.வ ). 
[ Skt. nir - guna > த . நிர்க்குணம் 

[ Skt. nir - jala . > த . நீர்ச்சலம் 
நிர்க்குணன் mirkkuna ) , பெ . ( n . ) 1. ( குண 

நிர்ச்சலம் mirccalam , பெ .( n . )அசைவின்மை. 
மற்றவன் ) கடவுள் ; god , as without state of rest or inactivity . " நிர்ச்சல 
attributes . 2. குணமிகவுடையவன் ( சி . போ . 

நிஸ்தரங்க போதப்பிராவக சமாதியிலும் 
பா . 9 , 2, பக் . 195.); one who is beyond all 

(சி.சி. 8 , 22 , ஞானப் .). 
attributes . 

[ Skt . mis - cala > த . நிர்ச்சலம் ] 
[ Skt. mir - guna > த . நிர்க்குணன் நிர்ச்சலதேசம் mirccaladasam , பெ . ( n . ) 
நிர்க்குணி nirkkumi பெ . ( n . ) மணமகள் நீர் வறட்சியுள்ள நாடு ; dry or barren country . 

( பார்வதி ) ( கூர்மபு . திருக்கலியாண . 23. ) ; ( சா.அக. ) 


நிர்ச்சலயோகி 

159 

நிர்த்தூள் 
நிர்ச்சலயோகி mirccala - yoki , பெ . ( n . ) 2. வரிக்கூத்துவகை; a kind of masquerade 

கருமங்களை விடுத்துச் சலனமற்ற சமாதி dance . " தக்கபிடார் நிர்த்தந் தளிப்பாட்டு " 
நிலையிலுள்ள துறவி ( சங் . அக ); an ascetic 

(சிலப். 3 , பக் . 88 , உரை ) 
in deep meditation , forsaking all karma; 
[ Skt . nis - calatyagin > த . நிர்ச்சலயோகி ] 

[ Skt. nrtta . > த . நிர்த்தம் 
நிர்ச்சலைாirccalai பெ.(n.) அசைவமற்ற சிவை நிர்த்தமாராயன் nintamarayan, பெ . ( n . ) 

ஆற்றல் (சிவசக்தி ); calm or undisturbed நட்டுவர் தலைவன் ; dancing master . 
energy of Sivan . " நிர்ச்சலைகளாயிருக்கின்ற " மும்முடிச் சோழ நிர்த்தமாராயனுக்குப் பங்கு 
ஈசான்னியாதி மூர்த்தியந்த பஞ்சசத்தி " ( சி.சி. இரண்டும் " ( S.1.1 . ii . 274 ) 
1,47 , ஞானப் . ) 

[ Skt . mrtta > த . நிர்த்தமாராயன் 
[ Skt. nis - cata . > த . நீர்ச்சலை ] 

நிர்த்தனம் mirttanam, பெ . ( n . ) 
நிர்ச்சீவனா - தல் nirccivana-, 6 செ.கு.வி. நிருத்தம் ( உ.வ ) பார்க்க ; see niruttam , 

( v.i.) முற்றும் சத்தியற்றுப் போதல் ; to become ( சா . அக ) 
lifeless , utterly devoid of vitality or நிர்த்தனன் nittanan , பெ . ( n .) 1. சொத்துரிமை 
strength . 

யற்றவன் ; person disqualified to hold 
[ skt. nir -jiva > த . நீர்ச்சீவனா - தல் ] 

property, as a slave , an idiot ( R.f ) . 
நிர்ணயம் mirnayam , பெ .( n ) நிருணயம் பார்க்க ; 

2. எளியவன் ; poor man . 
see determination , 

[ Skt . nir -dhana. > த . நிர்த்தனன் ) 
[ Skt . nir- naya. > த . நிர்ணயம் .] 

நிர்த்தாட்சிணியம் mirtatciniyam , பெ . ( n . ) 
நிர்ணயி - த்தல் nirnayi-, 4 செ . குன்றாவி 

இரக்கமின்மை ; unkindness , merciless 
( v.t. ) முடிவுபடுத்துதல் ; to determine , 

ness , pitilessness , sternness . 
resolve. 

[ Skt. nrir-dāksinya. > Bonboflui) 
[ Skt. mir - naya . > த . நிர்ணயி- ,] நிர்த்தாரணம் nittaranam , பெ . ( n . ) 1. நிலை 

யிடுகை ; setting ascertainment , 
நிர்ணாயகம் nirnayagam, பெ . ( n . ) 

establishing . 
நிருணயிக்க உதவுவது ; that which helps to 

[ Skt. nir - dharana . > த . நிர்த்தாரணம் ) 
determine; determinant . " இவ்வர்த்தத்திற்கு 
நிர்ணாயகம் இசையாயிற்று " ( ஈடு , 6,1,6 ) . 

நிர்த்தித்தம் nirttittam , பெ . ( n .) கண்டங்கத்திரி 

என்னும் முட்செடி வகை ; yellow berried night 
[ Skt . mirmayaka > த . நிர்ணாயகம் ] 

shade ( சா . அக ). 
நிர்த்தகனம் nirtakanam , பெ .( n .) 1. சேரான் 

கொட்டை ; marking nut . 2. புதைத்தல் ; | நிர்த்துகம்nitugam , பெ .(n.) வடிநீர். ( தைலவ . 
burying , not burning ( சா . அக .). 

[ Skt. niryusa > த . நிர்த்துகம் 
நிர்த்தத்துவன் nirttattuvan பெ . ( n . ) 

(தத்துவாதீதன் ) கடவுள் ( சங்கற்ப . 3 ); god , as நிர்த்துகம் nirtugam, பெ . ( n . ) வடிநீர் ( கசாயம் ) ; 
beyond tattuvam . 

decoction ( சா . அக ) . 
[ Skt. nistattva . > த . நிர்த்தத்துவன் ] நிர்த்தூள் nir - t- tal , பெ . ( n . ) சிறுதுகள் ; 
நிர்த்தம் nirttam , பெ . ( n . ) 1. நிருத்தம் பார்க்க ; 

atom . "பொருப்பை நிர்த்தூளாாக்கி " ( சந்திர 

கலாமாலை , 15 ) 
see niruttam , " ஆனந்த நிர்த்தமிடு 

[ Prob . nis + dhali > த . நிர்த்தூள் ) 
கருணாகரக்கடவுளே " ( தாயு . கருணாகர .1) 


தைல . ); decoction 


நிர்த்தூளி 

160 

நிர்ப்பீசதீட்சை 
நிர்த்தூளி nirttali பெ . ( n . ) முழுச்சேதம் ; utter | நிர்நாமன் nirnaman பெ . ( n . ) ( பெயரற்றவர் ) 

destruction " ஆசை நிகளத்தினை நிர்த்தூளி கடவுள் god , as nameless . 
படவுதறி " நிர்த்தமிடு கருணாகரக் கடவுளே " 

[ Skt. nir - nama . > த . நிர்நாமன் ) 
( தாயு.மௌனகுரு .1). 

நிர்நிமித்தம் mirinimittam , பெ . ( n . ) காரண 
[ Skt. mir - dhuli > த . நிர்த்தூளி] 

மின்மை ; absence of cause or reason . 
நிர்த்தேசம் mirttisam , பெ , ( n . ) கட்டளை ; 

[ Skt. nir - nimitta. > த . நிர்நிமித்தம் ) 
order , command 2. குறித்துக் காட்டுகை 
painting out .. " வத்து நிர்த்தேசமென " ( வேதா. நிர்நிமித்தியம் mirnimittiyam , பெ . ( n . ) 
சூ .8 ) 3. சூத்திர பீடத்தின் ஒரு பகுதி . ( மணி நிர்நிமித்தம் . ( வின் ) பார்க்க ; see nirnimittam . 
மே .26.66 உரை ); a section of cuttirapitakam. 

நிர்ப்பத்தியம் nirpattiyam, பெ , ( n ) ; 
[ Skt. nir -desa . > த . நிர்த்தேசம் ] 

பத்தியமின்மை; no restriction in diet ; non - 
நிர்த்தேசி - த்தல் nirttesi 4 செ.குன்றாவி ( v.t ) 

diet ( சா.அக. ) . 
குறித்துக்காட்டுதல் ; to point out . rder , 
command. " நிர்த்தேசித்த வஸ்து " (வேதா. நிர்பந்தம் nirbandam, பெ , ( n ) 1. வலக்காரம் , 
சூ .8 , உரை ). 

வல்லந்தம் , வலுவந்தம் ; restraint , compul 
[ Skt. nir - desa. > த . நிர்த்தேசி - த் - தல் ) 

sion . 2. துன்புறுத்துதல் ; to affict. 
நிர்த்தேசியம் mirttesiyam , பெ . ( n . ) கட்டளை ; 

[ Skt. nir - bandha . > த . நிர்பந்தம் 
order, command . 2. குறித்துக் காட்டுகை; | நிர்பந்தி - த்தல் nirbandi, 4 செ . குன்றாவி 
pointing out - emphasised ; point. 

( v.t. ) 1. கட்டாயப்படுத்துதல் ; to force , 
[ Skt . nirdesya . > த . நிர்த்தேசியம் ] 

compel . 2. துன்புறுத்துதல் ; to afflict . 
நிர்த்தொந்தம் nirttondam , பெ . ( n . ) [ Skt. nirbandh . > த . நிர்வந்தி - த்தல் ] 

1. பற்றின்மை; absence of connection or | நிர்பாக்கியம் nirbakkiyam , பெ . ( n . ) போகூழ் ; 
attachment . 2. தொந்ததுக்கமின்மை ; 

unluckiness , misfortune . 
indifference to the opposite pairs of 

[ Skt . nir- bhagya > த . நிர்பாக்கியம் 
feelings , as pleasure and pain ; stoicison . 
" நிர்த்தொந்தமாய்க்குவிதலுடன் விரிதலற்று " நிர்ப்பீசம் nirppisam , பெ . ( n . ) நிர்ப்பீசதீட்சை 
( தாயு சின்மய .8 ). 

பார்க்க ; see nirppicatitcai. " நிர்ப்பீசம் 
[ Skt. nir - dvandva > த . நிர்த்தொந்தம் ) 

பீசமெனவிரண்டாய் நிகழும் " ( சி . சி . 8,3 ) . 
நிர்த்தோசம் mirttosam , பெ . ( n . ) குற்ற 

[ Skt . mirbija. > த . நிர்ப்பீசம் ) 
மின்மை ; faultlessness , innocence . நிர்ப்பீசதீட்சை nirppisatitcai, பெ . ( n . ) 
[ Skt. nir - dosa. > த . நிர்த்தோசம் ] 

சமயானுட்டானங்கள் செய்ய முடியாதவர் 
நிர்நாசம் nirnacam , பெ . ( n .) 1. அழியாமை ; 

களுக்குத் அவற்றைச் செய்வதற்கு மாற்றாகச் 
indestructibility , imperishableness . 

செய்யும் ஒளத்திரி தீட்சைவகை . ( சைவச . 
2. முழுச்சேதாரம் ; utter destruction 

ஆசாரி . 62. உரை ); ( Sakala way of initiation 
[ Skt. nir - nasa . > த . நிர்நாசம் ] 

in which the guru absolves his disciple 
நிர் நாமம் nirnamam , பெ . ( n . ) பெயரின்மை 

from the performance or routine religious 

duties if he is not able to do them , a kind 
(சிலப் 10 , 188 , உரை .); namelessness . of auttiri -titcai 
[ Skt. nir - nama . > த . நிர்நாமம் ) 

[ Skt . nir - bija. > த . நிர்ப்பீசதீட்சை ) 


நிர்ப்பீசை 

161 

நிர்மிதம் 
நிர்ப்பிசை nirpplicai, பெ .(n.) நிர்ப்பீச தீட்சை . நிர்மாணம் nirmanam , பெ . ( n . ) நிர்வாணம் , 
( சங் . அக ) பார்க்க ; see nirppisatitcai. 

3 ( உ.வ ) பார்க்க ; see nirvanam. 
[ Skt . nirbia. > த . நிர்ப்பீசை ) 

நிர்மாலியதரிசனம் mirmaliyadarisanam , 
நிர்ப்புதம் mirupputam , பெ . ( n . ) நியர்ப்புதம் . பெ . ( n . ) முந்தைய நாள் பூவொப்பனைகளைக் 
( வின் ) பார்க்க see niyarppudam . 

களைதற்குமுன் காலையிற் செய்யும் இறை 
நிர்மதி mirmati பெ . ( n . ) மனக்கவலையின்மை , 

வழிபாடு (நாஞ்சில் ); morning worship of a 

deity before the removal of the decoration 
tranquility, absence of anxiety. 

done on the previous day. 
[ Skt. mir - mati > த . நிர்மதி ) 

[ Skt. nir malya +taricana > த . நிர்மாலிய 
நிர்மலத்துவம் nirmalduvam , பெ . ( n . ) தரிசனம் ] 

தூய்மையாயிருத்தல் ; the state of being நிர்மாலியம் nirmaliyam , பெ . ( n . ) நிர்மலம் ; 
pure . ( சா.அக ). 

which see . ( சா.அக.) 
நிர்மலதை nirmalata ), பெ . ( n . ) மலமற்றிருக்குந் நிர்மாலியம் mirmaliyam , பெ . ( n . ) பூசித்துக் 

தன்மை . the state of being spotless or கழித்த பொருள் ; the remains of an offering 
pure. " ஸமலநிர்மலதையினாலே " (சி.சி .2,1, made to a deity. " அர்ச்சித்து வைத்த சிர 
சிவாக் .) 

புட்பமான நிர்மானிய புட்பம் எடுத்துப்போக 
[ Skt . nirmala - ta . > த . நிர்மலதை ) 

வந்த " (தக்கயாகப் 51, உரை ). 
நிர்மலம் nirmalam, பெ . ( n . ) அழுக்கின்மை; 

[ Skt. nirmalya > த . நிர்மாலியம் ) 
free from dirt, freedom from impurity. | நிர்மாலினியம் nirmaliniyam, பெ . ( n . ) 
2. தூய்மை ; தெளிவு ; pure. 3. வெந்தயச் செடி; 

கண்தூய்மை அல்லது துலக்கம் ; clear eyes . 
horse shoe - fenugreek . ( சா . அக .). 

( சா.அக ) 
நிர்மலம் nirmalam , பெ . ( n . ) 1. மாசின்மை; | நிர்மானுசியம் nirmapusam, பெ . ( n . ) மாந்த 

நடமாட்டமின்ரை state of being uninhabited 
immaculateness , purity . " நிர்மலசகித 

or unfrequented by men . 
நிஷ்ப்ரபஞ்சப் பொருள் " ( தாயு . திருவருள்வி .3 ) 

[ Skt. nir - malnusa . > த . நிர்மானுஷ்யம் ] 
2. நிர்மதி ( மதுரா ) பார்க்க ; see nirmadi . 

நிர்மி - த்தல் mirmi-, 4 செ . குன்றாவி . ( v.t. ) 
[ Skt . nir - mala . > த . நிர்மலம் 

1. இயற்றுதல் , அமைத்தல் ; to produce by art , 
நிர்மலன் mirmal ), பெ . ( n . ) ; மாசற்றவனான construct , form . 2. நிறுவுதல் (விதித்தல் ) 

கடவுள் ; the supreme being , as ( வின் ); to ordain , to constitute . 
immaculate. 

[ Skt . nir ma . > த . நிர்மாலியம் 
[ Skt . nir - mala . > த , நிர்மலன் 

நிர்மிதம் nimidam , பெ . ( n . ) 1. உண்டாக்கப் 
நிர்மலிபாவனம் nirmalipavanam, பெ . ( n . ) பட்டது . that which is created . " ஈச்சர 
தேற்றாங் கொட்டை ; water clearing nut . 

நிர்மிதமான ஏகாரமும் " (த.நி.போ. பக் . 115 ) . 
( சா.அக.) 

2. படைக்கை ; creation , construction , 
நிர்மாணம் nirmanam , பெ . ( n . ) 1. இயற்றுகை; production . 3. புனைந்து கூறுகை ( கற்பிதம் ) 

production , manufacture . 2 ஏற்பாடு (வின் ); ( இ.வ ) ; fabrication . 4. அமர்த்துகை 
institution , ordiance . 3. கட்டமைப்பு ; (விதிக்கை ) ( வின்) ; destiny ; appointment , 
construction . 

allotment . 

( Skt . nir - mita . > த . நிர்மிதம் ) 
[ Skt. nir - mana . > த . நிர்மாணம் ) 


162 

நிர்வாகன் 
நிர்மூடன் 
நிர்மூடன் mirmucan , பெ . ( n . ) முழுமூடன் ; நிர்வபனம் mirvapanam, பெ . ( n . ) சமனப் 

absolute fool, blockhead . "நீணி திதனைக் படுத்தல் ; soothing . ( சா.அக ). 
கண்டாணவமான நிர்மூடனை " (திருப்பு, 44 ) . நிர்வமிசியம் mirvamisiyam , பெ . ( n . ) முதுகுத் 
[ Skt. nir - mudh . > த . நிர்மூடன் ) 

HOTL2.60 GOL ; absence of spine , absence 

of back bone or verebralcolumn ; having 
நிர்மூடி mirmud / பெ . ( n . ) 1. மூடப்பெண் ; stupid 

a body consisting of single cavity 
woman " வாழும் மனைக்கு வங்காய் வந்தாயே 

enclosing all their vital organs as 
நிர்மூடி " ( ஆதியூரவதானி . 9 ) . 

sponges , corals , startish , worm , 
[ skt. nir - mudha. > த . நிர்மூடி ) 

centipede , spider , insect etc. , It is 
நிர்மூலம் mirmulam , பெ . ( n . ) 1. காரண opposed to வமிசியம் . ( சா.அக ). 

மற்றது ; ( வின் ) that which is baseless . | நிர்வாகம் nirvagam , பெ . ( n . ) 1. ஆளுவம் ; 
2. பாழாகை ; extirpation , utter destruction . administration . 2. புணர்ச்சியில் ஏற்படும் 
[Skt. nir - mula . > த . நிர்மூலம் 

நீண்ட நேர இன்பம் ; prolonged intercourse 

( சா . அக . ). 
நிர்மூலி nirmuli, பெ . ( n . ) ஒரு பூடு ; agaia 

த.வ. ஆளுவம் 
minutiflora. ( சா.அக ) 

நிர்வாகம் பண்ணு - தல் nirvagam - pan - nu-, 
நிர்யாணம் miryanam , பெ . ( n . ) நிரியாணம் 5 செ . குன்றாவி ( v.t.) 1 மேலாண்மை செய்தல் 

பார்க்க ; see miriyanam . appointment , ( வின் ) ; to economise . 2. நிர்வாகி 1,2,3 . 
allotment . 

பார்க்க ; see nirvagi . 3. முடிவு செய்தல் 
[ Skt . niryana > த . நிர்யாணம் 

( வின் ) ; to acquit one self creditably. 
நிர்லோகம் mirlogam , பெ . ( n . ) வெள்ளைப் 

4. மெச்சும்படி யொன்றைச் செய்து காட்டுதல் ; 

to settle , conclude. 
போளம் என்னும் கடைச்சரக்கு myrrh . 

[ Skt ni - vaha > த . நிர்வாகம்பண்ணு - தல் ) 
( சா.அக. ). 

நிர்வாகமா - தல் nirvagam - a-, 6 செ.கு.வி. 
நிர்வகணம் nirvakanam, பெ . ( n . ) துய்த்தல் 

( v.i. ) 1.நேர்மையாய் நடத்தப்படுதல் . (வின் ); to 
பார்க்க ; see catastrophe of a drama . 

be managed properly . 2. இளம் 
[ Skt . nir - vahana > த . நிர்வகணம் ] 

பெண்ணிற்கு முறைப்படி திருமணம் செய் 

வித்தல் ; to be married regularly , as a girl . 
நிர்வகி -த்தல் mirvaki- , 4 செ . குன்றாவி . ( v.t ); 

" குமாரி நிர்வாகமானதா ? " ( இ.வ. ) . 
1. ஆளுதல் , காரியம் நடப்பித்தல் ; to manage , 
carry on one s affairs successfully ; to 

[ Skt. nir - vaha. > த . நிர்வாகமா - ,) 
maintain , perform , fulful , " எப்படி 

எப்படி நிர்வாகவிலக்கை nirvaga -v-ilakkai பெ . ( n . ) 
நிர்வகிப்பேன் " ( இராமநா . அயோத் . 10 ) . 

ஆளுவப் பணிக்காக (நிருவாகத்திற்கு ) 
2. பொறுத்தல் ( வின் ) ; to bear , endure , தரப்படும் சம்பளம் . ( S.I.I.V , 504. ) ; fee for 
sustain .உறுதிப்படுத்துதல் ( வின் ) ; to make 

management . 
certain . cuttirapitakaam . 

[ Skt . nirvagam . > த . நிர்வாகவிலக்கை ] 
[ Skt . nirvah . > த . நிர்வகி - த்தல் ] 

நிர்வாகன் mirvagan, பெ . ( n . ) நிர்வாகி , 
நிர்வசனீயம் mirvacaniyam , பெ . ( n . ) பார்க்க ; see nirvaki . " வசனை நிர்வாக 
நிர்வசனம் , பார்க்க ; see nirvasanam. 

ரென்றபேரும் " ( தாயு . பரிபூ . ) 
[ Skt . nir - vaca - niya > த . நிர்வசணீயம் ] [ Skt . nirvahaka . > த . நிர்வாகன் ) 


நிர்வாகி 


163 

நிர்வாணி 
நிர்வாகி mirvag , பெ . ( n . ) 1. திறமைசாலி ; 8. உறுதி ( வின் ) certainty , assurance . 

person of ability. 2. வாய்மையானவன் ( வின் ); 9. நிலைமை ( வின் ) ; condition , state , 
one faithful to his world ; honest man . circumstances .. 
3. மேலாளன் ( வின் ); manager. 4. பொறுப் 

[ Skt. nir - vaha. > த . நிர்வாகம் ] 
பாளி ; one who is responsible. 

நிர்வாசம் mirvasam , பெ . ( n . ) குடியற்றது . 
த.வ. ஆளுவன் , ஆளுவர் 

( வின் ) ; that which is uninhabited . 
நிர்வமீசம் nirvamisam , பெ . ( n . ) கொடி 

[ Skt . nir vasa . > த . நிர்வாசம் ) 
வழியின்மை; being heirless . 

நிர்வாணதீட்சை nirvanatitcai பெ . ( n . ) 
த.வ. பூண்டறுதல் 

தீட்சையில் மூன்றாவதும் செய்து கொண்ட 
[ Skt. nir - vamsa . > த . நிர்வமீசம் ] 

வரின் முன் செய்த வினைகளைப் போக்க 
நிர்வர்த்தியம் nirvarttiyam , பெ . ( n . ) 

வல்லதுமான தீட்சை . ( சைவச . ஆசாரி . 20 , 
மூவகைச் செயப்படு பொருள்களுள் ஒன்றான 

2.601. ); ( šava ) third or last state in initiation 
இயற்றப்படுவது ; ( Gram ) that which is which enables the discilpe to free himself 
newly formed or made , one of three kinds 

from the bonds of existence and attain 
of ceyappatu porul. 

emanacipation , one of three titcai. 

[ Skt . nirvana > த . நிர்வாண தீட்சை 
[ Skt . mir- vartya . > த . நிர்வர்த்தியம் ) 
நிர்வாக 

சபை nirvagasabaj, பெ . ( n . ) நிர்வாணம் nirvanam , பெ . ( n . ) 1. சைன 
செயல்களைச் செய்துமுடிக்கும் குழு (I.M.P. ii, 

பௌத்தர்களின் முத்தி நிலை . ( சூடா . ) 
995. ) ; executive or managing committee. 

( Buddh . Jaina . ) absolute extinction or 

annihilation of all desires and passions 
த.வ. செயற்குழு 

and attainment of perfect beatitude ; 
[ Skt. nirvaha . > த . நிர்வாகசபை ] 

nirvana. 2. வீடுபேற்றின்பம் highest bliss or 
நிர்வாகப்படு - தல் mirvaga -p - padu - 20 beatitude " நித்தமிப் படி செய்தக்கானிர் 

செ.கு.வி. ( v.i. ) ; நிலைப்படுதல் ; to become வாணம் பெறுவாய் " ( கைவல் . தத் . 92 ) 
settled , established . " அவன் குடும்பம் 3. அம்மணம் . (உவ ); nakedness , nudity . 
நிர்வாகப்பட்டது ". ( இ.வ ) 

[ Skt. mirvana > த . நிர்வாணம் 
[Skt . nir - vaha. > த . நிர்வாகப்படு- ,] நிர்வாணமார்க்கம் mirvanamarkkam, பெ . 
நிர்வாகம் nirvagam, பெ . ( n . ) 1. நடப்பிக்கை; 

( n . ) புத்த சைன மதங்கள் ; buddhism or 

Jainism . " வேதமார்க்க முதலாகிய மகா 
managing , maintaining , supporting . 

மார்க்கங்களைத் தவிர்ந்து நிர்வாண 
2. பொறுப்பு . ( வின் ) ; burden , care , 

மார்க்கமாகிய மிக்க குற்றமேறின 
responsibility . 3. பேணுதல் , பராமரிப்பு . ( வின் ) ; 

அமணர் " ( தக்கயாகப் . 7 , உரை ) . 
husbandry ; economy . 4. மேற்பார்வை ; 

[ Skt . nirvana + த . நிர்வாண மார்க்கம் ] 
supervision, management . 5. Quirgjóms 
( வின் ) endurance , tolerance . 6. பொருள் | நிர்வாணி nirvani பெ . ( n . ) தான் நிற்குந் 
கொள்ளுமுறை; method of interpretation . திக்கை நோக்கிப் பயணஞ் செய்வதற்காகாத 
"இது பட்டர் நிர்வாகம் " ( ஈடு ) 7. முடிவு (வின் ); படி கிழமைதோறும் இடம்மாறி நிற்குந் 
settlement , establishment , conclusion . தேவதை . (பஞ். ); a deity in a particular 


நிர்வாணி ? 


164 


நிர்விடயம் 


direction each day of the week , when it நிர்விசாரம் mirvisaram , பெ . ( n .) 1. கவலை 
is inauspicious to start on a journey in 160 60) Lo ; carelessness , recklessness . 
that direction . 

2. துக்கமின்மை ; tranquillity, freedom from 
[ skt. nir vani > த . நிர்வாணி ) 

anxiety. 
நிர்வாணி mirvani பெ . ( n . ) 1. உடை 

[ Skt . nirvicara > த . நிர்விசாரம் .] 
யில்லாதவன் ; naked person . 2 அருகன் , arhat. 

நிர்வியாசம் mirviyasam, பெ . ( n .)காரணமாகச் 
( Skt. nirvamin > த . நிர்வாணி ) 

சொல்லக்கூடியது யாதுமில் லாதது ; that 
நிர்விக்கினம் mirvikkinam ,, பெ . ( n . ) 

which has no apparent reason or excuse . 
இடையூறின்மை ; absence of obstruction 
or impediment . 

[ Skt . nir -vyaja > த . நிர்வியாசம் .] 
[Skt. nir vighna . > த . நிர்விக்கினம் நிர்விவாதபோகம் nirvikadabogam , பெ . (n .) 
நிர்விகற்பக்காட்சி nirvigarpa - k- katc ), பெ . வில்லங்கமற்ற துய்ப்பு உரிமை ( அனுபவ 
( n . ) பொருளின் உண்மை மாத்திரம் உணரும் 

பாத்தியம் ); undisturbed or undisputed 
உணர்வு ( சி.சி. அளவை , 3. மறை . ) ; ( log . ) 

possession as the basis of , or as 
indefinite knowledge in which only the 

confering a title to , property (R.F.). 
bare existence of a thing is apprehended 

[Skt. nirvvada+ bhoga > த. நிர்விவாத போகம் ] 
[ Skt. nir vikalpa > த . நிர்விகற்பக் காட்சி நிர்விவாதம் mirviatam , 

நிர்விவாதம் nirviatam , பெ . ( n . ) எதிரா 
நிர்விகற்பசமாதி mirvigarpasamadi பெ . ( n . ) டலுக்கு இடமில்லாதது ; that which is 
தான்வேறு கடவுள் வேறென்ற வேறுபாட்டு 

undisputed or indisputable . 
உணர்வற்ற ஓக ( யோக ) நிலை . ( சி.சி .10 , [ Skt. nir - vvada > த . நிர்விவாதம் .] 
4, ஞானப் .); ( yoga . ) highest state of நிர்விசம் nil - visam , பெ .( n .) 1. நஞ்சற்றது ; that 
concentration , in which the soul loses all 

which is poisonless or innocuous . 
conciousness of its being different from 

2. பூடுவகை ( வின் . ) ; a plant , curcuma 
the universal soul . 

zedoaria . 3. கத்தூரி மஞ்சள் ; zedoary . 
[ Skt. nirvikalpa > த . நிர்விகற்பம் + சமாதி ) 4. அழிப்பன் , கொடியவன் ( துன்மார்க்கன் ) 
நிர்விகற்பம் nirvigarpam , பெ . ( n . ) 1. வேறு (வின் . ); a wicked person . 
LIITL2.60T6mu ; absence of differentiation or 

[ Skt . nir - visa > த - நிர்விசம் .] 
change. 2. ஐயமின்மை ; absence of doubt . 

நிர்விடம் nirvidam, பெ . ( n .) நஞ்சை நீக்கும் 
[ Skt. nir - vikalpa. > த . நிர்விகற்பம் ] 

மருந்து ; antidote for poison . "நிர்விடமு 
நிர்விகாரம் nirvigaram, பெ . ( n . ) 1. விகார 

விடமுமொருமுதலாய் நின்றும் " (சிவநெறிப் 
மின்மை; unchangeableness ,immutability. 

65 ). 
2. நிர்விகாரி பார்க்க ; see nivigari 
" சுத்தமான நிர்விகாரத்தை " ( தாயு . 

[ Skt. nir - visa > த . நிர்விடம் .] 
திருவருள்வி .3.). 

நிர்விடயம் mirvidayam , பெ . ( n .) இல்பொருள் , 
[ Skt. nirvikara . > த . நிர்விகாரம் 

that which is non - existent . " பிரயத்தின 
நிர்விகாரி nirvikari, பெ . ( n . ) கடவுள் ; the 

பூர்வகமாய் நிர்விடயம் பண்ணவேண்டும் " 
supreme being , as immutable . 

( வேதாந்தசா .42 ) 
[ Skt . nirvikarin > த . நிர்விகாரி .] 

[ Skt. nir- visaya > த . நிர்விடயம் .] 


நிர்விசயம் 

165 

நிரங்குசன் 
நிர்விசயம் mirvisayam, பெ .(n.) புலனறிவு நிரக்கரகுக்கி nirakkara - kukki, பெ . ( n . ) 

கடந்தது ; that which is beyond sense நிரட்சாகுட்சி பார்க்க ; see miratca - kutc ). 
perception . 

"நிர்விஷய சுத்தமான " பிறரெலா நிந்தை செய்யு நிரக்கர 
நிர்விகாரத்தை " ( தாயு.திருவருள்வி .3). குக்கியான் " ( குற்றா.தல.மந்தமா.92). 
[ Skt. nir - visaya > த . நிர்விஷயம் .) 

[ Skt.niraksara + kuksi > த . நிரக்கரகுக்கி .] 
நிர்விசக்கிழங்கு nirvisa- k- kilaigu, பெ .( n .) நிரக்கு nirakku , பெ .( n. ) 1. அகவிலை ( C.G. ); 
சதாவேரிக் கிழங்கு ; water root ( சா.அக. ) . 

price , rate , tariff , especially as 

established by authority, price - current. 
[ Skt . nirvisha > த . நிர்விசம் + கிழங்கு .) 2. நேர்மை ; correctness , precision . " அளவு 
நிர்விசம் nirvisam , பெ .( n .) 1. நஞ்சில் லாதது ; 

நிரக்காயிருந்தது " (உவ) 
non - poisonous . 2. நஞ்சில்லாத பாம்பு ; non 

த.வ. நறுக்கு 
venomous snake . 3. மான்மணத்தி மஞ்சள் , 

[ u . mirkh > த . நிரக்கு .] 
round zodoary . 4. நஞ்சற்ற ஒருவகைக் நிரக்குநாமா nirakku - nama, பெ .(n.) நடப்பு 
கிழங்கு ; non - poisonous aconite root 

விலைப்பட்டி; current price or market rate . 
( சா.அக. ) . 

[ u. nirkh + nama > த . நிரக்குநாமா .] 

நிரகங்காரம் miragaikaram , பெ . ( n . ) செருக் 
[ Skt . nirvishaya > த . நிர்விசம் .] 

கின்மை ; absence of egotism or pride , 
நிர்விசம்சுத்தி nirviSam - sutti, 

பெ . ( n . ) humility. 
நிருவிடம் ( நிர்விஷம் ) என்னும் கிழங்கைத் 

[ Skt . nir - ahakara > த . நிரங்காரம். ] 
துண்டு துண்டாக நறுக்கி எருமைச் சாணியும், நிரகங்கிருதி niragaigirudi, பெ .(n.) புற 
எருமை மூத்திரமும் கலந்து அதிலிட்டு விவகாரம் ( வேதா.சூ .148 , உரை ) ; ( Phil . ) 
எரித்துக் கழுவி உலர்த்தி யெடுப்பது objective activity. 
ஒருவகைத் தூய்மை முறை ; cleaning 

[ Skt. mirahar - krti > த . நிரகங்கிருதி .] 
process of non poisonous aconite root. In 
this the root drug is sliced and soaked in | நிரகுள்ளி niragulli பெ . ( n . ) நொச்சி ; five 
buffalo dung and urine mixture and leaved chaste tree ( சா.அக.). 
boiled . The product is then taken out , 
washed and dried ( சா.அக.). 

நிரங்கிருதி miraigirudi பெ . ( n .) நிரகங்கிருதி 

பார்க்க ; see niragaikiruti. " அகங்கிருதி 
நிர்விவரம் nirviaram , பெ . ( n .) பெண்ணின் 

நிரங்கிருதி யுறாமல் " ( வேதா. சூ . 148 ). 
முலைகள் நெருங்கவிருத்தல் ; contiguous 
ness as of female breasts ( சா.அக.). 

[ Skt . nirahai - krti > த . நிரங்கிருதி .] 
நிர்வீரியம் nirviriyam, பெ . ( n .) 1. ஆண் | நிரங்குசம் niraigusam , பெ .( n . ) கட்டுப் 
தன்மையில்லாமை ; impotency. 2. சோர்வு 

படாமை ( வின் . ); state of being self - willed or 
exhaustion ( சா.அக. ) . 

uncontrollable.. 
[ நீர் + வீரியம் . ] 

[ Skt. nir - aikusa > த . நிரங்குசம் .] 
நிரக்கம் nirakkam , பெ . ( n .) சுட்டறிவின்மை ; | நிரங்குசன் niraigusa ) , பெ . ( n . ) கட்டுப் 
absence of consciousness or sense 

படாதவன் ( யாழ் . அக .) ; uncontrollable 
perception , as in ecstasy. " நிரக்கம் 

person , self - willed person . 
பெருகியிரக்க மலிவுற்ற " ( கோயிற்பு.நட.46 ). 

[ Skt . nir - aikusa > த . நிரங்குசன் .) 
[ Skt. nir - aksa > த . நிரக்கம் .] 


நிரச்சாத்திரம் 

166 

நிரட்சரகுட்சி 
நிரசசாத்திரம் mirasa-sattiram , பெ .(n .) நிரஞ்சத்திமூலி mirarijattumuli பெ .( n.) நிலத் 

கனிமங்களை (தாதுவை ) ப் பற்றிக் கூறும் நூல் ; துளசி ; ground basil ( சா . அக .). 
the science which treats of the properties நிரஞ்சனம் niraijapam , பெ . ( n . ) 1. குற்ற 
of mineral substances and their classi 

மில்லாதது ; that which is spotless , pure . 
fications (சா.அக.). 

"நிரஞ்சன நிராமயித்தை " ( தாயு . திருவருள்வி . 
நிரசநூல் mirasa- nul , பெ .(n . ) நிரச்சாத்திரம் 3 ). 2. வெளி ( பிங் . ); open space . 3. நிறைவு 

பார்க்க ; see mirasa - sattiram ( சா.அக.). (பிங் .); fulness . 4. வீடுபேறு ( பிங் . ) ; final bliss . 
நிரசம் mirasam , பெ . ( n .) 1. சாரமின்மை 5. இரசகருப்பூரம் ( சங் . அக . ); calomel. 
( யாழ் . அக .); lack of juice. 2. சுவையின்மை; 

[ Skt. nir- arjana > த . நிரஞ்சனம் .) 
tastelessness . 

நிரஞ்சனம் miranjanam , பெ . ( n . ) 1 அறிவுக் 
[ Skt. mi - rasa > த . நிரசம் .) 

6600T ; eye of wisdom . 2 . 

உணவு 

OS STOTITOL ; abstaining from food 
நிரசவர்க்கம் mirasavarkkam , பெ .( n .) தாது 

( சா.அக. ). 
வருக்கம் ; mineral kingdom ( சா.அக. ). 

நிரஞ்சனன் niraicana ) , பெ . ( n . ) 1. அழுக் 
[ Skt. ni -rasa + varkka > த . நிரசவர்க்கம் .) 

கற்ற தூய வடிவினனான கடவுள் ; the 
நிரசவசுது mirasa -vasutu, பெ . ( n .) 1. சுவை supreme being , as 

being , as immaculate . 
யற்ற பொருள் ( யாழ் . அக .); tasteless things . " நிரஞ்சன நிருத்தானந்த " ( திருவிளை. 
2. இரும்பு முதலிய கனிப்பொருள் ( வின் . ) ; தீர்த்தவி .7 ). 2. அருகன் ( சூடா . ); Arhat . 
mineral substance . 

3. சிவன் ( நாமதீப . 16 ) ; Sva . 
[ Skt . mi - rasa > த . நிரசவஸ்து .] 

[ Skt . nir - aijana > த . நிரஞ்சனன் .] 
நிரசவுப்பு mirasavuppu , பெ . ( n . ) கனிம நிரஞ்சனி miranjani, பெ . ( n . ) பார்வதி 
( தாது ) வுப்பு ; mineral salt ( சா.அக. ) . 

( யாழ்.அக. ) ; Parvati 
( நிரசம் + உப்பு.] 

[ Skt . nir- arjana > த . நிரஞ்சனி .] 
நிரசனம் nirasanam , பெ .( n .) 1. அழிக்கை நிரட்டிகா mirattika , பெ .(n .) கண்டங்கத்தரி; 

( யாழ் . அக . ); destruction . 2. எதிரிடை ; yellow berried night shade ( சா . அக. ). 
opposition . 3. தள்ளுகை ; rejection . நிரட்சதேசம் miratcadesam , பெ . ( n . ) 1. வெப்ப 
4. கக்கல் ; vomiting . 

நாடு ( யார் . அக .) ; equatorial region . 
[ Skt . nir - asana > த . நிரசனம் .) 

2. இராப்பகல் நாழிகை சரியாயுள்ள நாடு ; 
நிரசனம் nirasanam , பெ . ( n . ) பட்டினி; 

region where days and nights are of 

equal duration 
fasting .. 

[ Skt . niraksa- > த . நிரட்ச + தேசம் .) 
[ Skt . nir - asana > த. நிரசனம் .) 

நிரட்சம் miratcam , பெ . ( n . ) நிலநடுக்கோடு 
நிரசி - த்தல் mir - asi-, 4 செ.குன்றாவி . ( v.t. ) 1 . ( பூமத்திய ரேகை ) ( வின் . ) ; terrestrial equator. 
அழித்தல் ; to destroy . "பாண்டவரையும் 

[ Skt. niraksa > த . நிரட்சம் .] 
நிரஸிக்கப் பிராப்தமாயிருக்க " ( ஸ்ரீவசன. 21). 
2. தோல்வியுறச் செய்தல் ; to defeat , as in an 

நிரட்சரகுட்சி niratcara - kutci பெ . ( n . ) 
argument.. 

எழுத்தறிவற்றவன் ; illiterate person . 
[Skt . nir - as- > த . நிரசி - த்தல் ) 

[ Skt.nirak -sara + kuksi த . நிரட்சரகுட்சி .) 


1 


நிரட்சரேகை 

167 

நிரந்தரசுரம் 
நிரட்சரேகை niratca - regaj, பெ .( n .) நிரட்சம் " நிரதிகாரன் niradikarag , பெ . ( n .) ஒன்றற் 
( வின் . ) பார்க்க ; see miratcam. 

குரிய அதிகாரமற்றவன் ; incompetent or 
( Skt miraksa > த . நிரட்சரேகை. ) 

unqualified person ; an unauthorised 
நிரத்தகம் nirattakam , பெ . ( n .) பயனின்மை 

person .. 
( யாழ் . அக .); fruitlessness , futility. 

[ Skt. niradhikara > த . நிரதிகாரன் .] 
[ Skt nir- arthaka > த . நிரத்தகம் .) நிரதிகாரி miradikari பெ . ( n .) நிரதிகாரன் 
நிரத்திமாலி nirattimali, பெ . (n .) சிவபிரான் பார்க்க ; see niratikaran . 
( யாழ் . அக .); Sia. 

நிரதிகாரை niradikarai, பெ . ( n . ) நிரதிகார 
[ Skt. niratimalin > த . நிரத்திமாலி .] 

தீக்கை பார்க்க ; see miratikara - tikkai. 
நிரத்தியயம் nirattiyayam , பெ . ( n . ) குற்ற 

"தானுமொழி னிரதி காரை யெனநின்று 
மின்மை ( யாழ் . அக. ); faultlessness . 

(சி.சி .8, 4 ). 
[ Skt. mir - atya - ya > த . நிரத்தியயம் .] 

[ Skt. nir - adhikara > த . நிரதிகாரை .] 
நிரத்திரியம் mirattiriyam , பெ .(n .) 1. பேடித் 

தனம் ; impotency. 2. ஆண்மை இல்லாமை ; நிரதிசயம் niratisayam , பெ . ( n . ) உயர்வற 
destitude of manly power ( சா.அக. ). 

உயர்ந்த நிலைமை ( இலக் . அக.); the state of 
நிரதம் niradam , பெ .(n .) எப்பொழுதும் ; ever , 

being unsurpassed . 
always . " நிரதங் கொடுத்திளைத்த தாதா 

[ Skt . mir - atisaya > த . நிரதிசயம் .] 
(தனிப்பா . , 92 , 7 ) 

நிரதிசயவின்பம் 

niradicaya - v -ippam, 
[ Skt. nirantara > த . நிரதம் .) 

பெ . ( n . ) (தன்னின் மேம்பட்ட இன்பமில்லாதது ) 
நிரதன் niradan, பெ . ( n . ) மிக்க பற்றுடையவன் ; 

வீடுபேறு ; salvation , as unsurpassed bliss . 

"நிரதிசயவின்பத்துக்குரிய நீ ... இன்னையாதல் 
a man of excessive attachment. " SITW 

தகாது " ( குறள் , 1103, உரை), 
நிரதராயினர் சிலர் " ( பிரபோதசந்.7 , 37 ). 

[ Skt . nir - atisaya > த . நிரதிசயவின்பம் .) 
[ Skt. mirata > த . நிரதன் .) 

நிரந்தம் nirandam , பெ . ( n .) முடிவற்றது ; that 
நிரதி niradi பெ . ( n . ) பற்று ( யாழ் . அக .) ; which is endless .. 
attachment , connection . 

த - வ . நிலைப்பு 
[ Skt. nirati > த . நிரதி .] 

[ Skt . mir - anta > த . நிரந்தம் . ] 
நிரதிகரண தீட்சை niradikarana - titcai, நிரந்தம் nirantam , பெ . ( n .) 1. நிரந்தரம், 5 

பெ . ( n . ) சைவதீக்கை வகை ; ( Saiva ) a way of பார்க்க ; see mirantaram . " அன்னிரந்த 
initiation . " சத்திசங்கற்ப மாத்திரமா வினங்களங்க ணடைந் திராமனை " ( சேதுபு. 
யிருக்கின்ற நிதிகரண தீக்ஷையினாலே கவிதீர் . 4 ) ( நாமதீப .225 ). 2. நெருக்கிடை 
( சி.சி.யாயி .3 , ஞானப் ). 

(வின் . ); being closely pressed , as by a 

pursuing enemy . 
[ Skt niradhikarana + > த . நிரதிகரண தீக்ஷை 

[ Skt. nir - antara > த . நிரந்தரம் .] 
நிரதிகாரதீக்கை niradikara -tikkai, பெ .( n . ) 

நிர்ப்பிசதீட்சை பார்க்க ( சைவச ஆசாரி .62, நிரந்தரசுரம் nirantara - suram , பெ . ( n . ) 
உரை ) ; ( Saiva .) see nirppisatitcai. 

விடாக்காய்ச்சல் ( M.L. ) unintermittent fever . 
[ Skt.niradhikara + > த . நிரதிகார தீக்கை .) [ skt. nir - antara > த . நிரந்தரசுரம் .) 


. 


நிரந்தரம் 

168 

நிரயபாலர் 
நிரந்தரம் nirantaram , பெ .(n .) 1. இடை நிரபராதி niraparati, 

n பெ .(n .) குற்றமற்றவன் 
விடாமை ; continuity . "நின்றன் வார்கழற் (மணிமே .26 , 28 , உரை ) ; innocent , guiltness 
கன்பெனக்கு நிரந்தரமா யருளாய் " (திருவாச . person . 
5 , 6 ). 2 முடிவற்று எப்போதுமிருக்கை ; eternity, [ Skt . nir- aparadhin > த . நிரபராதி .] 
endlessness . 3. நெருக்கம் ; closeness , | நிரபி nirabi, பெ . ( n . ) 1. மரமஞ்சள் ; tree 
mearness . " நிரந்தரந் தோன்றி நின்றார் " 

turmeric . 2. மஞ்சள் ; turmeric ( சா.அக. ). 
( கம்பரா. இந்திரசித். 57 ). 4. அழிவு ; ruin . 

நிரபிமானம் mirabimanam, பெ . ( n . ) 
"தக்கன்றன் பெருவேள்வி நிரந்தரஞ் செய்த 

1 பற்றின்மை ( யாழ் . அக .); absence of bias or 
நிட்கண்டகனை " ( தேவா. 1049, 9 ). 5. குரங்கு 

attachment. 2. அடக்கம் ; self -restriant . 
(திவா . ); monkey . 6. சராசரி; average . 

[ Skt . nir- abhimana > த . நிரபிமானம் .) 
" நிரந்தரம் தேங்காயொன்றுக்கு முக்காலணா 

நிரபேட்சம் - mirabetcam , பெ . ( n . ) ஒன்றைச் 
தருகிறேன் " (நாஞ்சில்.). 

சார்ந்து இல்லாமை ; that which is not 
[ Skt . nir - antara > த . நிரந்தரம் .) 

dependent . " இந்திரியாந்தக்கரண 
நிரந்தரன் nirandaran , பெ . ( n .) 1. எப்போது நிரபேட்சம் " (சி.சி.அளவை 1, சிவாக் பக் 109 ). 
முள்ளவனான கடவுள் ( இலக் . அக .) ; the 

[ Skt . nir - apaksa > த . நிரபேட்சம்.) 
supreme being , as eternal . 2. சிவன் 

நிரபேட்சை mirabetcai), பெ . ( n . ) விருப்ப 
( நாமதீப .16 ) ; Sia . 

மின்மை ( யாழ் . அக . ) ; absence of attachment 
[ Skt . nir - antara > த . நிரந்தரன் .) 

or desire , unconcernedness, opp . to 
நிரந்தரி nirantari, பெ . ( n . ) மலைமகள் cāpētcai 
( யாழ் . அக . ) ; Parvati. 

[ Skt . nir - apaksa > த . நிரபேட்சை .] 
[ Skt. nir - antara > த . நிரந்தரி .] 

நிரம்சம் nir -amcam,, பெ . ( n . ) பகுக்கத் 
நிரந்தரி -த்தல் nirandari , 11 செ.கு.வி.( v.i.) 

தகாதது ; that which is indivisible . 
எப்போதுமிருத்தல் ; to live or exist for ever . 

" ஏகபிரதேதியாகலின் 

நிரம்சமாகிய 
" எருமைகணிரந்தரித்தன " ( விநாயகபு . 

பரமாணுவினுக்கு " (நீலகேசி . 397, உரை). 
திருநாட் 76 ). 

[ Skt. nir -amsa > த . நிரம்சம் .] 
[ Skt. nirantara > த . நிரந்தரி- .] 

நிரம்பியமரம் nirambiya - maram, பெ . ( n .) 
நிரநுயோச்சியாநுயோகம் niranuyacciya 

1. வாழை மரம் ; platain tree . 2. தென்னை 
nuybgam , பெ . ( n . ) தோல்வித்தானத்து 

மரம் ; cocoanut tree . 3. ஆலமரம்; banyan 
ளொன்று ( செந் . ili, பக் .13 ) ; ( Log . ) a fallacy in 

tree ( சா.அக. ). 
argument. 

நிரயப்பாலர் niraya - p - palar , பெ . ( n .) நிரய 
[Skt . nir - anu -ybjya > த . நிரநுயோச்சியா 

பார்க்க ; 

niraya - palar. 
நுயோகம்.] 

" அணங்கென்பன பேயும் ... நிரயப்பாலரும் " 
நிரப்பலா mirappala , பெ .( n .) ஆசினிப்பாலா; ( தொல் . பொ .256, உரை . ) 
the bread fruit tree ( சா.அக.). 

[ Skt. niraya + palar > த . நிரயப்பாலர் .] 
நிரபம் mirabam , பெ .(n.) 1. நீரற்றது ; sapless- நிரயபாலர் niraya- palar , பெ . ( n .) நரகத் 

ness . 2. சாறற்றது ; devoid of juice ( சா.அக. ). திலுள்ள தலைவர் ; chiefs of the internal 


பாலர் 


see 


நிரயம் 


169 

நிராகரி - த்தல் 
regions . " நிரயபாலர் பலரும் " (சீவக.2771, applicable only to the point in question , 
உரை ) 

opp . to cavakaca - viti. 
[ Skt. niraya + pala > த . நிரயபாலர் .) 

[ Skt. niravakasa > த . நிரவகாசவிதி .] 
நிரயம் nirayam ) பெ . ( n . ) நரகம் ; hell . 

நிரவகாலிகை miravakaligai), பெ . ( n .) திறந்த 
"நிரயங் கொள்பவரொ டொன்றாது " (புறநா .5 ). 

வெளி ( யாழ் . அக.) ; open space . 
[ Skt. nir - aya > த . நிரயம் .] 

[Skt , Perh . nir - avahalika > த . நிரவகாலிகை ] 

நிரவதிகம் niravatikam , பெ . ( n . ) நிரவதி 
நிரயவட்டம் mirayavattam , பெ . ( n .) பெரு 

பார்க்க ; see miravati . " நிரவதிகதேஜோ 
களற்று வட்டம் , மணல் வட்டம் , எரிபரல் வட்டம் , 

மயமாய் " ( குருபரம்.). 
அரிபடை வட்டம் , புகை வட்டம் , இருள் வட்டம் , 

[ Skt. nir- avayava > த . நிரவதிகம் .) 
பெருங்கீழ் வட்டமாகிய ஏழு நரகங்கள் (பிங்.); | நிரவயம் niravayam, பெ ( n . ) உறுப்பற்றது ; that 
the seven internal regions , viz ., 

which is without limbs or parts . 
perkala [ [ uvattam , manalvattam , 
eriparalvattam , aripadai -vattam , pugai 

" நிரவாயவமாயுள்ள வான்மாவை " ( மணி .29, 

299). 
vattam , irulvattam , perunkilvattam . 

[ Skt . ni -avayava > த . நிரவயம் .] 
[ Skt. nir - aya > த . நிரயவட்டம் .] 

நிரவயன் miravayan , பெ ( n.) கடவுள் ( அழிவில் 
நிரயனம் nirayanam , பெ .( n . ) மேட ராசியின் 

லாதவன் ) ( சங்.அக.); god , as undecaying . 
தொடக்க இடத்திருந்து கணிக்கப்படும் 

[ Skt. nir - avyaya > த . நிரவயன் . ) 
வான்கதி தொலைவு ( செற் .vili 

, 67 ) ; celestial 
longitudinal difference measured from the | நிரா nira, பெ . ( n . ) பழம் முதலியவற்றின் 
zero point of the fixed Hindu zodiac . கன்றின நிலை ( யாழ் . அக .); hardness in fruit 
[ Skt . mirayamam > த . நிரயனம் .] 

through blight or injury . 
நிரயாசிப்பால் mirayas -p - pal , பெ .(n .) 

[ Skt. nara > த . நிரா .) 
நிரியாசப்பால் பார்க்க ; see niriyasa-p -pal நிராகம் nirigam, பெ . ( n . ) உடலின்மை 
(சா.அக.). 

( 631607.); incorporeality. 
நிரர்த்தகம் mirarttagam , பெ ( n . ) நிரர்த்தம் [ Skt . nir + augam > த . நிராகம் .] 
பார்க்க ( வின் . ) ; see mirarttam. 

நிராகரணம் miragaranam , பெ .(n .) 1 மறுப்பு ; 
[ Skt . mir - arthaka > த . நிரர்த்தகம் .] 

refutation , confutation , repudiation . "ஈசுவர 
நிரர்த்தம் nirarttam , பெ . ( n .) பயனற்றது ; that 

நிராகரணம் பண்ணுமவன் " (தக்கயாகப் 183 , 
which is meaningless , worthless , உரை ). 2. மதிப்பளிக்காமை ; disregard. 
useless . 

[ Skt. nirakarana > த . நிராகரணம் .] 
[ Skt. nir - artha > த . நிரர்த்தம் .) 

நிராகரன் miragaran , பெ . ( n .) உருவமற்ற 
நிரவ்வியயம் miraviyayam , பெ .( n .) நீண்ட கடவுள் ( யாழ்.அக. ); god , as formless . 

காலம் வாழவல்லது ; that which is eternal [ Skt . nir - akara > த. நிராகரன் . ] 
(யாழ் . அக . ) . 

நிராகரி - த்தல் miragari , பெ . ( n .) 1. மறுத்தல் ; 
[ Skt. nir- ayyaya > த . நிரவ்வியயம்.] 

to refute , reject, as the terms of an 
நிரவகாசவிதி miravakacaviti பெ ( n . ) குறித்த 

appointment. 2 மதிப்புக் குறைவு செய்தல் ; to 

disregard , treat with disrespect 
இடந்தவிர வேறு இடத்திற் செல்லக் கூடாத 

[ Skt. nir- akr > த . நிராகரி- . ] 
விதி (சிவசமவா.பக் .65 ); a rule or precept 


1 


நிராகாரநிலை 

170 

நிராதாரம் 
நிராகாரநிலை miragara - nilai) பெ . ( n . ) நிராசாரம் miracaram , பெ . ( n . ) தூய்மை 

உண்ணாமலே நிற்கும் ஓக நிலை; a stage of யின்மை ( யாழ் . அக .); want of ceremonial 
yoga in which the practising yogi remains 

purity, impurity. 
abstaining from food and drink ( சா.அக. ). 

[ skt . nir - acara > த . நிராசாரம்.] 
நிராகாரம் niragaram , பெ . ( n . ) 1.நிராகரணம் 

நிராசிராவம் mirasiravam , பெ . ( n .) மாத 
பார்க்க ( வின் . ) ; see niragaranam .. 

விடாய் அரத்தம் படாமை ; absence of 
2. 2 (662160 colo ; shapelessness , formless 

discharge of blood ( சா . அக .). 
ness . "நிராகார வடிவேயோ " (திருப்பு .970 ). 
3. விண் ( யாழ் . அக .); air , ether, as formless . நிராசை mirasai பெ . ( n . ) 1. ஆசையின்மை; 

freedom from or absence of desire or 
4. வீடுபேறு ( யாழ் . அக . ) ; beatitude . 

attachment . " வருபோகங்களினிராசை 
[ Skt. nirakara > த . நிராகாரம் .) 

( கைவல் தத். 84 ). 2. நம்பிக்கையறுகை ; despair, 
நிராகாரம் niragaram , பெ . ( n . ) உண 

hopelessness (Loc .). 
வின்மை ; fasting ; lack of food . " நிராகாரத் 

[ Skt . nir - asa > த . நிராசை .] 
தொடுவைகி " ( விநாயகபு .29, 4 ). 

நிராட்சேபணை miratcepanai, பெ . ( n .) தடை 
[ Skt. nir - ahara > த . நிராகாரம் . ] 

u corolo ; being unobjectionable. 
நிராகாரம் niragaram , பெ .(n . ) 1. உண 

[ Skt.nir- aksepana > த . நிராட்சேபணை .] 
61 60 60L0 ; want of food . 2 . 

2. உணவு 
வேண்டாமை ; no appetite for food ( சா.அக. ). | நிராடகோலம் niradakolam , பெ . ( n . ) 
நிராகாரன் mirakaran , பெ .( n . ) 1. சிவ 

வேங்கைப்புலி ; man - eater (சா.அக.). 
பெருமான் ( பிரான் ); Sia. 2. திருமால் ; Visnu நிராடங்கம் miradangam , பெ . ( n . ) தடை 
( யாழ் .அக .). 

யின்மை அற்றது ; an unobjectionale thing . 
[ Skt. nir - akara > த . நிராகாரன் .) 

[ Skt . nir + T . adankamu > த . நிராடங்கம் .] 
நிராகிருதம் nirakirudam , பெ . ( n . ) 

நிராடபதி miradapati, பெ . ( n . ) உடும்பின் 
1. தள்ளுண்டது; that which is refuted or 
rejected . 2. உருவமற்றது ( யாழ் . அக.); 

கொழுப்பு ; fat of guana . ( சா.அக.). 
formless thing. 

நிராதபகை niratapagai, பெ . ( n . ) இரவு 
[ Skt . nir - a - krta > த . நிராகிருதம்.] 

( யாழ் . அக .); night . 
நிராகிருதி mirakirudi, பெ .( n .) 1. வடிவின்மை 

[ Skt. nir - atapa > த . நிராதபகை .] 
(யாழ் .அக.); formlessness . 2. நிராகரணம் நிராதாரம் nirdtaram , பெ .( n . ) 1. ஆதார 
பார்க்க ( இலக்.அக. ); see nirakaranam. 

மின்மை ; absence or lack of foundation or 
[ Skt. nir- akrti > த . நிராகிருதி .] 

support . 2. சார்பு வேண்டாமை ; inde 
நிராகுலம் nirakulam , பெ .( n .) கலக்கமின்மை ; pendance , not needing extraneous 
absence of anguish 

support , as an attribute of deity . 
[ Skt. nir - akula > த . நிராகுலம் . ] 

3. நிராதாரயோகம் பார்க்க ; see miratara 
நிராசனர் niracanar , பெ . (n .) கடவுளர் ; gods . yogam . "நிராதாரத்தே சென்று "(திருவுந்தி 8 ). 

" நிராசனர் வருக வென்றான் " ( கம்பரா . [ Skt. nir - idhara > த . நிராதாரம் . ] 
மிதிலைக் .114 ). 

நிராதாரம் nirataram , பெ .( n .) ஆறாதாரங் 
[ Skt . nir - asana > த . நிராசனர் .) 

களுள் ஒன்றான சுவாதிட்டானம் ; which see . 


நிராதாரயோகம் 


1 


ஆதாரயோக 


171 

நிராயுதன் 
one of the six regions of the body situated 

2. நோயற்றது ; that which is free from 
in genitals. c.f. ஆறாதாரம் ( சா . அக. ). ailment . " நிரஞ்சன நிராமயத்தை " ( தாயு . 
நிராதாரயோகம் mirattra - yogam, பெ .( n .) திருவருள்வி .3 ). 

ஆதன் ( ஆத்மா ) தன்னறிவிழந்து அறிவுரு [ Skt . nir-amaya > த . நிராமயம் .] 
வாகிய ( ஞான சொரூபமாகிய ) சிவனை நிராமயம் niramayam , பெ . ( n . ) பன்றி ; hog 
யடைந்து பற்றற நிற்கும் நிலை ; the state of 

( சா . அக .). 
the soul in which it loses all self 
consciousness , attains Siahood and நிராமயன் niramayap , பெ .( n .) கடவுள் ; the 
remains without any attachment . 

Supreme Being . "நிராமய பராபரபுராதன " 
நிராதாரயோகமென ( தேவா., 148 , 6 ). 
( திருக்களிற்றுப் 22 , உரை ) 

[ Skt. nir -amaya > த . நிராமயன் . ] 
[ Skt . nir - adhara > த . நிராதாரயோகம் .) நிராமயன் niramayan , பெ . ( n .) 1. நோயற் 
நிராதாரன் nirataran , பெ . (n . ) பற்றுக் 

றவன் ; one who is free from illness ,, 
கோடற்றவன் ஆகிய கடவுள் ( யாழ் . அக .) ; god , 

healthy man . 2. மூச்சுக் காற்றை நிறுத்தும் 
as independent . 

கலைவல்லோன் ; one who suppresses 
[ Skt. nir - adhara > த . நிராதாரன் . ) 

respiration . 3. முனிவர் ; a yogi ( சா . அக .). 
நிராதேசம் niratecam , பெ . ( n . ) 1. கடனி நிராமலம் niramalam , பெ.(n.)விளா; wood 

apple tree ( சா.அக. ). 
றுக்கை ( யாழ் . அக .); compulsory payment . 
2. சார்பின்மை , ஆதாரமின்மை; want of நிராமாதிசாரம் niramatisaram , பெ . ( n . ) 
support . 3. இழப்பு ; loss . 

வெப்பக் கழிச்சல் ; diarrhoea 

diarrhoea from 

excessive heat of the body. 2. Goflir 
நிராதேவி mira - devi, பெ . ( n .) வட்டத்திருப்பி ; 

கழிச்சல் ; dysentery ( சா.அக. ) . 
sickle leaf ( சா.அக.). 
நிராபாதை nirapadai பெ ( n . ) துன்பம் அல்லது நிராமாலு niramalu , பெ . ( n .) விளாமரம் ; vils 

maram ( சா.அக. ) . 
வலியற்றது ; not causing any injury or pain 
( சா.அக. ). 

நிராமிலம் niramilam , பெ . ( n . ) எரிமச் 

சத்தற்றது ; non acid ( சா.அக. ). 
நிராமயசெயநீர் niramasayanir, பெ . ( n . ) 

நிராயுசியம் nirayusyam , பெ . ( n . ) அகவை 
அண்டச் செயநீர் ; a pungent liquid extracted 

யின்மைத் தன்மை (சிலப் .10 , 188 , அரும் . ) ; 
from a fowl s egg or from the foetus 

agelessness . 
( சா.அக. ). 

[ Skt. nir - dyusya > த . நிராயுசியம் .] 
[ நிராமயம் + செயநீர் .] 

நிராயுதபாணி mirayuta - pani பெ . ( n . ) 
[ Skt. mir - amaya > த . நிராமயம் .) 

நிராயுதன் , 1 பார்க்க ; see mirayutan. 
நிராமயதி niramayadi பெ . ( n . ) கலவியின் [ Skt.mir- ayudha- pani > த . நிராயுதபாணி . ] 
பந்தருகை ; giving pleasure by sexual union | நிராயுதன் nirayutan, பெ . ( n .) 1. படைக்கல 

மில்லாதவன் ; unarmed person . " மறைந்து 
நிராமயம் miramayam , 

பெ . ( n . ) நிராயுதன் மார்பினெய்யவோ " ( கம்பரா . 
1. நோயின்மை; freedom from disease or வாலிவ.90 ). 2. அருகன் ( சூடா . ); arhat . 
ailment , as an attribute of deity . [ Skt . mir - ayudha > த . நிராயுதன் .) 


( சா.அக. ). 


நிராலம்பம் 


172 


நிரியாணம் . 


நிராலம்பம் nirdlambam, பெ . ( n . ) 1. பற்றுக் நிரியாசம் niriyasam , பெ .( n .) 1. புகை வகை 

651118 60 60 W ; absence of support , ( தூபவர்க்கம் ) ஆறனுள் ஒன்று , ஒருவகைப் 
independence. "நிராலம்ப வாலம்ப சாந்தபத 

பிசின் ( சிலப் .5 , 14 ) ; a kind of resin used as 
வியோமநிலையை " ( தாயு. திருவருள்வி .3 ). 

incense , one of six tupa - varkkam . 
2. திறந்தவெளி; open space . "நிரயமிசை 

2. வேம்பு ; neem . 
நிராலம்பத் துச்சிமிசை " (சிவதரு.கோபுர .18 ). 
3. நூற்றெட்டு துணைத் தொன்மங்களுள் [ Skt . niryasa > த . நிரியாசம்.] 
ஒன்று ; an upanisad one of 108.. 

நிரியாசம் niriyasam , பெ . ( n . ) 1. மராமரம் ; 
[Skt. nir - lamba > த . நிராலம்பம் .] 

Indian dammar , black dammar . 2. ஒரு 
நிராலம்பயோகம் miralamba - yogam, 

வகைப் பிசின்; gum or resin . 3. மரத்தின்பால்; 
பெ .( n .) நிட்களத்தைப் பற்றிச் செய்யும் ஓகம் 

exudation from tree , as சால நிரியாசம் , 
(சி.போ .8 , 1 ) ; a kind of yoga in which the 
formless God is contemplated . 

அசுவகரண நிரியாசம் , which means shorea 
[ Skt ni - lamba + yoga > த . நிராலம்பயோகம் 

resin . 4. பூண்டின் பால் அல்லது சாறு ; juice 

of plants resin , milk any thick fluid 
நிராலம்பன் niralamba ) , பெ .(n . ) (பற்றுக் 

substance from plants , நெரியாசிப்பால் 
கோடற்றவன் ) கடவுள் ; the supreme being , 

பார்க்க ; see neriyasippal ( சா . அக .). 
as independent. 

நிரியாணசக்கரம் miriyana - cakkaram , 
[ Skt . nir - alamba > த . நிராலம்பன் .] 

பெ . ( n . ) ஒருவன் இறப்புக் காலத்தைக் 
நிரிகதாபனரோகம் mirikatabama - rogam, 

கணக்கிட உதவும் சக்கர வடிவம் ( வின் . ) ; 
பெ . ( n .) முட்டையின் வெள்ளை போன்ற நீர்மம் 

(( Astrol.) diagram by which the time of 
பிறப்புறுப்பிலிருந்து வெளிப்படும் ஒரு நோய் ; a one s death is calculated . 
whitish viscid discharge like the white of 

[ Skt . nir -yana + > த . நிரியாணசக்கரம் .] 
an egg from the vagina and uterine cavity 
(சா.அக. ). 

நிரியாணதசை niriyana -tasay 

, பெ . ( n . ) 

இறப்பைக் குறிக்குங் கோள்நிலை (வின் ); 
நிரிகம் nirigam , பெ . ( n . ) தாமரைக் காயின் 

influence of the planet that forebodes 
அல்லது நெஞ்சாங்குலையின் உட்புறத்துச் death . 
F611621; the membrane lining the interior of 

[ Skt. nir-yana + > த . நிரியாணதசை .] 
the heart - Endocardium ( சா.அக. ). 

நிரியாணதிசை niriyana-tisai, பெ . ( n .) 
நிரியசம் niriyasam , பெ . ( n .) வேம்பு; margosa இறக்குங் காலம் ; period of death ( சா . அக.). 
or neem tree ( சா.அக. ) . 

நிரியாணம் niriyanam , பெ . ( n .) 1. யானை 
நிரியம் miriyam , பெ .( n .) தினை ; Italian millet 

யின் கடைக்கண் ( பிங் . ) ; outer corner of an 
( சா.அக. ) . 

elephant s eye . 2. இறப்பு ( பிங் . ) ; death . 
நிரியாசப்பால் niriyasa -p - pal, பெ . ( n . ) 3. வீடுபேறு ( வின் . ) ; emancipation from 
நிரியாசம் , 1 பார்க்க ; see niriyasam, 

births , final beatitude. 
[Skt. niryasa > த . நிரியாசப்பால் .] 

[Skt . nir- yana > த . நிரியாணம் .] 
நிரியாசப்பால் niriyasa -p -pal , பெ . ( n . ) நிரியாணம் niriyanam , பெ .(n.) 1. இறப்பு; 

எரிகாசு ; java stora . 2. நெரியாசிப்பால் death . 2. பிறவி நீங்கல் ; freedom from birth 
பார்க்க ; see neriyasip - pal ( சா.அக.). 

( சா.அக. ). 


நிரியானக்குறி 

173 

நிரீட்சிதம் 
நிரியானக்குறி miriyana - k - kuri, பெ . (n.) கொள்கையைக் கொண்டவன் ( சங் . அக .); one 
இறப்புக்குறி ; symptoms of death ( சா . அக.). 

who follows the doctrines of 

nirišvarasānkhya. 
த.வ. சாக்குறி 

[ Skt . nir - isvara + saikya > த . நிரீச்சுவர 
நிரீக்கணம் nirikkanam , பெ .( n .) 1. பார்வை 

சாங்கியன் . ] 
sight . 2. இடக்கண்ணிலே அமுதங்கொண்டு நிரீச்சுவரவாதம் niriccuvara - vatam, 
நனைத்துத் தூய்மை செய்வதாகப் பாவிக்குஞ் 

பெ . ( n . ) நிரீச்சுவரசாங்கியம் பார்க்க 
செய்கை ( சைவச.பொது .354 ); ( Saiva . ) a 

( சங். அக. ); see niriccuvara - saigiyam . 
ritual in daily ablutions by which 
purification is effected by the imagined 

[Skt. nir - isuvaratvada > த நிரீச்சுவர வாதம் ) 
flow of nectar from one s left eye .. நிரீச்சுவரவாதி niriccuvara -vati பெ . ( n . ) 
( Skt . nir -iksama > த . நிரீக்கணம் .] 

கடவுளில்லையென்போன் (சி.சி .1, 1 , சிவாக் . ) ; 
நிரீச்சுரசாங்கியன் niriccuracārkiyan, 

atheist . 
பெ . ( n . ) நீர்ச்சுவரசாங்கியன் பார்க்க [ Skt.mirisvaravadin > த- நிரீச்சுவரவாதி . ] 
(தத்துவப் .176 ); see mirccuvara - saigiyam. 

நிரீட்சணசுத்தி niritcana -sutti, பெ . ( n . ) 
[ Skt . mir - isvara + > த . நிரீச்சுரசாங்கியன் .) கண்ணேறு கழிக்கை (சங் . அக. ); purification 
நீரீச்சுரம் miriccuram , பெ .(n .) கடவுளில்லை to prevent the evil eye . 

யென்று கூறும் மதம் ; atheism , atheistic [ skt. niriksana + > த . நிரீட்சணசுத்தி . ] 
doctrine. 

நிரீட்சணம் niritcanam , பெ . ( n . ) 1. பார்வை 
[ skt . nir- isvara > த . நீரீச்சுரம் .] 

( சங் . அக .) ; sight . 2. எதிர்பார்த்திருக்கை ; 
நீரீச்சுரவாதி miriccura - vadi, பெ . ( n . ) expectation . 3 . 

honour . 

மதிப்பு ; 
நிரீச்சுவாதி பார்க்க ; see niriccuravadi 4. நிர்க்கணம் , 2 பார்க்க ; see nirkkanam. 

5. பார்வையின்மை ; absence of sight . 
[ Skt . nir- isvara + > த . நீரீச்சுரவாதி .) 

[ Skt . nir- iksana > த . நிரீட்சணம் . ) 
நீரிச்சுவரசாங்கி niriccuvara - caigi பெ . ( n . ) 

நிரீச்சுவரசாங்கியன் பார்க்க ; நிரீட்சமாணம் niritcamdinam, பெ . ( n . ) 
niriccuvarasaigiyan . " நிரீச்சுவரசாங்கி 

1. நம்பிக்கை; faith . 2. பார்க்கை ; seeing . 
புகல்வது தானறியாத பிரகிருதியாவும் " 

[ Skt. nir- iksamana > த . நிரீட்சமாணம் . ] 
( தத்துவப் .174 ). 

நிரீட்சணமுத்திரை miriicana - muttirai 
[ Skt . nir -isuvara + saikhya த . நிரீச்சுவர 

பெ . ( n .) கண்முத்திரை என்னும் நாட்டிய குறி ; 
சாங்கி . ) 

a hand pose .. 
நிரீச்சுவரசாங்கியம் miriccuvarasangiyam , 

( Skt miriksana + த . முத்திரை. ) 
பெ .( n .) கடவுளின்மையைக் கூறும் சாங்கிய | நிரீட்சி - த்தல் niritck , 4 செ.குன்றாவி . ( v.t.) 

1. பார்த்தல் ; to cast a look . 2. பார்வை 
மதம் ( தக்கயாகப் .246 , உரை ) ; atheistic 

பார்த்தல் ; to cure a disease by incantation . 
school of the šānkhya system of 

3. எதிர்பார்த்தல் ; to expect . 
philosophy. 

( Skt. nir - iks > த . நிரீட்சி - த்தல் .] 
[ Skt. nir - isvara + saikya > த . நிரீச்சுவர 

நிரீட்சிதம் miritcitam , பெ . ( n . ) பார்க்கப்பட்டது 
நிரீச்சுவரசாங்கியன் 

niriccuvara ( சங்.அக.); that which is seen . 

( Skt. nir -iksita > த . நிரீட்சிதம் .] 
Sangiyam , பெ . ( n . ) நிரீச்சுவரசாங்கியக் 


see 


சாங்கியம் .] 


த.வ. பெயரிலி 


நிருக்கிட்டுக்கொடுத்தல் 

174 

நிருத்தக்கை 
நிருக்கிட்டுக்கொடுத்தல் nirukkittu -k- நிருணயக்கணக்கு mirnaya - k - kanakku, 

koduttal, தொ.பெ.(vbl.n. ) மருந்தை அள பெ .(n . ) குறிக்கணக்கு ( பீசகணிதம்) ; algebra 
விட்டுக் கொடுத்தல் ; giving medicine in ( Pond .). 
pro.portionate doses ( சா.அக. ) . 

[ Skt. nirnaya > த . நிருணயம் + கணக்கு .] 
நிருக்கிரம் nirukkiram , பெ . ( n .) 1. கொடுமை நிருணயம் nirunayam , பெ . ( n . ) 1. உறுதி 

யின்மை ; absence of violence , non - violent . ( யாழ் . அக . ); determination , resolution . 
2. உச்சமற்றது ; non - malignant as in fever, 2. ஆராய்வு ( சங் . அக .); ascertaining . 
tumour etc. ( சா.அக. ). 

[ Skt. nir - naya > த . நிருணயம் .] 
( நிர் + உக்கிரம் .] 

நிருணயி - த்தல் mirunay , 4 செ.குன்றாவி . 
நிருகம் mirugam , பெ . ( n . ) மானிடருக்கடுத்த (v.t.) உறுதி செய்தல் ; to determine . 

நோய் ; diseases peculiar to human beings [ Skt. nir- paya > த . நிருணயி-.] 
( சா.அக.). 

நிருணாமன் mirunaman , பெ . ( n .) 1. பெயரில் 
நிருகேசரி nirukecari பெ . ( n . ) நிருசிங்கம் 

லாதவனாகிய கடவுள் (சங் . அக .) ; god , as 
( யாழ் . அக .) பார்க்க ; see mirusiigam. 

nameless . 2. அருகன் ; Arhat 
[ Skt . nir - kesarin > த . நிருகேசரி .] 
நிருச்சத்தன் niruccattan, பெ .{ n . ) அரக்கன் 

[ Skt . nir - nama > த . நிருணாமன் .) 
( இராக்கதன் ) ( யாழ் . அக .); raksasa . 
[ Skt. mrsamsa > த . நிருச்சத்தன் .] 

நிருணி - த்தல் miruni , 4 செ.குன்றாவி . (v.t. ) 
நிருச்சுவாசம் niruccuvacam , பெ . ( n .) மூச்சு 

நிருணயி - ( வின் . ) பார்க்க ; see mirunayil 
விடாதிருக்கை ( சிவதரு.சுவர்க்கநரக . 147 ); | நிருத்தக்கண்டம் nirutta - k - kandam, பெ . (n .) 
breathlessness .. 

1. மூச்சுவிட முடியாமை ; having the breath 
[ Skt. nir- ucchvasa > த . நிருச்சுவாசம் .] obstructed; suffocated . 2. OSITOT GOL 
நிருச்சுவாசம் niruccuvasam , பெ . ( n . ) யடைப்பு ; obstruction in the throat ( சா.அக.). 

1. மூச்சின்மை; absence of breath . | நிருத்தக்கை niruttakkai பெ .(n .) சதுரச்சிரம் , 
2. மூச்சடக்கம் ; suppression of breath . 

உத்துவீதம் , தலமுகம் , சுவத்திகம் , விப்பிர 
3. மூச்சொடுக்கம் ; suspension of breath 

கீர்ணம் , அருத்தரேசிதம் , அராளகடகாமுகம், 
( சா.அக. ). 

ஆவித்தவத்திரம் , சூசீமுகம் , கிரேசிதம் , 
நிருச்சுவாசவுச்சுவாசம் miruccuvasa - y உத்தானவஞ்சிதம் , பல்லவம் , நிதம்பம் , 

uccuvasam , பெ . ( n . ) அரச நிரயம் எட்டனுள் கசதந்தம் , இலதை , கரிக்கை , பக்கவஞ்சிதம், 
ஒன்று (சி.போ.பா .2, 3 பக் .204 ) ; a hell , one of பக்கப்பிரதியோகம் , கருடபக்கம் , தண்ட 
eight arasa - nirayam . 

பக்கம் , ஊர்த்துவமண்டலி , பக்கமண்டலி, 
[ Skt. nir - ucchvasa > த. நிருச்சுவாசவுச் 

முட்டிச்சுவத்திகம் , நளினீபதுமகோசம் , 
சுவாசம் .) 

அலபதுமம் , உற்பணம் , இலளிதை , வலிதை 
நிருசிம்மதாபினி mirucimmatabin ) பெ . ( n .) 

என்னும் முப்பது வகைப்பட்ட அவிநயக்கை 
நூற்றெட்டு துணைத் தொன்மங்களுள் 

( சிலப் .3 , 13, உரை , பக்.81); (Natya )hand - pose 

of 30 kinds , viz . , catura - c - ciram , 
( உபநிடதம் ) ஒன்று ; an upanisad , one of uttuvitam,, 
108 . 

talamukam , 

cuvattikam , 

vippirakirnam, aruttaresitam , aralakada 
[Skt msmhetapin > த நிருசிம்ம தாபினி.] kamugam , avittavattiram , Susimugam , 


நிருத்தகீதவாத்தியம் 

175 

நிருத்தம் 
kiresitam , uttanavarjitam , pallavam , 
nitambam, kasatantam, iladai, karikkai 

தாரை அடைப்பட்டு , அதனால் சிறுநீர் 
pakkavaijitam, pakka - p - piratiyogam, 

வெளிவராது வருத்தத்தையும் வலியையும் 
karuda -pakkam , tanda - pakkam , ürttuva 

உண்டாக்கும் ஒரு நோய் ; obstruction to the 
mandali, pakka - mangali 

) mutti- c free passage of urine due to the 
cuvattigam , malini - patuma - kosam, abnormal narrowing of the urethra either 
alapadumam, urpanam , ilalidai validai 

from contraction or from deposit of 
[ Skt . mrtta + > த - நிருத்தக்கை .) 

abnormal tissue . This condition is 
நிருத்த கீதவாத்தியம் mirutta - kita -vattiyam , 

attributed to venereal or syphilitic causes 
பெ . ( n . ) கூத்தும் பாட்டுங் கொட்டும் ( வின் . ) ; 

( சா.அக. ). 
dancing , singing and instrumental music . நிருத்தப்பிரசவம் mirutta - p - pirasavam, 

[ Skt . nrtta - gita -vadya > த . நிருத்தகீத பெ . (n . ) பெண்ணின் யோனித் தாரையில் 
வாத்தியம் . ] 

கழலையாகத் தடுத்தும் அல்லது மேற்படி 
நிருத்தகுதம் niruttakutam , பெ . ( n . ) எரு தாரைச் சுருக்கம் அடைந்தும் இருப்பதால் 

வாய்ச் சுருக்கம் ; constriction of the anus கருப்பிண்டம் வெளிவர முடியாது துன்பப்படும் 
stricture of the rectum ; constraction or பிள்ளைப்பேறு ; child birth which is attended 
obstruction the anus . In this cathetars 

by some mechanical hindrance as from 
should be used or inserted in the same 

a tumour or a contracted parturient cannal 
way as in case of urethra ( சா.அக.). 

(சா.அக. ). 
நிருத்தசபை mirutta - sabai, பெ . ( n .) 1. சிவன் நிருத்தம் niruttam , பெ .(n .) எந்த தாது நீறாக 

கோயிலில் ஆடல் வல்லானின் நாட்டிய அவை ; (பற்பமாக ) ச் செய்யப்படுகிறதோ அந்தத் 
dancing hall of natarāja in šiva temples . 

தாதுவை எவ்வகை வழியினாலும் அந் 
2. கூத்து நிகழ்த்தும் இடம் ; dancing - hall . நீறினின்று பிரித்தெடுக்கக் கூடாமை ; the 
த.வ. ஆடரங்கு 

impossibility of eliminating by any 
[ Skt . mrta > த . நிருத்தசபை.] 

contrivance or means , the element from 

the calcined compound of which it formed 
நிருத்தப்பிரகாசம் nirutta - p - pirakasam, 

a component part ( சா.அக.). 
பெ . ( n . ) 1. வாயுவினால் இலிங்க மணிக்கு 
மேலாக இழுத்த முன் தோல் அம்மலரில் நிருத்தம் niruttam , பெ . ( n .) அறுபத்து நாலு 
வலுவாக பிடித்து அதனால் கீழுக்குத் தள்ள 

கலைகளுள் ஒன்றாகிய நடனம் ; dancing , one 
முடியாமலும் ; மூத்திரத்தாரையை நீர் 

of arupattunalu - kalai. "பாவை நிருத்த 
வெளிவராது அழுத்தியும் வலியையுண்டாக்கித் 

நோக்கி மெய்யுருகி " (சீவக .682).. 
துன்பத்தைக் கொடுக்கும் ஓர் நோய் ; the 

[ Skt. nrtta > த . நிருத்தம் .]) 
prepuce affected by deranged vayu when நிருத்தம் mirutam , பெ . (n.) வேதாங்கம் 
once drawn quite behind the glans penis 

ஆறனுள் வேதங்களிலுள்ள சொற்களை 
cannot be drawn down to its original 

ஆராயும் நூல் ; class of works containing 
position owing to its contraction by which 

etymological explanation of difficult vedic 
the passage of the urethra is obstructed 

words , 

of six vetai - kam, 
and the emission of urine is completely 
stopped - paraphimosis. நிருதிமொய்த்தல் 

" தெற்றெனிருத்தஞ் செவி " (மணி .27 , 101). 
பார்க்க . 2. மேக சம்பந்தத்தினால் மூத்திரத் 

[ Skt. nir - ukta > த . நிருத்தம் .) 


க 


one 


நிருத்தம் " 


176 


நிருதிதா 


நிருத்தம் niruttam , பெ . (n .) பற்றின்மை ; | நிருத்தானுகம் niruttapugam , 

பெ . (n . ) 
absence of attachment . " நிருத்த நிருத்தாங்கம் ( சிலப் .3 , 14 , அரும் . ) பார்க்க , 
சுகசிற்கனத்து நிலையுற்றவன் " (சிவதரு . see niruttăngam . 
சனனமரண.96 ) 

[ Skt. nrtta + anu - ga > த . நிருத்தானுகம் .] 
[ Skt. niruddha > த . நிருத்தம் ) 

நிருத்தி mirutti 

) பெ . ( n . ) சொற்கு உறுப்புப் 
நிருத்தமண்டபம் nirutta -mandabam , QUI (GHT Er 91605; etymological interpre 

பெ . ( n .) நிருத்தசபை (I.m.p.ii , 1226 , 128 ) tation of a word .. 
பார்க்க ; see nirutta- sabai 

[ Skt . nir- ukti > த . நிருத்தி .] 
த.வ. நாட்டியமண்டபம் , ஆடரங்கு 

நிருத்தியலங்காரம் niruttiyalangäram , 
[ Skt . nrtta > த . நிருத்த மண்டபம் .] 

பெ . ( n . ) பிரிநிலை நவிற்சியணி ( சங்.அக. ); a 
நிருத்தமாது niruttamatu, பெ . ( n . ) நாடகக் figure of speech . 
கணிகை ( சூடா. ); dancing - girl . 

[ Skt. nir - ukti + alam - kara > த. நிருத்தி 
[ Skt. nrtta > த . நிருத்த மாது .] 

யலங்காரம் . ] 
நிருத்தன் miruttan , பெ .( n .) நடனமாடுவோன் நிருதர் nirutar , பெ .( n .) பதினெண்கணத்துள் 

( பிங் . ) ; dancer . "உமையொடு மொருபாக ஒருவராகிய அரக்கர் ; raksasas , one of 
மதுவாய நிருத்தன் " ( தேவா. 194 , 5 ). 

patipenkanam . " நிருதாதியர் வேரற 
[ Skt . nrtta > த . நிருத்தன் .] 

( கம்பரா.சடாயுவு .79). 
நிருத்தாங்கம் niruttargam, பெ . ( n . ) நிருத் [ Skt. nairrta > த . நிருதர் .] 

தத்துக்கு வாசிக்கும் மத்தளந் தாளம் | நிருதி niruti, பெ . ( n . ) 1. எட்டுத் திக்குப் 
முதலியன (சிலப் .3 , 14 , உரை) ; musical 

பாலகருள் தென்மேற்றிசைக்காவலன் ( சூடா . ) ; 
instruments accompanying dancing . 

regent of the south - west , one of asta 
த.வ. ஆடல் இன்னியம் 

tikku - p - palakar . " நிருதி வாயுத்திப்பிய 
[ Skt. nrtta + aiga > த . நிருத்தாங்கம் .) சாந்தனாகி " ( தேவா. 663 , 6 ) . 2. முதல் 
நிருத்தாசனம் miruttasanam,, பெ . ( n .) வள்ளல்கள் எழுவருள் ஒருவன் ( சூடா . ); a 
தெளிவு ( நாமதீப .647 ); clearness , clarity of 

liberal chief, one of seven mudalvallakal 

, 
vision , 

3. பகல் 15 முழுத்தத்துள் ( முகூர்த்தத்துள் ) 
[ skt . nirdharana > த . நிருத்தாசனம் .] 

பன்னிரண்டாவது ( விதான.குணாகுண .73 , 
நிருத்தாட்சிணியம் niruttatciniyam , பெ . ( n . ) 

9.600 ); the 12th of 15 divisions of day -time. 
கண்ணோட்டமின்மை ( யாழ் . அக .) ; 

[ Skt. mirrti > த . நிருதி .] 
impartiality . 

நிருதி niruti பெ . ( n . ) அரக்கி ; raksasa 
[ Skt.nir - daksinya த . நிருத்தாட்சிணியம் .) woman . "நிருதி கூறும் " ( கம்பரா . 
நிருத்தாதனம் miruttadapam , பெ . ( n . ) 

சூர்ப்பணகை.138 ). 
ஒருகாலைத் தூக்கி நிற்கும் நிலை வகை 

[ Skt. nirrti > த . நிருதி .] 
( யாழ் . அக .); a dancing posture in which / நிருதிதா nirutita, பெ. ( n . ) கோடாசூரி என்னும் 
one of the legs is held aloft. 

செய்ந்நஞ்சு; a virulent mineral poision 
[ Skt . nrtta - sana > த . நிருத்தாதனம் .] ( சா.அக. ). 


நிருதிரம் 


177 

நிருபர் 
நிருதிரம் nirutiram , பெ .(n.) குரத்தம் அதாவது நிருபத்திரவம் nirupattiravam , பெ .( n . ) 
அரத்தமின்மை ; bloodless ness - anemia 

தொல்லையில்லாத தன்மை ( யாழ் . அக . ) ; 
( சா . அக .). 

freedom from trouble , calamity or danger. 
[ Skt. nir - rudhira > த . நிருதிரம் .] 

[ Skt . nir - upodrava > த . நிருபத்திரவம் .) 
நிருதூளி mirutali 

) பெ . (n .) தூசி ( யாழ் . அக.); நிருபத்திரன் mirubattira ) , பெ . (n . ) நுண்ணு 
dust . 

டம்புடன் ( சூக்கும சரீரத்துடன் ) இருக்கும் 
[ Skt . nir > த . நிரு +தூளி.] 

ஆதன் ( ஆன்மா) ( யாழ் . அக .); soul havinga 

subtle body . 
நிருதிதிசை nirutitisai, பெ . ( n . ) ( நிருதியின் 

[ Skt. mir - upadrava > த . நிருபத்திரன் .) 
திசை ) தென்மேற்றிசை , the s.w.quarter, as | நிருபதி nirupati பெ . ( n . ) 1. அரசன் (வின் .); 
that of niruti . 

king , sovereign . 2. குபேரன் ( யாழ் . அக .) ; 
[ Skt. mirmi த . நிருதி திசை.) 

Kubëra 
நிருதிபாசம் miruttpasam , பெ .( n . ) கடற்பாசி 

[ Skt . i - pati > த . நிருபதி .) 
( மலை .); seaweed 

நிருபதுங்கராகம் nirupatunka -rāgam , 

பெ .(n .) பெரும்பண் வகை ( பிங் . ) ; ( mus . ) a 
நிருநாசம் nirunasam , பெ . ( n . ) அழிவின்மை 

primary melody - type. 
( யாழ் . அக .); indestructibility. 

[ Skt mparturya- raga > த . நிருபதுங்க ராகம் ) 
[Skt . nir- nasa > த . நிருநாசம் .) 

நிருபம் mirupam , பெ ( n . ) 1. எழுதியனுப்புங் 
நிருநாசன் mirunasan, பெ . ( n .) ( அழிவற்றவன் ) ALL606 , letter of authority ; epistle from a 
கடவுள் ( யாழ் . அக.); God , as indestructible . king or other superior ; mandate ; order . 
[ Skt. mir - nasa > த . நிருநாசன் .] 

"நாயனார் கோயில் தானத்தார்க்கு நிருபம் " 
நிருநாமன் niru- naman , பெ . ( n . ) கடவுள் 

( S.I.I.i, 120, 123 ). 2. மடல் ( யாழ் . அக .); note , 
( யாழ் . அக .) ; the supreme being , as 

letter. 3. தீர்மானம் ( வின் . ) ; decree . 
nameless .. 

[ Skt .. nirupa > த . , ம . நிருபம் .) 
[ Skt. nir- naman > த . நிருநாமன் .] 

நிருபமம் mirupamam , பெ . ( n . ) ஒப்பின்மை ; 

state of being unequalled , incompara 
நிருபச்சம்படம் nirupa - c -campadam , bleness . 
பெ . ( n .) அரசர் ஆணைகளைக் கொண்டு 

[Skt. nir- upama > த . நிருபமம்.] 
வருவோனுக்குரிய கூலி ( M.E.R.1921-22 , 

நிருபமன் nirupamap , பெ . ( n .) ஒப்பாரும் 
P.109 ); pay of the messenger carrying 

மிக்காரும் இல்லாதவன் ; ஒப்பில்லாதவன் ; one 
royal orders , 

who has no equal . 

. 
[ Skt. nirupam > த . நிருப + சம்படம் .] 

[ Skt. nir - upama > த . நிருபமன் .] 
நிருபசரிதம் nirupasaridam , பெ . ( n .) மதிப் 

நிருபவல்லவை nirupavallavai பெ . ( n . ) அரசி 
புரவாக (உபசாரமாக ) ஏற்றிக் கூறப்படாதது ; 

( யாழ் . அக.); queen . 
that which is not complimentary , 

[ Skt.nrpatvallabha > த . நிருபவல்லவை .) 
secondary or figurative. "சிவசத்திகட்குப் 
பிரிப்பில்லாவந்தரங்கவா நந்தியம் இயற்கை நிருபர் nirubar , பெ . ( n .) நாளிதழ்களுக்குச் 
யாகய் நிருபசரிதமாயும் " ( சி.சி .1, 68, ஞானப் .). செய்திக் குறிப்பு எழுதுவோன் ; corres 
[ Skt. nir - upacarita > த . நிருபசரிதம் .] 

pondent ( mod . ) 


நிருபன் 


178 


நிருமாலியம் 


த.வ. செய்தியாளர் 

நிருபி - த்தல் mirupy , 4 செ.குன்றாவி . ( v.t.) 
[ Skt. nirupa > த . நிருபர் .] 

நிரூபி பார்க்க ; see nirubi 
நிருபன் niruba ) , பெ . ( n . ) 1. அரசன் ( திவா .); | நிருமதம் nirumadam , பெ . ( n . ) 1. யானை 

king , sovereign . 2. ஓர் இலக்கத்திற்கு மேல் ( பிங் . ) ; elephant . 2. மதமொழிந்த யானை 
மூன்று இலக்கம் வரை வருமானமுடைய ( சது . ) ; Tutless elephant 
அரசன் ( சுக்கிரநீதி . 25 ); a king whose [ Skt . nir - mada > த . நிருமதம் .] 
revenue is above one lakh and below 3 | நிருமலதானம் nirumala- tapam , பெ . ( n . ) 
lakhs . 

அறிவாளர் ( ஞானி) கட்கு உதவுங் கொடை ; 
[Skt. nr - pa > த , நிருபன் .) 

gifts to the wise . 
நிருபாதானம் mirupadanam , பெ . ( n . ) [ Skt. nirmala > த , நிருமலதானம் .] 

முதற்காரணமின்மை; absence of a material | நிருமலம் nirumalam , பெ .( n . ) பால் துத்தம் ; 
cause . "சகத்து நிருபாதானமோ. சி.சி. 

white vitriol ( சா.அக. ) . 
( வரலாறு . பக் .7 ) " (சங் . அக.) 

நிருமலம் nirumalam, பெ . ( n . ) மாசின்மை; 
[ Skt . nir - upadana > த . நிருபாதானம் .] spotlessness . " நித்த நிருமல சகித 
நிருபாதானவாதி mirupadanavadi பெ .( n . ) (தாயு.திருவருள்வி .3 ). 

முதற்காரணத்தினின்றும் இவ்வுலகம் [ Skt. nir - mala > த . நிருமலம் .] 
(பிரபஞ்சம் ) தோன்றவில்லை யென்ற கொள்கை | நிருமலன் nirumalan , பெ . ( n . ) 1. குற்ற 
1460 L CW sot ; one who holds that the 

மற்றவன் ; spotless person , blameless one . 
phenomenal world has no material 

" நெறியிலை சாதல்லாதெனக் கேட்ட நிருமல 
[ Skt.nirupadana -vadim த நிருபாதான வாதி .] 

னிரங்கி " (திருவாலவா .39, 14 ). 2. கடவுள் ; the 
நிருபாதி nirupadi பெ .( n .) வருத்தம் அல்லது 

supreme being , as immaculate . 
வலியின்மை ; absence of pain or suffering 

[ Skt. nir - mala > த . நிருமலன் .) 
( சா.அக.). 

நிருமலி nirumali பெ .( n .) மலைமகள் ; Parvati, 
நிருபாதி mirupadi பெ . (n . ) 1. தொல்லை as immaculate ... "எண்ணான்கு நிகரிலாவற 
(உபாதி ) யின்மை ; freedom or liberation from 

நிருமலி வளர்த்தனள் வருங்கால் " (காஞ்சிப்பு. 
passions , from pain . 2. காரண மின்மை; 
being without a cause , absolute . 3. 560L 

கழுவா .87 ). 
யின்மை ( யாழ் . அக .) ; freedom from 

[ Skt. nir- mala > த . நிருமலி. ] 
limitations or abstacles.. 

நிருமாலியம் nirumaliyam , பெ . ( n .) பெரிய 
[ Skt . nir - upadhi > த . நிருபாதி .] 

மாவிலிங்கம் ( L. ); sacred lingam tree . 
நிருபாதிகம் nirupadigam , பெ . ( n . ) துன்பம் , | நிருமாலியம் nirumaliyam , பெ . (n .) கூவிளம் ; 
தொல்லை ( உபாதி ) யில்லாமை ; freedom from 

garlic pear ( சா.அக. ) . 
secularities ( சா.அக.). 

நிருமாலியம் nirumaliyam , பெ . ( n . ) 
நிருபாதிகம் nirupadikam , பெ . ( n . ) 1. காரண 

1 இறைக்குப் படைத்து எடுத்தது ( நிர்மாலியம் ); 
மற்றது ( சங் . அக . ) ; that which is without 

offering made to an idol and removed . 
cause . 2. தடையற்றது ; that which is free "மதுகேச னருமாலிய மதேற்று " (பிரபுலிங். 
from limitations . 

மாயைபூசை.58 ), 2. வில்வம் ; sacred bael . 
[ Skt. nir - upadhika > த . நிருபாதிகம் .) 

[ Skt . nir - malya > த . நிருமாலியம் .] 


cause . 


1 


நிருமி -த்தல் 

179 

நிருவாணதீக்கை 
நிருமி - த்தல் nirum , 4 செ.குன்றாவி .( v.t.) நிருமூலி nirumuli 

, பெ .(n.) நிர்மூலி பார்க்க ; 
1. படைத்தல் ; to create , produce by art, see nirmuli ( சா . அக .). 
form . " வானோர் நிருமித்தனபடை 

நிருமூளி mirumuli), பெ .( n . ) நிருமூடி , 2 
( கம்பரா . இராவணன்வதை.47 ). 2. உறுதி 

பார்க்க ; see nirumudi. 
கொள்ளுதல் ; to determine . " அசுரர்களை 
நீறாகும்படியாக நிருமித்து " ( திவ்.திருவாய். 4.7, 

நிருவகம் niruvagam, பெ . ( n . ) நிருவாகம் 
1). 3. ஏற்படுத்துதல் ; to ordian , constitute . 

( யாழ் . அக . ) பார்க்க ; see miruvagam. 
4. ஆராய்தல் ( பிங் . ); to examine, investigate . / நிருவகி - த்தல் niruvagi-, 4 செ.குன்றாவி . 
5. பொய்யாகக் கற்பித்தல் ; to fabricate , 

( v.t.) நிர்வகி - ( வின் . ) பார்க்க ; see mirvagi. 
concoct .. 

நிருவசனம் niruvasagam , பெ . (n .) நிருத்தி 
[Skt . nirma > த . நிருமி-- ) 

( பி.வி .50 , உரை ) பார்க்க ; see nirutti, 
நிருமிதம் mirumidam , பெ .(n .) 1. உண்டாக் [ Skt. nir-vacana > த . நிருவசனம் .] 
கப்பட்டது ; that which is created or formed . நிருவாககன் miruvagagan, பெ . ( n .) நிர்வாகி 
"நினைத்திருந் தியற்றிய நிருமித மகனிவன் " பார்க்க ; see nirvaki. 
(சீவக .707 ). 2. பொய்யாகக் கற்பித்தது ; that [ Skt . nir - vahaka > த . நிருவாககன் .] 
which is fabricated .. 

நிருவாகசபை miruvaga - sabai) பெ . (n . ) 
[ Skt. nir - mita > த . நிருமிதம் .) 

நிர்வாகசபை பார்க்க ; see mirvagasabai. 
நிருமிதி nirumidi பெ . ( n . ) அம்மணம் ; [ Skt. mir - vahaka > த . நிருவாகம் சபை .] 
nakedness ( சா.அக. ). 

நிருவாகம் miruvagam , பெ .(n . ) நிர்வாகம் 
நிருமிதி nirumidi, பெ . ( n . ) படைப்பு; creation . 

பார்க்க ( வின் . ) ; see nirvagam . 
"இலதுகாத்தல் நிருமிதி யிச்சை செய்தி நிருவாகன் niruvagan, பெ . (n .) நிர்வாகி 

பார்க்க ; see nirvagi. 
நிழனட மாகுமன்றே " ( கோயிற்பு பதஞ்.66 ) 

[ skt. nir - vahaka > த . நிருவாகன் .] 
[ Skt . mir - mita > த . நிருமிதி .] 

நிருவாகி miruvagi) பெ .(n .) நிர்வாகி ( வின் . ) 
நிருமூடம் nirumudam , பெ . ( n . ) முழுதும் 

பார்க்க ; see nirvagi 
அறிவின்மை; utter ignorance. 

நிருவாசம் miruvasam , பெ . ( n .) குடியின்மை 
[ Skt . mi - mudha > த . நிருமூடம் .] 

( யாழ் . அக .); the state of being uninhabited . 
நிருமூடன் miru- mugam , பெ .( n. ) முழுதும் [ Skt . nir - vasa > த . நிருவாசம் .] 
அறிவற்றவன் ; man of utter ignorance. 

நிருவாண தீட்சை miruvana- tiicai) பெ . ( n . ) 
[ Skt. nir - mudha > த . நிருமூடன் . ) 

சிவதீக்கை மூன்றில் ஒன்று ; the last of three 
நிருமூடி mirumudi, பெ . ( n . ) 1. முழுதும் introducing rites & ceremony of initiation 

by a spiritual Guru according to Saiva 
அறிவற்றவள் ; an utterly ignorant woman . 

system ( சா.அக. ). 
2. உதவுங் குணமில்லாதவன் ( இ.வ. ); miserly 
woman .. 

நிருவாணதீக்கை niruvana- tikkai பெ .( n .) 
[ Skt . mi - mudha > த . நிருமூடி .) 

நிருவாண 

தீட்சை (சி.போ.பா.சிறப் .) பார்க்க ; 
நிருமூலம் nirumulam , பெ . ( n . ) நிர்மூலம் 

see nirvana -titcai 

. 
( யாழ் . அக. ) பார்க்க ; see mirmuam. 

[ Skt . nirvana + diksa > த . நிர்வாணதீக்கை. ] 


நிருவாணம் 


180 


நிருவிகற்பவாழ்க்கை 


நிருவாணம் miruvanam,, பெ . ( n . ) 

perfect and spiritual ecstacy experienced 

by a sitting yogi , in which he remains in 
1. நிர்வாணம் , 1 பார்க்க ; see mirvanam. 

audible to the surrounding disturbances 
" நித்திரை தெளியுமாபோல நிருவாண 

being absorbed in eternal bliss . 
நிலைமெய்யாமே " ( கைவல் . தத்வ . 56 ) . 

Saitanyam is a stage where nothing 
2. நிர்வாணதீட்சை பார்க்க ; see nirvana exists but the transformation of mental 
titcai. "தரித்துச்சமய விசேட நிருவாணம் " consciousness in the form of Atman 
( சைவசமாணாக். 29 ). 3. நூற்றெட்டு துணைத் 

( soul ) . It is an abstract meditation 

( சா.அக. ) . 
தொன்மங்களுளொன்று ; an upanisad , one 
of 108 . 

நிருவிக்கினம் niruvikkigam , பெ .( n .) இடையூ 
[ Skt. nirvana > த . நிருவாணம் .) 

றின்மை ; absence of obstacles . 
நிருவாணி niruvani, பெ .( n . ) 1. ஆற்றல் (சக்தி ); [ Skt . nir - vighna > த . நிருவிக்கினம் .] 

the universal energy represented in the நிருவிகற்பநிட்டை niruvigarpa -nittai, பெ . ( n . ) 
form of a naked woman . 2. பெண் தெய்வ 

நிர்விகற்பசமாதி பார்க்க ; see mirvigarpa 
பத்து ஆற்றல்களுளொன்று (தேவிதச வித்தை 
of our cot 01); one of the ten active powers 

samati. "நிருவிகற்ப நிட்டை நிலையென்று 
of the female energy or deity (சா.அக.). 

வருமோ வறியேனே " (தாயு.உடல் பொய் .32) . 
நிருவிகற்பசமாதி niruvigarpasamadi | நிருவிகற்பம் niruvigarpam, பெ . ( n .) 

பெ . ( n . ) நிர்விகற்பசமாதி பார்க்க ; see 1 நிர்விகற்பக்காட்சி (சி.சி .11, சிவாக் .) பார்க்க ; 
nirvigarpa - šamāti. 

see nirvigarpa - k - katci. 2. நிர்விகற்ப சமாதி 
நிருவிகற்பசமாதி niruvigaupasamadi, 

பார்க்க ; see mirvigarpasamati "விரைந்தே 
பெ .(n .) சவ்விகற்ப சமாதி முற்றி அருளம்மை நிருவிகற்ப மெய்த " ( தாயு . உடல் பொய் .39 ). 
யால் அறிவிக்கப்பட்ட அருளாளன் ஆகிய [ Skt. nir - vikarpa > த . நிருவிகற்பம் .] 
அப்பனை அறிந்த ஞான்றே சிவதத்துவங் 

நிருவிகற்பமாதல் niruvigarpamādal 
களும் அவற்றின் செயற்கைகளும் நன்கு 
விளங்கப் பெற்று , அந்தப் பரம்பொருளைக் 

பெ . ( n . ) விவகாரத்தாலே உலகமே பொய் 

யென்று தனக்குள் நினைத்து உலக 
கூடி நின்று விட்டுப் பிரியாது மகிழ்வது ; a 
state of ecstacy which one obtains 

பாசத்தைத் தள்ளி மெய்யுணர்வு ( சைதன்ய ) 
wisdom by the grace of the diety and 

நிலையை அடைதல் ; that state of 
enjoys the bliss by the union with the 

insensibility to one s own surroundings ,, 
almighty ( சா.அக.). 

arrived at by a practising yogi by 

renunciation being appraised of the 
நிருவிகற்பசமாதி miruvigarpasamadi, 

supreme knowledge that the material 
பெ . ( n .) தன்னை மறந்து தூக்கமுறும், மயக்கம் world is false . This stage can only be 
போல பிறர் சத்தம் காதிற் கேளாது ஐம்புலனும் 

acquired by those who attain super 
ஒடுங்கி , சித்தமானது பூரணத்தில் இலயித் 

natural illumination without the aid of 
திருக்கும் ஓர் ஓக நிலை , விவகாரத்தாலே 

physical or mental organs ( சா.அக.). 
உலகமே பொய்யென்று உணர்ந்து உலக | நிருவிகற்பவாழ்க்கை niruvigarpa - valkkai; 
பாசத்தைத் தள்ளி நிற்பதினால் அடையும் பெ . ( n .) பேசாதிருத்தல் ; to remain silent 
மெய்யுணர்வு ( சைதன்ய ) நிலை; that state of ( சா.அக. ) . 


நிருவிசாரம் 

181 

நிரேசுவரசாங்கியம் 
நிருவிசாரம் niruvisaram , பெ .( n .) கவலை / நிரூடி nirudi, - பெ . ( n . ) 1. நெட்டுரு; rote . 
யின்மை ; absence of anxiety . 

2. தெளிவு ; clearness , certainty. 
[ Skt. nir - vicara > த . நிருவிசாரம் .] 

[ Skt. nirudhi > த . நிரூடி .] 
நிருவிடம் niruvidam , பெ.(n.) மருந்துவகை நிரூபணம் nirubanam, பெ .(n.) இசைப்பாட்டு 
( யாழ் . அக .); a kind of medicine . 

வகையான வரலாற்று நூலின் முதலில் அவ் 
[ Skt . nir - visa > த . நிருவிடம் .] 

வரலாற்றைச் சுருக்கிக்கூறும் பகுதி ( கோபால 
நிருவிடயானந்தம் niruvidayānantam , கிருஷ்ண பாரதி , 39 ) ; section containing the 

பெ .( n . ) புலனுணர்ச்சிக்கு எட்டாத களிப்பு ; argument of a story, in musical 
supreme bliss , not enjoyed by the sense . 

composition . 
" கூடார் நிருவிடயானந்தசுக நீங்காத 

[ Skt. nirupana > த . நிரூபணம் .) 
நோக்கும் " ( ஒழிவி அவத்தை 39 ). 

[Skt. nir -visaya + a - nanda > த . நிருவிட | நிரூபணம் " nirubanam , பெ .( n.) மெய்ப்பித்தல்; 
யானந்தம் .] 

to prove ( சா.அக.). 
நிருவேதுகம் niruvédugam ,, பெ . ( n . ) | நிரூபணம் nirubanam , பெ . ( n . ) 1. ஆராய்ச்சி ; 
நிரேதுகம் (சி.சி 8 , 2 சிவாக் .); see miretugam investigation . 2. செயல்முறை விளக்கம் ; 
[ Skt. nir- hetuka > த . நிருவேதுகம்.) 

demonstration . "சிவாபாவநா நிரூபணம் " 
நிரூகம் mirugam , பெ . ( n .) மலங் கழிவதற்காக 

(சி.சி .6, 7, சிவாக் . ). 
குதவாயில் உள்ளே வைக்கப்படும் ஒரு பொறி ; [ Skt. nirupana > த . நிரூபணம் .] 
a purging clyster, an enema not of an oil நிரூபம் nirdbam , பெ . ( n . ) உருவில்லாமை ; 
kind ( சா.அக. ) . 

shapelessness (சா.அக.). 
நிரூகம் nirugam , பெ . ( n . ) 1. உறுதி | நிரூபன் niruban, பெ . (n . ) (உருவமற்றவன் ) 
( யாழ் . அக . ); certainty. 2. சொற்போர் ; logic , 

கடவுள் ( யாழ் . அக . ); god , as formless . 
disputation . 3. வெளிப்படைச் சொல் ; explicit 
term .. 

[ Skt. nirupa > த . நிரூபன் .) 
[ Skt. nir - dha > த . நிரூகம் .] 

நிரூபாவர்த்தம் nirupavarttam , பெ . ( n .) உயர் 
நிரூகணம் niruganam , பெ . ( n . ) எருவாய் 

மணி வகை ( யாழ் . அக.); a kind of gem . 
வழியாக வழலை நீர் ஏற்றி மலங்கழிக்கும்படிச் நிரூபி - த்தல் nirubi , 4 செ.குன்றாவி . (v.t. ) 
செய்தல் ; causing to purge with the aid of 

1. மெய்ப்பித்தல் ; to prove, demonstrate . 
a clyster ( சா.அக. ). 

2. ஆராய்தல் ( வின் . ) ; to examine , 

investigate , search . 
நிரூகவத்தி niruga - vatti பெ . (n . ) வடிநீர் 

[ Skt. irup > த . நிரூபி-.) 
முதலியவற்றை எருவாய் வழியாய் உள்ளுக்குச் 
செலுத்திக் குடலைக் கழுவல் ; a liquid form of நிரூபிதம் nirupidam , பெ . ( n . ) உறுதிப்படுத்தப் 

பட்டது ; that which has been ascertained 
medicine as decoction etc. thrown into the 
rectum by a clyster ( சா.அக.). 

or proved . "நிரூபிதமான வஸ்துவை 

நானறிந்தேன் " (சி.சி.யு., 5 , சிவாக் .). 
நிரூடபசுபந்தம் nirucapasubandam , பெ . ( n . ) 

[ Skt . murupita > த . நிரூபிதம் .) 
வேள்வி வகையுளொன்று ( வின் . ) ; a kind of 
sacrifice. 

நிரேசுவரசாங்கியம் nirésuvarasaigiyam, 

பெ ( n.) நிரீச்சுவரசாங்கியம் ( யாழ் . அக.); see 
[ Skt.nirucha - pasu -bandha > த . நிரூடபசு 

niriccuvarašāngiyam . 
பந்தம் .] 


நிரேதுகம் 

182 

நிலிகாவியங்கம் 

which does not transmit electricity 
நிரே துகம் miretugam , பெ .(n . ) ஏதுவற்றது ; 
that which is causless . " ஜகத்து 

( சா.அக. ). 
நிரேதுகமென்றது தள்ளப்பட்டது " (சி.சி .1 , 1, நிரோதம் nirodam , 

பெ .( n . ) 1. தடை ; 
சிவாக் .). 

impediment , pediment, hindrance . 
[ Skt. nir- hetuka > த . நிரேதுகம்.) 

2. அடக்கம் ; restraint , control . 
நிரோகி mirogi, பெ . (n .) நோயில்லாதவன் ; one 

[ Skt. nirodha > த . நிரோதம் .] 
free from disease , healthy man ( சா.அக. ). நிரோதம் nirodam , பெ . ( n . ) சுருக்கம் ; 
நிரோசாதம் nirosadam , பெ . ( n . ) நிரோதி 

stricture ( சா.அக.). 
பார்க்க ; see nirodi . " விரற்புகை நிரோசாதம் " நிரோதனை mirodanai), பெ .( n .) புலனடக்கம் ; 
(தத்துவப் 140 ) 

( Jaina . ) control over the passions . 
[ Skt. nirodhana > த . நிரோசாதம் .] 

" வீரனிரோதனை யம்பிற் கொன்றான் " 

(சீவக .3080 ). 
நிரோட்டகம் mirottagam , பெ . ( n . ) இதழி 

[ Skt. nirodhana > த . நிரோதனை .) 
யைந்து பிறவா எழுத்துகளால் ஆகிய செய்யுள் 

திருச்செந்தில் நிரோட்டகயமக வந்தாதி ; a நிரோதான முத்திரை nirodapa - muttirai, 
kind of verse without labial or labiodentals . பெ . ( n . ) சிறுவிரலை நீக்கி ஏனைய விரல்களை 
த.வ. இதழகல்பா 

நுனிகள் பொருந்தச் சேர்த்துக் குவிக்கும் 
[ Skt . nir - osthyaka > த . நிரோட்டகம் .) முத்திரை வகை ( சைவாநுட்.வி .17 ); ( Sava) a 
நிரோட்டம் mirottam , பெ . ( n .) நிரோட்டகம் handpose which consists in bringing the 
பார்க்க ; see nirottagam . 

thumb and the fingers other than the little 
[ Skt. nir - osdhya > த . நிரோட்டம் .) 

finger together . 
நிரோட்டி nirotti பெ . ( n . ) நிரோட்டகம் 

[ Skt. nirodana > த . நிரோதான முத்திரை.) 
( யாப்.வி .510 ) ( pros . ) ; poem composed 
without using the labials . 

நிரோதி nirodi), பெ . ( n . ) உடம்பிலுள்ள 16 
[ Skt . nir - osdha > த . நிரோட்டி .) 

வகையான மந்திர நிலைகளுள் ( சோட 
நிரோட்டியம் nirottiyam , பெ .( n .) நிரோட்டகம் கலையுள் ) ஒன்று ; ( Saiva . ) one of the 16 
பார்க்க ; nirdttagam . " இதழ் 

mystic centres in the body in which Sakti 
குவிந்தியையா தியல்வது நிரோட்டியம் " 

manifests 
(மாறனலங் .274 ). 

herself . "சந்திரன் மேல் 
[ Skt. nir - dsdhya > த . நிரோட்டியம் .) 

நிரோதிநாதம் " ( செந்., 9 , 248 ). 
நிரோட்டியவோட்டியம் nirdttiya - v - ottiyam, 

[ Skt. nirodhin > த . நிரோதி .] 
பெ .( n .) செய்யுளின் முற்பாதி நிரோட்டியம் நிரோதினி nirodlin ) பெ .( n .) நிரோதி பார்க்க 
பிற்பாதி ஒட்டியமுமாகப் பாடும் பா ( கவி ) 
( மாறனலங் .276 , உரை ) ; a stanza in which the 

( தத்துவப் .130, உரை); see niroti. 
first half is nirottiyamand the second half ( Skt . nirodhini > த . நிரோதினி.] 
ottiyam. 
[Skt nir -dsdhya > த . நிரோட்டிய வோட்டியம் 

நிலிகாவியங்கம் milikaviyangam , பெ . ( n .) 
நிரோதகரணி mirodakarani பெ .( n .) மின்சார 

முகத்திற்காணும் ஒருவகைப் பரு ; a variety of 
சத்தியைத் தடுக்கும் பொருள் ; a substance 

mole (சா.அக. ). 


see 


நிலிஞ்சிகை 

183 

நிவர்த்தி 
நிலிஞ்சிகை nilinjigai, பெ .( n . ) ஆன் ; cow நிவந்தஞ் செய்தபடி " ( S.I.I. (ii) , 137 ) . 
( சா.அக. ). 

3. கோயிற்செலவு ; temple expenses . "மஹா 
நிலிநாதியம் nilinadiyam , பெ . ( n . ) பாண்டு 

தேவர்க்கு வேண்டும் நிவந்தங்களுக்கு " (S ... 
நோய்க்குக் கொடுக்கும் ஒருவகை மருந்துப் 

(ii) , 25 ). 4. கோயிற்றொண்டு நிவந்தக்காரர் ; 
Qung ; medicinal powder for dropsy 

temple service . 5. கடவுளை வழிபடும் இடம் ; 
( சா.அக. ). 

place of worship . புனைமணி நிவந்தம் 

(உபதேசகா.திவபிரத . 223). 6. தொகுப்பு நூல் ; 
நிவகம் niagam , பெ . ( n . ) கூட்டம் ( உரி.நி. ) ; 

compilation , compendium . 
company, multitude , assembly, flock . 

[ skt. ni- bandha > த . நிவந்தம் .] 
[ Skt . nivaha > த . நிவகம் .] 

நிவர்த்தாளம் nivarttalam , பெ . ( n . ) ஒன்பான் 
நிவசதி mmasati பெ . ( n . ) வீடு ( சங் . அக .); 

தாளத்தொன்று ( பரத.தாள .6 ) ( Mus . ) ; a 
house , abode . 

variety of time -measure, one of nava 
[ Skt. nivasati > த . நிவசதி .] 

tālam . 
நிவசதி vasati பெ .(n .) ஒருவகைப் பூண்டு; [ Skt . nivartta + > த . நிவர்+ தாளம் .) 
an unknown plant ( சா.அக.). 

நிவர்த்தனம் nivarttanam ,, 

பெ . ( n . ) 
நிவசனம் nvasapam, பெ . ( n . ) ஆடை 1. திரும்புகை ; returning , turning back . 
( சங் . அக .); clothes 

2. போக்குகை ; removing curing . 3. 25 
[ Skt mivasana > த . நிவசனம் .] 

கோலேனும் 100 அல்லது 125 முழமேனும் 
நிவசனம் vasanam , பெ . (n. ) 1 சீலை ; cloth . 

கொண்டதோரளவு ( சுக்கிரநீதி , 28 ) ; a lineal 

measure of 25 kol, 100 or 125 cubits . 
2. சீலைத்துண்டு; piece of cloth ( சா.அக. ). 

[ Skt. nivart - tana > த . நிவர்த்தனம் .] 
நிவசி - த்தல் mas , 4 செ.குன்றாவி .( v.t.) 
குடியிருத்தல் ( ஜீவப்பிரம்மைக்ய . பக் .640); to | நிவர்த்தி nivartti 

, பெ .( n .) நிவிர்த்தி பார்க்க ; 
dwell . 
[ Skt . nivas > த . நிவசி-.] 

[ Skt . nivrtti > த . நிவர்த்தி . ] 
நிவந்தக்காரர் nivanda- k -karar, பெ . ( n . ) நிவர்த்தி nivartti, பெ . ( n .) 1. விடுதலை ; 

release . " பந்தத்தினின்றும் நிவிர்த்திபெற்ற 
கோயில் தொண்டு செய்வோர் ; temple 
servants . " பலபணி நிவந்தக்காரர்க்கும் " 

ஆன்மாக்கள் " (சி.போ.பா.பக் .143 , புதுப் .). 

2. நிவாரணம் , 3 பார்க்க ; see mvaranam . 
(S.I.I. (iii), 137 ). 

3. துறவு ( பிங் . ) ; renunciation of the world , 
( நிவந்தம் + காரர் . ) 

opp . to piravirtti. " umflues (gui B.L ool 
[ Skt . nibandha > த . நிவந்தம் + காரர் .) நிவர்த்தியினில் " (திருப்பு.310). 4. நிவர்த்திக் 
நிவந்தம் niandam , பெ . ( n . ) 1. கட்டுப்பாடு 

கலை பார்க்க ; see niarttik- kalai (சி.சி .2 , 74 , 
( நிபந்தனை ) ; condition , agreement . ஞானப் .) . 5. போக்கு ; remedy. அப்படிச் 
2. வேலைத்திட்டம் ; allotted duties , as of 

செய்யாமல் வேறு நிவர்த்தி இல்லை . 
servants . " பலபணி நிவந்தக்காரர்க்கு 

[ Skt. nivrtti > த . நிவர்த்தி . ] 


see nivirtti 

. 


நிவர்த்திகலை 


184 


நிவிருத்தப்பிரசவம் 


urdka- nivaranam , kanma -nivāraṇam , 
நிவர்த்திகலை nivarti kalai, பெ . ( n . ) ஐந்து 

(பஞ்ச ) கலையுள் ஆதன்களைப் பாசத் capma - mkaranam , pava - nkaranam , 
தினின்றும் விடுவிப்பதாகிய கலை (சி.போ. kadanuaranam . 
பா .2 , 2 , பக் .143 , புதுப் . ) ; ( Saka .) sphere of 

த.வ. தணிப்பு , நீக்கம் 
action for the energy of šivan which 

[ Skt . nivarana > த . நிவாரணம் .) 
emancipates the soul from bondage , one 

நிவாரணி mvarani பெ . ( n . ) நோயைக் 
of parica- kalai. 

குணப்படுத்தும் மருந்து ; curative agents or 
[ Skt. mAvitti > த . நிவர்த்தி கலை .) 

medicines ( சா.அக. ) . 
நிவர்தல் nivartal, பெ . ( n .) ஓங்குதல் ; growing 

நிவாரம் varam , பெ . (n . ) தடை ( W. ) ; 
high ( சா.அக.). 

impediment .. 
நிவரை karai, பெ . ( n . ) கன்னி ( யாழ் . அக. ); a 

[ Skt . nivara > த . நிவாரம் .] 
maiden . 

நிவாரம் varam , பெ . ( n . ) காட்டுநெல் ; wild 
[ Skt . mi - vara > த . நிவரை .) 

paddy ( சா.அக. ) . 
நிவலம் nivalam , பெ . ( n . ) அவுபல பாடாணம் 
என்னும் ஒருவகைச் செய்ந்நஞ்சு; the 32 நிவாரி nivari, பெ .(n.) 1. நிவாரணி பார்க்க ; 

see nivarani. 2. காட்டு நெல் ; wild paddy. 
kinds of native arsenic ( சா . அக.). 

3. காட்டரிசி ; wild rice . 4. மலைநெல் ; 
நிவாசம் niasam , பெ . ( n . ) தெய்வம் அல்லது 

mountain paddy ( சா.அக. ) . 
பெரியோர்கள் வாழிடம் ( வின் . ) ; abode , 

நிவிசிந்தா niisinta , பெ . ( n . ) கணக்கு 
habitation , as a deity or a great person . 

முதலியன பார்க்கும் கணக்காளர் ( C.G. ) ; 
[ Skt. nivasa > த . நிவாசம் .) 

accountant, clerk . 
நிவாபம் nyabam,, பெ . ( n . ) தென்புலத் 

[ u . nawisindah > த . நிவிசிந்தா.] 
தார்க்குச் (பிதிர்க்களுக்குச் ) செய்யுந் 
தருப்பணம் ( யாழ் .அக.); obalation of water to | நிவிர்த்தன் nivittan , பெ .( n . ) உலக ஆசை 
the manes . 

களை - ஆசைத் தளைகளை அறுத்தவனாகிய 

துறவி ; ascetic free from bondage of life 
[ Skt . nivapa > த . நிவாபம் .] 

( சா.அக.). 
நிவாரணம் nidranam , பெ . ( n .) 1. தடுக்கை ; 
preventing ; hindering . 2. தடை ; prohibition ; 

நிவிர்த்தி nivirtti பெ . ( n . ) 1. துறவு ; renuni 
impediment. 3. saylüy; abolition ; removal; 

cation . 3. அசையா நிலை ; cessation of 

action or motion ( சா.அக.). 
expiation ; termination ; extinction . 
4. ( அதிட்ட நிவாரணம் , உரோகநிவாரணம் , நிவிருத்தப்பிரசவம் nivirutta - p - pirasavam, 
கன்மநிவாரணம் , சனிம நிவாரணம் , பாவ 

பெ .( n . ) மகப்பேற்றிற்குப் பிறகு ஐந்து 
நிவாரணம் , கடனிவாரணம் என்ற ) 

ஆண்டிற்கு மேலாகும் வரையில் மகப்பேறு 
அறுவகைப்பட்ட துன்ப நீக்கம் ; extinction of 

இல்லாதிருத்தல் ; a woman in whom 
evil , of six kinds , viz ., arista - nkaranam, 

conception does not occur for a period 


நிவிருத்தி 

185 

நின்மலசுழுத்தி 
more than five years after a previous child | நிவேதனப்பாவாடை nivedapa - p - pavagla , 
birth ( சா . அக .). 

பெ . ( n .) கடவுளுக்கு இடும் பெரும்படையல் ; 
நிவிருத்தி nivirutti, பெ . ( n . ) 1. பிறப்பறல் ; food - offerings on a large scale , made to 
release from transmigration . 2. ஆதன் 

a deity, ( Loc . ) . 
( ஆன்மா) கதி பெறல் ; final emancipation of [Skt. nietapam > த . நிவேதனம் : பாவாடை .] 
the soul. 3. குணமாதல் ; cure . 4. ஒழிவு ; நிவேதனம் vedapam , பெ .(n . ) 1. ஒப்பு 
extinction or cessation . 5. ஒன்றுதல் ; விக்கை; offerings , dedicating . 2. கடவு 
dissolution . ( சா.அக.). 

ளுக்குப் படைக்கும் அமுது ; offering of rice , 
நிவிருத்திமார்க்கம் nivirutti-mārkkam , 

etc , made to a deity . " நிவேதனஞ் 
பெ . ( n . ) துறவுநெறி ; the path of renunciation . 

செய்தான் " (சேதுபு.சங்கர .85) 
( Skt . nirtti > த . நிவிருத்திமார்க்கம் .] 

[Skt. nivedana > த . நிவேதனம் . ] 
நிவேசம் mesam , பெ . ( n . ) 1. உடம்பில் நிவேதி - த்தல் nivedi , 4 செ.குன்றாவி .(vt.) 
ஊசியேற்றல் , என்னும் நேர்த்திக் கடன் ( in 

படையல் படைத்தல் ; to dedicate , offer to a 

deity, as food . 
Religion ) hook swing in satisfaction of a 

[ Skt . nivid > த . நிவேதி - த்தல் .) 
vow . 2. நோய்க் குணமாக வேண்டி உடம்பில் 

ninmala - sakkiram , 
மருந்தை ஊசியால் குத்திச் செலுத்துதல் ; the நின்மலசாக்கிரம் 
act of throwing of a liquid medicine into 

பெ . ( n . ) சிவபெருமானது அருளால் சத்தாதி 

விசயங்களைச் சிவாகாரமாகவும் , விசயசுகங் 
the body through a needle injection . 

களைச் சிவானந்தமாகவும் அனுபவிக்கும் 
3. உடம்பில் ஊசியைச் செலுத்துதல் ; insertion 
of a needle into the body for any purpose 

சுத்தாவத்தைவகை ( சி.சி .4 , 34 , சிவாக் . ); 

( šaiva) a condition of the soul in its uplifted 
inoculation ( சா . அக .). 

state when it realises, with the help of the 
நிவேசனம் niesapam , பெ . ( n .) 1. இடம் ; 

divine grace, Siva s manifestations in all 
place ; site . 2. வீடு ( தைலவ . தைல .); house , external objects and Siva s Bliss in all the 
dwelling . 3. ஊர் ( சூடா . ) ; town , city . 4. 2400 pleasures he enjoys , one of five 
சதுர அடி கொண்ட மனையளவு ( வின் . ) ; a cuttavattai. 
ground , a piece of land measuring 2,400 [ Skt . nir - mala > த . நின்மலசாக்கிரம் .) 
sq.ft. 

நின்மலசுழுத்தி niomala - sulutti பெ . ( n . ) 
த.வ. மனை 

ஆன்மா ஞாதுரு, ஞானம் , ஞேயம் என்ற வேறு 
[ Skt. nivasana > த . நிவேசனம் .] 

பட்ட அறிவுடன் அருண்மயமாகிச் சுகத்தை 
நிவேத்தியம் niettiyam , பெ .( n . ) நிவேதனம் 

யனுபவிக்கும் சுத்தாவத்தை வகை (சி.சி.பு .34 , 

சிவாக் . ); (Sava .) a condition of the soul in 
பார்க்க ( பிங் . ); see nvetapam . 

its uplifted state when it becomes one with 
[ Skt raivedya > த . நிவேத்தியம் .) 

the divine grace , and is concious of the 
நிவேதனஞ்செய் - தல் nivedapal - cey, distinction of natura, nanamand neyam , 
பெ .(n .) நிவேதி பார்க்க ; see mmethi. 

one of five cuttavattaiq.v . 
[ Skt.nivédanms . நிவேதனஞ்செய் - தல் . ] 

[ Skt . mir - mala > த . நின்மல கழுத்தி .] 


நின்மலசொப்பனம் 


186 


நின்மலி 


1 


வகை 


நின்மல சொப்பனம் mimala - soppanam, எனக் கருதப்படுவது ; ( in Alchemy ) one of 

பெ .( n .) ஆதன் (ஆன்மா) அருளிடத்தே நின்று the ten kinds by which mercury is 
அதனையுணரும் சுத்தாவத்தை 

animated . if this process is continued to 
( சி.சி.பு .34 , சிவாக் . ) ( sava . ); a condition of 201 times . it will enable one to travel in 
the sould in its uplifted state when it gets the aerial regions and round the planets 
a vision of the Divine Grace, one of five 

( சா.அக. ). 
cuttavattai, q.v. 

(நின்மலம் + ரசம் . ) 
[ Skt. nir- mala > த . நின்மலசொப்பனம் .) 

நின்மலன் nipmalan , பெ . ( n .) 1. அழுக்கற்ற 
நின்மலதுரியம் nipmala - turiyam, பெ .( n . ) வனாகிய கடவுள் ; God , as immaculate . 

ஆதனின் ( ஆன்மாவின் ) மலங்கழல் அதற்கு "நின்மலா போற்றி போற்றி " (திருவாச .5, 61 ). 
ஆனந்தவொளி தோன்றுதலாகிய சுத்தா 

2. அருகன் ( சூடா .); arhat . 
வத்தை வகை ( சி.சி.பு .34 , சிவாக் . ); ( Sava . )a 

[ Skt. nir - mala > த . நின்மலன் . ] 
condition of the soul in its uplifted state 

நின்மலாவத்தை nipmalavattai, பெ . ( n . ) 
when its impurities are all gone and there 

சாக்கிர முதலாயுள்ள ஐந்து வகையான உயிர் 
is the appearance of the " Light of Bliss ", 

நிலைத் தொல்லைகளை நீக்குவதற்காக 
one of five šuttavattai. 

அடையும் நிலைகள் ; ( in philosophy ) the 
[ Skt . nir - mala > த . நின்மலதுரியம் .) 

physical and intellectual state attained by 
நின்மலதுரியாதீதம் nipmalaturiyatitam , 

a practising yogi in each of the five 
பெ .(n.) பொருள் - பொருள் நாட்டம் ( ஞாதுரு 

stages when reaching the respective five 
ஞேயம் ) என்ற வேறுபாடற்று ( ஆன்மா) ஆதன் 

stations of the soul with a view to seek 
ஆனந்த மயமாகி விளங்கும் சுத்தாவத்தை 

deliverance from malam . They are five 
வகை (சி.சி.பு.34 , சிவாக் . ); ( Sava.) a 

fold viz . 2. நின்மலசாக்கிரம் ; soul coming to 
condition of the soul in its uplifted state 

a full vision . 3. நின்மலசொற்பனம் ; sould 
when it is steeped in bliss and when the 

being affected by dream . 3. நின்மல சுழுத்தி ; 
subject - object relationship vanishes 

insensibility to sinful disires . 4. நின்மல 
completely , one of five suttavattai 

துரியம் ; reaching the regions of happiness . 
[ Skt . mir - mala > த. நின்மலதுரியாதீதம் .) 

5. நின்மல துரியாதீதம் ; enjoying transcen 
நின்மலம் niamalam , பெ . ( n .) மாசின்மை ; dental bliss which is the highest state of 
purity.. 

the soul free from all corporal 
[Skt . nir - mala > த . நின்மலம் .) 

entanglements ( சா.அக. ) . 
நின்மலர்சம் nipmala -rasam , பெ . ( n . ) பத்து 

( நின்மலம் + அவஸ்தை . ) 
வகை சாற்றுச் சத்துக்களில் ஒன்று ( இது நின்மலி nigmali பெ .( n.) வில்வம் (நாமதீப .289); 
சாரணைக்குதவும் . இதை 201 தரம் சாரணைத் sacred bael . 
தீர்த்தால் ( ககனம் ) வான்வழியே பாயலாம் [ Perh , nir - mala > த . நின்மலி .] 


நின்மாலியம் 


187 


நீசம் 


Twi wir ninmāliyam , பெ . ( n .) 

position of the planets in the seventh 
நிர்மாலியம் பார்க்க ; see mirmaliyam . 

house from the uccam , considered weak . 
"எந்தை நின்மாலியங் கவர்ந்தனன் 

[ Skt. mica + > த . நீசத்தானம் .] 
( காசிக.சிவவாயு .38 ). 

நீசதை nisadai 

, பெ . (n . ) நீசம் , 1 பார்க்க ; see 
[ Skt. nir - malya > த . நின்மாலியம் .] 

misam . "என்னீசதைக்கு " (திவ். இராமானுச . 

48 ). 
நின்மிதம் nipmitam, பெ . ( n . ) நிருமிதம் 

[ Skt . micata > த . நீசதை .) 
( நாமதீப .691) பார்க்க ; see mirumidam . 
நின்மிதி nipmidi, பெ . ( n . ) 1. உண்டாக்குகை ; 

நீசப்படு - தல் nisa - p - padu-, 20 செ.கு.வி. 

( v.i. ) 1. ஈனப்படுதல் ; to become base , vile 
formation , creation , making . 2. தொடக்கம் ; 

or degraded , as by mean or improper 
beginning . "நின்மிதி யின்றி யூர்பாடின்று 

actions . 2. நீசத்தானழறுதல் ; ( Astrol .) to be 
(மணிமே .30, 37 ). 

situated in nica - t- tām , as a planet 
[ Skt . nir- miti > த . நின்மிதி .] 

[ Skt . nica > த . நீசம் படு-.] 
நின்மூடன் nipmudan , பெ .( n .) முழுமூடன் ; ) நீசபங்கரசயோகம் misa - barga -rasa 
absolute fool . " நிலமத்தனை பொன்னை 

yogam ,, பெ . ( n . ) கணிய ஓகவகையுள் 
நின்மூடர்க் கீந்தால் " (திருமந் .501). 

( சோதிட யோகவகையுள் ) நன்மை பயப்ப 
[ Skt . nir - mudha > த . நின்மூடன் .) 

தொன்று ( பெரியவரு.144 ); ( Astrol. ) a kind of 
நின்னாமன் minpaman , பெ . ( n . ) 1. பெயரில் 

auspicious yoga . 
லாதவன் , அருகன் ( சூடா . ); arhat , as 

[ Skt . mica + bhaigarasatyoga > த . நீச 

பங்கராயோகம் .] 
nameless . 2. சிவன் (நாமதீப . 16 ); Sia. 

நீசம் misam , பெ . ( n .) 1. இழிவு ; meanness , 
[ Skt . nir - namam > த . நின்னாமன் .] 

vileness . " நீச முயர்வா நோக்கங்கள் 
நினாதம் minadam , பெ . ( n .) ஓசை (வின் .) 

( ஞானவா.தேவபூ .52 ), 2. பள்ளம் ; depression . 
sound , noise . 

3. தாழ்ச்சி ; lowness . " வடா அதுதிசை 
[ Skt . ninada > த . நினாதம் .) 

மேனாள் நீசமுற " ( கம்பரா . அகத் .40). 4. கிரக 
நீகாசம் mikasam , பெ . ( n . ) உறுதி ( நாநார்த்த . ); நிலை ஐந்தனுள் அது வலியிழந்து நிற்கும் 
certainty. 

நிலை ; ( Astrol .) debility of a planet , one of 
[ Skt. nikasa > த . நீகாசம் .) 

five kiraka - nilai. 5. கொடுமை (வின் . ); cruelty, 

barbarity , savageness . 6. பொருத்த 
நீசக்கிரகம் misa - k - kiragam , பெ . ( n . ) 

மில்லாத ஆண் பெண்களின் புணர்ச்சி ; sexual 
1. நட்பு நிலையில் இல்லாத கோள் ( நீசத் 

union between ill - matched person . 
தானத்திலிருக்கும் கிரகம் ) ; ( Astrol . ) planet 

அடைவற நீசமென் றிரண்டுமாகுமே 
situated in nica -tānam . 2. Aysu Corsi 

( கொக்கோ .3, 6 ). 
களான ராகு கேதுகள் ; nodes of the moon 

[ Skt . nica > த . நீசம் .] 
( யாழ் . அக. ). 

நீசம் misam , பெ . ( n . ) மஞ்சள் ( சங் . அக . ) ; 
[ Skt . nice + > த. நீசக்கிரகம் .) 

turmeric . 
நீசத்தானம் nisa - t-tanam , பெ .( n .) கோளின் 

[ Skt misa > த . நீசம் .] 
உச்சத்திற்கு ஏழாவதான இடம் ; ( Astrol . ) 


நீசராசி 

188 

நீதிக்கேடு 
நீசராசி mica -rasi பெ . ( n . ) நீசத்தானம் நீதன் nidan, பெ .(n.) நீதிமான் பார்க்க ; see 
unidos; ( C.G. ) see nisa - t- tānam . 

mitiman . " நீதன் ... துன்மேத னூர்புரக்க 

வைத்து " ( சேதுபு.சீதைக்கண்ட 9 ). 
[ Skt . nica + rasi > த . நீசராசி .] 

[ Skt . mita > த . நீதன் .) 
நீசவாகனம் misa -vaganam , பெ .( n .) கழுதை 

நீதன் nida ) , பெ . ( n . ) நீசன் ; low , vile person . 
( வின் . ) ; ass , as a mean conveyance. 

"நீதரல்லார் தொழுமாமருகல் " (தேவா. 660, 10 ) 
[ Skt. nica + vahana > த . நீசவாகனம் .] 

[ Skt. nica > த . நீதன் .] 
நீசன் misan , பெ . ( n .) 1. இழிந்தோன் ; low , vile 
person . "நீசர் வெகுளி கெடுங்கால மின்றிப் நீதாசனம் nidasanam , பெ .( n. ) வழக்குமன்றம் 

( யாழ் . அக .); court of justice . 
பரக்கும் " (நாலடி, 68 ). 2. நீசக்கிரகம் , 1 பார்க்க ; 

[ Skt. nidam > த . நீதாசனம் .] 
( Astrol.) see nicakkiragam . 
[ Skt. nica > த . நீசன் .] 

நீதி midi பெ .( n .) 1. நயன், நியாயம் ; equity , 

justice . "நீதியாவன யாவையு 
நீதப்பிழை nita - p - pilai, பெ . ( n . ) நீதிக்கேடு 

நினைக்கிலேன் " (திருவாச .26 , 2 ). 2. முறைமை ; 
பார்க்க ; see niti- k -kedu. 

discipline . " கட்டமை நீதிதன் மேற் 
[ Skt. nita + > த . நீதப்பிழை .] 

காப்பமைந்து " (சீவக . 1145 ). 3. ஒழுக்க நெறி ; 
நீதபரிமளம் nita - parimalam, பெ .(n.)சீதாங்க 

right conduct , morality .. " நீதியா 

லவர்கடம்மைப் பணிந்து " ( பெரியபு . 
பாடாணம் என்னும் ஒருவகைச் செய்ந்நஞ்சு 

தடுத்தாட் . 197 ) . 4. மெய் ( பிங் . ) ; truth . 
( யாழ் . அக .); a mineral poison . 

5. உலகத்தோடு பொருந்துவகை ( குறள். 97 , 
நீதம் nidam , பெ . ( n . ) 1. தகுதியானது ; that 

2_60311); conformity with the ways of the 
which is suitable , proper . " அருளாய் world . 6. இயல்பு; nature. "ஊர்தியிற் சேறலு 
நிற்கும்நிலை கற்பதுவே நீதம் " ( தாயு.பராபர . நீதியாகும் " ( நம்பியகப். 83 ). 7. தருமசாத்திரம்; 
353 ). 2. முறைமை ( நீதி ) ; propriety, justice. law . "உணர்ந்தாய் மறைநான்கு மோதினாய் 
" பொல்லாத சேயெனில் தாய்தள்ளனீதமோ 

நீதி " (திவ் . இயற். 2 , 48) . 8. நடத்துவது 
( தாயு.சுகவாரி. 3 ) . 3. தவசம் (தானியம் ) 

(சி.போ.பா. பக் .20 , சுவாமிநா . ); that which 

guides . 9. வழிவகை (உபாயம் ) ; means , 
( யாழ் . அக .); grain . 4. நற்பேறு ( பாக்கியம் ) 

contrivance . "உலகமெல்லா மாண்டிட 
( யாழ் . அக .); prosperity. 

விளைக்கு நீதி " ( சீவக .755 ). 10. பார்வதி 
[ Skt. nita > த . நீதம் .) 

( கூர்மபு .திருக் .21 ); parvati 
நீதம்பாதம் nidam-padam , பெ . ( n . ) முறைமை 

த.வ. முறை , முறைமை 
( நீதி ); justice ( Loc . ) . 

[ Skt. miti > த . நீதி .] 
[ Skt . nita + Perh.pata > த . நீதம்பாதம் .] நீதிக்கேடு nidik-kedu , பெ . ( n . ) 1. நியாயத் 
நீதவான் nidavan , பெ . ( n . ) 1. நீதிமான் தவறு ; injustice , illegality . 2. ஒழுக்கத் தவறு ; 

பார்க்க ; see nitiman ( colloq . ). 2. நியாயாதி immorality. 
பதி ( வின் .) ; judge . 

த.வ. முறைகேடு 
[ Skt. nita > த . நீதவான் .) 

[ Skt. nidi + > த . நீதிக்கேடு .] 


நீதிகர்த்தா 


189 


நீதியதிபதி 


நீதிகர்த்தா nit - karta , பெ .( n .) முறை மன்றத் நீதிநியாயம் nid niyayam , பெ . ( n . ) 1. நீதி 
தலைவர் ; judge ( pond . ) . 

முறை ; justice and reason . 2. சட்ட 
[ Skt. niti + > த . நீதிகர்த்தா .] 

திட்டங்கள் ; law , legislative enactments . 
நீதிகர்மம் nid -karmam, பெ . ( n .) பதி 3. முறைமன்ற ஒழுங்கு ; practice or 

னோரங்குல நீளமுள்ள நூலை நாசியிற் procedure in the courts of law . 
செலுத்தி வாய் வழியாக வாங்குகை 

த.வ. முறைமை ஒழுங்கு 
(யோகஞான.பக் .33 ); inserting a thread 11 
inches long through the nostril and 

[ Skt . miti + > த . நீதிநியாயம் .) 
drawing it out of the mouth . 

நீதிநூல் nid -nil , பெ .( n . ) 1. அறப் பொருள் 
[Skt . miti + > த . நீதிகர்மம் .] 

களைப் பற்றிக் கூறும் நூல் ; science of polity 
நீதிகெட்டவன் mid -kettavan, பெ .( n .) 

and ethics . " வியாழவெள்ளிகள் துணிபு 
முறைமை தவறியவன் ; unjust man . 

தொகுத்துப் 

பன்னீதி 

நூலுடையார் 
( Skt. miti > த . நீதி கெட்டவன் .] 

கூறியவாறு " ( குறள் , 662, உரை ). 2. சட்ட நூல் 
நீதிகேள் - தல் ( நீதிகேட்டல் ) nidiker , 12 

( வின் . ); legal treatise, 
செ.கு.வி. ( v.i. ) வழக்கு விசாரித்தல் ( வின் . ) ; to 

த.வ. முறைநூல் , அறநூல் 
hear or try a case . 

( Skt. niti > த . நீதி + நூல்.) 
த.வ. வழக்கு நேர் கேட்டல் 

நீதிநூலன் nidinulan , பெ . ( n . ) 1. நியாயப் 
[ Skt. niti > த . நீதி கேள்-- ) 

பிரமாணிகள் ( வின் . ) ; legislator . 2. அருகன் 
நீதிச்செல்வம் nidic -celvam , பெ .( n . ) தலை 

( சது .); Arhat. 
மழிப்பு ( சௌளம் ); tonsure ceremony of a 

[ Skt. niti > த . நீதி + நூலன் .] 
child . "தலைகுன்றா நீதிச்செல்வம் 
மேன்மேனீந்தி " (சீவக .366 ). 

நீதிநெறி nidineri பெ . ( n .) நல்லொழுக்கம் 
[ Skt . niti > த . நீதி + செல்வம் .) 

(வின் . ); morality, moral conduct. 
நீதிசாத்திரம் nid - sattiram , பெ . ( n . ) அறு த.வ. நன்னெறி 

பத்து நாலு கலைகளுள் அரசியல் பற்றிய [ Skt. niti > த . நீதி + நெறி .] 
சாத்திரம் ( வின் . ) ; science of polity, one of நீதிமதி nitimati பெ .(n.) மேள கர்த்தாக்களுள் 
arupattu - nalu - kalai 

ஒன்று ( சங்.சந் . ) ; ( mus . ) a primary raga. 
[ Skt. miti + sastra > த . நீதிசாத்திரம் .) 

நீதிமான் midimay,, பெ . ( n . ) நன்னெறி 
நீதிசாரம் nid - Saram , பெ .( n . ) நீதி நூல்களில் நிற்போன் ; just righteous man . nom . masc . 
ஒன்று ( யாழ் . அக.) ; a diactic work . 

sing . of mit - mat. 
[ skt . niti+ Sara > த . நீதி +சாரம்.] 

[ Skt. mit man > த . நீதிமான் .) 
நீதித்தொழில் mid -e-tolil, பெ . ( n .) ஒருவனுக்கு நீதியதியதி nidry - adipadi uெ (n.) முறைமன்ற 

உரிய செய்கை ( வின் . ) ; one s proper or நடுவர் ; judge . "நீதியதிபதி நாமுணர்வீர் 
professional duty. 

( வேதநாயகம் ) 
[ Skt . niti > த . நீதி தொழில்.] 

[ skt. niti + > த . நீதி + அதிபதி .] 


நீதியறிந்தோன் 


190 


நூபுரம் 


reason . 


நீதியறிந்தோன் nid - y- arinton , பெ . ( n .) கொழுங்கால் என்னும் விண்மீன் (உத்திரட் 
அமைச்சர் ( வின் . ) ; minister of state . 

டாதி ) ( பிங் . ) ; the 26th naksatra. 
[ Skt . niti > த . நீதி + அறிந்தோன் . ] 

[ Skt. nipa > த . நீபம் .) 
நீதியொழுங்கு nid -y - olungu, பெ . ( n . ) | நீபம் nipam , பெ . ( n . ) காரணம் (பிங் . ); cause , 
நீதிநெறி பார்க்க ; see nitineri. 

. 
[ Skt . niti > த . நீதி + ஒழுங்கு .] 

[ Skt . nibha > த . நீபம் .] 
நீதிராசா nidi -rasa , பெ . (n .) நீதியதிபதி நூதனக்காரன் nutanakkaran , பெ . ( n .) 
பார்க்க (j .); see nitiyatipati 

நூதனன் , 3 ( வின் . ) பார்க்க ; see nutapan . 
[ skt. niti +raja > த . நீதிராசா .] 

[ Skt . nutaga > த . நூதனக்காரன் .] 
நீதிவழு nid - valu, பெ .( n .) முறைமைத் தவறு ; நூதனம் nutapam , பெ .(n.) 1. புதுமை ( திவா . ); 
injustice .. 

newness , novelty, strangeness . 2. புதியது;; 
த.வ. முறைகேடு 

anything new , uncommon or extra 
[ Skt . niti > த. நீதி வழு .] 

ordinary . " நொய்யப் பஃறுகி னூதனஞ் 

சாத்தினார் " ( கந்தபு. தேவகிரி 26 ). 
நீதிவான் nidian, பெ .( n .) 1. நீதிமான் பார்க்க ; 

[ Skt . nutana > த . நூதனம் .) 
see nit man . 2. நீதியதிபதி ( இ.வ. ) பார்க்க ; 
see nitiyatipati 

நூதனம்விடு - த்தல் nutayam - vidu-, 20 
[ skt . nit man > த . நீதிவான் .] 

செ.கு.வி. ( v.i. ) ஆர்வமான கதைகள் கூறி 

மகிழ்வித்தல் (j .); to amuse with curious 
நீதி விளக்கம் midi- vilakkam , பெ .( n .) முறை 

stories .. 
மன்றத்தில் செய்யும் முறை , நேர்கேட்பு 

[ Skt . nutana > த . நூதனம் + விடு- .] 
(விசாரணை ) ( யாழ் . அக .); inquiry or trial of a 

நூதனன் nurana ) , பெ .(n .) 1. புதியவன் ; new 
suit or case . 

comer . 2. புதியனவற்றில் விருப்பமுடையவன் ; 
[Skt. niti > த . நீதி +விளக்கம் .] 

person fond of curiosities . 3. புதிய 
நீதி விளங்கு - தல் nit vilaigu-, 5 செ.கு.வி. 

செய்திகளை உண்டாக்குபவன் ; innovator . 
( v.i. ) நீதிகேள் ( யாழ் . அக . ) பார்க்க ; see [ Skt. nutana > த . நூதனன் .] 
nidikel.! 

நூதனி nutani, பெ . ( n . ) 1. புதிய ஆள் ; new 
[ Skt . niti > த . நீதி +விளங்கு-.] 

comer , stranger , male or female . 
நீதினி midipi), பெ . ( n . ) முறைமை தவறாதவள் 2. நூதனன் , 3 பார்க்க ; see nutanan . 
( நன் . 146 , மயிலை); she who is just . 

[ skt . nutana > த . நூதனி.] 
[ Skt. niti > த . நீதினி .] 

நூபம் nupam , பெ .( n .) எருது ( அக .நி .); bull , 
நீபம் nibam , பெ . ( n . ) 1. நீர்க்கடம்பு ( பிங் . ) 

bullock .. 
பார்க்க ; see nirkkadambu, 2.வெண்கடம்பு [ Skt. anupa > த . நூபம் .) 
( மலை .); common Indian oak . 3. செங் கடம்பு: | நூபுரம் ndpuram , பெ . ( n . ) 1. பாதகிண்கிணி 
small Indian Oak . 4. மரவகை . 5. பிற் ( திவா. ); anklets formed of little bells . 


நூனதை 


191 


நேத்திரகண்டு 


2. சிலம்பு ( சூடா . ) ; tinkling anklets . | நேத்திரக்கடுப்பு nittira - k - kaduppu, பெ . (n .) 
"ஆடுவார் பொருவி னூபுரத்தை " ( கம்பரா. கண்கடுப்பு ; irritation of the eyes ( சா.அக. ). 
நகர .56 ). 

( நேத்திரம் + கடுப்பு .] 
[ Skt . nupura > த . நூபுரம் .] 

[ Skt. netra > த . நேத்திரம் ) 
நூனதை nupatai, பெ . (n. ) குறைவு ; defect . நேத்திரக்கழுநீர் nettira -k -kaluni, பெ . ( n . )) 

"சிவனுக்கு ... நூனதை ஆரோபித்தலின் கண்ணோயில் கண்ணைக் கழுவ பயன் 
சுவாமித் துரோகிகளாய் " (சிவசமவா.பக் . 38 ). படுத்தும் ஒரு மருந்து நீர் ; lotion for cleaning 
[ Skt. myuna - ta > த.நூனதை ] 

the diseased eyes ( சா.அக.). 
நூனம் nupam , பெ . ( n . ) உறுதி ( சூடா .); | நேத்திரக்காப்பு nettira -k-kappu , பெ .( n .) 
certainty . 

கோயில் மூர்த்திக்கு ஒப்பனை செய்கை ; 
[ Skt. nunam .] 

adoring an idol in the temple . 

[ Skt. netra > த . நேத்திரம் + காப்பு .] 
நூனம் nunam , பெ . ( n .) குறைபாடு ( சூடா . ) ; 
defect, fault , blemish .. 

நேத்திரக்காப்புச்சாத்து nettira - k- kappu - c 

cattu , பெ. ( n . ) சிலைக்கு அழகு ( மூர்த்திக்கு 
[ Skt. nyuna > த . நூனம் .) 

அலங்கார ) செய்யும் பொருட்டுக் கோயிலினுட் 
நூனாதிக்கம் mumatikkam , 

பெ . ( n . ) 

கதவை அடைக்கை ( இ.வ. ); closing the inner 
நூனாதிகம் ( யாழ் . அக . ) பார்க்க ; see 

of a temple at certain times , as for 
munatigam . 

adorning the deity (Loc.). 
நூனாதிகம் nunatigam , பெ . ( n .) குறை [ நேத்திரம் + காப்பு சாத்து .] 
சொல்லுங் குணம் ( வின் . ) ; finical criticism . 

[ Skt. netra > த . நேத்திரம் .] 
[ Skt. nyunadhika > த . நூனாதிகம் .] நேத்திரக்குத்தல் nettira - k - kuttal, பெ . ( n .) 
நூனாயம் munayam , பெ . (n . ) சூது ( வின் . ) ; 

கண்குத்தல் ; penetrating or pin prick pain 
trick . 

in the eye ( சா.அக. ). 
நேத்திர அபிசியந்தம் nettiraabisiyantam , 

( நேத்திரம் + குத்தல் .] 
பெ .( n .) ஒரு கண்ணோய் , இதற்கு கற்பூர நேத்திரக்குமுதம் nettira - k - kumudam , 
சிலாசத்து , கடுக்காய் , மரமஞ்சள் , காவிக்கல் , பெ . ( n .) கண்ணின் கருவிழியில் சதை 
இந்துப்பு , சமனெடையாகத் தண்ணீரில் வளர்ச்சி ; morbid growth of flesh over the 
கண்களுக்குப் பற்றுப்போட அபிசியந்தம் pupil or in the black of the eye ( சா . அக.). 
குணப்படும் ; an eye disease . It is cured by ( நேத்திரம் + குமுதம் .] 
applying of a paste of the drugs நேத்திரங்காட்டி nettiran - katti பெ .(n .) 
mentioned above with water ( சா.அக. ) . நேத்திரநாயகம் பார்க்க ; see nettira - 
[ நேத்திரம் + அபிசியந்தம்.] 

nayagam ( சா.அக.). 
நேத்திரஉபத்திரவாதம் 

nēttira 

[ நேத்திரம் + காட்டி. ] 
upattiravadam , பெ .(n.) கண்மயக்கு வாதம் நேத்திரகண்டு nettiragandu , பெ . ( n . ) 
பார்க்க ; see kammayakku - vatam ( சா.அக. ) . கண்தினவு ; itching of the eye ( சா.அக. ). 
( நேத்திரம் + உபத்திரவாதம் .] 

( நேத்திரம் + கண்டு .) 


நேத்திரகமலி 


192 


நேத்திரத்தர்ப்பணம் 


2 


நேத்திரகமலி nettirakamal , பெ . ( n . ) நேத்திரத்தம்பம் nettira - t- tambam , பெ . ( n . ) 

1. நேத்திரஞ்சிமிட்டி ; a kind of plant . வாதத்தினால் கண்விழி உணர்ச்சியறல் ; 
2. கண்சிமிட்டிப்பூடு பார்க்க ; see kancimitti paralysis of the eye ( சா.அக. ). 
p - pudu ( சா.அக.). 

( நேத்திரம் + தம்பம் .] 
நேத்திரகாசம் nettirakasam , பெ . ( n .) 1. கண் நேத்திரத்தம்பவாதம் 

nēttira - t 
புரை ( கண்காசம் ); cataract . 2. கண்பூ ; tambavatam , பெ . ( n .) கண்களைக் கையால் 
opacity of the cornea . 3. கண்காசம் 

தடவிப் பார்க்கில் ஓட்டாங் கிளிஞ்சலைப் போல் 
பார்க்க ; see kankasam ( சா.அக. ) . 

தோற்றும்படி தம்பிக்கும் ஒருவகைக் 
( நேத்திரம் + காசம் .] 

கண்ணோய் ; a disease in which the eye 
நேத்திரச்சதம் nettira - c - cadam , பெ . ( n . ) ball is so hardered that when touched , it 
கண்மடல் ( யாழ் . அக. ); eye - lid . 

makes one feel as if it is a brivalve shell . It 
[ Skt. netra + cata > த . நேத்திரச்சதம் .] 

is said to be due to windly humour of the 

system ( சா.அக. ) . 
நேத்திரரசம் nettira - rasam , பெ . ( n . ) 
கண்ணீர் ; tears ( சா.அக. ). 

( நேத்திரம் + தம்பம் + வாதம்.) 

நேத்திரத்தம்பவாதம் 
( நேத்திரம் + ரசம் .) 

nettira - t -tamba 
நேத்திரசிராவம் nettira- siravam , பெ . ( n .) 

vadam , பெ . ( n .) வடமொழியில் திர்க்குத்தம்ப 
கண்ணினின்று நீரும் பீளையும் வடிந்து 

வாதம் எனக் குறிப்பிடும் உணவு நடைமுதலிய 
கொண்டிருக்கும் ஒருவகைக் கண்நோய் ; an 

குற்றங்களினால் விழிகளின் மூலத்தில் வாயு 
eye disease marked by slimy secretion 

மிகுந்து , கண் , புருவம் , இமையாகிய இடங் 
and mucopurulent discharge from the 

களில் உணர்ச்சியற்று , கண்களைத் தம்பிக்கச் 
eyes ( சா.அக. ) . 

செய்யும் ஒரு வகை ஊதை ( வாத ) நோய் ; ; an 

eye disease marked by loss of sensation 
(நேத்திரம் + சிராவம் .] 

in the eye brows, eye lids and pupil . It is 
நேத்திரசுக்கிலம் nettira - sukkilam , பெ . ( n . ) 

a kind of paralysis of the muscles of the 
கண்ணினின்று விந்துவைப்போல் வெண்மை 

eyes said to be due derangement of 
யான பிசுபிசுப்புள்ள நீர் வடியும் கண்ணோய் ; 

windy humour of the system arising from 
an eye disease attended with white slimy 

the errors in diet and defects of physical 
secretion from the eyes (சா.அக.). 

functions (சா.அக.). 
(நேத்திரம் + சுக்கிலம் .] 

( நேத்திரம் + தம்பம் + வாதம் .] 
நேத்திரச்சுடர் nittira - c - cudar , பெ . ( n . ) 
கற்பூரம் ; camphor ( சா.அக.). 

நேத்திரத்தர்ப்பணம் nettirattarppanam , 

பெ . ( n . ) காற்றோட்டம் , தும்பு , தூசு இவை 
( நேத்திரம் + சுடர் .] 

களில்லாவிடத்தில் நோயாளியை படுக்க 
நேத்திரசூலை nettira - Sulai பெ . ( n . ) கண்ணி 

வைத்து உளுத்த மாவை தண்ணீரில் பிசைந்து 
லுண்டாகும் குத்தல் வலி ; acute pain in the இரண்டு கண்களைச் சுற்றிலும் பற்றுப்போட்டு , 
eyes ( சா.அக. ). 

கண்களை மூடிக்கொண்டு இளஞ்சூடுள்ள 
( நேத்திரம் + சூலை .] 

நெய்யை இரப்பை அமிழும்வரை ஊற்றியபின் 


நேத்திரத்திமிர் 

193 

நேத்திரப்பிடி 
கண்களை மெள்ள மெள்ளத் திறந்துவிடச் நேத்திரதாரகா nettirataraka, பெ . ( n . ) 
செய்யுமோர் ஆயுர்வேத பண்டுவமுறை; ; a மண்டலம் ; கருவிழி ; black of the eye 
treatment given in general to the diseases 

( சா.அக. ) . 
of the eye according to the process of [ நேத்திரம் + தாரகா .) 
Ayurveda. It is as follows . The patient is | நேத்திரநாயகம் nettiranayagam , பெ . ( n .) 
made to be down in a dustless room 

கண்கட்டிப்பூடு ; a plant used in the 
where there is no breeze . The flour of 

abscess of the eye lids ( சா.அக.). 
black gram mixed water is applied around 

நேத்திரநிருமாலி nettiranirumali பெ .(n . ) 
the eyes and a lukeworm cow s ghee is 

சிறு சண்பகம் ; cananga flower tree 
poured on the eyes till the eye lids get 

( சா . அக . ) . 
completely immersed or covered with 
ghee . Then , the eyes are opened 

நேத்திரநோக்கம் nettirandkkam , பெ . ( n . ) 

கண் பார்வை ; eye sight , vision ( சா . அக .). 
frequently so as to allow the ghee enter 
into the eyes ( சா.அக. ) . 

[ நேத்திரம் + நோக்கம் .] 

நேத்திரநோய் nettirandy , பெ . ( n . ) 
( நேத்திரம் + தர்ப்பணம் .] 

1. கண்ணோய் ; disease of the eye in 
நேத்திரத்திமிர் nettira -k - timi , பெ . (n .) கண் 

general . 2. கண்வலி ; pain in the eye 
திமிரம் ; loss of vision or blindness due to 

( சா.அக.). 
the affection or loss of sensation in the 

( நேத்திரம் + நோய் .] 
optic nerve (சா.அக. ). 

நேத்திரப்பச்சை nittira - p - paccai பெ . ( n . ) 
( நேத்திரம் + திமிர்.] 

கதிர்ப்பச்சை ; a fragrant plant used in 
நேத்திரத்துலக்கம் nēttira -t- tulakkam , 

perfumes ( சா.அக. ). 
பெ . ( n .) கண்விளக்கம் ; clearness of vision 

( நேத்திரம் + பச்சை . ) 
(சா.அக.). 

நேத்திரப்படலம் nettira -p -padalam , பெ . ( n .) 
[ நேத்திரம் + துலக்கம் .] 

வெள்விழியில் மாசுபடரும் ஒரு வகைக் 
நேத்திரத்தோசம் nettira - t - tosam , பெ .( n .) 

கண்ணோய் ; coats or films over the 
1. கண்ணுக்குரிய அல்லது வேறு காரணங் 

sclerotic of the eye (சா.அக.). 
களினால் ஏற்படும் குற்றங்கள் ; natural or 

[ நேத்திரம் + படலம் .] 
langenital predisposition to diseases of 

பெ .( n . ) 
the eye . 2. பார்வை தோஷம் ; evil effects of / நேத்திரப்பால் nettira - p - par 
malignant eyes ( சா.அக.). 

பனங்கள் ; palmyra toddy ( சா.அக.). 
( நேத்திரம் + தோஷம் . ) 

(நேத்திரம் + பால் .] 
நேத்திரதோசம் nettira - tdsam , பெ . ( n . ) நேத்திரப்பிடி nettira - p - pid ; பெ .(n.) கோயில் 
UITITOR L1560; dimness of vision , மூர்த்தியின் கண்மடல்களிற்சாத்தும் உயர்ந்த 

வாசனைச் சந்தனத்தாலாகிய காப்பு : the well 
[ நேத்திரம் + தோஷம் .] 

ground perfumed sandal paste used in 
[ Skt.netra + kasam > த . நேத்திரதோசம் .] adorning the eyes of an idol ( Loc. ). 


defective sight . 


நேத்திரப்பிண்டம் 


194 


நேத்திரமாலி 


[நேத்திரம் + பிடி.] 

நேத்திரபூளை nettira - pulai) பெ . ( n .) கண் 
[ Skt. netra > த . நேத்திரம் .) 

பீளைச் செடி ; long leaved trumpet plant 
நேத்திரப்பிண்டம் nittira - p -pindam , பெ .( n . ) ( சா . அக . ) . 
கண்விழி ; eye ball ( சா.அக. ). 

( நேத்திரம் + பூளை .] 
( நேத்திரம் + பிண்டம் .] 

நேத்திரம் nettiram , பெ . ( n . ) 1. கண் ( திவா . ) ; 
நேத்திரப்புகை nettira - p -pugai) பெ .(n .) கண் eye . 2. மயிற்பீலிக்கண் ; peacock - eye . 

புகைச்சல் ; smoky affection of the eye " சுருள்பங்கி நேத்திரத்தா லணிந்து " ( திவ் . 
( சா.அக.). 

பெரியாழ் .3, 4 , 5 ). 3. பட்டாடை ( திவா . ) ; silk 

cloth . " காம்பினொடு 
( நேத்திரம் + புகை .] 

நேத்திரங்கள் 
நேத்திரபிரியந்தம் nettira - piriyandam , 

பணித்தருள வேண்டும் " ( தேவா .676 , 2 ) . 

4. நேத்திரமுத்திரை ( சதாசிவ .130 , உரை ) 
பெ . ( n . ) கடைக்கண் ; corner of the eye 

பார்க்க ; see nettira - muttirai (sava). 
( சா.அக. ). 
நேத்திரப்படலரோகம் nettira - padala-rogam , 

[ Skt. netra > த . நேத்திரம் .] 
பெ .(n .) கண்ணோய் வகை (M.L. ); cataract. / நேத்திரம் nettiram , பெ . ( n . ) 1. கண்வேர் ; 
(நேத்திரம் + படலம் + ரோகம் .] 

nerves and blood vessels of the eye . 
[ Skt. netra > த. நேத்திரம் .) 

2. மருந்துகளை ஆசன வழியாய் உள்ளே 

புகட்டுவதற்காக அமைத்த ஓர் கருவி ; an 
[ Skt. roha > த . ரோகம் .) 

apparatus for introducing or throwing 
நேத்திரபாடவம் nettira - padavam , பெ . ( n .) 

liquid into the rectum ( சா.அக. ) . 
கண்ணின் பார்வைத் திறன் ; keen eyesight , 

நேத்திரமங்களம் nettira - mangalam, 
strong power of vision . 

பெ . ( n . ) சிலை முதலியவற்றிற்குக் கண் திறந்து 
[ Skt. netra > த . நேத்திரபாடவம் .) 

விடுகை (நயனமோட்சம் ); forming the eyes 
நேத்திரபிண்டம் nettirapindam , பெ . ( n . ) 

of an image or picture . 
1. கண்விழி ( யாழ் . அக .); eye - ball . 2. பூனை ; 

( நேத்திரம் + மங்கலம் .] 
cat 
[ Skt . netra > த . நேத்திர பிண்டம் .) 

[ Skt . netra > த . நேத்திரம் .] 
நேத்திரபிந்து nettira - pindu, பெ . ( n . ) நேத்திரமஞ்சம் nettira- maljam , பெ . ( n . ) 
கண்ணுக்கு விடும் மருந்து ( இக்.வ. ) ; 

மிளிறை; an unknown plant ( சா.அக.). 
medicinal solution for the eye . 

நேத்திரமருத்துவம் nettira - maruttuvam , 
[ Skt . netra > த . நேத்திரபிந்து .] 

பெ . (n . ) கண் மருத்துவம் ( வைத்தியம் ) ; 
நேத்திரபிந்து nettira - pindu, பெ . ( n . ) கண் 

ophthalmic treatment ( சா.அக.). 
சிவப்பு; inflammation of the eye (சா.அக.) 

நேத்திரமலம் nittiramalam , பெ .( n .) கண் 
( நேத்திரம் + பிந்து .] 

mor; gummy secretions from the eye 
நேத்திரபுட்டி nettira -putti, பெ .( n . ) 

muco parulence ( சா.அக. ). 
செங்கத்தாரி ; false peacock s foot tree | நேத்திரமாலி nettiramali, பெ . ( n . ) சிறு 
(சா.அக. ). 

சண்பகம் ; cananga flower tree ( சா.அக. ). 


நேத்திரமுத்திரை 


195 


நேத்திரவைத்தியன் 


of the eyes .. 


நேத்திரமுத்திரை nettira - muttirai, பெ . (n .) நேத்திரவாயு nettiravayu, பெ . ( n .) வாயுக் 

சுண்டு விரலையும் பெருவிரலையுங் கூட்டி கோளாறினாலேற்படும் கண்ணோய் ; a 
நடுவணுள்ள மூன்று விரலையும் உயர disease of the eye due to the 
நிமிர்த்திக் கண்ணுக்கு எதிரிற்காட்டும் 

derangement of vayu in the system 
முத்திரை வகை ( செந் . x, 424 ) ; ( Sava ) a 

inflammation of the eyes ( சா.அக.). 
hand - pose in which the thumb and the | நேத்திரவாழை nittira - valai, பெ . ( n . ) 
little finger are linked together and the 

மேற்றிசைக் கடற்கரைத் தேசங்களில் 
other three fingers are held erect in front 

( மலையாளத்தில் ) விளைவதும் , நோயணு 

காதிருக்க வேண்டி சுட்டுக் கறிசமைப்பதுமான 
[ Skt. netra > த . நேத்திர + முத்திரை.] 

வாழையிற் கடைப்பட்ட வகை ( சாதி ); an 
நேத்திரபேதி nettira - bedi, பெ . ( n . ) கண்களில் inferior special of plantain tree grown in 
நிற்கும் மாசுநீர் கழலும்படி கண்ணுக்குத் 

the western coast ( Malabar ) . It is baked 

and used in curries as a preventive for 
தடவுமருந்து ; a collyrium to the eyes for 

diseases . Chips prepared out of it are 
purpose of bring out the collection of 

very tasty, ripe fruits are also eaten 
morbid fluid ( சா.அக. ). 

( சா.அக. ). 
நேத்திரராசி nettirarasi, பெ .( n .) இருவாட்சி ; நேத்திரவிதி nettira - vidi, பெ .(n .) கண்ணோய் 
a kind of jasmine ( சா.அக. ). 

களைப் பற்றிய நூல் ( யாழ் . அக .); a treatise on 
நேத்திரரோகம் nettira- rogam , பெ .( n. ) diseases of the eye. 

6600TGotiw ; disease around the eye [ Skt . netra + vidhi > த . நேத்திரவிதி .] 
( colloq . ). 

நேத்திரவிரணம் nittiraviranam , பெ . ( n . ) 
[ Skt. netra + > த . நேத்திரரோகம் .) 

கண்ணின் விரணம் ; ulceration of the eye 
நேத்திரவர்த்தமம் nēttiravarttamam , 

( சா.அக. ). 
பெ . ( n . ) 1 . கண்ணிமை; eye laid . 

நேத்திரவிரணம்போக்கி nettiraviramam - 
2. கண்ணிமை நோய் ( ரோகம் ); diseases of 

pokki, பெ . (n . ) சதகுப்பை சக்களத்தி 
the eye lid . 3. கண்ணின் துளை ( துவாரம் ) 

எனப்படும் காட்டுச் சதகுப்பை ; a plantakin to 
அல்லது புரை ; the course of a sinus or 

common dill ( சா.அக. ) . 
cavity occuring in the region of the eyes 
(சா.அக. ). 

நேத்திரவுபத்திரவாதம் nettiravupattira 

vadam , பெ . (n . ) கண்மயக்குவாதம் பார்க்க ; 
நேத்திரவலி nettiraval , பெ . ( n .) 1. கண்வலி; 

see kanmayakku - vadam ( சா . அக .). 
eye pain . 2. கண்வலிப்பூஞ்செடி ; a flowering 
plant used in eye disease . 3. கண் நேத்திரவைத்தியம் nettira -vaittiyam , 
சிவத்தல் ; inflammation of the eye ( சா.அக.). பெ . ( n . ) கண் மருத்துவம் ; ophthalmic 

treatment (சா.அக. ). 
நேத்திரவாயு nittira - vayu, 

பெ . ( n . ) 
1. கண்ணரம்புவலி; neuralgia around the நேத்திரவைத்தியன் mettiravaittiyam, பெ . 
eyes . 2. கண்ணோய் வகை ( வின் . ) ; ( n . ) கண் மருத்துவன் ( வின் . ) ; eye- doctor . 
ophthalmia.. 

த.வ. கண் மருத்துவன் 
[ Skt . netra + vayu > த . நேத்திரவாயு . ) 

[ skt netratvadya > த . நேத்திரவைத்தியன் .) 


See 


நேத்திராஞ்சனம் 

196 

நேதி ? 

பெ . (n . ) 
நேத்திராஞ்சனம் nettirarjanam , பெ .( n . ) நேத்திராமியம் nettiramiyam , 

நேத்திராமயம் ; which see ( சா . அக .). 
கண்மருந்து வகை ( யாழ் . அக .); a medicine 
for the eye . 

(நேத்திரம் + ஆமியம் .] 
[Skt.netra + aljana > த. நேத்திராஞ்சனம் .) நேத்திராரி nettirari, பெ .( n .) கள்ளி ( L. ); 

Spurge. 
நேத்திராஞ்சனம் nettiraijapam , பெ . ( n . ) 

[ Skt. netrari > த . நேத்திராரி.] 
1. கண்மருந்து ; collyrium for the eye salve . 
2. இமையைப் பற்றிய ஒருவகைக் கண்ணோய் ; நேத்திராரி netirdri, பெ .(n .) கள்ளி மரம் ; any 

spurge tree ( சா.அக. ) . 
a disease of the eye lid . 3. கண்ணிலிடும் 

நேத்திராவுடதம் nettiravugadam, பெ . ( n . ) 
ஒரு மந்திரீக மை ; a magic paint used for 

கண் மருந்து (நேத்திராவுடதம் ); medicines 
finding hidden treasured by applying it to 

( சா.அக.). 
the eye ( சா . அக .). 

( நேத்திரம் + அவுடதம்.] 
நேத்திராஞ்சனம் nettiraijanam, பெ . ( n . ) 

[ Skt. neta + ausadha > த. நேத்திராவிடதம். ] 
கருடப் பார்வைக்கு ( திருட்டிக்க ) ச் சமானமான நேத்திரானந்தம் nettirapandam , பெ .( n .) 
பார்வை கிடைப்பதாகக் கருதப்படும் நாக நேத்திரோற்சவம் பார்க்க ; 
சிந்தூரம் , இரசகற்பூரம் , வெண்காரம் , nēttirõršavam 
சவ்வீராஞ்சனம் , படிகாரம் , தாம்பூர பற்பம் , அய [ Skt.netra + a- nanda த . நேத்திரானந்தம் .) 
சிந்தூரம் , பச்சைக் கற்பூரம் , கடுகுரோகிணி , | நேத்திரோற்சவம் nettirorsavam , பெ . ( n . ) 
தேத்தாங்கொட்டை , இந்துப்பு , பால்துத்தம் , கண்ணுக்கு விருப்பமான காட்சி ( யாழ் . அக .); 
திரிகடுகு , திரிபலம் , அதிமதுரம் சமயிடை sight pleasing to the eyes. 
கொண்டு புங்கம் பட்டைச் சாற்றிலரைத்து [ Skt.netatut- sava > த . நேத்திரம் + உற்சவம் . 
மாத்திரை செய்து கண்ணிற்கிடும் கலிங்கம் ; a நேத்திரௌசதம் nettirousadam , பெ . ( n . ) 
pill rubbed with water and applied to the நேத்திராவுடதம் ; medicines applicable to 
eyes to improve its vision . It is prepared the diseases of the eye ( சா.அக. ). 
with various drugs as mentioned in the 

[நேத்திரம் + அவுஷதம் .] 
text above (சா.அக. ). 

நேதா neta , பெ .( n .) தலைவன் ; ruler, master, 
நேத்திராதி nettiradi, பெ . ( n .) நோக்கு 

lord . "நினைந்தளித் துயிரளிக்கு நேதாவாகி " 
நோக்கிச் செடி ; an unknown plant probably 

( வேதாரணியிரவா .6 ). 
used to improve the vision ( சா . அக .). 

[ Skt.netd . nom.sing . of netr > த . நேதா .) 
(நேத்திர + ஆதி .] 

நேதி neti, பெ . ( n . ) முறை ; routine duty . 
நேத்திரராம்பு nettirarambu,, 

பெ . (n . ) "நேதிமதகலை யாரவார " ( திருப்பு.394 ). 
கண்ணீர் ; tears ( சா.அக. ). 

[ Skt. niyati > த . நேதி .] 
நேத்திராமயம் nettiramayam , பெ .( n .) கண் | நேதி neti, பெ .( n . ) இன்னபடியன்று எனப் 
முழுவதும் பற்றிய நோய் ; a disease affecting 

பொருள்படும் வடமொழித்தொடர் ( சங் . அக. ); a 
the whole eye ( சா.அக.). 

Sanskrit phrase meaning not like this . 
[ Skt. netra + ama -ya > த . நேத்திராமயம் .) 

[ Skt . niti > த . நேதி .] 


நேந்தாடுபாவை 


197 


நேமம் 


நேந்தாடுபாவை nendadu - pavai, பெ . ( n .) நேபாளவேம்பு nepala-vembu , பெ . ( n . ) 

சேந்தாடுபாவை ; an unknown plant நேப்பாளத்தில் விளையும் வேப்பமரம் ; 
(சா.அக.). 

margosa tree of Nepal ( சா.அக. ). 
( நேந்தாடு + பாவை .] 

( நேபாளம் + வேம்பு .] 
நேந்திரம் nandiram , பெ . (n .) ஒரு வகை | நேபாளம் nepalam , பெ . (n .) தேசம் ஐம்பத் 
வாழை ; a kind of banana ( சா.அக.). 

தாறனுள் ஒன்று ( வின் . ) ; the kingdom of 
நேபத்தியம் nepattiyam , பெ .( n .) 1. அலங் Nepal , one of 56 tēcam . 
காரம் ( இலக்.அக. ) ; decoration . 2. வேடம் 

[ Skt . nepala > த . நேபாளம் .) 
( இலக்.அக.); guise , dress . 3. நாடகவரங்கில் நேபாளம் nepalam , பெ . ( n . ) 1. நேர்வாளம் ; 
வேடம்பூணும் மறைவிடம் ( இலக் . அக.); place 

purgative plant . 2. & POLOWITLOGOTÓG ; Nepal 
behind the stage , tiring - house . 4. நாடக castrol plant ( சா.அக. ) . 
மேடை ( இக்.வ.); stage . 

நேபாளி nepalli 

) பெ .(n . ) நேத்திரராசி பார்க்க , 
[ Skt . nepathya > த . நேபத்தியம்.] 

see nettirarasi ( சா . அக.). 
நேபம் nebam , பெ .(n .) 1. கண்ணீர்; tears . நேமகம் nemagam , பெ . ( n .) 1. அமர்த்தம் ; 

2. தண்ணீர்; ordinary water ( சா.அக. ). appointment . 2. தீர்மானம் ( வின் . ) ; deter 
நேபாலிகை nepaligai, பெ .( n .) செய்ந்நஞ்சு 

mination . 3. திருமண உறுதி ( வின் . ) ; 

betrothal. 4. காணிக்கை நேர்ந்துவைக்கை 
வகை ( மூ.அ. ) ; a kind of poison . 

( இ.வ. ) ; dedication to a deity. 5. ஒழுங்கு ; 
[ cf. nepalika > த . நேபாலிகை . ] 

orderliness . "நேமகஞ் சேர் முத்துப்பவளம் " 
நேபாலிகை nepaligai, பெ .( n .) ஒரு வகைச் 

( கொண்டல்விடு.406 ). 
செய்ந்நஞ்சு; a kind of poison perhaps 

[ Skt. niyamaka > த . நேமகம் .) 
arsenic found in Nepal ( சா.அக.). 

நேமகம் nemagam , பெ .( n . ) இருப்பிடம் ; hall , 
நேபாளங்கரும்பு népalai - karumbu, பெ . (n . ) residence . "நீதானெழுந்தருளு நேமகத்தின் 

நேப்பாள தேசத்தில் விளையும் கரும்பு ; ( கொண்டல்விடு.58 ), 
sugarcane grown in Nepal ( சா.அக. ). 

[ Skt. nigama > த . நேமகம் .) 
[ நேபாளம் + கரும்பு .] 

நேமநாற்சுகம் nemanar -sugam , பெ . ( n . ) 

கருப்பு அகரம் ; a bazaar drug ( சா . அக .) . 
நேபாளங்கொட்டை nepalai -kottai 

, பெ .( n . ) 
நேர்வாளங்கொட்டை ; croton seed or nut . / நேமநிட்டை nemanittai 

) பெ . ( n .) நோன்புகளை 

( விரதங்களை) உறுதியோடு செய்கை ; rigid 
( சா.அக.). 

observance of prescribed rites. 
[ நேபாளம் + கொட்டை ) 

[ Skt . niyama- nisdha > த . நேமநிட்டை .] 
நேபாளசம் nepalasam,, பெ . ( n .) நேமம் nemam , பெ .(n.) 1. பணியமர்த்தம் ; 
நேப்பாளத்தில் கிடைக்கும் ஒருவகைக் 

appointment . 2. நாட்கருமங்களும் கடைப்பிடி 
களிம்பேறிய செம்பு ; a kind of impure copper ( நியமங் ) களும் ; daily rites and obser 
probably found in Nepal ( சா.அக. ) . 

vances . 3. விதிமுறைமை ; regulation . 


நேமம் 


198 


நேமிசந்தனா 


" நேமக்கலை மகளும் " ( கொண்டல்விடு.8 ). valam. " நேமி முதல் .... நெடுங்குன்றம் " 
4. ஊழ் ( வின் .) ; destiny , fate . 

(பரிபா . 15 , 4 ). 6. பூமி ( திவா . ) , earth . 7. மோதிரம் 
[ Skt . niyama > த . நேமம் .] 

( பிங் . ) ; ring . 8. சக்கரவாகம் , 1 பார்க்க ; see 

sakkaravagam . " பொலஞ்சூட்டு நேமி 
நேமம் nermam , பெ . (n .) 1. நேரம் ( யாழ் . அக. ); 

வாண்முகந் துமிப்ப " ( குறுந் .227 ),. 
time . 2. சாயுங்காலம் ; evening . 3. பங்கு ; 

9. சக்கரப்படையையுடைய திருமால் ; Visnu , 
share . 4. பிளப்பு ; fissure . 5. வேர் ; root . 

as wielding the discus . " நேமியோ 
6. மேலிடம் ; upper part. 7. வேலி ; hedge , 

குலிசியோ நெடுங் கணிச்சியோ " ( கம்பரா . 
fence . 8. ஏமாற்றுகை; cheating . 

பிணிவீட் 70 ). 10. தீர்த்தங்கரர் இருபத்து 
[ Skt. nema > த . நேமம் .) 

நால்வருள் ஒருவர் ; an Arhat , one of 24 
நேமம் remam , பெ . (n . ) 1. காலம் ; period . 

tirttaikarar . " நிகரி னேமிதன்ணகர் " (சீவக . 
2. பாதி ; half (சா.அக. ). 

912 ) 
நேமன் neman, பெ .(n.) சீரிய ஒழுக்க நேமி nemi, பெ .( n .) 1. கடல் ; ocean . 

2. உணவுக் கட்டுப்பாடு பத்தியம் ; diet . 
LOST OTGU6T; person of exemplary conduct . 
" செயமொடு கோசலம் வாழு நேமன் " 

3. நிலவுலகு ; earth . 4. மூங்கில் ; bamboo . 

5. சக்கரவாகப்புள் ; the ruddy goose . 
( இராமநா.பாலகா.1 ). 

6. எலிச்செவிப்பூடு ; rat s ear plant . 
[ Skt. nema > த . நேமன் .) 

7. சந்தனம் ; sandal wood . 8. வேங்கை ; East 
நேமனம் memanam , பெ . ( n . ) நியமனம் (இ.வ.) Indian kino . 9. பழமுண்ணிப் பாலை ; edible 
பார்க்க ; see niyamanam. 

palay ( சா.அக. ), 
த.வ. அமர்த்தம் 

நேமி nemi பெ .( n . ) தேர்மரம் , தேர்கட்ட 
[ Skt. niyamana > த . நேமனம் .) 

பயன்படுவதால் இப்பெயர் , இதினின்று சிவப்பு 
நேமி - த்தல் nemi-, 4 செ.கு.வி. ( v.i. ) 

துவர்ப்புப் பிசின் எடுக்கப்படும் . இதன் பட்டை 
1.அமர்த்துதல் ( நியமி ); to appoint . "நேமியாத 

குடல் நோய் தீர்க்கும் . மரத்திலிருந்து ஒரு 
பாங்கியர் " (தணிப்பா. , 327, 26 ). 2. சிந்தித்தல் ; 

வகை அயச்சத்து எடுக்கப்படும் ; chariot tree 

- Dalbergia oojeinesis so called from its 
to conceive . "நற்கணி நேமித்தெழுதாச் 

usefulness for making chariots . Gives 
சித்திர வடிவார்தோள் " ( திருப்பு .598 ). 

astringent red gum , bark is useful in 
த.வ. அமர்த்தல் 

bowel complaints. A crystalline substance 
[ Skt . niyama > த . நியமி - த்தல் . 

like magnesia is sometimes found in the 
நியமித்தம் 7 நியமித்தல் ) 
நேமி nemi) பெ . ( n . ) 1. வட்டம் ( திவா . ); circle . / நேமிகாதகம் nemikadagam , பெ . ( n . ) நிரய 
2. தேருருளை ; wheel of a chariot . வகை (சிவதரு. சுவர்க்கநரக .114 ); a hell . 
"தேர்முடுக ... விளங்கு சுடர்நேமி " ( குறுந்.189). | நேமிச்சந்திரன் nemic-candiran , பெ . ( n . ) 
3. சக்கராயுதம் ; discus . "திண்பூஞ் சுடர்நுதி நேமி , 11 (த.நி.போ .13 ) பார்க்க ; see nemi 
நேமியஞ் செல்வர் " (திவ் .இயற் திருவிருத் ,9 ). 

[ Skt. nemi > த . நேமி +சந்திரன் .] 
4. ஆளுமைச்சக்கரம் ; wheel of sovereignty . நேமிசந்தனா nemi - sandana , பெ . ( n . ) 
" நேமியுய்த்த நேள நெஞ்சின் " ( புறநா .3). வேங்கை (மலை .); Indian Kino. 
5. சக்கரவாளம் பார்க்க ; see sakkara ( நேமி + சந்தனா.] 


wood ( சா.அக.). 


நேமிசாரம் 


199 


நைசர்க்கிகம் 


நேமிசாரம் nemisaram , பெ . ( n . ) சக்திசாரம் ; | நேமுகம் nemugam , பெ . ( n . ) பணியமர்த்தம் 
which see ( சா.அக.). 

( நியமனம் ) ( இ.வ.); appointment . 
( நேமி + சாரம் .] 

[ Skt . miyamaka > த . நேமுகம் .] 
நேமிநாதம் nemnatam , பெ .(n.) குணவீர நேமுகன் nemugan, பெ . ( n . ) அலுவலன் ; 

பண்டிதர் இயற்றிய ஒரு தமிழிலக்கண நூல்; a officer . " நிசக்கட்டாகக் கொடுக்கும் 
treatise on Tamil grammar by kuņa - vira 

நேமுகர்போல் " (சரவண. பணவிடு .139 ). 
panditar. 

நைகமேசக்கிரகம் naigamesakkiragam , 
( நேமி + நாதம் .] 

பெ .( n . ) குழந்தைகளைத் தாக்கும் ஒரு கிரக 
நேமிநாதன் neminadan , பெ . ( n . ) அருகக் 

நோய் , இதனால் வாந்தியில் நுரை தள்ளல் , 
கடவுள் ( சூடா . ); arhat , 

முதுகு வளைதல் , மிரண்ட பார்வை , இளைப்பு , 
[ Skt . nemi > த . நேமிநாதன் .) 

மூர்ச்சை முதலிய குணங்களுண்டாகும் ; a 
நேமிப்புள் nemip -pul, பெ . ( n .) நேமி , 9 disease in children due to the evil 
(திவா .) பார்க்க ; see nemi 

influence of a star. It is characterised by 

frothy vomits, bending the middle of the 
[ Skt. nemi > த . நேமி + புள் . ) 

trunk , anxious look , constant eructations 
நேமிப்புள் ’ nemi-p -pul , பெ . ( n . ) சக்கிர and unconciousness (சா.அக. ). 
வாகப்புல் ; the ruddy grass ( சா.அக.). 

நைச்சிகம் naiccigam , பெ . ( n .) நைச்சியம் 
நேமியங்கனி nemiyangani பெ .(n . ) கொடி 

( இ.வ.) பார்க்க ; see naicciyam. 
முந்திரி ( திராட்சை ); grapes ( சா . அக.). 

நைச்சியம் maicciyam , பெ . ( n .) 1. தாழ்மை ; 
(நேமியம் + கனி.] 

humility . " செய்கின்ற நைச்சியத்தைச் 
நேமியஞ்செல்வன் nemiyal - celvan , பெ . ( n . ) 

சிந்தித்து " (திருவாய் நூற் 16 ). 2. இழிவு ( நீச ) த் 
பேரரசன் சக்கரவர்த்தி ; emperor . 

தன்மை; lowness , meanness , baseness . 
" வைய நின்னடி நிழலின் வைகி நேமியந் 

3. தன்வயப்படுத்துகை ( கொ.வ.); winning 
செல்வனாகி " (சீவக .2417 ). 

over to one s side . 
[ Skt. nemi + > த . நேமியஞ்செல்வன் .] 

[ Skt . naicya > த . நைச்சியம் . ] 
நேமியம் nemiyam , பெ . ( n . ) நிலப்பனை ; நைச்சியம்பண்ணு - தல் naicciyam 
ground - palm ( சா.அக. ) . 

pannu- 5 செ.குன்றாவி . ( v.t.) தன் வயப் 
நேமியான் nemiyan, பெ . ( n .) ( சக்கராயுதன் ) படுத்துதல் ( கொ.வ. ) ; to win over to one s 

side . 
திருமால் ; Visnu, as wielding the discus . 
ணேமியான் வாய்வைத்த 

[ Skt . naicya > த . நைச்சியம் பண்ணு- ) 
வளைபோல " ( கலித் 105 ). 

நைச்சியானுசந்தானம் naicciyānu 
[ Skt. nemi > த . நேமியான் . ] 

candapam, பெ . ( n . ) தன்னைத் தாழ்த்திக் 
நேமிவலவன் nemialavan , 

பெ . ( n . ) 

கூறுகை ( வின் . ) ; profession of humility. 
1. கடவுள் ( வின் . ) ; god . 2. திருமால் ; Visnu . [ Skt . naicya + anu - sandhana 
"திருநேமிவலவா " ( திவ் .திருவாய்.6 , 10 , 2 ). நைச்சியானுசந்தானம் .) 
3. அரசன் (வின் . ); king . 

நைசர்க்கிகம் naisarkkikam, 

பெ .( n . ) 
[ Skt. nemi + > த . நேமிவலவன் .] 

1. இயற்கையாகத் தோன்றியது ; that which is 


" வள்ளுரு 


நைசிகம் 


200 


நைத்தியம் 


nose . 


natural or inherent. " நைசர்க்கிக பலன்கள் " நைட்டிகம் naittigam , பெ . (n . ) வாழ்நாள் 
( மங்களே .பக் .40 ). 2. இயல்பு; nature ( சா.அக. ). 

முழுவதும் மாணியம் ( பிரமசரியம் ) பூண் 
[ Skt. naisargika > த . நைசர்க்கிகம் .) டொழுகும் நிலை (சி.சி .8, 32 , சிவாக் .); state of 
நைசிகம் naicigam , பெ . (n . ) 1. நாசியிற் being a life - long celibate religious student . 
புகட்டும் மருந்து ; any medicinal powder 

[ Skt . naisthika > த . நைட்டிகம் .] 
taken by nose . 2. காக்கை ; crow . 
3. காக்கைக் கொல்லி ; crow killer ( சா.அக.). நைட்டிகம் naittigam , பெ . ( n . ) நிட்டை 

அதாவது மனம் அசைவற்றிருத்தல் ; fixedness 
நைசிகரவேம்பு naicigara - vembu , பெ . ( n .) 

of mind ( சா.அக. ). 
சூரத்து நிலவேம்பு ; surat chiretta (சா.அக.). 
நைசியம் naisiyam , பெ.(n.) நாசியிற் புகுத்தும் நைட்டிகன் naittigan , பெ .( n . ) நைட்டிகப் 
மருந்து ( சங் . அக .); medicine inhaled by the பிரமசாரி ( கூர்மபு.வருணா .36 ) பார்க்க ; see 

nattiga -p - piramasāri. 
[ Skt . nasya > த . நைசியம் .] 

[ Skt. naisthika > த . நைட்டிகன் . ] 
நைசியம் naisiyam , பெ . ( n .) 1. நைசியம் நைட்டிகாசிரியன் naittigasiriya ) , பெ . ( n . ) 
பார்க்க ; see naiciyam . 2. களைக்கொட்டு ; a 

வேள்வித்தீ போன்ற செயற்பாடுகள் எதுவு 
kind of water lily root as கொட்டிக் கிழங்கு . 

மின்றி ( அக்கினிகாரியாதி கருமங்களாலின்றி ) 
நைசிரவம் naisiravam , பெ . ( n . ) துவரை ; red 

யாவையும் ஞானத்தாலே பண்ணும் ஆசிரியன் 
gram .. 

( சி.சி .8 , 5 , சிவாக் . ); priest who performs 
நைசுபண்ணு - தல் naisupannu-, 5 செ.கு.வி. 

initiatory rites mentally. 
( v.i. ) புகழ்ச்சியாகப் பேசி இணங்கச் செய்தல் ; 
cajole. நீ என்னதான் நைஸ்பண்ணினாலும் 

[ Skt. naisthika > த . நைட்டிகாசிரியன் .] 
நான் பணம் தரப்போவதில்லை ? 

நைட்டூரியம் naitturiyam , பெ . ( n . ) கொடுமை 
த.வ. சரிக்கட்டல் , இனிப்பு காட்டல் 

( யாழ் . அக.) ; cruelty, inhumanity. 
[ E. nice > த . நைசு + பண்ணு 

[ Skt . naisthurya > த . நைட்டூரியம் .] 
நைட்டிகதீட்சை naittiga - titcai 

, பெ . ( n . ) 

நைடதம் naidadam , பெ . (n . ) வடமொழி 
சிவதருமணி ( சைவச ஆசாரி 62 உரை); ( Sava) 
a way of initiation . 

நைடதத்தை மூலமாகக் கொண்டு அதிவீரராம 
[ Skt naschika +diisa > த . நைட்டிகதீட்சை.) 

பாண்டியன் இயற்றிய தமிழ்க் காப்பியம் ; a 

poem in Tamil by Adivira - rāmapāndiyan, 
நைட்டிகப்பிரமசாரி naittika - p - pirama - cari 

adopted from srikarsha s naisadha . 
பெ . (n .) குரவர் ( ஆசாரியர் ) க்கும் பெற்றோ [ Skt . naisadha > த . நைடதம் .) 
ருக்கும் பணிவிடை செய்து கொண்டு 
வாழ்நாள் இறுதி வரை மாணியம் (பிரமசரியம் ) 

நைத்திகம் naittigam , பெ . ( n . ) நைத்தியம் 
பூண்டிருப்பவன் (சிவதரு.பரிகா .2 ,உரை ); 

( யாழ் . அக . ) பார்க்க ; see naittiyam . 
religious audent who serves his நைத்தியம் naittiyam , பெ . ( n . ) நீடுநிலை 
preceptor and parents in life - long celibacy. ( நித்தியத்துவம் ) ( யாழ் . அக.); perpetuity , 

[ Skt . nai - sdhika + brahma + carin > த . eternity . 
நைட்டிகப்பிரமசாரி .] 

[ Skt naitya > த . நைத்தியம் .] 


நைதிகை 


201 


நைர்மல்லியம் 


நைதிகை naitikai, பெ . ( n . ) 1. ஊசிமல்லிகை India famous as the 

the resort of 
( பிங் . ) ; eared jasmine . 2. முல்லைக்கொடி ; 

ascetics . " நைமிசாரணியத்தருள்கூர் சூத 
smooth jasmine ( சா . அக .) . 

முனியடைந்தான் ( கூர்மபு . இந்திர . 2) 
[ cf. yuthika > த . நைதிகை.) 

2 நைமிசாரணியத்துள்ள திருமால் திருப்பதி ; a 

visnu shrine in Naimisaranya . " நைமி 
நைப்பூதிகம் naippudigam , பெ .( n .) சூலி மரம் ; 

சாரணியத்து ளெந்தாய் " (திவ். பெரியதி .1,6,1). 
toon tree ( சா.அக. ). 

[ Skt. raimisataranya > த நைமி சாரணியம் 
நைப்பூலிகம் naippuligam , பெ .( n . ) காரை ; 

நைமித்தகருமம்naimitta-karumam , பெ . ( n . ) 
thorny webera ( சா.அக. ). 

நைமித்திகம் ( பிரபோத .39 , 13 ) பார்க்க ; see 
பைத்தியம் naipattiyam , பெ .( n.) நடிப்பவன் 

naimittigam . 
கொள்ளும் புனைவு ( வேடம் ) ( இலக் . அக .); 

[ Skt. namittikaikarman > த . நைமித்தகருமம் ) 
costume of an actor. 
[ Skt . naipathya > த . நைபத்தியம் .] 

நைமித்திகசிராத்தம் naimittiga - sirattam ,, 

பெ . (n .) நாள்தோறும் செய்தலன்றித் தென் 
நைபாரிசம் maiparisam, பெ .(n .) செங்கரும்பு ; 

புலத்தார்க்குச் செய்யும் சிறப்பு வழிபாடு 
red sugarcane ( சா.அக. ) . 

( சேது.மங்கலதீர்த் . 43 ) ; offerings to the 
நைபாலி naipali, பெ .( n . ) அடுக்குமல்லிகை 

manes on special occassions. 
( 10600.); double jasmine . 

[ Skt.naimittika + Sraddha > த . நைமித்திக + 
[ Skt. naipali > த . நைபாலி .] 

சிராத்தம். ] 
நைபாலி maipali) பெ .(n. ) 1. சிவந்த பாடாணம் 

நைமித்திகப்பிரளயம் naimittiga - p 
a prepared poison . 2. நீலம் ; blue ( சா.அக. ). 

piralayam, பெ . ( n . ) நான்முகனது (பிரமனது ) 
நைபாலிகம் naipaligam , பெ .(n .) 1. செம்பு ; பகற்காலம் நீங்கியதும் தோன்றும் ஊழி முடிவு 
copper . 2. பித்தளை ( யாழ் . அக .); brass . 

( பிரளயம் ) ( சங் . அக.); deluge said to occur 
[ Skt . raipalika > த . நைபாலிகம் .) 

at the close of a Brahma s day.. 
நைபாலிகம் . naipaligam , பெ . ( n . ) 1. நைபாலி [ Skt.naimittika + pra- laya > த . நைமித்திகப் 

பார்க்க ; see naipali . 2. தாமிரம் ; copper பிரளயம்.] 
( சா.அக. ) . 

நைமித்திகம் maimittigam , பெ .(n.) சிறப்பான 
நைபானி raipani பெ . ( n . ) நைபாலி (சங் . அக.) காலங்களில் நிகழ்வது ; that which is 
பார்க்க ; see naipali . 

occassional or periodical , as rite , 
நைபானி raipani பெ .(n .) அடுக்கு மல்லிகை ; ceremoney , festival, etc. " நைமித்திகத் 
double jasmine ( சா.அக.). 

தொடு கூடிய நித்தியம் " ( குறள் , 18 , உரை ) 
நைமிசம் naimisam, பெ . ( n . ) நைமி 

[ Skt . naimittika > த . நைமித்திகம் .) 
சாரணியம் , நைமிசப்படலம் பார்க்க ; see / நைமித்தியம் naimittiyam, 

பெ . ( n . ) 
naimisaraniyam , naimisa - ppadalam. நைமித்திகம் ( யாழ் . அக . ) பார்க்க ; see 
[ Skt . raimisa > த . நைமிசம் .] 

naimittigam . 
நைமிசாரணியம் maimisaraniyam , பெ . ( n .) நைர்மல்லியம் nairmaliyam , பெ . ( n . ) 

1. புகழ் பெற்ற ஒரு தவச்சாலை ; a forest in 1. தூய்மை ( சுத்தம் ); cleanliness ; purity. 


நைராசியம் 


202 


நௌகாதானம் 


2. மாசின்மை ; free from stain or flaw ; free நொத்தாரிசு mottarisu , பெ . (n . ) ஆ வணம் 
from all defects ( சா.அக. ). 

எழுதிப் பதிவு செய்பவன் ; notarypublic officer 

authorized to attest documents . 
நைராசியம் nairasiyam, பெ . ( n . ) நம்பிக்கை 
WIGOT ; hopelessness . 

நொந்தாவிகம் nondavigam, பெ . ( n . ) 
[ Skt. nairasya > த . நைராசியம் .] 

சினாசிகா ( சூழ்ப்பிராய் ); demon tree . 
நைராத்மியதர்சனம் nairatmiya - dar -sanam , ( சா.அக.) 

பெ . ( n . ) ஆதன் ( ஆன்மா) இல்லை என்ற வாதம் நோட்டீசு mottisu , பெ .(n . ) அறிவிப்புச்சீட்டு ; 
( நீலகேசி ,528 , உரை); the doctrine of the notice. 
non - existence of the soul , 

த.வ. அறிக்கை 
[ Skt.nis + atmya + darsana த . நைராத்மிய 

[ E. notice > த . நோட்டீசு ] 
தர்சனம் . ] 

நோட்டு ndttu , பெ . ( n . ) 1. உறுதிச்சீட்டு ; 
நைருதம் nairutam , பெ .( n .) பகலின் 12 ஆம் 

promisory note . 2. அரச அறிவிப்பு ; king s 
முழுத்தம் ( முகூர்த்தம் ) (சங்.அக. ); the 12th 

written announcement . 3. அரசாங்கத்தால் 
mugurttam of the day - time . 

வெளியிடும் பணத்தாள் ; currency note . 
[ Skt. nairrta > த. நைருதம் .) 

ஐந்து உருவா நோட்டுக் கொடுத்தான் ? 
நைருதி nairut ) பெ . ( n . ) தென்மேற்கு ( சங் . அக . ); 

4. எழுதுவதற்குரிய குறிப்பேடு ; note book . 
the south west quarter. 

5. ஆங்கிலப் பண்வகை ; an English tune . 
[ Skt. nairrti > த . நைருதி .] 

[ E. note > த . நோட்டு ] 
நைவேத்தியம் naiettiyam, பெ . (n . ) கடவு 

நோதாங்குசம் nadaigusam , பெ . ( n . ) 
ளுக்குப் படைக்கும் உணவு ; offering made to 

தருப்பைப் புல் ; sacrificila grass . ( சா.அக.) 
a deity . " என்னாவி நைவேத்தியம் " ( தைலவ . 

நௌகர் naugar , பெ . ( n . ) வேலைக்காரன் ; 
தைல . பாயி . 1). 

servant . 
[ Skt. naivedya > த . நைவேத்தியம் 

[ U. naukar > த . நௌகர் ] 
நைவேதனம் navedanam , பெ .(n . ) 1. ஒப்ப 

டைக்கை; dedication . 2. நைவேத்தியம் நௌகரி naukari, பெ.(n.) வேலை; service . 
பார்க்க ; see navettiyam . " மதுவர்க்கமொடே 

( C.G. ) . 
கனித்தொகை மண மிகுந்த நைவேதனம் " 

[ u . naukari > த . நௌகரி ] 
(சிவரக . சுகமுனி. 24 ). 

நௌகரிமானியம் naukarimapiyam , பெ . ( n .) 
[ Skt . na vedana > த . நைவேதனம் ) 

ஊழியத்திற்காக விடப்படும் மானியம் ; service 
நைவேதி - த்தல் navedi , 4 செ.குன்றாவி . ( v.t. ) 

inam , 
கடவுளுக்கு உணவு முதலியன படைத்தல் ; to | நௌகாதானம் nauka - tapam , பெ . ( n .) இறந்த 
offer to a deity, as food . " பொற்கிண்ணத் 

பதினொன்றாம் நாள் இறந்தவர் பொருட்டு 
தூற்றளவிறைவேதித்து " ( தைலவ . தைல . 137 ). 

கரும்பால் படகு வடிவமாகச் 

செய்து 
நொசுட்டு nosuttu, பெ . ( n . ) குறை கூறுகை ; 

பார்ப்பனர்க்குக் கொடுக்கும் தானம் ; present 
criticism , fault- finding . 

of a boat made of sugar - canes given to a 

brāhmin on behalf of a deceased person 
[ Skt. niskhura > த . நொசுட்டு ) 

on the eleventh dan after his death . 


பக்கோடா 


203 


பகவத்கீதை 


ப 


தள 


பக்கோடா pakkoda, பெ . ( n . ) கடலை மாவில் நீர் கூறும் நூல் ( சா.அக. ); book of science and 

பற்றிப் பிசைந்து வெங்காயம் , பச்சை Philosophy of piety that liberates the soul 
மிளகாய் , கறிவேப்பிலை, கொத்துமல்லித்தழை 

from sins and reveals the truths of 
முதலியவற்றைச் சேர்த்து சிறு சிறு perfection through devotion , prayer, piety, 
உருண்டைகளாக எண்ணெயில் போட்டு reverence and meditation . 
எடுக்கும் ஒரு வகைத் தின்பண்டம் ; a kind of 

த.வ. தெய்வப்பனுவல் 
spicy savoury prepared from chickpea 

( த . பத்தி > Skt . bhakti > த . பக்தி 
paste and fried in oil . 

பக்திமான் paktiman, பெ .( n .) இறைப்பற்று 
த.வ. முறுவடம் 

( கடவுள் பத்தி ) நிறைந்தவர்; devotee . அவர் 
[ u.pagara > த . பக்கோடா ) 

பெரிய பக்திமான் ( இ.வ.). 
பக்தவத்சலன் pakta - vatcalap , பெ . ( n .) 

த.வ. இறைப்பற்றாளன் 
அடியவர்களுக்கு அன்பனான கடவுள் ( உ.வ.). 

[த . பத்தி > Skt . bhakti > த . பக்தி 
God , as fond of His devotees . 

பக்தியோகம் paktiyogam , பெ . ( n .) பயன் 
த.வ. அடியார்க்கருளி 

கருதாது கடவுளை வழிபடுதலால் விண்ணுலக 
[ Skt bhakta-vatsala > 

த . பக்தவத்சலன் ) வாழ்வை அடைவதற்குரிய வழிவகை ; 
பக்தன் pakta ) , பெ . ( n . ) இறையுணர்வாளன் , ( அட்டாதச . அர்த்தபஞ்.31.); piety or devotion 
கடவுள் பற்று உள்ளவன் ; pious ; godly man . 

without the expectation of any reward, as 
த.வ. பத்தன் 

a means of salvation . 
[ Skt . bhakta ) த . பக்தன் ] 

[ Skt. bhakti > த . பக்தி ] 
பக்தாதாயம் paktadayam , பெ . ( n . ) நெல் பக்து pakdu, பெ .( n .) கு.வி.எ. ( adj .) மாத்திரம் ; 
வருவாய் ; ( S.I.I.i , 81 . ) ; revenue in paddy . 

only , merely, simply . 
[ Skt.bhakta + adaya > த . பக்தாதாயம் 

[ u.faqt > த . பத்து ] 
பக்தி pakti பெ . ( n . ) 1. கடவுள் குரு 

பக்தை paktai 

) பெ .(n . ) இறைப்பற்றுள்ளவள் 
முதலியோரிடத்தில் காட்டும் அன்பு ; piety ; 

( தென் . இந். சேடத் பக் .313 ); woman devotee . 
faith ; devotion , as to a deity, guru , etc. 

[ Skt . bhakta > த . பக்தை ] 
2. வழிபாடு ( வின் . ) ; service, worship. பக்ரீத் pakrit , பெ . ( n . ) ஒரு முகம்மதியப் 
த.வ. பத்திமை , இறையன்பு 

பண்டிகை; a Muhammadan festival. 
( த . பத்தி > Skt . bhakti > த . பக்தி ] 

[ Skt. bagria > த . பக்ரீத் 
பக்திச்சுவாலகர் part - c - cuvalagar , பெ . ( n .) பக்ரு pakru, பெ . ( n .) செருக்கு ; pride . 

இறைத் ( தேவ ) தூதர் வகையினர் ; an order [ Ar. fakhr > த . பக்ரு ) 
of angels .. 

பகரு pagaru , பெ . ( n . ) பணிப்பெருமிதம் ( இ.வ ); 

prestige of power 
பக்தி நூல் paktinul, பெ . ( n . ) கடவுளிடத் 

துண்டான அன்பு, போற்றல் , இரக்கம் (தயை ), [ E.power > த . பகரு 
இறையுணர்வு , பத்தி , ஊழ்கம் ( தியானம் ) பகவத்கீதை pagavat -kiday 

, பெ . ( n . ) 
முதலியவற்றால் ஆதன் கரிசி ( பாவத்தி ) னின்று அருச்சுனன் 

பொருட்டுக் கண்ணன் 
விடுதலைப் பெற்றுத் தூய ( பரிசுத்த நிலையில் மொழிந்ததும் பதினெட்டுப் பகுதியுடையதும் 
வீடுபேறு ( விதேக முத்தி ) அடைவதைப் பற்றிக் மகாபாரதத்தில் அடங்கியதுமான வடமொழி 


பகவத்விசாயம் 


204 


பகிரண்டம் 


bf60; a section of 18 chapters in the usrúno pagāpidugu, Qu . ( n . ) LAUSUOLIT SI 
Mahābārata , containing the sacred 

பட்டப் பெயர்களுள் ஒன்று ; the title of the 
instruction of Krşņa to Arjuna. 

Pallava kings . 
[ Skt. Bhagavat -gia > த . பகவத்கீதை 

பகாய்பாக்கி pagai- pakki, பெ . ( n .) பழைய 
பகவத்விசாயம் pagavat - visayam, பெ .(n .) 

நிலுவை ( C.G. ); old balance , arrears . 
கடவுள் தொடர்பான திருவாய் மொழி 

[ U.baqdya- baqi > த . பகாய்பாக்கி ] 
விளக்கவுரை ; the commentary of 

பகாரிசம் pagarisam, பெ . (n .) பெண்களின் 
Tiruvāymoļi,as consisting of discourses 

உடம்பில் கோளாறடைந்த காற்றானது 
relating to the Supreme Being . 
[ Skt.bhagavat - visaya > த . பகவத்விசாயம் ] 

( வாயுவானது ) பெண்குறி (நோனி ) ப் பாதையில் 

தங்கி அவ்விடத்தில் சதை வளர்ந்து 
பகவதி pagavadi பெ .(n .)1 அறக்கடவுள் ( பிங் . ); 

காளானைப் போல் பருத்துத் தீய ( துர் ) நீர் 
the Goddess of Virtue. 2. துர்க்கை ( திவா. ); 

வழிவதால் தீய நாற்றத்தை வீசும் ஒரு நோய் ; 
Durga.3. மலைமகள் ; Parvadi 4. தாமிரபரணி 

a disease of the vagina in which the 
ஆறு ( நாமதீப.526); theriver Tamiraparani. 

deranged ( vayu ) wind humour etc. ,of the 
[ Skt.Bhagavati > த . பகவதி ] 

body is lodged in the vaginal region giving 
பகவதிநாள் pagavad nal, பெ . ( n . ) கணை ( பூர ) 

rise to crops of soft polypus in the 

passage which after sometime assumes 
நாள் ( திவா . ) ; the 11th naksatra . 

the shape of a mushroom secreting foul 
[Skt.Bhagavati > த . பகவதி + நாள் ] 

smelling fluid c.f. இலிங்காரிசம் . ( சா . அக . ) 
பகவந்தன் pagavandan, பெ .(n .) இறைவன் ; 

பகிசங்கை pagisaigai, பெ . ( n .) மலங்கழிக்கை; 
Lord . " மூவருள் முதலான 

evacuation of the bowels , dist.fr. 
வந்தனீயென்று கண்டும் " ( நூற்றெட்டுத் . arpacaikai. 
திருப்பு .97 ) . 

[ Skt. bahis - Saika > த . பகிசங்கை ) 
[பகு > Skt . bhaj. பகவன் > Skt.bhagavan , பகிசுகரி - த்தல் pagiskari- , 4 
bhagavanta > த . பகவந்தன் ) 

செ.குன்றாவி . ( v.t. ) விலக்குதல் ; to expel 
பகாங்குரம் pagaikuram, பெ .( n . ) 1 பெண்குறி excommunicate , boycott . 

அரத்தம் , அதாவது மாதவிடாய் ; menstrual [Skt. bahis - kr , > த , பகிசுகரி-,) 
blood . 2. பெண்குறி (நோனி ) யின் முனை ; 

பகிசுகாரம் pagisu - karam , பெ . ( n . ) 
clitoris.3 . பெண்குறி மயிர் ; pubic hair . 

விலக்குகை; expulsion , excommunication 

ostracism , boycott . 
( சா.அக.) 

[ Skt. bahskara > த . பகிசுகாரம் ] 
[பகு + அங்குரம் - பகாங்குரம் ) 

பகிரங்கம் pagirangam , பெ . ( n .) வெளிப்படை ; 
பகாசுரன் pagasuran, பெ . ( n . ) 1. வீமனால் publicity, openness . 

கொல்லப்பட்ட ஓர் அசுரன் ; a giant slain by [ Skt bahiraiga > த . பகிரங்கம் ) 
Bima . 2. பெருந்தீனிக்காரன் ( இ.வ. ) ; a பகிரண்டம் pagir - andam, பெ . ( n .) வெளிப் 
glutton . 3. செய்த வேலைக்குக் கூலி 

புடவி ( அண்டம் ); the outer spaces of the 
அதிகமாகக் கேட்பவன் ( இ.வ.); one who is universe . " மல்லாண்ட தடக்கையாற் 
extravagant in his demand . 

பகிரண்டமகப்படுத்த காலத்து " (திவ்.பெரியதி . 
[ Skt.Bakasura ) த . பகாசுரன் ] 

11.6 : 2 ). 


பகவ 


பகிரதன் 


205 


பகுபித்தம் 


த.வ.பேரண்டம் 

மணங்கொளச் சடை வைத்த மறையவன் " 
[ Skt bahiranda > த . பகிரண்டம் 

(தேவா.497,9). 
பகிரதன் pagiradan, பெ . ( n .) பகீரதன் பார்க்க ; [ Skt. Bhagirathi ) த . பகீரதி ) 

see pagiradan . "பகிரத னெனும் பார்த்திபன் 
வந்தனன் பரிவால் " (கம்பரா. அகலி .43). 

பகுசா pagusa, கு.வி.எ. ( adv . ) பெரும் 

பான்மையாய் ( அனேகமாய் ) ; very likely , for 
பகிரந்தரசத்தி pagirandarasatti பெ . (n .) the most part. 

1. தாமரை வளையம் ; lotus stalk . 
2. உண்டாக்கும் , காக்கும் , அழிக்கும் ஆற்றல் 

த.வ.பெரும்பகுதி 
( சத்தி ) ( சா.அக. ); the power of creating , 

[ Skt.bahusas > த . பகுசா ) 
acting and destroying . 

பகுசுருதியாகமம் pagu -surud - y -agamam, 
பகீரதப்பிரயத்தனம் pagirada - p பெ . ( n .) சைனாகமம் மூன்றனுள் ஒன்று 

pirayattanam , Qu . ( n . ) கங்கையைக் ( சீவக .213 ,உரை) ; one of the three 
கொண்டு வருதற்குப் பகீரதன் செய்த முயற்சி , 

šainākamam . 
பெரு முயற்சி ; super human effort, as that 

[ Sit bahu- srut + yagama த பகுசுருதியாகமம்) 
of Bagiratan in bringing down the sacred 

பகுசுவாசம் pagusuvasam , பெ . ( n . ) மேல் 
Gangā. 

மூச்சு ( சா . அக .) ; hard breath ; heavy 
[ Skt . bhagiratha - prayatna த.பகீரதப் 

breathing . 
பிரயத்தினம் ) 
பகீரதம் pagiradam, பெ.(n.)பனைச் சருக்கரை; பகுத்திரரோகசமனி paguttira -rogasamani 
palmyra sugar ( சா.அக.) 

பெ . ( n . ) திருநாமப் பாலை (சா.அக. ); wild 
பகீரதன் pagiradan, பெ . ( n . ) சாம்பலாய்ப் போன 

sarsaparilla 
வரும் தன் மூதாதையருமான சகரர்கள் பகுதாகம் pagudagam, பெ .( n . ) அதிக நீர் 
நற்கதியடைதற் பொருட்டு வானத்தினின்று வேட்கை ( சா . அக .); indefatigable thirst , 
கங்கையை நிலத்திற்குக் கொணர்ந்து 

unquenchable thirst 
பாதாளத்துச் செலுத்தியதாகச் சொல்லப்படும் 
ஞாயிற்று ( சூரிய ) க் குலத்து அரசன் ; an 

[ Skt. bahu > த . பகு ] 
ancient king of the solar race who is பகுதூக்கம் pagurukkam , பெ . ( n . ) மிகுந்த 
believed to have brought down the sacred 

தூக்கம் ( சா.அக.); excessive sleep . 
Ganga from the heaven to the earth and 

[பகு தூக்கம் ) 
conducted her to the nether world in order 
to purify the ashy remains of his 

[ Skt. bahu > த . பகு ] 
ancestors .. 

pagunāyagam , Qu . ( n . ) 
( த . பகிரதம் > Skt . > பகிரதன் ) 

செல்வராட்சி ( வெகுநாயகம் ); plutocracy . 
தென்புலத்தார் வழிபாடு தமிழ் மரபு. பகுப்புண்ட 

" பகுநாயகம் ஜகத்து என்கிறதைத் தவிர்த்துக் 
மடல் கொண்ட பனையின் பெயர் பகிரம் - பகிரதம் . 

குறுகவிட்டு வைத்தார்களிறே சில 
பகிரதன் எனும் சொல் பனையன் எனப் பொருள்படும் . 

வேதாந்திகள் " ( திவ்.திருநெடுந் 2 , வ்யா.பக் .19 ). 
பனையன் என்னும் பெயர் பகிரதன் - பகீரதம் என 

[Skt.bahunayaka > த . பகுநாயகம் ] 
வடமொழியில் திரிந்தது எனலாம் . 
பகீரதி pagiradi பெ .( n .) பகீரதனால் கொண்டு பகுபித்தம் pagupittam , பெ .(n.) அதிக பித்தம் ; 

, 

excessive bile. ( சா.அக. ) 
வரப்பட்ட ஆறு , கங்கை ; the sacred Ganga , 
as brought down by Bagirata ) . " பகீரதி [ Skt.bahu > த . பகு ] 


பகுநாயகம் 


பகுமதி 


206 


பங்கத்தி சூலை 


2 


பகுமதி pagumadji பெ . ( n . ) பகுமானம் பார்க்க ; alms from seven houses , one of four 

see pagumanam . " பகுமதி நிமித்தமாகப் Sanniyasi . 
போர்த்தே னென்னில் " ( நீலகேசி , 272 ,உரை ). 

த.வ.ஏழுக இரப்புத்துறவன் 
[ Skt.bahumati > த . பகுமதி ] 

[ Skt bahudaka > த . பகூதகன் ) 
பகுமானம் pagumapam , பெ . ( n . ) பெரு மதிப்பு ; | பகேடா pakeda, பெ . (n . ) 1. சண்டை , தொந்தரவு; 
high esteem , great respect; honour , 

wrangling , dispute , quarrel . 2. வம்பு 
dignity. " பாட்டொன்றோ வென்ன பகுமானம் " 

செய்பவ - ன் - ள் ; quarrelsome person . 
( பஞ்ச.திருமுக .924 ) . 

அவள் பெரிய பகேடா . (இ.வ.). 
[ Skt.bahu > த . பகு ] 

த.வ.வம்பாளன் , வம்பாடி 
பகுமூத்திரம் pagu - muttiram, பெ . ( n . ) நீரிழிவு; 

[ u.bakhera > த . பகேடா 
diabetes . 

பகேடாவேலை pakēdā - vėſlai 

, Qu . ( n . ) 
[ Skt . bahu > த . பகு ] 

சிக்கலான வேலை ; troublesome or 
மோள் + திரம் - ( மோட்டிரம் ) > மோத்திரம் > vexatious business . 
மூத்திரம் த , மூத்திரம் > Skt.mutra 

[ U.bakera > த . பகேடா ) 
பகுவசனம் pagu - vasapam, பெ . ( n . ) பன்மை 

பகைர்சரத் pagair -sarat , கு.வி.எ. ( adv .) 
( வீரசோ.வேற் .4 ,உரை ); plural number. 

கட்டுப்பாடு இல்லாமல் ; without any 
[ Skt.bahu + vasana > த . பகுவசனம் ) 

condition , unconditionally. 
பகுவபஞ்சம் paguva - paijam , பெ . ( n . ) [ U.baghair + shart > த . பகைர்சரத் ] 

நூற்றெட்டு உபநிடதங்களுள் ஒன்று ; an பகோடா pakoda, பெ . ( n .) பக்கோடா பார்க்க ; 
Upanisad , one of 108 . 

see pakkoda .. 
[ Skt.bahva - paica > த . பகுவபஞ்சம் 

த.வ. முறுவடம் 
பகூதகம் pagudagam , பெ . ( n . ) துறவு [ Skt.pagara > த . பகோடா ) 

( சன்னியாசம் ) நான்கனுள் ஏழு வீடுகளில் பங்கசார்த்தம் paigasarttam , பெ . ( n .) 
மட்டும் இரந்துண்டு ( பிச்சை எடுத்து ) இவறன்மை (உலோபத்தனம் ) ( யாழ் . அக . ) ; 
மரபொழுக்கப் (நியம )படியொழுகும் துறவு miserlines . 

, 
(சன்னியாச ) வகை ( கைவல்.சந்தே. 158 ); a kind 

பங்கசூரணம் paiga - Suranam , பெ . ( n . ) 
of asceticism in which the ascetic lives 

1. தாமரை வேர்ச் சூரணம்; powder of lotus 
on alms from seven houses , one of four root . 2. தாமரை வேர்; lotus root . ( சா.அக.) 
Sanniyasam .. 

[பங்கம் + சூரணம் ) 
த.வ.ஏழக இரப்புத்துறவு 

பங்கணம் parigaram , பெ . ( n .) தாழ்த்தப்பட்ட 
[ Skt. bahudaka > த . பகூதகம் ) 

வராகக் கருதப்படுவோர் வாழும் இடம் 
பகூதகன் pagudagan , பெ . ( n . ) துறவி 

( யாழ் . அக . ); the quarters of the outcastes . 
(சன்னியாசி ) கள் நால்வருள் ஏழு வீடுகளில் 

[ Skt.pakkana > த . பங்கணம் ) 
பிச்சையெடுத்துண்டு மரபொழுக்கப் பங்கத்தி சூலை parigattisolai பெ .(n .) விலா 
( நியம ) ப்படி யொழுகும் துறவி ( சூதசங் . பக்கத்தில் ஏற்படும் குத்தல் நோய் ; pin prick 
ஞானயோக 6 : 3 ); ascetic who lives on the orshootingpain felt on theside . ( சா.அக. ). 


பங்கதாளம் 


207 


பங்கா 


பங்கதாளம் panga - talam , பெ . ( n . ) தாள வகை 
( பரத.தாள் . 4 ,உரை); a variety of time 
measure , 

[ Skt bhaiga > த . பங்க ) 

தாள் = கால் , அடி . தாள் - தாளம் = ஆடுபவர் 
காலால் தட்டும் காலக் கணிப்பு. ஆட்டத்திற்கும் 
பாட்டிற்கும் உரிய காலக் கணிப்பு, காலக் 
கணிப்பிற்குத் தக்க இசைக் கருவி . த . தாளம் > Skt . 

tala. 
பங்கப்பிரபை panga - p - pirabai) 

, பெ . ( n .) ஏழு 
நிரய ( நரக ) த் தொன்று (சீவக .2817 ,உரை ); a 
hell , one of elu - naragam 

[ Skt.paika + pirapa > த . பங்கப்பிரபை ] 
பங்கயச் செல்வி pangaya - c - celvi, பெ . ( n . ) 

தாமரையிலுள்ள திருமகள் ( இலக்குமி ); 
Laksmi, as seated on a lotus . " பங்கயச் 
செல்வி பாண்டிமா தேவி " ( தேவா .868,1). 

[ Skt.parikaya > த . பங்கயம் 
பங்கயப்படு pariga - p - padu, பெ . ( n .) தாமரை 

மடு ; lotus tank . " பங்கயப்படு வொத்துளை 
பாவாய் " (சீவக . 898 ) . 

Skt.paikaya > த . பங்கயம் . 
பங்கயப்பீடிகை paigaya - p - pidigai, பெ . ( n . ) 

புத்தாது பாதங்கள் அமைந்த தாமரைப் ( பதும் ) 
பீடம் ; lotus - shaped pedestal of Buddha s 
feet . " அறவோன் பங்கயப் பீடிகை " (மணிமே, 
28 : 211 ). 

[ Skt.paikaya > த . பங்கயம் ) 
பங்கயம் pargayam , பெ . (n . ) 1. சேற்றில் 

தோன்றும் , தாமரை ; Lotus , as mud -born . 
" பங்கயங் காடு கொண் டலர்ந்த பாங்கெலாம் " 
( சூளா.நாட்டு .2 ) 2 தாமரை வடிவினதாகிய ஒரு 
கருவி ; a lotus -- shaped weapon ,, 
" மணிமலர்ப் பங்கயந் தண்டம் " ( கந்தபு . 
விடைபெறு .37 ). 3. நாரை ( இலக்.அக. ); heron . 

[ Skt.paika -ja > த . பங்கயம் 

வடமொழியில் pankaja என்னும் சொல்லிற்குச் 
சேற்றில் பிறந்தது என்று பொருள் . மாலையில் 
குவியும் மலரினையுடைய ஒரு வகைத் தாமரை 
போன்ற பயிர் வகைகள் உள்ளன . இது மண் , சேறு , 
சகதி , களிமண் போன்ற பொருள்களுள்ள paika 


என்னும் சொல்லிலிருந்து வளர்ந்தது . தமிழில் 
தாமரை போன்ற பொருள்களுள்ள பங்கயமும் , சேறு 
போன்ற பொருள்களுள்ள பங்கயமும் வழக்கில் 
இருக்கின்றன . ஆயினும் , பங்கயன் , பங்கயம் என்பன 
போல வருவன வடசொல் pankaja விலிருந்து 
வளர்ந்தனவாக இருக்கின்றன . பங்கம் என்னும் 
சொல்லிலிருந்து நேரடியாக இவ்வாறான சொற்கள் 
வளருவதற்கு இடமுண்டு . அவ்வகையைத் தவிர்த்து 
paikaja விலிருந்து சொற்கள் 

வளர்ந்து 
வந்துள்ளமை pankaja st bor சொல்லின் 

பெருவழக்கைக் காட்டுகிறது . 
பங்கயன் pangayan, பெ . ( n . ) 1. தாமரையில் 

தோன்றிய நான்முகன் ; Brahma , as lotus 
born 2. பகலவன் ; Sun , as Lord of thelotus . 

[Skt.parika - ja > த . பங்கயன் ] ன் ஆ.பா. ஈறு 
பங்கலா paigala , பெ . ( n .) பங்களா பார்க்க ; see 
pangalā. 

[ u.bangla > த . பங்கலா ] 
பங்கவாசம் paiga -vasam , பெ . ( n . ) சேற்றில் 

வாழும், நண்டு ( யாழ்.அக. ); crab , as living in 
mud . 

[ Skt. Parika -vasa > த . பங்கவாசம் 

பதி - வதி = தங்குமிடம் . வதி – வஸ்- வாஸ் 
( வ.வ .2.83 ). வாஸ் ) வாஸ > த . வாசம் . 
பங்களா paigala , பெ . (n . ) தோட்ட வீடு , 
BUGTLD6060r ; bungalow . 

[ U.bangla > த . பங்களா ] 
பங்கா panga , பெ . ( n . ) ஆட்டுதற்குரிய தூங்கு 

விசிறி வகை ( வின் . ) ; punkan , a large 
swinging fan . 

[ U.parikha > த . பங்கா ] 


SOOGGSGGOS 


COUGE 


பங்காரு 


208 


பங்கேருகம் 


பங்காரு parigaru, பெ . ( n . ) பொன் ( இ.வ. ) ; gold . 
பங்காளசம்பா paigala - samba, பெ . ( n .) ஒரு 
வகை நெல் ; a kind of paddy. 

[பங்காளம் +சம்பா ] 
பங்காளபாத்து paigalapattu, பெ .( n .) தயிரில் 

செய்த உணவு வகை ; rice mixed with curds 
and seasoned 


( பாரத . 


பங்காளம் parigalam , பெ . ( n . ) 1 . வங்காள நாடு ; 

Bengal . 2. ஒரு பண் ( இராகம் ) ( பரத . 
இராக .56.); a specific melody - type. 

[ Skt.vaiga > த . பங்காளம் ] 
பங்காளமுத்து paigala - muttu , பெ . ( n . ) போலி 

Logi; false or imitation pearl , as from 
Bengal . 

[பங்காளம் + முத்து ] 

முள் > முட்டு > முத்து = உருண்டை 
வடிவாயிருக்கும் சிறு பொருள் , தொண் ( நவ ) 

மணிகளுள் ஒன்று . 
பங்காளா paigala, பெ .( n . ) 1. ஒரு வகை 

வாழை ; a kind of plantain . 2. பண் வகை ; a 
kind of melody - type. 

[பங்ககாளம் > பங்காளா] 
பங்கியிலை paigiyilaj பெ . ( n . ) கஞ்சாயிலை; 

leaf of cannabis sativa . ( சா.அக.) 
பங்கில்லம் paigilam, பெ . ( n .) நத்தைச் சுண்டி , 

bristly button weed; shaggy button weed . 
( சா.அக.) 

த.வ.குழிமீட்டான் 
பங்கிவித்து paigivittu, பெ . ( n . ) கஞ்சாவிதை ; 

seed of cannabis sativa . ( சா.அக.) 
பங்குவாதம் paiguvadam , பெ . ( n .) இடுப்பில் 

இடைநின்ற காற்று விரைப்பு அடைவதினால் 
இரண்டு தொடைகளின் நரம்புகளை இழுத்து 
முடமாக்கும் ஓர் ஊதை ( வாத ) நோய் ; a kind 
of rheumatic affection in which the nerve 
trunks of both the legs are drawn up owing 


to the deranged vayu lying about the 
region of the waist , thus rendering the 
patient completely lame . 2. உடம்பின் 
கீழ்ப்பாகத்தையாவது இடுப்பினின்று கால் 
வரை வளியினால் உணர்ச்சி ( சுவர்ணை ) 
யற்றதாகவும் அசைக்க முடியாததாகவும் 
செய்யுமோர் ஊதை நோய் ; paralysis of both 
the legs and lower part of the body with 

loss of both sensation and movement. 
பங்குனன் paigupa ) , பெ . ( n . ) மானேறு 

(உத்தர ) நாளிற் பிறந்த அருச்சுனன் ; Arjuna , 
as having been born in the uttara -phalguni 
naksatra . " வென்றிப் பங்குனனென்னு நாமம் 
பகுதியாற் படைத்திட்டானே " 
சம்பவ .83 ) . 

[ Skt.phagunaPkt.phaggure த . பங்குனன் ] 
பங்குனி pangun ) பெ .( n . ) மீன மாதம் , 

பன்னிரண்டாம் மாதம் ; the 12th month of the 
solar year , March - April. " வெய்யோன் ... 
பங்குனிப்பருவஞ் செய்தான் " ( சீவக .851 ). 

[ Skt.phalguni > Pkt.phaguni > த . பங்குனி 
பங்குனிக்கதிர் paiguni- k - kadir, பெ . ( n . ) மீன 

(பங்குனி) மாதத்தில் உழமண் தரையில் 
கதிர்போல் வளரும் பூநீறு ; a crop like growth 
of effloresent, salt said to be found on the 
soil of fuller s earth in the month of March . 
( சா.அக. ) 

[ Skt.phalguni > Pkt.phagumi > த . பங்குனி ) 
பங்குனியுத்தரம் panguniy - uttaram , பெ . ( n . ) 

மீன (பங்குனி) மாத வெள்ளுவாவும் மானேறு 
விண்மீனும் (உத்தரமும் ) கூடிய ஒரு சிறப்பு 
நாள் ( இறை.கள .17 , உரை ) ; special festival 
day when the moon is in conjunction with 
the 12th naksatra. 
[ பங்குனி 

உத்தரம் ] 
பங்கேருகம் parigerugam , பெ . ( n .) சேற்றில் 

தோன்றும் தாமரை , lotus , as mud - born . 


பச்சக்கம் 


209 


பசலி 


" இராமநாதன் பாதபங்கேருகங்கள் " (சேதுபு. பச்சி pacci பெ . ( n . ) ஒரு வகை மாப்பண்டம் ; a 
தோத் .40 .) 

kind of cake . 
[ Skt paike - ruha ) த . பங்கேருகம் ) 

த.வ.மாவேய்ச்சி , வேய்ச்சி 
பச்சக்கம் paccakkam , பெ . ( n .) நேர்ச்சான்று 

[ U.bhujya > பஜ்ஜி > த . பச்சி ) 
( பிரத்தியட்சப் பிரமாணம் ); direct proof . 
perception . " மற்ற பச்சக்கமாகும் " 

பச்சிமதோகரன் paccimatokaran, பெ . ( n .) 
( மேருமந்.1320 ) . 

1. தட்டான் ; goldsmith . 2. கள்வன் ; thief. 
[Skt.pratya se >Pkt.paccakka > த . பச்சக்கம் 

[ Skt.pasyatb - hara > த . பச்சிமதோகரன் ) 
பச்சகானாம் paccakanam , பெ . ( n . ) | பச்சியகுன்மக்கட்டி pacciya -kupma - k - katti 
1. கூத்தாடிப் பையன் ; dancing boy. 2. சிறு 

பெ . ( n . ) பருத்த குன்மக்கட்டி ; matured and 
H500fl; small cloth , as given to boys. 

enlarged abdominal tumour ( சா.அக. ) . 
[ U.baccekana > த . பச்சகானா ] 

[ பச்சிய குன்மம் + கட்டி 
பச்சம் paccam , பெ . ( n . ) பட்சம் பார்க்க ; see பச்சியமான குன்மம் pacciyamana - 
patcam " பச்சம் முடை யடிகடிருப் பாதம் " 

kupmam , பெ . (n . ) பச்சியகுன்மக்கட்டி பார்க்க 
(தேவா.166,2 ). 

( சா.அக.); see pacciya- kupma - k - katti 
[ Skt.paksa > த , பச்சம் ] 

பச்சிராசன் paccirasan, பெ . ( n . ) கருடன் ; 
பச்சவாதம் pacca - vadam , பெ . ( n . ) உடலின் 

Brahmini kite ( சா.அக. ) . 
ஒரு பக்கத்தை உணர்ச்சியறச் செய்யும் நோய் 

Skt.pakshi + raja ] 
வகை . ( பைஷஜ .302 ); paralytic attack on one 
side of the body, Hemiplegia. 

பச்சினி paccini பெ . ( n . ) 1 . பத்தாம் மாதம் ; tenth 

month . 2. பத்து மாதம் நிறைந்த கருப்பவதி ; a 
[ Skt.paksa - vata >> த . பச்சவாதம் 

woman of full term pregnancy i.e. , ten 
பச்சவாயு paccavayu , பெ . ( n . ) வளி 

months pregnant woman . ( சா.அக. ) 
( வாயு ) யினால் உடம்பின் ஒரு பக்கத்தில் 

பசலி pasali 

) பெ .( n . ) நிலவரி வாங்கும் 
உணர்ச்சி இல்லாமல் போகை ; loss of 

தொடராண்டாக கி.பி .1555 முதல் அக்பரால் 
sensation on either side of the body due 

அறிவிக்கப்பட்ட வருவாய்த்துறை ஆண்டு; a 
to the deranged condition of vayu 

revenue year meant for tax collection 
prevailing on that side . ( சா.அக. ) 

introduced by the emperor Akbar from 

1555A.D . 
த.வ.பக்கஊதை 
( த . பக்கம் > Skt.paksa > த . பட்சம் > பச்சம் ) 

த.வ. நிலவரி ஆண்டு 

( Ar. Pers. fasil - separating > U.fasali > 
பச்சாத்தாபம் paccat - tabam, பெ . ( n .) 

த . பசலி] 
1. கழிவிரக்கம் கொள்ளுகை ; repentance ; 

அரபி மொழியில் அறுவடையையும் அறுவடைக் 
regret, contrition 2. இரக்கம் ; compassion , 

காலத்தையும் குறித்த சொல் நாளடைவில் அறுவடைக் 
pity. 

காலத்தில் வாங்கும் வரியையும் நிலவரி ஆண்டையும் 
[ Skt.pascat - tapa > த . பச்சாத்தாபம் ] 

குறிப்பதாயிற்று . கி.பி.1-7-591 முதல் வழக்கூன்றிய 

இச்சொல்லாட்சி அரபி பாரசீக மொழிகளின் வாயிலாக 
பச்சாது paccadu , கு . பெ.எ. ( adv . ) பின்பு 

உருதுமொழியில் இடம் பெற்றுள்ளது எனவும் , கி.பி .1555 
( யாழ் . அக. );afterwards . 

முதல் இந்தியாவில் பேரரசர் அக்பரால் இது நிலவரி வாங்கும் 

தொடராண்டாக மாறியது எனவும் கூறுவர் . 
[ Skt.pascat > த . பச்சாது ] 


பசனம் 


210 


பஞ்சகற்பமாத்திரை 


அக்பருக்கு 2000 ஆண்டுகளுக்கு முன்பே தமிழ் கொண்டு ஆயுள்வேத முறையில் வடிக்கும் ஒரு 
மூவேந்தர் காலத்தில் நிலவரித் திட்டம் தமிழகத்தில் நடப்பில் 

குடிநீர் ; a decoction extracted by boilinga 
இருந்தது . பசலி என்னும் சொல்லை ஆள்வதால் அக்பர் 

mixture of substances viz , honey, ghee , 
காலத்திலிருந்துதான் நிலவரி முறை இந்தியாவில் அறிமுக 

milk , plantainandsugar. 2. நெல்லி , தும்பை , 
மாயிற்று என்னும் தவறான வரலாற்றுக் குறிப்பு இடம் பெற 
வழி வகுத்துவிடும் . ஆதலின் பசலி என்பதை ஆள வேண்டிய 

கடுக்காய் , வெள்ளி லோத்திரம் , மஞ்சிட்டி 
நிலை இருப்பின் நிலவரி ஆண்டு என்பது பொருந்தும் . ஆகிய இவ்வைந்து சரக்குகளையும் கொண்டு 

தமிழ் முறைப்படி இறக்கும் கருக்கு நீர் 
பசனம் pasayam, பெ .(n .) சமையல் ; cooking . 

( சா.அக. ); a kind of decoction extracted 
[ Skt . pacana > த . பசனம் ) 

from five drugs viz . goose berry leucas 
பசனை pasapaj, பெ .( n .) கடவுளைப் போற்றிப் flower, gall nut , wood apple fruit shell , 
பாடுகை ; chanting devotional songs . 

Indian madder . 3. ஐந்து வகை மருந்துகள் ; 

five varieties of decoction seperately or 
[ Skt. bhajana > த . பசனை ] 

as a whole . 
பசாசம் pasasam, பெ . ( n . ) பெருவிரலுஞ் 

(பஞ்சம் + 

கசாயம் 
சுட்டுவிரலும் நீங்க ஒழிந்த மூன்று விரலுந் 
தம்மிற் பொலிந்து நிற்கும் இணையா 

பஞ்சகவ்வியம் paija - kaviyam, பெ . ( n . ) 
வினைக்கை வகை (சிலப் .3,18 ,உரை ); ( Natya). 

ஆவினின்று கிடைக்கும் பால் , தயிர் , நெய் , 
a gesture with one hand in which the 

மூத்திரம் , சாணம் என்ற ஐந்து பொருள் 
fingers other than the thumb and the 

களைக் கொண்டு மந்திரப்படிச் சேர்க்கப் 
forefinger are joined together and held 

படுவது ; thefive products of the cow mixed 

together while reciting mantras, viz ., milk , 
upright . 

curd , ghee , urine anddung . "பஞ்சகவ்வியம் 
[ Skt . pisaca > த . பசாசம் ) 

கொள்ளவோர் பசுவருளென்றான் " (உத்தரரா . 
பசாசம் pasasam , பெ .( n . ) இரும்பு ; iron . 

அசுவ .129 ). 
" காந்தங்கண்ட பசாசத்தவையே " (சி.போ.5 ). 

[ Skt.parcan + gavya > த . பஞ்சகவ்வியம் ) 
[Skt. pacana > த . பசனம் ] 

பஞ்சகற்பம் paija - karpam, பெ . ( n . ) கத்தூரி 
பசாசரதம் pasasa - ratam, பெ . ( n .) பேய்த்தேர் ; மஞ்சள் , மிளகு , வேப்பங் கொட்டை , 

mirage , as a goblin s car . " ஒத்தன கடுக்காய்த் தோல் , நெல்லிப் பருப்பு என்ற 
பசாசரதமே " ( அரிச்.பு.விவாக . 107 ) . 

ஐவகைப் பண்டங்களாலாகியதும் தலையிற் 
[ Skt . pacana > த . பசனம் ) 

பூசப்படுவதுமான மருந்துப் பூச்சு வகை 
LET & pašāsu, Qu . ( n . ) Cutir; devil , vampire, 

( திருமந் .849); medicinal paint for the head , 
goblin , demon , fiend , நரிபசாசேனம் 

made of five ingredients , 
(திருவாலவா .28,64 ), 

kasturimarjal , milagu , vepaigottai , 
பசாடு pasadu, பெ . ( n .) மாசு ( யாழ்ப் . ); film , as 

kadukkay - t - tol, nelli - p -paruppu . 
in the eye ; speck , as in a gem ; scum , as 

பஞ்ச கற்பம் ) 
on the surface of water . 

[ Skt.parican > த . பஞ்ச 
பசாடுரி - த்தல் pasaduri, செ.கு.வி , ( v.i. ) | பஞ்சகற்பமாத்திரை palja - karpamattirai, 

விழியின் தோட்டை உரித்தல் ( யாழ்ப். ); to பெ . ( n .) சந்தனம் , மஞ்சள் , கடுக்காய் , நெல்லி , 
remove film from the eye . 

தான்றிக்காய் இவைகளை சமனெடை 
பஞ்சகசாயம் paisa - kasayam , பெ . ( n . ) கொண்டு , ஆடாதோடைச் சாற்றினா 

1. ஐந்து வகைச் சரக்குகளான தேன் , நெய் , லரைத்துத் திரட்டி உலர்த்திய மாத்திரை. 
பால் , வாழை , சருக்கரை , இவைகளைக் இதனால் மலச்சிக்கல் , வெள்ளை , அரத்தக் 


viz . , 


பஞ்சகாயம் 


211 


பஞ்சகுத்தம் 


கொதிப்பு, தாதுத் தளர்ச்சி போகும் ; pill or பஞ்சகாவியம் paya -kaviyam , பெ . (n .) 
tablet containing sandal , turmeric and the 

சிலப்பதிகாரம் , மணிமேகலை , சீவக சிந்தா 
three myrobalans . It is said to cure 

மணி , வளையாபதி , குண்டலகேசி என்ற 
constipation . White discharge , blood 
pressure and weakness . 

ஐம்பெரும் வனப்புகள் ( காவியங்கள் ); the five 
(பஞ்சம் + கற்பம் + மாத்திரை ] 

greatepics in Tamil, viz ., Silappadikaram , 

Manimegalai, Swagasindamani, Valaiya 
பஞ்சகாயம் paica - kayam பெ . ( n . ) திரிபலை , padi, Kundalakesi. 

வெங்காயம் , காயம் என்ற ஐவகை மருந்துச் 
FITÁG ; the five medicinal substances , viz . , 

த.வ.ஐம்பெருங்காப்பியம் 
tiripalai , vengāyam , kāyam , etc . , 

[ Skt. paican > த . பஞ்ச 
[பஞ்சம் + காயம் ) 

பஞ்சகிருத்தியம் paija - kiruttiyam, பெ . ( n . ) 
பஞ்சகாரகம் parja - karagam, பெ .( n .) காயம் , 

ஆதன் மும்மலங்களை ஒழித்து வீடு பெறு 
வெள்ளுள்ளி, வெங்காயம் , கடுகு , வெந்தயம் 

வதற்குத் துணையாய் இருக்கும் படைக்கை , 
என்ற ஐவகைச் சரக்கு ( சங் . அக .); the five 

நிலைபேறு , அழிக்கை, மறைக்கை , அருளுகை 
pungent substances , viz . , kayam , vel- 

(சிருட்டி , திதி , சங்காரம் , திரோபாவம் , 
ulli vengayam , kadugu , vendayam . 

அனுக்கிரகம் ) என்ற கடவுளின் ஐந்தொழில் 

( சி.சி .1,36 ) ; the five functions of God , 
[ Skt.parican + ksaraka > த . பஞ்சகாரகம் ) 

designed by Divine Grace for the 
பஞ்சகாரம் panja - karam , பெ . ( n . ) ஐந்து 

deliverance of the souls , viz . , sirutti, titi, 
வகையான காரச் சரக்குகள் ; five kinds of 

Saigaram , tirdpavam , anukkiragam 
alkaline . சீனக்காரம் அல்லது படிகாரம் , 

2. படைக்கலத்தாற் பொரும்பொழுது வீரன் 
வெண்காரம் , பூங்காரம் , காடிக்காரம் , 

செய்ததற்குரிய தொடை , விலக்கு , செலவு 
சவர்காரம் (சா.அக. ). 

சேமம் , தவிர்த்துவினை செயல் என்ற 
பஞ்சகாலம் parja -kalam , பெ . ( n . ) காலை , 

ஐந்தொழில் ( சீவக .1676 , உரை . ) ; the five acts 
முற்பகல் , நண்பகல் , பிற்பகல் , மாலை ( பிராதக் of a warrior in a fight with weapons, viz ., 
காலம் , சங்கவகாலம் , மத்தியான்ன காலம் , 

todai 

, vilakku , šelavu , šēmam . 
அபரான்னகாலம் , சாயங்காலம் ) என முறையே 

த.வ. ஐந்தொழில் 
காலை முதல் அவ்வாறு நாழிகை கொண்ட 
ஐந்து பகற்பகுதிகள் ; the five divisions of [ Skt.paicantkirutiya > த . பஞ்சகிருத்தியம் ] 
day - time , viz . , piratakkalam , | பஞ்சகிருத்தியம் paljakiruttiyam , பெ . ( n . ) 
saigavagalam , mattiyaopakālam , உழுது பயிர் செய்தல் , பொருள்களை நிறுத்து 
aparannakalam , sayaikalam . "பஞ்ச 

விற்றல் , நூல் நூற்றல் , எழுதுதல் , படை 
கால முறைமை... அனுஷ்டித்து வருகிற......கூரத் 

கொண்டு காரியம் பயிலுதல் ஆகிய ஐந்து 
தாழ்வான் " (பட்டர்வைபவம் , பக் .1). 

தொழில்கள் ; the five occupations , viz . , 
[பஞ்சம் + காலம் ) 

agriculture , trade , weaving , writing and 
[ Skt.parican > த . பஞ்சம் 

fighting. 
பஞ்சகாலம் panica - kalam , பெ . ( n .) வறுமைக் 

[பஞ்சம் + 

கிருத்தியம் ) 
காலம் ; அகவிலை குறைந்த காலம் ; time of | பஞ்சகுத்தம் parja - kuttam , பெ . ( n . ) ஐந்துறுப்பு 
famine . " கார் தட்டிய பஞ்ச காலத்திலே களையும் அடக்கும் ஆமை ( யாழ் . அக .); 
(தனிப்பா .i, 236 :4 ). 

tortoise, as hiding its five limbs . 
[பஞ்சம் + காலம் ] 

[ Skt.paica + gupta > த . பஞ்சகுத்தம் ) 


பஞ்சகோசம் 


212 


பஞ்சசரம் 


பஞ்சகோசம் palja - kosam, பெ . ( n . ) பஞ்சசத்தி paica- catti, பெ .( n .) பராசக்தி , 

அன்னமய கோசம் , பிராணமயகோசம் , திரோதானசத்தி அல்லது ஆதிசக்தி , இச்சா 
மனோமயகோசம் , விஞ்ஞான மயகோசம் , சத்தி , ஞானசத்தி , கிரியா சத்தி என்ற 
ஆனந்தமயகோசம் என ஆன்மாவை மூடிக் ஐவகைச் சிவ சத்திகள் ( சதாசிவ .); the five 
கொண்டுள்ள 

ஐவகைக் கோசங்கள் 

energies of sva , viz ., paracatti,tiratana 
(சி.சி.ப்ர.மாயா.8 . ); the five vestures of the 

catti or adicatti , iccacatti , nancatti , 
soul , viz ., annamaya - kosam , piranamaya 

kiriyācatti 
kosam ,, 

mano - mayo - kosam , 
viinanamaya -kosam , anandamaya - பஞ்சசமிதி parja -samidi, பெ . ( n . ) உணவுத் 
kdsam / 

தூய்மை , நிறைவு , நோன்பு , ஓதல் , இறைப்பற்று 
[ Skt.paijan + kosa > த . பஞ்சகோசம் ) என்ற ஐந்து ஒழுக்கங்கள் ( மேருமந் . 145 , உரை . ) 
பஞ்சகோணம் parica - konam , பெ .(n .) ஐந்து 

the five kind of discipline , viz . , agaracutti, 
நேர்க் கோடுகளாற் சூழப்பட்ட வடிவம் ( வின் . ) ; tirupti 

, tavam , attiya -yanam ,deyva -patti 

. 
pentagon . 

பஞ்சசயனம் palja - sayapam , பெ . ( n . ) 
[ Skt. parican > த - பஞ்சம் ) 

1. அன்னத் தூவி , பூ , இலவம் பஞ்சு, கோரை , 
பஞ்சகோலகிருதம் panjakolakirudam , மயிர் இவற்றால் அமைந்த ஐவகைப் படுக்கை 

பெ . ( n . ) குன்மம் , பச்சை நோய் , மண்ணீரல் , ( Gloum . ); the five kinds of bed stuffed 
விருத்தி , இருமல் , காய்ச்சல் இவைகளைப் variously with swan - feathers , flowers , silk 
போக்க வேதிமுறைப்படி செய்து கொடுக்கும் cotton , sedge and hair . 2. அழகு , குளிர்ச்சி , 
ஒரு மருந்து ; an ayurvedic medicinal ghee 

மெதுத் தன்மை , மிகுமணம் , வெண்மை என்ற 
phlegm , dyspepsia , chlorosis , enlarged 

ஐவகைத் தன்மை கொண்ட படுக்கை ; good 
spleen , cough and fevers ( சா.அக.) 

bed having the five qualities of being 
[பஞ்சம் + கோலம் + கிருதம் 

beautiful , cool , soft, fragrant and white ; 
பஞ்சகோலம் parja - kolam, பெ . ( n . ) சுக்கு , 

" மெத்தென்ற பஞ்சசயனத்தின் மீதேறி " 
திப்பிலி, திப்பிலிமூலம் , செவ்வியம் , சித்திர 

( திவ்.திருப்பா.19 , வ்யா .) . 
மூலம் என்ற ஐவகைப் பண்டங்களின் கூட்டு ; 
mixture of the five drugs , sukku ,tippali , 

[ Skt.paican + sayana > த , பஞ்சசயனம் ] 
tippali - mulam , cevviyam , cittira - mulam . 

பஞ்சசரக்கு panca - sarakku, பெ .(n . ) வீரம் , 
[ Skt.paican + kola > த . பஞ்சகோலம் ] சவுரி , இலிங்கம் , அரிதாரம் , பூரம் ஆகிய 
பஞ்சகௌடம் panca -kaudam , பெ . ( n . ) இவ்வைந்து வகைச் சரக்குகள் ; the five kinds 

சுத்தகௌடம் , கானகுப்சம் , சாரசுவதம் , of minerals , corrosive sublimate , yellow 
உற்கலம் , மிதிலை என்ற ஐம்பகுதி கொண்ட arsenic , vermilion , orpiment and 
பழைய கௌடப் பகுதி ( சது . ) ; the ancient subchloride of mercury (சா.அக. ). 
province of gaur , comprising the five 
districts , sutta- kaudam ,kanakupcam . 

[ Skt.paican > த . பஞ்ச 
Sarasuvadam , urkalam , mitilai 

பஞ்சசரம் panja - saram , பெ . ( n . ) ஐந்து 
[ Skt.paricagauda > த . பஞ்சகௌடம் ) சரடுடைய தாழ்வடம் ; a necklace of five 
பஞ்சகௌவியம் panica - kauviyam, பெ . ( n . ) 

strings . " த்ரிஸரம் பஞ்சஸரம் ஸப்தஸரம் 
பார்க்க பஞ்சகவ்வியம் ; see paica 

என்றற் போலே சொல்லுகிற முத்து வடங் 
kavviyam . " பாங்கினாற் பஞ்ச கௌவிய 

களையும் " ( திவ்.அமலனாதி .10 , வ்யா . பக் .104 ). 
மஞ்செனு மமிர்தம் " (சிவரக.நாரத .4 ) . 

[ Skt.paican + sara > த . பஞ்சசரம் ] 


பஞ்சசரன் 


213 


பஞ்சசிலேத்துமம் 


பஞ்சசரன் paljasara ) , பெ . ( n . ) காமன் சாதாக்கியம் , மூர்த்திசாதாக்கியம் , கர்த்திரு 

( மன்மதன் ); the god of love . " கன்னல் விற் சாதாக்கியம் , கன்ம சாதாக் கியமென்ற 
பஞ்சசரனாதியோர் " ( சிவக்.பிரபந்.பக் .247 ) . ஐவகைச் சிவபேதங்கள் (தத்துவப் 191, உரை . ) ; 

the five manifestations of šia , vz . , šiva 
[ Skt.parican + sara > த . பஞ்சசரன் ] 

Sadakkiyam , amurtti - Sadakkiyam , murti 
பஞ்சசரி palja - sari பெ . ( n . ) ஐந்து சரங்கொண்ட Sadakkiyam , karttiru , sadakkiyam 

அணி வகை ( S ... l.ii , 181 . ) ornament of five kamma - sadakkiyam . 
strings . 

[ Skt. paican + sadakhya ) த பஞ்சசாதாக்கியம் 
பஞ்சசருக்கரை palja - Sarukkarai) 

, பெ .( n .) | பஞ்சசாரம் parja -Saram , பெ . ( n . ) 1. ஐந்து 
சீந்தில் துண்டு , நீர்வள்ளிக்கிழங்கு , வகை சாரங்கள் - நவச்சாரம் , சத்திசாரம் , 
நிலப்பனைக் கிழங்கு , நிலக்குமிழ் வேர் , சிவசாரம் , எவட்சாரம் , கதலிச்சாரம் ; the five 
கற்கோவைத் தண்டு; இவைகள் ஒவ்வொன் kinds of acid salts viz ., salt petre or nitrate 
றிலும் இருந்து காய்ச்சி தனித்தனியே வாங்கிய 

of potash , salammonial , sakthi, salt , siva 
ஐந்து வகைச் சருக்கரை . இதை வங்க 

salt and plantin salt 2. ஐந்து வகை சத்துகள் ; 
பற்பத்தில் கலந்து கொடுக்க நீரழிவு போகும் 

அவையாவன , காய்ச்சியப் பால் , சருக்கரை, 

தேன் , திப்பிலி , நெய் ஆகிய வைகளை 
(சா.அக. }; calcified tin given with the five 

நன்றாகக் கலக்கி பயன்படுத்தும் ஒரு ஆயுள் 
salts extracted from each of the above 

வேத மருந்து . an ayurvedic compound 
drugs separately. 

consisting of boiled milk , sugar , honey ,, 
பஞ்சசன்மவாதனம் parjasapma - vadanam , 

piper longum and clarified butter wel! 

stirred up ( சா.அக. ) 
பெ . ( n . ) ஓக வகை ; a yogic posture . 

பஞ்சசிகை panja - sigai) பெ . ( n . ) மழிப்பு 
"பஞ்சசன்ம வாதனத்திடைப் பண்பொடு 

பண்ணத்தகாத 

புருவங்கள் , 
மிருந்து " ( விநாயகபு.80,716 ). 

முழங்கைகள் என்ற ஐந்திடங்கள் ( சங் . அக. ); 
பஞ்சசனன் parjasanan, பெ . ( n . ) கிருட்டிண the five parts of the body that must not be 
னால் கொல்லப்பட்ட ஓர் அசுரன் ; an asura 

shaved , viz. , crown of the head , brows 

and fore - arms . 
slain by krsna . "பஞ்சசனனுடலில் வளர்ந்து 

[ Skt paican + sikai > த . பஞ்சசிகை ) 
போய் " ( திவ்.நாய்ச் 7,2). 

பஞ்சசித்தர் paljasittar, பெ .( n . ) ஐந்து 
[ Skt.paricajana > த . பஞ்சசனன் ) 

சித்தர்கள் , அசுவினி தேவர் , அகத்தியர் , 
பஞ்சசாதனம் palja -Sadapam, பெ . ( n . ) புலத்தியர் , இராமதேவர் , யூகிமுனி ( சா . அக .); 

the five well siddhars viz . , Asavin kumar , 
ஒகிகளுக்குரிய இருக்கை , ஓகக் கச்சை , 
கோல் , கமண்டலம் , மந்திரமாலை ஆகிய 

Agastyar, Pulastyar, Rama devar or Yacob 

and Uginumi . 
துறவிக்குரிய ஐங்கருவிகள் ( சி.சி.ப்ர.மாயா .15 ) ; 
the five requisites of a yosinvz . , acanam , 

பஞ்சசியம் parjasiyam , பெ . (n . ) ( அகன்ற 
yoga - pattam , tandam , kamandalam , 

முகமுடையது ) அரிமா (சிங்கம் ) ( யாழ் . அக. ); 
cepamālai. 

lion , as broad - faced . 
(பஞ்ச + சாதனம் ) 

[ Skt.paricasya > த . பஞ்ச சியம் ) 
[ Skt.paican ) த . பஞ்ச ) 

பஞ்சசிலேத்துமம் palja - shettumam , பெ .(n .) 
பஞ்சசாதாக்கியம் parja - sadakkiyam , ஐந்து சிலேத்தும் வகைகள் , அவலம்பகம் , 

பெ . (n . ) சிவசாதாக்கியம் , அமுர்த்தி கிலேதம் , போதகம் , தற்பககம் , சந்திகம் ; the 


உச்சி , 


2 . 


சைவ 


பஞ்சசீதம் 

214 

பஞ்சணகுலம் 
five phlegms humours viz .. stānacutti, mantiracutti , tiraviyacutti, 
avalampagam , kiletham , pothagam , dēvacutti 
tharpagamandsanthigam ( சா . அக .). 

பஞ்சசுத்தி paica - Sutti 

, பெ . ( n .) 1. தமிழ் 
பஞ்சசீதம் paljasidam, பெ .( n . ) பொன்னாங் மருத்துவத்தில் சொல்லியுள்ள ஐந்து வகை 

காணி , சிறுகீரை, ஆவாரை , வல்லாரை , சீந்தில் சுத்தி முறைகள் ; the five kinds of cleaning 
எனும் ஐந்தின் பொதுப் பெயர் ; five plants or or purifying process adopted in Tamil 
herbs that cause cold . ( சா.அக.). 

medicine . 

1. மண்ணிற்குள் புதைத்து வைத்தல் 
பஞ்சசீலம் parja - silam , பெ .( n . ) காமம் , 

2. தண்ணீர், கடுக்கு நீர் , எரிநீர் , செயநீர் , புளித்தசாறு 
கொலை , கள் , பொய் , களவு என்னும் 

முதலியவைகளால் கழுவுதல் 3. அவித்தல் , புடமிடல் , 
ஐந்தனையும் முற்றத் துறத்தலாகிய பௌத்த 

எரித்தல் முதலியவை 4. காற்றில் உலர வைத்தல் 
ரொழுக்கம் ( மணிமே .21 : 57 , உரை . ) ; the five 5. கதிரவன் ஒளியில் இடல் , 
iles of conduct , viz . , abstinence from 

சமயத்தைத் தழுவியவர்கள் 
passion , killing , toddy - drinking , lying and 

கைக்கொள்ளும் தூய்மைப்படுத்தும் முறைகள் ; the 
stealing .. 

five kinds of purification practised among saivites. 
[ Skt.parican - sela > த . பஞ்சசீலம் 

1. குளியல் 2. உள்ளொடுக்கம் 3. ஏனத்தூய்மை 
பஞ்சசுண்ணக்குகை paljasupma - k -kugai, 4. இலிங்க தூய்மை , இலிங்க வழிபாடு 5. மந்திர 
பெ .( n .) ஐந்து சுண்ணாம்பினால் செய்த மூசை , 

உச்சரிப்பு ; ஐந்தெழுத்து ஓதுதல் , வணக்கம் , ஐவகைத் 
crucible made out of the five calciums 

தூய்மை , ஆதன் தூய்மை , இலிங்கத்தூய்மை , திரவிய 
(சா.அக. ). 

தூய்மை , பூதத்தூய்மை , மந்திரத்தூய்மை (சா.அக.). 
பஞ்சசுண்ணம் parja - Surnam, பெ . ( n . ) ஐந்து 

பஞ்சசூனை paiya - sunai) பெ . ( n . ) வீட்டில் 
வகைச் சுண்ணம் , குக்கிடத்தின் சுண்ணம் , 

உயிர்கட்குத் தற்செயலாய்க் கேடு விளைக்கக் 
காரக் கிளிஞ்சில் சுண்ணம் , வெள்ளைக்கல் கூடிய அடுப்பு , அம்மி , துடைப்பம் , உரலுலக்கை , 
சுண்ணம் , கடல் நுரைச் சுண்ணம் , வலம்புரிச் நீர்க்குடம் என்ற ஐவகைப் பண்டங்கள் 
சங்கின் சுண்ணம் ; the five calciums or 

( யாழ் . அக .); the five household articles , 
slaked limes viz . fowls excreta , bivale 

capable of causing harm to animal life, 
shell calcium , lime stone calcium , cutle 

viz ., oven , grinding stone , broom , pestle 
fish calcium and right tuisted conch shell and mortar , and water - pot. 
calcium ( சா.அக. ) . 

[ Skt.paicasuna > த . பஞ்சசூனை ] 
பஞ்சசுத்தி paija - sutti, பெ . ( n . ) 1. மன 
வழிபாட்டில் அன்றாட கரிக தூய்மை, ஆதன் பஞ்சடைப்பு parijadaippu, பெ . ( n . ) கண் 
தூய்மை , மந்திர நீராற் தூய்மை , மந்திரத் 

பஞ்சடைந்த நிலை ; the state where in the 
தூய்மை என்ற ஐவகைத் தூய நடப்பு 

eye looks grim , dim and dark losing its 
(சி.சி .8,20, நிரம்ப.) ; the five kinds of reflexaction ( சா.அக.). 
purification in mental worship , viz . , 

மறுவ.பூஞ்சகன் 
pudacutti, apmacutti,, tiraviyacutti, 
mantiracutti,ilingacutti 2. பூசைக்கு இன்றி 

பஞ்சணகுலம் parjanakulam , பெ . ( n . ) 
யமையாத ஆத்மசுத்தி , தானசுத்தி , மந்திர 

பெருந்திருக்கம்மியன் ( விசுவகர்ம குலம் ) 
சுத்தி , திரவியசுத்தி , தேவசுத்தி என்ற ஐவகைச் 

( மங்களே .சிறப்புப் ) ; the caste of 
சுத்திக்கிரியை ; the five kinds of purification 

visuakarmas , 
indispensable for worship , viz ., ātmacutti 

, 

[ Skt.parican > த . பஞ்சண ] 


பஞ்சணிப்படலம் 


215 


பஞ்சதிரவியம் 


பஞ்சணிப்படலம் paijani- p - padalam, பெ .( n .) . பஞ்சதாரை palja -taraj 

; பெ . ( n . ) சருக்கரை ; 
பீளை சேர்ந்து பார்வை புகைச்சலும் கண் pure cane - sugar , refined sugar . 
உறுத்தலும் ஒரு புறப் பார்வையும் உண்டாக்கும் " வீழ்சுவையினும் விரும்பத்தக்கதெனும் 
கண்ணோய் வகை . ( சா.அக. ); aneyedisease பஞ்சதாரையினில் " ( மாறனங் .235 ,உரை .). 
characterised by irritation , discharge from 

க.ம.பஞ்சதாரா 
theeye squint eye etc. ( சா.அக. ). 

[ Skt paican - dhara > த . பஞ்சதாரை ] 
பஞ்சத்துரோகம் palja -t-turogam, பெ .(n.) பஞ்சதாளப்பிரபந்தம் panja -tala -p 

பார்க்க பஞ்சமாபாதகம் ; see paica - ma pirapantam , பெ . (n . ) ஐந்து தாளத்தால் 
padagam .. 

அமைந்தது ( சிலப் .3 : 154 , உரை. ) ; that which is 
பஞ்சதசப்பிரகரணம் parica - dasa- p composed of the five tāļam . 

pirakaranam , பெ . (n . ) ஓர் அத்துவைத நூல் ; பஞ்சதாளம் parja - talam , பெ .( n . ) சிவ 
a treatise on advaita . 

பெருமானது ஐந்து முகத்தினின்றும் பிறந்த 
பஞ்சதசி parja - dasi 

, பெ . ( n . ) காருவா தாகச் சொல்லப்படும் கச்சற்புடம் , சாசற்புடம் , 
( அமாவாசை ) 

அல்லது வெள்ளுவா 

சட்பிதாபுத்திரகம் , சம்பத்து வேட்டம் , உற்கடிதம் 
( பௌர்ணமி ) ( சைவச.பொது .12 . ) ; the new 

என்ற ஐந்து தாளங்கள் (பரத.தாள் .2 . ); time 
moon or the fullmoon . 

measures , viz . , šaccarpudam , 

, 
பஞ்சதந்திரம் paica - dandiram , பெ . ( n . ) 

Sasarpudam , satpida -puttirakam ,, 
மித்திரபேதம் , சுகிர்லாபம் , சந்திவிக்கிரகம் , 

šampattu vēţtam , upka didam said to 
அர்த்தநாசம் , அசம்பிரேட்சிய துரித்துவம் என 
ஐம்பகுதியுடையதாய்த் தமிழில் மொழி 

have originated from the five faces of 
பெயர்க்கப்பட்ட நூல் ; the Tamil version of Siva. 
panca -tantra consisting of five books , viz ., 

[ Skt.parican +tala > த . பஞ்சதாளம் ) 
mittira - pedam , sugir - lapam , candi 
vikkiragam , artta-nasam , asampiretciyar / பஞ்சதிரவியம் palja -tiraviyam , பெ . ( n .) 
karittuvam . 

மலைபடு பொருள் , காடுபடு பொருள் , நாடுபடு 
[ Skt.paican + tantira > த . பஞ்சதந்திரம் ) பொருள் , நகர்படுபொருள் , கடல்படு பொருள் 
பஞ்சதம் paicadam , பெ . ( n . ) ( பஞ்சபூதங்களும் என்ற ஐவகைப் பொருள்கள் ; the five kinds 

பிரிந்து தனியாகை ) சாவு ( யாழ் . அக .); death , of products, viz . , malaipadu - tiraviyam , 
as being the dissolution of the five kadupadutiraviyam , nadupadu - tiraviyam , 
elements . 

nagarpadu - tiraviyam , kadalpadu 
[ Skt. panica - ta > த . பஞ்சதம் 

tiraviyam . 
பஞ்சதாரை parja - tara ), பெ . (n . ) விக்கிதம் , 

[ Skt.paican > த . பஞ்ச 
வற்சிதம், உபகண்டம் , சவம் , உபசவம் அல்லது 
மாசவம் என்ற ஐவகைக் குதிரை நடை; "the பஞ்சதிரவியம் paljatiraviyam , பெ . ( n . ) 
five paces of a horse , viz . , vikkidam , மஞ்சள் , மா , நெல்லி முள்ளி, திரவியப் பட்டை 
varkidam , upakandam , savam முதலிய முழுக்காட்டுப் பொருள்கள் 
macavam . " புக்குள பஞ்சதாரையோடு ( S.I.1.V , 86 . ); the five articles used in 
(திருவாலவா , 28,47 ), ( பு.வெ.ஒழிபு , வென்றிப் bathingan idol, viz ., maical, ma , nellimulli 
13 ,உரை.) 

diraviiya -patta, etc. 
[ Skt.paican + dhara > த . பஞ்சதாரை ) 

[ Skt.paican > த . பஞ்ச 


or 


பஞ்சதீக்கிகம் 


216 


பஞ்சநீராஞ்சனம் 


பஞ்சதீக்கிகம் paljadikkikam , பெ . ( n . ) வயிறு , incense , viz , agil , sampirani, 

kundurukkam , kukkulu , Sudan . 
கண் , கை , மார்பு , மூக்கு , ஆகிய உடம்பின் ஐந்து 
உறுப்புகள் ; five parts of the body viz - [ Skt.paicantupa > த . பஞ்சதூபம் 
abdomen , eye , arms , chest and nose பஞ்சநதம் palja - nadam , பெ . ( n .) தஞ்சாவூர் 
( சா . அக.) . 

மாவட்டத்திலுள்ள திருவையாறு என்னும் இடம் ; 
பஞ்சதீபாக்கினி paijadipakkipi, பெ . ( n . ) Tiruvaiyāruin tanjourdistrict. 

சுக்கு , மிளகு , திப்பிலி , சீரகம் , ஏலம் ஆகிய | பஞ்சநமசுகாரம் paija - namasukaram , 
பசியை எழுப்பும் ஐந்து வகை சரக்குகள் ; the 

பெ .( n . ) அருகர் ,சித்தர் , சமயத்தலைவர் , 
five drugs that stimulate hunger, fire in the 

ஆசிரியர் , சாதுக்கள் என்ற ஐவரையும் 
stomach viz - dried ginger , black pepper, 

முறையே வணங்குதற்குறியாகச் சைன 
long pepper, cumin seeds and cardomum 

மதத்தில் வழங்கும் அ , சி , ஆ , உ , சா என்ற 
(சா.அக. ). 

ஐந்தெழுத்துக்களாலாகிய மந்திரம் ( சீவக . 
பஞ்சதீர்க்கம் parija - tirkkam, பெ . ( n . ) உடல் 

951 ,உரை . ); a mantra of five letters , viz . , 
இலக்கணப்படி நீண்டிருக்க வேண்டிய புயம் , a , ci, a , u ,ca being the initial letters 
கண் , வயிறு , மூக்கு , மார்பு என்ற ஐவகை respectively of arukar, cittar, ācariyar, 
உடலுறுப்புகள் ; the five parts of the body upattiyayan , catukkal. 
which ought to be long according to the 

[ Skt.paricarnamaskara ] 
ideal of personal beauty, viz , the arms , பஞ்சநாடி paijanadi பெ .( n . ) 1. பஞ்சேந்திரியம் ; 
eyes , abdomen , nose and breast . 

the five senses of thebody. 2. உடம்பிலுள்ள 
[ Skt.parican + terkka > த . பஞ்சதீர்க்கம் ) ஐந்து வகை நாடிகள் ; the five kinds of 
பஞ்சதீர்த்தம் palja- tirtam , பெ . ( n .) தேவர் , 

pulsations in the body. அவைகள் , வாத நாடி, 
முன்னோர், இருடிகள் , பூதம் , மாந்தர் என்ற 

பித்த நாடி , ஐய நாடி , பூதநாடி , குருநாடி 
ஐவர்க்குமாக உள்ளங்கையின் பல பக்கங் ( சா.அக. ) . 
களினின்று வெளிவிடப்படும் நீர் ( சைவச . [பஞ்ச+ நாடி ] 
பொது .66 ,உரை . ); water poured from the | பஞ்சநாதம் paijanadam , பெ . ( n . ) ஐந்து 
palm of the hand to propitiate Dēvas, 

வகையான இசைக் கருவிகள் ( பஞ்சுமாசத்தம் ) 
pitrs , rsis , butasandhuman beings . 

( பெரியபு . அதிபத் 19.) ; the five kinds of 
[ Skt.parican + tertta > த . பஞ்சதீர்த்தம் 

musical Instruments. 
பஞ்ச துட்டன் panja - tuttan , பெ . ( n . ) 

[ Skt.parican + nadha > த . பஞ்சநாதம் 
பஞ்சமாபாதகன் பார்க்க ; see parjama- பஞ்சநீராஞ்சனம் panja -nirāñcanam , 
padagan . "பஞ்ச துட்டனைச் சாதுவேயென்று " பெ . (n . ) விளக்கு , தாமரை , சீலை , தளிர் 
( தேவா .648,5 .) 

இவற்றைத் தெய்வத்துக்கு முன் சுழற்றியும் 
[ Skt.paican + tutta > த . பஞ்சதுட்டன் ] அதற்கு முன் தண்டனிட்டும் புரியும் ஐவகைப் 
பஞ்சதூபம் palja - dupam , பெ . (n . ) அகில் , பூசனைச் செயல் ( யாழ் . அக . ); worship of an 

சாம்பிராணி , குந்துருக்கம் , குக்குலு , சூடன் idol in five ways , viz . , waving of lamp , 
என்ற ஐவகையான புகைத்தற்குரிய நறுமணப் lotus , cloth and leaf and then falling 
பொருட்கள் ( சங் . அக .); the five kinds off prostrate before it . 


பஞ்சப்பிரமம் 


217 


பஞ்சபர்வம் 


த.வ.ஐம்பூசனை 

பஞ்சபட்சிவேளை panja - patcivelai, பெ . ( n .) 

1. ஐவகைப்புட்களால் குறியறியும் நேரம் ; 
[ Skt.parcan > த . பஞ்சம் ) 

auspicious hour ascertained by augury. 
பஞ்சப்பிரமம் parja - p - piramam , பெ . ( n . ) 2. காருவா , வெள்ளுவாக்களின் ( அமாவாசை 
1. நூற்றெட்டு உபநிடதங்களுள் ஒன்று ; an 

பூர்ணிமைகளின் ) இடையே ஐவகைப் புட்களின் 
upanisad , one of 108. 2. ஈசானம் , தற்புருடம் , 

உண்டி , துயில் , நடை , அரசு , சாவுகளினின்று 

அறியும் குறி ; augury from the eating , 
அகோரம் , வாமதேவம் , சத்தியோசாதம் என்ற 

sleeping , walking , ruling and dying of 
சிவனைம் முகங்கள் ( அபி.சிந்.); the five faces panja - patci between the full and the new 
of Sva , viz ., icanam , tarpurudam , moon . 
agdram , vamadevam , cattiyocadam 

[ Skt.paricanpatci > த . பஞ்சபட்சி வேளை 
3.சிவபெரு மானது ஐந்து திருமுகம் பற்றிய பஞ்சபடலம் paijapadalam , பெ . ( n . ) 
மந்திரங்கள் ; the mantras relating to the five கருவிழியில் ஏற்படும் தசை , நீர் , அரத்தம் , வரி , 
faces of Siva " அடைவுறு பஞ்சப் பிரம 

வெண்சதை என்னும் ஐந்து வகைப் படலங்கள் , 

in the black of the eye which is divided 
மந்திரத்தால் " (காஞ்சிப்பு. சனற் . 14 ). 

into five varieties . ( சா.அக. ) . 
த.வ.ஐம்பரம் 

பஞ்சபத்திரகசாயம் panjapattira -kasiyam, 
[ Skt.paica - brahma > த . பஞ்சப்பிரமம் ) 

பெ .(n .) பற்பாடகம் , கோரைக் கிழங்கு , சீந்தில் 
பஞ்சபட்சிக்காதல் parja - patci - k -kadal, 
பெ . ( n . ) ஐவகைப்பட்சிகளின் ஒலியைக் 

கொடி , அதிவிடயம் , நிலவேம்பு , இவைகள் 
கொண்டு குறி சொல்லும் நூல் ; treatise on சேர்ந்த கருக்கு நீர் ; decoction prepared out 
sooth saying from the notes of panja 

of fever plant root of Indian papryus , stem 
patci 

moon creeper, Indian atees and ground 

neem ( சா.அக.). 
(பஞ்ச( ம் ) + பட்சி காதல் 
பஞ்சபட்சிசாத்திரம் palja - patc sattiram, பஞ்சபத்திரம் paljapattiram , பெ . ( n .)) 

பெ ( n . ) வல்லூறு, ஆந்தை , காகம் , கோழி , மயில் கடவுளுக்குப் படைத்தற்குரிய படையலமுது 
ஆகிய பறவைகள் எழுப்பும் ஒலிகளை வைத்துப் வகை ( நைவேத்திய வகை ) ( S.I.I.iv ,141 . ); 
பலன் சொல்லும் கணிய முறை ; system off 

offering of food stuffs , made along with 
divination from the call of certain birds. 

cooked rice , to a deity. 

[ Skt.paican + bhadha > த . பஞ்சபத்திரம் ) 
[ Skt. paican - patci + Sastra > 
பஞ்சபட்சி சாத்திரம் ) 

பஞ்சபத்திரம் pallapattiram, பெ .(n . ) ஐந்து 
பஞ்சபட்சிபாடாணம் panjapatc - padanam, வகை இலைகள் ; ஆடாதோடை , கரிசலை , 

பெ . ( n . ) வைப்பு நஞ்சு வகை ( வினி . ) ; a நொச்சி , அழவணை , கண்டங்கத்திரி ; the 
prepared arsenic 

herbacous leaves of Malabar winter 
[ Skt . paican + paksin + patana > த . பஞ்ச cherry, eclipse plant, five leaved notchy 
பட்சிபாடாணம் ) 

and nail dye ( சா.அக. ) , 
மச்சமுனி 800 - இல் சொல்லியபடி பூரசம், அப்பு 

பஞ்சபர்வம் panja- parvam , பெ (n . ) ஒவ்வொரு 
ரசம் , மகாரசம் , பச்சை , வெள்ளை , மனோசிலை , 

மாதத்திலும் வரும் சங்கரமணம் என்னும் ஐந்து 
வீரம் , இலிங்கம் இவைகளைப் பொடித்து குப்பியில் 

நோன்பு நாள்கள் ; அவை கரும்பக்கத்தின் 
அடைத்து சீலைமண் ஏழு செய்து தாழியில் 

எட்டாவது பதினான்காவது அல்லது 
மணலிட்டு வைத்து குறுகத்தீயிட்டு ஆறு சாமம் 

பதினோராவது பிறை நிலை ( திதி ) யும் 
எரிந்து தணல் ஆறிய பின் குப்பியை உடைத்துப் 

தெய்வத்துக்குரிய நாண்மீனும் வெள்ளுவா 
பார்க்க நஞ்சாகும் (சா.அக.). 


பஞ்சபரமேட்டிகள் 


218 


பஞ்சபாண்டவர்கள் படுக்கை 


ஒரு வகைச் 


காருவா நாள்களும் என ஐந்தாகும் . (இ.வ.); the | பஞ்சபலோதகம் parja - palodagam , பெ . ( n .) 
five ceremonial days in a month , viz . , 

எலுமிச்சை , நாரத்தை , தமரத்தை , கொழுஞ்சி , 
cangiramanam , eighthand the fourteenth 
titi of thedark half or the11th titi and the 

மாதுளை என்ற ஐவகைப் பழங்களிலிருந்து 
day of a deity, the newmoon and the எடுக்கும் சாறு ( தத்துவப் .65 ,உரை . ); juice 
fullmoon 2. ஒவ்வொரு பக்க (பட்சத்திலும் extracted from elumiccai,nārattai, 
வரும் ஐந்து நோன்பு நாள்கள் ( வின் . ) ; the five tamarattai 

, koļuñji and mădulai fruits 
ceremonial days in each lunar fortnight. 

[ Skt . pa fican + phola + utaka > த . பஞ்ச 
[ Skt.panican + parvam > த . பஞ்சபர்வம் ] 

பலோதகம் ] 
பஞ்சபரமேட்டிகள் 

parja- parameltikal , | பஞ்சபாடாணம் paljap & danam , பெ . ( n . ) 
பெ . ( n .) அருகர் , சித்தர், ஆசாரியர், ஆசிரியர் , 

ஐந்து வகை நஞ்சுகள் ( சா.அக. ) ; five kinds of 
துறவி என்ற ஐவகை சைன சமயப் பெரியார் 

poisonous drugs ; 1. தாளகம் ; yellow 
(சிலப் .10,18 ,உரை. ); five chief worthies , viz ., 

orpiment, 2. Goorifi; yellow oxide of 
arugar . sittar, asariyar , asiriyar , sadukkal . 

arsenic, 3. இலிங்கம் ; cinnabar , 4. வெள்ளை ; 
[ Skt . paican + paramesthin > த . 

white arsenic, 5. வீரம் ; corrosive sublimate 
பஞ்சபரமேட்டிகள் ) 
பஞ்சபரிவர்த்தனம் palja- parivart- tapam , பஞ்சபாண்ட செந்தூரம் paljapanda 

பெ . ( n . ) உயிர் செயற்பாட்டுக்குரிய பொருள் Senduram , பெ . ( n . ) பிரமமுனி மருத்துவ 
( திரவியம் ) , இடம் (க்ஷேத்திரம் ), காலம் , பவம் , 

நூலிற் சொல்லியுள்ளள ஒரு 
கரிசு ) 
( பாவம் ) ஆகிய ஐவகைப்பட்ட 

செந்தூரம் ; a red oxide prepared by 
நிலைமைகள் ( நீலகேசி , 1 ,உரை . ); the five 
conditions of one s activities , viz . , 

process of calcination according to the 
diraviyam , ksattiram , kalam , pavam , 

principles laid down in Brahmamuni work 
pavam . 

in medicine ( சா.அக. ) . 
[ Skt . parican + parvarttana ) த . பஞ்ச 

பஞ்சபாண்டவர் panja- pandavar , பெ .(n .) 
பரிவர்த்தனம் ) 

பாண்டுவின் புதல்வர்களான தருமன் , வீமன் , 
பஞ்சபரிவர்த்தனை parja - parvar + anai, 
பெ . ( n . ) கருமம் , அவிச்சை, மணம் , சுவை , 

அருச்சுனன் , நகுலன் , சகதேவன் என்ற ஐவர் ; 
மாயைத் தொடர்பு ( வாசனை ,உருசி , மாயா 

the five Pāņpavabrothers , sonsofking 
சம்பந்தம் ) என ஐவகையாய் மாறி வரும் Pandu , viz ., Taruman , Viman , Aruccupan , 
செய்திகள் ( மேருமந் . 71,உரை.) ; the five 

Nagulap , Sagadēvan. " ULOG FUIT GOTL 
conditions that come in rotation , viz . , 

, 
karumam , aviccai , vasanai, urusi , 

வர்க்காகி ..... தூதுசென்று " ( பெரியதி .2,3,5 .). 
māyāšampandam . 

[ Skt parcan + pancavar 

த பஞ்சபாண்டவர்) 
[ Skt. paican + parivar + tanai > த . பஞ்ச பஞ்சபாண்டவர்கள் படுக்கை palja 
பரிவர்த்தனன் ) 

pangavargal-padukkai பெ . ( n . ) மலைக் 
பஞ்சபல்லவம் palja - pallavam, பெ . ( n . ) 

குகையிலுள்ளள கற்படுக்கை ; stone - beds in 
பூசனைக்குரிய ஆத்தி , மா , முட்கிளுவை , 
முல்லை , வில்வம் என்ற ஐந்தன் தளிர்கள் 

the caves of a hill . "பஞ்சபாண்டவர்கள் 
( யாழ் . அக .); springs off atti, ma , mut - kiluvai 

படுக்கை பொற்றைக்குக் 

கிழக்கு " 
mullai , vilvam used for worship .. 

( T.A.S.i.262 . ). 
[ Skt.parican + pallavam > த . பஞ்சபல்லவம் 

[ Skt.paricar pandava) த . பஞ்சபாண்டவர்) 


பஞ்சபாணம் 


219 


பஞ்சபுலன் 


பஞ்சபாணம் palja -panam , பெ . ( n . ) தாமரை ( பஞ்சபாதகம் palja -padagam , பெ . ( n . ) 

மலர் , அசோக மலர் , மாமலர் , முல்லை மலர், பஞ்சமாபாதக்கம் பார்க்க (திவா. ); see parja 
கருங்குவளை மலர் என்ற ஐவகை காமனுடைய ma - padagam . 
மலரம்புகள் (பாணங்கள் ); the fivearrows off [ Skt paicar + padaga த . பஞ்சபாதகம் 
Kama , viz ., tamarai - malar , acdka - malar, | பஞ்சபாதகன் palja - padakan , பெ . ( n . ) 
mā - malar , mullai-malar, karun -kuvalai 

பஞ்சமாபாதகன் பார்க்க ; see parja - ma 
malar , 

padagan , " பாய வெண்டிரை நிலத்துழல் 
[ Skt.parican + papa > த . பஞ்சபாணம்) பஞ்சபாதகரே" (உபதேசகா உருத்திராக் .53). 
பஞ்சபாணன் pala- panan, பெ . ( n .) காமன் [ Skt.panican + padakam > த . பஞ்சபாதகன் 

( ஐங்கணையோன் ) ( திவா .) ; Kama , as | பஞ்சபாரதீயம் paljaparadiyam, பெ . ( n . ) 
armed with five arrows. 

நாரத முனிவர் இயற்றியதாகக் கருதப்படும் ஓர் 
[ Skt.parica - bapa > த . பஞ்சபாணன் ) 

இசைத்தமிழ் நூல் (சிலப்.உரைப்பா . ); a Tamil 

musical work attributed to the sage 
பஞ்சபாணாவத்தை panja - panavattai 

Narada. 
பெ . ( n .) காமநோயால் உண்டாகும் ( சுப்பிர 
யோகம் , விப்பிரயோகம் , சோகம் , மோகம் 

பஞ்சபிராணாவத்தை parja - piranavattai 
மரணம் என்ற ) ஐவகைத் துன்பநிலை ( சூடா.) 

பெ . ( n .) மாந்தருக்குக் காமத்தினால் ஏற்படும் 
the five states of love - stricken persons , 

ஐந்து வகைத் துன்பங்கள் அவை , effects of 

love on men and women . 1. நேசிப்பவரைப் 
viz . , Suppirayogam , vippirayogam , 

பற்றி எப்பொழுதும் நினைப்பதும், பேசுவதும் . 
Sogam , mbgam , maranam . 

2.பெரு மூச்செறிதலும் 

அழுதலும் , 
[ Skt. paijan + banavastai > த . பஞ்ச 

3. அருவருத்தல் 4. அனத்துதல் , 5. ஓலமிட்டு 
பாணாவத்தை ] 

அலறல் ( சா.அக.) 
பஞ்சபாணி parja -pani 

, பெ .( n.) மலைமகள் ; | பஞ்சபீசம் paljapisam , பெ .(n. ) மாழைகளின் 
Parvadi. "பஞ்சபாணி தந்த முருகோனே " 

தன்மையைப் போக்கித் தங்கச் செம்பாக 
(திருப்பு . 682) . 

மாற்றிப் பொன்னின் குணத்தை உண்டாக்கும் 
[ Skt.paican + pani > த . பஞ்சபாணி ) 

ஐந்து வகை செம்புப்பொடி , the alchemical 
பஞ்சபாத்திரம் palja - pattiram, பெ .( n . ) 

substance known as philosopher s 
வழிபாட்டில் ( அர்க்கியம் , பாத்தியம் , 

powder used for converting the following 
ஆசமனீயம் , ஸ்நாநீயம் , சுத்தோதகம் 

metals into alchemical copper before they 
என்பவைகளுக்கு ) பயன்படுத்தப்படும் ஐந்து 

are transmuted into gold viz . , 1 தங்கச் 
நீர்வட்டில்கள் ( வின் . ) ; the five cups used in 
worship to hold water for arkkiyam , செம்பு gold copper , 2 வெள்ளிச் செம்பு silver 
pattiyam , asamaniyam , snaniyam , copper, 3. அப்பிரகச்செம்பு mica copper , 
Suttbdagam ! 

4. காந்தச் செம்பு magnetic copper, 5 அயச் 
[ Skt.parican + pattiram > த . பஞ்சபாத்திரம் ) செம்பு: ferou copper . ( சா.அக. ). 
பஞ்சபாத்திரம் paria - patiram , பெ .(n.) பஞ்சபுலன் panjapulag , பெ . ( n . ) ஐம்புலன்கள் ; 
அகன்ற வாயுள்ள தண்ணீர் ஏனம் ( இ.வ. ); 

மெய் , வாய் , கண் , மூக்கு , செவி ; the five sense 
water - vessel with a wide mouth . 

organs viz, skin , mouth ( tongue ) , eye, 
[ Skt.paica + pattiram > த . பஞ்சபாத்திரம் ) 

nose and ear ( சா.அக.). 


பஞ்சபூசாவந்தம் 


220 


பஞ்சபூதநிறம் 


பஞ்சபூசாவந்தம் parja - pusavandam , 3. தீ ( தேயு ) வகுப்பு - 5 , உணவு , துஞ்சல் , 

பெ . ( n .) கொடிறு விண்மீனைப் ( பூச அச்சம் , சோம்பல் , போகம் ; fires - food , sleep , 
நட்சத்திரத்தைப் போல ஐந்து உருக்களைக் 

fear , lazinessand sexuality. 4. காற்று ( வாயு ) 
கொண்ட காதணி வகை ; ear - ring having வகுப்பு - 5 , உடலோடு கிடத்தல் , இருக்கை , 
small pieces of stones arranged like the நடத்தல் , இருத்தல் , நிற்றல் ; air - ying , simply , 
five stars of pūšamasterism . 

remaining, walking , sitting and standing. 
[ Skt . paican + pusavandam > த . பஞ்ச 5. வான் ( ஆகாய ) வகுப்பு - 5 , காமம் , பகை 
பூசாவந்தம் ) 

( குரோதம் ), சினம் ( கோபம் ), மதம் , மாச்சரியம் ; 
பஞ்சபூடணதைலம் palja - pudana - tailam sky - evil passions lust, anger , desire 

infatuations and envy (சா.அக. ). 
பெ . (n . ) அதிமதுரம் , இலவங்கம் பட்டை , 
நன்னாரி , கருஞ்சீரகம் , முத்தக்காசு ஆகிய பஞ்சபூதச்சரக்கு palja -puda - c - carakku, 
இவ்வைந்தும் சேர்த்துச் செய்யும் ஒரு தலை பெ .(n. ) தாளகம் , வீரம் , கௌரி , வெள்ளை , 
முழுக்கெண்ணெய் ; a bathing medicated oil லிங்கம் என்ற ஐவகை மருந்துச் சரக்குகள் 
prepared with the following drugs . 

( சங் . அக . ) ; the five medicinal substances 
liquorice root or root of honey creeper, 

talagam ,viram ,kauri, vellai, lingam . 
cinnamon bark , sarsaparilla , black cumin 
seeds and coray root ( சா . அக . ) . 

[பஞ்சம் + பூதம் சரக்கு ) 
(பஞ்சம் + பூடணம் + தைலம் ) 

[ Skt.paican -puda > த . பஞ்சபூதம் 
பஞ்சபூதக்குகை paljapudakkugai, பெ.(n.) பஞ்சபூததாதுப் பொருள்கள் paljapuda 
கடல் நுரை , கற்சுண்ணம் ,சாரம் , கல்லுப்பு, சீனம் 

tadu - p - porulkal, பெ . ( n . ) சட்டை முனி 
ஆகிய ஐந்து சரக்கினால் செய்த மூசை ; a 

நிகண்டில் சொல்லிய ஐந்து பூதங்களையும் 
crucible made out of the following five குறிக்கும் தாது சரக்குகள் ; five minerals 
drugs viz . , cutile fish ( see a froth ) time referring the five elements. They are yellow 
stone , salammoniac , sea salt and alum . 

orpiments , corrosive sublimate , yellow 
This is used for alchemic purpose 

arsenic and vermilion . (சா.அக. ). 
( சா.அக. ). 

பஞ்சபூதநாடி paljapudanadi பெ . ( n . ) ஊதை 
பஞ்சபூதக்கூறு paljapuda - k - kuru, பெ . ( n . ) 

( வாத ) நாடி , பித்த நாடி , சிலேட்டும் நாடி , குரு 
உடம்பினுள் அமைந்துள்ள ஐம்பூதத்தின் 

நாடி , பூத நாடி ; vatha pulse ; pitha pulse , 
ஒவ்வொரு பகுதியிலும் பொருந்திய ஐந்து 

kapha pulse , guru pulse and bhutha 
வகைப் பொருள் வகுப்புகள் , ஆகவே 

pulse. (சா.அக.). 
இவ்வகுப்புகள் முழுவதும் 5x 5 அல்லது 25 
பிரிவுகள் ஆகும் ; 25 constitutional parts of 

(பஞ்சபூதம் + நாடி ] 
the human body which are proportioned / பஞ்சபூதநிறம் parijapuda - niram , பெ .( n .) 
as five substances to each of the five 

ஐம்பூதங்களின் வண்ணம் ; colour of the five 
lements composing the body viz ; - 1. நில 

elements . 1. நிலம் ( பிருதிவி) , மண் ( earth ) - 
( பிருதிவி ) வகுப்பு - 5 மயிர் , எலும்பு , தோல் , 
சதை , நரம்பு ; earth - hair , bone , skin , flesh 

பொன்னிறம் ; golden colour . 2. அப்பு ( நீர் ) 
and nerve . 2. அப்பு வகுப்பு - 5 நீர் , இரத்தம் , 

water - பளிங்கு நிறம் ; crystial colour . 3. தீ 
மச்சை , வெண்ணீர் , கொழுப்பு ; water ( தேயு ), நெருப்பு ; fire - செம்பு நிறம் copper 
lymph , blood , marrow , semon and fat . colour . 4. வளி ( வாயு ) , காற்று air - கருப்பு 


பஞ்சபூதம் 


221 


பஞ்சமலம் 


நிறம் ; black colour . 5. விண் ( ஆகாயம் ) , பஞ்சமகாவிரதம் palja - maga - viradam , 
வானம் sky - புகை நிறம் ; smoke colour . 

பெ . ( n . ) அகிம்சை , சத்தியம் , அத்தேயம் , 

பிரம்மசரியம் , அபரிக்கிரகம் என்ற துறவி 
பஞ்சபூதம் palja - pudam , பெ . ( n . ) ஐந்து 

களுக்குரிய ஐம்பெரும் நோன்புகள் (மேருமந், 
பூதங்கள் - மண் , நீர் , நெருப்பு, காற்று , விண் ; முக . xv . ) ; agimsai, sattiyam , attiyam , 
the five elements viz ., earth , water, fire, piramma sariyam , aparikkiragam ( non 
air and sky ( சா . அக .). 

killing , truth speaking, non - stealing, 
[ Skt.paican > த . பஞ்சம் + பூதம் ] 

celibacy and not taking gifts .) 
பஞ்சபூதமூலி paljapuda - muli, பெ . ( n . ) த.வ. ஐம்பான் நோன்பு 

ஐம்பூதங்களையும் குறிக்கும் மருந்து [ skt. paican + maha - vrata ) த . பஞ்ச 
மூலிகைகள் , வெள்ளெருக்கு , மாவிலிங்கம் , 

மகாவிரதம் ] 
கொடிவேலி, புனல் முருங்கை, பீர்க்கு ; the five பஞ்சமசுருதி parja - Surudi, பெ . ( n . ) ஏழிசை 
kinds of medicinal plants referring to the 

களுள் ஒன்று ( பரத .) ; fifth note of the gamut . 
five elements viz . , white madar , lingam 

[ Skt.paricama + sruti > த . பஞ்சமசுருதி ) 
tree , Ceylon lead wort , wild morunga and 

பஞ்சமணம் palja - manam , பெ . (n . ) ஐந்து 
| uffa ( ribbed ground ) ( சா . அக.). 

வகையான இன்சுவை பொருள்கள் (பஞ்ச 
[பஞ்சம் + பூதம்மூலி 

வாசம் ) ( பொதி.நி .30 . ); the five aromatics . 
பஞ்சபூதவெழுத்து paijapuda- v- eluttu , 

[ Skt.parican > த - பஞ்ச 
பெ . ( n . ) ஐம்பூத வகுப்பின்படி பிரித்த மந்திர 
எழுத்துகள்; the five kinds of substances / பஞ்சமம் parijamam , பெ .( n .) 1 ஐந்தாவது ; the 

fifth "பஞ்சமத்தையமைக்க " (சிவதரு.சிவ .69 ). 
divided according the mantra words . 
1. மண் ( பிருதிவி ) , அ- A ந- Na ஐயும் , Iyu . 

2. ஏழிசைகளுள் ஐந்தாவது ; fifth note of the 
2.அப்பு, இ -1 ம- Ma கிலியும் , kiliyu 3. தீ 

gamut , one of Saptasuram , "பஞ்சமத்தி 
( தேயு ), உ - சி - si சவ்வும் , cavvu 4.வளி 

யற்றும் வீணை " ( பிரமோத்.3,44 ). 3. குறிஞ்சி 
( வாயு ), எ- E வ- va றீயும் , ree 5. விண் அல்லது பாலைப் பண் வகை ( பிங் . ) ; a 
( ஆகாயம் ), ஒ -0 ய- ya ஸ்ரீயும் , sree ( சா . அக .) 

secondary melody - type of the kuriñji or 
பஞ்சம் paljam , பெ .( n . ) ஐந்து ( சூடா. ); five. 

palai class.4 . அழகு ( யாழ்.அக. ); beauty . 

5. திறமை; வல்லமை ( சாமர்த்தியம் ) ( யாழ் . அக. ) 
[ Skt.parican > த . பஞ்சம் 

cleverness , skill 
பஞ்சமகர் parja - magar , பெ . ( n . ) கட்டரங்கு 

[ Skt.paricama > த . பஞ்சமம் ] 
(சதுரங்கம் ) ஆட்டத்தில் இரு பக்கங்களின் 

பஞ்சமர் parijamar , பெ .(n . ) ஆரியர் வரவுக்குப் 
காய்களும் சேர்ந்து ஐந்தாவதால் விளையாட்டு 
முடிவுறுகை ; a way of ending a game in பின் புகுத்தப்பட்ட நால்வருணப் பிரிவை 
chess , when the total of pieces on both ஏற்றுக்கொள்ளாத ஐந்தாம் பிரிவினர் ; non 
sidess is five. 

caste Hindus outside the four - fold caste 

system introduced after the advent of 
[ Skt.paican + muhra > த . பஞ்சமகர் ) 

Aryans. 
பஞ்சமகா பாவங்கள் parja - maga 

[ Skt.paricama > த . பஞ்சமர் ) 
pavaigal, பெ . ( n . ) கொலை , களவு , காமம் , 
கள்ளுண்டல், பொய் ; the five capital vices | பஞ்சமலம் palja - malam , பெ . (n . ) ஆணவம் , 
viz ., murder, theft, lust, intoxicating drink கன்மம் , மாயை , மாயேயம் , திரோதானம் என்ற 
and lie ( சா.அக. ) . 

ஐவகை மலங்கள் ( பிங் . ) ; the five impurities 
(பஞ்சம் + மகா + பாவங்கள்) 

bringing the soul into bondage , viz . , 


பஞ்சமவேதம் 


222 


பஞ்சமுகவாசம் 


anavam , kanmam , mayai , mayiyam , the fifth case . " பஞ்சமியாகிய இன் ஐந்தாம் 
tirddanam . 

வேற்றுமையாம் " (பி.வி .6 ,உரை.) 4. மலைமகள் 
[ Skt.parican + malam > த . பஞ்சமலம் 

( நாமதீப .23 . ) ; Parvadi. 
பஞ்சமவேதம் panjama - vedam , பெ .(n .) 

த.வ. ஐம்மி 
ஐந்தாம் மறையாகக் கருதப்படும் மகாபாரதம் ; 

[ Skt.paricami > த . பஞ்சமி 
the Mahabharata , considered as the fifth 
Veda . "பஞ்சவேதமான மகாபாரதத்தில் 

பஞ்சமித்திரம் parijamittiram , பெ . ( n . ) 
எழுதக்கூடாதிறே " (திவ்.பெரியதி .1,1, வ்யா . 1. நல்லெண்ணெய் , தேங்காய்ப் பால் , 
பக்.48 ) . 

இலுப்பைப் பூச்சாறு , ஆவின் நெய் , தேன் 
[ Skt.paicama + véta > த . பஞ்சவேதம் ஆகிய இவ்வைந்துங் கலந்த கூட்டு ; amixture 
பஞ்சமாசத்தக்கருவி paija - ma -Satta - k 

of five liquid substances viz . , gingelly oil , 
karuvi , பெ . ( n . ) தோற் கருவி , துளைக்கருவி , 

cocoanut milk , juice of mowah flower, 
நரப்புக் கருவி , கஞ்சக் கருவி , மிடற்றுக் கருவி cow s ghee and honey . 2. மாழை 
என்ற ஐவகை இசைக் கருவிகள் ( திவா . ) ; the (உலோகங்களை உருக்கும்பொழுது அதைப் 
five kinds of musical instrument, viz . , tor வேதிக்கச் செய்யும்படி சேர்க்கும் ஐந்து வகை 
karuvi, tulai - k - karuvi, narappu - k -karuvi, நட்புச் ( மித்துரு ) சரக்குகள் ; ( அவை குன்றி , 
kaija - k - karuvi, midarru - k - karuvi 

நெய் , வெல்லம் , காரம் , தேன் ); the five friendly 
[ Skt.parican + ma + catta > த . பஞ்சமாசத்தம் drugs capable of effecting a change in 
பஞ்சமாபாதகம் panja - ma - padagam, metals viz . , jew - eller s bead , ghee , 

பெ . ( n . ) கொலை , பொய் , களவு , கள்ளூண் , jaggery, alkaline substance like borax,, 
ஆசிரியரைப் பழித்தல் என்ற ஐவகைக் honey . 3. உயர்ந்த செம்பு கிடைக்க வேண்டி 
கொடுஞ்செயல் ( வின் . ) ; the fiveheinous sins 

இச்சரக்குகளை இட்டு உருக்க பயன்படும் ; to 
of killing , lying , stealing , drinking and obtain superior or high class copper these 
abusing one s guru . 

are used when melting it (சா.அக. ). 
த.வ. பாழ்வினை 

பஞ்சமுகச் செப்புச் சலாகை paijanmuga 
[ Skt.parican + ma + padagam > த . பஞ்சமா 

-c- ceppu -c - calagai), பெ . ( n .) அறுவை 
பாதகம் ) 

( சத்திர ) க் கருவி இருபத்து ஆறில் ஒன்றான ; 
பஞ்சமாபாதகன் panja - ma - padagan, five faced copper probe, this is one of the 

பெ . ( n .) கொடுஞ்செயல் செய்தோன் ; one 26 surgical instrument . ( சா.அக.). 
guilty of heinous sins . "பஞ்சமாபாதக பஞ்சமுகம் palja- mugam , பெ . ( n .) அறுவை 
ரெனினும் " (உபதேசகா.விபூதி .12 ). 

மருத்துவத்தில் பயன்படுத்தும் கருவி வகை 
த.வ. பாழ்வினையாளன் 

( தஞ்.சா.iii , 40. ); a kind of surgical 
[ Skt. paican + ma + padagan > த . பஞ்சமா instrument 


பாதகன் 


[ Skt.paicam > த . பஞ்சம் முகம் ] 
பஞ்சமி paljami பெ . ( n . ) 1. ஐந்தாம் நாள் ( திதி ); 

fifth lunar day. "பஞ்சமிப் பெயர் படைத்துள பஞ்சமுகருத்திரி parija - muga- rutiri பெ . ( n .) 
திதி " ( கம்பரா.மீட்சிப் .140 ) 2. இருபத்து ஏழு 

காட்டாமணக்கு ; wild castor plant ( சா.அக. ). 
விண்மீன்களுள் கடைசி ஐந்து ; the last five பஞ்சமுகவாசம் palja - muga - vasam, பெ . ( n . ) 
of the 27 naksatras . 3. ஐந்தாம் வேற்றுமை ; பஞ்சவாசம் பார்க்க ; see palja - vasam 


பஞ்சமுகன் 


223 


பஞ்சமேளம் 


" அமிழ்தனைய பஞ்சமுக வாசமமைத்து உருத்திராக்கம் , பூணூல் , 

பூணூல் , உத்தரீயம் , 
(சீவக .2026 ). 

உட்டிணீடம் என்று ஆசாரியர்க்கு உரியன 
(பஞ்சமுகம் வாசம் ) 

வாகச் சொல்லப்படும் ஐந்து அடையாளங்கள் 

( சைவசா.ஆசாரிய .45 ,உரை. ); the five 
பஞ்சமுகன் panja - muga ), பெ .(n .) சிவன் sacerdotal signs of an acarya , viz ., 
( சூடா. ); Siva 

tiruniru , uruttirākkam , pūņül, uttiriyam , 
[ Skt.parican > த . பஞ்சம் ] 

uttinidam . 
பஞ்சமுகன் paica - mugap, பெ .( n .) அரிமா 

(பஞ்சம் + முத்திரை ) 
( சிங்கம் ) ( யாழ் . அக .); lion . 

[Skt.paican > த . பஞ்சம் 
[ Skt.paican > த . பஞ்ச 

பஞ்சமுத்திரை parja - muttirai, பெ .( n .) ஐந்து 
பஞ்சமுகாத்திரம் parica - mukattiram , பெ .( n .) 

கருவி வடிவங்களாகச் செய்து சேர்த்த 

காலணிகலன் ( சீகாழிக்.411.); an ornament 
ஐம்முகங்கொண்ட கருவி வகை ; a five 

worn on the foot , consisting of pieces 
pointed weapon . 

shaped like the five weapons of Visnu . 

. 
[ Skt. pa ica - mukha + ttiram > த . பஞ்ச 
முகாத்திரம் ) 

(பஞ்சம் + முத்திரை] 
பஞ்சமுட்டிக்கஞ்சி paljamutti-k - kahji 

, பெ . ( n . ) 

[ Skt.paican > த . பஞ்சம் 
துவரை, கடலை , உளுந்து , சிறு பயறு , பச்சரிசி பஞ்சமுத்திரை parjamuttirai பெ .( n .) 1. சிவ 
இவ்வைந்தும் வகைக்கு ஒரு பிடி எடுத்து , 

தவத்தோருக்குரிய அடையாளங்கள் அல்லது 
தனித்தனியே மெல்லிய சீலைகளில் முடிந்து 

சின்னங்கள் ; உருத்திராக்கம் , கமண்டலம் , 
ஒரு ஏனத்தில் போட்டு அதில் ஆற்று நீர் ஊற்றி 

காவி வேட்டி , சடைமுடி , ஓகதண்டு ; the five 
எட்டில் ஒரு பங்காய்க் காய்ச்சும் கஞ்சி ; a kind 

distinguishing marks of the Siva 

mendicants viz - holy beads, dried shell 
of conjee -porridge prepared with the 

of battle gouard reddish brown cloth , 
following five substances viz . , red gram , 

tursted tuft of hairs of the head and yoga 
black gram , green gram and raw rice . It 

rod or stick 2. ஓக சாதனைக்காக ஏற்பட்ட 
is useful for emaciated patients . It cures 

ஐந்து வகை ஓகவிருக்கை ; the five different 
biliousness , phlegm and wind humours . 

postures of a practising yogi. ( சா.அக. ) 
Tie each substance in a muslin cloth and 
put them in a vessel containing river water 

[பஞ்சம் முத்திரை 
which is boiled down to oneeight . (சா.அக. ). | பஞ்சமூலிகை parjamuligai பெ . ( n . ) கற்பத் 
இக்கஞ்சி நோயாளிக்குக் கொடுப்பது . திற்கு உதவும் ஐந்து வகை மூலிகைகளான: 
இதனால் பித்தம் , இளைப்பு, கபம் , காற்று தீரும் . ஏலம் , பத்திரி , தக்கோலம் , சாதிக்காய் , 
[ Skt.parican > த. பஞ்ச முட்டி + கஞ்சி ] 

கோலவித்து ( திருமூ .600 ) ; the five drugs 
பஞ்சமுத்திரை paija - muttirai, பெ . ( n . ) 

useful in rejuvenation viz . , cardamon , 
1. பாதங்களில் காணப்படும் ( பதுமம் , சங்கம் , mace , cubeb pepper , nutmeg and root of 
மகரம் , சக்கரம் , தண்டம் என்ற ) ஐந்து long pepper ( சா.அக. ) . 
அடையாளங்கள் ; the five marks on a 

[பஞ்சம் + மூலிகை ] 
person s foot , viz . , padumam , Sangam , 
magaram , sakkaram , 

dandam | பஞ்சமேளம் parja - melam , பெ . ( n . ) சாவில் 
திருவடியிற் றிருப்பஞ்ச முத்திரையுந் திகழ்ந் வழங்கும் சங்கு , சாலர் , தவுல் , மத்தளம் , பம்பை 
திலங்க " ( பெரியபு.மானக் .24 ) 2. திருநீறு , என்ற ஐவகை இசைக் கருவிகள் ( நெல்லை ) ; 


பஞ்சயாகம் 


224 


பஞ்சலோகசிந்தூரம் 


the five kinds of drum , used at funerals, 
viz . , saigu , salar ,tavul, mattalam , pampai. 

[ Skt. parcan > த . பஞ்சம் ) 
பஞ்சயாகம் panica -yagam , பெ . (n . ) 

1. பஞ்சமகாயாகம் ( பிங் . ) பார்க்க ; see paija 
maga - yagam . 2. கன்மயாகம் , செபயாகம் , 
ஞானயாகம் , தவயாகம் , ஊழ் ( தியான ) யாகம் 
என்ற ஐவகை வழிபாட்டு முறை ( சிவதரு . 
ஐவகை 1 ,உரை. ); five kinds of worship , viz . , 
kapma - yagam , sepa - yagam , jana 
yagam , tapo-yagam , diyana -yagam . 

[ Skt.paicantyaga > த . பஞ்சயாகம் ] 
பஞ்சர் paricar , பெ .(n .) தரிசு நிலம் ; waste or 
fallow land . 

Vandhya > U . baija > த . பஞ்சர் ] 
பஞ்சரத்தினம் parja - rattinam , பெ . (n . ) 

1. செம்மணி , முத்து அல்லது வயிடூரியம் , வயிரம் , 
பச்சை , நீலம் என்ற ஐவகை மணிகள் ; the five 
kinds of precious stones , viz . , cemmani, 
muttu or vayidūriyam , vayiram , paccai 

, 
nilam . 2. ஐந்து செய்யுள் கொண்ட நூல் 
(பிரபந்தம் ); a poem of five stanzas . 

[ Skt.paican + rattina > த . பஞ்சரத்திம்) 
பஞ்சலட்சணம் panja -latcanam, பெ . ( n . ) 

எழுத்து , சொல் , பொருள் , யாப்பு , அணி என்ற 
ஐவகைத் தமிழ் இலக்கணம் ; the five sections 
of Tamil grammar , viz . , elluttu , sol , porul , 
yappu , ani. 

[ Skt.paican + latcapam > த . பஞ்சலட்சணம் 
பஞ்சலத்தார் paijalattar, பெ .( n . ) பஞ்ச 

SUOLIT OTIT ( I.M.P.Cg.692.) ; the five artisan 
communities . 

[ Perh.paican > த . பஞ்சலத்தார் ) 
பஞ்சலவண்பற்பம் paijalavaraparbam , 

பெ . ( n . ) ஐந்து வகை உப்புகளைக் கொண்டு 
செய்யும் உப்புப் பற்பம் . இது செரியாமைக்குக் 
கொடுக்கப்படும் மருந்து ; the calcified 
powder prepared out of the five salts . 

which is given for indigestion ( சா.அக. ). 
பஞ்சலவணம் paicanimbam , பெ . (n .) ஐந்து 

வகை உப்புகள் - இந்துப்பு, கல்லுப்பு , கறியுப்பு , 


வளையலுப்பு, வெடியுப்பு ; sindh salt , rock salt , 

common salt , glass gall and nitre ( சா.அக.). 
பஞ்சலாங்கலதானம் para - laigala - tapam , 

பெ . ( n .) ஐந்து ஏர்களை நிலத்துடன் 
அந்தணர்க்கு உதவுந்தானம் ; a gift of five 
ploughs with lands to Brahmins . 
"பஞ்சலாங்கலதானத்தின் பகுதியை " ( கூர்ம்பு. 
தானமுரை .64 ) . 

[Skt.paican +laikaa > த . பஞ்சலாங்கல தானம் 
பஞ்சலிங்கம் panjalingam , பெ .(n . ) சிவனைக் 

குறிக்கும் ஐந்து வகை இலிங்கங்கள் : நில 
(பிருதிவி ) லிங்கம் , அப்புலிங்கம் , நெருப்பு 
( தேயு ) லிங்கம் , காற்று ( வாயு ) லிங்கம் , விண் 
( ஆகாய ) லிங்கம் . ஆகவே , ஐம்பூதங்களையும் 
கொண்ட இந்த லிங்கங்கள் ஐந்து இடங்களில் 
நிறுவப்பட்டிருக்கின்றன; the five kinds of 
lingam ( phallus ) referring to emblem of 
šiva and they are : Prithivi lingam , appu 
lingam , theyulingam , vayu lingam , aukasa 
lingam . Representing the five elements 
the following are the five places in South 
India where they establised . 
1. காஞ்சிபுரம் - Conjeevaram where there 
is the Prithivi lingam made of each . 
2. சம்புகேசுவரம் - Jambukeswaram 
( Thiruvanaikaval ) near Trichy where 
Appulingam is established water 
excides perpetually under it . 
3. திருவண்ணாமலை- Thiruvannamalai 
where the Tejolingam sparkles with light . 
4. காளத்தி - Kallathi where Vayu lingam 
is established a lamp near the lingam 
constantly flickers showing that the win 
and or air is blowing . The other lamps 
there do not flicker . 5. சிதம்பரம் 
Chidambaram where Akasa lingam or 
etheral lingam is kept in the temple . 
(சிதம்பர ரகசியம் ) ( சா.அக.). 

[Skt.paican + lingam > த . பஞ்சலிங்கம் ] 
பஞ்சலோகசிந்தூரம் paijalogasinduram , 

பெ . ( n . ) பொன் , வெள்ளி , செம்பு , இரும்பு , 
காந்தம் என்னும் ஐந்து வகை மாழைகளைக் 


பஞ்சலோகப்புரவி 


225 


பஞ்சவில்வம் 


. 


கொண்டு செய்த சிவப்புப் பொடி ; red oxide 

[ Skt.parican > த . பஞ்சம் ) 
by calcining the five metals viz - gold, silver, 

( த . வண்ணம் > Skt . வர்ணம் 
copper , iron , magnet ( சா.அக. ) . 

பஞ்சவர்ணவுப்பு panjavarnavuppu, பெ . (n.) 
பஞ்சலோகப்புரவி paijaloga - p - puravi ) 
பெ . ( n .) ஐந்து வகை மாழைகளைக் கொண்டு 

கட்டியவுப்புக்கு ஐந்து வண்ணம் ஏற்றி 
சீன நாட்டவரால் உண்டாக்கியதாகக் 

மணியாகச் செய்து தாழ்வடமாய்க் கோத்து 
கருதப்படும் ஒரு வான ஊர்தி ; a kind of ஒதுகைக்குப் 

பயன்படுத்தும் உப்பு ; 
aeroplane in the shape of horse 

consolidated salt to which five colours are 
constructed by the ancient Chinese out imparted and beads made . These beads 
of five metals ( சா.அக. ) . 

if used in worship ( சா . அக .). 
பஞ்சலோகம் panja -logam , பெ .(n . ) 1. பொன் , 

[பஞ்சவர்ணம் + உப்பு ] 
இரும்பு , செம்பு , ஈயம் , வெள்ளி என்னும் 

பஞ்சவற்கலம் parjavarkalam, பெ . ( n . ) அத்தி , 
ஐவகைத் தாதுக்கள் ( பிங் . ); the five kinds of 
metal , pon , irumbu , cembu , iyam , velli அரசு , ஆல் , பூவரசு , வேல் என்பவற்றின் பட்டை 
2. ஐவகை மாழை (உலோக ) க் கலப்பு ; (L0606 . ); bark of the five tree satti, arašu , 
amalgam of the five metals . 

al,puvarasu ,val. 
[ Skt.paican + loga > த . பஞ்சலோகம் ) 

[ Skt.paicantvarka > த . பஞ்சவற்கலம் ] 
பஞ்சவர் panjavar , பெ .( n .) பஞ்சபாண்டவர் | பஞ்சவறிவு paljavariu, பெ .( n .) பகுத்தறிவு , 
பார்க்க ; see panja- pandavar . "பஞ்ச 

மெய்யறிவு , பேரறிவு , ஆதன் அறிவு , தத்துவ 
வர்க்குத் தூது நடந்தானை ." ( சிலப் .17 ) . 

அறிவு ; reasoning power , senses of the 
பஞ்சவர்க்கம் panjavarkkam , பெ . (n . ) ஆல் , 

body, wisdom , knowledge of soul and 
அரசு , அத்தி , நாவல், இத்தி எனும் ஐந்து வகை 
துவர்ப்புச் சுவையுள்ள மரங்களின் பட்டை ; five 

philosophy ( சா . அக .). 
peepal tree , fig tree , jamoon tree and பஞ்சவாசம் parja - vasam, பெ .(n .) இலவங்கம் , 
rhomboid leaved fig tree ( சா.அக. ) . 

ஏலம் , கருப்பூரம் , சாதிக்காய் , தக்கோலம் என்ற 
[பஞ்சம் + வர்க்கம் ) 

ஐந்து வகை நறுமணப் பொருட்கள் ( சிலப் . 
பஞ்சவர்ணக்கிளி parja - varna - k - kill 

, பெ . ( n . ) 5,26 ,உரை . ); the five aromatics , viz . , 
ஐந்து நிறமுடைய கிளி வகை ; macaw , a 

ilavangam , ēlam , karppūram , šādikkāy , 
species of parrot , Trichoglossus , as 

takkblam . 
having five colours . கிள்ளையும் 
பஞ்சவர்ணக்கிளிக் கூட்டமும் " ( குற்றா.குற . 

[ Skt.parican + vasam > த . பஞ்சவாசம் ) 
87,3 ) . 

பஞ்சவிருத்தி paija - virutti பெ .(n. ) மாபூதம் 
(பஞ்சம் + வர்ணம் + கிளி ] 

5 , தன்மாத்திரை 5 , கருமவுறுப்புகள் 
பஞ்சவர்ணப்பூ panjavarnappu, பெ . ( n . ) ( கன்மேந்திரியம் ) 5 , உணர்தற்குரிய பொறிகள் 
பச்சை , மஞ்சள் , சிவப்பு, கருப்பு , வெள்ளை 

( ஞானேந்திரியம் ) 5 , மனம் , அகங்காரம் , மகத்து , 
ஆகிய ஐந்து நிறமுடைய பூ ; flowers with five 

மூலப்பகுதி , ஆதன் ஆகிய இருபத்தைந்து 
colours . 2. பஞ்சவர்ணம் பார்க்க ( சா.அக. ); 

மூலப் பொருள்கள் ( குறள் , 27 ,உரை. ); reals, 25 
see panjavarnam . 

in number , viz . , 5 makapudam , 
[ Skt . பஞ்ச வர்ண + பூ ] 

5 ranendiriyam , manam , akaikaram , 

makattu , mulappirakirudi, apma. 
பஞ்சவர்ணம் paija - varnam , பெ . ( n . ) 

[ Skt.paican + vrddhi > த . பஞ்சவிருத்தி ] 
வெள்ளை , கறுப்பு, சிவப்பு , மஞ்சள் , பச்சை 
என்ற ஐவகை நிறம் ; the five colours , white , பஞ்சவில்வம் paljavilvam, பெ . ( n . ) 1. வில்வம் , 
black , red , yellow , green . 

நொச்சி , மாவிலங்கை , முட்கிளுவை , விளா 


பஞ்சவேம்பு 


226 


பஞ்சாக்கினி வித்தை 


ஆகிய ஐந்து வகை மரங்கள் ; the five kinds 
of trees viz . , bael , notchy, lingam tree, 
thorny balsam and wood apple . " olovou 
நொச்சி மாவிலங்கை முட்கிளுவை வெள்ளில் 
பஞ்ச வில்வமென்பார் " (சிவராத்.பு. சிவமான் . 
37 ) . 2. சில நூல்களின்படி வில்வம் , ஆத்தி , மா , 
முட்கிளுவை , முல்லை ; according to some 
literature bael , common mountain ebony, 
lingam tree, thorny balsam and wood 
apple ( சா.அக. ). 

[ Skt.paican + viva > த . பஞ்சவில்வம் ] 
பஞ்சவேம்பு paljavembu, பெ . ( n . ) ஐந்து வகை 

வேம்பு - நல்வேம்பு, மலைவேம்பு , நிலவேம்பு , 
கறிவேம்பு , சிவனார் வேம்பு; the five kinds of 
neem - margosa , common bead tree , 
ground neem , curry leaf neem , Shiva s 

neem . ( சா.அக.) 
பஞ்சணாவமிர்தம் paljana - v - amirdam, 

பெ. ( n . ) புனல் முருங்கை ; three leaved indigo . 

( சா.அக. ) 
பஞ்சா parja , பெ . ( n . ) 1 . கைப்பிடி ; clutch , grasp 

of the hand . 2. நீட்டிய விரற் கை ; hand with 
the five fingers extended . 3 மொகரம் விழாக் 
காலங்களில் சியா முகமதியர் எடுத்துச் 
செல்லும் கைக்குறி விருது ; figureof the hand 
carried as an emblem by Shiah Muslims 
in Moharrum festivals . 

[ u.parja > த . பஞ்சா) 
பஞ்சாக்கரப் பஃறொடை panjakkara -p 

palrodai பெ . ( n . ) பண்டார சாத்திரத்துள் பின் 
வேலப்பதேசிகர் இயற்றிய நூல் ; a Saiva 
Siddhanta , treatise by Piovēlappa 
tesigar , one of Pandara - cattiram . 

பஞ்சாக்கரம் +பஃறொடை ) 
பஞ்சாக்கரம் paljakkaram, பெ . ( n . ) 

பஞ்சாட்சரம் பார்க்க ; see paijatcaram . 
" எந்தைபிரான் பஞ்சாக்கரம் 

போல் " 
( திருவாலவா.திருநகரச் .3 ) . 

[ Skt.palljaaksara > த . பஞ்சாக்கரம் ] 
பஞ்சாக்கினி paricakkini பெ .( n . )1 .தவஞ் 

செய்வோன் தன்னைச் சுற்றி நான்கு திசை 


களிலும் மூட்டிய நான்கு தீ ( அக்கினி ) யும் மேலே 
காய்கிற கதிரவனும் ( சூரியனும் ) ஆகிய 
ஐவகைத் தீ ( அக்கினி ); the five fires amidst 
which an ascetic practises self 
mortification , four fires at the four points 
of the compass the fifth being the Sun. 
"பஞ்சாக்கினி முதலியவற்றினின்று அரிய 
தவசுகளைச் செய்தும் " (சி.சி .8,11 , மறைஞா.) 
2. அராகம், வெகுளி, காமம் , சடம் , தீபனம் என்ற 
ஐவகைத் தேகாக்கினி ( பிங் . ) ; the five mystic 
fires of the body , viz . , iragam ,veguli, 
kamam , cadam , dipanam 3. (உதராக்கினி), 
சூரியதாபாக்கினி , ( தவாக்கினி) , நிதாக 
காலாக்கினி , இரவிகாந்தக்கினி என்ற 
ஐவகைத் தீ ( சங் . அக .); the five kinds offires , 
viz . , utarakkini, suriya-tapakkini, tavakkini, 
nitaka - kalakkini,iravi- kandakkini. 4. சுக்கு , 
திப்பிலி , மிளகு , சீரகம் , ஏலம் என வயிற்றுத் 
தீயைக் கிளரச் செய்யும் ஐவகை மருந்துச் 
சரக்கு ( தைலவ.தைல.16 . ); the five kinds of 
stomachics , viz . , cukku , tippali , milagu, 
širagam , ēlam . 

[ Skt.paicagni > த . பஞ்சாக்கினி] 
பஞ்சாக்கினிக்கொடி paljakkini- k -kodi 

பெ . ( n .) வேலிப் பருத்தி , காட்டுக் கருணை , 
மரல் , புளி நறளை , நறளைக்கிழங்கு என்ற 
ஐவகைக் கொடிகள் ( சங் . அக . ) ; the five 
creepers , viz . , veli- p - parutti, kattu - k 
karunai, maral, puli - naralai, naralai - k 
kilaigu.. 

[Skt.paicagni > த . பஞ்சாக்கினி] 
பஞ்சாக்கினி வித்தை paljakkipivittai பெ .(n .) 

ஆதன் வானுலகத்தினின்று பிறந்ததற்காக 
முறையே செல்லுதற்குரிய துறக்கம் , மேக 
மண்டலம் , நிலம் , தந்தை , தாய் என்னும் 
ஐந்திடத்தையும் தீயாகவும் தன்னை 
ஆகுதியாகவும் வைத்துப் புரியும் ஊழ்கம் 
( தியானம் ) (சி.போ.பா.பக் .200 . ); meditation in 
which the five regions, heaven , clouds, 
earth , father and mother , travelled by a 


பஞ்சாகசூரணி - த்தல் 


227 


பஞ்சாசது 


soul from heaven to earth are considered almanac , as comprising five parts , viz . , 
as five fires and the self as an offering titi , varam , natcattiram , yogam , karanam 
made in it . 

2. பிறப்பியம் ( சாதகம் ) ( இ.வ.); horoscope 
[ Skt.paricagni+ vite ) த பஞ்சாக்கினிவித்தை 

3. சடங்காளனுக்கு ( புரோகிதத்துக்கு ) 
பஞ்சாக சூரணி - த்தல் panjakasuram-, 4 

விடப்படும் நல்கை (மானியம் ); inam or grant 
செ.கு.வி. ( v.i. ) மெதுவாகும்படி பொடி செய்தல் ; 

of land held on favourable terms by the 
pulversing so as to become soft ( சா.அக. ). 

village priest for his 

his service . 
பஞ்சாங்கக்காரன் paijanga - k -karan, 

4. சடங்காண்மை ( புரோகிதத் தொழில் ); office 

of the ceremonial priest of certain non 
பெ .( n . ) 1. கணியன் ; one proficient in 

Brahmin castes . 5. குதிரை ( யாழ் . அக .); 
preparing almanac , 

, astrologer . 
2. பார்ப்பனர் அல்லாதவரின் போற்றாளி 

horse6 . ஆமை ( யாழ் . அக .) ; tortoise. 
(புரோகிதன் ); a class of Brahmins who 

த.வ.ஐந்தியம் 
officiate as priests to certain castes of 

[ Skt.paricaiga > த . பஞ்சாங்கம் 
non - Brahmins . 

பஞ்சாங்கமவிழ் - த்தல் paljarigam -avil , 4 
த.வ. ஐந்தியன் 

செ.கு.வி.( v.i. ) 1 வீண் கதைப் பேசுதல் ; to bring 
[பஞ்சாங்கம் + காரன் ] 

in irrelevant matters . 2. பொய்க் கதை 
பஞ்சாங்கவணக்கம் parjariga - vanakkam, 

4160607 GÓÐ ; to fabricate false stories. 
பெ . ( n . ) முழங்கால்கள் , கைகள் , தலையாகிய 

த.வ. கட்டுக்கதை பேசுதல் 
ஐந்து உறுப்புக்கள் நிலந்தோய வணங்குகை ; 

[ Skt.paicaiga > த . பஞ்சாங்கம் ) 
prostration with the knees , hands and பஞ்சாங்கி parjarigi) பெ . ( n . ) முறிவு 
head touching the earth . " அட்டாங்கமுடன் மருத்துவத்தில் ஒரு வகைக் கட்டு ; a kind of 
பஞ்சாங்க முடனாதல் ... பணிவோர் " 

bandagein surgery . ( சா.அக. ) 
(திருவிளை.மூர்த்தி .30 ). 

பஞ்சாச்சரியம் paljaccariyam , பெ . (n .) 
[ Skt.paricariga > த . பஞ்சாங்கம் + வணக்கம் அருகக் கடவுள் பொருட்டு நிகழும் 
பஞ்சாங்கப்புடம் panjaigappudam , பெ . ( n .) பொன்பொழிவு ( கனகவர்ஷம் ), மலர்ப்பொழிவு 

ஐந்து வகை அங்கமும் பொருந்திய புடம் ; ( புஷ்பவர்ஷம் ), ஆலவட்டம் ( மந்தமாருதம் ), 
calcination satisfying the five conditions மங்கலவாழ்த்து ( சுபகோஷம் ), தேவமுரசம் 
required ( சா . அக .). 

(தேவதுந்துபி ) என்ற ஐந்து வியப்புக்குரிய 
(பஞ்சாங்கம் + படம் ) 

நிகழ்ச்சிகள் ( நரிவிருத் . ); the five heavenly 

wonders , viz . , kanaka- varsam , puspa 
பஞ்சாங்கபலன் panjariga - palan, பெ . ( n .) 

varsam , manda - marudam , supa - kosam , 
அந்தந்த ஆண்டுக்கு ஐந்தியம் (பஞ்சாங்கம் ) 

deva -tundupil 
கூறும் பலன் ; astrological forecasts for the 
year as given in the almanac . 

த.வ.ஐஞ்சடங்கு 

[ Skt.parican + accariya > த . பஞ்சாச்சரியம் ) 
த.வ.ஐயுறுப்புப் பலன் 

பஞ்சாசத் parjasat, பெ . ( n .) ஐம்பது ; fifty 
[ Skt.paicariga > த . பஞ்சாங்கம் + பலன் 

"பஞ்சாசத்கோடி " (சிவதரு.கோபுர 77. ). 
பஞ்சாங்கம் panjangam, பெ . ( n . ) 1. நாள் , 

[ Skt.paricasat > த . பஞ்சாசத் ) 
கிழமை , விண்மீன் , ஓகம் , கரணம் ( திதி , வாரம் , 
நட்சத்திரம் , யோகம் , கரணம் ) என்ற ஐந்து | பஞ்சாசது parjasadu , பெ . ( n . ) பஞ்சாசத் 

( சங் . அக .) பார்க்க ; see parijasat. 
உறுப்புகளுடைய கலைக் குறிப்பு ( பிங் . ) ; 


பஞ்சாசாரியர் 


228 


பஞ்சாயத்தார் 


பஞ்சாசாரியர் paljaSariyar , பெ . ( n .) கோயில் பஞ்சாமியம் panjamiyam, பெ . ( n .) இலந்தை ; 
பூசகர் ( S ... I.ii , 111 . ) ; temple priests . 

jujube ( சா . அக .) . 
[Skt.paica + cariya > த . பஞ்சாசாரியர்) பஞ்சாமிர்தம் panjamirdam , பெ . (n . ) 

வாழைப்பழம் , தேன் , சருக்கரை , நெய் , 
பஞ்சாட்சரக்காவடி pallatcara - k- kavadi 

திராட்சை என்ற இனிய பண்டங்களால் 
பெ . ( n .) திருநீறு ( விபூதி ) க் காவடி (நாஞ்.); a 

செய்வதும் இறை முழுக்காட்டிற்குப் பயன்ப 
kāvadi in which the main offering is the 

டுத்துவதுமான பண்டம் ( T.A.S.I., 268 . ); a 
sacred ash . 

mixture of five delicious substances , 
த.வ. திருநீற்றுக்காவடி 

usually , plantain , honey , sugar , ghee , 
[ Skt.paicak -sara > த . பஞ்சாட்சரம் ] 

grape used for anointing idols . 
பஞ்சாட்சரக்கோயில் parjatcara-k -koyil, த.வ.ஐயமுது , ஐந்தமுதம் 
பெ . ( n . ) திருநீற்று ( விபூதி ) ப்பை (நாஞ்சி .); bag 

[ Skt.parican + amrta > த . பஞ்சாமிர்தம் 
containing sacred ashes . 

பஞ்சாமிலம் panjamilam, பெ .(n .) இலந்தை , 
த.வ. நீற்றுப்பை 

மாதுளை , புளியாரை, நெல்லி , எலுமிச்சை 
[ Skt.paicak - sara > த. பஞ்சாட்சரம் ) 

என்ற புளிப்புச் சுவையுள்ள ஐவகை மரங்கள் 
பஞ்சாட்சரப்படி panjatcara - p - padi பெ . ( n .) ( சங் . அக .); the five acid - producing plants , 

சிதம்பரம் கோயிலுள் சிற்சபையில் ஏறுதற் viz . , ilandai , madulai, puliyarai, nelli, 
கமைந்த ஐந்துபடிகள் ; the five steps leading elumiccai. 
to Sitšapai in Chidambarm temple . 

த.வ.ஜம்புளிகம் 
த.வ. ஐந்தெழுத்துப்படி 

[Skt.paica + amla > த . பஞ்சாமிலம் 
[ Skt.paricaksara > த . பஞ்சாட்சரம் 

பஞ்சாய் paicay , பெ . ( n . ) புகை காட்டும் கருவி 
பஞ்சாட்சரம் paijatcaram , பெ . ( n . ) 1. சிவனை 

( தூபக்கால் ) ( வின் . ) ; censer. 
அதி தெய்வமாகக் கொண்டதும் நமசிவாய 

[U.paijah > த . பஞ்சாய் ] 
என்று ஐந்து எழுத்துகளாலானதுமான 
மந்திரம் ; the five lettered mantra whose 
presiding deity is Siva ,vz .,na ma ci vāya 
2. திருநீறு ( இ.வ.); sacred ashes . 

[ Skt.paicaksara > த . பஞ்சாட்சரம் 
பஞ்சாட்சரவருணி parijatcaravaruni பெ . ( n . ) 

நெல்லிக்காய் ; Indian goose berry. (சா.அக.) 
ugon sanjalugu panjānu - viradam , Qu . ( n . ) 

சமணருள் இல்வாழ்வான் மேற்கொள்ளும் 
ஐந்து நோன்புகள் (மேருமந்.கதை .24 . ); the five 

vows practised by laymen . 
பஞ்சாதி paljadi, பெ .( n . ) 1. தனித்தனி 

பெரும்பாலும் ஐம்பது சொற்கள் கொண்ட | பஞ்சாயத்தார் panjayattar, பெ . ( n . ) வழக்குத் 
எசுர்( வேத )ப் பகுதி; sections of Yajur - Veda தீர்ப்பாளர் ; arbitrators , mediators ;; 
each containing aboutfiftywords 2. Cousů assessors , jurors . 
பகுதி ; a Vedic passage 

த.வ. ஊரவையார் 
[ Skt.paricasat > த . பஞ்சாதி ] 

[ U.paricayat > த . பஞ்சாயத்து ] 


பஞ்சாயத்து 


229 


பஞ்சாளத்தார் 


பஞ்சாயத்து panjayattu, பெ . ( n . ) | பஞ்சார்க்கம் paijarkkam , பெ .( n . ) தூமம் , 

1. பெரும்பாலும் தீர்ப்பாளர் ஐவர் கூடி வழக்கை விதிபாதம், இந்திரதனு , பரிவேடம் , கேது என்ற 
ஆராயும் ஊர்மன்றம் ( சபை ); a body of ஐந்து கரந்துறை கோள்கள் ( விதான . 
persons sitting as a court of arbitration , குணாகுண .55 . ) ; the five celestial 
usually five in number . 2. வழக்குத் phenomena of daily occurrence regarded 
தீர்ப்பாளரால் செய்யப்படும் வழக்கு ஆராய்வு, as exerting evil influence, viz ., dūmam , 
arbitration by disinterested persons vidipadam ,indiradanu , parvedam , kedu. 
chosen by the contending parties. 

[ Skt.paican + arkka > த . பஞ்சார்க்கம் ) 
த.வ. ஊரவை , ஐந்தாயம் , பேராயம் 

பஞ்சாரங்கட்டி panjarai - gatti பெ .( n .) பஞ்சார 
[ U.paricayat > த . பஞ்சாயத்து ) 

மாலையணியும் மகளிரைக் கொண்ட இடையர் 
பஞ்சாயத்து நாமா panjayattu - nama , பெ . ( n . ) 

வகுப்பு; a sub - division of the idaiyarcaste 
பொது நல முறைமடல் (மனு ); generalaffidavit 

so named from the pañcāram necklace 
inquest ; report . 

worn by their women .. 
[ u.panjayat + nama > த . பஞ்சாயத்து நாமா) 

(பஞ்ச+ ஆரம் + கட்டி 
பஞ்சாயத்து யூனியன் panjayattu -aniyan , பஞ்சாரூடபத்திரம் patjaruda - pattiram, 
பெ . ( n . ) ஊராட்சி ஒன்றியம் ; panchayat union . 

பெ . ( n . ) கொடுத்தவன் , வாங்கியவன் , 

சான்றாளர்களிருவர் , எழுதியவன் ஆகிய 
த.வ. ஊராட்சி ஒன்றியம் 

இவ்வைவரும் கையொப்பமிட்ட ஆவணம் 
[Skt.paicayat + E.Union > த . பஞ்சாயத்து 
யூனியன் ) 

( சங் . அக.) ; a document having the 

signature of the executant , executee, two 
பஞ்சாயுதபாணி panjayuda - pani, பெ . (n .) 

witnesses and the scribe . 
ஐம்படைக்கையினன் , திருமால் ; Visnu , as 

[ Skt. paricarudha - patra > த . பஞ்சாரூட 
holding five weapons in his hand . 

பத்திரம் ] 
[ Skt. paica ( n ) > த . பஞ்சம் + ஆயுதம் + பாணி ] 

பஞ்சாவயவம் paljavayavam, பெ . ( n .) தருக்க 
பஞ்சாயுதம் paljayudam , பெ . ( n . ) 1. சங்கம் , 
சக்கரம் , தண்டு (கதை ), வில் ( சார்ங்கம் ) , வாள் 

நூலில் (சாத்திரத்தில் ) வரும் மேற்கோள் , எது , 
( கட்கம் ) என்ற திருமாலின் ஐவகைக் எடுத்துக்காட்டு , உபநயம் , நிகமம் என்பன 
61601186it; the five weapons of Vişnu , viz ., ( சி.சி.அளவை , 11,சிவாக் .); the five elements 
Sargam , sakkaram , kadai, Sarigam , in a logical statement , viz . , merkal , edu , 
katkam2. ஐம்படைத்தாலி ( விதான.மைந்தர்.1 ); eduttukkattu , upanayam ,nigamam . 
a gold ornament worn by women and 

[ Skt.paricavayava > த . பஞ்சாவயவம் ] 
children . 

பஞ்சாவரணம் panjavaranam, பெ . ( n .) தளம் , 
த.வ.ஐம்படை 

தளாக்கிரம் , பீடத்தின் கண்டம் , கீழ்ப்பீடம் , 
[ Skt.paican > த . பஞ்சம் + ஆயுதம் ) 

ஆதார சிலை என்னும் இலிங்கபீடத்தின் 
பஞ்சாயுதமணி panjayuda - mani பெ . (n . ) 

ஐவகை உறுப்பு ( சைவச பொது .59.); the five 
ஐவகை வுருக்களாலான சிறுவர் கழுத்தணி 

sections of the pedestal of a linga . 
வகை ( யாழ்ப் .); a necklace of gold beads 

[ Skt.paican + avarana > த . பஞ்சாவரணம் ) 
with panjäyudam as pendant, worn by 
children , 

பஞ்சாளத்தார் panjalattar, பெ . ( n . ) 

பஞ்சகம்மாளர் பார்க்க ; see parjakammalar . 
த.வ.ஐம்படைத்தாலி 
[ Skt.pafican > த . பஞ்சம் + ஆய்தம் +மணி ) 

தெ.பஞ்சாணுலு 


96 


பஞ்சாத்திகாயம் 


230 


பட்சபாதகவாதம் 


பஞ்சாத்திகாயம் paljattikayam, பெ . ( n .) and birds ; prey. 3. flngule ; cakes , sweet 

- meats . 
சீவாத்திகாயம் , தர்மாத்திகாயம் , அதர்மாத்தி 

[ Skt. bhaksana > த . பட்சணம் ] 
காயம் , ஆகாசாத்திகாயம், புற்காலாத்திகாயம் 
அல்லது அசீவாத்திகாயம் என்ற ஐந்து சைன பட்சணம்பண்ணு - தல் patcanam - pammu, 5 
மத தத்துவங்கள் (திருநூற் .23,உரை. ); the five செ.குன்றாவி . ( v.t.) 1. உண்ணுதல் ; to eat ; to 
ontological categories under which reals 

eat up , to consume , to devour 2. கவர்தல் ; 
are distributed , viz . , jivastikayam , to misappropriate . 
darmastikayam , adarmastikayam , 

த.வ. உண்ணுதல் , தின்னுதல் 
āgāšāstikāyam , purkālāstikāyam or 

[ Skt. bhaksana > த . பட்சணம் 
ajivastikayam .. 
[ Skt.paicastikaya > த . பஞ்சாத்திகாயம் 

பட்சணி patcani, பெ .( n . ) 1. உண்போன் ; one 
பஞ்சீகரணம் panjikaranam , பெ . ( n . ) 

who eats " சருகுசல பட்சணிக ளொரு கோடி " 

( தாயு.மௌனகுரு.8 ).2. பெருந்தீனி தின்போன் ; 
நுண்ணுடற் கூறு கொண்ட ( சூக்கும் ) பூதங்கள் 

one who indulges to excess in eating . 
ஒவ்வொன்றையும் இரண்டு சம பாகமாகப் 

3. அகத்தியர் செய்த ஒரு தமிழ் மருத்துவ நூல் ; 
பிரித்து ஒரு பாகத்தைத் தன் பருவுடல் ( ஸ்தூல) 

a Tamil treatise on medicine compiled by 
பூதத்திலும் மற்றொரு பாகத்தை நான்கு 

Sage Agastiyar . 4. ஓக அறிவைப் பற்றி , 
சமபாகமாகப் பிரித்து ஒவ்வொரு சிறு குறியீடாக 132 செய்யுட்களால் பாடிய ஒரு நூல் : 
பாகத்தையும் மற்ற நான்கு பருவுடல் ( ஸ்தூல ) a secret science of yoga practice and 
பூதங்களிலும் சேர்க்கை ( கைவல் தத் .10 . ) ; the philosophy compiled in 132 poems or 
process of dividing each of the five subtler 

verses ( சா.அக. ). 
elements into two equal parts and 

[Skt. bhaksanm > த . பட்சணி ) 
apportioning one part to its corresponding 
grosser element and one - fourth of the பட்சணியம் patcaniyam, பெ . ( n . ) உண்ணத் 
other part to each of the other grosser தகுந்த பொருள் ; substance fit or suitable 
elements . 

toeat . ( சா.அக. ) 
[ Skt.paicakarana > த . பஞ்சீகரணம் ) பட்சத்தில் patcattil, இடை . ( Part .) ஆயின் ; 
பஞ்சேந்திரியம் parjendiriyam , பெ . ( n . ) மெய் , case that , granting that . அவன் வரும் 
வாய் , கண் , மூக்கு , செவி என்ற ஐம்பொறிகள் 

பட்சத்தில் நான் போவேன் 
(பிங் . ); the five organs of sense , viz ., mey , 

[ Skt.paksa > த . பட்சத்தில் 
vay , kan , mukku , cevi 

பட்சதாபம் patcatabam, பெ . ( n .) இரக்கம் 
[ Skt.paicendriya > த . பஞ்சேந்திரியம் ) ( வின் . ) ; sympathy , compassion . 
பட்ச்சுரம் patcasuram , பெ . ( n .) பதினைந்து [ Skt.pascattapa > த . பட்சதாபம் ) 
நாளைக்கு ஒரு முறை வரும் காய்ச்சல் ; a kind 

பட்சப்போலி patca - p - poli பெ . ( n . ) தருக்கத்தில் 
of fever occuring once in fifteen day. 

பக்கத்தின் போலி ( ஆபாசம் ) (மணிமே .29 :145 . ); 
( சா.அக.) 

fallacious minor term . 
[பட்ச( ம் ) + சுரம் ) 

[ Skt.paksa > த . பட்சம் + போலி ] 
பட்சணம் patcanam , பெ . ( n . ) 1. உண்கை ; 

பட்சபாதகவாதம் patca - padaga -vadam , 
eating , devouring , consuming . 

பெ . ( n . ) பட்சபாதவாதம் பார்க்க ( சா . அக .); see 
2. விலங்கின் உணவு (வின் . ); food of beasts 

patca -pada -vadam . 


பட்சபாதம் 


231 


பட்சிதோடம் 


பட்சபாதம் patca - padam, பெ . ( n . ) ஒரு தலைச் பட்சமூலி patcamuli, பெ . ( n . ) சித்தர்கள் 
சார்பு ; partisanship partiality. 

பசியெடுக்காதிருக்க பதினைந்து நாளைக் 
[ Skt.paksa + pata > த . பட்சபாதம் ) 

கொரு தரம் உட்கொள்ளும் ஒரு மூலிகை ; an 

unknown drug taken by Sidhhars once in 
பட்சபாதம் patca- padam, பெ . ( n .) இரக்கம் 

a fortnight to keep them off from hunger 
( வின் . ) ; sympathy , compassion . 

so that they may not be disturbed in their 
[ Skt.paksa + vata > த . பட்சபாதம் ) 

yoga practice. (சா.அக.) 
பட்சபாதவாதம் patca- pada -vadam, பெ . (n .) [ பட்சம் + மூலி ] 

ஊதையும் , கோழையுங் கூடி அதனால் நோய் பட்சாந்தரம் patcandaram, பெ .( n.)கொள்ளப் 
கண்டு நாக்கு , கை , கால் இழுத்து அசந்து பட்ட கொள்கையில் இருந்து மாறுபட்ட 
போகச் செய்யும் ஒரு வகை ஊதை நோய் ; a Dari68; alternative , another side or view 
kind of paralysis marked by loss of 

of an argument. 
sensation and function of the tongue , face 
and the limbs due to the concerted action 

[ Skt.paksantara > த . பட்சாந்தரம் 
of wind and phlegm humours (சா.அக.). 

பட்சாபாசம் patcapasam , பெ . ( n . ) பக்கப் 
பட்சபாதி patca -padi, பெ . ( n . ) ஒருதலைச் 

Cumal; a fallacious argument. 
ETTUIT GOT UGOT ; biased person , partisan , 

[ Skt. paksata - bhasa > த . பட்சபாசம் ) 
schismatic . 

பட்சி - த்தல் patck , 4 செ.குன்றாவி . ( v.t. ) 
[ Skt.paksa - patin > த . பட்சபாதி 

1. உண்ணுதல் ; to eat , devour , gobble , glut . 
பட்சம் patcam, பெ . ( n .) 1. கட்சி ; side , party. 

" தசைகள் பட்சித்து " (திருப்பு 507 ) 2 கவர்தல் ; 
2. அன்பு ; kindness , affection , friendship . 

to misappropriate. அவன் சொத்தை எல்லாம் 
" பட்சமுற வைத்தார் பதி " (தனிப்பா . 

பட்சித்துவிட்டான் ( இ.வ ) ) 3. அழித்தல் ; tomar, 
i , 363,101 ) . 3. சிறகு ; wing 4. 15 நாள் (திதி ) 
கொண்ட காலம் ; lunar fortnight 5. நூல் ; 

destroy . ) இரட்சித்தாலும் சரிபட்சித்தாலும் சரி 
treatise 6. கோட்பாடு ; theory ; opinion 

[ Skt. bhaks > த . பட்சி - த்தல் , ] 
7. மீனம்பர் ( யாழ்.அக. ); ambergris. 

பட்சி patci பெ . ( n . ) 1. பறவை ; bird , winged 
[ Skt.paksa > த , பட்சம் 

creature . " கின்னர மிதுன பட்சிகள் 
பட்சம் ’ patcam , பெ . ( n . ) சார்பு ( சைவப்பிரகாசன. ( தக்கயாகப் .610 ,உரை .) 2. குதிரை ( அக . நி .); 
16. ) ; leaning . 

horse. 
[ Skt.paksa > த . பட்சம் ) 

[ Skt.paksin > த . பட்சி ] 
பட்சம்போடு - தல் patcam -podu-, 20 பட்சிக்கப்பு patcikkappu, பெ . ( n . ) சங்கு ; 
செ.கு.வி.( v.i. ) பதினைந்து நாள் வரை 

conch . ( சா.அக.) 
வெயிலில் காய வைத்தல் ; drying for fifteen 

பட்சிக்கல் patcik - kal, பெ . ( n. ) கருடக்கல் ; a 
days under the sun ( சா.அக. ). 

white stone . ( சா.அக.) 
பட்சம்வை -த்தல் patcam-, 4 செ.கு.வி. ( v.i. ) 

பட்சிசாத்திரம் patc Sattiram , பெ . ( n . ) 
பதினைந்து நாள் வைத்திருத்தல் ; to keep for 

பஞ்சபட்சி சாத்திரம் பார்க்க ; see parja - patch 
fifteen days . (சா.அக.) 

sattiram ,. 
பட்சமமண்டலம் patca - mamandalam, 

( பட்சி சாத்திரம் ) 
பெ . ( n . ) கண்ணிமை வட்டம் ; circles of the | பட்சிதோடம் patcidbcam , பெ .( n .) மாலையில் 
eye lashes . (சா.அக. ) 

பறவை நிழல்படுதலால் உண்டாவதாகக் 
[ Skt. paksa > த . பட்சம் ) 

கருதப்படும் குழந்தை நோய் வகை ; adisease 


பட்சியிராசன் 


232 


பட்மாக 


of children , believed to be caused by the | பட்டாணித்தைலம் pattani-t -tailam, பெ . ( n . ) 
shadow of a bird falling on it in the evening . 

ஒரு சிரங்கெண்ணெய்; amedicatedoil used 
[ Skt.bhaks + tosa > த . பட்சிதோடம் ] 

for itch and sores ( சா.அக. ). 
பட்சியிராசன் patciyirasap, பெ . ( n . ) | பட்டாணிப்பயறு pattani - p - payaru , பெ . ( n .) 
1. கருடப்பச்சைக்கல் ; beryl 2. பால் கருடக் 

பட்டாணி விதை; sea seed . ( சா.அக. ) 
கல் ; awhite stone or concretion supposed 

பட்டாரிகை pattarigai) 

, பெ . ( n .) கொற்றவை 
to be derived from the eye or head of 
Brahmini kite ( சா.அக. ) . 

( S.I.l.iii ,136 , n . ); Durga. 

[ Skt.bhattarika > த . பட்டாரிகை ] 
பட்சியினெச்சம் patciyin - eccam , பெ . ( n .) 

பொன்னம்பர் ( யாழ் . அக .); resinous amber. பட்டாவியம் pattaviyam , பெ . (n .) பட்டாவியா 
பட்சிராசன் patcirasan, பெ . ( n . ) மூவுப்பு , ( ஜாவா ) நாட்டில் பயிராகும் ஆரஞ்சு அல்லது 
மூவகையுப்பு ; the quintessence sait derived 

கிச்சிலி; orange grown in Batavia ( Java ) 
from the effloresence found on the fuller s 

( சா.அக. ) . 
earth ( சா.அக. ). 
பட்டாசாரி patta - sari பெ . ( n . ) 1. புலவன் ; 

பட்டாளம் pattalam, பெ . (n . ) 500 முதல் 1000 
learned man , scholar 2. கோயில் பூசகன் ; வரை காலாட்கள் கொண்ட படை வகை ; 
Brahmin priest of a temple . 

regiment , body of foot soldiers of 500 to 
[ Skt.bhatta + cari > த . பட்டாசாரி ] 

1000 men . 
பட்டாசாரியன் patta - sariyan , பெ . ( n . ) 

த.வ.காலாட்படை 
1. பட்டாசாரி பார்க்க ; see pattasari 

[ E.battalion > த . பட்டாளம் ] 
2. மீமாஞ்ச மதத்தினுள் ஒரு பகுதிக்கு 
ஆக 

சிரியன் (சி.போ.பா.பக் .44 . ); founder of a பட்டாளம் pattalam, பெ . ( n .) கூட்டம் ; a large 
sub - sect of Mimämsakas, 

gang ( of persons mentioned ) ’LDIT GUTAJÍ 
[ Skt. bhatta + cariya > த . பட்டாசாரி ] 

பட்டாளம் , சிறுவர் பட்டாளம் ( உ.வ.). 
அன் உடைமைப் பொருள் ஈறு 

[ E.battalion > த . பட்டாளம் ] 
பட்டாசுகாய் pattasukay , பெ . ( n . ) சிலந்தி | பட்டுவாடா pattu - vada, பெ . ( n . ) ஊதியம் ,, 
நாயகம் ( சா.அக. ) ; ulcer plant. 

மடல் ( கடிதம் ) பொருள் போன்றவற்றை 
பட்டாணி pattani பெ . ( n . ) 1. கடலைக் கொடி 
வகை; garden pea 2. கொடி வகை ; grey or 

உரியவர்களுக்கு வழங்குதல் , உரியவர்களிடம் 
field pea3. கொண்டலாத்தி ; hoopoe . 

கொண்டு சேர்த்தல் ; 

distribution; 
. 

disbursement of salary , delivery of letters 
ம.புட்டானா, ம. பட்டாணி 

etc .. உரிய காலத்தில் ஊதியத்தைப் பட்டு 
K. , Tu . batani; M. பட்டாணி 

வாடா செய்தால்தான் பணியாளர்களுக்கு 
( Mhr.putana > த . பட்டாணி ] 

மகிழ்ச்சி ஏற்படும் . தபால்காரர் கடிதங்களைப் 
பட்டாணி pattani பெ .(n .) உருது மொழி பேசும் 

பட்டுவாடா செய்யக் கிளம்பிவிட்டார் . ( இ.வ.) 
முகம்மதிய வகையினர் ; Indian 
Muhammadan whose mother tongue is 

த.வ. வழங்கல் 
Urdu . 

[ U.batware > த . பட்டுவாடா 
[ u.pathani > த . பட்டாணி ) 

பட்மாசு patmasu, பெ . ( n . ) கயவன் 
பட்டாணிக்கடலை pattanik -kadalai பெ . (n .) 

( அயோக்கியன் ) ( வின் . ); rascal . 
கடலை வகை ; seed of the garden - pea . 

[ u.budmash > த . பட்மாசு ] 


பட்வாரி 


233 


பத்திரகம் 


பட்வாரி patvari, பெ . ( n . ) பதிவு செய்யும் 4. சினம் கொள்ளாது அடக்கமுறல் , 5. மருந்து 
பதிவாளர் ; registrar. 

செய்யும் திறத்தை அறிதல் , 6. கடவுளை 
[ Mhr.patwari > த . பட்வாரி ] 

வழிபடல் , 7. அறமியற்றல் , 8. குருவையடுத்து 

முறையைக் கற்றல் , 9. நெடுநாள் பழக்கமுறல் , 
படவா padava, பெ . ( n .) 1. போக்கிரி ; rascal, 

10. கைபாகம் செய்பாகத்தில் தெளிவுறல் 
base scoundrel 2. கூட்டிக் கொடுப்போன் 

11. இலக்கண இலக்கியம் கல்வித்திறம் கற்றல் , 
( இ.வ. ); pimp.ower of creating , acting and 

12. பிறர் உயிரைத் தன்னுயிரைப் போல் 
destroying 3. விலை மகள் ( கூத்தி ) ( இ.வ.); 

எண்ணல் , 13. அனுபான வேறுபாடு அறிதல் , 
prostitute. 4. ஒருவரைத் திட்டவும் , பாசத் 

14. நோய் , குறி குணங்கள் அறிதல் , 15. சரக்குத் 
துடன் அழைக்கவும் பயன்படுத்தும் சொல் ; 

தூய்மையில் தேர்தல் , 16. நண்பன் பகைவன் 
பயல் ; a term of abuse as well as 
endearment ; chap . திருட்டுப் படவாக்கள் , 

வேறுபாடு அறிதல் , 17. மாழைகளைத் துகள் 
படவா ! நீ தான் என் பேனாவை எடுத்து 

செந்தூரமாக்கும் முறையில் தெளிதல் , 18. நாடி 
ஒளித்து வைத்தாயா ? ( இ.வ. ) 

நடையறிதல் , அதாவது நாடி ஆய்வு , 
[ U.bharwa > த . படவா ] 

19. பஞ்சபூத நிலையும் முப்பிணிக்கூறு 

குற்றமுமறிதல் (சா.அக. ). 
படா pada, பெ.எ. ( adj .) பெரிய ; large , great . 
[ U.bara > த . படா ] 

பத்தாந்து pattandu, பெ . ( n . ) தான் நுட்பமாக 

உண்டாக்கிய பொருளைப் போல் பிறர் 
பண்டாபீசு pandapisu , பெ . ( n . ) கூட்டுறவு 

செய்யாமல் தடுத்து , தானே செய்து பயன் 
நிலை வைப்பகம் (ஐக்கிய நாணய நிதிச்சாலை ) 

பெறுதற்கு அரசு அளிக்கும் உரிமை ( இ.வ. ) ; 
( இக்.வ. ) ; office of a permanent fund ; co 

patent. 
operative. 

த.வ. தன்னுரிமை 
[ E.fundoffice < த . பண்டாபீசு ] 

பத்திரக்கடன்காரன் pattira - k - kadan -karan , 
பண்டிதசாத்திரம் pandida - sattiram, பெ .(n .) 

பெ . (n . ) ஆவணத்தின் மேல் கடன் 
மருத்துவ ( வைத்திய ) நூல் ( வின் . ) ; science of 

கொடுத்தவன் ( வின் . ) ; bond - creditor . 
medicine . 

[ Skt.patra > த . பத்திரம் ) 
[Skt.pandita +catira > த.பண்டிதசாத்திரம் பத்திரக்காரன் pattira-k-karan , பெ.(n.) 
பண்டிதம்பண்ணு - ல் pandigampammu-, 12 

ஆவணம் பதிவு செய்வோன் ( இ.வ. ); notary 
செ.கு.வி. ( v.i. ) 1. மருத்துவம் செய்தல் ; public .. 
according treatment. applying remedies, 

த.வ. சான்றுறுதியாளன் 
cure diseases , practising medicine , 
application of remedies on a patient or a 

[ Skt.bhadra > த . பத்திரம் .] 
disease . 2. இயற்பியல் ( பௌதிக ) முடித்தல் 

[ காரன் உடைமைப் பொருள் ஈறு . ] 
( சா.அக. ); subjecting to the chemical action 

பத்திரகடம் pattira -kadam , பெ . ( n .) நற்காரியங் 
of a substance . 

களுக்காக மாவிலை முதலியவற்றை வைத்துக் 
பண்டிதரிலக்கணம் pandidar -ilakkanam , 

கட்டி அழகு செய்து நீர் நிறைக்கப்பட்ட குடம் 

( பூரணகும்பம் ); ( T.A.S.V.162 .); pot filled with 
பெ . ( n .) நல்ல மருத்துவரின் குணம் முதலிய 

water and sanctified by rites. 
இலக்கணங்கள் ( அ ) செப்பம் ; the qualities of 

[ Skt. bhadra + ghata > த . பத்திரகடம் ) 
a good physician . 1. மருத்துவ நூல் கற்றல் , 
அதில் பழக்கமுறல் , 2. பொருளாசை அற்று பத்திரகம் pattiragam , பெ .( n .) 1. இலை ; leaf , 
நிற்றல் , 3. சரக்கு மூலிகை நிறை குணமறிதல் , 2. சந்தனம் ; sandal , 3. இறகு ; feather , 


பத்திரகாளி 


234 


பத்திரலிங்கம் 


4. விழுதி ; a plant , 5. நீர்முள்ளி; a thorny 

plant. ( சா.அக.). 
பத்திரகாளி pattirakali 

, பெ .( n . ) கொற்றவை 
(சிலப்.20: 38 ,உரை.); Durga . 

[ Skt. Bhadra- kai > த . பத்திரகாளி 
பத்திரதீபம் pattira - dipam, பெ . ( n .) கோயில் 

களில் நடைபெறும் விளக்கேற்றும் விழா வகை ; 
an illumination ceremony conducted in 
temples .. 

[ Skt. bhadra- dipa > த . பத்திரதீபம் ] 
பத்திரபாலா pattirapala, பெ . ( n . ) வலிமை 

கொடுக்கும் மூலிகை; a kind of rejuvanate 

medicine ( சா.அக. ) . 
பத்திரம் pattiram , பெ . ( n . ) 1. இலை ; leaf . 

பத்திரங்கொண்டருச்சித்தே ( வெங்கைக்கோ. 
120 ) ; 2. புத்தகத்தினேடு எதிர்போயேறும் 
பத்திரம் வென்றதாக . palm leaf of a book . 
(திருவாலவா.38,24 ); 3. இலை போன்ற தகடு ; 
plate in the form of leaf . பைம்பொற்பத்திரம் 
(பெருங்.மகத .5,51 ); 4. ஓர் அணிகலன் , வெண் 
கலப் பத்திரங்கட்டி விளையாடி (திவ்.பெரியாழ் . 
1,9,5 ) ; a leaf - like ornament . 5. ஆவணம்; 
written document , bond , deed , order . 

. 
6. திருமுகம் . letter , epistle , பத்திரங் 
கொடுத்தொதுங்கிப் பத்திரன் பணிந்து 
நின்றான் (திருவாலவா .55,19 ): note , ola . 
7. பூவிதழ் ( வின் . ) ; flower petal . 8. இறகு 
( பிங் . ) ; wing , feather , plumage .. 
9. அம்பு ( பிங் . ) ; arrow . துன்று பத்திரமாயிரம் 
வாசவன் றுரப்ப ( குற்ற.தல .14,39 ) ; arrow . 
10. சிறுவாள் ( பிங் . ) small sword . பத்திரம் புரை 

நாட்டம் ( கம்பரா . ஊர்தே. 170) . 
பத்திரம் pattiram , பெ . ( n .) 1. அழகு ( பிங் . ) ; 

beauty , grace . 2. அழகிய உருவம் . 
பத்திரமணிந்த சித்திரக்கதவின் (பெருங் . 
இலாவாண .2,66 ); beautiful figures , as 
carved onadoor . 3. கவனம் . சாமான்களைப் 
பத்திரமாய்ப் பார்த்துக்கொள் ; caution , 
carefulness , circumspection . 4. நன்மை 
( சூடா . ) பத்திரக்கடிப்பு (சீவக .2276 ); 
goodness . 5. பாதுகாப்பு . பத்திரச் சிறைகளை 


விரிக்கும் பண்பினான் (கம்பரா.சடாயுவுயிர் . 91); 
safety , security. 6. நலம் . ஊரில் எல்லாரும் 
பத்திரமா ? good state of health , welfare. 
7. யானை வகை . பத்திரப் பெயர்ப் பருத்தகைச் 
சிறுத்தகட் பாய்மதப் பரூஉப் பக டனையான் 
( பாரத .பதினெட்டாம் .31) ; a kind of elephant . 
8. மலை ( பிங் . ). பத்திரத் தலையென ( கம்பரா. 
கரன் .80 ); hill , mountain . 9. பீடத்திலுள்ள 
எழுதகவகை . நடுவு பத்திரம் உடைத்தாய் 
நின்ற பீடம் ஒன்று ; ( S.I.I.ii , 222 ) . 10. ஒன்பான் 
ஆண்டுகளில் ஒன்றாகிய பத்திர ஆண்டு. 
(சிவதரு. கோபுர 53 ) . 11. ஓக இருக்கை வகை . 
ஆதன நூற்றெட்டவை பதுமம் பத்திரம் 
( தத்துவப் 107 ) . 12. பத்திரலிங்கம் என்னும் 
பெயர் பெறும் சைவாலது பத்துப் பலிபீடம் . 
( சைவச.பொது.127 ). 13. குதிரைப் பந்தி 

( அக.நி.); horse - stable. 
பத்திரம் pattiram, பெ . ( n . ) 1. சொத்தின் 

விளக்கமும் அதற்கு உரியவரின் பெயரும் 
எழுதி அரசிடம் பதிவு செய்யப்பட்ட முத்திரைத் 
தாள் ; registered document of property, 
etc. பத்திரத்தில் குறிப்பிடப்பட் டிருப்பவரின் 
பிறங்கடைக்கே இந்தச் சொத்தின் மேல் 
உரிமை உண்டு ; 2. முத்திரைத்தாள் ; stamp 
paper for writinglegal documents . ஆயிரம் 
ரூபாய் பத்திரம் இரண்டு கொடுங்கள் . 
3. முதலீடாக . சேமிப்பாக அல்லது கடனாகக் 
கொடுத்த பணத்துக்குத் தரும் அச்சடிக்கப் 
பட்ட அல்லது எழுதப்பட்ட சான்று ; bond for 
investment , savings or loan . ஐந்தாண்டு 
காலச் சிறுசேமிப்பு ஆவணங்கள் 4. ஒரு 
விழாவில் ஒருவரை , பாராட்டும் வகையில் 
அளிக்கப்படும் பாராட்டுச் சொற்கள் அடங்கிய 
ortir; citation read in honour of some one 
at a formal occasion . ‘விழாவில் 
அமைச்சருக்குப் பாராட்டுப் பத்திரம் வாசித்து 
அளிக்கப்பட்டது . (உவ ) 

[ Skt.bhadra > த . பத்திரம் ) 
பத்திரலிங்கம் pattira -lingam , பெ . ( n . ) 

சிவாலயத்துப் பலிபீடம் ( சைவச . பொது . 
127 ,உரை . ); altar of sacrifice. 

[ Skt.bhadra + linka > த . பத்திரலிங்கம் ] 


பத்திரவீரியகம் 


235 


பத்மம் 


பத்திரவீரியகம் pattira - viriyakam , பெ . ( n .) 

1. மூங்கில் வகை ; a kind of bamboo2 . பிரம்பு , 
rattan .. 

[ Skt.patra + viryaka > த . பத்திரவீரியகம் 
பத்திரன் pattiran , பெ . (n . ) 1. வீரபத்திரன் ; 

Virabdadran . "மீண்ட பத்திரன் விண்ணுலக 
டைந்தனன் " ( உபதேசகா.விபூதி . 31) . 2. சிவ 
பிரான் ( வின் . ) ; Sva.3 . பாணபத்திரன் ; a 
devotee . "சிறந்தானங்கட் பத்திர னென்றோர் 
பாணன் " ( திருவாலவா .54,1). 

[ Skt bhadra > த - பத்திரன் ) 
பத்திராகாரன் pattirakaran, பெ .(n . ) அழகிய 
வடிவினன் ; well built handsome man . 

. 
" என்பத்திராகாரன் புறம்புல்குவான் " ( திவ் . 
பெரியாழ் .1.10 : 6 ). 

[ Skt bhadra + akara > த . பத்திராகாரன் ) 
பத்திராசனர் pattirasanar, பெ . ( n . ) ஒரு 

வகைத் தேவ கணத்தார் ; a class of angelss 

or heavenly inhabitants. 
பத்திராஞ்சனம் pattiranjanam , பெ . ( n . ) மை , 

collyrium , black paint (சா.அக. ). 
பத்திராட்சி pattiratci பெ . ( n . ) அந்திமந்தாரை 

அல்லது அந்தி மல்லிகை ; evening Jasmine , 

four o clock plant . ( சா.அக.) 
பத்திராட்சிமணி pattiratci- mani பெ . (n . ) 

உருத்திராக்கம் போல அணிதற்குரிய 
கொட்டை மணி வகை ; four o clock seeds 
worn by religious mendicants . 

[ Skt. bhadraksa > த . பத்திராட்சி 
பத்திராதி pattiradi பெ .( n .) ஆகாய கருடன் ; 

sky root .. 
பத்திராதிபர் pattiradipar, பெ . ( n .) செய்தித் 

தாள் நடத்தும் தலைவர் ( இக்.வ. ); editor of a 
journal. 

த.வ. இதழாசிரியர் 

[ Skt. patratadhipa ) த . பத்திராதியர்) 
பத்திராலாபனம் pattiralapanam , பெ . ( n . ) 

நலம் கூறுகை (சீவக .2180 ,உரை. ); telling a 
person of one s welfare .. 

[ Skt. bhadralapana > த . பத்திராலாபனம் ] 


பத்திரி pattiri பெ . ( n . ) 1. அம்பு. ( திவா. ); arrow . 

2. பறவை ( பிங் . ) ; bird . 3. குதிரை ( சூடா .); 
horse . 4 , சாதிபத்திரி ( உ.வ. ) ; mace . 
5. காட்டுச்சாதி ; Malabar nutmeg . 

[ Skt.patrin > த . பத்திரி) 
பத்திரி pattir , பெ . ( n .) இலை ; leaf . " இலதை 

வல்லிகளினுள்ளாலிருந்த பத்திரிகள் 
(மேருமந் . 1163 ). 

[ Skt.patra த . பத்திரி ) 
பத்திரி pattir , பெ . ( n . ) காளி ( பிங் . ) ; Kali , 
consort of Siva. 

[ Skt.bhadra > த . பத்திரி ] 
பத்திரிகம் pattirigam , பெ . ( n . ) சீரகம் ; cumin 

seed ( சா.அக. ). 
பத்திரிகா pattirigd , பெ . ( n . ) 1. வெள்ளை 

நாகணம் ; white croton plant . 2. இருள் விடு 

செடி ; an unknown plant . 
பத்திரிகை pattirikai பெ .( n .) 1. மடல் ( கடிதம் ); 
letter , ola . 2. இலை ; leaf . 3. அச்சடித்த தாள் ; 
printed paper ; news paper ; journal ;; 
pamphlet . 4. ஆவணம் ; document , deed ,, 
5. விளம்பரத்துண்டு; notice , advertisement . 

[ Skt.patrika > த . பத்திரிகை 
பத்திரிகையாளர் pattirikaiyalar , பெ . ( n . ) 

செய்தித்தாளுக்குச் செய்தி திரட்டுபவர் 
அல்லது செய்தித்தாள் தொடர்பான பணி 
யிலிருப்பவர்; journalist . 

த.வ. செய்தியாளர் , தாளிகையாளர் 
பத்திரிகைவை - த்தல் pattirika val, 4 

செ.குன்றாவி . ( v.t. ) குடும்பச் சடங்கு 
களுக்கான அழைப்பிதழை நேரில் கொடுத்து 
நிகழ்ச்சிக்கு வருமாறு அழைத்தல் ; invite 
formally in person . 

(பத்திரிகை + வை - த்தல் ,] 
பத்மகம் padmagam, பெ .( n .) ஒரு வகை மரம் ; 

a kind of tree. (சா.அக.). 
பத்மகெந்தஞ்சம் padmalendanyam , பெ.( n .) 

தாமரைக் கிழங்கு ; lotus root . ( சா.அக. ) . 
பத்மம் padmam, பெ . ( n . ) பதுமம் ( S ...ii, 395 ) 

பார்க்க ; see padumam . 


பத்மயோனி 


236 


பதப்பிரயோசனம் 


பத்மயோனி padma -yogi, பெ . (n .) நான்முகன் ; | பதகதார் padaka - dir, பெ . ( n . ) சிற்றூர் 

Brahma . ”மாமுனிகணத்தர் தம்மொடுங் கூடி தொகுதியாகிய பதகத்தின் தலைவர் 
நின்றனன் பத்மயோனியே " (தக்கயாகப்.472 ). ( G.Tj.D.1.170 . ); headofa Patakam . 
[ Skt.padma + ydni > த . பத்மயோனி] 

[ Skt.pata - ga > த . பதகதார்) 
பத்மராகம் padmaragam , பெ . ( n .) மாணிக்கம் ; | பதச்சாரியை pada - c - cariyai, பெ . ( n .) 
சிவப்புக் கல் ; a species of ruby . 

ஓரெழுத்துக்கு மேற்பட்ட எழுத்துகளாலாகிய 
பத்மவரி padma- var), பெ . ( n . ) தாமரைத் 

சாரியை ( வின் . ) ; augment consisting of 
தளங்களையொத்து அமைக்கப்பட்ட more than one letter , as இன் , வற்று . 
கோயிலின் அடிப்பகுதி ; the lowermost tier of 

த.வ.எழுத்துச்சாரியை 
a temple shaped in the form of the petals 

[ Skt.pada > த . பதம் ] 
of a lotus flower. 

பதச்சேதம் pada - c - cedam , பெ . ( n . ) 
[ Skt.padma > த . பத்மம் + வரி ) 

1. சொற்றொடரைத் தனித் தனிச் சொல்லாகப் 
பத்மாசனம் padmasanam , பெ . ( n .) ஓர் ஓக பிரிக்கை ( வின் . ); splitting into component 
நிலை; a posturein yoga practice ( சா.அக.). 

parts , as a sentence . 2. சீர் ; matrical foot. 
பத்மாட்சம் padmatcam, பெ . ( n . ) தாமரை மணி "சீரைப் பதச் சேதமென்றும் பகர்வர் " 
( சா . அக .); lotus beads or seeds . 

( யாப்.வி .22 ,பக் .97 ). 
பத்மினிகண்டகம் padminikandagam , 

த.வ. சொற்பிரிப்பு 
பெ . ( n . ) தாமரைச் செடியின் முட்களைப் போல் 

[ Skt.pada + ceta > த . பதச்சேதம் 
உடம்பின் தோலைப் பற்றி உண்டாகும் ஒரு 
நோய் ; தவளைச் சொறி ; a skin disease பதசகம் padasagam, பெ . ( n .) அத்தினி இனப் 
marked by thickening and keratinisation பெண்கள் நால் வகைகளுள் ஒரு பிரிவினர்க 
of the skin . Follicular and popular one of the four classes of women divided 
eruptions and degeneration of sebaceous according to their tust ( சா.அக. ) . 

and sweet glands toad skin ( சா.அக. ). பதசாரம் pada - saram , பெ . ( n . ) பதப் 
பத்மினிசாதிப்பெண் padminisadippen பிரயோசனம் பார்க்க ; see pada- p 

பெ . ( n .) நால்வகை இனப் பெண்களில் முதல் pirayosanam . 
வகை ; padmini is the first of the four 

[ Skt.pada + cara > த . பதசாரம் 
classes of women classified according to 
theirlust ( சா . அக .) . 

பதஞ்சலி padanjali 

, பெ . ( n .) வடமொழியில் ஓக 
பத்மினி செயநீர் padminiseyanir , பெ . ( n .) 

சூத்திரமும் வியாகரண மகாபாடியமும் 
ஒன்பது அல்லது பத்து மாதக் கருப்பிண்டக் 

மருத்துவ நூலொன்றும் இயற்றியவரும் ஆதி 
கருவினின்று செய்யும் செயநீர் ; a pungent 

சேடனவதாரமாகக் கருதப்படுபவருமான ஒரு 
liquid extracted from a foetus of nine or Losofloui; a sage , author of the yoga 
ten months old ( சா.அக. ). 

šūtraas , Mahābhāsya and a treatise on 
பத்ரகாளி padrakali பெ . ( n . ) கொற்றவை; 

medicine in Sanskrit, considered an 
Durga . " பத்ரகாளி 

கண்டு 

incarnation of Adišēsa . 
(தக்கயாகப் .592 ). 

[ Skt.pat - anjali > த . பதஞ்சலி 
(பத்திரகாளி > பத்ரகாளி) 
பத்வா padva , பெ . ( n .) முகம்மதியச் சட்டப்படிக் 

பதப்பிரயோசனம் pada - p - piraydsanam , 
கூறும் தீர்ப்பு ; judicial sentence or 

பெ .( n . ) சொல்லின் பொருணயம் ; the 
judgement by a Mufti. 

significance of a word . 
[ U.fatwa > த . பத்வா ] 

[Skt.pada +piraydeana த. பதப்பிரயோசனம் 


படை 


பதப்புணர்ச்சி 


237 


பதார்த்தம் 


or 


பதப்புணர்ச்சி pada - p - punarcci பெ . ( n . ) நிலை 9 , மறைஞா. ); the path of words , one of six 

மொழியும் வருமொழியும் ஒன்றுபடுகை attuva. 
( நன் . 242 ,மயிலை.); sandhi , combination of 

[ Skt.pada + adhva ) த . பதாத்துவா 
one word with another. 

பதார்த்தம் padarttam , பெ . ( n . ) 
[ Skt.pada > த . பதம் ) 

1. சொற்பொருள் ; meaning of a word . 
பதபாடம் pada- padam , பெ .(n . ) மறையின் 

2. பொருள் ; thing , substancematter, article , 
(வேதத்தின் ) சொற்றொடர்களைப் பதம்பதமாக 

commodity, drug ; being form of existence, 
எடுத்தோது முறை ; method ofreciting Veda 

whether spiritual 

material . 
word byword . 

" ஐம்பொறிக்குந் தொடர்பாய் நிற்குமான்ற 
[ Skt.pada த . பதம் ) 

பதார்த்தங்களெலாம் " ( ஞானவா உற்பத் .68 ) . 
பதர்பேணி padar -peni, பெ .( n .) கோதுமையாற் 

3. சோறு ஒழிந்த கறி முதலிய உணவுப் 
செய்யப்படும் ஒரு வகைப் பணிகாரம் 

பொருள் ( உவ ) ; cury , any food - stuff except 
(இந்துபாக . ); a kind of cake prepared from 
wheat . 

rice. 4. சொத்து ( வின் . ) ; wealth ; movable 

property . 5. பத்து கருடம் கொண்ட நிறை 
[ u.padar + pheni > த . பதர்பேணி ) 

( சுக்கிர நீதி , 105 . ) ; weight of ten karsa . 
பதரிகாசிரமம் padarikasiramam, பெ .( n .) 

6. செல்வம் ( திரவியம் ) , குணம் , கருமம் , 
இமயச் சாரலில் உள்ளதும் , நரநாராயணர் 

சாமானியம் , விசேடம் , சமவாயம் , அபாவம் என 
தவம் புரிந்ததும் , திருமாலுக்குச் சிறந்ததுமான , 

நியாய சாத்திரத்தில் வழங்கும் ஏழுவகைப் 
தலம் ( வின் . ) ; a sacred place on the 
Himalayas said to be the hermitage of 

பொருள்கள் ; category , predicable, of seven 
Naraand Narayana , sacred to Visnu . 

kinds , viz . , diraviyam , kunam ,karumam , 
[ Skt.badarikasrama > த . பதரிகாசிரமம் 

Samaniyam , vicesam , Samavayam , 
பதரிரீட்சம் padariritcam, பெ .(n .) ஒட்டை மரம் ; 

apavam 7. சிவ சமயத்துக் கூறப்படும் பதி , 
Camel tree ( சா.அக. ). 

பசு , பாசம் என்ற மூவகை மூலப் பொருள்கள் ; 

eternal , uncreated things in the universe, 
பதனகேந்திரம் padana - kendiram, பெ .(n .) 

three in number , viz . , padi , pasu , pagam . 
கிடைக்கோட்டின் ( அட்சரேகையின் ) விம்ப 
நிலை ( வின் . ); argument of the latitude of 8. சித்து , அசித்து , ஈசுவரன் என்ற மூவகை 
planets. 

மூலப் பொருள்கள் ; eternal uncreated 
[ Skt.patana +kantira > த . பதனகேந்திரம் things , viz . , Sittu , asittu , isuvaran 9. சமண 
பதாகினி padakini பெ . ( n . ) தானை ( திவா . ) ; 

சமயத்துக் கூறப்படும் சீவன் , அசீவன் என்ற 
army . " கடாங்கதழ் பதாகினி ( ஞானா .26,18 ). 

இரு வகை மூலப்பொருள்கள் , entity, of two 

kind , viz . , šivan, ašivan . 
[ Skt.patakini > த . பதாகினி) 

[ Skt . padartha > த . பதார்த்தம் ) 
பதாகினி padakini பெ . ( n . ) கொடிப்படை , 
army carrying banners . "கடாங்கதழ் பதார்த்தம் padarttam , பெ . ( n .) 1. சாறப் 

பொருளினால் செய்யப்பட்ட பொருள் ; all 
பதாகினி " ( ஞானா .26,8 ) . " நாயகி 

substances made up of matter, material 
பதாகினிகளே " ( தக்கயாகப் . 433 ). 

substances that which underlies all 
[ Skt.patakini > த . பதாகினி] 

phenomena . 2. கண்களால் பார்க்கக்கூடிய 
பதாத்துவா padattuva , பெ . ( n . ) அறுவகை பொருள் ; any visible thing . 3. உடம்பு அல்லது 

அத்து வாக்களுள் பத உருவமானது ( சி.சி .8 ; 6 உடல் உறுப்பிற்கு அடிப்படை அல்லது 


பதிகிருத்தியம் 


238 


பதிநிர்ணயம் 


ப 


கரணமான பொருள் ; ( in anatomy ) the up . " பாசம தகற்றி லிங்கம் பதிட்டியும் " 
material of which an organ or body is ( சீகாளத் பூ,கன்னி .149 ). 
made up . 4. கடவுள் ஆற்றல் பொருந்தியுள்ள 

[ Skt. prati - stha > த . பதிட்டித்தல் ] 
Olur (66T; ( in theology ) that in which the 

பதிட்டிதம் padittidam, பெ .( n .) நிலையாக 
divine attributes inhere or exist . 

ஆக்கப்பட்டது; that which is made certain . 
5. தின்பண்டம் ; eatables . 6. மூலிகை ; drug . 

" பதிட்டிதம் பிறந்ததின்று 

( பாரத . 
7. காய் கறி ; vegetable. 8. உணவுப் பொருள் ; 

பன்னிரண் .39 ) . 
food stuff. 9. சாறப் பொருள் ; substances . 

[ Skt.prati- sthita > த . பதிட்டிதம் 
9. மூவகை மூலப்பொருள்கள் ; the three 
elementary substances . 11. உணவோடு 

பதிட்டை padittai, பெ . ( n . ) நிறுவுதல் ; 

establishment. " பரனையானாப் பரிவினாற் 
கூடிய பொருள்; accompainments for relish 
of food ( சா.அக. ) . 

பதிட்டை செய்து " (திருவிளை.இரச . 29 ). 

[ Skt. pratistha > Pkt . patittha > த . 
பதிகிருத்தியம் pad - kiruttiyam , பெ . ( n .) சமய 

பதிட்டை ] 
சொற்பொருள் ( பதார்த்தம் ) எட்டனுள் 
ஒன்றான கடவுள் செயல் ( சைவப் .67 . ) ; theacts 

பதிதபாவனன் padida - pavanan, பெ . (n .) 
of the Supreme Being , one of eight 

ஒழுக்கம் தவறியவரைப் புனிதராக்குபவன் 
šamaya -padārttam . 

கடவுள் ; God , as the redeemer of sinners , 
[ Skt.patikriya > த . பதிகிருத்தியம் ] 

[ Skt.patita - pavana > த . பதிதபாவனன் ] 
பதிசேவை padi Sevaji பெ . ( n . ) கணவனுக்குத் பதிதரிராப்போசனம் padidarirā - p 
தொண்டு புரிதல் ; serviceof a woman to her 

posanam, பெ . ( n . ) இயேசுவின் கடைசி இரவு 
husband . 

2_600T04; the Lord s supper. 
[ Skt.padi + seva > த. பதிசேவை ) 

( பதிதன் + இரா + போசனம் ) 
பதிஞானம் padi- ranam, பெ . ( n . ) | பதிதன் 

padidan , பெ . ( n . ) 
1. இறைவனைப் பற்றிய அறிவு (சி.சி .9,2 ,மறை .); வாழ்வொழுக்க அறம் ( வருணாசிரம தருமம் ) 
knowledge of the Supreme Being . தவறியவன் (சீவக . 2783,உரை.); one who has 
2. துறவி ; hermit . 

lost caste or religion, apostate . 
[ Skt.padi + iana > த . பதிஞானம் ) 

[ Skt.patita > த . பதிதன் ] 
பதிஞானவாழ்வு pad - hana - valvu , பெ . ( n .) 

பதி நிச்சயம் padi- niccayam , Qu . ( n . ) 
பரம் பொருளொடு இரண்டறக் கலத்தலாகிய 

கடவுளுண்மை தெளிகை ( வின் . ) ; 

ascertainment of the existence of God . 
நுகர்வு ( அனுபவம் ) (திருப்பு.888 . ); the spiritual 
experience in which the individual soul 

[ Skt.pati + nis - caya > த . பதிநிச்சயம் 
becomes merged in the Supreme Being. 

பதி நிதானம் padi- nidānam , Qu . ( n . ) 
பதிஞை padihai பெ . ( n . ) ஆய்வுப் பொருள் ; பதிநிச்சயம் ( வின் . ) பார்க்க ; see padi 
தெரிவு ; proposition . " பதிஞை யிடமலை வெவ் 

niccayam . 
வழலுடைத்தென்பது " ( வேதா.சூ .21 ) . 

[ Skt.pati + nitana > த . பதிநிதானம் ] 
[ Skt.pratijia > த . பதிஞை) 

பதிநிர்ணயம் padEmirnayam, பெ .(n .) பதி 
பதிட்டி - த்தல் paditti, 4 செ.குன்றாவி . ( v.t. ) நிச்சயம் ( வின் . ) பார்க்க ; see padiniccayam . 
நிறுவுதல் ; நிலைநாட்டுதல் ; to establish , set 

[ Skt.pati 

nirnaya > த . பதிநிர்ணயம் 


வருண 


பதிநூல் 


239 


பதிவிரதாபுண்ணியம் 


பதிநூல் pad - nul, பெ .( n . ) பரம் பொருளைப் பதிலி padili, பெ .(n.) மாற்றாக நியமிக்கும் ஆள் 
பற்றிக் கூறும் நூல் ; treatise dealing about 

அல்லது பொருள் ; substitute ; person or 
the Supreme Being . 

thing substituted for some other person 
[ Skt.pati > த . பதி ] 

or thing .. 
பதிப்பிரஞ்ஞன் padi-p - piranian , பெ . (n .) [ u.badli > த . பதிலி) 

வழியறிந்தவன் ( வின் . ) ; one who knows the பதிலிப்பத்திரம் padil p- pattiram , பெ .( n . ) 
ways and means . 

அதிகார பத்திரம் (இக் .வ .); writ of authority 
[ Skt. path prajha > த . பதிப்பிரஞ்ஞன் ) 

or proxy . 
பதிபுண்ணியம் padipunniyam, பெ . ( n . ) [ U.badli + Skt. pattira > த . பதிலிபத்திரம் ) 

சிவபிரானுக்குச் செய்யும் திருப்பணி ( சி.சி. | பதிவதம் padivadam , பெ . ( n . ) பதிவிரதம் 
2,24 ) ; service to Siva . 

பார்க்க ; see padi- viradam . " பதிவத மாதர் 
[ Skt.pati+ pummiya > த . பதிபுண்ணியம் 

பரத்தையர் " (பரிபா .10,23). 
பதிபோதம் padi-podam , பெ . ( n . ) பரம் 

பதிவிம்பம் padiimbam , பெ .(n .) எதிருரு ; 
பொருளைப் பற்றிய அறிவு ( ஞானம் ) ; 

reflection , reflected image . " துரிய சுடர்ப் 
knowledge and experience of the 

பதிவிம்பம் " ( வேதா. சூ . 106 ). 
Supreme Being .. 

மறுவ . எதிர் வடிவு 
த.வ. இறையறிவு 

[ Skt. prati-bimba > Pkt. padi-bimba > . 
[ Skt.pati + bodha > த . பதிபோதம் ) 

பதிவிம்பம் 
பதியிலார் padi- y -ilar, பெ . ( n . ) கணிகையர் ; | பதிவிரதம் pad - viradam , பெ .( n . ) பதிவிரதா 
dancing girls . "உருத்திர கணிகைமாராம் 

தர்மம் (தக்கயாகப்.119, உரை . ) பார்க்க ; see 
பதியிலார் குலத்திற் றோன்றி " ( பெரியபு . 

padiviradā - tarmam . 
தடுத்தாட் .132 ). 

[ Skt.patvrata > த . பதிவிரதம் 
பதில் padil 

, பெ . ( n . ) 1. மாற்றீடு ; exchange ; / பதிவிரதமுல்லை padivirada - mullai பெ . ( n .) 
substituion . 2. மாற்றம் , விடை; reply . 

கற்புக்கு அறிகுறியாக அணியும் முல்லை ; 
[ u.bad > த . பதில் ) 

( தக்கயாகப் .119 , உரை . ) ; mullai flower worn 
பதிலாமை padilamai பெ . ( n .) குற்றச்சாட்டு 

by a woman to indicate her chastity. 
( இ.வ.); accusation , charge . 

[ Skt.patvrata > த . பதிவிரதம் ] 
[ U.badnami > த . பதிலாமை 

பதிவிரதாதர்மம் padiviradā -darmam , 
பதிலாள் padil -lal, பெ .( n .) மாற்றாக நியமிக்கும் 

பெ . ( n . ) கற்பு நெறி ; the law of chastity . 
ஆள்; substitute , deputy, representative, 

[ Skt.patirata + tarma > த . பதிவிரதாதர்மம் ) 
proxy .. 

பதிவிரதாபுண்ணியம் padvirada - pummiyam, 
மறுவ . நிகராளி , நிகராளர் , மாற்றாள் 
[ U.bad > த . பதில் ஆள் 

பெ . ( n .) பதிவிரதாதர்மம் ( வின் . ) பார்க்க ; see 

padiviradā - darmam . 
பதிலாளி padil - all பெ . ( n .) பதிலாள் ( வின் . ) 
பார்க்க ; see padil- al. 

[ Skt . patvrata + punniya > த . பதிவிரதா 

புண்ணியம் ) 
த.வ. மாற்றான் 


பதிவிரதை 

240 

பதுமம் 
பதிவிரதை padviradai, பெ .( n . ) கற்புடை பதுமசாரிணி paduma-sarini, பெ .(n.) 1. ஒரு 
மனைவி ; chaste and virtuous wife . " அன்பு 

வகைத் தாமரை ; a kind of lotus . 

2. வெளித்தாமரை; sky lotus (சா.அக.). 
கூறும் பதிவிரதை " (திருப்பு .126 ). 

பதுமதந்து paduma - dandu, பெ . ( n .) தாமரை 
த.வ. கற்புக்கரசி 

நாளம் ; the hallow stalk of lotus plant 
[ Skt.pati vrata > த . பதிவிரதை 

( சா.அக. ). 
பதுமகாட்டம் padumakastam , பெ . ( n . ) 

பதுமநாபன் paduma- napan, பெ . ( n . ) உந்தித் 
தென்னிந்தியா மாளவம் முதலிய இடங்களில் 

தாமரையோன் , திருமால் ; Visnu , as lotus 
கிடைக்கின்ற தூணி மரத்தைப் போன்ற ஒரு navelled . 
நறுமணக் கட்டை ; a fragrant wood 

[ Skt.padma- nabha ) த . பதுமநாபன் ) 
resembling toon grown in South India and 
Malwa ( சா.அக.). 

பதுமநாளம் 

paduma - nalam , பெ . ( n . ) 

1. தாமரைக்கொடி ; lotus creeper . 2. தாமரைத் 
பதுமகுல்கந்து paduma - gulkandu, பெ . ( n . ) 

தண்டு அல்லது தாமரை வளையம் (சா.அக.); 
வெண்டாமரைப் பூவினிதழ் உலர்ந்ததைக் 

lotus stalk . 
கொண்டு தயாரிக்கும் ஒரு சேணியச் ( யுனானி ) 

பதுமநிதி paduma - nidi, பெ . ( n . ) குபேரனது 
சருக்கரைப் பாகு மருந்து ; a confection of 

ஒன்பான் செல்வங்களு( நவநிதியி ) லொன்று; 
dried white lotus petals prepared in sugar 

one of the nine treasures of Kubēra . 
or honey, candied white lotus prepared by 

" சங்கநிதி பதுமநிதி யிரண்டுந்தந்து 
Unani physicians ( சா.அக. ) . 

(தேவா.1230,10 ). 
பதும கூடம் paduma - kudam , பெ . ( n . ) 154 

[ Skt.padma + niti > த . பதுமநிதி ] 
கோபுரங்களையும் 19 மேனிலைக் கட்டினை 

பதுமநிதி paduma - nidi) பெ . (n . ) தாமரை 
யுமுடைய கோயில் ( சுக்கிரநீதி ,230 . ); temple யுருவாய்க் கிடக்கும் பொன் கனிமம் ; goldores 
with 154 towers 19 storeys. 

found in oval masses ( சா.அக. ) . 
த.வ. தாமரைக்கூடம் 

பதுமபீடத்தன் paduma -pidattan, பெ . (n . ) 
[ Skt.patuma > த . பதுமம் ) 

நான்முகன் ; Brahma . " பதும் பீடத்தன்ன 
பதுமகேசரம் paduma - kesaram , பெ . (n .) 

கரும் " ( கம்பரா. கையடைப் 7 ). 
புன்னை ( சங் . அக . ); mastwood . 

[ Skt.padma + pitatta > த . பதும்படத்தன் ) 
[ Skt.padma - kesara > த . பதுமகேசரம்] பதுமபிடம் paduma- pidam , பெ . ( n . ) தாமரை 
பதுமகோசம் paduma - kosam, பெ . ( n . ) 301 

வடிவாகச் செய்யப்பட்ட பீடம் (மணிமே.3 :66 , 
கோபுரங்களையும் , 36 மேனிலைக் கட்டினையு 

அரும் . ); seat in the shape of a lotus . 
முடைய கோயில் ( சுக்கிரநீதி ,230 ); temple with 

[ Skt.padma + pita > த . பதுமபீடம் ) 
301 towers and 36 storeys . 

பதுமபுராணம் paduma - puranam , பெ .( n . ) 
பதுமகோசிகம் paduma -kosigam, பெ . ( n .) பதினெண் தொன்மத்தொன்று ; oneof padin 
தாமரைக்காய் உருவமாகக் கை குவித்து ஐந்து 

en - puranam , 
விரலையும் அகல விரித்துக் காட்டும் 
இணையாவிணைக்கை வகை ( சிலப் .3 : 18 , 

[ Skt.padma -purana > த . பதுமபுராணம்] 
உரை- ) ; a gesture with one hand in which | பதுமம் padumam , பெ .( n . ) 1. தாமரை ; lotus , 
the fingers are so held as to appear like " அறுவர் மற்றையோரும்..... பயந்தோ ரென்ப 
the calyx of a lotus . 

பதுமத்துப் பாயல் " ( பரிபா 5:49 ) 2. பதுமரேகை 
[ Skt.padma + kausika > த . பதுமகோசிகம் ( சங் . அக . ) பார்க்க ; see paduma- regai. 


பதுமம் ? 


241 


பதுமாசனம் 


3. பதுமபுராணம் பார்க்க ; see paduma- | பதுமர் padumar, பெ . ( n . ) பழைய புத்தருள் 
puranam . " பதுமமேலவன் புராணமாம் பிரமமே ஒருவர் (மணிமேபக். 369); oneof the Buddhas 
பதுமம் " (கந்தபு.பாயி .54 ). 4. பதுமபீடம் பார்க்க that preceded Gautama Buddha . 
see paduma - pidam . " இவர் எழுந்தருளி [ Skt.padma த . பதுமா 
நின்ற ... பதுமம் நன்று " ( S.I.I.ii - 135 ) . 

பதுமரசாதி padumara - sadi பெ . (n . ) காம 
5. பதுமாசனம் பார்க்க ; see paduma 

வகைப்பாட்டில் நான்காம்பிரிவு ( அத்தினி ) 
sanam . ஆதன நூற்றெட்டவை பதுமம் " 
(தத்துவப் .107 ). 6. முடியுறுப்பு ஐந்தனுள் தாமரை 

மகளிர் நால் வகைகளில் ஒன்றான ; one of the 

four class i.e. last class of women divided 
வடிவமானது ( பிங் . ) ; lotus - shaped section 

according to their lust ( சா.அக. ). 
of a crown , one of five mudi -y - uruppu ; 
7. நளிநயத்துக்குரிய ஆண் கைகளுளொன்று 

பதுமராகம் 

paduma - ragam , பெ . ( n . ) 
(சிலப்.பக்.92 , கீழ்க்குறிப்பு ); a hand - pose மாணிக்க வகை ( திவா .) ( திருவாலவா .25,12 .); 
8. கோடா கோடி ( பிங் . ) ; ten million crores . 

jacinth , a species of ruby, hyacinth . 
" கொடிப்படைப் பதுமத்தின் தலைவன் 

[ Skt.padma - raga > த . பதுமராகம் ) 
( கம்பரா.இலங்கை கேள்வி .45 ) 9. பதுமநிதி பதுமரேகை paduma - régai பெ .( n . ) ஒருவனது 
பார்க்க ; see paduma - nidi . 10. பதுமராகம் 

நல்வாய்ப்பை ( அதிட்டத்தைக் குறிப்பதாகக் 
பார்க்க ; see paduma - ragam . " பதுமமு 

கருதப்படும் தாமரை வடிவமான கைவரிகை ; 
நீலமும் விந்தமும் படிதமும் " ( சிலப் .14 : 186 ) 

lotus - mark on the palm of the hand , 
11. பதினைந்தாம் விண்மீனாகிய விளக்கு 

believed to indicate one sgood fortune .. 
( சுவாதி ) விண்மீன் ; the 15th naksatra. 

[ Skt.padma + rega > த . பதுமரேகை ) 
12. நிரய வகை (சி.போ. பா .2,3 ,பக் . 203 ); a hell . 

பதுமரோகம் paduma -rogam , பெ . ( n . ) 
13. குதிரையின் இரண்டு முன் கால் சப்பைப் 
பக்கங்களிலும் காணப்படும் சுழி வகை 

கண்ணிமையில் செஞ்சதை வளர்ந்திருக்கும் 
( சுக்கிரநீதி , 314 ); curls of hair on the 

நோய் வகை ( சங் . அக .) ; red fleshy 
shoulders of a horse . 

excrescence with in the eyelid causing 

redness of the eye. 
[ Skt.padma > த . பதுமம் ) 

[ Skt.padma + raka > த . பதுமரோகம் ) 
பதுமம் padumam, பெ . ( n . ) 1. ஈயம் ; lead 2. ஒரு 

குளிகை ; lotus pill 3. ஒரு வகை மாணிக்கம் ; பதுமவியூகம் paduma - viyagam, பெ . ( n . ) 
a kind of ruby 4. கண்ணிமை நோயின் ஒரு தாமரை வடிவமாக வகுக்கப்பட்ட படையணி 
வகை மாறுபாடு ; an eye disease of eye lid (சீவக .2311,உரை. ); order of an army in the 

form of a lotus . 
5. ஒரு வகை ஓக நிலை ; (inyoga philosophy ) 
a posture in the practice of yoga (சா.அக.). 

[ Skt.padma + viyuka > த . பதுமவியூகம் 
பதுமமணி paduma - mani பெ . ( n . ) பதும வீசம் 

padumdsanam , பெ . ( n . ) 
( சங் . அக . ) பார்க்க; see paduma -visam . 

இருக்கை ( ஆசனம் ) ஒன்பதனுள் இடக்காலை 
[ Skt.padma > த . பதுமம் மணி 

வலத்தொடையிலும் வலக்காலை இடத் 
பதுமமூலம் paduma - mulam , பெ . ( n . ) தொடையிலும் வைத்து உட்கார்ந்து வலக் 
தாமரைக் கிழங்கு ; bulbous root of lotus 

கையால் வலது பெரு விரலையும் , இடக்கையால் 
( சா.அக. ). 

இடது பெருவிரலையும் முதுகில் கை மாற்றிப் 
[பதுமம் ) + மூலம் ] 

பிடித்துக் கொண்டு மோவாய்க் கட்டையை 
[ Skt.padma > த . பதுமம் ) 

மார்பின் மேலூன்றி நாசி நுனியில் நாட்டம் 


பதுமாசனம் 


242 


பந்தனம் 


பதுமாசனன் 


வைத்திருக்கும் இருக்கை ( ஆசன ) வகை பதுமினி padumin பெ . (n . ) நால்வகைப் 
(சீவக .656 ,உரை . ); lotus - posture, a yogic பெண்டிருள் மேன்மைமிக்க இலக்கண 
posture which consists in placing the right 

முடையவள் ; woman of the superior order, 
foot on the left thigh and the left foot on the 

one of four pen . 
right thigh and grasping the toes with the 

[Skt.padmim > த . பதுமினி) 
hands crossed over the back, while the 
chin presses on the chest and the gaze | பதுமுகம் padumugam, பெ . ( n .) 1. பதுமாசனம் 

( சிலப் . 8 , 26 , உரை .) பார்க்க ; see 
is fixed on the tip of the nose, one of nine 

padumasanam 2. ஓமாலிகை முப்பத்திரண் 
asanam . 

டனுள் மஞ்சன நீரிற் கலக்கும் நறும் பண்ட 
[ Skt.padma -sana > த . பதுமாசனம் ) 

வகை (சிலப் .6,77 ,உரை . ); a fragrant 
பதுமாசனன் 

padumasanan , பெ . ( n . ) substance used in bathing , one of 32 
தாமரையில் வீற்றிருப்பவன் , பிரமன் ; Brahma , dmaligai. 
as seated on a lotus . " பழியாது மில்லாத பதேசம் padesam , பெ . ( n . ) நாடு ; country . 
பதுமாசனற்கும் " ( பிரபோத .3 : 6 ). 

" நரகமேழும் நிகோதமும் பதேசமும் " 
[ Skt.padmasana > த . பதுமாசனன் ] 

( மேருமந் .110 ) . 
பதுமாசனி padumasan , பெ .(n .) தாமரையில் 

[ Skt.pra- desa > த . பதேசம் ] 
வீற்றிருப்பவள், திருமகள் , Laksmi, as seated / பந்த் pandh , பெ .( n .) ( கட்சி , சங்கம் போன்ற 
on a lotus . 

அமைப்பு ஒரு கோரிக்கைக்காக அல்லது 
[ Skt.padmasana > த . பதுமாசனி] 

ஒன்றிற்கு எதிர்ப்பைத் தெரிவிக்கும் வகையில் ) 
பதுமாஞ்சலி padumanjali), பெ . (n . ) இரு போக்குவரத்து , தொழில் போன்றவற்றை 

கையையும் பதும கோசிகமாகக் கூட்டும் நடைபெறாவிடாமல் தடுத்தல் ; முழு அடைப்பு; 
இணைக்கை வகை (சிலப் .3,18 ,உரை. ); a 

total stoppase ( of business activities in a 
gesture with both hands in which they are town, etc., ( in India ) bandh . Quins LDSSOT 
joined in paduma - kbsigam pose . 

பாதிக்காத வகையில் பந்த் நடத்த வேண்டும் 
[ Skt. padma + arjali > த . பதுமாஞ்சலி 

( உ.வ.) . 
பதுமாதனம் padumadanam , பெ . ( n . ) 

த.வ. அடைப்பு 
பதுமாசனம் ( தத்துவப் .108 , உரை.) பார்க்க ; see [ u.bandh > த . பந்த் 
padumasanam .. 

பந்தர் pandar, பெ . ( n .) முற்பிறப்பில் செய்த 
பதுமாதீதம் 

padumatidam , பெ . ( n . ) தீவினையால் அறிவு பெறாது பாசத்துக்கு 
மூன்றெழுத்தில் ஒன்றாகிய சவ்வு one of the 

உள்ளானவர் ( வின் . ); persons subject to the 
three mystic letters cawvic ( சா.அக.) . 

influence of karma and not yet eligible for 

divine illumination . 
பதுமாந்தரம் padumandaram , பெ . ( n . ) 

[ Skt.bandha > த . பந்தர்) 
தாமரையிதழ் ; petals of lotus flower | பந்தனம் pandapam, பெ . ( n . ) 1. கட்டு ; tie . 
( சா.அக. ) . 

2. தடை ; obstruction . 3. மறியல் ; 
பதுமாலயம் padumdlayam , பெ . ( n . ) 1 . சீதேவி 

suppression as urine or stool . 4. விசி ; 
செங்கழுநீர்; purple fleabane 2. பொன்னாங் 

ligature . 5. வளையக்கூடிய இழுவற்ற 
கண்ணி ; sessile plane (சா.அக. ). 

தடிப்பான சவ்வுக் கயிறு ; any flexible in 
elastic tough fibrous band . 6. எலும்புகளை 


பந்தனாலயம் 


243 


பப்பளிமாசு ? 


பிணைக்கும் கடினமான கயிறு போன்ற பந்தோக்கு pandbkku, பெ . ( n . ) கூட்டம் ( இ.வ.); 
Our (Thir ; a strong compact substance 

gang . 

. 
serving to bind one bone to another . 

[ U.bandeq > த . பந்தோக்கு ) 
7. அரைஞாண் ; waist string . 8. கட்டு ; 
fastening binding . 9. சிறைப்படுத்துகை; பந்தோபத்து pandopattu , பெ.(n .) 1. திட்டப் 
restricting or rest raining the actions or படுத்தப்பட்ட ஒழுங்கு ; agreement , 
movements as of devils spirits , dieties 

settlement , bargain , adjustment , 
etc. 10. திணை ; millet ( சா.அக. ). 

arrangement, any system or mode of 

regulation , revenue settlement.2 . காவல் ; 
[ Skt bandhana > த . பந்தனம் 

care, safety, safe custody. முதலமைச்சரின் 
பந்தனாலயம் pandanalayam , பெ . ( n .) சிறைச் 

வருகையை முன்னிட்டுப் பலத்த பந்தோபத்து 
சாலை ( யாழ்.அக. ) ; prison . 

ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன . 
[ Skt.bandhana +laya > த . பந்தனாலயம் 

த.வ. முறைக்காவல் , பாதுகாவல் 
பந்தனை pandanai, பெ .(n .) 1. பந்தனம் , 1,2 [ u.bandbbast > த . பந்தோபத்து ] 
பார்க்க ; see pandanam . " ஐம்புலப் பந்தனை 

பப்பரப்பெண்டு pappara - p - pendu, பெ . (n . ) 
வாளர் விரிய " (திருவாச .3,70 ) 2. பற்று ; 

வரிக் கூத்து வகை (சிலப் .3,13 ,உரை, பக் . 88 ); a 
attachment . " பந்தனையிலா தான் " ( பாரத. 

kind of masquerade dance . 
வாசுதேவனைப் .8 ) 3. ஆணவாதி குற்றங்கள் 
( சி.சி .9,12 ) ; bondage of soul . 4. குழந்தைக் 

[பப்பரம் + பெண்டு ) 
கான நோய் ; disease of children . "பந்தனை பப்பரம் papparam , பெ . (n .) ஐம்பத்தாறு 
தீரப் பல்லாண்டு .... பாடுதுமே " (திவ்.திருப்பல் .6 ). நாடுகளுள் ஒன்று ( திருவேங் .சத . 96.); an 
5. மகள் (பிங் .); daughter. 

ancient country of India , one of 56 
[ Skt.bandhana > த . பந்தனை ] 

desam . 2. பதினெண்மொழிகளுள் ஒன்று 

( flour. ); a language , one of 18 . 
பந்தா panda, பெ . ( n . ) தன் பதவி , மேனிலை 

[ Skt. barbara > த . பப்பரம் ) 
முதலியவற்றை வெளிப்படுத்தக் கூடிய 
மிடுக்கு ; over bearing attitude. அவர் தான் | பப்பரர் papparar , பெ . ( n . ) பப்பர ( குச்சர ) 
ஒரு பெரிய நடிகர் என்ற பந்தாவே இல்லாமல் நாட்டார் ; people of Papparam . " பப்பர 
எல்லோரிடமும் இயல்பாகப் பழகுவார் . 

ரெயினர் சீனகர் " ( கம்பரா.மிதிலை, 99). 
த.வ. மிடுக்கு 

பப்பளி pappalji பெ .(n .) பப்பாளி (வின் .) பார்க்க ; 
[ Skt.Panthah > த . பந்தா ) 

see pappāļi 

. 
பந்தாதிகாரி pandadikari, பெ . ( n .) பப்பளி pappali 

, பெ .(n . ) கிச்சிலி வகை ; 
சிறைச்சாலையின் அதிகாரி (திருவாலவா . pomelo , the largest of the orange species . 
அரும். ); superintendent of a jail . 

பப்பளிச்சேலை pappali- c - celai, பெ . ( n .) 
த.வ. சிறைச்சாலை மேற்காணி 

சேலைவகை ( இ.வ. ); a kind of saree . 
[ Skt bhandadhikarin > த . பந்தாதி ) 

[ பப்பளி + சேலை] 
பந்துரம் panduram, பெ . ( n . ) அழகு (வின் .); line [ K.pappali > த . பப்பளி) 
of beauty, beauty . 

பப்பளிமாசு pappalimasu, பெ . ( n .) பப்பளி 
[ Skt.bandhura > த . பந்துரம் ) 

பார்க்க ; see pappali 
பந்தேகானா pandekana பெ .(n .) சிறைக் பப்பளிமாசு papalimasu, பெ . (n . ) பெரு 
கூடம் ; prison , jail . 

நாரத்தை ; batavian orange ( சா.அக. ). 
[ u.bandakhana த . பந்தேகானா ) 

(டச்சு > pampelmoes > த . பப்பளிமாசு ) 


1 


-- 


பப்பாயி 


244 


பயங்கரவாதி 


பப்பாயி pappayi, பெ . ( n .) பப்பாளி பார்க்க ; see பமரம் pamaram , பெ . ( n .) வண்டு ; bee . " பமர 
pappali 

மடுப்பக் கடா மெடுத்து " ( குமர.பிர.மீனாட் . 

பிள் .4 ) . 
பப்பாளி pappali 

, பெ .(n .) ஒரு வகைச் சிறுமரம் ; 
Papaya Papaw . 

[ Skt. bhramara > Pkt bhamara > த . பமரம் 
[ Malay . Papaya > த . பப்பாளி] 

பமாதம் pamadam , பெ . ( n . ) விழிப்பின்மை , 

எச்சரிக்கையின்மை ; want of care ; 
பப்பாளிப்பால் pappalippal, பெ . ( n .) பப்பாளி 

negligence . " பமாத சரிதம் " ( அருங்கலச் .93 ). 
பார்க்க ; see pappali ( சா.அக. ) . 

[ Skt.pra - mada > Pkt.pamoda > த . பமாதம் ) 
பப்புருவாகனன் pappuru - vakanan, பெ . ( n . ) 

பயகம்பனம் paya - kampapam, பெ . ( n .) 
மணலூர்ப் புரத்துப் பாண்டியன் மகளான 
சித்திராங்கதையிடம் அருச்சுனற்குப் பிறந்த 

அச்சத்தால் நடுங்குகை ; trembling on 

account of fears . " பயகம்பனாதி மருவுதல் 
மகன் ( பாரத . ); son of Arjuna by he Pandya 

போல் " (வேதா.சூ .160 ). 
princess Citrāngatā of manalürpuram . 

[ பயம் + கம்பனம் ] 
[ Skt. Babhruvahana > த . பப்புருவாகனன் ) 

பயகர்ப்பதம் paya -karppadam , பெ . ( n . ) ஒரு 
பப்பரம் எனப்படும் குச்சர நாட்டின் ஒரு 

கருத்தரிப்பின் மேல் மற்றொரு கருதரிக்கை ; a 
பகுதியில் மணலூரைத் தலைநகராகக் கொண்டு 

pregnant lady concewing again super 
ஆண்டு வந்த பாண்டியக் கிளை மரபினரைக் குறித்த 

imposed pregnancy (சா.அக. ). 
கதையாகலாம் . 

பயங்கரம் payarigaram , பெ . ( n . ) 1. அச்சம் ; fear , 
பம் pam , பெ . ( n . ) விண்மீன் ( பிங் . ) ; Star . 

terror. 2. அச்சந்தருவது ; that which causes 
[ Skt.bha > த.பம் ] 

fright or terror ; alarming thing . 
பம்பாய் pampay , பெ . ( n .) இந்தியாவின் மேல் " கமலத்தவளைப் பயங்கரமாக நின்றாண்ட 

கடற்றுறைமுகமான ஒரு பெரு நகரம் ; வவயத்தின் " (திருக்கோ .33 ). 
Bombay . 

[ Skt.bhaya + kara > த . பயங்கரம் 
[ Port. bombain > த . பம்பாய் 

பயங்கரவாதம் payaigara - vadam, பெ .(n . ) 
தற்போது மும்பை என வழங்கப்படுகிறது . அரசியல் நோக்கத்திற்காக மக்களிடையே 
பம்மகத்தி pammakatti பெ . ( n .) பார்ப்பனக் 

அச்சத்தைக் கிளப்பும் வகையில் வன் 
கொலை ( பிரமகத்தி ) ; the sin of killing a 

முறையை மேற்கொள்ளும் போக்கு ; terrorism . 
Brahmin . " காளையர்க ளெல்லா மடிந்த 

பயங்கரவாதத்தை அறவே ஒழிக்க எல்லோரும் 
பம்மகத்தி வரலும் " . (திருக்காள . உலா,19 ). முன் வர வேண்டும் . 
[ Pkt bammahatti > த . பம்மகத்தி ) 

த.வ. வன்கொடுமை 
பம்மன் pamman, பெ . ( n . ) 1. சமணமாணி ( சைன 

[பயங்கரம் + வாதம் ] 
பிரமசாரி ) ( அருங்கலச் .168 .); Jain bachelor . 

பயங்கரவாதி payarigara - vadi பெ .( n .) பேரச்ச 
2. பார்ப்பான் ( இ.வ. ) ; Brahmin . 

முறைகளை மேற்கொண்டவர் ; terrorist . 
[ skt. brahman < த . பம்மன் ] 

பயங்கரவாதிகளை அரசு ஒடுக்க வேண்டும் 
பமம் pamam , பெ . ( n .) பமாதம் பார்க்க ; see அல்லது அவர்களாகவே திருந்த முற்பட 

pamadam . " பமத்தினைப் பறித்தெறிந் வேண்டும் . 
திட்டான் " (மேருமந்.162 ) . 

த.வ. வன்கொடியன் 


பயங்காட்டு - தல் 


245 


பயணப்படுத்து - தல் 


பயங்காட்டு - தல் payar - gaittu, 5 காகத் தரப்படும் கட்டண நறுக்குச் சீட்டு ; a 

செ.கு.வி. ( v.i. ) அச்சமடையத்தக்க தோற்றங் piece of paper or card giving the holder a 
காட்டுதல் ; to assume a threatening right to admission to travel on public 
appearance. 

transport . 
[Skt. bhaya > த . பயம் ] 

(பயணம் + சீட்டு ] 
பயங்காட்டு - தல்payan -gattu- செ.குன்றாவி . [ Skt. Pra - yana > Pkt.payana ) - பயணம் 

( v.t. ) அச்சமுறச் செய்தல் ; to frighten , பயணச்சீட்டுப்பரிசோதகர் payapa - c - citu 
threaten , menace . 

p - parisodagar, பெ . ( n . ) பேருந்து , இரயில் 
[ பயம் + காட்டு ] 

முதலியவற்றில் செல்பவர்களின் செலவுச்சீட்டு , 
[ Skt.bhaya > த , பயம் ] 

சுமைக்கான கட்டணச் சீட்டு முதலியவற்றைக் 
பயங்காளி payaigal, பெ . ( n .) பயங்கொள்ளி 

கேட்டு வாங்கிச் சரி பார்க்கும் பணியைச் 
பார்க்க ; see payan- golli."இந்தப் பயங்காளிப் 

செய்பவர் ; ticket examiner ( in a bus ,train , 
பயல் " ( அருட்பா. vi, வேண்டுகோள், 5 , பக்.748 ). etc. , while travelling ). 
[ பயம் ( கொள்ளி )காளி] 

த.வ. நோட்டகர் 
பயங்கொள்ளி payam - golli 

, பெ . ( n . ) LILLI 600T ECOTOTNOU payana - šannakam ,Qu. ( n . ) 
அச்சமுள்ளோன் ( இ.வ. ); coward . 

பயண அணியம் ; preparation for a journey . 
(பயம் + கொள்ளி ] 

பயணநூல் payana - nu , பெ . ( n . ) ஒருவர் தான் 
பயச்சுரம் paya - c - curam , பெ . (n . ) நடுக்கம் 

சென்று வந்த நாட்டைப் பற்றியும் சந்தித்த 
முதலிய அச்சக் குறிகளை உண்டாக்கும் 

மக்களைப் பற்றியும் எழுதும் நூல் ; literature of 
காய்ச்சல் நோய் (சீவரட் . ); fever in which the 

travel . ஒரு நாட்டின் பண்பாடு , அவர்களின் 

பழக்கவழக்கங்களைப் பயண நூலில் அறிந்து 
patient shows symptoms of fear. 

கொள்ளலாம் , 
[ Skt.bhaya > த . பயம் ] 

( பயணம் + நூல் ) 
பயசம் payasam , பெ . ( n .) 1. திருநாமப் பாலை ; 

[ Skt.pra -yana > Pkt.payana > த . பயணம் 
wild sarsa - parilla. 2. தண்ணீர்; water . 3.பால் ; 
milk . 4. முலைப் பால் ; breast milk . 5. அச்சம் ; | பயணப்படி payana- p - padi பெ . ( n . ) அலுவலக 

வேலையின் பொருட்டு வெளி இடங்களுக்குச் 
fright ( சா.அக. ). 

செல்பவர்களின் செலவை ஈடுகட்டக் 
பயணஉத்தரவுச் சீட்டு payapa - uttaravu - c 

குறிப்பிட்ட விழுக்காட்டில் வழங்கப்படும் 
cittu, பெ . ( n . ) கப்பல் துறைமுகத்தை விட்டு 

OST60)* ; travelling allowance ( T.A.). 
போகும் முன் கொடுக்கப்படும் அனுமதிச் சீட்டு; 

த.வ. ஏகல் செலவு 
port clearance. 

[ Skt . pra - yana > Skt.payana > த . பயணம் ) 
(பயணம் +உத்தரவு + சீட்டு ] 

பயணப்படு - தல் payana - p - padu-, 20 
பயணங்கட்டு - தல் payanan - kattu-, 5 

செ.கு.வி. (v.i.) பயணங்கட்டு - தல் பார்க்க ; see 
செ.கு.வி. ( vi . ) பயணத்திற்கு ஆயத்தமாதல் ; to 

payanai - gattu- , 
prepare for a journey . 
[ Skt. pra - yana > Pkt.payana > த . பயணம் 

(பயணம் +படு - தல் ,] 
பயணச்சீட்டு payana - c - cittu-, பெ . ( n . ) பயணப்படுத்து - தல் payana - p - padutu, 5 

பொதுப்போக்குவரத்து ஊர்திகளில் செல்வதற் செ.குன்றாவி . ( v.t.) 1. செலவுக்கு ஆயத்தப் 


பயணம் 


246 


பயானகக்கண் 


படுத்துதல் ; to prepare one for a.journey . | பயந்தான்கொள்ளி payandag - koli 

, பெ . ( n . ) 

துணிவு இல்லாதவர் ; (பயங்கொள்ளி ) ( இ.வ. ) ; 
2. செலவுக்கு ( பயணத்திற்கு ) அழைத்துச் 

coward . 
செல்லுதல் ( வின்.) ;to take one onajoumey. 

[ பயந்தான் + கொள்ளி] 
3. சிதறுவித்தல் ; to squander, put out of the 

பயப்படல் payappadal, பெ . ( n . ) 1. அஞ்சுகை; 
way . "உள்ளதையெல்லாம் பயணப் படுத்தி 

fearing , beingafraid . 2. பயன்படல் ( சா.அக. ); 
விட்டான் " (வின் . ). 

useful. 
[பயணம் +படுத்து - தல் ,] 

பயப்படு - தல் paya - p - padu-, 18 செ.கு.வி. ( v.i.) 
பயணம் payanam , பெ . ( n . ) 1. செலவு ( பயணம் ); 

தீங்கு , துன்பம் முதலியவை வந்துவிடுமோ 
journey, travel , voyage . "பயணமுடன் ... 

என்று எண்ணி அச்சம் கொள்ளுதல் ; அஞ்சி 
ஆரூர்தொழுது " ( பெரியபு. சேரமான் . 129 ). நிற்றல் ; be afraid of . தவறு செய்கிறவர் 
2. இறப்பு ( மரணம் ) ( உ.வ. ) ; death , as a பயப்பட வேண்டும் , தவறு செய்யாதவர்கள் 
journey .. 

எதைக் கண்டும் பயப்படத் தேவையில்லை 
[ Skt. pra- yana > Pkt.payana > த . பயணம் (உ.வ.). 
பயணம் வைத்தல் payapam - vaittal, பெ . ( n . ) 

[பயம் + படு- ,) 
சாதல் ; death ( சா.அக. ). 

பயபக்தி paya- pakti பெ . ( n . ) அச்சத்தோடு 
[பயணம் + வைத்தல் ) 

கூடிய பணிவு அல்லது மதிப்புரவு ( மரியாதை ); 

reverential attitude . புத்தகத்தை பய 
பயணவிரோதி payanavirodi, பெ . ( n . ) பூனை ; 

பக்தியோடு அவர் கையில் கொடுத்தான் 
cat ( சா.அக. ). 

( உ.வ. ) . 
பயணி - த்தல் payani- , 4 செ.கு.வி. ( v.i. ) | பயம்காட்டு - தல் payam - kattu-, 5 செ.கு.வி 
பயணப்படு - தல் பார்க்க ; see payana - p 

(( v.i. ) பயமுறுத்து - தல் பார்க்க ; 
paadu- , 

payamuruttu- , பூதம் , பேய் என்று சொல்லிக் 
பயணி payani பெ . ( n . ) செலவு மேற்கொள்பவர் ; 

குழந்தையைப் பயம் காட்டுதல் கூடாது . 
செலவு செல்பவர் ; one who undertakes a 

[ பயம் + காட்டு-, ) 
journey ; traveller ; passenger . uwsuflebit 
தங்கும் இடம் , வெளிநாட்டுப் பயணிகள் 

பயமுறுத்து - தல் payam -uruttu-, 5 
தமிழ்நாட்டின் முக்கிய சுற்றுலாத் தலங்களைக் 

செ.குன்றாவி . ( v.t. ) 1. அச்சமுண்டாக்குதல் ; to 
கண்டு களித்தனர் (உ.வ.). 

threaten , intimidate , frighten . 2. 5600125960 
பயதத்தம் paya - tattam , பெ . ( n . ) அச்சத்தால் 

(வின் . ); to upbraid , rebuke . 
அரசன் முதலியோர்க்குக் கொடுக்கும் பயா paya , பெ . ( n . ) தக்கா என்னும் முழவு 
பொருள் ( சுக்கிரநீதி , 145.); gift made to the 

( கலைமகள் , XII , 402. ) ; a kind of drum . 
king , etc. , through fear . 
[Skt.bhaya + datta > த . பயதத்தம் ] 

பயாம்வார் payamvar , பெ . ( n . ) விளக்கக் 
பயந்தாரி payandari பெ . ( n . ) பயங்கொள்ளி 

குறிப்பு ; detail . 
( திருநெல் .) பார்க்க ; see payai - kolli. 

[ U.bayanwar > த . பயம்வார் ] 
(பயம் + தாரி- ,] 

பயானகக்கண் payanaka - k - kan பெ . ( n . ) 
[ Skt.bhaya > த . பயந்தாரி ] 

அச்சத்தைத் தோற்றுவிக்கும் ஒரு வகைக் 


1 


see 


பயானகம் 


247 


பர்க்கா 


பயித்தியம் payittiyam , பெ . (n . ) 1. பித்து ; 

madness , insanity .. பயித்தியங் 
கொண்டலை கிறாய் " ( இராமநா.உயுத் .31 .) 
2. மதிகேடு ; folly, foolishness , absurdity, 
stupidity . 3. தீராமோகம் ; infatuation . 
பணப்பயித்தியம் . 4. பயித்தியக்காரன் பார்க்க ; 
see payittiya-k -karan 

[ Skt.paitya > த . பயித்தியம் 
பயித்தியம்கொள்ளல் payittiyam -kollal, பெ . 

( n . ) பித்துப் பிடித்தல் ; growing mad , 

becoming insanc ( சா . அக .). 
பயிரபதிசாதி payira -pad - sad பெ . ( n . ) ஆண் 

இனம் நால் வகைகளில் ஒன்று ; one of the four 
classes of men divided according to their 

lust ( சா.அக.). 
பயிராகி payiragi பெ . ( n . ) பிச்சை எடுத்து 

செலவு மேற்கொள்ளும் வடநாட்டார்; religious 
mendicant from norh india . 


கண்ணவிநயம் (பரத .பாவ .69.); a glance of 
the eyes intended to convey fear. 

[ பயானகம் + கண் ] 
பயானகம் payanagam , பெ . (n.)1 அச்சச்சுவை 

sentiment of terror, one of nava - rašam , 
q.v. , 2. நிரய வகை (சிவதரு.சுவர்க்க நரக.107 ); 
a hell . 

[ Skt.bhayanaka > த . பயானகம் 
பயிண்டு payindu , பெ . ( n . ) சுமார் 2 1/2 
ஆழாக்களவு (இ.வ.); about 21/2 alakku . 

[ E.pint = 1 / 2 quant < த . பயிண்டு ] 
பயிண்டு payindu, பெ . ( n . ) புத்தகக் கட்டடம் ; 
binding , as of books . 

த.வ. கட்டாப்பு 

[ E.bind த . பயிண்டு ) 
பயித்தியக்கரப்பான் payittaya - k - karappan, 

பெ . ( n . ) பித்தத்தை உண்டாக்கும் ஒரு வகைக் 
கரப்பான் ; a varietyof skineruption causing 
in sanity or unsoundness of mind 

( சா.அக. ) . 
பயித்தியக்காரன் payittiya - k - karan, பெ . ( n . ) 

1. பித்துப் பிடித்தவன் (சிவசமவா. 58. ) ; 
madman ; lunatic . 2. மூடன் ; foolish person . 

[ Skt.paitya > த . பயித்தியம் 

" காரன் " உடைமைப் பெயர் ஈறு 
பயித்தியகாசம் payittiya - kasam, பெ . ( n . ) 

மனத் தடுமாற்றத்தை உண்டு பண்ணும் ஈளை 
நோய் ; asthma causing depression of 
mental faculties ( சா . அக .). 

[பயித்தியம் காசம் ] 
பயித்தியதோசம் payittiya - dosam, பெ . ( n.) 

காலையில் எழுந்தவுடன் தூய்மையான நீர் 
குடிப்பதால் நீங்கும் நோய் ; a disease which 
is cured by taking pure water as soon as 
getting from well ( சா.அக.). 

[பயித்தியம் + தோசம் ] 


[ u.bairagi > த . பயிராகி ] 
பயில்வான் payilvan , பெ . ( n . ) மற்போர் 

புரிவோன் ; wrestler, boxer. பயில்வான்கள் 
இருவரும் மேடைக்கு வந்தார்கள் (உவ . ). 


த.வ. மல்லன் 


[ U.pahwan > த . பயில்வான் ) 
பர்க்கன் parkkan , பெ . ( n . ) 1 கதிரவன் ( பிங் .); the 

Sun. 2. சிவன் ( பிங் . ) ; Sivan . 3. நான்முகன் 
( யாழ் . அக.) ; Brahma ] 4. திருமால் ( யாழ் . அக .); 
Vişnu .- 

[ Skt. bharga( ஒளி ) > த . பர்க்கன் ] 
பர்க்கா parkka , பெ . ( n . ) விதையிற் பாதியையும் 

வரியையும் நிலக்கிழார் கொடுக்க 
குடிவாரத்துக் குரியவன் நிலக்கிழாருக்கு 
விளைவிற் பாதியைக் கொடுப்பதாகச் 
செய்துகொள்ளும் உடன் படிக்கை ( R.F. ); 
agreement by which a cultivator engages 
to pay his landlord half the produce, the 


பர்க்காசுது 


248 


பர்ப்பயூன் 


த.வ. மேலங்கி 


latter providing half the seed and paying reimbursement . எடுத்த பணத்துக்குப் 
the whole revenue . 

பர்த்தி செய்ய வேண்டும் ( C.G. ) . 
[ U.barga> த . பர்க்கா ] 

[ U.bharti > த . பர்த்தி ] 
பர்க்காசுது parkkasudu, பெ .( n . ) 1. இசை 

பர்த் துருதத்தம் partturu - tattam, பெ . ( n . ) 
நிகழ்ச்சி முதலியன வேலை முடிந்து கலைகை , 

1. மனைவிக்குச் சொந்தமாகக் கணவனாற் 
closing or rising of a court, an office or a 

கொடுக்கப்பட்ட பரிசப் ( சீதனப் ) பொருள் 
business ( R.F. ) . 2. திருப்பி வாங்கிக் 

( W.G. ) property bequeathed to a woman 
கொள்கை ; withdrawal . 3. பறிமுதல் மீட்கை 

by her husband which becomes her 
( C.G. ) ; raising an attachment. 

separate property ,a variety of stri-dhana. 
[ U.barkhast > த . பர்க்காசுது ] 

[ Skt.bhartr + datta > த . பர்த்துருதத்தம் ] 
பர்கத்து parkattu , பெ .(n .) செழிப்பு; prosperity, பர்தா parta , பெ . ( n . ) பிற ஆடவர் தம்மை 
thriving . இந்த வீடு பர்கத்து இல்லை ( C.G. ) . 

பார்க்காத வகையில் இசுலாமியப் பெண்கள் 
[ U.barakat > த . பர்கத்து ] 

தங்கள் உடலையும் முகத்தையும் மறைத்துக் 
பர்காணா parkana , பெ . ( n . ) மாவட்டப் பகுதி ; 

கொள்ள அணியும் மேல் அங்கி ; purdah . 
sub - division of a district ( C.G. ). 

[ U.bartar > த . பர்தா ) 
[ U.pargana > த . பர்காணா] 

பர்ப்பட்டீரகம் parppattirasam , பெ . ( n .) 
பர்காவணி parkavani, பெ . ( n . ) காசாய்வு ; 
shrroffing, assaying money . 

இதளியம் , கெந்தி முதலியவைகளை 

மந்தாக்கினியில் வேகவைத்து , சாணி மீது 
[ u.parkhaoni > த . பர்காவணி 

வாழையிலையை மூடி சாணியிட்டு ஆறிய பின் 
பர்ச்சனியன் parccaniyan ,, 

பெ . ( n . ) 

எடுத்த இரசம் அல்லது கெந்தி , இது ஆயுள் 
விண்ணுலக தலைவன் ( இந்திரன் ) ; Indra . 

வேத மருந்து ( சா.அக. ); an Ayurvedic 
(திவ்.திருப்பா .4 , வ்யா . ). 2. பன்னிரு இனத்தி preparation of containing mercury , sulphur 
Glorit (court ; a deity representing the Sun , 

etc., in which the said drugs are heated 
one of tuvatacatittar (q.v . ). 

in moderate heat and then thrown on a 
[ Skt.parjanya > த . பர்ச்சனியன் ) 

plantain leaf spread for the purpose over 
பர்ணசாலை parna - Salai பெ .( n . ) 1. இலை 

the surface of cowdung then it is covered 
வேய்ந்த குடில் ; leafy hut , hermitage . 

with another plantain leaf and preserved 
2. முனிவர் குடில் ; abode or hermits . 

till the heat sulsides . 
[ Skt.parna > த . பர்ண ] 

பர்ப்பயூன் parppayin, பெ . ( n . ) கொத்துக் 
பர்ணம் parnam, பெ . ( n . ) இலை ; leaf . 

கொத்தாய் இலைகளுடன் முட்களும் நிறைந்த 

ஒரு வகைச் செடியில் சுரக்கக்கூடியதும் ; 
[ Skt.parna > த. பர்ணம் ) 

உறைவதும் சாம்பல் நிறத்தோடு விறுவிறுக்கும் 
பர்த்தா parta, பெ . ( n . ) கணவன் ; husband . 

காரமுள்ளதும் பொதுவாக , திருகுகள்ளிப் 
[ Skt.bharta > த . பர்த்தா ] 

பாலுக்கு மாற்றாகப் பயன்படுத்தக்கூடியது 
பர்த்தி partti பெ . ( n . ) 1. படி ( பிரதி ) ; substitute ; மான பால் . ( சா.அக. ); milk extracted from a 

return . 2 . பணக்குறை நிரப்புகை ; thorny shrub filled with bunches of leaves . 


- 


பர்பி 


249 


பரசுபரம் 


It is grey in colour title acrid to taste and 
pungent. It is generally substituted for milk 

of fursted spurge . 
பர்பி parpi பெ .( n . ) கோதுமைக் குறுணை , 

( சருக்கரை ) தேங்காய் முதலியன சேர்த்துச் 
செய்யப்படும் பணியார வகை ( உ.வ. ); a kind 
of sweet prepared with wheat - flour , 

, 
sugar , coconut, etc. , 

த.வ. இனிப்பம் 

[ u.bar - f > த . பர்பி ) 
பர்லாங்கு parlaiku, பெ . ( n . ) 220 படைச்சால் 

நீட்டலளவை ; 220 yards , furlong. 


த.வ.படைச்சால் 


பரகிதம் parakitam , பெ . ( n .) 1. பிறர்க்கு 

நன்மையானது ; that which is good for 
others. 2. U1600TOLÁ 65600f 

kums ;( Astrol.) a 
kind of calculation in the ancient Hindu 
astronomy . 

[ Skt. para - hita > த . பரகிதம் ) 
பரகிதமூலச்சா parakita - mula - c - cd , பெ . ( n . ) 

கணிதவாய்பாடு வகை ( வின் . ); ( Astrol .) table 
of sines in the parakitam mode of 
astronomical calculation , 

[ Skt.para - hite + mua- c -ca ) த . பரகிதமூலச்சா 
பரகேசரி para - kesari பெ . ( n .) 1. பகைவர்க்கு 

அரிமா போன்றவன் ; one who is a lion to 
his enemies . 2. சோழரிற் சிலர்க்கு வழங்கிய 
பட்டப் பெயர் ; title of certain cola kings : 
மதுரை கொண்ட கோப்பர கேசரி வன்மர்க்கு 
( S.I.I.V , 214 ). 

[ Skt . para- kesarin > த . பரகேசரி ] 
பரகேசரிக்கல் para -kesari- k - kal, பெ . ( n . ) 

பொன் நிறுத்தற்குச் சோழர் காலத்தில் 
பயன்படுத்தப்பட்ட எடைக்கல் 
( S.I.I.V.85 ); a kind of weight used in the 
days of coļa kings for weighing gold . 
[ Skt. para -kēsarin > 

த. பரகேசரி - 
பகைவர்க்கு அரிமாபோன்றவன் ] 
பரசமயகோளரி para - samaya - kolari பெ . ( n .) 

திருஞானசம்பந்தருக்குரிய ஒரு பட்டப்பெயர் 
( புறச்சமயிகளுக்குச் சிங்கம் போன்றவர் ); a 
title of Tirunāna - šampandar, meaning a 
lion to heretice . பரசமய கோளரிக்கு நிகரா 
(பதினொ.ஆளுடை திருவந்.54 ). 

[ Skt. para - samaya + kolari > த . பரசமய 
கோளரி ) 
பரசுபரம் parasuparam , பெ . ( n .) (வி.அ.) adv. 

ஒருவர்க்கொருவர் ( அல்லது ) ஒன்றுக்கொன்று 
mutually, reciprocally.. 

[ Skt. paras - param > த . பரசுபரம் ] 


[ E. Furlong > த . பர்லாங்கு ) 
பர்வதம் parvatam , பெ . ( n .) மலை ; mountain . 

[ Skt.parvata > த . பர்வதம் ) 
பர்வானா parvapa, பெ . ( n . ) 1. ஆணையிடல் ; 

order , written command . 2. இலவயம் 
(இனாம் ); grant . 

[ U.farmana > த . பர்வானா ) 
பரக்கு parakku, பெ .( n . ) 1. ஆய்கை ; 

examination . 2. காசாய்கை ; assaying of 
coins .. 

[ U.parkhai > த . பரக்கு ) 
பரகாயசரிதர் para - kaya - caritar , பெ . (n . ) 

கூடுவிட்டுக் கூடு பாயும் வல்லமையுள்ளோர் 
( பரகாயப் பிரவேசம் செய்பவர் ); those who are 
adept in parakāya - p -piravēcam . 
தகவுடைய பாண்டவரும் .... பரகாய சரிதர் 
போல (பாரத .நிரைமீட்சி .141 ). 

[ Skt.parakayatcaritar > த . பரகாயசரிதர் ] 
பரகாயப்பிரவேசம் para -kaya - p - piravesam , 

பெ . ( n . ) உடலை விட்டு வேறு உடல் புகும் 
வித்தை கற்றவர் ; art of leaving one s own 
body and entering another body at 
pleasure , metempsychosis .. 

[ Skt. parakaya + pravesa > த . பரகாயப் 
பிரவேசம் ) 


வகை . 


பரதநாட்டியம் 


250 


பரம்பரம் 


பரதநாட்டியம் parata - nattiyam , பெ . ( n .) 

தென்னகப் பழந்தமிழர் நடனம் ; dancing and 
acting according to ancient Tamil works. 


த.வ. அவிநயம் 

[ Skt.bharata+ nattiyam > த . பரதநாட்டியம் ] 
பரதம் paradam , பெ . (n . ) கடல் சூழ்ந்த 

தென்னிந்தியப் பகுதி ; Southern India 
surrounded by sea . 

த . பரவை பரதம் > Skt.Bharata > த . பரதம் 
பரதம் paradam, பெ .( n .) 1. கூத்து ; the art of 

dancing and acting . பாவமொடராகந் 
தாளமிம் மூன்றும் பகர்வதாற் பாத 
மென்றுரைப்பர் . ( பரத.பாவ .14 ). 2. ஒரு 
நாடகத்தமிழ் நூல் (சிலப் .உரைப்பா. ) ; a 
treatise on dancing and acting . 
3. பரதகண்டம் பார்க்க ; see paratakandam . 
பரதத் தோங்கிய கோடாச் செங்கோற் 
சோழர்தங் குலக்கொடி (மணிமே.பதி .22 ). 

த . பரவை > பரதம் > Skt.bharate > த . பரதம் ) 
பரதன் paradan, பெ . ( n .) 1. சகுந்தலைக்கும் 

துசியந்தனுக்கும் பிறந்தவனும் , பரதகண்டம் 
என்று இந்திய நாட்டுக்குப் பெயர் வழங்கு 
தற்குக் காரணமானவனெனக் கூறப்படும் ஓர் 
அரசன் ; a sovereign , son of Dusyanta 
and Sakuntala , after whomindiais called 
Bharata - khanda . 2. இராமன் தம்பியருள் 
ஒருவனான கைகேயி மகன் ; a younger 
brother of Rama and son of Kaikeyi. 

[Skt.Bharata > த . பரதன் ] 
பரதாரம் para - taram , பெ .( n . ) பிறன் மனைவி ; 
another s wife 

[ Skt.para -dara > த . பரதாரம் ) 
பரதேசி parates , பெ . (n .) 1. அயல் நாட்டான் ; 

foreigner , stranger . (சிலப் .5,11 ,உரை ). 
2. அயல்நாடு செல்வோன் ; ( வின் . ) ; sojourner , 
pilgrim , traveller . 3. ஆண்டி; beggar , 
religious mendicant . 4. கதியற்றவன் ; 


miserable , destitute person . பரதேசி 
காவலர் (திருவிளை. அங்கம் .27 ) . 

த.வ. இரவலன் , நாடோடி 

[ Skt. para -desin > த . பரதேசி 
பரந்தபன் parantapan, பெ .(n . ) பகைவரை 

வருத்துவோன் ; he who distresses his 
enemy.. 

[ Skt. parantapa > த . பரந்தபன் ) 
பரந்தாமம் parantamam, பெ .(n . ) மேலுலகம்; 

heaven , as resplendent LibGmL OILAGOT KUID 
திவந்தரும் ( திவ்.இராமாநுச .94 ). 
[ Skt. parardhaman > த . பரந்தாமன் ] 

த 
பரந்தாமன் parantaman, பெ . (n . ) திருமால் ; 
Vişnu , as Lord heaven . 

[Skt. parandhaman > த . பரந்தாமன் ) 
பரப்பைபதம் parappai-patam , பெ . (n .) 

வடமொழிச் செய்வினைச் சொற்களுள் 
சிலவற்றின் ஈறுகள் ; terminations of certain 
verbs in active voice . பன்னிய போதறி 
லாதேச மென்னும் பரப்பைபதம் ( பி.வி .36 ). 

[ Skt.parasmaipada > த . பரப்பைபதம் ] 
பரம் param , பெ . ( n . ) 1. சுமை ( பிங் . ) ; burden , 

weight, heaviness . மிசைப்பரந் தோண்டாது 
( புறநா .30 ). 2. உடல் ; body , ‘ இப்பரந் 
துடைத்தவர் ( கம்பரா.கடிமண .69 ). 3. கவசம் 
( சூடா .); armour for the body . 4. கேடக 
வகை ; a kind off shield . புளகத்தோற்பரம் 
( சீவக .2218 ) . 5. குதிரைக் கலனை ( பிங் . ) ; 
saddle of a horse. 

[ Skt.bhara > த . பரம் ] 
பரம் param , பெ . ( n . ) பரதேசி ; mendrcant . நீ 

கிருத்கிகை தோறும் பத்துப் பரங்கட்குத் 
தவறாது அன்னம் போட்டுவா" ( மதி.க.i ,180 ). 

[ Skt. para ) த . பரம் ] 
பரம்பரம் paramparam , பெ . ( n . ) 1. வழிவழியாக 

வருகின்ற மரபுரிமை ( வின் . ) ; hereditary 


. 


பரம்பரை 


251 


பரமஅம்சன் 


succession . 2. குலமுறை ( வமிசம் ); lineage , | பரமநாழிகை parama - naligai, பெ .( n .) பிறை 
race . 3. பரம்பரை பார்க்க ; see paramparai. நிலை ( திதி ) கிழமை ( வாரம் ) , ஓகம் , கரணம் , 
4. முத்தி ; final bliss . பத்தி செய் யடியரைப் நாண்மீன் ஆகியவற்றின் முழு நாழிகை; full 
பரம்பரத்துய்ப்பவன் (திருவாச . 2,119) . duration , as of a titi , varam , yakam , 
5. பரம்பரன் பார்க்க ; see param - paray , 

karaṇamornatcattiram . 
நீயாதி பரம்பரமும் ( கம்பரா.விராதன் .4 ), [ Skt.parama - naligai > த . பரமநாழிகை) 
6. ஒன்றுக்கொன்று மேலானது ; that which 

பரமபத்தி parama - patti) பெ . (n . ) பரம் 
goes higher and higher . சென்று சென்று 

பொருளை விட்டுப் பிரிதற்கு ஆற்றாத 
பரம்பரமாய் (திவ் . திருவாய் .8,8,5 ). 

பத்தியின் முதிர்ந்த நிலை ; the third and 
[ Skt.parampara > த . பரம்பரம் 

highest stage of devotion in which a 
பரம்பரை paramparai பெ . ( n .) 1. இடையறாத் 

devotee does not brook the slightest 
தொடர்பு ; uninterrupted series or 

separation from the supreme being . 
succession , as of waves . 2. 56000/4mm 

நனியாம் பரமபத்தியானைந்து ( திவ் . 
தொடர்பு; hereditarysucession proceeding 

இராமாநுச .100 ) . 
from father to son , from guru to disciple , 

[ Skt. parama + bhakti ) த . பரமபத்தி ) 
from generation to generation . 

generation . பரமபதவாசல் parama - pata -vasal, பெ .( n .) 
பயில்யோகம் பரம்பரையின் விரும்பினார் . 

விண்ணுலக வாயில் ; a gateway in a Visnu 
( பெரியபு . தடுத்தாட் .181) 

temple. 

[ Skt.paramapada - vasal > த . பரமபதவாசல் ) 
[ Skt. parampara > த . பரம்பரை ] 

பரமபிதா parama - pita, பெ . ( n . ) கடவுள் ( Chr . ); 
பரமகாரணன் parama - karanan, பெ . ( n .) 

god, as the father of all beings . 
கடவுள் ; God , as the first cause . 

[ Skt.parame - pita > த . பரமபிதா ] 
( ஆதிகாரணமானவன் ) . பரமகாரணன்றிரு 

பரமரகசியம் parama -rakasiyam , பெ . ( n . ) 
வருள் தனால் (திருக்கோ.1, அகவல் ). 

மிகை மறைபொருள் ; profound secret, great 
[ Skt. paramatkaranan > த , பரமகாரணன் ) mystery. 2. மறைவான தத்துவக் கொள்கை ; 

secret doctrine . 
பரமகுரு parama -kuru, பெ . ( n . ) 1. சிறந்த 

[ Skt.parama + rakasiyam > த . பரமரகசியம் 
ஆசான் ; great guru . பரமகுருவாய்ப் 
போதிக்கு முக்கணிறை ( தாயு.சுகவாரி .9 ). | பரமலோபி parama - lopi, பெ .( n .) இவறன் , 
2 . பரமாசாரியன் , 1. பார்க்க ; 

see ஈயாதவன் ; great niggard . பரமலோபி 
paramasariyan . 

கண்டாய் , (திருவேங்.சத .45 ). 
. 
[ Skt.parama -kuru > த . பரமகுரு 

[ Skt.parama + lopi > த . பரமலோபி 
LITSE GOTLLITOIT parama - saņdāļan, Qu . ( n . ) 

பரம அம்சன் parama - amšan, Qu . ( n . ) 
கொடும்பாவி ; highly wicked person . 

துறவிகள் நால்வகையினரில் கடவுள் நிலை 
( Skt.paramasantaam த பரமசண்டாளன் 

யிலுள்ளவன் ; ascetic of the highest order , 
பரமசிவன் parama - swan, பெ .( n .) சிவபிரான் ; one of four sappiyaci .. 
šia .. 

த.வ. இறைமையன் 

[Skt.parama - hansan > த . பரமஅம்சன் ] 
[ Skt. parama + sian > த . பரமசிவன் ] 


த.வ. ஈயாமாரி 


- 


- 


பரமேசுவரன் 


252 


பராங்குசன் 


3 


பரமேசுவரன் paramesuvaran, பெ . ( n . ) பரவா parava , பெ .( n . ) 1. கவலை ; care , 
1. கடவுள் ; God . 2. சிவபிரான் ; Ska . 

concern . 2. குற்றம் ; harm . ( பரவா இல்லை ). 
[ Skt.parama + isvara > த . பரமேசுவரன் ] 

த.வ. பரவாயில்லை , தாழ்வில்லை , தேவலாம் 
பரமேசுவரி paramēšuvari, Qu . ( n . ) 

[ U.parwa > த . பரவா ] 
1. மலைமகள் ; Parvati ( s.I.I.ii , 170,24 ) . 

பராக் parak, இ.சொ.( அ.வ. ); அரசர் போன்றோர் 
பரர் parar , பெ . ( n .) 1. பகைஞர் ( சூடா . ); foes, 

வருவதை அறிவித்துக் கவனமாக இருக்கும் 
2. பிறர் ; others , strangers . 

படி வேண்டும் சொல் ; a term used in the 
[ Skt.para > த . பரர் 

sense of attention when announcing 
பரராசசிங்கம் para -raca - siigam , பெ . ( n . ) the arrival of king etc. ராஜாதிராஜ 

1. பகையரசர்க்கு அரிமா (சிங்கம் ) போல்வான் ; வீரமார்த்தாண்டர் வருகிறார் பராக் , பராக் 
one who is a lion to his foes . 2. அரசர் ( நாடக . ) . 
சிலருடைய பட்டப்பெயர் ; title of certain kings . 

[ Skt.parak > த . பராக் ) 
பரராசசிங்கம் பொற்பந்த மின்றளித்தபோது 

பராக்கிரம பாண்டியன் parakkirama 
(தமிழ்நா .243 ). 

pandiyan, பெ .( n . ) வடமொழிச் செல்வாக்கால் 
[Skt.pararajan + singam > த . பரராசசிங்கம்) 

பாண்டியவரசர் சிலர் கொண்ட பெயர் ( Insc . ) ; 
பரராசசேகரன் para -rasa - segaran பெ . ( n .) 

name of certain later Pāņdiya kings . 
தமிழை ஆதரித்த யாழ்ப்பாணத்தரசருள் 

[ Skt.parakrama + pandiyan > த . பராக்கிரம 
ஒருவன் ; a Jaffna king , patron of Tamil 

பாண்டியன் ] 
literature . பரராசசேகர மன்னனின்ப 

பராக்கிரமம் parakkiramam , பெ . ( n . ) 1. வீரம் ; 
மனங்கொள் ( இரகு.பாயி .9 ) . 

valour, bravery, prowess , martial courage . 
பரவசம் paravasam, பெ . (n . ) 1. பிறனுக்கு 2. வல்லமை ; vigour , strength, power , might , 

வயப்படல் ; subjection to another . force, as of a wild beast. 
2. மிகுகளிப்பு ; ecstacy , transport of joy , 

[ Skt.para -krama > த . பராக்கிரமம் ) 
rapture . 3. தன்வசமிழக்கை ; loss of the 

பராக்கிரமி -த்தல் parakkiram , 4 செ.கு.வி. 
senses , unconsciousness . மயலெலா 

( 1. v.i.) வீரச்செயல் காட்டுதல் ; to display 
மொழிந்து பரவசமாங் காலம் ( சிவப்.பிரபந் 

bravery . பல்லாயிர வண்டமும் பயமெய்தப் 
சிவஞா.கலம் .26 ), 4. நெறி ( வின் . ) ; oath . 

பராக்கிரமித்து ( அருட்பா, i,திருவருள் .8). 
5. பராக்கு ; inattention , heedlessness . 

[ Skt.parakrama > த . பராக்கிரமித்தில் ) 
பரவசத்தை விட்டு ... கேண்மினோ 
(திருவாலவா .8,1). 

பராகம் paragam, பெ . ( n .) பன்னிரண்டு நாள் 

இரவும் பகலும் உண்ணாதிருக்கும் நோன்பு 
[Skt.para + vasa > த . பரவசம் 

வகை . (பிரபோத .39,17 . ); a religious fast for 
பரவசமாதல் paravasamadal, பெ .( n .) கடந்த twelve days and nights. 
நிலையடைதல் , அதாவது ஆறாம் துன்ப 

[ Skt.paraka > த . பராகம் 
நிலையை உயிர் கடந்து செல்லுதல் ; ( in 
Vedantha philosophy ) a state in which the 

பராங்குசன் paraikusan, பெ . ( n . ) 
soul rapt in vain seemed to have passed 

1. எதிரிகளாகிய யானைகளை அடக்கும் 
out of the body . 

அங்குசம் போன்றவன் ( இறை.கள். 10,77 .); one 


பராசத்தி 


253 


பரிகரி - த்தல் 


who is like an elephant s goad to his 

த . வ . பொருத்தமான 
enemies . 2. நம்மாழ்வார் ; Nammalvar , [ U.barabar > த - பராபர்) 
வகுளத் தொங்கற் பராங்குசன் ( அஷ்டப் . | பராபரம் paraparam , பெ . ( n . ) பராபரன் 
அழகரந்.காப்பு ) . 

( தாயு.பராபரக் . 1.) பார்க்க ; see paraparan . 
[ Skt parai -kusa > த . பராங்குசன் ) 

பராபவம் parapavam , பெ . ( n . ) 1. தோல்வி ; 
பராசத்தி para - satti, பெ . ( n . ) 1. மெய்யுணர்வு 

discomfiture , defeat பராபவத் தீச்சுட 

( குமர.பிர.மீனாட் .பிள்ளைத் . 5 ) . 2. ஒவ்வாத 
வடிவான உமையம்மை ( ஞானமயமான 

செயல் ; disrespect. 
சிவசத்தி ) (சி.சி .1,61 ,சிவஞா.); ( Saiva .) Sia s 

[ Skt.para - bhava > த . பராபவம் 
supreme energy which is all 
intelligence. 2. பஞ்சசத்திகளுள் இரத்தை, பராமரி - த்தல் paramari, 14 செ.கு.வி. ( v.i.) 

கலந்தாய்தல் (ஆலோசித்தல் ); to inquire, 
சுக்கிலை , அசிதை , கிருட்ணை என்ற 

examine, investigate, consider. Hijms 
நாற்பிரிவுள்ள சிவசத்தி ( சைவச . பொது 74 , 

பராமரியாத் தென்றிருவாரூர்புக்கு ( தேவா . 
2.6015 . ); ( šaiva .) Siva s supreme energy 

744,1 ) . 
which manifests itself in four forms, viz ., 

[ Skt.para - mes > த . பராமரித்தல் ) 
irattai , cakkilai , acitai , kirasnai, oneof 

பராமுகம் para - mugam , பெ . ( n . ) புறக்கணிப்பு 
paicacattil 

( அலட்சியம் ); neglect , disregard , as 
[ Skt.para + Satti த . பராசத்தி ) 

purposely tuming the faceaway. பராமுகந் 
பராசரபட்டர் parasara - pattar , பெ . (n .) 

தவிர்தி ( கந்தபு.வள்ளியம் .72 ). 
இராமானுசாசாரியர்க்குப் பின் வைண 

[ Skt.paran - mukha > த . பராமுகம் 
வாசாரியத்தலைமை வகித்த பெரியார் பரார்த்தம் pararttam , பெ .( n . ) பிறர் 
(குருபரம் ); a Vaisnava Acarya , successor பொருட்டானது ; that which is intended for 

the benefit of others . 6060 TU 
of Ramanuja . 

பரார்த்தமாக்கி ( திவ் . திருக்குறுந் . 3 , வ்யா 
[ Skt.para - sara - bhatta > த . பராசரட்டர்) 

பக் .15 ). 
பராசரன் parasara ), பெ .( n .) வியாசர்க்குத் 

[ Skt.parartha > த . பரார்த்தம் 
தந்தையும் பராசரசுமிருதியாசிரியருமான பரார்த்தம் pararttam, பெ .(n.) 1. பேரெண் 
Laufloui; a Rși , author of a smrti and 

( பிங் .); a large number = 100,000 billion . 
father of Vyasa. பராசரன் குலமாயினும் 2 பிரமகற்பத்திற்பாதி (காஞ்சிப்பு.வீராட் 2); the 
( பாரத.சஞ்சயன்றூ .9 ) . 

number of human days corresponding to 
[ Skt.parasara > த . பராசரன் ) 

50 years of Brahma s life . 

[ Skt.parardha (வின் .) > த . பரார்த்தம் ] 
பராதீனம் பண்ணு - தல் paritipam - pannu 
11 செ.கு.வி. (v.tr.) தன் சொத்தைப் பிறர் | பரிக்கிரயம் parikkirayam , பெ .( n .) விற்பனை ; 

sale . ஒற்றிப் பரிக்கிரயத்துக்கு உரித்தாவ 
வயப்படுத்துதல் ; to alienate one s property. 

தாகக் கொடுத்தோம் ( S.I.I.i , 105 ) . 
[ Skt.paradhine த . பரர்தீனம் - பண்ணுதல்) 

[ Skt.parikiraya > த . பரிக்கிரயம் 
பராபர் parapar , பெ.எ. ( adj.) சரியான ; correct , 

exact ,straight forward , full. அவன் பராபர் / பரிகரி - த்தல் parikari , 4 செ.கு.வி. ( 11 v.i .) 
ஆள் " ( C.G. ) . 

நீக்குதல் ; to do away with , remove , expel , 


1 


பரிகரி - த்தல் 


254 


பரிசனம் 


| 


2 


dispel . தலைவிக்கு வந்த வருத்தத்தைப் வாழ்த்து ( சீவக . 264 ,உரை.) ; benediction 
பரிகரித்தல் தனக்குக் கடனாதலின் ( தொல் , uttered with the intention of averting evil , 

7 . 
பொருள் . 239 , உரை.) . 2. நோயைக் குண வழுவமைதி ; deviations 

from 

grammatical rules , sanctioned by usage . 
மாக்குதல் ; to remedy , redress . 3. முன் 

இன்னும் இப்பரிகாரத் தாலே கோழியை 
கூறியதை மறுத்தல் ; to avoid , retract, recant , 
amend or correct one s erroneous 

வாரண மென்றலும் வெருகினை விடை 

யென்றலும் போல்வன பலவுங்கொள்க 
statement , revoke . 4. நீக்கம் செய்தல் ; to 

( தொல் . பொருள் . 624 ,உரை . ). 8. விலக்கு ; 
expiate , atone for. 5. அடக்குதல் ; to control, 

exemption , immunity (S.I.1.1,98,51.). 
suppress . சித்தந்தன்னைப் பரிகரியாது 
விட்டால் ( ஞானவா.வைராக் .129 ). 6. கஞ்சத் 

[ Skt.parthara > த . பரிகாரம் ) 
தனம் செய்தல் ; to hold back with a miserly | பரிகாரம் parikaram , பெ .( n .) 1 பொருள் ; store, 
spirit, stint . வறியவர்க்குப் பரிகரியாராய்க் 

provisions . நடைப்பரிகார முட்டாது 
கொடுப்பின் ( பு.வெ .10,1). 7. கடத்தல் ; to pass 

கொடுத்த (சிறுபாண் .104 . ). 2. கப்பம் ( Insc . ) ; 

tribute. 
beyond, cross over 
[ Skt. parihr > த . பரிகரி -த்தல் ) 

[ Skt.par - kara > த . பரிகாரம் ] 
பரிகரி -த்தல் parikari, 4 செ.கு.வி. ( v.i. ) 1 . 

பரிகாரி parikari பெ . ( n . ) 1. மருத்துவன் ; doctor, 
போற்றுதல் ( பு.வெ .8,20 , உரை. ); to safeguard, 

medical practitioner . சோலை மலைப் 
take care of . 2. பத்திய முதலியன உதவி பரிகாரி வந்தால் (தனிப்பா.1,253 , 1) . 
நோயாளியைக் கவனித்தல் ; to nurse , tend , 2. முடிமழிப்பாளன் ( கொ.வ. ); barber , as 
as a sick person , a lying - in - woman . being also a physician . 
[ Skt.parikr > த. பரிகா -த்தல் ) 

[ Skt partharin > த . பரிகாரி 
பரிகாசம் parikasam, பெ .( n . ) 1. பகடி ; jest , joke , | பரிச்சேதம் pariccédam, பெ .( n .) 1. துண்டிப்பு ; 
burlesque . 2. இகழ்ச்சி ; mockery , raillery, 

cutting off , dissection , division . 2. T 06060 ; 
jeer , derision , ridicule . 3. விளையாட்டு ; limit , boundary. 3. அளவுக்குட்படுகை ; 
sport, play. 

limitation . காலபரிச்சேதம் , தேசபரிச்சேதம் , 
[Skt.parihasa > த . பரிகாசம் ) 

வசுத்துபரிச்சேதம் . 4. பிரிவு ( அத்தியாயம் ) 

( பிங் . ) ; section , chapter . 5. பகுத்தறிவு ; 
பரிகார நூல் parigara - nu , பெ . ( n .) மருத்துவ 

discrimination , positive ascertainment .. 
நூல் ; a book on treatment of diseases 

6. முழுமை ( வின் . ) ; entireness , absolute 
(சா.அக. ). 

ness . பரிச்சேதம் அப்படிச் சொல்லவில்லை , 
பரிகாரம் parikaram, பெ . ( n .) 1. நீக்குகை; 

[ Skt.paric - cheda > த . பரிச்சேதம் ) 
entire destraction , abolition , cancelling 
removal . 2. கழுவாய் ; expiation , atonement. 

பரிச்சேதம் pariccetam, பெ . ( n .) சிறு பகுதி 

( poud ) ; small portion , part. 
மனு முதலான நூல் கற்றுச் செய் 
பரிகாரங்களின்றியே ( சேதுபு.தனுக் .66 ). 

[ Skt.pariccheda > த . பரிச்சேதம் ] 
3. மாற்று வழிவகை ; remedy , antidote . 

பரிசம் parisam , பெ .( n .) 1. தொடு உணர்ச்சி ; 
என்னாற்றாமைக்குப் பரிகாரமாவ தியாதுஞ் 

sense of touch . 2. உணர்ச்சி ( சா.அக. ); 
சிந்தியாது ( திருக்கோ .189 ,உரை ). 4. மருத் 

feeling .. 
துவம் ; art of healing , curing . 5. பராமரிப்பு (1 ), 

பரிசனம் parisanam, பெ .( n .) 1. சேனைகள் 
nursing, rending, 6. கேடு நீங்கக் கூறும் 

(பரிவாரம் ); train , retinue . சேவித் தணையும் 


பரிசாரகன் 


255 


பரிபாலி - த்தல் 


பரிசனங்கள் ( பெரியபு .சேரமான் . 84 ) . 2. ஏவல் sympathy , solicitude . 3. தான் செய்த 
செய்வோர் ( திவா . ) ; dependants , servants . குற்றத்துக்கு இரங்குகை; repentance . 
பரிசனர் கணங்கள் 
கணங்கள் யாரும் 

யாரும் ( கந்தபு . 4. பெருந்தாகம் ; burning thirst . நடந் 
திருக்கல் .80 ). 3. சுற்றம் ( சூடா . ) ; relationship , திளைத்து முன்னையினும் பரிதாபமுதிர்ந்து , 
affinity. 

( பாரத . வசந்த .1 ). 
[ Skt.parijana > த . பரிசனம் ) 

[ Skt.pari -tapa > த . பரிதாபம் 
பரிசாரகன் parisaragan , பெ .( n .) பணியாள் ; | பரிநிர்வாணம் parinirvanam, பெ . ( n . ) ஐந்து 
servant . 2. சமையற்காரன் ; cook . 

வகை நற்பேறுகளுள் ஒன்று (சீவக.3116.உரை. ); 
[ Skt.paricaraka > த . பரிசாரகன் 

( Jaina . ) absolute extinction or annihilation 
பரிசீலனை parisilanai, பெ . ( n . ) ஆய்தல் 

of individual extinction 

extinction one of 
(Cen5606 ); examination , investigation , 

paicakalyanam .. 
enquiry. 

[ Skt.parinirvana > த . பரிநிர்வாணம் ] 
த.வ. நோட்டம் 

பரிபக்குவம் paripakkuvam, பெ . ( n . ) 
[ Skt.parisiland > த . பரிசீலனை 

1. செம்பாகம் , அறிவு முதிர்ச்சி ; maturity of 
பரிசுத்தம் parisuttam , பெ . ( n . ) 1. தூய்மை ; 

wisdom . 2. தகுதி ; fitness . 
holiness , sanctity, purity , immaculate 

[ Skt.pari -pakva > த . பரிபக்குவம் 
ness . 2. துப்புரவு ; cleanliness , as of dress , பரிபவம் paripavam , பெ . ( n .) 1. மானக்கேடு , 
clearness , as of water . 

அவமானம் ; contempt , scorn . பாலனென்று 
[ Skt.par - Suddha > த . பரிசுத்தம் 

பரிபவஞ் செய்யேல் (திவ். பெரியாழ் .1,4,7). 
பரிசோதி - த்தல் parisoti, 4 செ.கு.வி. ( v.i. ) 

2. எளிமை ( சூடா . ); degradation. 
நன்கு ஆராய்தல் ; to examine carefully, test [ Skt.pari- bhava > த . பரிபவம் ] 
thoroughly. 

பரிபாசை paripasai பெ .(n . ) 1 மறைவான சொல் ; 
த.வ. நிறை நோட்டம் செய்தல் 

code word . 2. நூற்சொல் ; scientific word . 
[ Skt.parisodhi > த . பரிசோதி - த்தல் ) 

3. தொழிற்சொல் ( சா.அக. ); technical or 
பரிணாமம் parinamam , பெ . ( n . ) ஒன்று code word Nomenclature . It is used in 

பிறிதொன்றாக மாறுகை ; transformation , medical literature to avoid long names . 
evolution , modification , as the turning of 

பரிபாலனம் paripalayam, பெ . (n .) பாதுகாவல் ; 
milk into curd . அவன் பரிணாமத்தோடு 

protection , preservation ; fostering . 
சிவணும் ( ஞானா.11,30 ). 

வரங்கொடுத்துப் பரிபாலனங்கள் செய்தாய் 
த.வ.படிமுறை வளர்ச்சி 

(சிவரக.கணபதியு.4) . 
[ Skt.pari - nama > த . பரிணாமம் ] 

[ Skt.pari- palana > த . பரிபாலனம் 
பரித்தியாகம் parittiyagam , பெ . ( n . ) முற்றும் பரிபாலி - த்தல் paripali, 4 செ.கு.வி. ( v.i.) 
துறக்கை; complete renunciation . 

1. பாதுகாத்தல் ; to protect maintain in 
[ Skt.parityaga > த . பரித்தியாகம் ) 

prosperity. 2. அருள்புரிதல் ( கடாட்சித்தல் ) 
பரிதாபம் paritapam , பெ . ( n . ) 1. துயரம் ; pain , (வின் . ); to show benign compassion . 
anguish , sorrow . 2. கழிவிரக்கம் ; pity ,, 

[ Skt.pari- pal > த . பரிபாலி ) 


பரிமளம் 


256 


பல்டி அடி - த்தல் 


பரிமளம் parimalam , பெ . ( n . ) 1. நறுமணம் ; ) பரீட்சி - த்தல் paritsi, 4 செ.கு.வி. ( v.i. ) 
fragrance , perfume . பரிமளங் கமழ்வன 

1. நோட்டம் செய்தல் , சோதித்தல் ; to examine , 
பாராய் ( கம்பரா.சித்தி .25 ). 

to try ; to experiment . 2. ஆராய்தல் ; to 
[ Skt.pari - mala > த . பரிமளம் ] 

search , investigate. 
பரிமாணம் parimanam, பெ . ( n . ) அளவு ( சூடா . ); 

[ Skt.pariks > த . பரீட்சி ] 
size, measure, dimension . 

பருசை parusai பெ . ( n .) ஊர் அவை ; assembly 
[ Skt.parimana > த . பரிமாணம் 

of villagers . `பெரும் பற்றப் புலியூர் மூல 
பரியந்தம் pariyandam , பெ .( n . ) ( அ.வ. ) 
( முடிவான ) எல்லை ; ( end ) limit . ஆயுள் 

பருஷையாநில் ( S.I.I.iii , 214 ) . 
வரையில் இந்தக் ( பரியந்தம் ) கொடுமை 

[ Skt.pari-sad > த . பருஷை ] 
தீராதோ ! ( உ.வ.). 

பருவதம் paruvadam , பெ . ( n .) 1. மலை ; hill , 
பரியாசம் pariyasam, பெ . ( n .) பரிகாசம் பார்க்க ; 

mountain . பாவபருவதங்க ளெல்லாம் 
see parikasam . யார் சொலும் பரியாசமே 

(சிவரக.அபுத்திபூருவ .4 ). 2. மீன் வகை 
( குமர.பிர.மீனாட் . குறம் .8 ) . 

(சங்.அக.); a kind of fish . 
[ Skt. pari - hasa > த . பரியாசம் ) 

[ Skt.parvata > த . பருவதம் ] 
பரியாயப் பெயர் pariyaya - p - peyar , பெ . ( n .) 

பரோட்டா pardtta, பெ . ( n . ) மைதாமாவில் 
ஒரு பொருட் பல் பெயர் ( சூடா .); synonymous 

செய்யப்படும் ஒரு வகை அடை வகை ; 
noun . ஆணையென்னும் பரியாயப் 

unleavened bread of maize flour, thick in 
பெயருடைய (சி.போ.பா .2 , பக் .54 ). 

size and round in shape . 
[பரியாயம் + பெயர்) 
பரியாயம் pariyayam , பெ . ( n . ) 1. நேர் 

த.வ. சூட்டடை 
சொற்பொருள் ; synonym . 2. பன்னோக்கு பரோபகாரம் paropakaram, பெ . ( n . ) பிறர்க்குச் 
(நானாவிதம் ) (தி.வா. ); diverse methods or செய்யும் உதவி ; philanthropy . 
ways . 3. பொருளை வெளிப்படையாய்க் 

[ Skt.paro - pakara > த . பரோபகாரம் ) 
கூறாது குறிப்பாற் கூறும் அணி ( தண்டி .71 ) ; 
( Rhet . ) a figure of speech in which one s 

பரோல் விடுப்பு pardl - vituppu , பெ . ( n . ) 
idea is not expressed in words , but is 

தண்டனைக் காலத்தில் நன்னடத்தை கருதி 
cleverly suggested . 4. படிமுறைத் திரிவு குறிப்பிட்ட காலத்துக்கு வெளியில் செல்ல 
(பரிணாமம் ) ; transformation , change . பால் வழங்கப்படும் இசைவு ; parole. 
தயிர் முதலாயின புற்கலத்தினது பரியாய 
மென்பேன் ( நீல .). 5. தடவை ; turn , times . 

பல்டி patti பெ . ( n . ) தலை குப்புற எம்பிக் குதித்தல் ; 
பலபரியாயம் வந்தேன் . 

உடற்பயிற்சியில் ஒரு வகை ; a gymnastic 

feat. 
[ Skt.paryaya > த . பரியாயம் 

த.வ. கவிழ்ந்தடி 
பரிவத்தனம் parvattapam , பெ . ( n . ) 1 சுற்றுகை; [ U.palti > த . பல்டி ) 
circumambulation , going around . 

பல்டி அடி - த்தல் paltrati செ.கு.வி. ( V.I. 
வலமிடம் பரிவத்தனம் செய்து (திருவாலவா . 

1. குட்டிக்கரணம் போடுதல் ; somersault. 
28,34 ) . 2. பரிவருத்தனை, 1 பார்க்க ; see 

2. ஒப்புக்கொண்டதைச் செய்யாமல் பின் 
parivaruttanai. 

வாங்குதல் ; make a retreat ; go back on 
[ Skt.pari - variana த . பரிவத்தனம் ) 

one s word . 3. தோல்வியடைதல் ; fail . 


1 


| 


17 


பல்லவம் 


257 


பலானவன் 


இந்தத் தடவையும் தேர்வில் பல்டி 

அடித்துவிட்டாயா? (உவ .). 
பல்லவம் pallavam , பெ . ( n .) 1. தளிர்; sprout , 

shoot . பல்லவ சயனங்கள் பாராய் ( கம்பரா. 
சித்தி .23 ) . 2. பல்லவதேயம் ( யாழ் . அக .); பார்க்க ; 
see pallava -tēyam . 

[Skt.pallava > த . பல்லவம் ] 
பலசாலி pala - sali பெ .(n .) உடல்வலியுள்ளோன் ; 

strong person . 


பலவீரம் palaviram , பெ . ( n . ) சவ்வீரம் ; a 

sublimated compound of mercury , 

sulphur , alumand salammonia ( சா . அக. ). 
பலவீனம் pala - v - inam, பெ .( n .) 1. வலியின்மை 

( உ.வ. ) ; weakness . 2. அசதிநோய் ( இ.வ. ); 
debility, neurasthenia . 

த.வ. நலிவு 

[ Skt.bala + hina > த . பலவீனம் 
பலாங் palan , பெ .(n.) கப்பற் சதுரப்பாய்களைச் 

சுருட்டும் பொழுது அவற்றின் கீழ் மூலைகளைப் 
பறுவானுக்கு இழுக்க உதவுங் கயிறு ; 

( M.Navi ) ; clew - garnets . 
பலாஞ்சீப்பு palai - sippu , பெ . ( n . ) கப்பலின் 

பலாஞ்சீப்பூம் என்ற உத்தரத்தில் விரிக்கப்படும் 
பாய் ( M.Navi . ) sail tied to the flying - jib . 

[E.flying + E.jib > த . பலாஞ்சீப்பு ] 
பலாத்காரம் palatkaram, பெ . ( n . ) கட்டாயப் 

படுத்துதல் ( இ.வ. ) ; force , violence , 
compulsion .. 


த.வ. மல்லன் 


[ Skt.bala - salin > த . பலசாலி ] 
பலசித்தி pala - sitti, பெ . ( n . ) பயனடைகை ; 
reaching fruition ; achieving success . 

[ Skt.phala + sitti > த . பலசித்தி 
பலதேவன் palatevan, பெ . ( n . ) பலராமன் 
பார்க்க ; see palaraman , 

[ Skt. bala - deva > த . பலதேவன் 
பலராமன் pala - raman, பெ . (n .) கண்ணனுக்கு 

மூத்தவன் (பிங் . ); elder brother of Krsna , 
one of tacāvatāram . 


த.வ. வலக்காரம் 


[ Skt balat - kara > த . பலாத்காரம் ) 
பலாபலம் palapalam, பெ .(n . ) இலாபநட்டம் ; 

profit and loss . 


[ Skt.Bala - rama > த . பலராமன் ) 
பலவந்தப் புணர்ச்சி palavanta - p -punarcci 

பெ . ( n .) கட்டாயப்படுத்தி ஒரு பெண்ணைப் 
புணர்கை ; rape 

[ Skt.bala - vant > த . பலவந்தம் 
பலவந்தம் palavandam, பெ .( n .) வலக்காரம் , 

கட்டாயப் படுத்தல் ; force , violence , 
compulsion .. 

[Skt.bala -vat > த . பலவந்தம் ] 
பலவான் palavan, பெ . ( n . ) வலிமையானவன் ; 

( உவ.); strong , powerful man . 


த.வ. ஆகுபோகு 

[ Skt.phala + a - phala > த . பலாபலம் 
பலான் palan, பெ . ( n . ) அப்பேர்ப்பட்டவன் ( C.G. ); 

sucha one . 


[ U. falan > த . பலான் ) 
பலானது palanadu, பெ . { n . ) குறிப்பிட்டது ; the 

particular. 
பலானவன் palanavan, பெ . ( n .) இன்னான் ; 

certain or such and sucha person . அவன் 
பலானவனென்று தெரியுமா ? 

[ U.fulan > த . பலானவன் ) 


த.வ. மல்லன் , வல்லாளன் 


[ Skt. bala - vanobala - vat > த . பலவந்தம் 


பலிடத்தல் 


258 


பலிபீடம் 


1 


பலிடத்தல் pali 

, 4 செ.கு.வி. ( v.i.) 1. நேர்தல் ; to ( R.T.); inam granted for the service of 
happen , அசனியேற்றின் வீழ்வெனப் makingsacrifices to village deities . 11. பலி 
பலித்தது பாவியேற்கென்க ( இரகு .சீதைவ . சக்கரவர்த்தி பார்க்க ; see pali- sakkaravartti 
116 ). 2. பயன் விளைத்தல் ; to takeeffect, yield 

[ Skt.bali > த . பலி ] 
results, produce good or evil. வயலிடுந் பலிகொடு - த்தல் pal+ kodu-, செ.கு.வி. (v.i.) 
தழையும் ... பின்பலிக்குமாபோல் ( சி.சி .2,17 ) . 

1. தெய்வத்திற்குப் பலியிடுதல் ; to sacrifice a 
3. செழித்தல் ; to thrive , as a crop . 

victim ; to present. offerings to a deity. 
பலிப்பறிந்து ... வித்தினார் ( அரிச்.பு.நாட்டுப் . 

வளநகர் சிலம்பப் பாடிப் பலி கொடுத்து 
38 ) . 4. மிகுதல் ; to increase , swell . நீர்பலிப்ப 

( அகநா .22 ) . 2. கொல்லுதல் ( உ.வ.); to kill . 
வான்றிரை யெறிந்து ( இரகு . நாட்டுப். 38. ) ; 
5. கொடுத்தல் . to give ‘பூசையின் த.வ. காவு கொடுத்தல் 
பலத்தினைப் பலிப்பாய் ( செவ்வந்திப்பு . [ Skt. bali > த . பலி 
அகத்தியச் . 41). 

பலிசை palisai, பெ . ( n .) 1. ஆதாயம் ( இலாபம் ); 
[ Skt.phala > த . பலி- ] 

profit . பலிசையாற் பண்டம் பகர்வான் 
பலி pali பெ .( n.) 1. நிறைவேறல் ; that which 

( பு.வெ .12 ,வென்றிப் .2 ). 2. வட்டி ; interest . 
takes effect ( பிங் . ). 2. காய்கனிகளுள்ள மரம் 

இப்பொன் பதினெண் கழஞ்சே மூன்று 
( யாழ் . அக .); treeladen with fruit. 

மஞ்சாடி குன்றிக்கும் பலிசையாற் 

சந்திராதித்தவல் ... அட்டுவோமானோம் 
[ Skt.phalin > த. பலி] 

( S ... 1.1 , 116 ) . 
பலி pali பெ . ( n .) 1. தீக் குண்டத்தில் (யாகத்தில் ) 

[ skt.phala > த . பலம் ] 
தேவர் , முன்னோர் ஆகியோர்க்கு இடும் 
உணவுப்பொருள் ; offering given to gods , | பலிதேர் - தல் pali -ter-, 3 செ.கு.வி. ( v.i. ) 
ancestors , etc. , in sacrifice . பலிகண் பிச்சையெடுத்தல் ; to begalms . வற்றலோடு 
மாறிய பாழ்படு பொதியில் ( புறநா .52 ) . கலனாப்பலி தேர்த்து ( தேவா .61,2 ). 
2. பலியிடுவதற்குரிய விலங்குகள் முதலியன ; 

த.வ. இரத்தல் 
sacrificial animal or offering . 3. காக்கை 

[ Skt. bali > த . பலி- ] 
முதலிய பறவைக்கு உண்ண இடுஞ்சோறு ; 
boiled rice thrown as an offering to crows. 

பலிப்பு palippu, பெ .(n . ) 1. சித்தி ; success . 
காக்கையது பலியே ( குறுந் .210 ) . 4. பிச்சை ; 

2. பயன் ; fruit , result . `செய்தவப் பலிப்பை 
boiled rice given to mendicants , alms . 

நோக்கி (இரகு.யாகப் .2 ). 3. நன்றாய் விளையுந் 
பலிகொண்டுண்பவர் (தேவா.47,5 ). 5. சோறு ; 

தன்மை ; productivity . பெரும்பூமி பலிப் 
rice ( திவா .). 6. பூசைக்கு வைக்கப்படும் பூ 

பெய்தும் ( குற்றா.தல.நூற்ப .13). 4. வினைப் 
முதலியன ; offering of flowers , etc. , in பயன் ; result of karma.. 
worship . மலர்சில கொண்டு ... தேம்பலி 

[ Skt bali > த . பலிப்பு ] 
செய்த வீர்நறுங் கையள் ( ஐங்குறு .259 ). பலிபீடம் pali pitam , பெ . ( n .) பலியிடும் இடம் , 
7. சாம்பல் ( சூடா . ) ; ashes . 8. திருநீறு ( அக . நி . ); altar . நீண்ட பலி பீடத்தி லறுத்துவைத்த 
sacred ashes . 9. கப்பம் ( யாழ் . அக .); tribute. சிரத்தை ( கலிங்.98 ) . 
10 . சிற்றூர்களில் தேவதைகளுக்குப் 

த.வ. காவு முற்றம் 
பலியிடுவதன் பொருட்டு விடப்பெற்ற மானியம் 

[ Skt. bali > த . பலி ) 


பலிபீடிகை 


259 


பனியன் 


பலிபீடிகை pal - pitikai, பெ .( n . ) பலிபீடம் பார்க்க ; | பவம் pavam , பெ . ( n . ) 1. பிறப்பு; birth , origin 
see pali-pitam . விலைப்பலி யுண்ணு 

( பிங் . ) ; பவத்திற மறுகெனப் பாவை நோற்ற 
மலர்ப்பலி பீடிகை ( சிலப் .12,43 ) . 

காதை ( மணிமே.30 ) . 2. உலக வாழ்க்கை ; 
[ Skt.bali > g . wn ] 

earthly life. சரியாப் பிறவிப் பவந்தரும் 
பலிவாங்கு - தல் pal vaiku-, 9 செ.கு.வி. ( v.i.) 

( திவ் . இராமாநுச . 94 ) . 3. உலகம் ; world . 

பேரின்ப வீட்டுப்பவம் (சிவப்பிர.வெங்கைக்க . 
1. தொந்தரவு செய்தல் ; to tormant . 2. நீரில் 

75 ) . 4. கரணம் பதினொன்றனுள் ஒன்று ; 
அடிக்கடி மூழ்க வைத்து இறக்கச் செய்தல் ; to 

( Astrol .) a division of time , one of eleven 
make victims of , as by drowning 

karanam , q.v . 5. உண்மை ; existence . 
frequently . குளம் பலி வாங்கும் . 

கொள்பவத்தின் வீடென் (சி.போ .8,2 , 
[ Skt. bal ) த . பலி 

வெண்பா .2 .). 
பலிவெட்டு pall- vettu, பெ . ( n . ) பூசை 

[Skt.bhava > த . பவம் ) 
முதலியவற்றின் பொருட்டுக் கோயிலுக்கு பவித்திரம் pavittiram, பெ .(n.) மிகு தூய்மை ; 
விடப்பட்ட சிற்றூர் ; village given toa temple 

sacredness , purity.. 
to meet the expenses of worship and 

[ Skt.pavitra > த . பவித்திரம் ) 
festivals .. 

பவுண்டு pavuntu, பெ . ( n .) பதினாறு அவுன்சு 
[ Skt bali > த . பலி 

அளவு கொண்ட ஒரு நிறை ; a standard 

weight = 16 ounces a voirdupois . 
பலே pale, பெ . ( n . ) நன்று என்ற பொருளைக் 

[ Lat.pond > த . பவுண்டு ) 
குறிக்குஞ்சொல் ; a term of approbation | பவுண்டு pavuntu, பெ . ( n . ) கொண்டித் தொழு ; 
denoting excellent ! . 

enclosure for detention of stray cattle . 
த.வ. வல்லே , வலே 

[ E.pound > த . பவுண்டு ) 
[ U. bhala > த . பலே ) 

பவுத்தர் pavuttar , பெ .(n . ) புத்தமதத்தோர்; 
பவ - த்தல் pava- , 2 செ.கு.வி. ( v.t. ) 

Buddhists . அயர்த்தார் பவுத்தர் ( திவ் . இயற் . 
தோன்றுதல் ; toappear; to be born . ஊழியூழி 

நான்முகன் .6 ). 

[ Skt.bauddha > த . பவுத்தர் ] 
பவந்திட்ட பரமனார் ( தேவா.952,2 ). 

பவுதிகீதீட்சை pavutiki- titsai பெ . ( n .) குரு 
[ Skt.bhava > த . பவ-,] 

அருளிப்பு (தீட்சை ) வகை ; (சி.சி .8,4 , ஞானப் .); 
பவகாரணி pava - karani, பெ . ( n . ) அழகர் 

a religious initiation . 
மலையில் உள்ள ஒரு பழம் பொய்கை ; an 

[ Skt.bhautiki+ tiksa ] 
ancient pool in Alakar - malai. புண்ணிய 

பவுன் pavum , பெ . ( n . ) 1. இங்கிலாந்து நாட்டுப் 
சரவணம்பவகாரணியொடு (சிலப் .11,94 ). 

பொன்னாணயம் ; pound , sterling , 
( Skt.bhava + karani > த . பவகாரணி ] 

sovereign . 
பவந்தா - தல் ( பவந்தருதல் ) pavar-ta-, 15 பனியன் paniyan , பெ .(n . ) ஆண்களின் 
செ.கு.வி. ( v.i. ) தோன்றுதல் ; to appear . 

மெய்யாப்பு , உள்ளொட்டி ; vest ; undershirt. ( in 
நன்றினொன்றாய்ப் பவந்தரும் (சி.சி .2,74 ). India ) banian . 
[ Skt.bhava > g . wou ] 

த.வ.உள்ளொட்டி 


| 


பாக்கி 


260 


பாகீரதி 


பாக்கி bakki பெ . ( n . ) 1. நிலுவை ; balance , தொன்மங்களுள் தலையாயது ; a chief 

Purāņa in Sanskrit . one of patinen - 
outstandings , arrears . 2. மிச்சம் ; 
remainder . வங்கி , பாக்கிப் பணத்தைச் 

puranam . 2. செவ்வைச் சூடுவாரால் தமிழ்ச் 

செய்யுளில் இயற்றப்பட்ட மொழி பெயர்ப்பு நூல் ; 
செலுத்துவோருக்கு மூன்று 

மாதம் 

a metrical translation of sanskrit 
காலக்கெடு விதித்துள்ளது . ( உ.வ. ) . 

Bhagavata in Tamil by Sevvai - C 
[ U.baqj > த . பாக்கி 

cuduvar . 3. கி.பி .1543 ல் நெல்லிநகர் வரதராச 
பாக்கிகைபீது bakki- kaipitu, பெ . ( n .) நிலுவைக் 

ஐயங்கார் வடமொழியினின்று தமிழ்மொழியிற் 
6600156 ; statement or account of 

செய்யுளாக இயற்றிய நூல் ; a Tamil -version 
outstanding balances ( R.F.). 

of the Sanskrit Bhāgavatam by 
[ U.baqi - kaifiyat > த. பாக்கிகைபீது ) 

Varadaraja Aiyangar of Nellinagar, 1543 

A.D. 
பாக்கிசாக்கி bakki- sakki, பெ .( n .) 1. பாக்கி 
பார்க்க ; see pakki . 2. குறைவு ( கொசுறு ) 

[ Skt.bhagavata + purana > த . பாகவதபுராணம் 
( இ.வ.); extra quantity obtained into the பாகவதர் bagavadar , பெ . ( n . ) 1. திருமாலை 
bargain . 

முதற்கடவுளாகக் கொண்டு வழிபடுஞ் 
த.வ.மிச்சமீதி 

சமயத்தோர் ( பிங் . ) ; Vaisnavas , worshippers 
[ u.baqi + sakki > த . பாக்கிசாக்கி ) 

of Visnu . " பாகவதப் பிரமசாரி " ( திருவாலவா . 
பாக்கிதார் bakki- tar, பெ .(n .) வரி முதலியன 

31,2 ) . 2. இசைப்பாட்டுடன் சமயச் சார்பான 
செலுத்தாதிருப்பவன் ; revenue defaulter ; 

பழங்கால வரலாறுகளை எடுத்துரைப்போர்; 

those who expound religious stories to the 
one who is in arrears . 

accompaniment of music . 3. பாடகர் ( இ.வ.); 
[ u.bagi > த . பாக்கி - பக்திதார் ) 

masters of music , music teachers . 
பாகதச்சிதைவு pagata - c - citavu , பெ . ( n . ) 

த.வ.மாலியர் 
பிராகிருத மொழியிலிருந்து தமிழிற் சிதைந்து 
வழங்கிய சொல் . (திருக்கோ.53 ,உரை); Prak [ t 

[ Skt.bhagavata > த . பாகவதர் ) 
words used in Tamil in a modified பாகியம் pagiyam , பெ . ( n . ) 1. புறம்பானது ; that 
form . 

which is external . " பூசை பாகிய மாப்பியத் 
[பாகதம் +சிதைவு ] 

தரமென விரண்டாகும் " ( சூதசங்.சிவமா .5,2 ) . 
பாகதம் pagadam , பெ .( n . ) பிராகிருதம் பார்க்க , 

2. மலங்கழிக்கை ( இ.வ. ); evacuation . 
see prakrt. 

த.வ.வெளிப்புறம் 
[ Skt.Prakrta > Pkt.pakata > த பாகவதம் 

[ Skt.bahya > த . பாகியம் 
பாகவத நடனம் pagavada -nadanam , பாகியாங்கம் bagiyaigam , பெ . ( n . ) புறவழி ; 

பெ . ( n .) மாலிய மத அடியார்கள் ஆடும் நடனம் the outer path . " பிரமத்தை யடைகிறதற்கு 
(6160r. ); a religious dance performed by பாகியாங்க மென்றும் அந்தராங்கமென்று 
Vaişpavadevotees. 

மிரண்டங்கங்களுண்டு " ( வேதாந்த சா .26 ). 
த.வ.ஆழ்வார் ஆட்டம் 

த.வ.வெளிப்பாதை 
[ Skt. bhagavata > த. பாகவதம் + த . நடனம் ) 

[ Skt.bahyataika > த . பாகியாங்கம் ] 
பாகவதபுராணம் bagavada - puranam , பாகீரதி pakirati பெ . ( n . ) கங்கை ; the 

பெ .(n . ) 1. வடமொழியிலுள்ள பதினெட்டு Ganges , the daughter of Bhagiratha . 


பாகுடக்கவி 


" பாசண்டி 


பாகு 

261 

பாசாந்தரம் 
" பாகீரதி கிருபா சமுத்திர " (திருப்பு.மூன்றாம் ( விநாயகபு .83,77 ). 2. சமய ஒழுக்கங்களைக் 
பாகம் , 996 ) . 

கெடுப்பவன் (இ.வ. ); person of heterodox 
[ Skt.bhagirathi > த . பாகீரதி 

conduct 
பாகு pagu, பெ . ( n . ) தலைப்பாகை ; turban . [ Skt.pasanda > த . பாசண்டம் ) 

" பத்துவராகன் பெறவோர் பாகீந்தான் " | பாசண்டி pasandi, பெ . (n .) பாசண்டன் பார்க்க ; 
( விறலிவிடு .1008 ). 

pasandan . "பழுதாகும் பாசண்டியார்க்கு " 
[ u.paga > த . பாகு ] 

( அறநெறி .17 ). 
paguda - k -kavi, பெ . ( n . ) 

[ Skt pasanda > த . பாசண்டம் 
காணிக்கையாகக் கொடுக்கும் பாட்டு 

பாசண்டிமூடம் pasand - mudam , பெ . ( n .) 
( செந் . vi , 335 ) ; dedicatory poem , 

புறச்சமயத்தினரைப் போற்றும் மடமை ; ( Jaina ) 

folly of reverencing heretical teachers . 
[ Skt.prabhrta > Pkt.pdhuca > த . பாகுடக்கவி 

மூடமாய் .... நாட்டப்படும் " 
பாகுபதம் pagu - padam , பெ .(n.) பாகுபக்குவம் 

( அறநெறி .16 ) . 
( 81.916 .); gummy states; a stage of thick 

[ Skt.pasanga > த . பாசண்டி ) 
consistence. 

பாசந்தி pasanti பெ .( n . ) சுண்டக் காய்ச்சிய 
பாங்கா panga , பெ .( n . ) வாங்கா என்ற பாலில் படியும் பாலாடையுடன் , சருக்கரை 
ஊதுகொம்பு ( அபி.சிந் .); a kind of bugle - horn . சேர்த்துக் குளிரவைத்து உண்ணும் இனிப்பு 

வகை ; 

thick cream of milk with sugar 
[ U.banka > த . பாங்கா ] 

(served cold ) . 
பாசண்டச்சாத்தன் basanda -c- cattan , 
பெ . ( n .) சமய நூல்களில் வல்லவரான ஐயனார் . 

த.வ.பாலாடை இனிகம் 
(சிலப் . 9,15 .) ; Aiyanar , adeityversedin 

பாசனம் pasanam , பெ . (n . ) ஏனம் ; vessel. 
treatises on heretical religions. 

" தந்திவர்ம மகாராசர் கொடுத்த பொன் 
த.வ. ஐயனார் 

பாசனம் ஒன்றினால் (S.S.I.IV , 8 ). 
[ Skt.Pasanga > த . பாசண்டம் + சாத்தன் ) 
பாசண்டம் pasangam, பெ .(n .) 1. புறச்சமயக் 

[ Skt.bhajana > த . பாசனம் 
கொள்கை ; heresy , non - conformity to the 

பாசாணக்கல் pasana - k -kal, பெ . (n . ) 1. பாம்புக் 
orthodox doctrines of religion . 

கல் ; snake stone . 2. நஞ்சை முறிக்கும் கல் 
2. தொண்ணூற்றாறு வகைச் சமய நூற் 

வகை ; a kind of stone applied to poison - 
கோவை . (சிலப் .9,15 .); doctrines relating to 96 

bites as antidote . 
heretic sects . 
[ Skt.pssanda > த . பாசண்டம் 

[ Skt . psana > த . பாசணம் + கல் ] 
பாசண்டமூடம் pasanda - mudam , பெ . ( n . ) | பாசாந்தரப்படுத்து - தல் pasantara -p 

பாசண்டிமூடம் (வின் .) பார்க்க ; see pasand padutt , 5 செ.குன்றாவி . ( v.t. ) மொழி 
mudam .. 

பெயர்த்தல் ; to translate . 
[ Skt.pasanga > த . பாசண்டம் ] 

[ Skt.bhsantara > த . பாசாந்தரம் படுத்து தல் ] 
பாசண்டன் pasandan, பெ .( n .) 1. புறச்சமயி ; பாசாந்தரம் pasantaram , பெ . ( n . ) அயல்மொழி, 

heretic. " பாசண்டர் நவிற்று வாக்கியத்தில் " foreign language . 


த.வ.கலம் 


(4060m ; fascism . 


பாசி - த்தல் 

262 

பாசுபதிரம் 
த.வ.வேற்றுமொழி 

பாசுதிகருமம் pasudikarmam , பெ . ( n . ) சிறுநீர் 
[ Skt bhasantara > த . பாசாந்தரம் 

விடுமுன் மலங்கழிக்கை ( யோகஞானா. 33 ) ; 
பாசி - த்தல் pasi- , 4 செ.குன்றாவி . ( v.t. ) passing stools before passing urine . 

பேசுதல் ; to speak " பாசிக்கத்தகாது பாசுபதம் pasupadam , பெ . ( n . ) ஆணவ மலம் 
(திருப்பு 1088 ). 

இல்லையென்றும் இறைவன் ( ஈசன் ) பக்குவ 
[ Skt. bhas > த . பாசி ] 

மடைந்த ஆதன்களிடம் தன் பண்புகளைப் 
பாசிசம் pasisam , பெ . (n . ) அனைத்து பற்றுவித்துத் தான் அதிகாரத்தினொழிவு 
முதன்மைத் தொழில்களையும் தன் முழுமை 

பெற்றிருப்பனென்று கூறும் அகப்புறச் சமய 
யான கட்டுப்பாட்டில் வைத்துக் கொண்டு, 

வகை (சி.போ.பா. அவை.); a Savasectwhich 
அரசியல் எதிர்ப்பே எழாத வகையில் அடக்கு 

does not recognise the existence of 
முறையைப் பயன்படுத்தி நடத்தும் ஆட்சி 

āņavamala and holds that Sivan entrusts 

the perfected soul with His function, one 
பாசிபாப்பு pasipappu , பெ . ( n . ) சில்லறை வரி 

ofaka - p - pura - c - camayam . 2. நூற்றெட்டு 
62606 ( G.N.A.D. 11,278 ) ; miscellaneous 

மறை நூல்களில் ஒன்று ; an Upanisad , one 
items of revenue derivedd from small 
farms , license , etc. 

of 108. 3. பாசுபதாத்திரம் பார்க்க ; see 

pasupadattiram . " பாசுபதம் பார்த்தர்க் 
[ U.baj + bab > த . பாசிபாப்பு ] 

களித்தார் போலும் " (தேவா.720,2). 4. சிவமல்லி 
பாசியகாரர் pasiya - karar, பெ . ( n . ) பிரம்ம 

( நாநார்த்த 152 ); taper - pointed mountain 
சூத்திரத்திற்கு விரிவுரை (பாஷ்யம் ) இயற்றிய 

ebony . 
இராமானுசாசாரியர் ; Ramanuja , a 

[ Skt.pasupata > த . பாசுபதம் 
commen - tator on Brahma sūtras. 
[Skt. bhasya > த . பாசிய + காரர் 

பாசுபதன் pasupadam, பெ . (n . ) 1 சிவபெருமான் ; 
பாசியம் basiyam , பெ .( n .) ஒரு வகை விரிவுரை ; 

Sivan . " பார்த்தனுக் கருள்கள் செய்த 
an elaborate commentary. 

பாசுபதன் " (தேவா.389,6 ). 2. பாசுபத முறையை 

மேற்கொள்ளும் சிவனியர் ; (திவா.); follower of 
த.வ.விளக்கவுரை 

the system of pāsupadam among the 
[ Skt.bhasya > த . பாசியம் 

Savaites. 3. சிவனை வழிபடுவோன் ( சூடா.); 
பாசு pasu , பெ . ( n . ) 1. தேர்வு முதலியவற்றில் 

worshipper of šian . 
தேர்ச்சி ( பிரதாப.விலா .13 .); success , as in 
examinations pass . 2. வெளியில் அல்லது 

[ Skt.pasupata > த . பாசுபதன் ) 
உள்ளே செல்வதற்கோ பொருட்களைக் 

பாசுபதாத்திரம் pasupadattiram, பெ . ( n . ) 
கொண்டு போவதற்கோ கொடுக்கும் 

சிவபெருமானையே தெய்வமாகக் கொண்ட 
நுழைவுச் சீட்டு ( இ.வ.); gate - pass , permit. guy ; arrow which has Siva as its 
destroying. 

presiding deity . 
த.வ. இசைவுச்சீட்டு 

[ Skt.pasupata + astra > த . பாசுபதாத்திரம் 
[ Skt.pass > த . பாசு ] 

பாசுபதிரம் pasupatirasam, பெ . ( n . ) 
பாசுகுத்திருநாள் pasukittirunal, பெ .(n .) ஒரு செரிமானத்திற்காகத் தன்வந்திரி முறைப்படி 
கிறித்துவப் பண்டிகை ; Easter festival . 

அணியம் செய்த ஓர் ஆயுள்வேத மருந்து 
[ F.paques . பாசுகு + திருநாள் ) 

( சா.அக. ); Āyurvedic medicine 


an 


E 


பாசை 

263 

பாஞ்சாலி 
prepared for indigestion according to the (சி.போ.பா.அவை .4 ,சாமிநா.) ; a follower of 
process laid by Danvantari. 

panjarattiram . 
த.வ.செரிமருந்து 

[ Skt.paricaratrin > த . பாஞ்சராத்திரி 
பாசை basai பெ .(n . ) 1. மொழி ; language , பாஞ்சராத்திரிகன் panja -rattirigan பெ . ( n .) 

speech . 2. குழூஉக்குறி ( உ.வ. ) ; secret பாஞ்சராத்திரி ( வின் . ) பார்க்க ; see paija 
language , expressive signs or signals , 

, 

rāttiri 
serving as a mode of communicating [ Skt.parica -ratrika > த . பாஞ்சராத்திரிகன் ) 
ideas . 3. சூளுறவு ( இ.வ. ) ; a vow in whicha 

பாஞ்சலம் paijalam, பெ . ( n . ) 1. காற்று ; wind . 
person binds himself by oath to wreak 

2 கனல் ; fire . 3. மிகு ( இலாபம் ) ஆதாயம் ; gain . 
vengeance on his foe . 
[ Skt.bhasa > த . பாசை 

[ Skt.pacala > த . பாஞ்சலம் ] 
பாசைக்கருத்து basai- k - karuttu , பெ . ( n . ) 

பாஞ்சாலம் paijalam , பெ .( n .) 1. நாடுகள் 
சொல்லின் உட்பொருள் (தாதுமாலை , பக் .132 ) ; 

ஐம்பத்தாறனுள் ஒன்று ; an ancient country, 
implied meaning of a word , 

one of 56 tēšam . " SIOT 151 Id unco 
[ Skt . bhasa > த . பாசை கருத்து ) 

மிக்கன வட்டம் " (திருவிளை. நரிபரி.104 ). 

2. எழில் ( யாழ் . அக .) ; beauty , noble 
பாசைபங்கம் basai- bargam , பெ . ( n . ) 

appearance. 
பழிவாங்குவதாகச் சூளுரைத்து 

[ Skt.paicala > த . பாஞ்சாலம் ) 
அச்சுறுத்துகை ( வின் . ) ; threat of vengeance 
by oath , 

பாஞ்சாலம் ’ paijalam, பெ .( n . ) இலக்கிய நடை 

மூன்றனுள்ள கௌடத்திற்கும் வைதருப்பத் 
த.வ.சூளுறவு , வெகுண்டுரை 

திற்கும் இடைப்பட்ட நடை . one of the three 
[ Skt bhasa > த . பாசை பங்கம் 

literary styles, midway between kautam 
பாஞ்சத்திகம் panja - Sattigam , பெ . ( n .) 

and vaitaruppam .. 
இசைக் கருவி பொது . ( யாழ் . அக.); musical 

[ Skt.paicala > த . பாஞ்சாலம் ) 
instrument. 

பாஞ்சாலமட்டியம் paijala - mattiyam, பெ . ( n .) 
[ Skt.paica - sabdika > த . பாஞ்சசத்திகம் 

தாள வகை ( யாழ் . அக .); a special mode of 
பாஞ்சசன்னியம் panja - sappiyam , பெ . ( n .) 

marking time, 
1. திருமாலின் சங்கு ; conch of Visnu . 

[ Skt.pdicala + madhya > த . பாஞ்சாலம் + 
" மதுசூதன் வாயமுதம் பன்னாளுமுண்கின்றாய் 
பாஞ்ச சன்னியமே " ( திவ்.நாயச் .7,5 ) . 2. தீ 

அட்டியம் ] 
( நாநார்த்த .179 ); fire. 3. நாணல் (நாநார்த்த . | பாஞ்சாலன் paljalan, பெ . ( n . ) 1. பாஞ்சால 
179); reed . 

நாட்டினன் ( யாழ் . அக .) ; inhabitant of 

Panjalan. 2. பாஞ்சால நாட்டரசன் ; King of 
[ Skt.paicajanya > த . பாஞ்சசன்னியம் 

Paijalan. 3. அழகிய தோற்றமுள்ளவன் ; a 
பாஞ்சராத்திரம் palja - rattiram, பெ . ( n . ) 

person of noble appearance . 
மாலியத் தோன்றியங்களுள் 

ஒன்று 

[ Skt. panicala > த . பாஞ்சாலன் ] 
(சி.போ.பா.); a Vaisnava Agama. 

பாஞ்சாலி panjali 

, பெ .(n.) பாஞ்சால இளவரசி 
[ Skt.pancaratra > த . பாஞ்சராத்திரம் ) 

பாஞ்சாலி ( துரோபதை ); Draupadi , the 
பாஞ்சராத்திரி parja -rattiri பெ . ( n . ) மாலிய 

princess of Parjalan. " பந்தார் விரலாள் 
சமயத்திற் பாஞ்சராத்திரத்தை பின்பற்றுபவன் 


பாஞ்சாலிகம் 


264 


பாடாணம் 


ப 


பாஞ்சாலி கூந்தன் முடிக்க " (திவ்.பெரியதி . 
6,7,8 ) 2. மரப்பாவை , மரப்பொம்மை ( உ.வ. ) ; 
wooden doll . 

[ Skt. Paicali > த . பாஞ்சாலி ) 
பாஞ்சாலிகம் panjaligam, பெ . ( n . ) மரப்பாவை 

விளையாட்டு ; play with wooden doll . 
"பாஞ்சாலிக முன்னான நல்ல விளையாட்டின் 
(திருவாலவா .62,26 ). 

த.வ.பொம்மை விளையாட்டு 

[ Skt.paicalika > த . பாஞ்சாலிகம் ) 
பாட்கா patka , பெ . ( n .) கூட்டிக் கொடுப்போன் ; 
pimp , go -between . 

[ U.bhagwa > த . பாட்கா ] 
பாட்சா patca , பெ . ( n . ) முகம்மதிய அரசன் 
(63160r .); Muhammadan king or governor. 

[ u.badshah > த . பாட்சா ) 
பாட்சிகன் patcigan, பெ .(n.) பறவை பிடிப்பவன் 

( 0160.); bird catcher , fowler. 


பாட்டில் pattil 

, பெ . ( n .) குப்பி ( இக் .வ .); bottle 
[ E. bottle > த . பாட்டில் ) 
பாட்லாக்கு patlakku , பெ .( n . ) பூட்டு , 

தாழ்ப்பாள் , சங்கிலி இவை மாட்டவுதவும் 
கதவின் நிலையுறுப்பு , hasp of alock , staple , 
clincher of a chain . 

த.வ.கொண்டி 

[ E.padlock > த . பாட்லாக்கு 
பாடாணக்கட்டு padanakkattu , பெ . ( n . ) 
வெள்ளை நஞ்சு ( வின் . ) ; white arsenic . 

[ Skt. pasana > த . பாடாணம் + கட்டு 
பாடாணக்கல் padanakkal, பெ . ( n .) 1. பாம்புக் 

கல் ; snake - stone . 2. நஞ்சை மாற்றுங் கல் 
வகை ; a kind of stone applied to poison 
bites as antidote . 


த.வ.குருவிக்காரன் , குறவன் 

[ Skt.paksika > த . பாட்சிகன் ) 
பாட்டலாக்குக்கம்மல் pattalakku - k 

kammmal, பெ . ( n . ) மாட்டியணிதற்குரிய 
கம்மல் வகை ; women s ear - ornament , 
resembling a padlock , fastened behind 
the ear -lobe with a screw . 

த.வ. திருகுக்கம்மல் 

[ E.padlock > த . பாட்டலாக்கு கம்மல் ) 
பாட்டியமி pattiyami, பெ . (n . ) வெள்ளுவா , 

காருவாவிற்கு அடுத்து வரும் நாள் (பிரதமை 
திதி) ; the day after the full or new moon . 

மறுவ . முதலுவா 

[Skt.prathaman Te.pagyami > த . பாட்டியமி 
பாட்டில் pattil பெ . ( n . ) ஒரு வகைக் கையணி 

( வின் . ) ; a kind of flat bracelet , worn by 
women or children . 

த.வ. தட்டை வளையல் 
[ Mhr.patali > த . பாட்டில் 


த.வ.நஞ்சுமுறிக்கல் 

[ Skt.pasana > த . பாடாணம் + கல் ] 
பாடாணச்செடி padana - c- cedi , பெ . ( n . ) 
திருநீற்றுப் பச்சை ; sweet basil . 

[ Skt.pasara > த . பாடாணம் + செடி ) 
பாடணத்தாபனம் padana - t - tabayam, 

பெ . ( n . ) இறந்தவர்களுக்கு நினைவுக்கல் 
( நடுகல் ) நடும் விழா (உவ . ); the rite of setting 
up a stone to represent the deceased in 
a funeral ceremony. 

த.வ. நடுகல் விழா 

[ Skt . pasana + sthapana > த . பாடாணத் 
தாபனம் ] 
பாடாணம் padanam , பெ . ( n .) 1. கல் ; stone . 

2. பிறவி நஞ்சு , வைப்பு நஞ்சு என்ற மருந்து 
சரக்குகள் ; mineral poison , especially 
arsenic , of which thereare two kinds , viz . , 
piravi - p -pasanam , vaippu - p - pasanam . 
3. எண் வகைத் துய்ப்புகளுள் பாறை நிலமும் 
அவற்றிலுண்டாகும் பொருள்களும் ( C.G. ) ; 
rocky soil and its products, one of asta 
pakam . 


த.வ. நச்சுக்கல் 


[ Skt.psdna > த . பாடாணம் ) 


பாடாணமாரி 


265 


பாணிவாதன் 


2. பாணினீயத்தின் பேருரையாளரான 
பதஞ்சலி (பி.வி .1,உரை.) ; Pataijali, the 
commentator on the Grammar of Pānini 
3. நான் முகனின் நூற்பாவிற்கு விரிவுரை 
(பாஷ்யம் ) இயற்றிய இராமானுசாச்சாரியர்; 
Rāmānuja , a commentator on Brahma 
sutras . 


பாடாணமாரி padana - mari பெ .( n .) கல்மழை 
( சா . அக .); hail stone rain . 

த.வ.ஆலங்கட்டி மழை 
பாடாணமுத்தி padana - mutti பெ . ( n . ) ஆதன் 

கற்போலக் கிடப்பதாகக் கருதப்படும் முத்தி 
flow ; the state of salvation in which the 
soul is supposed to lie still like a piece of 
stone . 

[ Skt.pasana + Pkt.mukti > பாஷாணமுத்தி > 
த . பாடாணமுத்தி ] 
பாடாணமுத்தி padana - mutti, பெ . ( n .) 

உடலும் , ஆதனும் அழியும் பௌத்தர்களின் 
வீடுபேறு ( சா . அக . ); annihilation of the body 
and soul by Buddhists . 

[ Skt.pasana + Pkt.mukti >பாஷாணமுத்தி > 
த . பாடாணமுத்தி ] 
பாடாணோத்துவாசனம் padanottu 

vasanam , பெ . ( n .) சாச்சடங்கில் இறந்தவர் 
பொருட்டு நாட்டிய கல்லை நீரிலிடுஞ் செய்கை 
(2.6 .) ; the rite of removing the stone 
representing the deceased and casting it 
into water at the close of a funeral 
ceremony .. 

த.வ.கல் நீராட்டு 

[ Skt. pasana + ud - vasana 
பாடாணோத்து - வாசனம் ) 
பாடி - த்தல் padi-, 4 செ.குன்றாவி ( v.t. ) ; 

1. பேசுதல் ; to speak . " காழிவேந்தர் ... 
சமணரோடும் பாடித்த தோடந் தீர 
(திருவாலவா . 38,67 ) . 2. பலுக்குதல் ; to 
pronounce , utter, as mantra . "சிவனுக்கு 
மூலத்தைப் பாடித்தே " ( சைவச பொது .295 ). 

[ Skt.bhas > த . பாடித்தல் ] 
பாடிதம் padidam , பெ . ( n .) பலுக்கப்படுவது ; 

speech , anything pronounced . " பாடித 
வசன மென்றா " (சிவதரு.சிவஞானயோ.81 ). 

[Skt.bhasita > த . பாடிதம் ] 
பாடியகாரர் padiya -karar, பெ .( n .) 1. பேருரை 

காரர் ; author of anelaboratecommentary . 


த.வ.உரையாசிரியர் 

[ Skt. bhasya - kara > த . பாடியகாரர் ] 
பாடியம் pddiyam, பெ . ( n . ) பேருரை ( வின் . ) ; an 
elaborate commentary on sūtras. 

த.வ.விளக்கவுரை 

[ Skt. bhasya > த . பாடிய 
பாடை padaj, பெ . ( n . ) 1. மொழி ; language . 

" பரந்தொருங் கீண்டிய பாடை மாக்களும் 
(மணிமே, 1,16 ), 

[ Skt.bhasa > த . பாடை ) 
பாடைபேசு - தல் padaipesu-, 5 செ.கு.வி. 

( v.i.) வேற்றுமொழி பேசுதல் ; to speak a 
foreign language . 2. ஆங்கிலம் பேசுதல் ; to 
speak English . 3. வெகுண்டுரைத்தல் ; to 

bind oneself with oath . 
பாண்டாகாரம் pandakaram , பெ . (n . ) 1. பண்ட 

சாலை ( யாழ்.அக. ); storehouse . 2. கருவூலச் 
சாலை (மேருமந் .56 , உரை. ); treasury. 

த.வ.இருப்புக் கிடங்கு 

[ Skt bhan- dagara > த . பாண்டாகாரம் 
பாண்டாகாரி pandakari பெ . ( n . ) கருவூலக் 
காரன் ; treasurer. 

[Skt. bhandigarin > த . பாண்டாகாரி ) 
பாணக்கல் panakkal, பெ . ( n . ) ஒன்பான் 

மணிகளுள் ஒன்றான விடரியம் ( வைடூரியம் ) . 

(சா.அக. ); orne of the nine gems - Cat seye. 
பாணிவாதன் pankadan பெ . ( n . ) வாணிகன் 
( யாழ் . அக. ); merchant, 

[ Skt . panya - vat > த . பாணிவாதன் ] 


பாணினீயம் 


266 


பாதகம் 


11 


பாத்திரபாகம் pattira - pagam , பெ . ( n .) 
பாணினீயம் paniniyam : பெ .( n . ) பாணினி 

ஏனத்தில் (பாத்திரம் ) எண்ணெய் கெடாதபடி 
இயற்றிய வடமொழி இலக்கணம் (வியாகரணம் ); 

யிருக்க இடும் மணப்பொருள் (நாஞ். ); 
Pānini s šanskrit grammar . 

preservative used to prevent oil from 
[ Skt.paginiya > த . பாணினீயம் ] 

becoming rancid . 
பாத்தம் pattam , பெ . ( n .) 1. செய்தி ( விஷயம் ) ; 

த.வ.கசடுநீக்கி 
subject or matter dealt with . 

ஒரு 

[ Skt. patra ) த . பாத்திர பாகம் ) 
சொல்லுக்குப் பாத்தமில்லாத ஐசுவரியமுமாய் " | பாத்திரம் pattiram , பெ . ( n . ) 1. கொள்கலம் ( பிங் . ); 
(ஈடு , 3,9,2). 2. தரம் ; fitness . "சங்கல்பத்துக்கும் vessel, utensil . 2. இரப்போர் கலம் ( சூடா . ); 
பாத்தம் போராத பூமிக்காக " (ஈடு , 1,9,2 ). mendicant s bowl. 3.பாத்திரன் பார்க்க ; see 
[ Skt.patra > த . பாத்தம் ) 

pattiran "பாத்திரஞ் சிவமென்று பணிதிரேல் " 

(தேவா.1070.3 ). 4. நாடகத்தில் அரிதாரம் பூசி 
பாத்தியன் pattiyan , பெ . ( n . ) கடவுளின் 

நடிப்பவ - ன் - ள் ; ( Drama ) character in a 
அடியான் ; saint devoted to the feet of God . 

play ; actor . " நட்டுவக்குறையோ... பாத்திரக் 
" பகையறு பாத்தியன் பாதம் பணிந்து குறையோ " ( மதுரைப்.பதிற்றுப் .25 ). 5. இலை 
( மணிமே. 10:35 ) . "திருவாதவூர்ச் சிவ ( யாழ் . அக . ) ; leaf . 6. உடல் ( யாழ் . அக . ); body. 
பாத்தியன் " ( பதினொ. கோயிற்றிருப்பண் .58). 7. எட்டுச் சேர் கொண்ட ஓர் அளவு ( யாழ் . அக .); 
த.வ.தொண்டன் , இறையடியார் 

a standard of measure equal to eight šēr . 
[ Skt.padya > த . பாத்தியன் ] 

8. கட்டளை ( யாழ் . அக .); mould . 9. அமைச்சர் 

( யாழ் . அக .); counsellor . 10. வாய்க்கால் 
பாத்தியா pattiya , பெ . ( n .) முகம்மதிய மதத்தார் 

( யாழ் . அக.); canal . 
திருமணம் அல்லது இறப்பு ( மரண ) காலத்தில் 

[ Skt. patra > த . பாத்திரம் ) 
குரான் ஒதுகை . ( உ.வ. ) ; the rite of reading 

பாத்திரவேதிகை pattira - vedigai, பெ .(n .) 
the first chapter of the Quran , at a 
Muhammadan wedding or funeral . 

வழிபாட்டு ஏனங்கள் முதலியன வைக்கும் 

மேடை ( பீடம் ) ( இ.வ. ) ; a platform or support 
பாத்தியா ஓதினான் . 

for the utensils and cups used in divine 
[ U. fatiha > த . பாத்தியா 

worship . 
பாத்திரப்பிரவேசம் pattira - p - piravesam , [ Skt.patra + bhedika > த . பாத்திரவேதிகை) 

பெ . ( n .) நடிகர் மேடையில் தோன்றும் முதற் பாத்திரன் pattiran , பெ . ( n . ) தக்கோன் ; 
காட்சி ( இக்.வ. ); entrance of actors on the 

competent , worthy person . " உயர்ந்த 
stage . 

பாத்திரன் " (சேதுபு .சேதுபல .67 ). 
[ Skt.patra + pra - vesa > த . பாத்திரப்பிரவேசம் ] 

த.வ.தகுதியானவன் , உயர்ந்தவன் 
பாத்திரபதம் pattirapadam,, பெ . ( n . ) 

[ Skt.patra > த . பாத்திரன் ] 
1. ஆறாவது நிலா மாதம் ( வின் . ) ; sixth lunar 
month . 2. முற்கொழுங்கால் ( பூரட்டாதி ) 

பாத்திலார் pattilir , பெ . ( n .) விலைமகள் ; 
பிற்கொழுங்கால் (உத்திரட்டாதி ) எனும் 

prostitutes . " பாத்திலார் தாம்விழையும் 
விண்மீன்கள்; the name common to 25th 

நாடகஞ் சாராமை " ( ஏலாதி ,25 ). 
and 26th naksatra . 3. தொழுபஃறி ( இரேவதி ); 

த.வ.பரத்தை , கணிகையர் 
the 27th naksatra . 

பாதகம் padagam , பெ . (n . ) பெருந்தீமை , 
[Skt.bhadra -pada > த , பாத்திரபதம் ] 

பெருங்கரிசு ; grievous sin , heinous crime 


பாதகம் 

267 

பாதாலம் 
" நாரினிற் பாலன் செய்த பாதக நன்மை ராகிய வியாசமுனிவர் ( வின் . ) ; the sage 
யாய்த்தே " (சி.சி .2,29 ). 

Vyāsa , author of Brhama sūtras, 
த.வ.வங்கொடுமை , பெருங்கொடுமை 

Mahabharata , etc. 
[ Skt.pataka > த . பாதகம் 

[ Skt.Bada - rayana > த . பாதராயணன் ] 
பாதகம் padagam , பெ . ( n .) தடை ; hindrance , பாதவம் padavam , பெ . ( n . ) மரம் ; tree . 
objection . " அதனாற் பாதகமில்லை " ( உவ . ) . "பாதவக் கண்ணிழல் " ( ஞானா.18,11 ). 2. தோப்பு 
த.வ.முட்டுக்கட்டை , இடையூறு 

( பிங் .); garden , grove. 
[ Skt badhaka த . பாதகம் ) 

த.வ. பூங்கா 
பாதகன் padagam, பெ .(n .) பெருங்குற்றஞ் [ Skt. Pada - pa > த . யாதவம் 

செய்தோன் ; manguiltyofaheinous crime . பாதவம் padavam , பெ .(n .) மலை (பிங் . ); hill , 
" ஐம்பெரும் பாதகர்காள் " (திவ்.நாய்ச் 9,4 ). mountain . 
த.வ.கயவன் 

[Skt.parvata > த . பாதவம் ) 
[ Skt.pataka > த . பாதகன் ) 

பாதன் padan , பெ . ( n . ) 1. கதிரவன் ( சா.அக. ); 
பாதகி padagi, பெ . ( n . ) பெருங்கொடுமை the sun . 2. நெருப்பு ; fire . 
செய்தவள் ; woman guilty of a heinous 

த.வ. எரிகதிர் , ஞாயிறு 
crime . " பாரியா யிருந்து கொன்ற பாதகி 
பெற்ற பேற்றால் " (உபதேசகா.சிவபுண் .202 ). 

பாதனம் padapam , பெ . ( n . ) 1. வணக்கம் ; 

homage , reverence , prostration in 
த.வ.கொடுமைக்காரி 

worship . " பாதனஞ் செய்தார் " ( பாரத . 
[ பாதகன் - பாதகி ] 
பாதகி padagi, பெ . ( n . ) பெருங்கேடன் 

சூது .139 ) . 2. கீழ்முகமாகச் செய்கை ; causing 

to turn downwards. " பாதனமாகப் பரிந்தது 
(பாதகன் ); criminal . " பக்திமான்களும் 
பாதகிகளும் ஒக்கவாழ்ந்து போய்த்து " 

பார்த்தே " (திருமந். 1041 ). 
(திவ்.அமலனாதி .2 , வியா.பக் . 33 ) . 

[ Skt.patana > த . பாதனம் ) 
த.வ.கொலைகாரன் , கயவன் 

பாதனம் patan, பெ . ( n .) குத்தியெடுக்கை 
[ Skt.patakin > த . பாதகி ] 

அல்லது கத்தியால் பிளக்கை ( சா.அக. ); 

opening by, lancet or incison . 
பாதங்கம் padaigam , பெ . ( n . ) பொடி ; ash . 
பாதங்க நீறேற்றார் " ( தேவா .225,1 ) . 

பாதாங்கொட்டை padangottai) பெ . ( n . ) 

வாதாங்கொட்டை ( இ.வ. ); almond . 
த.வ.தூள் , துகள் , சாம்பல் 
படி > பதி > பதிகம் > பதகம் > பதங்கம் > 

த.வ. முற்பழக் கொட்டை 
Skt.Patai -ga > த . பாதங்கம் 

[ u.badam > த . பாதாம் + கொட்டை ) 
பாதர் padar, பெ .( n. ) பகதூர்; Bahadur. "பாதர் பாதாமல்வா padamalva, பெ . ( n . ) பாதுமல்வா 

( இ.வ.) பார்க்க ; see badumalva. 
வெள்ளை யென்று கூப்பிடுவேன் " ( கட்ட 

பாதாலத்தாம்பி padalattambi பெ .(n .) 
பொம்மு.பக் .26 ). 

நிலக்காளான் ( தைலவ.தைல . ); mushroom , 
[ Persn.bahadur ) த . பாதர் ] 

fungi. 
பாதரசம் padarasam , பெ . ( n .) இதளியம் ; / பாதாலம் palalam, பெ . ( n . ) 1 பாதாளம் பார்க்க , 

mercury, quicksilver . " பாதரசமாய் மனது see batalam . 2. வடவைத் தீ ; submarine 
சஞ்சலப்படுமலால் " (தாயு.பரிபூரண .6 ). 

fire . " மொய்கொள் பாதால முத்தீ " ( சீவக . 

2462 ). 
[Skt.parada - rasa > த . பாதரசம்) 

த.வ. கீழுலகம் 
பாதராயணன் padarayanan, பெ .( n .) பிரம்ம 
நூல் , மகாபாரதம் முதலியவற்றின் ஆசிரிய 

[ Skt.patala > த . பாதாலம் ) 


If . 


268 

பாதித்தியம் 
பாதாளக்கரண்டி 

( Astrol .) a kind of yokam . 
UTGITO &orlg pātāla - k -karandi 

, Qu . ( n . ) 

[ Skt.patala + yoga > த . பாதாள யோகம் ) 
கிணற்றில் விழுந்த பொருளை எடுக்குங் 
கருவி (உவ . ); grapnel, hook to lift things பாதாளலிங்கம் patale- lingam , பெ . (n .) 
fallen into a well . 

நிலத்தில் ஆழப்பதிந்த சிவலிங்கம் ( உ.வ. ) ; 

Siva -lingam , which is deeply rooted in the 
த.வ. முள்குறடு 

earth , 
[ Skt.patala > த . பாதாளக் கரண்டி ) 

[ Skt.patala + linga > த . பாதாளலிங்கம் 
பாதாளகங்கை padala - kaigai, பெ . ( n . ) 

நிலத்தின் கீழ் ஓடும் நீரோட்டம் ( வின் . ) ; பாதாளலோகம் patala - logam , பெ .( n .) 
subterranean stream . 

பாதாளம் , 1 , 2 ( வின் . ) பார்க்க ; see patalam , 

1,2 . 
த.வ.நிலத்தடி நீர் 

[ Skt.patala + lbka > த . பாதாளலோகம் 
[ Skt.patala > த . பாதாளம் + கங்கை ] 
பாதாளகிரகணம் patala - kiraganam, பெ .( n .) / பாதாளவயிரவன் patala - vayiravan, பெ .( n . ) 
1. கண்ணுக்குப் புலப்படாத கோள்பற்று 

1. கிணறு வெட்டவும் புதைபொருளை வெளி 
( கிரகணம் ) ( C.G. ) ; eclipse below the யிடவும் காணிக்கை கொள்ளும் வைரவக் 
horizon . 2. அரைகுறையாய்ப் புலப்படும் கோள் கடவுள் ( வின் . ) ; Bhairava of the nether 
பற்றுகை ; eclipse which is only partly world , to whom sacrifice is offered when 
visible. 

digging wells or discovering treasure 
[Skt.patala + grahana > த . பாதாளகிரகணம் 

hidden under ground . 
பாதாளகொலுசு patala - kolusu, பெ . ( n . ) [ Skt.patala + bhairava > த . பாதாளவயிரவன் ] 
பாதாளக்கரண்டி பார்க்க ; see batala - k 

பாதாளாஞ்சனம் patalaijayam , பெ . ( n . ) 
karandi 

கருநிற மை முதலிய மூன்றனுள் மறை 
[ Skt.patala > Te.golusu > த . பாதாளகொலுசு 

பொருளைக் காண உதவுவதும் மை ; magical 
பாதாளத்தார் patalattar , பெ . ( n . ) பாதாள black pigment or collyrium used in 

வாசிகள் பார்க்க ; see patala -vasikal. discovering treasures buried 
" பாரார் விசும்புள்ளார் பாதாளத்தார் புறத்தார் " underground , one of the three anjanam . 
( திருவாச .8,2 ) . 

[ Skt.patala + arjana > த . பாதாளாஞ்சணம் ) 
[ Skt.patala > த . பாதாளத்தார் ) 

பாதாளி patali, பெ . ( n . ) 1. மிகச் சிக்கலானது ; 
பாதாளம் patalam, பெ . ( n .) 1. கீழுலகம் ஏழனுள் anything very difficult to unravel . இழவும் 

அடியில் உள்ளது ; the lowest subterranean பாதாளியுமாகவிருக்கிறது ( தஞ்.) 2. தொல்லை 
region , one of kil- el- ulakam . 2. கீழுலகம் ; 

செய்பவள் ( இ.வ. ); a worrying or trouble 
any of the netherworlds . " பாதாள மேழினுங் 

some woman . 
கீழ் சொற்கழிவு பாதமலர் " (திருவாச . 7,10 ) . 

த.வ.நச்சரிப்பவள் 
3. குகை , பள்ளம் (வின் . ); deep cavern , pit, 

[ Skt.patala > த . பாதாளி] 
chasm , gulf, abyss , cleft . 4. அளறு (நரகம் .) பாதி - த்தல் pati-, 4 செ.குன்றாவி . ( v.t ) 
( சூடா . ); hell , 5. கணியத்தில் கதிரவனுக்கு 1. வருந்துதல் ; to trouble, disturb . 2. தடை 
நான்காமிடம் (வின் .) ; ( Astrol.) the fourth 

செய்தல் ; to hinder, obstruct . 
house from that of the sun . 6. மறைவிடம் 

[ Skt.badh > த . பாதி பொதி - த்தல் ) 
(opcor.); secret place . 

பாதித்தியம் patittiyam , பெ . ( n .) தரக்குறைவு 
[ Skt.patala > த . பாதாளம் ) 

( பதிதத்தன்மை ) ( யாழ் . அக .); apostasy , 
பாதாளயோகம் patala - yogam , பெ .( n .) degradation . 

கணிய நூல் வகையுளொன்று ( சங் . அக .); [ Skt.patitya > த . பாதித்தியம் ) 


பாதிரியார் 


269 


பாபசமனம் 


பாதிரியார் patiriyar , பெ . (n . ) கிறித்தவத் 

த.வ.கமலம் 
தேவாலயத்தில் வழிபாடு நடத்திவைப்பவர்; [ Skt.patho - ja > த . பாதோசம் 
( Christian ) clergyman , priest, pastor . 

பாநியாமலகம் paniyamalagam , பெ .( n .) ஒரு 
[ E.Father > த . பாதிரியார் ) 

வகை நெல்லி ( நீர் வேட்கையைத் தடுப்பது ) ; a 
பாதிவிரத்தியம் pativirattiyam, பெ .(n . ) kind of gooseberry, which prevents and 
கற்பொழுக்கம் ; chastity, fidelity, conjugal 

arrests thirst ( சா.அக.). 
virtues . 

பாப்பரி pappari பெ . ( n .) 1. செந்நாகம் ; red 

cobra . 2. நாகம் ; cobra . ( சா . அக .) 
த.வ.இல்லற ஒழுக்கம் 

த.வ.நல்லபாம்பு , அரச நாகம் 
[ Skt.patiratya > த . பாதிவிரத்தியம் 

பாப்பாச்சி pappacci பெ . ( n . ) ஒரு வகை 
பாதுகாகாரன் paduka - kara ) , பெ . ( n . ) 

மிதியடி ; slippers . 
மிதியடி , செருப்பு செய்பவர் ( யாழ் . அக .); 

த.வ.செருப்பு , காலணி 
cobbler, shoe - maker . 

[ U.paposh > த . பாப்பாச்சி ) 
த.வ.தோல்வினைஞன் 

பாப்பு pappu , பெ . ( n .) ரோமன் கத்தோலிக் 
[ Skt.paduka - kara > த . பாதுகாகாரன் ] சமயத்தாருடைய தலைமைத் தலைவர் 
பாதுசா padusa, பெ . ( n . ) முகம்மதிய அரசன் ; (கிறித்து .); Pope , head of the Roman 
sultan , Muhammadan ruler . 

Catholic church , 
[ U.badshah > த . பாதுசா ) 

[ L.papa > த . பாப்பு 
பாதுசா padusa, பெ .(n .) இனிப்புப் பணியார 

பாப்பை pappai பெ . (n . ) களியிட்டுக்கட்டல் ; 
வகை ( இ.வ.); a kind of sweet cake. 

bandagingafterapplying poultice. ( சா . அக .) 
பாதுமல்வா padumalva , பெ . ( n .) கற்பழவிதை 

த.வ.மாவுகட்டு 
( வாதாம் ) யாலான இன்களி ( அல்வா); a kind of 

பாபக்கிரகம் paba- k -kiragam, பெ . ( n . ) நன்மை 
confection prepared with almond . 

செய்யாக்கோள் ( விதான.மரபி .2 ,உரை. ); 
" பாதுமல்வா நெய்யுருண்டை " (பஞ்ச திருமுக . unfavourable or malevolent planet. 
1837 ) . 

த.வ.தீயகோள் 
[ Persn.badam + Ar . halwa > த . பாதுமல்வா 

[ Skt.papa + graha > த . பாபக்கிரகம் ] 
பாதூனசந்திரன் paduna - Sandiran, பெ .( n .) பாபக்கினம் pabakkipam , பெ .(n . ) எள் 

நிலவுக்கும் கருங்கோள் செங் கோளுக்கும் ( சங் . அக.); sesame . 
இடையே உள்ள தொலைவு (வின் . ); ( Astron . ) [ Skt.papa - ghma > த . பாபக்கினம் ) 
nodal distance of the moon . 

பாபசங்கீர்த்தனம் paba - sai - girttanam, 
[ Skt.paduna + candra > த . பாதூனசந்திரன் ) 

பெ . ( n . ) பாழ்வினை அல்லது கரிசு நீங்க 

அவற்றைச் சமயக் குருவிடம் தெரிவிக்கை 
பாதேயம் pateyam , பெ .(n .) கட்டுச்சோறு ; food 

( கிறித்து .); confession of sin . 
carried for use on a journey , viaticum . 
"பரலோக பாதேயம் " ( வின். ). 

த.வ.குற்றம் ஏற்பு 

[ Skt.papa+ sai kirtana) த . பாபசங்கீர்த்தனம் 
த.வ.கட்டுணவு 
[ Skt.patheya > த . பாதேயம் 

பாபசமனம் papa - samaram , பெ . ( n . ) கரிசுக் 

கழுவாய் ; removal or expiation of sin . 
பாதோசம் patbsam , பெ .( n .) தாமரை ( மலை . ) ; 

[ Skt. Papa + samana > த . பாபசமனம் ] 
lotus , as water -born . 


₹ 


270 

பாமரன் 
பாபத்தி 
பாபத்தி papatti பெ .( n . ) வேட்டை ( சூடா.); / பாபிட்டன் papittan, பெ .(n . ) தீச்செயல் 
hunting , fishing . 

புரிந்தவன் ; sinful man . 
[ Skt. Papar -ddhi > த . பாபத்தி ] 

[ Skt. papistha > த . பாபிட்டன் ] 
பாபத்து papattu , பெ . ( n .) 1. செய்தி ; item , பாபிட்டை papittai) பெ . ( n .) கொடுந்தீமை 

article, matter , business , affair , 2. கணக்கு ; செய்தவள் ; sinful woman . 
account , head in accounts . 910160 

[ Skt. papistha > த . பாபிட்டை ] 
பாபத்திலே செல்லும் ரூபாய் ஐந்து . ( இ.வ.). 

பாபு papu , பெ . ( n .) முதலாளி; hord , master. 
[ u babat > த . பாபத்து ] 

[H. babu > த . பாபு ] 
பாபதண்டி papa- tandi, பெ .( n .) கரிசுக்காகத் பாபு papu , பெ .(n.) 1. கதவு ; door ; 2. பகுதி ; 
தண்டனைக்கு உரியவன் (தக்கயாகப், 505 ) ; 

section . 3. கணக்கின் தலைப்பு; title , head 
sinner who deserves punishment . 

of accounts . 
[ Skt . papa - dancin > த. பாபதண்டி ) 

[ u.pab > த . பாபு ] 
பாபதத்தம் papa - tattam , பெ . ( n .) 1. தீவினை 

பாபுவார் papuvar , பெ . ( n .) கரணியங் கூறி 
களிற் செலவழிக்கப்படும் பொருள் ; property 

பிரித்தெழுதிய கணக்கு; head or items of 
or money lost in evil purseuts . 2. கள்வர் 

account, arranged or classified . 
முதலியோராற் கவரப்படும் பொருள் ; property 

[ U. babwar > த . பாபுவார் ) 
lost in theft.. 

பாமம் pamam , பெ .( n . ) 1. சிரங்கு ; itch , 
[ Skt . papa + datta > த . பாபதத்தம் ) 

eczema . 2. புண் ; sore . " பாமக்குருதிப் 
பாபது papadu, பெ . ( n .) பாபத்து பார்க்க ; see 

படிகின்ற ... சேடகம் " ( கம்பரா.மூலபல .203 ). 
papattu. 

[ Skt . paman > த . பாமம் ] 
பாபம் papam , பெ . (n . ) தீவினைப் பயன் ; 
accumulated result of sinful action . 

பாமம் ’ pamam , பெ . ( n . ) 1. சினம் ( யாழ் . அக .); 
[ Skt. papa > த . பாபம் ] 

anger . 2. ஒளி ; brilliance . " பாமமா கடல் 

கிடங்களாக " ( கம்பரா.அரசி .7 ). 
பாபமூர்த்தி papa - murtti) பெ .(n .) வேடன் 
( யாழ் . அக .); hunter . 

[ Skt. bhama > த . பாமம் ) 
[ Skt. papa + murti > த . பாபமூர்த்தி ) பாமரம் pamaram , பெ . ( n .) 1. முட்டாள்தனம் ; 
unuoliwrcorin papa -vikkiyānam , Qu . ( n . ) 

ignorance , stupidity . " பாமரத் திமிரபானு 
பாபசங்கீர்த்தனம் பார்க்க ; see papa ( பிரபோத .6,20 ) 2. மூடன் ; dullard . " பாமரமே 
sangirttapam . 

யுனக்கென்ன " ( இராமநா . அயோத்தி 5 ) . 
[ Skt.papa + vigrapana த பாவிக்கியானம் ) 

[ Skt. pamara > த . பாமரம் ] 
பாபவிமோசனம் pdba-vimosapam , பெ . ( n . ) பாமரன் pamaran , பெ . ( n . ) 1. அறிவிலான் ; 

பாழ்வினை ( குற்றம் ) அல்லது கரிசு நீங்குகை; 
liberation from sins . நீ செய்த இந்தக் 

ignorant , stupid person . " பாமரரெனக் 
கொடுஞ்செயலுக்கு 

காண்பிப்பார் பண்டிதத் திறமை காட்டார் ". ( கை 

பாபவிமோசனம் 
உண்டா ? ( இ.வ.). 

வல் . தத்து . 96 ) 2. இழிந்தோன் ; vile , low , base 

person . 3. அரசற்குத் துணைவன் ( யாழ் . அக.); 
த.வ.தீவினைக்கழுவாய் 

king s companion , 
[ Skt papatvimocape > த பாபவிமோசனம் 

[Skt.pamara > த . பாமரன் ] 


பாமன் 


271 


பார்சுவம் 


பாமன் paman , பெ . (n . ) 1. ஞாயிறு ; Sun. பார்க்கவம் parkkavam , பெ . ( n . ) துணைத் 
2. உடன் பிறந்தாள் கணவன் ; sister s தொன்மங்கள் பதினெட்டனுள் ஒன்று ; a 
husband . 

secondary Purana one of 18 upa 
[ Skt bhama > த . பாமன் ] 

puranam . 
பாமாரி pamari, பெ . ( n . ) கந்தகம் ( சங் . அக . ); [ Skt. bhargava > த . பார்க்கவம் ] 
sulphur . 

பார்க்கவி par - k -kavi, பெ . ( n .) திருமகள் ; 
[ Skt.pamari > த . பாமாரி 

Lakshmi . " பார்க்கவியும் யார்க்கிது போல் 
பாமாரோகம் pama - rogam , பெ .(n . ) பேய்ச் 

வாய்க்குமென் " ( மனோன் . 3 ,சிவகாமி .49). 
சொறி ( பைஷஜ . ) ; scabies , itch . 

2 , மலைமகள் ( யாழ் . அக .); Parvati . 
[ Skt.pama -rogam > த . பாமாரோகம் ) 

3. வெள்ளறுகு; small chiretta . 
பாமினி pamini பெ .( n . ) பெண் ( சங் . அக. ); 

[ Skt.Bhargavi > த . பார்க்கவி ] 
woman .. 

பார்க்கவி parkkavi பெ . ( n .) தேக்கு மரவகை 
[ Skt bhamini > 

த . பாமினி ] 
பாமை pamai பெ . ( n .) சிரங்கு ( தைலவ.தைல . 

( மலை . ) ; beetle killer. 
140 ) ; itch . 

[ Skt. bhargi > த . பார்க்கவி 
[ Skt. pama > த . பாமை 

பார்க்கவசுபத்தியம் parkkavasupattiyam , 
பாமை . pamai) பெ . ( n . ) கண்ணனுக்குகந்த 

பெ . ( n .) இரவின் 15 முழுத்தங்களுள் 
தேவியருள் ஒருத்தி ( பாகவத .10,25,1 ) ; a 

பதினொன்றாவது ( விதான் . குணாகுண 73 , 
favourite wife of Krsna. 

உரை); the 11thof the 15divisions of night . 
[ Skt. Bhama > த . பாமை 

[ Skt barhaspatya > த . பார்க்கவசுபத்தியம் 
பாயகாரி paya -kari, பெ .(n.) குறிப்பிட்ட காலம் பார்க்குச்சு parkkuccu, பெ . ( n . ) காவல் 
வரை குடிவாரத்துக்கு உழுபவன் ; temporary 

படையினர் குடியிருக்கக் கட்டிய சிறு வீட்டு 
cultivator, one who cultivates the land of 

வரிசை ; barracks a line of houses built for 
another for a stipulated term , obtaining a 

soldiers . 
certain share of the crop . 

[ E.barracks > த . பார்க்குச்சு ] 
[ U.pa- a -kari > த . பாயகாரி ) 

பார்சி pars ) பெ . (n . ) 1. பாரசிக இனத்தான் ; 
பாயசம் payasam , பெ . (n . ) பால் , அரிசி , Parsee. 2. பாரசீகப்பண் ; a Persian tune . 
சர்க்கரை அல்லது வெல்லம் முதலியவற்றோடு 

3. பாரசிக நாடு ( வின் . ) ; Persia . 
செய்யும் நெகிழ்ச்சியான 

[ u.parsi > த . பார்சி ] 
இன்னமுது ; a semi -liquid food prepared out 
of milk , rice , sago , etc mixed with sugar 

பார்சிக்கஞ்சாங்கோரை pārši- k 
orjaggery . 

kanjaigorai) பெ . ( n .) செடி வகை ; Persian 
பாயசம் . payasam, பெ . ( n . ) பாற் சொற்றி , ஒரு 

tulsi . 
செடி வகை ; a plant , Ruellia secunda . 

( பார்சி + கஞ்சாங்கோரை ] 
[ Skt.payasa > த . பாயசம் ] 

பார்சுவகிரகணம் parsuva - girakanam , 
பாயதானம் payatanam , பெ . ( n . ) பாற்சோறு ; பெ . ( n .) குறை கோள்பற்று ( பஞ் . ) ; partial 
rice boiled in milk . " பொற்புறு பாயதானம் 

eclipse . 
புளிப்புறு ததியின் போனம் " (சிவதரு.பரம 37 ). 

[ Skt.parsvatgrahana த பார்சுவகிரகணம் 
[ Skt.payasanna > த . பாதானம் ) 

பார்சுவம் parsuvam, பெ . ( n . ) 1. விலாப்பக்கம் ; 

( யாழ். அக. ) ; side of the body. 2. பக்கம் ; side . 
பாயுரு payuru , பெ . ( n . ) எருவாய் ( குதம் ); anus , 
fundament . 

3. உதவி ; support 4. வட்டம் ; circle . 

[ Skt.pdrsva > த . பார்சுவம் ] 
[ Skt.payu > த . பாயுரு ] 


சேர்த்துச் 


பார்சுவர் 


272 


பாரகன் " 


பார்சுவர் parSuvar , பெ .( n .) 1 சமணத்துறவியர் | பார்ப்பதிகொழுநன் parppati - koluna ), 
இருபத்து நால்வருள் ஒருவர் (திருக்கலம் , பெ . ( n .) சிவபெருமான் ( பிங்.) ; Sivan the 

consort of Parvadi. 
காப்பு , உரை . ) ; a Jaina Arhat , one of 24 
tirttangarar. 

[ Skt.parvat + த . கொழுநன் 
[ Skt. Parsva > த . பார்ச்சுவர் 

பார்ப்பதிபுதல்வன் parppadi- pudalvan , 

பெ . ( n . ) பிள்ளையார் (பிங் . ); Ganesan son of 
பார்சுவவாயு parsuva- vayu, பெ . ( n . ) பக்க 

Parvadi. 
ஊதை நோய் ; paralysis . 

[ Skt.parvati + த . புதல்வன் 
[ Skt.parsva + vayu > த . பார்சுவவாயு ] 

பார்வணசிராத்தம் pārvanaširāttam , 
பார்த்தசாரதி partta- saradi, பெ . ( n . ) 

பெ .(n .) 1. பருவ காலங்களில் முன்னோர்க்குச் 
கண்ணபெருமான் ; Krsna , Arjuna s 

செய்யுஞ் சடங்கு ; ceremony performed in 
charioteer . 

honour of the manes at the paruvam . 
[ Skt.Partha -sarathi > த . பார்த்தசாரதி ] 2. காலை மாலை நேரங்களில் இல்லறத்தான் , 
பார்த்தன் parttan , பெ . ( n .) அருச்சுனன் ( பாரத . 

முன்னோர்களுக்கு ( வேள்வித் தீ வளர்த்து ) 
அருச்சுனன்றீர் . 44 ); Arjuna . 

நடத்தும் காரியம் ; ceremony to the manes 

accompanied with oblation in 
[ Skt.Partha > த . பார்த்தன் ] 

aupasanagni . 
பார்த்திபன் parttiban, பெ . ( n .) அரசன் , king . 

[ Sktpavana + sraddha ) த பார்வணசிராத்தம் 
" பார்த்திபகுமரன் சேர்ந்தான் (சீவக .1683 ). 

பார்வணவோமம் parvana - v - omam , பெ .(n .) 
[ Skt.parthva > த . பார்த்திபன் ) 

ஈமக்கடனுக்காகச் செய்யும் வேள்வித் தீ 
பார்த்திவ parttiva ,, பெ . ( n .) ஆண்டு 

( சேதுபு . சேதுபல .98 ); fire oblation in the 
அறுபதனுள் பத்தொன்பாவது ; the 19th year 

ceremonies to the manes . 
of the jupiter cycle . 

[ Skt.paravana > த . பார்வனம் + ஓமம் ] 
[ Skt.parthva > த . பார்த்திவ 

பார்வதி parvadi பெ .(n .) 1 உமை ( திவா . ) ; மலை 
பார்த்திவம் parttvam , பெ . ( n . ) 1. நிலவுலகத் 

அரசி ; Parvati, daughter of Parvata - rasan . 

2. திரௌபதி ( யாழ் . அக .) ; Draupadi . 
தொடர்பானது ; that which pertains to the 

3. இடைச்சி ( யாழ் . அக .); shepherdess .. 
earth . 2. நிலங்களிலிருந்து பெறும் ஊதியம் 

4. காவி மண் ( யாழ் . அக .); red ochre . 
(சுக்கிரநீதி , 97 ); income derived fromlands . 

5. ஆனை நெருஞ்சில் (சங் . அக .); a small 
3. நிலம் ( சூடா . ); earth . 

plant. 
[ Skt.parthia > த . பார்த்திவம் ] 

[ Skt.pdrvati > த . பார்வதி ] 
பார்த்திவலிங்கம் parttiva-lingam , பெ . ( n .) பார்வதிலோசனம் pārvadi - lošanam , 
ஈரமண்ணாலான சிவலிங்கம் ( சங் . அக .) ; Siva 

பெ . ( n .) 16 மாத்திரைகள் கொண்ட துணைத் 
lingam made of wet earth 

தாள வகை (பரத.தாள.3. ); a variety of time 
[ Skt.parthiarத . இலங்கம் > த பார்த்திவலிங்கம் 

measure consisting of 16mattirai , one of 

five upa- talam . 
பார்ப்பதி parppadi பெ .(n . ) பார்வதி பார்க்க ; [ Skt.parvati- locana த . பார்வதிலோசனம் 
see Parvati. 

பாரகன் paragan , பெ . ( n . ) சுமப்போன் ; carrier , 
[ Skt.parvati > த . பார்வதி - பார்ப்பதி 

bearer . " பாரகர்பரிக்க ( சி.சி .2,95 ) . 


பாரகன் 


273 


பாரதம் 


2. தாங்குபவன் ; supporter , sustainer . விட்ட பைம்பொன் வேதிகையில் ( பாரத . 
" பாரகன் றனையும் (சிவதரு.பாவ .8 ). 

இராசசூ. 90 ). 2. நோன்பு இருந்து உண்ணுகை ; 
[ Skt bharika > த . பார்கன் ] 

breaking a fast . " வந்தமாதவர்களோடும் 
பாரகன் ’ paragan , பெ . ( n .) கல்வித்துறையில் 

பாரண மகிழ்ந்து செய்தான் ( கந்தபு.கந்தவி . 

14) . 3. நிறைவு ( யாழ் . அக .); satisfaction . 
8601 5600TLOJİT; a learned person , one 
who has reached the further shore or 

[ Skt.parama > த . பாரணம் 
utmost limit of an art. 

பாரணை paranai 

) பெ . (n . ) பாரணம் 2 பார்க்க ; 
[ Skt.para - ga > த . பாரகன் ] 

seeparanam 2 ." துவாதசிப் பாரணையருந்த 

( வரத பாகவத .அம்பரீட 8 ) 
பாரகாவியம் para - kaviyam , 

பெ . ( n . ) 

[ Skt.parana > த . பாரணை ) 
பெருங்காப்பியம் ; great epic . " பார 

பாரத்துவாசம் parattuvasam , பெ . ( n . ) 
காவியமெலா மீரிரு தினத்தினிற் பகர 

1. கரிக்குருவி ( திவ . ); king crow . 2. காடை ; 
( தமிழ்நா.221 ). 

quail.3 . வாழ்நாளை நீடிக்கச் செய்யும் மருந்து 
[ Skt bhara + kavya > த . பாரகாவியம் பற்றிக் கூறும் ஒரு நூல் ( தொல். பொருள் . 
பாரங்கதன் paraigadan , பெ . ( n .) கல்வித் 

75.உரை ) ; a treatise on kalpa . 4. எலும்பு; 

bone . 
துறையிற் கரை கண்டவன் ; aleamed person , 

[ Skt.bharad - vaja > த . பாரத்துவாசம் ] 
one who has reached the further shore 

பாரத்துவாசன் parattuvasan , பெ . ( n . ) 
or utmost limit of an art. 

1. துரோணாச்சாரியன் ( பிங் . ) ; Drona . 
[ Skt.pdrai - gata > த . பாரங்கதன் ) 

2. அகத்திய முனிவர் ( யாழ் . அக .) ; sage 
பாரங்கு parangu , பெ . (n .) 1. சிறுதேக்கு 

Agastya. 3. ஒரு துறவி ; a Rsi believed to 

be nursed by a bird . 
( சங் . அக . ) ; beetle killer . 2. காட்டிலவு 
( சங் . அக. ); false tragacanth . 3. நரி வாழை 

[ Skt.bharad- vaja > த . பாரத்துவாசன் ] 
( மலை .); tube flower . 

பாரதகண்டம் parada -kangam , பெ . ( n . ) 

இந்திய நாடு ; India . இமயகிரிக்கும் தென் 
[ Skt.bharargi > த . பாரங்கு ) 

கடற்குமிடைப் பாகம் பாரதமே ( சிவதரு . 
பாரசி parasi பெ . ( n . ) 1. பன்னிரண்டாம் நாள் கோபுர .51 ). 
பிறைநிலா ( துவாதசி ); the 12th day of the 

[Skt.bharada > த . பாரதம் + கண்டம் ] 
lunar fortnight . " வாட் கண்ணார் பாரசிநாள் | பாரதப்போர் parada - p - par, பெ . ( n . ) பாண்டவ 
பைம்பூந் தொடையலோடேந்திய தூபம் கௌரவப்போர் ( திவ் . பெரியதி .4,6,6 ) ; the 
(திவ். இயற் 1:82) . 

Mahabarata war . 2. பெருஞ்சச்சரவு ; a big 

fight or quarrel. 
[ Skt.dvadasi > Pkt. barasi > த . பாரசி ) 

[ Skt.bharatat த . போர் ] 
பாரசீகம் parasigam, பெ ( n . ) ஒரு நாடு ; Persia 

பாரதம் paradam, பெ .( n .) 1 பாரதப்போர் ; the 
one of 56 tesam . " பாரசீகத்திற் புக்கான் 

great war of Kuruks & tra " நீயன்றி 
( இரகு.திக்கு.226 ). 

மாபாரதமகற்ற மற்றார் கொல் வல்லாரே 
[ Skt.parasika > த . பாரசீகம் ) 

( பாரத .கிருட்டிண .34 ) . 2. மாபாரதம் ; the 

Mahabharata. 
பாரணம் paranam , பெ . ( n . ) 1. உண்ணுகை ; 

[ Skt bharata > த . பாரதம் 
eating ,taking food . " Csur UITGOOTLO LISTOT GOUT 


பாரதாயன் 


274 


பாரமார்த்திகம் 


பாரதாயன் paradayap , பெ . ( n . ) பாரத்துவாச stewardship . 2. வாய்மையாளனின் (நியாயம் ) 

குலத்தைச் சேர்ந்தவன் ; one belonging to ஆளுமை ( வின் . ) ; judicial cognisance . 
Bharadvaja gotra . "பாரதாயன் கேசவன் " 3. பொறுப்புமிக்க வேலை ( இ.வ. ) ; a work of 
( S.I.I.ili, 150,1 ) . 

great responsibiliy. 4. கொடுக்கல் வாங்கல் 
[ Skt. bharad -vaja > த பாரதாயன் 

( வின் . ) ; money - dealings . 
பாரதாரிகம் paradarigam , பெ . ( n .) பிறர்மனை த.வ.முறை உசாவல் , நயன் உசாவல் , நேர் 

கேட்பு 
விழைகை ( யாழ் . அக.); sexual intercourse 
with the wife of another , adultery. 

[ Te.parupattemu > த . பாாரபத்தியம் ] 
[ Skt.pkadarya > த . பாரதாரிகம் 

பாரம்பரம் paramparam , பெ .( n .) பாரம்பரியம் 
பாரதி paradi பெ . (n . ) 1. கலைமகள் ( பிங் . ) , ( யாப்.வி.பாயி.பக் . 5. ) பார்க்க ; see 
Sarasvati . 2. பைரவி ; goddess Bhairavi . 

parampariyam .. 
" பாரதியாடிய பாரதி யரங்கத்து ( சிலப்.6,39 ) . 

[ Skt.param - para > த . பாரம்பரம் ) 
3. புலமையாளன் ; learned person . 4. சொல் 

பாரம்பரிய நியாயம் parampariya - niyayam, 
( யாழ் . அக .); word . 

பெ .( n .) மரபாக (பரம்பரையாக ) வரும் வழக்கம் 
[ Skt.bharati > த . பாரதி ] 

( வின்.); rights or usages handed down from 
பாரதிகொழுநன் paradikolunan , பெ . ( n . ) 

generation to generation. 
நான்முகன் ( பிங் . ) ; Brahma , the consort of 
Sarasvati 

த.வ.குலவழக்கம் , குடும்ப மரபு 
[ Skt.bharati > த . பாரதி + கொழுநன் ] 

[ Skt.paramparya + nyaya > த . பாரம்பரிய 

நியாயம் ) 
பாரதியினாம் paradi - y - inam , பெ . ( n . ) 
கோயில்களில் பாரதம் படித்தற்கு ஏற்படுத்தப் 

பாரம்பரியம் parampariyam , பெ . ( n .) 1. மரபு 
பட்ட மானியம் ; endowment for reading the 

(பரம்பரை. ); series , unbroken succession , 
Mahābhāradam in temples 

hereditary line . " பாரம்பரிய மதிமந்திரி " 
[ Skt.bharata + inam > த. பாரதியினாம் ) 

( இராமநா.உயுத் . 1. ). 2. முறைமை ( சூடா . ); 
பாரபட்சம் parapatcam, பெ . ( n . ) ஒரு 

regular order . 3. உலக முறை ( ஐதிகம் ) 
பாற்கோடல் ; partialitybias. 

( வின் . ) ; tradition . 
[ Skt.pdra - paksa > த . பாரபட்சம் 

த.வ.தலைமுறை , கால்மரபு , குலவழக்கம் 
பாரபத்தியக்காரன் parapattiya -k- karan , 

[ Skt.paamparya > த . பாரம்பரியம் 
பெ .(n.) 1. மேல் உசாவல் (விசாரணை ) செய்யும் பாரம்பரியரோகம் parampariya - rogam, 
அதிகாரி ; overseer . 2. வரி ஈட்டும் (வசூல் ) பெ .( n .) குல ( வம்சம் ) வழியாய் வரும் நோய் 
அதிகாரி முதலியோர் ( யாழ் . அக .) ; bailiff , ( M.L. ) ; hereditary disease . 
collector of village revenue. 3. 91VJUHUGOT 

த.வ.குடும்பநோய் , தலைமுறை நோய் 
(உத்தியோகத்தன் ) ( யாழ் . அக .); Officer . 

[Skt.paam - parya +roga > 

த . பாரம்பரியரோகம் 
4. பொறுப்பான வேலையுள்ளவன் ( நெல்லை.); | பாரமார்த்திகம் paramartigam, பெ .( n.) 
a person saddled with responsible duties 
( பாரபத்தியம் + காரன் - பாரபத்தியக்காரன் ) 

1. முடிவில் உண்மையானது ; ultimate reality. 

2. மெய் அறிவிற் ( ஞானத்து ) குரியது ; that 
பாரபத்தியம் parapattiyam , பெ . ( n .) 1. மேல் which relates to highest truth or spiritual 

உசாவல் ( விசாரணை ) (வின் . ); inspection ; knowledge , opp . to viyavakarikam . 


பாரமிதை 

275 

பாராவபாத் 
3. ஏய்க்கும் எண்ணம் இல்லா தன்மை ( இ.வ. ); | பாரா * para, பெ . ( n .) பகுதி ( இ.வ. ) ; bit , 
good faith ; guilelessness . 4. ஈடுபாடு fragment. 
( C.G.); devotedness , loyalty. 

த.வ.துண்டு 
[ Skt.paramarthika > த . பாரமார்த்திகம் 

[ U.pad > த . பாரா ] 
பாரமிதை paramidal, பெ . ( n . ) புத்தப் பதவிக் 

பாரா para, பெ .(n .) புத்தகம் முதலியவற்றிற் 
குரிய பத்து நன்னடத்தைகள் ( விசேடம் ); 

பிரிவு பிரிவாகக் காட்டி எழுதப்படும் , கட்டுரைப் 
( Buddh . ) the ten transcendental virtues 
necessary for Buddhahood . " அளப்பரும் 

பகுதி ; paragraph . 
பாரமிதை யளவின்று நிறைத்து " ( மணிமே .26 , 

த.வ.பத்தி 
45. ) . 

[ E.para > த . பாரா ] 
[ Skt.p & am - ita > த . பாரமிதை ) 

பாராக்காரன் para - k -karan, பெ .( n .) காவலாள் 
பாரமேட்டி parametti, பெ . ( n . ) ஒரு வகைத் 

(2.60.); guard , sentry . 
துறவி ( சந்நியாசி ); a superior order of [ U.pahra > த . பாரா + காரன் ] 
ascetics . "சந்நியாசிரியரிற் பாரமேட்டி | பாராசாரி parasari 

, பெ .( n .) பெரும் உடல் 
யோகியென விருவருளர் " ( கூர்மபு.வரு .40 ). 

கொண்ட குதிரை ( வின் . ) ; big - sized horse . 
[ Skt.paramesthin > த . பாரமேட்டி 

[ U.bharisawari > த . பாராசாரி ) 
பாரவதம் paravadam , பெ . ( n .) பாராவதம் , 
1. ( சூடா .) பார்க்க ; see paravadam ,1. 

பாராபசலி para - pasali 

பெ . ( n . ) 
[ Sktpsavata > த . பாராவதம் 

ஆங்கிலேயரிடம் கருநாடக மாநிலம் முடிவாக 
பாரவம் paravam, பெ .(n .) வில்லின் நாண் 

ஒப்புவிக்கப்பட்ட கி.பி .1801 ஆகிய 1212 ஆம் 
( யாழ் . அக .); bow - string. 

பசலியாண்டு (R.T.); fasli 1212or the year 

1801 when the Carnatic country was 
த.வ.வில் நரம்பு 

finally ceded to the English . 
[ Skt.bharava > த . பாரவம் ] 

[ U.bara > த . பாரா + பசலி .] 
பாரவிருதம் paravirudam , பெ . ( n .) 1. உதவி 

(உபகாரம் ) ; help , benefit. 2. வேள்வி முதலிய பாராவதம் paravadam , பெ .( n .) 1. புறா (திவா. ); 
வற்றில் தேவர் , முன்னோர் முதலியோரை dove , pigeon , 2. கரும்புறா (பிங் . ); bluerock 
எண்ணி இடும் உணவுப்பொருள்; anything 

pigeon , Columba intermedia . 3. குரங்கு 
offered in sacrifice. 

( யாழ் . அக.) ; monkey . 4.மலை ( யாழ் . அக.); 
த.வ.கைம்மாறு , உயிர்க்காணிக்கை 

mountain . 
பாரா para, பெ . ( n . ) இதளியம் ( பாதரசம் ) ( இ.வ.); 

[ Skt.par avata > த . பாராவதம் ) 
mercury, quick - silver . 
பாரா ’ para, பெ . ( n . ) 1. காவல் ; watch , custody . | பாராவதம் paravadam , பெ .( n . ) கருங்காலி 
2. பாராக்காரன் பார்க்க ; see para -k -karan . மரம் ( மூ.அ.); ebony. 
[ u.pahra > த . பாரா ] 

பாராவபாத் paravapat, பெ . ( n. ) முகமது நபி 
பாரா para , பெ . ( n . ) கட்டானாட்டத்தில் இறந்த ( மரண ) நாளைக் ( தினம் ) 
எட்டினையும் , பன்னிரண்டினையும் குறிக்குந் கொண்டாடுந் திருவிழா ( W.G.); the day of 

Muhammad s death , observed by the 
SITW 62605 ; count of 8 or 12 in the game 

Muhammadans as a religious festival. 
draught . 

[ U.baran - wafat > த . பாராவயாத் 
[ U.bta > த . பாரா ] 


of 


. 


பாராவளையம் 


276 


பாரிசம்விழு - தல் 


த.வ.இராப்பாடகன் , இராப்பாடி 
பாராவளையம் paravalaiyam , பெ . ( n .) 
வளைதடி ( பிங் . ) ; a kind of boomerang . 

[ U.pahra > த . பாரி ) 
சதங்கை மாலையைப் பாராவளையமாக 

பாரிகத்து parikattu, பெ .(n . )நுண்மை ( இ.வ.); 
எறிந்தும் (சீவக . 2656 , உரை ). 

minuteness, 
பாரி pari, பெ . ( n . ) 1. பூந்தாது ; pollen . 

[ U.faragat > த . பாரிகத்து ] 
2. கட்பாத்திரம் ; liquor jug . 3. யானை கட்டுங் 
கயிறு ; rope for tying an elephant . பாரிகன் parigan , பெ .(n.) தோட்சுமைக்காரன் . 
4. சிறங்கை நீர் ; handful of water . 

( யாழ். அக . ) ; carrier, porter. 
த.வ .1 . மலர்த்துகள் 2. மது கலயம் 

த.வ.சுமைதூக்கி 
3. கையளவு நீர் 

[ Skt.bharika > த . பாரிகன் ] 
[Skt.pari > த . பாரி ] 

பாரிகாரிகன் pari-kariga ), பெ . ( n .) மாலை 
பாரி pari பெ . ( n . ) கடல் ( சூடா .); sea , ocean . 

தொடுப்போன் ( யாழ் . அக.); one who makes 
த.வ.முந்நீர் 

garlands . 
[ skt.varisa > த . பாரி ] 

[ Skt.partharika > த . பாரிகாரிகன் ) 
பாரி pari) பெ . ( n . ) மனைவி ; wife . " பொற்பூ 

பாரிகாரியம் parikariyam, பெ . ( n .) முதன்மை 
மடந்தை நற்பாரி " (மாறனலங்.664 ). 

யான பணி ( யாழ் . அக .); important business . 
த.வ.இல்லாள் , வாழ்க்கைத்துணை 

[ u.bhari > த . பாரி காரியம் ) 
[ Skt. bharya > த . பாரி ] 

பாரிசச்சூலை parisa - c - culai) பெ .( n . ) பக்க 
பாரி pari பெ . ( n . ) அரிமா (சிங்கம் ) ( யாழ்.அக.); 

ஊதை ( இராசவைத்.160 .); paralytic attack on 
lion . 

one side of the body. 
[ Skt. bhari > த . பாரி ] 
பாரி pari, பெ . ( n .) கள் ( பிங் .); toddy. 

த.வ.கை கால் விழுதல் 

[Skt.pasva + Sula > த . பாரிசச்சூலை ) 
த.வ.தேறல் 
[ Skt varuni > த . பாரி ] 

பாரிசஞ்செய் - தல் parisaijey-, 1 செ.குன்றாவி 

( v.t. ) பொறுப்பாக்குதல் ; to entrust . 
பாரி pari பெ . ( n .) 1. பருத்தது ; that which is 

திருவாவடுதுறை மடத்துப் பாரிசஞ் 
heavy or big . 2. (LE SO GOLDWINGUT SI;that which 

செய்திருப்பதால் " (T.A.S.i,150 ) . 
is important " பாரிவிசயம் ". 3. குமுகாய 
செல்வாக்கு உடையவன் , மதிப்பிற்குரியவன் ; 

[ Skt.p & Sva > த . பாரிசம் + செய் - தல் ] 
man of consequence , weight or 

பாரிசம் parisam , பெ .(n . ) 1. பக்கம் ; side . 
importance. 

காவிரிக்கு வடபாரிசத்தில் " (திருப்பு .183 ). 
[ u.bhari > த . பாரி ) 

2. உடலின் ஒரு பக்கம் ; side of a body . " இரு 
பாரி pari பெ . ( n . ) 1. கொட்டு முழக்குடன் புரியும் 

பாரிசத்திலும் பணிசெயுந் தொழிலாளர் போல் " 
இராக்காவல் ; night - watch with the beat of ( தாயு.சித்தர்கணம் .2 ). 3. வயம் ( உ.வ.); care , 
drum . " விளம்பும் பாரியு மடங்கினது 

custody. 4. திசை ( வின் . ); quarter , region . 
( கம்பரா ஊர்தே .158 ). 2. இராக்காவலாளர் [ Skt. pasva > த . பாரிசம் ] 
பாடல் ; night - watchman s song . சங்கீதப் | பாரிசம்விழு - தல் parisam - vilu , 3 செ.கு.வி. 
பாரி , பாறைப்பாரி , மணிப்பாரி ( இ.வ. ). 

( v.i.) 1. பக்க வலிப்பு ( பக்கவாதம் ) அடைதல் ; 


பாரிசவாதம் 


277 


பாலக்கிரகாரிட்டம் 


to become paralised . 2. சாதல் (மரித்தல் ); 
to die , said of a benefactor. 

[ Skt.parsva > த . பாரிசம் விழு - தல் ) 
பாரிசவாதம் pāriša -vādam , Qu . ( n . ) 

1. உடலின் ஒரு பக்கத்தை உணர்ச்சியறச் 
செய்யும் நோய் வகை ( பைஷஜ .302 ); paralytic 
attack on one side of the body, Hemiplegia. 
2. குடலிறக்கம் ( இ.வ.); hernia . 

த.வ.கை கால் விழுதல் , பக்கவலிப்பு 

[ Skt.pasva + vata > த . பாரிசவாதம் 
பாரிசவாயு parisa - vayu, பெ .( n .) பாரிசவாதம் 
பார்க்க ( உ.வ.); see parisa - vadam 

[ Skt.pasva + vayu > த . பாரிசவாயு ) 
பாரிசாதம் parisadam , பெ (n .) ஐவகை (பஞ்ச ) 

மரங் ( தரு )களுள் ஒன்று ; a tree of svarga , 
one of palja - taru. " பாரிசாத நேர்பூக்கவி 
னிமிர்புயம் " ( இரகு .திருவவ .9 ). 2. முண்முருக்கு 
( 10606u . ); night - flowering jasmine . 3. L1OJAT 
மல்லிகை மர வகை (மலை .); Indian coral tree . 

[ Skt.parijata > த . பாரிசாதம்) 
பாரிசு parisu, பெ .(n .) மழை (R.T.); rain . 

[ U.bars > த , பாரிசு ] 
பாரிசுபட்டி parisu - patti, பெ . ( n . ) மழை பெய்த 

அளவைக்குறிக்கும் கணக்கு ; account of 
rainfall. 

[ பாரிசு + பட்டி ] 
பாரிசேடப்பிரமாணம் parisega - p 

piramanam , பெ . ( n . ) எஞ்சுவதைக் 
கொள்ளுகை ஆகிய ஆணை (பிரமாணம் ) 
( சி . போ.பா .110 , புதுப்) ; ( Log . ) law of 
elimination . 

[ Skt.parissa+ pra - mana > த . பாரிசேடப் 
பிரமாணம் ] 
பாரிசேடம் parisedam , பெ . (n . ) பாரிசேடப் 

பிரமாணம் பார்க்க ; see pariseca - p 
piramanam . " பாரிசேட மதனிற் பரனுக்கு 
( ஞானா .5 .). 

[ Skt.parissa > த . பாரிசேடம் ) 


பாரியாத்திரம் pariyattiram , பெ . ( n . ) 449 

கோபுரங்களையும் ( சிகரம் ) 57 மேனிலைக் 
கட்டுகளையுமுடைய கோயில் ( சுக்கிரநீதி , 
230 ) ; temple having 449 towers and 57 
storeys. 

[ Skt paiyatra > த . பாரியாத்திரம் ) 
பாரியாள் par - y - al, பெ . ( n . ) பெருத்தவன் 
( 6_1160r.); stout, robust man . 

த.வ.எருத்தன் , கொழுத்தவன் 

[ U.bhari > த . பாரி ஆள் 
பாரியாள் pariyal, பெ . ( n . ) பாரியை பார்க்க ; 
see pariyai 

த.வ. அகமுடையாள் , வாழ்வரசி 

[ Skt. bharya > த . பாரி ஆள் 
பாரியை pariya , பெ .(n .) மனைவி ; wife. 

த.வ. இல்லாள் , வாழ்க்கைத்துணை ,, 
மனையாள் , அகமுடையாள் 

[ Skt bhaya > த . பாரியை 
பாரீகத்து parikattu, பெ . ( n .) 1. விடுதலை 

ஆவணம் ( பத்திரம் ) (வின் .); release deed . 
2. பிரிவினை ; partition , division 3. பிரிவினை 
ஆவணம் (பத்திரம் ); partition deed . 

[ U.farighkhatti > த . பாரீகத்து ] 
பாலக்கண்ணாடி bala - k - kannadi, பெ . ( n . ) 

சிறுவர்க்கு அமைந்த மூக்குக் கண்ணாடி 
( 62160.); spectacles adapted to young 
eyes .. 

[ Skt. bala > த . பாலன் + கண்ணாடி > பாலக் 
கண்ணாடி ] 
பாலக்கிரகாரிட்டம் bala - k -kirakarittam , 

பெ . ( n . ) 1. கோள்களின் தீய பார்வையால் 
குழந்தைகட்கு உண்டாகும் பீடை (சீவக .306 , 
2_60015. ); frequent sickness of children 
believed to be due to the malign influence 
of planets . 2. குழந்தைகளுக்கு உண்டாகும் 
வயிற்றுப்போக்கு ( இ.வ. ) ; inflammatory 
diarrhoea of infants . 


ப 


பாலக்கிராணி 


278 


பாலனைக்காத்தான் 


த 
. 


பால 


த.வ.கோள் குற்றக் கழிச்சல் 

பாலலீலை bala - lilai, பெ . ( n . ) 1. குழந்தை 

விளையாட்டு ; play of children . 
[ Skt bala + graha + aisa த பாலக்கிரகாரிட்டம் ) 

2. இளைஞரின் இன்ப விளையாட்டு ; youthful 
பாலக்கிராணி bala - k - kirani பெ . ( n . ) நோய் 

sport . " பொய்யொன்றுண் மெய்யிற் புகும்பால 
வகை ( இராசவைத் .159); a kind of disease . 

லீலைதனை " ( அருட்பா,, நெஞ்சறி .533 ). 
[Skt.pala - k - grahami > த . பாலக்கிராணி ) 

[ Skt.bala +lila > த . பாலலீலை ] 
பாலகரை bala - kara ), பெ . ( n .) குழந்தையிசிவு 

பாலலோசனன் bala - losanan , பெ . ( n . ) 
( M.L. ) ; infantile convulsions . 

நெற்றிக்கண்ணுடைய சிவன் ; Sva , having 
த.வ.குழந்தை இழுப்பு 

aneyeonHis forehead . " பாலலோசனற் 
[Skt.bala + hara > த . பாலகரை ] 

கெனத் திருவிழாவுறப் பணிப்பார் " 
பாலகன் balagan , பெ . ( n . ) காப்போன் ( வின் . ) ; 

(உபதேசகா. சிவபுண்ணி .5 ). 
protector , guardian . 

த.வ.நெற்றிக்கண்ணோன் , முக்கண்ணன் 
[ Skt.balaka > த . பாலகன் ] 

[ Skt.bala + locana > த . பாலலோசனன் 
பாலகன் ’ balagan , பெ . ( n . ) 1. குழந்தை ; infant . பாலவிலோசனன் pala - vilosanan, பெ . ( n .) 

" பாலகனென்று பரிபவஞ் செய்யேல் " ( திவ் . பாலலோசனன் பார்க்க ; see pala - losanan . 
பெரியாழ் .1,5,7 ). 2. புதல்வன் ( புத்திரன் ) ; son . 

" பால விலோசனர் பாதம் " ( உபதேசகா . 
" இந்தப் பாலக னிறந்தானென்னா " ( அரிச் . 

சிவநாம் .133 ). 
பு.மயான .8 ). 

[ Skt. bhala + vilocana > 
[ Skt.balaka > த . பாலகன் ] 

விலோசனன் ] 
பாலசிட்சை bala - sitsaji பெ . ( n . ) 1. குழந்தை 

பாலன் bhalan , பெ . ( n .) பாலகன் பார்க்க ; see 
களுக்குக் கற்பித்தல் ( உ.வ. ) ; teaching of 

balagan . " பாலனாய் விருத்தனாகி " 
children . 2. சிறுவர்களுக்கான ( தொடக்கப் 

( தேவா .8,10 ) . 
பாடப் ) புத்தகம் ; a primer for infants . 

[ Skt.bala > த . பாலன் ] 
[ Skt.bala + siksa > த . பாலசிட்சை 

பாலன் ’ balan , பெ . ( n . ) காப்போன் ; protector , 
பாலம் balam , பெ .( n .) நெற்றி (பிங் . ); forehead . 

guardian , used in compounds . " பூபாலன் , 

கோபாலன் " . 
" தீவிழிப் பாலமும் " (விநாயகபு .11,11). 
த.வ.நுதல் 

த.வ. பேணுபவன் 
[ Skt.bhala > த . பாலம் ) 

[ Skt.pala > த . பாலன் ] 
பாலம் ’ balam , பெ . ( n .) மழு ( திவா. ); aweapon . 

பாலனம் balanam , பெ . ( n . ) பாதுகாப்பு ; 

protection , defence . " என் பாலனத்துக்குன் 
த.வ.கோடரி 

பாலனம் வேண்டுங்காண் " (தனிப்பா . i, 
[ Skt.bhind pala> த . பாலம் ) 

344,61 ). 
பாலமை balamai பெ . ( n .) அறியாமை ; childish 

[ Skt.palana > த . பாலனம் ) 
innocence . " பாலமை யுடையராகிப் படருறப் 
படுவதென்னே "( உபதேசகா.சிவபுண்ணிய 339). 

பாலனைக்காத்தான் balanal- k-kattan , 

பெ . ( n . ) மணத்தக்காளி ( மூ.அ.) (பதார்த்த .690); 
த.வ.சிறுபிள்ளைத்தனம் , வெகுளித்தனம் black nightshade . 
[ Skt.bala > த . பாலமை 

[ Skt.bala > த . பாலன் + ஐ + காத்தான் ] 


பாலாசிரியன் 


279 


பாவச்சுமை 


a woman , one of mūpru - paruvam.5 . 
சிவசத்தி ; Sva - sakti 


பாலாசிரியன் 

balasiriyan , பெ . ( n .) 
சிறுவர்க்குக் (பாலர் ) கற்பிக்கும் ஆசிரியன் ; 
teacher of children . " மதுரைப் பாலாசிரியர் 
நற்றாமனார் " ( அகநா. 92 ). ( S.I.I.ili , 154,26 ) . 

[ Skt. bala த . பாலன் + ஆசிரியன் 
பாலாலயம் balalayam , பெ . ( n .) கருவறையைப் 

பழுதுபார்த்துப் புதுப்பிக்குங் காலத்தில் சிறிது 
காலம் கடவுளை வேறிடத்தில் எழுந்தருளச் 
செய்திருக்குஞ் சிறிய ஆலயம் ; temporary 
structure to accommodate a deity when 
its inner shrine is under repair 

. 
த.வ.மாற்று ஆலயம் , பிள்ளைக்கோயில் 

[ Skt.balalaya > த . பாலாலயம் ) 
பாலிசம் balisam , பெ . ( n . ) அறியாமை ( ஈடு , 6.2 : 6 , 

ஜீ ); ignorance. 


த.வ .1. மகளிர் , 2. மடந்தை 

[ Skt bala > த . பாலை ) 
பாவகம் pavagam , பெ . ( n . ) 1. கருத்து ; 

meaning , purpose , intention . " பாவக 
மின்னதென்று தெரிகிலர் " ( கம்பரா.கும்ப .9). 
2. ஊழ்கம் ; contemplation , meditation . 
" பாவகமாயிருந்து " ( திருப்பு .608 ). 3. இயல்பு 
( வின் . ); natural state , innate propensity 
or disposition , nature . 4. உருவம் ; 
appearance , form . " வேடனாம் பாவகங் 
கொடு நின்றது " ( தேவா .533,1). 5. காதலை 
வெளியிடும் குறிப்பு ( வின் . ) ; external 
expression of amatory feelings . 6. நடிப்பு ; 
pretence . " பாவகம் பலவுஞ் செய்து " 
( பெரியபு.திருநீலகண்ட 26 ). 

[ Skt.bhavaka > த . பாவகம் ] 
பாவகம் pavagam, பெ . (n .) 1. தீ ; fire . " பாவகப் 

பகுவாய் நாகம் (திருவாலவா .36,5 ). 
2 சேங்கொட்டை ( யாழ் . அக .); marking nut . 

[ Skt.pavaka > த . பாவகம் 
பாவகாரி pava - kari பெ .(n . ) கரிசு ( பாவம் ) 

செய்தவன் ; sinner. " பாவகாரிகள் 
பார்ப்பரிதென்பரால் தேவதேவன் சிவன் 
பெருந்தன்மையே (தேவா.1218,5 ). 

[ Skt.papa -karin > த . பாவகாரி ] 
பாவச்சடம் pava - c - cadam, பெ . ( n . ) 

பழவினைக்கீடாக எடுத்த உடல் ( வின் . ) ; 
bodies assumed by a soul as the effect 
of its former deeds . 


த.வ. மடமை 

[ skt.balisa > த . பாலிசம் 
பாலிசன் balisa ) , பெ . ( n .) மூடன் ( ஈடு , 6,2,6 , ஜீ ); 
ignorant person . 

த.வ. முட்டாள் , மடையன் , அறிவிலி 

[ Skt balisa > த . பாலிசன் ) 
பாலியம் baliyam, பெ . ( n . ) 1. இளமை; youth . 
2. குழந்தைப் பருவம் ; childhood . 

த.வ. 1. விடலை , 2. மழலைப்பருவம் 

[ Skt. balya > த . பாலியம் ) 
பாலியன் baliyan, பெ . ( n .) 1. இளைஞன் ; lad , 

boy , youth . 2 ஆண் குழந்தை ( வின் . ) male 
infant . 


த.வ. விடலை 

[ Skt.balya > த . பாலியன் ) 
பாலை palai பெ .(n .) 1. பெண் ; girl . 2. குழந்தை 

(வின் . ); child . 3. பதினாறாண்டுக்குட்பட்ட 
Quisdor; a young woman under 16 years of 
age . 4. ஒன்று முதல் பதினாறு ஆண்டு 
வரையுள்ள மகளிர் பருவம் ( கொக்கோ .4,2 , ); 
the period up to the 16th year in the life of 


த.வ.முன்வினை பிறப்பு 

[ Skt.papa +jada > த . பாவச்சடம் ) 
பாவச்சுமை pava - c -cumai 

, பெ . ( n .) துய்த்துக் 
கழித்தற்குரிய அறங்கடை ( வின் . ); burden of 
sin , accumulated evil 

, to be expiated by 
suffering 

த.வ. கழுவாய்த் துன்பம் 
[ Skt.papa > த . பாவம் + சுமை ] 


பாவசங்கீர்த்தனம் 

280 

பாவம் 
பாவசங்கீர்த்தனம் pava - Sangittapam, பாவப்படு - தல் pava -p-padu- , 20 செ.கு.வி. 

பெ .(n .) தன் அறங்கடைகளைக் குருவிடத்தில் ( v.i. ) இரக்கம் காட்டுதல் ; take pity on ; 
சொல்லுகை ( கிறித்து .) ( வின் . ) ; confession of 

sympathize . அவனுக்குப் பாவப்பட்டு உதவி 
sin . 

செய்தேன் ( உ.வ. ) . புயலில் பெற்றோரைப் பறி 
த.வ.குற்றம் ஒப்புவித்தல் 

கொடுத்த பாவப்பட்ட குழந்தைகள் . ( உ.வ. ) . 
[ Skt.papatsaikirtana ) த. பாவசங்கீர்த்தனம் 

த.வ.கரிசனம் காட்டுதல் , அருள்கொள்ளல் 
UITQJE DIT OL påvašapmam , பெ .( n .) 

[ Skt.papa > த . பாவம் படு - தல் ] 
அறங்கடையுள்ள பிறவி ( வின் . ) ; sinful birth . 

பாவப்பிரகாசம் pava - p -piragasam , பெ . ( n .) 
த . வ.முன்வினை பிறப்பு 

ஒரு வடமொழி ஆயுள்வேத நூல் ; a Sanskrit 
[ Skt.papa +janman > த . பாவசன்மம் ) 

Ayurvedic book ( சா.அக. ). 
பாவசுத்தி pava - sutti) பெ . ( n .) அறங்கடை 

[ Skt.papa + pra - kasa > த . பாவப்பிரகாசம் ) 
நீங்குகை ; removal of sin . 

பாவபரிகாரம் pava - parikaram , பெ .( n .) 
த.வ.குற்ற நீக்கம் 

கழுவாய் ( பிராயச்சித்தம் ); expiation of sin . 
[ Skt.papa + Suddhi > த . பாவசுத்தி ] 

[ Skt.papa + pari-hara > த . பாவபரிகாரம் ) 
பாவசுத்தி pava- sutti), பெ . ( n .) மனத்தூய்மை 
( கோயிலொ .44 ) ; purity of heart. 

பாவபாணம் pava - banam , பெ . ( n .) 

இச்சையைத் தூண்டி , மனதை மெய் மறக்கச் 
த.வ.தூய உள்ளம் 
[ Skt bhava + suddhi > த . பாவசுத்தி ] 

செய்யும் , காமனின் வில்லிலிருந்து வரும் 
பாவசேடம் pavasedam , பெ . ( n . ) 1. தூய்மை 

அம்புகள் (சீவக . 706 , உரை ); excited stateof 
யான ( பரிசுத்தம் ) ஆடவனிடத்து ( புருசன் ) 

mind , considered as Cupid s arrows 
எஞ்சியிருக்குந் தீவினை ; remains of sin 

inducing sexual love , dist.fr.tiraviya 
attaching to holy persons . 2. துய்த்துக் 

panam . 
கழிக்க வேண்டிய கரும பலன் ; demerit of 

த.வ.காதல் அம்பு 
soul remaining at the close of a term of 

[ Skt.bhava + bana > த . பாவபாணம் ) 
existence to be exhausted in future births. 

UIT Q146Tswflwi pāva -punniyam , Qu . ( n . ) 
[ Skt.papa + sesa > த . பாவசேடம் ] 
பாவதி pavadi பெ . ( n .) பற்றுச்சீட்டு ( ரசீது ) 

நல்வினை தீவினைகள் ; demerits and 

merits .. 
( C.G. ) ; receipt for money paid , 
acknowledgment . 

த.வ.நன்மை தீமைகள் 
[ U.paoti > த . பாவதி ] 

[ Skt.papa + punya > த . பாவபுண்ணியம் 
பாவநாசம் pava - nasam , பெ . ( n . ) 1. அறங் 

பாவம் pavam , பெ . ( n . ) 1. தீவினைப் பயன் ; 
கடையை நீக்குகை; removal of sin , 

accumulated result of sinful actions . 
absolution . " பாவநாச மாக்கிய பரிசும் " 

" பகைபாவ மச்சம் பழி " ( குறள் , 146 ). 2. தீச் 
(திருவாச. 257 ). 2 அறங்கடை (பாவம் ) போக்கும் 

செயல் ( சூடா . ); sinful act, crime . 3. அளறு 
இடம் அல்லது நீர் (தீர்த்தம் ) ( சேதுபு.பாவ .9 .); 

(பிங் .); hell . 
sacred place or water which removes or 

த.வ. 1. அறங்கடைத்துன்பம் 2. குற்றச் 
absolves from sin . 

செயல் 3. நிரயம் 
[Skt.papa + nasa > த . பாவநாசம் ) 

[ Skt.papa > த . பாவம் ] 


பாவம் ? 


281 


பாவனை 


பாவம் pavam, இடை ( int . ) இரக்கக்குறிப்பு: an பாவர் pavar , பெ .(n.) தீவினையாளர் ; sinners . 
exclamation of pity. அவள் மிக ஏழை . பாவம் . "பாவர் சென்றல்கு நரகம் " (திருக்கோ.337 ). 
[ Skt.papa > த . பாவம் ] 

த.வ.அறங்கடையாளர் 
பாவம் pavam , பெ .(n .) 1. ஊழ்கம் (தியானம் ) [ Skt.papa > த . பாவர் 

( சூடா . ); contemplation , meditations . பாவரசம் pava -rasam, பெ .(n.) 1. கருத்து நயம் , 
2. எண்ணம் ( யாழ் . அக .); idea , opinion , beauty of an idea . 2. மெய்ப்பாட்டுச் சுவை 
conception . 3. உளதாந்தன்மை ( பிரபஞ்சவி . ( பணவிடு .187 ) ; ( Natya ) aesthetic 
156 ) ; state or condition of existence . 

excellence of gestures. 
4. உணர்வு மெய்ப்பாட்டு நளிநயம் ( அபிநயம் ) ; [ Skt.bhavatrasa > த . பாவரசம் 
( Natya .) gesture expressive of 

பாவலா pavala , பெ . (n . ) சுற்றித்திரிகை ( இ.வ.); 
emotions . " பாவமோடராகம் " (திருவிளை. loitering . 
கான்மா .8 ). 5. முறைமை ( பிங் . ) ; established 

த.வ.சோம்பித்திரிகை 
order 6. விளையாட்டு ( இலக் . அக .); spot . 

[ u.awara > த . பாவலா ] 
த.வ .1 . உள்ளொடுக்கம் 2. கருத்து 

பாவனசம் pavanasam , பெ . ( n .) உள்ளிழுத்த 
3. இருக்கும் நிலை 4. நடனக் குறிப்புச் செய்கை 

மூச்சை வயிற்றில் நிறுத்தும் மூச்சுப் 
5. நிலையான முறை 

பயிற்சிக்கலை ( பிராணாயாம 

வகை ) ; 
[ Skt.bhava > த . பாவம் ] 

suppresion of breath retention of vital air 
பாவம் pavam , பெ . ( n . ) மனம் , மெய் , வாக்கு which is breathed in . ( சா.அக ) 
இவற்றின் நடவடிக்கைகளால் ஏற்படும் 

பாவனத்துவனி pavama - t - tuvan பெ .(n . ) 
ஆதனின் நிலை ( நீலகேசி ,427 ,உரை. ); ( Jaina ) சங்கு (சிந்தாமணி நிகண்டு, 102 ) ; conch . 
the change in the soul, due to the activities 

[ Skt.pavana -dhvani > த . பாவனத்துவனி ] 
of the mind , body and speech . 

பாவனன் pavanan , பெ . ( n . ) 1. தூய்மை 
[ Skt.bhava > த . பாவம் 

செய்பவன் ; one who purifies .. 
பாவம்பழி pavam- palli , பெ . ( n . ) கொடுந் 

2. ஆஞ்சநேயர் ; Hanumay, the son of Wind 
தீச்செயல் ; heinous sin . 

God . 3. வீமன் (பாரத.பத்தாம் .142 ); Bhima 

the son of Wind God . 
த.வ.கொடுங்குற்றம் 
[ Skt.papa > த . பாவம் பழி 

[ Skt.pavana > த . பாவனன் ] 
பாவமன்னிப்பு pava - mannippu, பெ . ( n . ) 

பெ . ( n . ) 

பாவனாதீதம் bavapatidam , 
அறங்கடையைப் ( பாவம் ) 
(பாவம் ) பொறுத்து எண்ணுதற்கரியது ; that which transcends 

thought . 
மன்னித்தல் (கிறித்து . ) ; forgiveness of sins . 

த.வ.கருதத்தக்கது 
த.வ.குற்ற மன்னிப்பு 

[ Skt.bhavana +atita > த . பாவனாதீதம் ) 
[ Skt.papa > த . பாவம் +மன்னிப்பு 

பாவனை pavanai, பெ . ( n . ) 1. நினைப்பு 
பாவமூர்க்கத்தனம் pava - murkka -t- tapam , 

(மணிமே, 30 : 258) ; imagination , fancy . 
பெ .(n.) தான் செய்த அறங்கடைக்கு ( பாவம் ) 

2. தெளிகை ( நன்.விருத்.பாயிரவுரை ); clear 
இரங்காமை ( கிறித்து . ) ; impenitence . 

understanding.3. உருவம் , வேதனை , குறிப்பு 
[ skt. bhava + markha + tva > த . 

பாவனை , உண்மையறிவு எனும் ஐவகை மன 
மூர்க்கத்தனம் ) 


பாவ 


பாவனைக்கு நட - த்தல் 


282 


பாற்கரியம் 


த.வ .1 . கருதுதல் 2. உள்ளொடுக்கம் 
3. மினுக்குதல் 

[ Skt. bhavi > த . பாவி -த்தல் ) 
பாவி pavi பெ . ( n .) தீமையாளன் ; sinner . 
அழுக்கா றெனவொரு பாவி " ( குறள் , 168 ) . 

த.வ. கொடுமைக்காரன் 

[ Skt.papin > த . பாவி ] 
பாவி pavi, பெ . ( n .) வரக்கூடியது ; that which 

must happen . " பாவியை வெல்லும் 
பரிசில்லை " (திருக்கோ.349 ). 

த.வ.எதிர் வரல் 

[ Skt.bhavin > த . பாவி ] 
பாவி pavi, பெ . (n.) 1. கெடுதல் செய்யாதவன் , 

அமைதியானவன் ; inoffensive, harmless , 
good- natured person . 2. Cums ; person 
of weak intellect .. 


வெளிப்பாடுகளுள் ஒன்று (மணிமே.30 : 189 ); 
( Buddh . ) a kind of mental effort 
or reflecton , one of panja -kandam . 
4. ஊழ்கம் (தியானம் ); religious meditation . 
" எம்பாவனை தீர்த்த " ( திருநூற் .88 ) . 
5. ஊழ்கிக்கப்படுவது (தியானம் ) ( வின் . ) ; 
subject of contemplation . 6. ஒப்பு ; likeness , 
similitude . பிள்ளை பாவனையாகச் 
செய்தான் . 7. அடையாளம் ( வின் . ) ; repr 
sentation , symbol . 8. போலி ( வின் . ) ; 
dissimulation , 9. நடத்தை ; manners , 
deportment , carriage . வடிவழகும் 
பாவனையும் ( இ.வ. ) . 10. நூற்றெட்டு துணை 
மறைமங்களுள் ( உபநிடதம் ) ஒன்று ; an 
Upanisad , one of 108 . 

[ Skt bhavana > த . பாவனை ] 
பாவனைக்கு நட - த்தல் pavanaikku - nada 

3 செ.கு.வி. ( v.i. ) நடிப்புக் காட்டுதல் (யாழ்ப் ); 
to keep up appearances. 
[ Skt. bhavana > 

த . பாவனை + க்கு + 
நட + த்தல் ) 
பாவனைகாட்டு - தல் pavanai - kattu-, 5 

செ.குன்றாவி . ( v.t. ) 1. போலச் செய்தல் ; 
imitate . 2. மெய்ப்பாடு , நயநெளிவு காட்டுதல் 
( அபிநயம் ) ; ( Natya ) to express by 
gesturess in dancing or acting.3. மாற்றுரு 
Osirinkg6u; to assume an appearance , 
to counterfeit , dissemble . 4. வரைந்து 
காட்டுதல் ; to show by figures or diagrams, 
to portray. 

[ Skt.bhavana > த . பாவனை + காட்டு - தல் ) 
பாவாபாவம் 

pavapavam ,, பெ . ( n . ) 
உண்மையும் இன்மையும் ; existence and non 
existence . 


த.வ. கள்ளமிலாதவன் 
பாவிகம் pavigam , பெ . ( n . ) தொடக்கம் முதல் 

முடிவு வரை அழகுடையதாக அமையும் பாவியப் 
(காவியம் ) பண்பு (தண்டி .89 ); ( Rhet . ) the 
basic idea running through a poem . 

த.வ.பாவிய நடை 

[ Skt.bhavika > த . பாவிகம் ) 
பாவிட்டன் pavittan , பெ . (n .) கொடுந்தீமை 

செய்தவன் ; sinful man . " பாவிட்டன் மேலோர் 
கோபம் பணித்திலா மணத்தினார் " ( மேருமந் . 
745 ). 

[ Skt.papistha > த . பாபிட்டன் ] 
பாவேப்பிரயோகம் pave- p -pirayogam, 

பெ . ( n .) " மக்களாற் ( சனம் ) இன்பப்படுதல் 
என்பது போன்ற வடமொழி வினைவழக்கு 
( பி.வி .36 ,உரை.); impersonal voice in 
sanskrit , as janēna gamyatē . 

[ Sktbhave prayoga ) தபாவேப்பிரயோகம் 
பாற்கரன் parkara ) , பெ . ( n .) ஞாயிறு ; sun . 

த.வ.எரிகதிர் 

[ Skt.bhas -kara > த . பாற்கரன் ] 
பாற்கரியம் parkariyam , பெ . (n .) முழுமுதற் 

பொருளில் இருந்து உலகம் தோன்றிற்று 
என்னும் மதம் (சி.சி.பா.பாற்கரி .1 ,உரை .); the 


த.வ.உளவும் இலவும் 

[Skt.bhava - bhava > த . பாவாபாவம் ] 
பாவிடத்தல் pavi , 4 செ.குன்றாவி . ( v.t. ) 
1. எண்ணுதல் ; to think , conceive . 
2. ஆழ்ந்து எண்ணுதல் ; to contemplate , 
meditate . " பாவியேனுன்னையல்லால் " 
(திவ்.திருமாலை , 35 ). 3. அழகுறு ஒப்பனை 
செய்தல் ; to imagine fancy . " தானுமதுவாகப் 
பாவித்து " ( வாக்குண் .14 ). 


பாற்குனம் 


283 


பிக்காசு 


doctrine which holds that the world is 
evolved from the supreme being. 

[ Skt.Bhaskariya > த பாற்கரியம் 
பாற்குனம் parkunam, பெ . ( n . ) மீனம் 

(பங்குனி); the month of the Tamil year, 
March - April. 

[ Skt.phalguna > த . பாற்குனம் ) 
பாற்குனி parkumi, பெ . ( n .) 1. பன்னிரண்டாம் 

விண்மீனாகிய மானேறு ( சூடா . ); the 12th 
naksatra. 2. பாற்குனம் , 1 ( யாழ் . அக .) பார்க்க ; 
see parkunam , 1 . 

[Skt.bhalguni > த . பாற்குனி] 
பானகம் panagam , பெ . ( n .) 1. சர்க்கரை ஏலம் 

முதலியன கலந்த குடிநீர் ; sweet drink , 
especially prepared with jaggery and 
spices . " முப்பழம் பானகம் " ( சேதுபு.சேதுபல . 
137 ) . 2. நீர்மோர் ( யாழ் . அக .); a preparation 
of butter - milk . 3. பருகும் குடிப்பு , அருந்துதல் 
( 191153.); drinking. 

த.வ. பருகம் 

[ Skt.panaka > த . பானகம் 
பானம் panam , பெ . ( n . ) 1. குடிக்கை ; drinking 

சலபானங்கூட இல்லை . 2. அருளொடு செய்யும் 
செயல்கள் பதினான்கனுள் குடித்தற்கு 
நீரளிக்கை ( நீர்க்கத் தண்டனம் ); giving 
drinking water , oneof14 taya - virutt. 3. மது 
அல்லது புளித்த பிற நீரகங்கள் ; toddyor other 
fermented liquor . " பானந்தனையொத்து " 
( அரிச் . பு.நாட் .4 ). 

4. பருகுமுணவு (பிங் . ); 
luquid food . 

த.வ. பானம் 

[ Skt.pana > த . பானம் ] 
பானீயம் pdpiyam, பெ . ( n . ) 1. நீர் (பிங் .); water . 

"பானீயத்துக் கைவரு மெய்பதையா நிற்பர் " 
(பாரத.நச்சுப் .21). 2. பருகுமுணவுdrink ."பானிய 
நிவேதனம் " (திருவிளை . இந்திரன் முடி . 16 ). 

த.வ.அருந்துணவு 
[ Skt.paniya > த . பானீயம் ] 


பானு paru , பெ . ( n .) 1. கதிரவன் ( பிங் .); Sun. 

2 ஒளி (பிங் .); brightness3. அழகு ( யாழ் . அக.); 
beauty. 4. சிற்ப நூல் வகை ( இருசமய . 
சிற்பசாத் .2 ); a treatise on architecture . 
5. தலைவன் ( யாழ் . அக .) ; master 6. அரசன் 
( யாழ் . அக .); king . 

த.வ. எரியோன் 

[ Skt.bhanu > த . பானு 
பானுகம்பன் payu - kamba ), பெ . ( n .) சிவனிய 

கூட்டத்தாருள் ஒருவன் (கோயிற்பு.நடராச .6 .); 
a member of Siva s hosts. 

[ Skt.Bhanu - kampa > த . பானுகம்பன் ) 
பானுகோபன் panu - goban, பெ . ( n . ) 

சூரபதுமன் மகன் (கந்தபு.புதல்வ . 15.) ; an 
Asura, son of Surapadman .. 

[ Skt.Bhanu - kopa > த . பானுகோபன் ) 
பானுவாரம் panu - varam , பெ .( n . ) ஞாயிற்றுக் 
கிழமை; Sunday . 

[ Skt.bhanu + vara > த . பானுவாரம் ] 
பிக்கலம் pikkalam , பெ . (n . ) இன்னாரால் 

எழுதப்பட்டது என்று பொருள்படுவதும் 
ஆவணம் எழுதினோன் கையெழுத்துக்கு முன் 
வரையப்படுவதுமான சொல் ; term signifying 
written by and prefixed to the signature 
of the writer of a document 

[ U.bagalami > த . பிக்கலம் 
பிக்காசு pikkasu, பெ . ( n .) குந்தாலி; pick - axe . 

த.வ.கொத்துகுறடு 
[ E.pick - axe > த . பிக்காசு ] 


பிக்காரி 


284 


பிஞ்சானம் 


ந YA 


பிக்காரி pikkari, பெ .(n . ) வறியவன் ; poor, 

பிச்சாணா piccana , பெ . ( n . ) படுக்கை ( உவ ); 

bed . 
miserable , wretched fellow . " Qurfi 

[ U. bichana > த . பிச்சாணா 
குடி பெயர்ந்து பிக்காரி யானேனே " 

பிச்சுவா piccuva, பெ . ( n .) 1. கையீட்டி ( வின் . ); 
( ஆதியூரவதானி , 9). 

dagger. 2. நுனியிற் கூருடைய கத்தி ( உ.வ. ); a 
த.வ.ஏழை , ஏதிலி 

kind of knife . 
[ u.bhikar / > த . பிக்காரி ) 

த.வ. குத்தீட்டி 
பிங்கலிகை pingalikai) பெ .( n . ) ஒண்பான் 

[ U. bichwa > த . பிச்சுவா ] 
செல்வங்களுள் ஒன்று ( சீவசம் . Ms ) ; one of 
the nine treasures . 

[ Skt. pingalika > த . பிங்கலிகை ) 
பிங்கலை pingalaji பெ . ( n .) 1. பத்து வகை நாடித் 

துடிப்புகளுள் ஒன்று ( சிலப்.3,26.உரை ) ; a 
principal tubular vessel of the human 
body . 2. வலது மூக்கு வழியாக வரும் மூச்சு 
( யாழ் . அக.); breath through the right nostril. 
3. ஆந்தை வகை ( சூடா . ); a kind of owl . 
4. எண் திசைகளுள் தென்றிசையிலுள்ள 
பெண் யானை : the female elephant mate | பிசாத்து pisattu , பெ . ( n . ) சிறுமை , இழிவு, 
of Vāmapam guarding the Southern 

நொய்மம் ; trifle. அதென்ன பிசாத்து ( C.G.). 

[ U. bisat > த , பிசாத்து ) 
directions . 5. மலைமகள் ; Parvathi . 

பிசாகாரம் pisakaram , பெ . ( n . ) பிச்சையுணவு 
[ Skt. pingala > த. பிங்கலை ) 

( வின் . ) ; alms . 
பிங்கான் piiga ), பெ . ( n . ) உணவு உண்பதற்கு 

[ Skt. bhiksd + dhara > த . பிசாகாரம் ] 
உரிய தட்டு ; plate . அலுமினியப் பிங்கான் / | பிசுக்கோத்து pisukkottu , பெ .( n .) கோதுமை 
பிங்கானில் சாப்பாடு வை !. 

முதலியவற்றின் மாவிற் செய்த ஈரட்டி (இக்.வ.); 

a kind of biscuit. 
[ Persn. pingan > த . பீங்கான் > பிங்கான் ] 

த.வ. ஈரட்டி 
பிங்கி piigi, பெ . { n . ) ஒரு முனிவன் ; a sage . 

[ E. biscuit > த . பிசுக்கோத்து 
"தண்டி குண்டோதரன் பிங்கிருடி " ( தேவா . பிஞ்சரம் pinjaram, பெ .( n .) பூச்சுப் பொன்துகள் 
1225,7 .). 

( அரிதாரம் ) ; yellow orpiment . ( சா . அக .) 

[ Skt. piljara > த . பிஞ்சரம் 
[Skt . bhrigin > த . பிங்கி ] 

பிஞ்சரம் piljaram , பெ . (n . ) தருப்பை ; 
பிச்சடம் piccadam , பெ . ( n . ) 1. ஈயம் ; lead . 

sacrificial grass . 
2. துத்தநாகம் ; zinc . 3. ஒரு வகைக் 

[ Skt. piljala > த . பிஞ்சலம் > பிஞ்சரம் 
கண்ணோய் ; an eye disease . ( சா . அக .) 

பிஞ்சரம் piljaram , பெ .(n.) நெஞ்சறை ; thorax 
பிச்சல் piccal, பெ . ( n . ) கப்பலின் பின்னணியம் 

( சா.அக. ). 

பிஞ்சானம் piljanam , பெ . ( n . ) பொன் ; gold . 
( M.Navi ); back - part of a ship . 

(சா.அக.) 
[ Skt . piccha > த . பிச்சல் ] 

[ Skt. pifjara > த . பிஞ்சரம் > பிஞ்சானம் 


1 


பிட்டன் 

285 

பிர்க்கா 
பிட்டன் pittan , பெ .( n . ) 1. மதத்துக்குப் தொடர்ச்சி (மணிமே .30,38 , கீழ்க்குறிப்பு); 
புறம்பானவன் ; excommunicated person , 

continuity, as of a line of ants .. 
heretic . " பிட்டர்தம் மறவுரை " ( தேவா .266,10 ). 

[Skt.pipika + sartana ) த . பீலிகாசந்தானம் 
2. புழுக்கொல்லிப்பூடு (மலை . ); worm - killer . 

பிபீலிகை pipiligai பெ . ( n .) எறும்பு ( சூடா . ); ant , 
த.வ.நம்பாமதத்தோன் 

emmet , pismire. 
[ Skt bhrata > த . பிட்டன் ) 

[ Skt. pipilika > த... பிபீலிகை ) 
பிதிருபந்து pidiru - bandu, பெ.(n.)தந்தை வழி | பிம்பப்பிரதிபிம்பபாவம் pimba - p -pirad : 

நெருங்கிய உறவு ; close relative of the 
father .. 

pimba-pavam , பெ . ( n . ) உருவமும் நிழலுருவ 
[ Skt. pitr + bandhu > த . பிதிருபந்து ] 

முமாய் அமைந்திருக்குந் தன்மை ; the 

condition of original and its counterfeit. 
பிதிவி pidivi, பெ .( n .) ஊழியன் ( C.G.); slave , 

[ Skt. bimba -prat bimba - bhava > த . பிம்பப் 
servant , used in official correspondence . பிரதிபிம்பபாவம் ] 
த.வ. பணியாள் 

பிம்பம் bimbam, பெ . ( n . ) 1. உருவம் ; form , 
[ U.fidwi > த . பிதிவி ] 

shape, image . 2. நிழலுருவிற்கு ( பிரதிபிம்பம் ) 
பிதூரி pidur ), பெ .(n .) சூழ்ச்சி ( C.G.); intrigue , 

மூலப்பொருள் ; original . 3. படிமை (பிரதிமை ); 

statue . 4. கொடிவகை; common creeper 
plot , conspiracy. 

of the hedges . 

. 
த.வ. ஏய்ப்பு 

த.வ. வடிவம் 
[ u . fitari > த . பிதூரி) 

[ Skt. bimba > த . பிம்பம் ) 
பிந்து pindu , பெ .(n .) 1. துளி ; drop of water. 

பிம்பமுத்திரை pimba - muttirai, பெ . (n .) 
2. விந்து ; semen , 3. ஆற்றல் மெய்ம்மை 

வழிபாட்டு முத்திரை வகை ( சைவா.வி .19 ) ; a 
(சி.சி .2,50 ,சிவாக் . ); sakti the embodiment hand - pose in worship . 
of energy . 4. புள்ளி ( வின் .); dot over a 

த.வ. வணக்க மெய்ப்பாடு 
letter, speck , spot , mark . 

[ skt bimba > த . பிம்பம் முத்திரை ) 
த.வ. உயிரணு 

பியாக்கு piyakku, பெ . ( n .) பண் வகை ( Mus . ) ; 
[ Skt. bindu > த . பிந்து ] 

a musical mode . 
பிந்துசாரம் pindu - saram, பெ .( n . ) நஞ்சு [ U. bihag > த . பியாக்கு 

மருத்துவத் தொடர்பான வடமொழி நூல் ; a பியாகடம் piyakadam , பெ . ( n .) பண் வகை 
Sanskrit treatise regarding poisons (பரதராக.பக் .102 ); a specific melody - type. 
( சா.அக. ). 

[ u.begada > த . பியாகடம் ] 
பிபாசை pipasa பெ . ( n . ) வேட்கை ; thirst . பியானா piyama , பெ . ( n .) ஐரோப்பிய 
க்ஷத்பிபாசைகளாலே நலிவுப்பட்டவன் " 

இசைக்கருவி ; amusical instrument , piano . 
( அட்டதச அர்த்த பஞ்.பக் . 26 ). 

[ E.piano ) த . பியானா) 
த.வ.வேட்கை 

பிர்க்கா pirkka , பெ . (n . ) வட்டாட்சியர் பகுதி ; 
[Skt. pipasa > த . பிபாசை 

division , portion ofataluk , groupof villages 
பிபீலிகாசந்தானம் pipilika -Sandapam , 

in charge of a revenue inspector. 

[ u . firya > த . பிர்க்கா ] 
பெ .( n .) எறும்புகள் தொடர்ந்தூர்வது போன்ற 


பா 


பிர்க்கா ? 


286 


பிரகதாரணியம் 


பிர்க்கா pirkka, பெ .(n.) 1. உடம்பு முழுவதையும் பிரகசுபதிசக்கரம் piragasupad - sakkaram, 

மறைக்கும் நெட்டுடை ( அங்கி . ) ; a kind of veil பெ . ( n . ) சக ஆண்டின் (கி.பி .78 )போது 
covering the entire body. 2. வண்டி முதலிய 

தோன்றிய வியாழவட்டமான அறுபது 

ஆண்டுகள் ( வின் . ) ; the Jupiter cycle of 60 
ஊர்திகளின் உறை ( இ.வ. ) ; cover for 

years . 
vehicles . 

[ Skt Brha - s - pati > த . பிரககபதி சக்கரம் 
த.வ.மூடாப்பு 

பிரகசுபதிசம்பாவனை piragašupadi 
[ U. burqah > த . பிர்க்கா ] 

Sambavanai, பெ . ( n . ) நடப்புக் காரியங்கள் 
பிரக்கியாதன் pirakkiyadan, பெ . ( n . ) பேர் 

( சடங்கு ) செய்யும் சமய மறையோது 
பெற்றவன் , புகழ் பெற்றவன் (சர்வசமய .பக் . 39 ); 

வோனுக்குக் கொடுக்கும் பரிசில் ( சம்மானம் ); 
one who is well - known or famous . 

gift made at the end of a ceremony to the 
[ Skt. prakhyata > த . பிரக்கியாதன் 

priest who conducts the rites . 

[ Skt. Brha - s - pati + sam - bhavana > த . 
பிரக்கியாதி pirakkiyadi, பெ . ( n . ) 1. பரப்புரை 

பிரகசுபதி சம்பாவனை ] 
(பிரசித்தம் .) ( வின் . ) ; publicity. 2. புகழ் ; fame , 

பிரகசுபதிமதம் piragašupadi-madam , 
celebrity. 

பெ . (n . ) உலகிய மதம் ( சார்வாக மதம் ) 
[Skt. pra -khyati > த . பிரக்கியாதி ] 

(தக்கயாகப் .183 ,உரை.); Sarvaka school of 
பிரக்கினை pirakkinai பெ .(n .)உணர்ச்சி (உவ .); 

philosophy . 
consciousness . 

[ Skt. Brha - s - pati > த . பிரகசுபதி மதம் 
த.வ. நினைவோட்டம் 

பிரகண்டம் piragandam , பெ . ( n .) தோட்பட்டை 
[Skt. prajia > த . பிரக்கினை 

எலும்பின் ( புயம் ) முற்பகுதி ( யாழ் . அக .); upper 
பிரகச்சாதகம் piraga - c - cadagam , பெ . ( n .) arm . 2. தோள் பட்டை எலும்பு ( வின். ); bone of 

வராகமிகிரர் வடமொழியில் இயற்றிய ஒரு the upper arm .. 
கணிய ( சோதிடம் ) நூல் ; an astrological 

[ Skt. praganda > த , பிரகண்டம் ] 
work in Sanskrit by Varāhamihira . 

பிரகத்தம் piragattam , பெ . ( n . ) விரிந்த கை 
[ Skt . brhat + jataka > த . பிரகச்சாதகம் ] 

( யாழ் . அக .); the open hand with thefingers 
பிரகசனன் piragasanam , பெ . (n .) 1. சிரிப்பு extended .. 
( யாழ் . அக .); laughter . 2. நையாண்டி 

[ Skt. pra - hasta > த . பிரகத்தம் ) 
( யாழ் . அக .); satire . 3. உருவகங்கள் 

பிரகத்வாதம் piragat - vadam , பெ . (n . ) 
(ரூபகங்கள்) பத்தனுள் ஒன்று ; fance , one of 
ten rupakam . 

வயிற்றுப் பொருமலால் உண்டாகும் நோய் 

( வின் . ) ; a disease caused by flatulence . 
[Skt. pra - hasana > த . பிரகசனம் ) 
பிரகசுபதி piragasupadi பெ . ( n . ) 1. வியாழன் ; 

த.வ.வயிற்றுப்புசம் 
the planet Jupiter . 2. தேவகுரு ; priest of the 

[ Skt. brhat + vata ) த . பிரகத்வாதம் 
Gods . 3. நடப்புக் ( சடங்கு ) காரியங்கள் 

பிரகதாரணியம் piragataramiyam, பெ . ( n . ) 
செய்யும் சமய ஆசிரியன் . ( புரோகிதன் ) ( இ.வ.); 

பத்து மெய்ம்மறை நூல்களுள் ( உபநிடதம் ) 
priest. 

ஒன்று ; an Upanisad , one of tasopanisattu. 
[ Skt . Brha - s - pati > த . பிரகசுபதி ) 

[Skt. Brhad - dranya > த . பிரகதாரணியம் ] 


பிரகதி 


287 


பிரகிருதம் 


பிரகதி piragati பெ . ( n . ) தும்புருவினுடைய 

assumed by Arjuna while he lived 
வீணை ( பரத.ஒழிபி .15 ) ; a stringed musical 

incognito as a hermaphrodite in Virāța 
instrument of Tumpuru . 

city . 
[ Skt. brhati > த . பிரகதி ] 

[ Skt. Brhammala > த . பிரகன்னளை ] 

பிரகாசம் pirakasam , பெ .( n . ) 1. ஒளி ; 
பிரகம்பனம் pirakambanam , பெ . ( n .) 1. காற்று ; brightness , splendour , radiance, reflected 
air. 2. நிரய ( நரகம் ) வகை ; a hell . 

light , lustre . " எங்கும் பிரகாசமாய் " 
[ Skt. pra - kampana > த . பிரகம்பனம் ] 

( தாயு.திருவருள்விலா. 1.) . 2. வெயில் ( வின் ) ; 

sunshine . 3. புகழ் (வின் . ); illustriousness , 
பிரகரணம் piragaranam , பெ . (n . ) 1. சமயம் ; 

conspicuousness . 4. பண்பு (வின் .); nature , 
opportunity , occasion . 2. நூற்பிரிவு 

characteristic 
( அத்தியாயம் ); chapter , section . 3. வாய்ப்பு 

த.வ.வெளிச்சம் 
( இ.வ.); context . 4. பத்துவகை நாடகங்களுள் 

[ Skt. pra - kasa > த . பிரகாசம் ] 
( ரூபகம் ) ஒன்று (சிலப் . 3,13,உரை, பக் , 84 , 

பிரகாசன் pirakasa ), பெ. ( n . ) 1. ஒளி ( காந்தி ) 
கீழ்க்குறிப்பு . ); a species of love -drama , one 

யுடையோன் ; one full of light , mental or 
of tenrupakam . 5. அறம், பொருள் இவற்றைப் 

spiritual , illustrious person . 2. கடவுளோடு 
பொருளாகக் கொண்ட நாடக வகை . 

கலந்த முத்தாதன் ; soul , liberated from 
(சிலப் . 3,13 , உரை.) ; a drama dealing with 

births, illumined by and identified with the 
aram and porul. 

Supreme Being .. 
[ Skt. pra - karana > த . பிரகரணம் ] 

[ Skt. prakasa > த . பிரகாசன் ] 
பிரகரம் piragaram , பெ . ( n .) 1. அடி ; blow ; 

பிரகாசனம் pirakasanam, பெ . ( n . ) 
beating . " பிரகரத் துயர்தீர " (திருப்பு .310 ). 

1. பிரகாசம் , 1. பார்க்க ; see pirakasam , 1. 
2. மாணிக்கக் குற்றத்துள் ஒன்று . ( S.I.I.i / 78 ) ; 

2. விரித்து விளக்குகை ; exposition . சைவப் 
a flaw in gem . 

பிரகாசனம். 3. வெளிப்படுத்துகை (சங் . அக .); 
[ Skt. pra - hara > த . பிரகரம் ) 

publishing . 
பிரகலாதன் piragaladan , பெ .( n .) இரணிய 

[ Skt. pra - kasana > த . பிரகாசனம் 
கசிபுவின் மகன் ; a Daitya of great piety, son 

பிரகாரணம் pirakaranam , பெ . (n . ) 
of Hiranyakasipu . " பிரகலாதனாஞ் சீர் 
தழைந்தவன் " (பாகவத .7 , இரணிய .29 ). 

நன்கொடை ( யாழ் . அக .); gift. 
[ Skt. Prahlada > த . பிரகலாதன் ) 

[ Skt. pra - harana > த . பிரகாரணம் 
பிரகலை pirakalai) பெ . ( n .) இசைவுறுப்புகள் பிரகாரம் pirakaram, பெ .(n .) 1. வழிவகை ; 

நான்கனுள் ஒன்று ( சிலப் . 3,150 , உரை . ); a manner , mode , way , means . 2. ஒப்பு ; like 
component of a musical piece , one of four 

ness , similarity . 3. வகுப்பு ( வின் . ) ; kind , 
kita - v - uruppu. 

species , sort . 4. தன்மை ( வின் . ) ; quality, 
[ Skt. pra - kala > த . பிரகலை ) 

property, nature , essence . 
பிரகன்னளை pirakanmalai) பெ . ( n . ) 

[ Skt pra - kara > த . பிரகாரம் ) 
அருச்சுனன் கரந்துறைவு ( அஞ்ஞாதவாசம் ) 

பிரகிருதம் pirakirudam , பெ . (n .) 1 தற்காலம் ; 
காலத்தில் பேடியுருக்கொண்டு விராட 

present time . 2. வாய்ப்பு ( சந்தர்ப்பம் ); 
நகரத்தில் வாழ்ந்து வந்தபோது புனைந்து 

occasion . 
கொண்ட பெயர் ( பாரத.நாடுக .19 . ) ; name 


த.வ.பிசி 


பிரகிருதி 

288 

பிரசங்கம் 
த.வ.நிகழ்காலம் 

பிரகுத்தம் pirakuttam , பெ .( n . ) மான் கொம்பு 
[ Skt. pra - itta > த . பிரகிருதம் ) 

( சங் . அக .); stag s horn . 
பிரகிருதி pirakirudi பெ . ( n . ) 1. மூலம் ; cause , 

பிரகேலிகை pirakeligai 

) பெ .( n . ) பிதிர்ச் 

செய்யுள் (இலக் . அக .); stanza in the form of 
original source . 2. மூலப்பகுதி ; original 

a riddle . 
producer or passive creative power of the 
material world . " பிரகிருதிக்குக் குணத்தை 

[ Skt. pra- helika > த . பிரகேலிகை ) 
நல்கியதார் " ( தாயு.பராபர 166 ) . 3. பண்பு 
( சுபாவம் ) ; nature , character . " உங்கள் பிரகோவம் pirakovam , பெ . (n . ) கடுமை ; 

vehemence , severity . அம்மை பிர 
பிரகிருதிக்குச் சேர்ந்தோ " ( ஈடு, 5,9,2 ) . 4. பகுதி 

கோவமாயிருக்கிறது . ( இ.வ.). 
(நன் . 133 ,விருத் .); root or uninflected part of 

த.வ.தீவிரம் 
a word . 5. குடி ( யாழ் . அக .) ; subject . 

[ Skt. pra - kopa > த . பிரகோவம் 
[ Skt. pra- kati > த . பிரகிருதி ] 

பிரச்சாரகர் pira - c - caragar, பெ . ( n .) பரப்புரை 
பிரகிருதிகள் pirakirudigal, பெ . ( n . ) ( பிரச்சாரம் ) செய்பவர் ; propagandist. மதப் 

அரசனிடத்து ஊதியம் ( வேதனம் ) பெற்று பிரச்சாரகர் / குடும்பக் கட்டுப்பாட்டுப் 
அரசியல் தொழில் செய்வோருள் தலைவர் 

பிரச்சாரகர் . ( உ.வ. ) . 
( சுக்கிரநீதி , 64 .); chief officials of a king ; 

த.வ. பரப்புரையாளர் 
ministers . 

[ Skt. pra - cara > த . பிரச்சாரகர் ] 
[ Skt. pra - kti > த . பிரகிருதிகள் 

பிரச்சாரம் pira - c - caram, பெ . ( n .) ஆதரவு தேடி 
பிரகிருதிதத்துவசாத்திரம் pirakirutita - t அல்லது மனமாற்றம் ஏற்படுத்த ஒரு கருத்தை 
tuva - Sattiram, பெ . ( n . ) இயற்கைப் 

அல்லது 

கொள்கையைப் பரப்புகை ; 
பொருணூல், இயற்பியல் . (இக்.வ.); physics. 

propaganda , campaign , ( religious ) 

preaching . " குடும்பக் கட்டுப்பாட்டுப் 
[ Skt. pra - krti + tattva + 

பிரச்சாரம் தேர்தல் நாள் அறிவிக்கப்பட்டவுடன் 
பிரகிருதிதத்துவசாத்திரம் ) 

கட்சிகள் முழுமூச்சாகப் பிரச்சாரத்தில் 
பிரகிருதிநியாயப்பிரமாணம் pirakirut இறங்கின/ மதப் பிரச்சாரம் ". 
niyaya - p - piramanam, பெ . ( n . ) இயற்கையா 

த.வ. பரப்புரை 
யமைந்த நெறி (வின் .); the law of nature . 

[ Skt. pra - cara > த . பிரச்சாரம் 
[ Skt . pra - krti + nyaya + pramdna > த . பிரசக்தி pirasakti), பெ . ( n . ) உரிய நேரம் ; 
பிரகிருதி நியாயப்பிரமாணம் ] 

occasion , opportunity. 
பிரகிரணம் pirakiranam, பெ .(n . ) கரிசு ( பாவம் ) 

த.வ.நல்வாய்ப்பு 
வகை (வேதாரணி . சேதுசி .10.); a sin . 

[ Skt. pra - sakti > த . பிரசக்தி ] 

பிரசங்கம் pirasaigam , பெ . ( n . ) 1. சொற் 
த.வ. கரிக , பாழ்வினை 
[ Skt . pra - kirna > த . பிரகீரணம் ) 

பொழிவு ( உபநியாசம் ) ; discourse , lecture, 

speech , oration , sermon . 2. Qourflu 
பிரகுஞ்சம் pirakurjam , பெ .(n . ) 

, ஒரு படுத்துகை (பகிரங்கம் ) ( வின் . ); proclamation , 
பலங்கொண்ட நிறுத்தலளவை வகை (நாமதீப . public declaration . 
805 ); a measure of weight = 1 palam . 

த.வ .1 விளக்கவுரை , 2. அறிவுறுத்துகை , 
[ Skt. pra - kurica > த . பிரகுஞ்சம் ) 

3. பரப்புரை 


sastra > த . 


பிரசங்கமேடை 

289 

பிரசவசன்னி 
பிரசங்கமேடை pirasanga - medai, பெ . ( n .) 

த.வ. முரடன் 
சொற்பொழிவு (உபநியாசம் ) செய்தற்கு 

[ Skt. pra - canda > த . பிரசண்டன் ) 
அமைந்த உயர்ந்த இடம் ( இக்.வ.); platform for 
speakers . 

பிரசத்தி pirasatti, பெ.(n . )தக்க சமயம் ; suitable 

opportunity. 
[ Skt. pra - saiga > த . பிரசங்கம் +மேடை ] 
பிரசங்கயானம் pirasanga - yanam, பெ .(n .) 

த.வ.நல்வாய்ப்பு , தக்க வேளை 
செல்லுமிடம் பிறர்க்குத் தெரியாதபடி இடம் 

[ Skt. pra - Sakti > த . பிரசத்தி ] 
மாறுதலாகக் குறிப்பிட்டு அரசன் செய்யும் | பிரசத்தி pirasatti பெ . ( n . ) ஆவணம் ( சாசனம் ) 
செலவு ( யாத்திரை) ( சுக்கிரநீதி , 337 ); the ( T.A.S.iv , 46 . ); publication . 
march of a king who misleads others 

[ Skt. prasiddhi > த . பிரசத்தி ] 
about his destination . 

பிரசம்சை pirasamsa , பெ . ( n . ) புகழ்ச்சி , fame, 
த.வ.மறை செலவு , தெரியாப் பயணம் 

praise. 
[ Skt . pra - sanga > த . பிரசங்க 

த.வ.பாராட்டு , புகழுரை 
பிரசங்கிடத்தல் pirasaig | , 4 செ.குன்றாவி . [ Skt. pra - samsa > த . பிரசம்சை 

( v.t. ) 1. சமய அறிவுரை; to discourse , பிரசயம் pirasayam பெ . (n . ) நலிவொலியை 
expound , preach . 2. விளம்பரப்படுத்துதல் ( சுவரிதம் ) அடுத்து எடுத்தலோசையைச் 
( 6960. ); to publish , proclaim . 

( அநுத்தாத்தம் ) சேர்த்துக் கூறும்போது உள்ள 
[ Skt.pra - sariga த . பிரசங்கம் > பிரசங்கி - த்தல் ) இசை ( ஸ்வரம் . ) ( பி.வி .40 , உரை . ) ; the one 
பிரசங்கிடத்தல் pirasang , 4 செ.குன்றாவி . 

occurring in a series of unaccented 

syllables following a svarita . 
( v.t.) குறிப்பிட்டுச் சொல்லுதல் (சிவநெறிப் 
நூல்வர பக் .2 .); to refer to . 

[ Skt. pra - caya > த . பிரசயம் ] 

பிரசரணம் pirasaranam, பெ . ( n .) 1. கொள்ளை 
[ Skt.pra- sanga > தபிரசங்கம் பிரசங்கித்தல் ) 

யிடுகை ; dacoity. 2. பகைவரைச் சூழ்ந்து 
பிரசங்கி pirasaigi, பெ . ( n . ) சொற்பொழி 

Qerroir(61566; surrounding the enemy. 
வாற்றுபவன் (உபநியாசகன் ) ; preacher , 

த.வ.முற்றுகை 
lecture . 

[ Skt. pra - sarana > த . பிரசரணம் ) 
த.வ. சொற்பொழிவாளர் 

பிரசலை pira - salai பெ . ( n . ) மனக்கலக்கம் 
[ Skt. pra - saiga > த . பிரசங்கம் > பிரசங்கி ] 

(சீவக .3076 ,உரை. ); agitation , excitement , 
பிரசண்டம் pirasandam, பெ . ( n . ) கடுமை , mental disturbance .. 
வலிமை ; violence , force , strength . 

த.வ.அறிவுப்பிறழ்வு 
"பிரசண்டகோதண்டமும் " (இராமநா உயுத் .8 ). 

[ Skt. pra - cala > த . பிரசலை) 
[ Skt . pra - canda > த . பிரசண்டம் ) 

பிரசவகாரி pirasava - kari 

பெ . ( n .) 
பிரசண்டமாருதம் pirasanda- marudam , 

ஈற்றுளையைப் ( பிரசவவேதனை ) பெருக்கிக் 
பெ .(n.) வலுத்த காற்று ; adreadful tempest. 

குழந்தையை (சிசு ) விரைவில் வெளிப்படுத்தும் 
( சா.அக.) 

மருந்து ( பைஷஜ .13 .); parturifacient . 
த.வ.சூறைக்காற்று , புயற்காற்று 

[ பிரசவம் + காரி ) 
[ Skt.pra- canda + maruta > த பிரசண்டமாருதம் ) பிரசவசன்னி 

பிரசவசன்னி pirasava - sanni, பெ . ( n . ) 
பிரசண்டன் pirasangam, பெ . ( n .) கடுமை மகப்பேற்றிற்குப் ( பிரசவம் ) பின் வரும் 

நளிர்நோய் (சன்னி .) ( பைஷஜ . ); puerperal 
WIT GUT U60T ; powerful, formidable man . 


பிரசவசுரம் 

290 

பிரசன்ன முத்திரை 
convulsions , eclampsia . 2. ஈன்றபிறகு மகப்பேற்றுத் துன்பப் ( பிரசவவேதனை ) 
ஆவுக்கு உண்டாகும் நோய் வகை ( இ.வ. ) ; படுபவள் அத்துன்பத்தால் பின்னர்க் காம 
dropping after calving . 

நுகர்ச்சியை வெறுத்துவிடுவதாக அப்போது 

கருதும் எண்ணம் ; determination of a 
த.வ. இழுப்பு நோய் 

woman at the time of confinement to 
[Skt. pra - sava + sanni > த . பிரசவசன்னி 

abstain in future from intercourse , one of 
பிரசவசுரம் pirasava - suram , பெ . ( n .) the three kinds of vairākkiyam . 
மகப்பேற்றுக்குப் ( பிரசவம் ) பின்னர் உண்டாகும் 

த.வ.பேறுகால உறுதி 
காய்ச்சல் ( இங்.வை. ) ; puerperal fever. 

[ Skt . pra - sava + vairagya > த . பிரசவ 
[ Skt. pra - sava + juara > த . பிரசவசுரம் 

வைராக்கியம் ] 
பிரசவப்பெரும்பாடு pirasava - p - perumpadu, 

பிரசவி - த்தல் pirasavi, 4 செ.குன்றாவி .( v.t.) 
பெ . ( n .) மகப்பேற்றிற்குப் ( பிரசவம் ) பின்னர் 
குருதிப்பெருக்கு ( சூதகம் . ) மிகுதியாய் FT-Gyussù; to bring forth , as a child . 
வெளிப்படுகை ( இங்.வை.); uterine 

த.வ. பிள்ளைபெறுதல் , பயத்தல் , ஈனுதல் 
haemorrhage after parturition . 

[ Skt. pra - sava > த . பிரசவி - த்தல் ) 
(பிரசவம் + பெரும்பாடு ) 

பிரசவீகம் pirasavigam, பெ .( n .) மகப்பேறு 
பிரசவப்பைத்தியம் pirasava - paittiyam ,, 

மருத்துவம் ; midwifery . ( சா . அக .) 
பெ . ( n . ) மகப்பேற்றிற்குப் ( பிரசவம் ) பின்னர் 

பிரசன்னம் pirasannam, பெ . ( n .) 1. தெளிவு ; 
உண்டாகும் மனத்தடுமாற்றம் ( இங்.வை.); 

clearness , brightness . " முகம் பிரசன்னமாக 
puerperal mania .. 

இருக்கின்றது " ( வின் . ) . 2. கடவுள் பெரியோர் 
த.வ.பேறுகால வருத்தம் 

முதலியோரின் காட்சி ; gracious appearance 
[ Skt.pra -sava + pattiya > த . பிரசவபைத்தியம் 

or presence of a deity or sacred person . 
பிரசவம் pirasavam , பெ . ( n .) மகப்பேறு ; child 

த.வ.அருட்காட்சி , கலக்கமின்மை 
birth , parturition . 

[ Skt. pra - sanna > த . பிரசன்னம் 
த.வ. பாயம் , பயப்பு , ஈனல் 

பிரசன்னமா - தல் 

pirasannam - a, 6 
[ Skt. pra - sava > த . பிரசவம் ] 

செ.கு.வி.( v.i.) காட்சி தருதல் ; to appear 
பிரசவவிடுதி pirasava - vidudi, பெ . ( n . ) 

graciously, to become visible , as a deity 
தாய்சேய் நலவிடுதி; maternity hospital . 

or sacred person . 
த.வ.மகப்பேற்று இல்லம் , குழந்தை நலக் 
காப்பகம் 

[ Skt. pra - samma > த . பிரசன்னம் + ஆ - தல் ) 
பிரசவவேதனை pirasava - vetanai) 

, பெ . ( n .) 

பிரசன்னமுகம் pirasanna - mugam , பெ .(n . ) 
மகப்பேறு ( பிரசவம் ) 
( பிரசவம் ) நிகழ்வதற்காக 

மலர்ந்த முகம் ( வின் . ) ; smiling countenance, 
உண்டாகும் நோவு ( உ.வ. ); pains of childbirth , 

benign or gracious look . 
labour, labour pain . 

த.வ.சிரித்த முகம் 
த.வ பேறுகாலத்துன்பம் 

[ Skt. pra - samma > த. பிரசன்னம் + முகம் ) 
[ Skt.pra- sava + vedana > த. பிரசவவேதனை ] பிரசன்ன முத்திரை pirasappa - muttirai 

, 
பிரசவவைராக்கியம் pirasava -vairakkiyam , பெ . ( n .) முத்திரை வகை ( சைவாநு.வி .17 . ); a 

பெ . ( n . ) வெறுப்பு ( வைராக்கியம் ) மூன்றனுள் hand -pose in worship . 


பிரசன்னன் 


291 


பிரசாபத்தியம் 


11 


த.வ.வணக்க மெய்ப்பாடு 

பிரசாதம் pirasadam , பெ . ( n . ) 1. கருப்ப 
[ Skt. prasamma > த . பிரசன்னம் முத்திரை ) முண்டாக்கு மருந்து ; medicine for 
பிரசன்னன் pirasappan, பெ . ( n . ) காட்சி 

conception. 2. 41611606ů Gumr 

, delivery of the 
யருளுபவன் ( வின். ); onemanifestinghimself 

child . ( சா.அக.) 
as an act of grace or kindness . 

த.வ. 2. மகப்பேறு , குழந்தைப்பேறு 
[ Skt. pra - samma > த . பிரசன்னன் ] பிரசாதருமம் pirasa - darumam, பெ . ( n . ) 
பிரசாதஞ்செய் - தல் pirasadar- jey-, 1 

1. குடிக்கடமைகள் ( இ.வ. ) ; rules regulating 

the conduct of citizens . 2. மகவின் கடமை 
செ.குன்றாவி . ( v.t. ) அருள் செய்தல் ; to 
bestow , grant , as a favour . " ஸ்ரீமுகம் 

( யாழ் . அக .); dutyofa son or daughter 
பிரசாதஞ்செய் தருளி ( S.I.I.ili , 157,7 ) . 

[ Skt. praja + dharma > த . பிரசாதருமம் 
த.வ. இரக்கங்காட்டல் 

பிரசாதலிங்கம் pirasada - lingam, பெ .( n .) ஆறு 
[ Skt. pra - sada > த . பிரசாதம் செய் - தல் ) 

வகை இலங்கங்களுளொன்று (சித் சிகா.201.) 

a linga , oneof satvita - lingam . 2. சிவ 
பிரசாதப்படு - தல் pirasada -p -pagu-, 18 

பெருமானுக்குப் படையிலிடப்பட்ட பண்டம் 
செ.குன்றாவி . (v.t.) 1. உண்ணுதல் ; to eat . 

( வின் . ) ; offerings that which is dedicated 
ஊரடங்கலும் பிரசாதப்பட்டு மகிழலாயிற்று " 

to sva . 
( குருபரம் . 513) . 2. திருவாணையேற்றல் ; to 
receive the favour or order, as ofa king . 

த.வ.சிவபடையலமுது 
முகம்... தலைமேற்கொண்டு பிரசாதப்பட்டு " [ Skt prasada + linga > த . பிரசாதலிங்கம் 
( S.I ... ili , 157,7 ) . 

பிரசாதனம் pirasadanam , பெ . ( n . ) 1. வெள்ளி 
த ... 1.சாப்பிடுதல் , 2. அரசாணை ஏற்றல் 

( யாழ் . அக .) ; silver . 2. கொக்கு ( சங் . அக . ) ; 
[ Skt. pra - sada > த . பிரசாதம் படு - தல்) 

crane . 
பிரசாதபத்திரம் pirasada - p - pattiram , பெ .(n.) 

[ Skt.praja - dana > த . பிரசாதனம் 
வீரச்செயல் முதலியவற்றிற்கு மகிழ்ந்து பிரசாதிபத்தியம் pirasadipattiyam , பெ . ( n . ) 
அரசன் கொடுக்கும் நிலம் முதலியவற்றைக் 

மக்கள் ஆட்சி ( இக்.வ.); democracy . 
குறிக்கும் ஆவணம் . ( சுக்கிரநீதி , 93 ); royal 
grant of land , etc. , in appreciation of one s 

த.வ.குடியாட்சி 
bravery, 

[ Skt. prajadhipatya > த . பிரசாதிபத்தியம் 
த.வ.வீரக்கொடை ஆவணம் 

பிரசாந்தி pirasandi, பெ . (n . ) உள்ளும் 
[ Skt . prasada + patra > த . பிரசாதபத்திரம் புறமுமுள்ள அறியாமையை ஒழிக்கை ( வாயுசங் . 
பிரசாதம் pirasadam , பெ . (n .) 1. தெளிவு ; 

ஞானயோ.57 ); removing ignorance , both 
clearness . " தெளிவு பிரசாதமென்ன " 

internal and external. 
( வாயுசங்.ஞானயோ. 57 ) . 2. அருள் , இரக்கச் 

[ Skt. prasandi > த . பிரசாந்தி ) 
செயல் ; favour , kindness , grace . பிரசாபத்தியம் pirasabattiyam, பெ . ( n . ) 
3. கடவுளுக்கு ஒப்புவிக்கும் சோறு முதலிய 1. மணப்பெண்ணிற்குப் பணம் பெறாது 
படையல் ( S.I.I.iii , 248,4 . ) ; boiled rice , etc. , மகட்கொடை நேரும் மணவகை ; a form of 
offered to an idol . 4. Gengs, boiled rice . marriage which consists in the gift of a 
[ Skt. pra - sada > த . பிரசாதம் ) 

girl by her father to the bridegroom without 


பிரசுரம் 
பிரசாபதி 

292 
receiving bride price from him . 2. பகல் 15 பிரசித்தப்படுத்து - தல் pirasitta - p - paduttu- , 
முழுத்தத்துள் ஒன்பதாவதும் , இரவு 15 18 செ.குன்றாவி . ( v.t.) 1. வெளியாக்குதல் ; to 
முழுத்தத்துள் எட்டாவதும் ஆன காலம் . publish , divulge . 2. விளம்பரஞ் செய்தல் ; to 
(விதான.குணாகுண .73 ,உரை . ); the ninth of promulgate, advertise , proclaim . 3. புகழ் 
the 15 divisions of day, and eighth of those முதலியவற்றைப் பரப்புதல் ; to spread , as 
of night .. 

one s fame.. 
[ Skt. prajapatya > த . பிரசாதபத்தியம் 

[ Skt . pra - siddha > த . பிரசித்தம் + படுத்து 
பிரசாபதி pirasapad ), பெ .(n .) 1. நான்முகன் தல் ) 

(பிங் .); Brahma . 2. துணை நான்முகன் ; upa- | பிரசித்தபத்திரம் pirasitta - pattiram , பெ .( n . ) 
Brahma as Daksa . etc. , 3. அரசன் ; king. 

பிரசித்தகடுதாசி பார்க்க ( வின் . ) ; see 
4. ஆண்டு அறுபதனுள் ஐந்தாவது ; the fifth 

pirasitta -kadudasi. 
year of the Jupiter cycle . 6. மக்கட் 
பெருக்கம் ; increase of population . 

[ Skt.pra - siddha + patra > த . பிரசித்தபத்திரம் ) 

பிரசித்தபத்திரிகை pirasitta - pattirikai, பெ .( n .) 
த.வ. படைப்புக் கடவுள் 

பிரசித்த கடுதாசி பார்க்க ; see pirasitta 
[ Skt. praja - pati > த . பிரசாபதி 

kadudáší 

. 
பிரசாபதி pirasapadi, பெ . ( n . ) 1. ஆண் குறி ; 

த.வ.விளம்பரம் , வெளிப்படுத்துகை 
penis . 2. நெருப்பு; fire . 3. தந்தை (பிதா) ; 
father . (சா.அ. ). 

[ Skt.pra- siddha+ patrika த பிரசித்தபத்திரிகை 
பிரசாமம் pirasamam, பெ .(n .) மனவமைதி பிரசித்தம் pirasittam , பெ .( n .) 1. வெளிப்படை , 
( சங் . அக.); tranquillity of mind . 

publicity . 2. அறிவிப்பு; promulgation , 
த.வ.உள்ளத்தெளிவு 

proclamation , publication , announcement , 
[ Skt. pra - sama > த . பிரசாமம் ) 

advertisement . 3. புகழ் ( வின் . ) ; fame , 
பிரசாரம் pirasaram , பெ . ( n . ) 1. பரவுகை ; 

celebrity. 4. நன்கு அறியப்பட்ட நிலை ; state 
extension.2. பரவச் செய்கை ; promulgation , 

of being well known . "சிலபதம் பிரசித்த 
propaganda.. 

மாகியும் " (பி.வி .18 ,உரை. ). 
த.வ. பரப்புரை 

த.வ.பெயர் பெற்றது , பெயர் போனது , புகழ் 

பெற்றது , பெருமையுடையது 
[ Skt. pra - cara > த. பிரசாரம் ) 

[ Skt. pra - siddha > த . பிரசித்தம் 
பிரசாவிருத்தி pirasa - virutti பெ . ( n .) 1. மக்கட் 

பெருக்கம் ; increase of population . பிரசித்தி pirasitta , பெ . ( n .) புகழ் ( கொ.வ.); 
2. கால்வழி பெருக்கம் ; increase of progeny. 

fame 
[ Skt. praja - vrddhi > த . பிரசாவிருத்தி 

[ Skt. pra - siddhi > த . பிரசித்தி 
பிரசிசியன் pirasisiyan பெ . ( n . ) மாணாக் பிரசினம் pirasipam, பெ . ( n . ) 1 வினா, question , 
கனுக்கு மாணாக்கன் ; pupil s pupil . 

enquiry. 2. பத்து வகையயான மெய்ம்மறை 
" இவ்வுடையார் சிஷ்யரும் பிரசிஷ்யருமாய் " 
( S.I.I.ii , 107 ) . 

நூல்களுள் ஒன்று ; an upanisad , one of 

tašõpanişattu. 
[ Skt. pra - sisya > த . பிரசிசியன் ) 

[ Skt. pra - sna > த . பிரசினம் 
பிரசித்த கடுதாசி pirasitta - kadudas , பெ . ( n .) பிரசுரம் pirasuram , பெ . ( n . ) 1. அறிவிப்பு; 

அறிக்கை ஆவணம் ; advertisement , notice , 
notification proclamation . 

publishing , notification . 2. நூல் வெளியீடு ; 

publication , edition .. 
[ Skt . pra - siddha > த . பிரசித்தம் கடுதாசி ] 

[ Skt. pra - cara > த . பிரசுரம் ) 


2 


பிரசுரம் 

293 

பிரஞ்ஞை 
பிரசுரம் pirasuram , பெ .(n .) மிகுதி (இலக்.அக. ); | பிரசூனம் pirasupam , பெ . ( n . ) பூ (நாமதீப .367 .); 
immonseness ; plenty . 

flower. 
[ Skt. pra - cura > த . பிரசுரம் ) 

த.வ.மலர் 
பிரசுரன் pirasuran , பெ . ( n . ) வெள்ளிக்கோள் 

[ Skt. pra - suna > த . பிரசூனம் 
( சாதகசிந். 7.); the planet Venus . 

பிரசை pirasai பெ .( n .) 1. குடி ; citizen , subject. 
த.வ.விடிவெள்ளி, விடி மீன் 

2. வழித்தோன்றல் ; child , progeny. "உத்தரப் 
பிரசுரன் pirasuran, பெ . ( n . ) மிக்கவன் ; one 

பிரசைப் பலத்தோடு " (சிவதரு.கோபு.162 ). 
who excels . "திணிசுடர்ப் பிரசுர னிராசி 
சேர்வுற ( அரிசமய.குலசே .32 ). 

த.வ. 1. மக்கள் , 2. கால்வழி , மரபு வழி 
[ Skt. pra - cura > த . பிரசுரம் ) 

[ Skt. pra - ja > த . பிரசை ) 
பிரசுராலயம் pirasuralayam, பெ . ( n . ) புத்தக | பிரஞ்சாணி piraijani பெ .( n .) ஆணி வகை ;; 
வெளியீட்டு நிறுவனம் ; publishing house .. french nail , wire nail . 
த.வ. பதிப்பகம் , வெளியீட்டகம் 

[ E. French > த . பிரஞ்சு ஆணி ) 
[ Skt. pra - cara > த . பிரசுர + ஆலயம் ) பிரஞ்சிலாகா piranj-ilākā , பெ . ( n . ) 
பிரசுரி Pirasuri பெ .(n . ) செய்தித்தாள் போன்ற பிரஞ்சுக்காரர் ஆட்சிக்குட்பட்ட இந்திய 

வற்றில் கட்டுரை , கதை முதலியவற்றை வெளி நாட்டுப் பகுதி ; French territory. 
யிடுகை , புத்தகம் போன்றவை வெளியிடுகை , 

[ Skt. French + Arab.ilaga > த . பிரஞ்சிலாகா] 
பதிப்பிக்கை ; publish ( an article , a book , 

பிரஞ்ஞன் piraiian , பெ . ( n . ) அறிஞன் ; 
etc. , ) . " பிரசுரிக்கத் தகுதி இல்லை எனக் 

intelligent , wiseman , 
கதையைத் திருப்பி அனுப்பிவிட்டார் " (உவ.). 

த.வ.புலமையாளன் 
[ Skt. pra - c & a > த . பிரசுரி ] 

[ Skt. prajha > த . பிரஞ்ஞன் ) 
பிரசூதிகா வாயு pirasudikavayu, பெ . ( n . ) 

கருவளி ( கர்ப்பவாயு ); a vital air which பிரஞ்ஞாபங்கம் pirariabaigam , பெ . ( n . ) 
assists in parturition. 

அறிவுகேடு ; unconsciousness . 
[ Skt. pra - sutika + vayu > த . பிரசூதிகாவாயு ) 

த.வ.நினைவு தவறல் , நினைவிழப்பு 
பிரசூதிகை pirasudigai) பெ . ( n . ) மகப்பேற்று [Skt. prajia + bhaiga > த . பிரஞ்ஞாபங்கம் ) 

அறையிலிருப்பவள் ( வின் . ) ; woman recently பிரஞ்ஞாபனபத்திரம் piraiiabanapattiram , 
confined . 

பெ .(n .) ஆசிரியர் முதலான பெரியோர்க்கு 
[ Skt. prasitika > த . பிரசூதிகை ) 

வணக்கத்தோடு வரையப்படும் மடல் 
பிரசூதி 

வைராக்கியம் pirašūdi (சுக்கிரநீதி ,93 ); letter submitted respect - 
vairakkiyam . மகப்பேற்று வேதனையால் fully to a greatman, such as one s guru . 
பின்னர் இச்சையை வெறுத்து விடுவதாக 

த.வ.திருமடல் 
அப்போது கருதும் எண்ணம் , உறுதி ; 

[ Skt.pajhapana + pata த பிரஞ்ஞாபனபத்திரம் 
determination of a woman at the time of 
confinement to attain in future from 

பிரஞ்ஞாபாரமிதை piraññābäramida 

பெ . ( n .) பிரஞ்ஞை, 2 பார்க்க ; see piraiiai 2 
intercourse , one of the three kinds of 
vairakkiyam . 

[Skt.prajia + param- ita > த . பிரஞ்ஞாபாரமிதை] 
[ Skt. pra - savatvairagya > த . பிரசவ பிரஞ்ஞை pirariraj, பெ . ( n .) 1. அறிவு ; 
வைராக்கியம் ] 

consciousness , knowledge , intelligence . 


பிரட்சாளனம் 


294 


பிரத்தியட்சக்கிரகணம் 


2. முழு மெய் அறிவு ; ( Buddh . ) perfection prostration or respedtful salutation before 
in wisdom , one of taca - paramitai. a deity or superior. 
3. முன்னிகழ்ந்ததை யறிவுமறிவு ( சி.சி .4,28 , 

த.வ.கும்பிடல் , வணக்கம் 
மறைஞா.); knowledge of pastevents . 

[ Skt. pra - nama > த . பிரணாமம் 
த.வ. உள்ளுணர்வு 

பிரணீதபாத்திரம் piranida - pattiram, பெ . ( n .) 
[ Skt.prajha > த . பிரஞ்ஞை] 

வேள்வி போன்ற நடப்புக் காரியத்திற்கு உரிய 
பிரட்சாளனம் piratsalanam , பெ .(n .) நீராற் 
546468 ; washing , cleaning 
, or 

ஏனம் ( சீவக .2463 , உரை. ); a cup used in 

sacrifical ceremonies. 
ceremonially purifying with water , 
ablution . 

[ skt. pranita + patra > த . பிரணீதபாத்திரம் ) 
த.வ.தூயநீராட்டு 

பிரத்தாரம் pirattaram , பெ . ( n . ) 1. கட்டளை 
[ Skt.praksalana > த . பிரட்சாளனம் ) 

யடியிற் பல்வேறு வகையாக வரக்கூடும் 
பிரணயம் piranayam , பெ . ( n .) அன்பு ( ஈடு ); love. 

அசைகளையெல்லாம் மொத்தக் கணக் 
த.வ.காதல் 

கிடுகை . ( யாப்.வி.பக் .471.);enumeration of all 
[ Skt.pra - naya > த . பிரணயம் 

the possible combinations of metrical 
பிரணயரோசம் piranayarosam , பெ . ( n . ) syllables in a given versemode . 2. தாளக் 
ஊடல் ; sulks , bouderie . 

கூறுகளுள் ஒன்று ; ( Mus . ) an element of 
[ Skt. pra - naya + rosa > த . பிரணயரோசம் ] time - measure, one of ten tala - p - piranam . 
பிரணவம் piranavam, பெ . ( n .) ஓங்கார மந்திரம் ; 

[ Skt. pra - stara > த . பிரத்தாரம் ) 
bm , the principal mantra of Hindus . 

பிரத்தியக்கம் pirattiyakkam , பெ . (n . ) 
த.வ. ஓம் , ஓங்காரம் 

பிரத்தியட்சம் பார்க்க ; see pirattiyatsam . 
[ Skt. pra - nava > த . பிரணவம் 

" சுட்டுணர்வைப் பிரத்தியக்க மெனச்சொலி " 

(மணிமே.29 :49). 
பிரத்தியக்கவிருத்தம் pirattiyakkaviruttam, 

பெ . ( n . ) காட்சிக்கு மாறுபட்டது ; that which is 
contrary direct perception . 
" பிரத்தியக்கவிருத்தங் கண்ணிய காட்சி 
மாறுகொளலாகும் " (மணிமே .29 :148 ). 

[ Skt.pratyaksa + vitta த பிரத்தியக்கவிருத்தம்) 
ம் 

பிரத்தியகான்மா pirattiyakamma, பெ . ( n .) 

உயிராதன் ; individual soul . " பிரத்திய 

கான்மாவின் சோதியாம் " ( வேதா.சூ .106 ). 
பிரணவரூபி piranavarubi பெ . ( n .) ஓங்கார 

[ Skt. pratyag - atma > த . பிரத்தியகான்மா ] 
வடிவாயுள்ள இறைவன் ; the supreme being , | பிரத்தியட்சக்கிரகணம் 
pirattiyatsa 
the embodiment of om . 

kiraganam, பெ . ( n .) கண்ணுக்குப் புலப்படும் 
[Skt. pra - nava + rup ( a ) > த - பிரணவரூபி ) 

கோள் பற்றுகை; visible eclipse . 
பிரணாமம் pirandmam , பெ . ( n . ) கடவுள் [ Skt. pratyaksa + grahana > த . பிரத்தியட்சக் 
அல்லது பெரியோர் முன்பு செய்யும் வணக்கம் ; 

கிரகணம் ] 


to 


பிரத்தியட்சதரிசனம் 


295 


பிரத்தியாகாரம் 


பிரத்தியட்சதரிசனம் pirattiyatSatarisanam , | பிரத்தியவற்கந்தனம் pirattiyavarkandapam, 

பெ . (n . ) கண்களாற்கண்ட காட்சி ( வின் . ) ; பெ .(n .) எடுத்துரைப்போனால் எழுதிக் கொடுக் 
ocular vision .. 

கப்பட்ட செய்திகளை முற்றும் ஒப்புக்கொண்டு 
[ Skt. pratyaksa + darsana ) த . பிரத்தியட்ச 

வழக்கெதிராளி கூறும் உடன்பாடு ( சுக்கிரநீதி , 
தரிசனம் ) 

270.); statement by a defendant explaining 
பிரத்தியட்சப்பிரமாணம் piratiyatsa- p 

his position after admitting the plaintiff s 

allegations . 
piramdinam , பெ . ( n . ) அளவை (பிரமாணம் ) 

[ Skt. pratyava- skandana > த . பிரத்தியவற் 
கள் ஆறனுள் காண்டலளவை . 

கந்தனம் ) 
[ Skt . pratyalsatpra - mana > த . பிரத்தியட்சப் 
பிரமாணம் ) 

பிரத்தியவாயம் pirattiyavayam , பெ .( n .) குற்றம் 

( யாழ்.அக. ); harm . 
பிரத்தியட்சம் pirattiyatsam, பெ . ( n . ) 1. காட்சி ; 
perception . 2. அளவை ( பிரமாணம் ) ஆறனுள் 

[ Skt. pratyavaya > த . பிரத்தியவாயம் ) 
SITGOOTL606 607621; ( Log.) perception , as a 

பிரத்தியனீகவலங்காரம் pirattiyanika 
mode of proof , one of six Piramanam . 

, valaigaram , பெ . (n . ) வெல்லக்கூடாத 
[ Skt . prat - yaksa > த . பிரத்தியட்சம் ) 

உவமேயத்தையொத்த பிறிதொரு பொருள் 
பிரத்தியபகாரம் pirattyapagaram , பெ . ( n . ) 

மேல் உவமைப் பொருள் பகைமை சாதிப்ப 
தீமைக்கு மாறாக செய்யுந் தீமை (சங் . அக.); 

தாகக் கூறும் அணி வகை ( மாறன .135 ) ; a 
retaliation ,, 

figure of speech in which one is described 

as trying to injure a person or thing 
த.வ.பழிக்குப் பழி 

resembling one s enemy when the enemy 
[ Skt. pratyapakara > த . பிரத்தியபகாரம் ) himself cann t be injured .. 
பிரத்தியபிஞ்ஞானம் pirattiyapiliapam, [ Skt . pratyanika + alam- kara > 

பெ . ( n .) வேற்றுமையின்மை ஒப்பு ( சாதிருசியம் ) பிரத்தியனீகவலங்காரம் ) 
முதலியவை பற்றிப் பிறக்கும் மீட்டுணர்ச்சி | பிரத்தியாகதம் pirattiyakatam, பெ . ( n . ) 
( நீலகேசி ,119 ,உரை .); recognition of identityor 

உள்ளாளம் ( கமகம் ) பத்தனுள் ஒன்று 
similarity . 

( பரத . இராக .24.); ( Mus . ) a succession of 
[ Skt pratyabhijnana த . பிரத்தியிஞ்ஞானம் 

staccato notes , one of ten kamakam . 

. 
பிரத்தியம் pirattiyam, பெ . ( n . ) பிரத்தியட்சம் 2 

[ Skt. pratya - hata > த . பிரத்தியாகதம் 
பார்க்க ; see pirattiya ( Sam . " மெய்ப்பிரத்திய | பிரத்தியாகாரம் pirattiyakiram , பெ .(n.)எண் 
மனுமானஞ் சாத்தம் " ( மணிமே .27 : 83 ) . 

வகை ஓகத்துள் புலனுறுப்புகளை வெளி 
பிரத்தியயம் pirattiyayam, பெ . ( n . ) ஈறு ( விகுதி ) 

நிகழ்வுகளிலிருந்து திருப்புகை ; withdrawal of 
முதலிய இடைச்சொல் ; affix or suffix . 

the senses from external objects, one of 
" மன்னும் பிரத்தியயமே தத்திதாந்தம் " 

astaika - ybkam . 2. வடமொழி நூல்களின் 
(பி.வி .29 ). 

முதல் கடைகளில் நின்ற வெழுத்துகளைக் 
[ Skt. pratyaya > த . பிரத்தியயம் 

கூட்டி இடை நின்றவெழுத்துகளை நீக்கி 
பிரத்தியருத்தம் pirattiyaruttam , பெ . ( n . ) 

அனைத்தையுமுணர்த்துங் குறியீடாக 
1. எதிருரை ; rejoinder. 2. மறுமொழி ; answer . 

வமைக்கை (பி.வி .4 . ); comprehension of a 
த.வ .1. எதிர் விளக்கம் , 2. விடைமொழி 

series of letters of a sütrā in one syllable 
[ Skt. pratyartha > த . பிரத்தியருத்தம் ) 

by combining its first letter with the last 


த . 


பிரத்தியாப்திகம் 

296 

பிரதமம் 
and omitting the intermediate letters, as நிலை ( அபாவம் ) (சி.சி. அளவை ,1.மறைஞா.); 
ac in sanskrit grammar. 

non - existence caused by destruction . 
[ Skt. pratya - hara > த . பிரத்தியாகாரம் ] 

[ Skt . pradhvamsabhava > த . பிரத்துவஞ்சா 

பாவம் ] 
பிரத்தியாப்திகம் pirattyapdigam , பெ .(n .) 
இறந்தவர் பொருட்டு அவர் இறந்த இரண்டாம் பிரதட்சிணம் piratattinam , பெ . ( n .) வலம் 

வருகை ; circumambulation from left to 
ஆண்டு முதல் ஒவ்வொரு ஆண்டும் நடக்கும் 

right . 
நீர்பிண்டப்படையல் ; annual ceremany other 

த.வ. வலச்சுற்று , வலனேர்பு 
than the first , for the manes . 

[ Skt. pradaksina > த . பிரதட்சிணம் ) 
த.வ.ஆண்டு ஈமக்கடன் 

பிரதம் piradam, பெ . ( n . ) கொடுப்பது ; that 
[ skt. pratyabdika > த . பிரத்தியாப்திகம் which gives , used at the end of 
பிரத்தியாலிடம் pirattiyaligam, பெ . ( n . ) 

compounds . ஞானப் பிரதமான நூல் . ( உ.வ. ) . 
1. வில்லோர் நிலை நான்கனுள் இடக்கால் 

த.வ.தருவது , அளிக்கும் 
முந்துற வலக்கால் பின்னுற வைக்கும் நிலை 

[ Skt. pra -da > த . பிரதம் 
( பிங் . ); an attitude in shooting in which the | பிரதமகாலம் piradama - kalam, பெ . ( n . ) 
left foot is advanced and the right is drawn விடியற்காலம் ( யாழ் . அக.); morning . 
back , one of villor - nilai. 2. பன்னிரண்டு 

த.வ. புலர்காலை 
விரலகத்துக்குள்ளே இரண்டு காலும் அடங்க 

[ Skt. prathama > த . பிரதமம் + காலம் 
நிற்கை (தத்துவப் 109 ,உரை.); a standing 

பிரதமசாகர் piradama - sagar, பெ . ( n . ) 
posture in which the two legs are within 

முதலில் சுக்கில யசூர் ( யஜூர் ) மறையைப் 
12 inches of each other .. 

படித்து மனனம் செய்ய உரிமைப் பெற்ற 
[ Skt. pratya - lidha > த . பிரத்தியாலிடம் ) 

பார்ப்பன வகையினர் ; a class of Brahmins 
பிரத்தியும்னன் pirattiyumnan, பெ . ( n .) who are enjoined to study the Sukla - yajur 

1. கண்ணபெருமானுக்கும் உருக்குமினிக்கும் vēda first. 
பிறந்த மகன் ; son of Krsna and Rukmini. 

[ Skt. prathama > த . பிரதமம் + சாகர் ) 
2. திருமாலின் நிலை ஐந்தனுள் சங்கருடணன் , 
பிரத்தியும்னன் , அதிருத்தன் என்ற மூவகை 

பிரதமசிருட்டி piradamasirutti, பெ . ( n . ) 
யாகவும் , வாசுதேவனைச் சேர்த்து நால்வகை 

1. முதலில் நிகழ்ந்த படைப்பு ; first creation . 
யாகவும் வகைப்படுத்தப்பட்டவருள் ஒருவர் 

2. தொடக்கத்திற் படைக்கப்பட்ட பொருள் 
(பரிபா.3,82 உரை.); amanifestation of Visnu , 

( 6160.); that which is first created . 
one of four viyūkam 

[ Skt. prathama + srsti > த . பிரதமசிருட்டி ) 
[ Skt. Pradyumna > த . பிரத்தியும்னன் ) 

பிரதம புருடன் piradama - purudan, பெ . (n .) 
பிரத்தியேகம் pirattiyegam, பெ . ( n . ) 1 தனிமை ; படர்க்கை ( பி.வி .44 ,உரை . ); third person . 

separateness ; singleness . 2. சிறப்பியல்பு; 
peculiarity, singularity.. 

த.வ.அயலிடம் , வேறிடம் 
த.வ.தனித்தன்மை 

[ Skt.pirathama+ purba > த பிரதாபுருடன் ] 
[ Skt . pratyeka > த . பிரத்தியேகம் ] 

பிரதமம் piradamam, பெ .( n .) 1. முதன்மை; 
பிரத்துவஞ்சாபாவம் pirattuvaljabavam, priority . 2. தொடக்கம் ; beginning , 

பெ . ( n .) அழிந்ததனால் அஃதில்லை யென்னும் commencement .. 


பிரதமமந்திரி 


297 


பிரதாபம் 


த.வ. முன்னுரிமை 


[ Skt. prathama > த . பிரதமம் ] 
பிரதமமந்திரி piradame - mantiri, பெ . ( n .) ஒரு 

நாட்டை ஆளும் அமைச்சரவையில் முதன்மைப் 
பொறுப்பு வகிப்பவர் ; Prime Minister, premier. 

த.வ. முதன்மை அமைச்சர் 

[ Skt. prathama + mantrin > த . பிரதமமந்திரி ] 
பிரதமர் piradamar , பெ . ( n . ) பிரதம மந்திரி 

பார்க்க ; see piratama - mandiri. 


த.வ.இறைத்தூதர் 

[ Skt. prathamika > த . பிரதமிகர் ) 
பிரதமை piradama ), பெ .(n . ) 1. காருவாவிற்குப் 

பின்னும் , வெள்ளுவாவிற்குப் பின்னும் வரும் 
முதல் நாள் ( நிலாமான நாள் ) ( முதல்திதி ) ; first 
titi after new moon or full moon in a lunar 
fortnight . 2. கடுக்காய் ( வின் . ) ; chebulic 
myrobalan , being the first of tiripalai. 

த.வ. ஒரி 

[ Skt. prathama > த . பிரதமை 
பிரதரம் piradaram , பெ . ( n . ) பெரும்பாடு 
( பைஷஜ . ); menorrhagia . 

[ Skt. pra - dara > த . பிரதரம் ) 
பிரதரிசிப்பி - த்தல் piradaricippi, 4 

செ.குன்றாவி . ( v.t.) விளக்குதல் (சங் . அக . ); to 
explain , illuminate 

[ Skt. pra - darsi > த . பிரதரிசிப்பி - த்தல் ] 
பிரதன் piradam, பெ . (n . ) கொடையாளன் ; 

bestower, giver , used at the end of 
compounds , munificent . " வரப்பிரதன் " 

த.வ.வள்ளல் 

[ Skt. pra -da > த . பிரதன் 
பிரதனை piradapai பெ . ( n . ) 243 தேரும் , 243 

யானையும் , 729 குதிரையும் , 1215 காலாளுங் 
கொண்ட ஒரு படைவகுப்பு ( வின் . ) ; division of 
an army, consisting of 243 chariots , 243 
elephants, 729 horses and 1215 foot. 

[ Skt. puthana > த . பிரதனை ] 
பிரதாபம் piradabam , பெ . ( n . ) 1. வீரம் ; bravery, 

heroism . " காமற்றெறு பிரதாபமும் " (சிவப்.பிர . 
சிவஞா. கலம் . 39 ) . 2. பெருமை ; greatness , 
magnificence . 3. புகழ் ; fame , glory, 
celebrity. 4.spofl 

; splendour. 


த.வ. முதன்மை அமைச்சர் 

[ Skt. prathama + mantrin > த . பிரதமமந்திரி 
பிரதமவாக்கியம் piradma - vakkiyam, பெ . ( n .) 

கருதலளவை உறுப்புகளுளொன்று ; major 
premise . 

[ Skt.prathama + vakya ) த . பிரதமவாக்கியம் 
பிரதமவிசாரணை piradamavisaranai; 

பெ . ( n . ) தொடக்கத்திற் செய்யும் உசாவுகை ; 
preliminary investigation or enquiry. 

த.வ. முதல் உசாவல் 

[ Skt. prathama + v = cdrana > த . பிரதம 
விசாரணை ] 
பிரதமன் piradaman, பெ . (n .) பாற்கன்னல் 
வகை ; a kind of sweet milk - porridge. 

[M. prathaman > த . பிரதமன் ] 
பிரதமன் piradaman, பெ . ( n . ) தலைவன் ; head , 
chief . " மூடர்க்கெலாம் பிரதமன் " (பாடு .92,8 ). 

[ Skt. prathama > த . பிரதமன் ] 
பிரதமானுயோகம் piradamapuyogam,, 

பெ .( n .) சமணர்களுக்குரிய நான்கு மறைகளில் 
முதலாவது ( நீலகேசி , உரை, பக் .9); the first of 
the four Vēdas of the Jains . 

[ Skt.prathamatanuyages பிரதமானுயோகம் 
பிரதமிகர் piradamikar, பெ . ( n. ) தேவதூதர் 

வகை ( R.C. ) ; archangels . 


. 


த.வ .1 . மறம் 2. செருக்கு 3. பெயர் பெற்ற 
4. மிகுவெளிச்சம் 


[ Skt. pra - tapa > த . பிரதாபம் 


பிரதாபலங்கேச்சுரம் 

298 

பிரதானிசோடி 
பிரதாபலங்கேச்சுரம் piradabalaigeccuram, / பிரதானம் piradanam, பெ . ( n . ) 1. இயற்கையின் 

பெ . ( n . ) இதளியம் , கந்தகம் முதலியவற்றாற் உட்பொருள் ; படைப்பின் மெய்ம்மை ; material 
செய்த கூட்டு மருந்து வகை ( பதார்த்த , 1224 .) 

cause of creation , matter. " இரும்பிரதானத் 
( பைஷஜ.153); a medicine , compounded of தெழுமன தத்துவம் " ( ஞான .64,1 ). 2. மிகத் 
mercury, sulphur and other ingredients .. தேவையானது ; importance , eminence , 

essence . 3. தலைமைப்பொருள் ; that which 
[ Skt . pra - tapa + laikes - vara > த . பிரதா 

is important. " பிரதானத்தோ டப்பிரதானம் " 
பலங்கேச்சுரம் ] 

( பி.வி .16 , உரை . ) . 
பிரதாபி -த்தல் piradab , 4 செ.கு.வி.( v.i.) 

த.வ.1.முதன்மைமெய்ப்பொருள் 2. இன்றி 
பெருமைப்படுதல் ( வின் . ) ; to become 

யமையாதது 
glorious , famous or exalted . 

[ Skt. pradhana > த . பிரதானம் ] 
த . வ.புகழடைதல் , சிறப்படைதல் 

பிரதானமடி - த்தல் piradapam - adi, 4 
[ Skt. pratapa > த . பிரதாபி - த்தல் ) 

செ.கு.வி. ( v.i.) தற்பெருமை கொண்டாடுதல் ; 
பிரதான கோயில் piradanakoyil 

, பெ .( n .) 1. மூல to boast , make much of oneself ; blow 
தெய்வம் உள்ள கோயில் ; the shrine of the one s own triumph . 
chief deity in a temple . 2. கிறித்தவர்களின் 

த.வ.தம்பட்டம் அடித்தல் 
தலைமைக்கோயில் ( கட்டட . நாமா .4 .); 

[ Skt. pradhana > த . பிரதானம் + அடித்தல் ) 
cathedral . 

பிரதானன் piradanan, பெ . ( n .) 1. தலைமை 
த.வ .1 . கருவறைக்கோயில் 2. தேவாலயம் 

யானவன் ; chief man.2. அரசியற்காரியங்கள் 
[ Skt. pradhana > த . பிரதானம் + கோயில் ) 

எல்லாவற்றையும் நடத்தும் அமைச்சன் 
பிரதான நீதிக்காரன் piradana - nid - k -karan 

( சுக்கிரநீதி , 66 .); a minister who attends to 
பெ . ( n .) தலைமை நடுவர் ; ( நீதிபதி . ) (பாண்டி. ); all the functions of a state . 
chief judge 
[ Skt. pradhama > த . பிரதான + நீதிக்காரன் ) 

த.வ. முதன்மையானவன் 
பிரதானபுருடச்சுரி piradana - purudaccury 

[ Skt. pradhana > த . பிரதானன் ] 
பெ . ( n . ) மலைமகள் ( கூர்மபு.திருக்கலியாண , பிரதானி piradani பெ .( n .) அமைச்சர் ; minister. 
23 ) ; the Goddess Parvati . 

" திகழ்வடுக நாததுரை மெச்சும் பிரதானி " 
த.வ.உமையாள் 

(தனிப்பா..260,1 ). 
[ Skt. pradhana - purusesvari > த . பிரதான 

[ Skt . pradhana > த . பிரதானி ) 
புருடேச்சுரி 
பிரதானபுருடன் piradana - purudan, பெ . ( n .) 

பிரதானிக்கம் piradagikkam , பெ .( n . ) 
முதன்மையானவன் ; chief of prominent 

1. கருவூல அதிகாரியின் அலுவலகம் (வின் . ); 
person .. 

office of a treasurer . 2. அமைச்சகம் ; 
த.வ.தலைவன் , சிறந்தவன் 

ministerial office . 
[Skt.pradhana+ pursa > த . பிரதானபுருடன் ) 

[ Skt. pradhana > த . பிரதானிக்கம் ] 
பிரதான பூதம் piradapa - budam , பெ .( n . ) | பிரதானிசோடி piradayisodi பெ . ( n . ) 
முதன்மையானது ; that which is chief or 

அமைச்சர் பயன்படுத்தும் இலவய நிலம் 
important.. 

( S.I.I. ) ; inam heldonafxed quit - rent by 
[Skt. pra -dana > த . பிரதானம் + பூதம் ] 

a minister . 


பிரதானை 


299 


பிரதிகுலம் 


த.வ.இலவய நிலம் 

த.வ. ஏற்றல் , ஈகை கொள்ளல் 
[[ Skt. pradhana > த . பிரதானி + சோடி ] 

[ Skt. pratigraha > த . பிரதிக்கிரகி - த்தல் ] 
பிரதானை piradanai, பெ .(n . ) மலைமகள் 

பிரதிக்கிரமணம் piradi- k - kiramanam , 
( கூர்மபு.திரு.20 . ) ; Parvati. 

பெ .( n . ) மன்னிப்பு; pardon . " அப்பாவங்கெடப் 
த.வ.இறையரசி , உமையவள் 

பிரதிக்கிரமனஞ் சொல்லி " ( நீலகேசி , 315 , 

உரை). 
[ Skt. pradhana > த . பிரதானை ] 

த.வ.குற்ற ஒப்புகை , குற்ற வருத்தம் 
பிரதி pirad பெ . ( n . ) 1. ஒத்த தன்மை ; likeness . 

[ Skt. prati- kramana > த . பிரதிக்கிரமணம் ) 
"பிரதிபிம்பம் ". 2. மாற்று , நிகரி, பதிலி; | பிரதிக்கிரியை pirad - k- kiriyaj; பெ . ( n . ) 1. பிரதி 
substitute . " வயிரத்துக்குப் பிரதி புட்பராகம் 

கருமம் பார்க்க ; see piradikarumam . 
வைக்கப்பட்டது " . 3. விடை ; answer , 

2. கழுவாயாக செய்யுஞ் செய்கை ; redress , 
response . 4. படி ; copy , transcript , 

remedy .. 
duplicate . " இது கையெழுத்துப் பிரதியா ? 

த.வ. கழுவாய் , குற்ற ஈடு செயல் 
5.நூல்படி ; manuscript 6. மாறு , எதிர்ச்சொல் ; 
opposition . நான் சொல்லுவதற் கெல்லாம் 

[ Skt. prati + kriya > த . பிரதிக்கிரியை 
பிரதி சொல்லுகிறான் . 7. போட்டி ; competition . பிரதிக்கினை piradikkipaj, பெ .( n . ) 1. கருதிய 
அவன் கடைக்கு இது பிரதியாக வைத்தது . செய்தி ( பி.வி .2,உரை.) ; that which is 
8. எதிர்வழக்காளி; defendant . அவன் இந்த 

proposed or resolved upon . 2. ஊக 
வழக்கிலே பிரதி ( இ.வ. ) . 

உறுப்புகளில் நிறைவேற்ற (சாதிக்க வேண்டிய 

பொருள் (தருக்க.சங் .49 ); major premise . 
[ Skt. prati > த . பிரதி ] 

3. சூளுறவு ; vow , solemn declaration . 
பிரதி piradi, பெ.எ. ( adj.) ஒவ்வொரு ; each , 4. தீர்மானம் ; pledge , resolve . 5. உடன்பாடு 
every . பிரதி நாளும் வர வேண்டும் . 

( யாழ் . அக .); assent . 6. பாபசங்கீர்த்தனம் 
( கிறித்து .) ( வின் . ) பார்க்க ; 

see 
[Skt. prati > த . பிரதி ] 

pabašangirttanam 
பிரதிக்கடமை piradi- k -kadamai) பெ . ( n . ) 

த.வ. 1. கருத்தூகம் , 3. வெகுண்டுரை , 
செய்ந்நன்றி ( கல்வி.வி .1,1,7 . ) ; gratitude. 

4. எண்ண முடிவு , 5. ஒத்த முடிவு ஒப்பளிப்பு 
த.வ.நன்றிக்கடன் 

[ Skt. prati -jha > த . பிரதிக்கினை ] 
பிரதிகருமம் pirad - karumam , 

பெ . ( n . ) 
[ Skt. prati > த . பிரதி + கடமை 

1. செய்ததற்கு மாறு செய்கை ; retaliation , 
பிரதிக்கிரகம் piradikkiragam , பெ . ( n . ) 

requital. 2. புனைகை ( யாழ் . அக .); adornment, 
1. கொடை பெறுகை; acceptance of gifts. 

decoration . 
2. படையின் பின்புறம் , பின்பக்கம் ( குறள் , 767 , 

த.வ .1. பழிவாங்குகை, 2. அழகுபடுத்துகை , 
அடிக்குறிப்பு. ); rear of an army . 

ஒப்பனை செய்கை 
த.வ.ஈகை பெறல் 

[ Skt. prati- karman > த . பிரதிகருமம் 
[ Skt. prati - graha > த . பிரதிக்கிரகம் பிரதிகுலம் piradikulam , பெ . ( n . ) பிரதிகூலம் 
பிரதிக்கிரகி - த்தல் piradikkiragi , 4 பார்க்க ; see piratikulam . " பிரதிகுலமேற் 

செ.குன்றாவி . ( v.t.) கொடை கொள்ளுதல் ; to றீதாம் " (சினேந்.443 ). 
accept a gift. 

[ Skt. prat -kula த . பிரதிகூலம் > பிரதிகுலம் 


பிரதிகை 

300 

பிரதிநிதி 

the soul, to the liberated state, one of 
பிரதிகை piradigai) பெ .(n . ) தும்புருவுக்குரிய 

parica - kalai. 
வீணை ( பரத.ஒழிபு .15 . ) ; a luteof Tumburu . 

[ Skt. prati.stha > த . பிரதிட்டை ) 
[ Skt.cf. brhatika > த . பிரதிகை ) 

UTLOLÜURET 19.608 piradittai- p -pandigai 
பிரதிச்சீட்டு piradi- c - cittu , பெ .( n .) 1. எதிர் 

பெ . ( n . ) முதற்பேறுகளைக் கடவுட்குக் 
குறிப்புத்தாள் ; bond given in return ,, 

கொடுக்கும் காணிக்கைத் திருவிழா 
counter - part. 2. நகல் ; copy of a bond . 

(கிறித்து . ); feast of dedication . 
[ Skt prati > த . பிரதிச்சீட்டு ) 

த.வ.முதற்காணிக்கை , நேர்த்திக்கடன் 
பிரதிசருக்கம் piradi- sarukkam , பெ .(n .) விழா 
தட்சன் முதலிய துணை படைப்புக் கடவுளரால் 

[Skt. prati stha > த . பிரதிட்டை +பண்டிகை 
படைக்கப்படும் படைப்பு ( மச்சபு.நைமிச . 37 ) ; பிரதிதானம் piradidanam , 

பெ . ( n . ) 
secondary creation by the upa - p - piramar. 1. கைம்மாறு; remuneration , gift in return . 
[ Skt. prati- sarga > த . பிரதிசருக்கம் 

2. பிற்பயன் கருதி உதவுங் கொடை ; gift made 

inexpectation of areturn . 3. சரக்குகளுக்கு 
பிரதிட்டாகலை piratittakalai) பெ . (n . ) 

விலையாகக் கொடுக்கப்பட்ட பொருள் 
சிவ 
ஆற்றலின் ஐந்து கலைகளுள் உயிராதனை 

(சுக்கிரநீதி , 98 ) ; price . 
வீடுபேற்றில் உய்க்குங் கலை (சி.போ.பா .5,2, 
பக் .143 , புதுப் . ) ; sphere of action of the 

த.வ. 1. சிறுகடன் 2. எதிர்நோக்கு உதவி 
energy of Siva, which lead the soul to 

3. மாறுகொள்ளல் 4. பண்டமாற்று 
the liberated state, one of panja -kalai. 

[ Skt. pratidana > த . பிரதிதானம் ) 
[ Skt. pratistha > த . பிரதிட்டா + கலை ) பிரதிதுரை piraditurai, பெ . ( n .) உதவியதிகாரி 
பிரதிட்டி - த்தல் piraditi, 4 செ.குன்றாவி . ( v.t.) 

( 021601. ); a deputy governor . 
1. கோயில் முதலியவற்றில் தெய்வத்தை 

த.வ.துணை ஆளுநர் 
நிறுவுதல் ; to establish a deity , as in a 

[ Skt. prati + dhurya > த . பிரதிதுரை 
temple . " அக்கினியைப் பிரதிட்டிப்பதற்கு பிரதிதொனி pirad -toni, பெ .(n . ) எதிரொலி 
முன்பே " (சீவக .2464 ,உரை ) . 2. நிலை 

( யாழ் . அக .); echo , reverberation . 
நாட்டுதல் ; to settle, as a family. 

த.வ.எதிரொலி , மாறு ஒலி 

[ Skt. pratidhvani > த . பிரதிதொனி ] 
த.வ.நிலைக்கச் செய்தல் , நிலைகோள் 

பிரதிநாதம் piradi-nādam , பெ . ( n . ) 
செய்தல் 

பிரதிதொனி ( யாழ் . அக .) பார்க்க ; see piradi 
[ Skt. prati.stha > த . பிரதிட்டி - த்தல் ) 

toni. 
பிரதிட்டை piradittai) 

, பெ . ( n .) 1. தெய்வத்தைப் [ Skt . prati + nada > த . பிரதிநாதம் ] 
புதுக்கோயில் முதலியவற்றில் நிறுவுகை ; பிரதிநாயகன் 

பிரதிநாயகன் piradinayaga ) , பெ . ( n . ) 
establishing a deity, as in a newly built பாட்டுடைத் தலைவனின் பகைவன் ; thechief 
temple . 2. f1606 Qugma ; founding as of a 

adversary of the hero of any poetic 
family establishing setting in security. 

composition . 
" பிராண பிரதிட்டை ( இராமநா.உயுத் . 5 ). 

த.வ. கொடும்பன் 
3. உயிராதனை வீடுபேற்றில் உய்க்குங் கலை 

[ Skt. prati + nayaka > த . பிரதிநாயகன் ) 
(சி.போ.பா .5,2 , பக்.143.புதுப் . ); sphere of | பிரதிநிதி piradinidi பெ . ( n . ) 1. மாற்று ஆள் ; 
action of the energy of šiva, which lead deputy, representative. 2. காலத்தின் தகுதி 


பிரதிப்பிரயோசனம் 


301 


பிரதிபிம்பம் 


நோக்கி ஒரு செயலைச் செய்தற்கும் ஒழிதற்கும் பிரதிபலம் piradipalam , பெ . ( n . ) பிரதிப் 
உரிமையுள்ள அமைச்சன் ( சுக்கிரநீதி , 66 .); a பிரயோசனம் பார்க்க ; see piradi - p 
minister who does or forbears from doing pirayosanam .. 
an act , good or evil , as occasion 

[ Skt. prati - phala > த . பிரதிபலம் ) 
demands . 

பிரதிபலனம் piradipalayam ,, பெ . ( n . ) 
த.வ.நிகராளி, நிகராளர் , நிகரர் 

1. எதிருரு; reflection , shadow , mirrored 
[ Skt. prati - nidhi > த . பிரதிநிதி ) 

image . " பிரதிபலனச் சாயையாகிய சீவேசுர 
பிரதிப்பிரயோசனம் piradip -piraydsanam , 

சகத்திற்கு " ( வேதா.சூ .56 ,உரை ). 
பெ . (n .) கைம்மாறு ( உ.வ.); benefit in return , 

த.வ.எதிர்நிழல் , எதிர்சாயை 
consideration , remuneration . 

, 

[ Skt. pratiphalana > த . பிரதிபலனம் 
த.வ.எதிர்நோக்கு உதவி 

பிரதிபலி - த்தல் piradipal , 4 செ.கு.வி. ( v.i.) 
[ Skt.prati + pra-yojane த பிரதிப்பிரயோசனம் கண்ணாடியில் எதிருரு தோன்றுதல் ( கைவல் . 
பிரதிபடன் piradipadan, பெ . ( n . ) எதிராளி ; 

தத்துவ .32 ,உரை.); to be reflected , as an 
opponent , competitor . " ஹேயப்ரதி 

image in a mirror . 
படனாய் " (திவ்.திருவாய் . 4,1,10 ,பன்னீ.). 

த.வ.எதிரொலித்தல் 
த.வ.போட்டியாளர் 

[ Skt. prati -phal > த . பிரதிபலி - த்தல் 
[ Skt. prati - bhata > த . பிரதிபடன் ] 

பிரதிபாத்தியம் piradipattiyam , பெ . (n . ) 
பிரதிபத்தி piradipatti பெ .(n .) 1. மதிப்பு; regard , 

எடுத்து விளக்கப்படுவது ( வேதா.சூ .9 ,உரை .); 

that which is explained or propounded . 
respect . ஆசாரியனிடத்தில் பிரதிபத்தி 

த.வ.விளக்கவுரை , விரிவுரை 
யுள்ளவன் . 2. நம்பிக்கை ; confidence , faith . 
மந்திரத்தில் பிரதிபத்தியிருந்தால் பலன் கை 

[ Skt. pratipadya > த , பிரதிபாத்தியம் ] 
கூடும் . 

பிரதிபாதகம் piradipadagam , பெ .(n .) எடுத்து 
த.வ.மதிப்புரவு 

விளக்குவது ( வேதா.சூ .9 ,உரை . ); that which 
[ Skt. prati - patti > த , பிரதிபத்தி 

explains . 

. 
பிரதிபதம் piradipadam , பெ . ( n . ) 1. ஒரு 

த.வ.விரிவுரை 
பொருட்பன்மொழி ( பி.வி .42 ) ; synonym , [ Skt. Pratipadaka > த . பிரதிபாதகம் 
2. சொற்பொருளுரை ; explanation or 

பிரதிபாதி - த்தல் piratipati , 4 செ.கு.வி. ( v.t.) 
interpretation , word by word . 

எடுத்து விளக்குதல் ; to explain , illustrate. 
த.வ. பொழிப்புரை 

" இவ்வருத்தந்தனையே பிரதிபாதிக்கும் " 
[ Skt. prati + pada > த . பிரதிபதம் 

( சூத.எக் உத் தைத்தரீக .16 ). 
பிரதிபந்தகம் piradipandagam, பெ .( n . ) தடை 

த.வ.விரிவுரையாற்றுதல் 
(2.60 . ); obstacle , impediment . 

[ Skt prati - pad> த . பிரதிபாதி - த்தல்) 
த.வ.இடையூறு , தடங்கல் , முட்டுக்கட்டை பிரதிபிம்பம் piradibimbam , பெ . ( n . ) கண்ணாடி 
[ Skt. prati -bandha -ka > த . பிரதிபந்தகம் ) 

போன்ற பொருளில் தோன்றும் படிவுருவின் 
பிரதிபந்தம் 

தோற்றம் ; counterpart of an original , 

பெ . ( n . ) 
piradibandam , 

mirrored image.. 
பிரதிபந்தகம் ( வேதா.சூ .141 , உரை ) பார்க்க ; 
see piradipandagam . 

த.வ.எதிருரு , நிழலுரு 
[ Skt . pratibandha > த . பிரதிபந்தம் ) 

[ Skt. prati + bimba த . பிரதியிம்பம் ) 


1 


பிரதிபுண்ணியவராகன் 


302 


பிரதிரூபம் 


பிரதிபுண்ணியவராகன் piradipummiya 

த . வ.உருவம் , பொம்மை , கொடும்பாவி , 

சிலை , உருத்தோற்றம் 
varagan , பெ . ( n . ) பழைய காசு வகை 

[ Skt. pratima > த . பிரதிமை ] 
(பணவிடு .116 .); an ancient coin . 
[ Skt. prati+ punya +varaha> த . பிரதி பிரதியத்தனம் piradiyattapam , பெ . ( n . ) 

1. எதிரிடை ; opposition . 2. சிறைப்படுத்துகை ; 
புண்ணியவராகன் ] 

imprisonment. 3. பழிவாங்குகை ; avenging . 
பிரதி மத்தியமம் piradimattiyamam, பெ . ( n .) 

4. விருப்பம் ; liking . 
எழுவகைப் பண்களுள் நான்காவதாகிய " ம " 

த.வ.1. நேர் எதிர், 4. ஆசை 
என்ற பண் (சிலப் .3,23,உரை); ( Mus . ) highest 

[ Skt. prati -yatna > த . பிரதியத்தனம் 
variety of the fourth note of the gamut , one 

பிரதியாதனை piradiyadanai, பெ . ( n . ) ஒத்த 
of sodasa - suram . 

வடிவம் ( யாழ் . அக .); representation , image . 
[ Skt. prati + madhyana > த . பிரதிமத்தியமம் ) 

த.வ.சார்பு வடிவம் 
பிரதிமாலை pirad - malai, பெ .( n .) ஈற்றெழுத்து 

[ Skt . prati -yatana > த . பிரதியாதனை ] 
கவி (யாழ் . அக . ); a stanza which begins with 

பிரதியுத்தரம் piradiyuttaram , பெ . ( n . ) 
the last word or syllable of another stanza 

மறுமொழி ; answer . 
a capping verse . 

த.வ.விடை 
[ Skt. prati > த . பிரதி + மாலை ) 

[ Skt. pratyuttara > த . பிரதியுத்தரம் ) 
பிரதிமானம் piradi- manam , பெ . ( n .) யானைக் 

பிரதியுபகாரம் piradi- y - ubagaram, பெ . ( n . ) 
கொம்புகளுக்கு இடையிலுள்ள முகப்பகுதி 606LLOI ; favour in return , recompense . 
( பிங் . ) ; the part of an elephant s head 

த.வ.எதிர்நோக்கு உதவி 
between its tusks . 

[ Skt. pratyupakara > த . பிரதியுபகாரம் ] 
த.வ. நுதல் 

பிரதியோகம் piradi-yogam,, பெ . ( n . ) 
[Skt. pratimana > த . பிரதிமானம் ] 

1. எதிரிடை ; opposition , contrariety . 
பிரதிமுகம் piradimugam , பெ . ( n .) ஐவகை 

2. கூட்டம் ; union . 
நாடக சந்தியுள் முளைத்து இலை தோன்றி 

[ skt. prati- yoga > த . பிரதியோகம் ] 
நாற்றாய் முடிவதுபோல நாடகப்பொருள் பிரதியோகி piradiyogi, பெ . ( n . ) 1. எதிர் 
நிற்பது (சிலப் .3,13 ,உரை . ); that part of a 

மறைவினை; verb implying negation .. 
drama which embraces the main action " விதியனுயோகி மறைபிரதியோகி " ( பி.வி. 
of the play and leads on to the 16 ,உரை ). 2. எதற்கு இன்மை கூறப்படுகிறதோ 
catastrophe, epitasis , one of five kinds of 

9151; (Log .) a thing whose non -existence 
nadaka - c - candi 

is predicated . 
[ Skt . prati > த . பிரதி முகம் ] 

த.வ. எதிர்வினை 
பிரதிமூர்த்தி piradi- murtti பெ . ( n . ) 1. ஒத்த 

[ Skt. pratiyogin > த . பிரதியோகி ] 
வடிவம்; likeness , image , representation . பிரதியோகி piradiyogi, பெ . ( n .) எதிராளி 
2. பெயர்த்தெழுதுகை ; transcript . 

(சி.சி .3,4 ,சிவாக்.); opponent . 
த.வ. ஒத்தபடி , ஒத்த உரு 

[ Skt. prati-yogin > த . பிரதியோகி ] 
[ Skt. prati > த . பிரதி + மூர்த்தி 

பிரதி ரூபம் piradfrubam , பெ . ( n . ) பிரதிமூர்த்தி 
பிரதிமை piradimai பெ . ( n . ) உருவம் ; puppet , 

( யாழ் . அக . ) பார்க்க ; see pirad - murtti. 
figure, effigy, statue, portrait. 

[ Skt. prati- rupa > த . பிரதிரூபம் 


பிரதிலோமசன் 


303 


பிரதீபம் 


பிரதிலோமசன் piradilomasan, பெ . ( n . ) த.வ.எதிருரு , நிழலுரு 

உயர்குலப் பெண்ணுக்கும் இழிகுல ஆணுக்கும் [ Skt. pratibimba > த . பிரதிபிம்பம் ) 
பிறந்த மகன் ( பிங் . ) ; one born of a union 

பிரதிவிம்பீகரி - த்தல் piradvimpikari , 4 
between a man of inferior caste and a 

செ.கு.வி. (v.i.) பிரதியுருவந் தோன்றுதல் ; to 
woman of a superior caste . 

take shape again . " நடராஜ மூர்த்தமே 
[ Skt. prati- loma - ja > த . பிரதிலோமசன் ] 

பிரதிவிம்பீகரித்துப் பெரியோனெனச் சொல்ல 
பிரதிவசனம் piradi-vasapam , பெ . ( n . ) வந்ததால் " (சந்திரகலாமாலை ,15 ). 
1. மறுமொழி ; answer , reply . 2. எதிரொலி 

[ Skt.prat- bimba+ kr> த . பிரதிவிம்பீகரித்தல் 
( யாழ் . அக . ); echo . 

பிரதீகாரம் piradikaram, பெ .(n.) 1. மருத்துவம், 
த.வ .1 . விடை , 2. மறு ஒலி 

remedy . 2. சினமாறுகை ; conciliation .. 
[ Skt. prati -vacana > த . பிரதிவசனம் 

3. சீர்திருந்துகை ; reforming . 4. பழி 
பிரதிவத்தூபமை piradiattobamai பெ .( n .) 

வாங்குகை; avenging. 
மறுபொருளுவமை (தண்டி .30,6. ); a kind of 

தவ.1 . தீர்வு , 2. அமைதிப்படுகை , 
simile . 

3. நல்வழிப்படுத்துகை, 4. எதிர்பழி தீர்க்கை 
[ Skt.prativastupama > த. பிரதிவத்தூபமை 

[ Skt. prati -kara > த . பிரதீகாரம் 
பிரதிவாதம் pirad vadam, பெ . ( n . ) எதிர்உரை 

பிரதீகாரம் piradikaram பெ .( n .) 1. கதவு ; door . 
( வாதம் . ) ; defence, replication , answer in 
law . 

2. ஏமாற்றுகை; deception . 
[ Skt. prati + vada > த . பிரதிவாதம் ) 

த.வ .1 . கபாடம் 2. கரவடம் 
பிரதிவாதி piradi vadi, பெ . ( n . ) 1. எதிர் 

[ Skt. prati-hara > த . பிரதீகாரம் 
வழக்கன் ; defendant, respondent , the | பிரதீகாரம் piradikaram, பெ . ( n . ) எதிரிடை ; 
accused . 2. எடுத்துரைப்பில் எதிராளி; opposition . " பெண்ணு மாணும் மன்மையிற் 
opponent in a controversy. 

பிரதீகாரமில்லை " ( நீலகேசி , 96 ,உரை). 
[ Skt. prati + vadin > த . பிரதிவாதி ) 

[ Skt. prat - kara > த . பிரதீகாரம் 
பிரதிவாதி -த்தல் piradi-vāta, 

4 

பிரதீதி piradid , பெ . ( n .) 1. அறிவு ( சி.சி .2 , 
செ.குன்றாவி . ( v.t. ) எதிராடல் ; to reply , 

54 ,சிவாக் .); clear apprehension or insight .. 
present a defence. 

2. புகழ் ( யாழ் . அக .); fame. 3. மகிழ்ச்சி ; delight . 
த.வ.சொற்போர் , சொல்லாடல் 

4 . விருப்பம் ( யாழ் . அக .) ; desire . 
[ Skt. prati + vada > த . பிரதிவாதி - த்தல் ) 

5. தோன்றுகை; perception . 
பிரதிவாபம் piradiabam, பெ .( n . ) மருந்து 

த.வ .1. மூளை 2. பெருமை 3. பெருங்களிப்பு , 
ஊர்தியில் மருந்தோடு எடுத்துச் செல்லப்படும் 

பேருவகை 4. ஆசை 5. உதிக்கை 
துணைப் பொருள் ( யாழ் . அக. );anysubstance 

[ Skt. pratiti > த . பிரதீதி ] 
taken along with a medicine vehicle . பிரதீபம் piradibam , பெ . ( n . ) 1. எதிர் நிலை ; 
[ Skt. prati- vapa > த . பிரதிவாபம் ) 

contrariness , opposition . 2. உவமேயங்களை 
பிரதிவிம்பம் piradvimbam, பெ . ( n . ) எதிர் நிழல் ; 

மாற்றிச் சொல்லும் எதிர் நிலை அணி 

( 9160f \u1.4 .); a figure of speech . 
reflection , image , counterpart of an 
original. " தோன்றிடும் பிரதிவிம்பம் " ( இரகு . 

த.வ. மாறுநிலை 
குசன .27 ) . 

[ Skt. pratipa > த . பிரதீபம் ) 


பிரதீரம் 


304 


பிரபஞ்சவியாபாரம் 


பிரதீரம் piradiram, பெ .( n .) கரை ( யாழ் . அக .); த.வ.இம்மைப் பற்று , வாழ்க்கைப் பற்று , 
bank , shore 

உலக ஆசை 

[ Skt.pre - parica + sagara > த பிரபஞ்சசாகரம் 
த.வ.ஓரம் 
[ Skt . pra -tira > த . பிரதீரம் ] 

பிரபஞ்சம் pirabaijam , பெ . ( n .) 1. உலகம் ; 

universe , phenomenal world . " பிரபஞ்ச 
பிரதேசம் piradesam, பெ .(n . ) இடம் ; place , 

வைராக்கியம் " (திருவாச .). 2. உலக வாழ்வு ; 
locality. " ஆன்மா சரீரத்திலே ஒரு 

mundane existence . 3. உலகியல் ; 
பிரதேசத்திலே இருப்பன் " (சி.சி .4,16 ,மறைஞா.). 

worldliness .. 
த.வ.பகுதி 

த.வ .1 . அண்டம் 2. இம்மை வாழ்க்கை 
[ Skt. pra - desa > த . பிரதேசம் 

3. வாழ்வியல் 
பிரதை piradai, பெ . ( n . ) பாண்டுவின் 

[ Skt. pra - parica > த . பிரபஞ்சம் 
மனைவியான குந்தி தேவி (பாரத.சம்பவ .25 . ); 

பிரபஞ்சமயக்கம் pirabaija - mayakkam, 
Kundi, wife of Pandu . 

பெ . ( n . ) உலக நிகழ்ச்சிகளிலுள்ள மனமயக்கம் ; 
[ Skt. prtha > த . பிரதை ] 

delusion caused by worldly attachment. 
பிரதோடம் piradodam , பெ .(n . ) 1. ஞாயிறு 

த.வ.அண்டமயக்கம் , உலகியல் தடுமாற்றம் 
மறைவிற்கு முன்னும் பின்னுமுள்ள மூன்றே 

[ Skt. pra - paica > த . பிரபஞ்சம் + மயக்கம் ] 
முக்கால் நாழிகை; evening , 3 3/4 naligai பிரபஞ்சமாயை pirabaija - mayai, பெ .( n .) 
before and after sunset . 2. சிவபெருமானை 1. உலகமாயை; illusion of the phenomenon 
வழிபடுதற்குரியதான கரும்பக்கத்தின் பதின் of the world . 2. மூலம் ; matter . 3. உலகப் 
மூன்றாம் உவா நாள் ( கிருஷ்ணத் திரயோதசி ) பொருள்களின் போலித் தோற்றரவு, vanityof 
En L W LOTOSHITULO; evening of the 13th titi 

earthly things . 
of dark fortnight, considered auspicious 

த.வ. அடிப்படை 
for worshipping Siva. 

[ Skt. pra - paica > த . பிரபஞ்சம் ) 
த.வ.பதின்மும்மி 

பிரபஞ்சவாசனை pirabaija -vasanai பெ . ( n .) 
[ Skt. pra-disa > த . பிரதோடம் ] 

உலகத்தின் இன்பதுன்ப நுகர்வு experience 

of the joys and sorrows of the world . 
பிரபஞ்சக்கட்டு pirabanja - k - kattu, பெ . ( n . ) 

[ Skt.pra- parica + vasana > த பிரபஞ்வாசனை ) 
உலகப் பற்று ; worldly attachment .. 

பிரபஞ்சவாழ்வு pirabaija - valvu, பெ . ( n . ) உலக 
த.வ.அன்புத்தளை , உறவுக்கட்டு 

வாழ்க்கை ( வின் . ) ; worldly prosperity , 
[ Skt . pra - parica > த . பிரபஞ்சம் + கட்டு ] 

temporal enjoyment. 
பிரபஞ்சகாரியம் pirapalja - kariyam , பெ . ( n .) 

த.வ.இம்மை மகிழ்வு , உலகியல் நுகர்வு 
உலகியல் பற்று , தொடர்பு ; secular matter , 

[ Skt . pra - paica > த . பிரபஞ்சம் + வாழ்வு 
worldly affair. 

பிரபஞ்சவியாபாரம் pirabaija - viyabaram ,, 
த.வ.இம்மை ஆசை, உறவுத்தளை , 

பெ . ( n .) உலகியல் செயல் ( வின் . ) ; worldly 
உலகத்தொடர்பு 

dealings, earthly concern . 
[Skt. pra - parica + karya > த . பிரபஞ்சகாரியம் 

த.வ. நடைமுறை 

வாழ்க்கை , 
பிரபஞ்சசாகரம் pirabaijasagaram , பெ . ( n . ) நடவடிக்கை 
கடல்போல் பரந்துள்ள உலகியல் பற்று (வின் . ); 

[ Skt. pra -parica + vyapara > த . பிரபஞ்ச 
the ocean of worldly attachment. 

வியாபாரம் ) 


லக 


பிரபஞ்சவிருத்தி 


305 


பிரபவ 


பிரபஞ்சவிருத்தி pirabaija - virutti, பெ . ( n . ) 

1. உலகச் செயல்கள் ; worldly actions , work 
or trade. 2. போலித் தோற்றரவு ( மாயா ) செயல் ; 
exhibition or development of Māya in the 
production of the universe 

த.வ .1 . அண்ட நிகழ்வுகள் 2. பொய்மைத் 
தோற்றம் 

[ Skt. pra - paica + vrtti > த . பிரபஞ்சவிருத்தி 
பிரபஞ்சவிலாசம் pirabarja - vilasam , பெ . ( n . ) 

இன்மைத் தோற்றத்தின் விந்தையூட்டும் பல 
வகையான அழகு வெளிப்பாடுகள் ( வின் . ) ; 
exhibition of Māya in creation , displaying 
variety , order and beauty. 

த.வ.பொய்மை வெளிப்பாடு 

[ Skt. pra- parica + vilasa > த . பிரபஞ்சவிலாசம் 
பிரபஞ்சவைராக்கியம் pirabaija - vairak 

kiyam , பெ (n.)உலக வாழ்க்கையிலுண்டாகும் 
Goumjuu; disgust in worldly affairs. 

த.வ. பற்றுநீக்கம் 

[ Skt . pra - paica + vairagya > த . பிரபஞ்ச 
வைராக்கியம் ] 
பிரபஞ்சனன் pirabanjanam, பெ .(n .) காற்று 
( பிங் . ) ; wind . 

த.வ.வளி 

[ Skt . prabhanjana > த . பிரபஞ்சனன் ) 
பிரபஞ்சானுக்கிரகம் pirabaijapukkiragam, 

பெ . ( n . ) உயிர்களிடத்துக் கடவுள் காட்டும் 
திருவருள் ; grace of deity towards souls of 
the world .. 

த.வ.இறையருள் , கடவுள் கருணை , தெய்வ 
இரக்கம் 

[ Skt. pra - paica + anu -graha > 
பிரபஞ்சானுக்கிரகம் ] 
பிரபஞ்சி pirabaiji 

, பெ . ( n . ) 
உள்ளடக்கியது (சி.சி .2,50, ஞானப் .); that which 
constitutes the universe . 

த.வ.விரிந்த அண்டம் 

[ Skt. prapaicin > த . பிரபஞ்சி 
பிரபத்தி pira- patti, பெ . ( n . ) இறைவனிடம் 

அடைக்கலம் புகுகை ; taking refuge , as in 


God . " பிரபத்தியென்னும் பேருடை நெறியால் " 
( பிரபோத .45,10 ). 

த.வ.திருவடிப் பற்றுகை 

[ Skt. pra - patti > த . பிரபத்தி ] 
பிரபதனம் pirabadapam , பெ . (n . )இறப்பு 
(சா.அக.); death , 

த.வ.சாவு , மாள்வு 
பிரபந்தகற்பனை pirabandakarpanai, பெ . ( n . ) 

கட்டுக்கதை (வின் .); fable, fiction , fictitious 
language , allegorical expression . 

. 
த.வ.கற்பனைக் கதை , புனை கதை 

[ Skt. pra - bandha > த . பிரபந்தம் கற்பனை 
பிரபந்தம் pirabandam, பெ . ( n . ) சிற்றிலக்கியம்; 
fable. fiction . 

[ Skt. pra - bandha > த . பிரபந்தம் ) 
பிரபந்தீகரி - த்தல் pirabandikari , 4 

செ.குன்றாவி . ( v.t. ) நூலாக இயற்றுதல் 
(ஈடு , அவ, ஜீ .); to produce ina literary form . 

த.வ.இலக்கியமாக்குதல் 

[ Skt. prabandhikr > த . பிரபந்தீகரி ] 
பிரபலம் pirabalam, பெ . ( n . ) 1. புகழ் ; fame, 

celebrity . 2. 62606060LO; strength , power . 
" பிரபலச்சூரர் " (திருப்பு .613 ). 3. வலிமை 
யுள்ளது ; that which is powerful or 
authoritative . " சுருதிகட்குத் தம்முட் பிரபல 
துர்ப்பலங்கள் அறிய மாட்டாது " ( சித் . 
மரபுகண்.பக் .7 ). 

த.வ .1 . பெயர் பெற்றது 2. வலிமை 3. ஆற்றல் 

[ Skt, pra - bala > த . பிரபலம் 
பிரபலன் pirabalan, பெ . ( n . ) புகழ் பெற்றவன் 

( யாழ் . அக .); famous, renowned or powerful 
person . 

த.வ.பெயர் பெற்றவன் , பெருமை பெற்றவன் 

[ Skt. pra - bala > த . பிரபலன் ] 
பிரபவ pirabava, பெ .(n . ) சக ஆண்டு ( கி.பி .78 ) 

தொடக்கத்தில் வடமொழியாளரின் ஆண்டு 
கள் அறுபதனுள் முதலாம் ஆண்டு ; the first 


த . 


உலகை 


பிரபவாதிச்சுவடி 306 

பிரபு 
year of the Jupiter cycle of 60 years .. பிரபாதிகம் pirapadigam , பெ . (n . ) மயில் 
[ Skt , Prabhava > த . பிரபவ 

( யாழ் . அக . ); peacock . 

[ Skt. prapadika > த . பிரபாதிகம் 
பிரபவாதிச்சுவடி pirabavadi- c - cuvadi பெ .( n .) 

சிறுவர்களுக்கான இந்துக்களின் ஐந்திய பிரபாலன் pirabalan , பெ . ( n . ) மாணாக்கன் 
(பஞ்சாங்க ) நூல் ; a primer explaining the ( யாழ் . அக .); disciple , pupil . 
Hindu calender. 

த.வ.கற்பவன் , பயில்பவன் 
பிரபன்னன் pirabanman, பெ .(n .) தன்னுடைய 

[ Skt. pra - bala > த . பிரபாலன் ] 
ஒரே அடைக்கலம் இறைவனே என்று | பிரபாவம் pirabavam , பெ . ( n . ) 1. மேன்மை ; 
சரணடைந்தவன் ; he who accepts God as 

dignity, majesty, pre - eminence , grandeur. 
his sole refuge . 

2. புகழ் ; glory , renown . 3. ஒளி ; light , 
[ skt . pra -panna > த . பிரபன்னன் ] 

splendour , lustre . 4. வலிமை ; strength , 
பிரபாகரம் pirabakaram , பெ . ( n .) பிரபாகர valour . 
னென்பவனாற் பரப்புரை செய்யப்பெற்ற 

த.வ .1 . உயர்வு , மதிப்பு 2. பெருமை , 
(பிரச்சாரம் ) மீமாஞ்சமதவகை; a system of 

3. வெளிச்சம் , 4. ஆற்றல் 
Mimāsā Philosophy expounded by 
Prabhākaran .. 

[ Skt. pra - bhava > த . பிரபாவம் ] 
[ Skt . prabhakara > த . பிரபாகரம் ) 

பிரபாவளி pirabavali, பெ . ( n . ) திருவாசி 
பிரபாகீடம் piraba - kidam, பெ . ( n .) மின்மினி 

( M.E.R.151 of 1924 ) ; ornamental arch 
( சங் . அக .); fire - fly, glow - worm . 

over the figure of a deity. 
த.வ.மின்னாம்பூச்சி 

த.வ.இறை ஒளிவட்டம் 
[ Skt. prabha -kita > த . பிரபாகீடம் ] 

[ Skt . prabhavali > த . பிரபாவளி 
பிரபாணி pirabani, பெ . ( n . ) உள்ளங்கை 

பிரபாவனம் pirabavanam , பெ .( n . ) குளிர் 
( யாழ் . அக .); hollow of the hand , palm . 

சோலை ( யாழ் . அக .); cool grove . 
த.வ.அங்கை 

த.வ.பூங்காவனம் 
[ Skt. pra - pani > த . பிரபாணி ) 
பிரபாதம் pirapadam, பெ . ( n . ) 1. செங்குத்து ; 

[ Skt. prapavana > த . பிரபாவனம் ) 
precipice . 2. மலைவீழருவி ; cascade ,, 

பிரபிதாமகன் pirapidamagan , பெ . ( n . ) 
waterfall . 3. கரை ; bank , shore . 

கொட்பாட்டன் ; great - grandfather . 

" பிதாபிதமகர் ... பிரபிதாமகரா மருவு மூவர் " 
த.வ .1. நெட்டுவாக்கு 2. நீர் வீழ்ச்சி 3. ஓரம் 

(சேதுபு.துராசா.55 ). 
[ Skt. pra - pata > த . பிரபாதம் ) 
பிரபாதம் pirapadam , பெ . ( n . ) விடியற்காலை 

த.வ.பூட்டன் 
( யாழ் . அக .); break of day. 

[ Skt. praoitamaha > த . பிரபிதாமகன் ] 
த.வ.வைகறை , விடியற்பொழுது 

பிரபிதாமகி pirapidamagi, பெ . ( n . ) கொட்பாட்டி , 
[ Skt . pra- bhata > த . பிரபாதம் ] 

great - grandmother . 
பிரபாதம் pirapadam , பெ . ( n . ) தெரு 

த.வ.பூட்டி 
( யாழ் . அக .); street , 

[Skt. pra - pitamahi > த . பிரபிதாமகி ] 
த.வ.வீதி , பொதுப்பாதை , பொதுவழி பிரபு pirabu , பெ . ( n . ) 1. பெருமையிற் சிறந்தோன் ; 
[ Skt. pra -patha > த . பிரபாதம் ] 

lord , noble . 2. செல்வன் ; a man of wealth . 


பிரபுசத்தி 


307 


பிரபோதனம் 


a 


3. அதிகாரி ; man in power . 
4. கொடையாளி ( உ.வ. ) ; benefactor . 
5. இதளியம் ( பாதரசம் ) ( யாழ் . அக .); quick 
silver , mercury . 

த.வ. 1. மேன்மையானவன் , உயர்ந்தோன் 
2. பணக்காரன் 3. மேல் அலுவலர் 4. வள்ளல் 

[ Skt. pra -bhu > த . பிரபு ] 
பிரபுசத்தி pirabu - satti, பெ . ( n .) மூன்று 

ஆற்றல்களுள் பொருள் படைகளால் அரசர்க்கு 
அமையும் ஆற்றல் ( இரகு.திக்கு . 25.); the power 
of a king derived from his resources in 
men and money , one of mu - c - catti. 

[ Skt pra - bhu + sakti > த . பிரபுசத்தி ) 
பிரபுத்தன் pirabuttan , பெ .(n . ) 1. விழிப் 

புள்ளவன் ; wakeful person . 2. இளமைப் 
பருவமடைந்தவன் ; one who has attained 
majority . " குமாரன் பிரபுத்தனானவாறே 
கொடுக்கச் சொல்லுமா போலே " ( குருபரம் . 
319 ) . 

த.வ .1 . கவனமுள்ளவன் , 2. விடலை , 
காளையன் 

[ Skt. pra - buddha > த . பிரபுத்தன் 
பிரபுத்துவம் pirabuttuvam ,, பெ . ( n .) 

1. மீப்பெருமையாளன் தன்மை ; rank or status 
of a nobleman . " பிரபுத்துவகுமார 
(திருப்பு .870 ). 2. ஆட்சி ; power , sovereignty. 

த.வ.பெருந்தகைமை , பெரும்புகழுடைமை 

[ Skt. pra - bhu- tva > த . பிரபுத்துவம் 
பிரபுமோடி pirabu - modi, பெ . ( n . ) பெருமிதம் ; 
lordly style. 

த.வ.செறுக்கு , உள்ளக்களிப்பு 

[ skt , pra - bhu > த . பிரபு + மோடி ] 
Anyo 116 60 pirabu -linga -lila, Qu . ( n . ) 

சிவப்பிரகாசரால் கி.பி .1652 இல் இயற்றப்பட்ட 
சிவ எழிலுருவோனான அல்லமாப் பிரபுவின் 
வரலாறு; a poem on theexploits of Allama 
p - pirapu , a manifestation of sva , by 
Siva - p - pirakasar, composed in A.D.1652 . 

[ Skt. pra -bhutlinga+ lila > த . பிரபுலிங்கலீலை ) 


பிரபூதபலி pirabhudabali 

, பெ . ( n .) இறந்தவர் 
பொருட்டுப் பத்தாம் நாளில் அடை முதலிய 
வற்றோடு இடும் சோற்றுப்படையல் ; boiled rice 
and cakes offered to the spirit of the 
deceased on the tenth day of his death . 

த.வ.பிண்டச்சோறு 

[ Skt. prabhubali > த . பிரபூதபலி ) 
பிரபேதம் pirabedam , பெ . ( n .) வகை ; kind , 
variety . 

த.வ.பகுப்பு , பிரிவு 

[ Skt. pra -bheda > த . பிரபேதம் ) 
பிரபை pirabal பெ .(n .) 1. ஒளி ; light , radiance , 

brightness , lustre . " தமனியப் பிரபை " 
( திருப்பு.319) . 2. திருவாசி ( S.I.I.ii , 136,96 ) ; 
nimbus , halo , aureole over the head of a 
deity. 3. கொற்றவை ( யாழ் . அக .); Durga . 

த.வ .1 . வெளிச்சம் , 2. ஒளிவட்டம் , 3. அம்மன் , 
காடுகாள் , காளி , மோடி 

[ Skt. pra - bha > த . பிரபை ] 
பிரபோதசந்திரோதயம் piraboda - Sandiro 

dayam , பெ . ( n .) பிரபோத சந்த ரோதயமென்ற 
வடமொழி நாடகத்தைப் பின்பற்றித் தமிழ் 
மொழியில் மாதைத் திருவேங்கடநாதர் 
இயற்றிய வேதாந்தம் தொடர்பான பாவியம் ; 
a metaphysical poem adapted by Mātai -t 
tiruvēnkațanādar from a Sanskrit drama 
of the same name. 

[ Skt. prabodha- candrodaya > த , பிரபோத 
சந்திரோதயம் ) 
பிரபோதம் pirabodam, பெ . ( n . ) பேரறிவு; 
wisdom , knowledge . 

த.வ.முழு அறிவு , பெரும்புலமை 

[ Skt. pra- bodha > த . பிரபோதம் ) 
பிரபோதனம் pirabddanam , பெ . ( n . ) 

1. எழுப்புகை ; waking . 2. கற்பிக்கை ; 
teaching. 

த.வ .1 . விழிப்படைகை , 2. சொல்லிக் 
கொடுக்கை 

[ Skt. prabodhana > த . பிரபோதனம் ] 


1 


பிரபோதிகை 

308 

பிரமகூர்ச்சம் 
பிரபோதிகை pirabadiga), பெ . ( n . ) கற்பிப்பது ; / பிரமகலை birama - kalai, பெ . ( n . ) வலது 

that which instructs or illuminates . நாசியின் வழியாக வரும் மூச்சுக் காற்று 
" விதிநிஷேதப் பிரபோதிகையா யிருக்கின்ற (சா.அ. ); vitalair passing through the right 
(சி.சி .2,1, ஞானப் .). 

nostril . 
த.வ.விளக்குகை 

[ Skt bhrama + kala > த . பிரமகலை ) 
[ Skt. prabodhika > த. பிரபோதிகை) பிரமகற்பம் birama - karpam, 

பெ . ( n . ) 

1 . 
பிரமக்கிரந்தி birama - k - kirandi, பெ . ( n . ) 1 . நான்முகனது வாழ்நாள் ; the age or cosmic 

பூணூல் முடிச்சு வகை ; a kind of knot tied in period of Brahma . " முன்னமோர் பிரமகற்ப 
the sacred thread . 2. சிவமும் சத்தியும் 

முடிவினில் " (திருவாலவா.47,1 ). 2. ஒரு 
கூடுதற்கு அறிகுறியாக இடும் தருப்பை முடி 

பேரெண் ( திவா . ) ; a very large number , 
வகை ( வின் .) ; tying together two bunches 

[ Skt. brahman > த . பிரமன் ) 
of sacrificial grass in representation of the 

பிரமகன்னிகை birama - kappigai பெ . ( n . ) 
union of šiva and šakti. 

கலைமகள் ( யாழ் . அக .); Sarasvati , the 
[ Skt. brahman + granthi > த . பிரமக்கிரந்தி ] 

Goddess of learning. 
பிரமகத்தி biramakatti பெ . ( n .) 1. பார்ப்பனக் 

த.வ.நான்முகன் தலைவி , புலமகள் 
கொலை ; murder of a Brahmin . 
2. கொன்றானைத் தொடர்ந்து பற்றும் 

[ Skt.Brahma - kanyaka > த . பிரமகன்னிகை ) 
பார்ப்பனக் கொலைப் பாவம் ; sin of பிரமகாதகன் birama - kadaga ) , பெ . ( n . ) 
Brahminicide , haunting and pursuing the பார்ப்பனனைக் கொலை செய்தோன் 
murderer. " பிரமகத்தியினீங்கிப் பிறங்குவான் " ( சங்.அக. ); murderer of a Brahmin . 
(சேதுபு.தனுக் .57 ). 3. பார்ப்பனைக் கொலை 

[ Skt.brahman + ghataka > த . பிரமகாதகன் ] 
செய்தோனைத் தொடர்ந்து வரும் 

பிரமகாயத்திரி birama - gayattiri, பெ . ( n . ) 
இறந்தவனுருவம் ; ghost of a murdered 
Brahmin , believed to haunt the murderer. 

பார்ப்பனர் நாள்தோறும் வழிபடும் மந்திரவகை ; 

a sacred mantra repeated by the 
த.வ. பார்ப்பனப் பேய் 

Brahmins in their daily worship . 
[Skt. brahma - hatya > த . பிரமகத்தி ] 

[ Skt brahman + gayatri > த . பிரமகாயத்திரி 
பிரமகபாலம் birama - kabalam , பெ .( n . ) 

பிரமகீதை birama - gidai பெ . ( n .) தத்துவ 
1. நான்முகனின் ஐந்தாந்தலையைக் கிள்ளி 

ராயசுவாமிகள் இயற்றிய ஒரு வேதாந்த நூல் ; 
இரப்பு ஓடாகச் சிவன் கைக்கொண்ட 

a treatise on Vedanda by Tattuva - rayar . 
தலையோடு ; skull of the fifth head of 

[ Skt.brahman + gita > த . பிரமகீதை ] 
Brahmā, plucked off by Siva and carried 
in his hand as a begging bowl. 2. இமய 

பிரமகுலம் 

birama - kulam, பெ . (n . ) 
மலையிலுள்ள ஒரு தெய்வத்தன்மை வாய்ந்த 

பார்ப்பனக்குலம் ; the Brahmin caste . 
இடம் ; a sacred place of pilgrimage in 

[ skt.brahman > த . பிரம்மன் ) 
Badarinath . 

பிரமகூர்ச்சம் birama - kurccam , பெ . ( n . ) 
த.வ .1 . இரப்பு மண்டையோடு , 2. நற்பேறு 

1. தருப்பை முடிச்சு ; a knot of darbha graff. 
இடம் , தூய இடம் 

" பிரமகூர்ச்சந் தோயுநீர் " ( கூர்மபு .தான 
[ Skt . brahman + kapala > த . பிரமகபாலம் ) முரைத் 17 ) . 2 . 

ஆனைந்தை மட்டும் 


பிரமகைவர்த்தம் 


309 


பிரமதண்டம் 


உட்கொள்ளும் நோன்புச் சிறப்பு : a religious who prosecutes the study of the Vēdas 
fast in which panca - kavviyam alone is under a preceptor and leads a life of 
taken 3. ஆனைந்து ; the five products of the celibacy , one in the first acciramam . " குறட் 
COW . 

பிரமசாரி " ( திவ் . பெரியாழ் .4,9,7 ). 2. திருமண 
[[ Skt.brahman > த . பிரம்மன் ] 

மாகாதவன் ( உ.வ. ) ; celibate . 3. வீடுமன் 
பிரமகைவர்த்தம் birama - kavarttam, பெ . ( n . ) ( பீஷ்மர் ) ( சூடா . ); Bhisma. 
பதினெண் தொன்மத்து ( புராணம் ) ளொன்று ; 

த.வ.மணமிலி 
a chief Purana , as of padinen - puranam. 

[ Skt. brahma- carin > த . பிரமசாரி 
[ Skt.brahma - vakartta > த. பிரமகைவர்த்தம் ] | பிரமசூத்திரம் pirama - suttiram, பெ . ( n . ) 
பிரமசடங்கம் pirama - sadaigam , பெ . ( n . ) 1. முப்புரிநூல் ( யாழ் . அக .); sacred thread 
உடலின் ஆறுறுப்புகளைத் தொட்டுப் பலுக்கும் 

consisting of three strands , worn by 
ஆறு மந்திரங்கள் ( வின் .1 ) ; a group of six 

Brahmins . 2. வியாசர் செய்த உத்தரமீ 
mantras recited while touching the six மாஞ்சை நூல் ; a treattise on Vedanda 
members of the body in consecration . 

philosophy, by the sage Vyāsā. 
[ Skt.brahman + sagarga > த . பிரமசடங்கம் ] 

[ Skt.brahman + sutra > த , பிரமசூத்திரம் ] 
பிரமசமாசம் pirama - samasam , பெ . ( n . ) பிரமஞானம் pirama - ranam, பெ . ( n . ) 

புத்தாக்கம் பெற்ற இந்து சமயங்களுள் ஒன்று ; 1. கடவுளைப் பற்றிய அறிவு knowledgeof the 
the Brahma Samāj, a reformed sect of Supreme Being . 2. எல்லாவற்றையும் முழு 
the Hinduism .. 

முதற்பொருளாகக் காணும் அறிவு ; 
[ Skt.brahman + samasa > த . பிரமசமாசம் ] 

pantheism , wisdom which regards 
பிரமசரியம் pirama - sariyam , பெ . ( n . ) 

everything as God . 3. சமய நல்லிணக்கம் 

அமைந்த ஒரு புத்தாக்க மதம் ( இக்.வ. ) ; 
1. தவமனை நான்கனுள் குருவிடமிருந்து , 

theosophy. 
ஓதுதலும் நோன்பு காத்தலுமாகிய நிலை 
(சீவக .712 ); student life, life of one devoted 

த.வ.பேரறிவு 
to the study of the Vēdas , one of four 

[ Skt.brahma- iiana > த , பிரமஞானம் ] 
acciramam . 2. திருமணம் இல்லாத வாழ்வு பிரமதண்டம் pirama - tandam , பெ . ( n . ) 
( இ.வ. ) ; celibate life . 3. தவம் ( அக.நி. ) ; 1. மந்திராயுத வகை ; a magical weapon . 
penance. 4. பார்ப்பனர் ( அக.நி.); Brahmins. " வசிட்டனாங் கேந்துமோர் பிரமதண்டம் 
[ Skt. brahmacarya > த . பிரமசரியம் ] 

( சேதுபு.கவிதீர்த்த .19 ). 2. ஓகதண்டம் ( வின் . ) ; a 

staff to support the chin , used by yogis 
பிரமசாத்தன் pirama - Sattan, பெ . ( n .) முருகக் 

during meditation 3. நற்செயல்களுக்கு 
கடவுளது பதினெண்ணுருவங்களுள் ஒன்று 

உதவாததாகக் கருதப்படுவதும் கதிரவன் 
(தணிகைப்பு.அகத்தியன் .75 ); a manifes நின்ற விண்மீனுக்குப் பதினைந்தாவதுமான 
tation of lord Murugan . 

விண்மீன் ; the fifteenth raksatra from that 
[ Skt. brahma - sastr > த . பிரமசாத்தன் ) 

occupied by the sun , considered in 
பிரமசாரி piramasari பெ .( n.) 1. குழுவிடமிருந்து 

auspicious . " பிரமதண்டங் கொடியென்று 

பொல்லா யோகங்கள் ( விதான . 
ஓதுதலும் , நோன்பு காத்தலுமாகிய செய் 

குணாகுண .34 ). 
கடன்களை மேற்கொண்டொழுகும் முதலாம் 

[ Skt.brahman > த . பிரமன் +தண்டம் ) 
குருகுலத்திலுள்ளவன் ; a religious student 


பிரமதாயம் 

310 

பிரமாண்டம் 
பிரமதாயம் pirama - tayam, பெ . (n . ) பிரமரி piramari பெ .(n .) 1. ஒரு வகைக் கூத்து ; 
பார்ப்பனர்க்கு விடப்படும் இறையிலி நிலம் ; 

a kind of dance . 2. ஒரு அருக ( சைன ) 
land granted to Brahmins free of மந்திரம் (மேருமந். 994. ); a Jaina mandram . 
assessment . "ஐஞ்ஞலூர் பிரதமதாயங் [ Skt. bhramari > த . பிரமரி ] 
கொடுத்து " ( பதிற்றுப் . இரண்டாம்பத்து , | பிரமவாதி pirama - vadi, பெ .( n . ) உலகம் 
பதிகம் ) . 

நான்முக ( பிரம ) னிட்ட முட்டை என்று 

சொற்போரிடுபவன் ; one who holds the tenet 
த.வ.பார்ப்புத்தாயம் 

that the universe is an egg of Brahmä. 
[ Skt.brahman > த . பிரமன் + தாயம் 

" பிரமவாதியோர் தேவனிட்ட 

தேவனிட்ட முட்டை 
பிரமதானம் pirama -tanam , பெ . ( n .) யென்றனன் " (மணிமே .27 : 96 ). 
1. பார்ப்பனர்க்குச் செய்யும் கொடை ; gift to 

[ Skt. brahma - vadin > த . பிரமவாதி ] 
Brahmins . 2. வேதத்தைக் கற்பிக்கை ; பிரமன் piraman, பெ .( n .) 1. மும்மூர்த்திகளுள் 
teaching the vēdas. 

ஒருவரும் படைப்பவனாகக் கருதப்படு 
[ Skt.brahman > த . பிரமன் +தானம் ] 

பவனுமான நான்முகன் ; Brahma , the 
பிரமதேயம் pirama -teyam , பெ . ( n . ) பார்ப் 

creator , one of tiri- murtti.2 . மூல ( பிரகிருதி ) 
பனர்க்குக் கொடையாகக் கொடுக்கப்பட்ட 

மாயை ; primordial Matter. 3. பார்ப்பனன் ; 

Brahmin . " பிரமன் முதல் நால்வருணத்து 
ஊர் ; village granted to Brahmins and 

(திருவானைக் . கோச்செங் .69.). 4. வறட்சுண்டி 
inhabited by them . 

(சங். அக . ) ; a sensitive plant . 
[ Skt. brahma > த . பிரமன் + தேயம் ] 

[Skt. brahman > த . பிரமன் ] 
பிரமப்பொழுது pirama -p- poludu, பெ .(n .) பிரமன்படை piraman- padai, பெ . ( n . ) 

கதிரவன் எழுவதற்கு இரண்டு நாழிகைக்கு 1. சுருக்குக் கயிறு ( பாசம் ) ; noose , a 
முன்னுள்ள ( இரண்டு நாழிகை) நேரம் ; the Brahma s weapon . 2. தண்டம் ; club , a 
period of time between the fourth and the 

Brahma s weapon . 
second naligai before sunrise . " பிரமப் 

[ Skt brahman > த . படை > பிரமன்படை ] 
பொழுதத்திலெழுந்து " ( சேதுபு . அமுததீர்த் -11 ) . | பிரமனூர்தி piramap - urdi, பெ . ( n . ) ஓதிமம் 
த.வ.பிரமமுகூர்த்தம் , பிரமமுழுத்தம் , 

( அன்னம் ) ( பிங் . ) ; swan , the vehicle of 
பிராமமுழுத்தம் 

Brahma . 
[Skt.brahman > த. பிரமன் + பொழுது 

த.வ.நான்முகனூர்தி 
பிரமமாராயன் pirama - ma - rayan , பெ . ( n .) 

[ Skt. பிரமன் > த . பிரமன் +ஊர்தி 
பார்ப்பனவமைச்சரின் பட்டப்பெயர் ; title of 

பிரமாஞ்சலி piramanjali 

, பெ . (n . ) மறை 
Brahmin ministers in ancient times . 

சொல்லும்போது இரண்டு கைகளையும் 
மும்மடிச்சோழ பிரமமாராயன் " . 

சேர்த்து அபிமுகமாக ஏந்துகை ; joining the 

hollowed hands in respectful salutation , 
[ Skt.brahman + maharaja > த பிரமமாராயன் ) while reciting the vēdas. 
பிரமரகசியம் pirama - rakasiyam , பெ . ( n .) [ Skt brahmanjali > த . பிரமாஞ்சலி) 
கடுங்கமுக்கம் ; profound secret . " பிரம 

பிரமாண்டம் piramandam , பெ . ( n .) 1. உலகம் ; 
ரகசியம் பேசி யென்னுள்ளத்தே " ( அருட்பா, vi , the Universe, considered as an egg of 
அருட்பெருஞ்.1046 ). 

Brahma . 2. மிகப்பெரியது ; that which is 
[ Skt. brahman +ragashya > த . பிரமரகசியம் ) large , gigantic , huge or colossal . 


பிரமாணம் 


311 


பிரமை 


, 


" பிரமாண்டமாகச் செய்யும் " ( தாயு.தந்தை | பிரமாதி piramadi, பெ . ( n . ) சக (கி.பி .78 ) 
தாய் .6 ). 3. பதினெண் தொன்மங்களுள் ஒன்று ; ஆண்டின்போது தொடங்கிய வடமொழி 
a chief PuranaoneofPadipen - puranam . யாளரின் ஆண்டு அறுபதனுள் பதின் 
4. பதினெட்டுத் துணைத் தொன்மத் ELOKOTMOUSE; the 13th year of the Jupiter 
( துணைபுராணத் ) தொன்று ( பிங் . ) ; a 

cycle of sixty years . 
secondary Purana , oneof 18 upa 

[ Skt.pramathin > த . பிரமாதி ] 
puranam.. 

பிரமி - த்தல் birami , 4 செ.கு.வி. ( v.i. ) 
[ Skt.brahmanda > த . பிரமாண்டம் ] 

1. மயங்குதல்; to be bewildered , confused , 
பிரமாணம் piramanam , பெ . ( n . ) 1. அளவு ( பிங் . ) ; 

perplexed . " மனமே யேன்பிரமிக்கின்றாய் " 

( ஞானவா.உத்தா .24 ) 2. திகைத்தல் ( உ.வ. ) ; to 
measure , degree , quantity . 2. சான்று ; 

be astonished or surprised , to wonder , to 
criterion , ground of inference or belief . 

be amazed . 
3. நெறி ; rule , method , order , law . 

[ Skt bhrama > த . பிரமி -த்தல் ) 
4. ( பிரத்தியட்சம் , அனுமானம் , ஆகமம் , 
உவமானம் , அருத்தாபத்தி , அபாவம் 

பிரமிப்பு piramippu, பெ . ( n .) 1. மயக்கம் ; be wild 

erment , confusion , perplexity. 2. திகைப்பு ; 
( குறள்.252.உரை.) என ) அறுவகையாகவும் 

amazement , astonishment , surprise . 
(பிரத்தியட்சம் , அனுமானம் , ஆகமம் , 

, 

[ Skt. bhrami > த . பிரமிப்பு] 
உவமானம் , அருத்தாபத்தி , அனுபலத்தி , 
சம்பவம் , ஐதிகம் ( வேதா.சூ .20 .) என ) எண் 

பிரமிருதம் piramirudam, பெ . ( n .) 1. உழவுத் 
வகையாகவும் ) உண்மை அறிவை அறிதற்கு 

தொழில்; tillage , cultivation . 2. உழவால் வரும் 

பொருள் ; cultivated produce. " உழவின் 
உதவும் கருவி ; means of acquiring certain 

வந்துறல் பிரமிருதம் " (காஞ்சிப்பு. ஒழுக் .36 ) . 
knowledge according to Kūra ! or eight 

[ Skt. pra - m [ ta > த . பிரமிருதம் 
accordingto Vedanda sudamani . 5. கரி , 
சான்று ( சாட்சியம் ); proof , testimony , 

பிரமுகர் piramugar , பெ . ( n . ) பலராலும் 
evidence. 6. ஆணை ( பிங் . ); oath , solemn 

அறியப்பட்டு மதிக்கப்படுபவர் , குறிப்பிடத்தக்க 

பெருமகன் ; eminent person , prominent 
declaration . 7. ஆவணம் ; document . 

citizen .. 
" இந்நிலம் விலை கொண்ட பிரமாணங்கள் 

த.வ. 

பெருமகன் , பெரும்புள்ளி , 
கோயிலிலே ஒடுக்கவும் " ( S.i.i.ili, 215 ) . 8 . 

பெருந்தகையர் 
அரசனாணை ( இராசாக் கினை ) ; royal 
authority , sovereign command . 9. மறை ; 

பிரமுகன் piramgan, பெ . ( n . ) சிறந்தோன் ; chief , 

prominent man .. 
the Vedas .. 

[ Skt.pra - mukha > த . பிரமுகன் ] 
த.வ. சான்று 

பிரமை piramai பெ .( n .) 1 . மயக்கம் ; wondering, 
பிரமாணவாக்குமூலம் piramapavakku 

bewilderment perplexity , confusion , 
mulam, பெ . ( n .) சூளுரை செய்து அறமன் 

stupor . " மனக்கவலைப் பிரமையுற்று " 
றத்திற் சொல்லுஞ் செய்தி ; deposition , 

(திருப்பு .310 ). 2. பித்தியம் ( பயித்தியம் ); insanity , 
sworn statement , affidavit . 

madness . 3. பெருமோகம் ; infatuation . 
[ Skt. pirahmana + த . வாக்குமூலம் 

" நிமலமூர்த்தி பேரிலே பிரமை கொண்ட பெண் " 
பிரமாணன் piramanan , பெ . ( n . ) 1. மெய்யன் ; ( குற்றா.குற .38 ). 4. அறியாமை ( யாழ் . அக .) ; 
truthful person . 2. திருமால் ; Visnu . 

ignorance.. 
[Skt.piramanam piramanap த. பிரமாணன்) 

[ Skt. bhrama > த . பிரமை ] 


பிரமோத்தரகாண்டம் 


312 


பிரவேசம் 


பிரமோத்தரகாண்டம் piramottara - kandam , use of means . 3. மந்திர ஏவல் ; practice of 

பெ . ( n . ) பதினாறாம் நூற்றாண்டில் வரதுங்கராம magic . 4. மருந்து ; medicine . 5. மேற்கோள் ; 
பாண்டியனியற்றிய ஒரு சிவனியத்தொன்மம் ; a authority, quotation . 6. உவமை , உவமானம் 
Saiva Purana by Varadunga -rama ( யாழ் . அக.); example , illustration . 7. குதிரை 
Pandiyan , 16th C.A.D. 

( யாழ் . அக .); horse . 
[ Skt. Brahmottara - kanda > த . பிரமோத்தர 

[ Skt.pra -yoga > த . பிரயோகம் ) 
காண்டம் ] 

பிரயோகவிவேகம் pirayoga -vivēgam , 
பிரமோதூத piramodida, பெ . ( n . ) ஆண்டு பெ . (n . ) வடமொழி இலக்கணவமைதியைத் 
அறுபதனுள் நான்காவது ; the 4th year of the 

தழுவிச் சுப்பிரமணிய தீட்சிதர் இயற்றிய தமிழ் 
Jupiter cycle of sixty years . 

இலக்கண நூல் ; a treatise on Tamil 
[ Skt. Pramodatha > த . பிரமோதுத் 

grammar based on the principles of 
பிரமோற்சவம் piramorsavam , பெ . ( n . ) 

Sanskrit grammar by Suppira- maniya 
கோயிலில் ஆண்டுக்கொருமுறை நடக்கும் 

titcitar . 

. 
தலைமைத் திருவிழா; principal annual 

[ Skt.pra -yoga + viveka > த பிரயோகவிவேகம் 
festival in a temple. 

பிரயோசனம் pirayosanam , பெ . ( n . ) 
த.வ.பெருவிழா, பெருந்திருவிழா 

1 , பயன்படுகை ; usefulness . 2. வரவு 
[Skt. brahmotsava > த . பிரமோற்சவம் ] ( ஆதாயம் ); profit , advantage . 3. பயன் 
பிரயத்தனம் pirayattanam , பெ . ( n .) முயற்சி ; 

( நன்.விருத் . சிறப்புப்பாயி . ); result of actions , 
effort, exertion , endeavour. 

good or bad , reward . 4. சடங்கு ; 
[ Skt. prayatna > த . பிரயத்தனம் ) 

ceremonial rites, as in a wedding. 
பிரயாசப்படு - தல் pirayasappadu-, 20 

[ Skt.praydjana > த . பிரயோசனம் ) 
செ.கு.வி. ( v.i. ) 1. முயற்சியெடுத்தல் ; to try, பிரவகி - த்தல் piravagi-, 4 செ.கு.வி. ( v.i. ) 
exert oneself , endeavour . 2. வருந்தி நீர்ப்பெருக்கெடுத்தல் ; to flood , to be in 
யுழைத்தல் ; to take pains . 

spate. 
த.வ.பெருமுயற்சியெடுத்தல் 

[ skt.pravah > த . பிரவகி - த்தல் ) 
[ Skt. pra - yasa > த . பிரயாசப்படுதல் ) பிரவஞ்சன் piravaijan, பெ . ( n .) வளி ( வாயு ) 
பிரயாசம் pirayasam , பெ . ( n . ) 1. முயற்சி ; ( சங் . அக .); wind . 
endeavour , effort. 2. உழைப்பு ; pains , labour, 

[ Skt. pra- bhanjana த . பிரவஞ்சன் ] 
struggle . 3. தொல்லை , கடினம் ( கஷ்டம் ); 
trouble , difficulty, hardship. 

பிரவாகம் piravagam , பெ . ( n . ) 1. வெள்ளம் ; 

flood , inundation . " நின்கருணைப் பிரவாக 
[ Skt. pra - yasa > த . பிரயாசம்) 

வருளை " ( தாயு.எங்குநிறை .6 ). 2. குளம் 
பிரயாணம் pirayanam , பெ . ( n . ) 1. செலவு ( யாழ் . அக .); tank . 3. தொழில் ( யாழ் . அக .); 

(பயணம் ); travel, journey , tour . 2. இறப்பு action , 
( மரணம் ); death . 

[ Skt. pra- vaha > த . பிரவாகம் ] 
[ Skt. pra -yana > த . பிரயாணம் 

பிரவேசம் piravesam , பெ . ( n . ) 1. நடிகர் 
பிரயோகம் pirayogam , பெ . ( n . ) 1. செலுத்துகை ; முதலியோர் உள்நுழைதல் (பிரவேசம் ); entry, 

discharge , as of weapons . 2. பயன் entrance , as of actors . 2. வேலை 
படுத்துகை ; use , application to a purpose , முதலியவற்றின் தொடக்கம் ; entrance in a 


பிரளயகாலம் 


313 


பிராதானியம் 


work or study, commencement, initiation . which is natural. 4. அழியத் தக்கது ( வின். ); 
3. வாயில் ; place of entry , gateway . 

mortality, perishableness . 
[ Skt.pra - vesa > த . பிரவேசம் ) 

[ Skt.prakrta > த . பிராகிருதம் 
பிரளயகாலம் piralaya -kalam, பெ .( n .) பிராசாதம் pirasadam , பெ .( n.) 1. கோயில் ; 

temple. 2. CLOCOTLOITLU; top story of a lofty 
உலகத்தின் முடிவு காலம் ; cosmic deluge or 

building . 3. கருவறை ( கர்ப்பக்கிருகம் ) 
dissolution . 

( சுக்கிரநீதி ,239 ); the sanctum sanctorum 
த.வ.ஊழிப்பேரழிவு 

of a temple. 4. ஒரு மந்திரம் ; a mantra . 
[ Skt. pralaya > த . பிரளயம் 

" முலைப்பால் பிராசாதஞ் சொல்லி யருத்தி " 

(திருவானைக்.கோச்செங் .73 ). 
பிரளயம் piralayam , பெ . ( n . ) 1. கற்ப முடிவு 

[ Skt. prasada > த . பிரசாதம் ] 
( கூர்மபு.பிராகிருத .1 . ) ; end of a Kalpa when 

பிராணசேதம் piranasedam , பெ . ( n . ) 
the destruction of the world occurs . 

உயிர்ச்சிதைவு ( சேதம் ) ( சா.அக. ) ; loss of life . 
2. அழிவு ; dissolution , destruction , 

[ Skt.prana + setam > த . பிராணசேதம் ] 
annihilation . 3. வெள்ளம் ( பிங் . ) ; flood , 

பிராணலிங்கம் pirana - lingam , பெ . ( n . ) 
inundation . 4. ஒரு பேரெண் ; a large 

வீரசைவர்கள் உடலில் அணிந்து வழிபடும் 
number . " பிரளயத்தினிற் றிரளவே " ( கலிங் . இலிங்கம் ( வின் . ) ; the lingam worshipped 
330 , புதுப் . ) 5. 243 யானைகளும் , 243 தேர் by a Lingāyat and worn on his person 
களும் , 729 குதிரைகளும் , 1215 காலாட்களுங் [ Skt. prana > த . பிராணன் + இலங்கம் ] 
கொண்ட படை ( பிங் . ) ; division of an army பிராணவாயு pirana - vayu, பெ . ( n . ) 1. பிராணன் , 
consistingof 243elephants , 243 chariots ,, 3 பார்க்க ; see piranan . அறிந்திடும் 
729 horses and 1215 foot - soldiers . 

பிராணவாயு " (சி.சி .3,4 ). 2. உயிர்வளி; oxygen . 

3. நோய் வகை ; angina pectoris. 
த.வ.ஊழிக்காலம் 

பிராணன் piranan, பெ . ( n .) 1. உயிர் ( திவா .); life , 
[ Skt.pra -laya > த . பிரளயம் ] 

vitality. 2. மூச்சு ; breath , breathing . 3. பத்து 
பிராகாரம் pirakaram, பெ . ( n . ) 1. கோயிலைச் 

வகை வளி ( காற்று )களுள் மூச்சை நிகழ்விப்பது 
சுற்றியுள்ள வெளி ; court or arcade ( பிங் .) ; the vitalair of the bodywhich causes 
surroundinga shrine in a temple . 2. மதில் respiration ,, 

one 

of tasa - vayu . 
( பிங் . ) ; fort wall . 

4. வலிமை (உ.வ. ); strength . 5. ஞாயிறு 

நடுவில் உள்ள சொற் ( வாக்கியப் ) பிழை 
த.வ.சுற்றாலை , மதில் 

தீர்க்கை (வின் . ); correction applied to the 
[ Skt. prakara > த . பிராகாரம் ) 

Sun s mean position. 
பிராகிருதம் pirakirudam , பெ . ( n . ) 1. வடதமிழ் [ Skt. prana > த . பிராணன் ) 
(பாகதம் ) என்னும் வடமொழித் திரிபாயுள்ள 

பிராணி - த்தல் piran , 4 செ.கு.வி. ( v.i. ) 
மொழி ; Prakrit, applied to dialects derived 

மூச்சுவிடுதல் ( திவ் . பெரியதி .1,2,8 , வ்யா .) ; to 
from Sanskrit , which show more or less 

breathe , respire. 
phonetic , decay. " எகர ஒகரம் பிராகிருதத் 

[ Skt. prana > த . பிராணி- ,] 
திற்கும் உரிய " ( நன் .73 . விருத் . ). 2. மூலம் 

பிராதானியம் piradamiyam , பெ . ( n .) முதன்மை 
தொடர்பானது ; that which is of material 
world . " பிராகிருத லோகமே அநித்தியம் " 

( 9.62 .); importance . 
(சி.சி .6.3, சிவாக் .). 3. இயற்கை யானது ; that 

[ Skt. pradhanya > த . பிராதானியம் 


பிராதிபதிகம் 


314 


பிரான் 


பிராதிபதிகம் piradipadigam, பெ . ( n .) | பிராமிசரிநோட்டு piramisari- ndttu, பெ . ( n . ) 
பெயர்ப்பகாப்பதம் ; base ofa noun . "பன்னும் 

வேண்டும்போது திரும்பப் பணங்கொடுப்பதாக 
பகாப்பதப்பேரே பிராதிபதிகம் " ( பி.வி .7 . ) . 

எழுதித்தரும் கடன் ஆவணம் ; promissory 
[ Skt.prat 
padika > த - பிராதிபதிகம் 

note , note of hand 
பிராது piradu , பெ . ( n . ) முறையீட்டு 
விண்ணப்பம் ; a complaint , suit . 

த.வ. கடன்சீட்டு 
[ U. faryad > த . பிராது ] 

[ E.promissary note > த . பிராமிசரி நோட்டு ) 
பிராது பண்ணு - தல் piradu - pammu- , 5 பிராயச்சித்தம் pirayaccittam , பெ . ( n . ) 

செ.கு.வி. ( v.i. ) வழக்கிடுதல் ( உ.வ. ) ; to lodge 1. அறங்கடை தணிவிப்புச் சடங்கு (சீவக. 910 , 
or file a plaint or complaint. 

உரை . ) ; expiatory ceremony for past sins . 
பிராந்தி pirandi பெ . ( n .) மது ; brandy. 

2. மரணகாலத்தில் எல்லா அறங்கடைகளுக் 
[ E. Brandy > த . பிராந்தி ] 

கும் விலக்காகச் செய்யப்படும் தணிவிப்புச் 
பிராமணபோசனம் piramana - posanam , சடங்கு; a ceremony performed on theeve 

பெ . ( n .) பிராமணர்க்குச் செய்யும் விருந்து of death , in expiation of all sins . 3. Groof 
(சமாராதனை ); a feast for Brahmins . 

விப்புச் சடங்கு remedy, counteraction ; redress . 
[ Skt. Brahmana + bhojana> த . பிராமண 

4. அறநூல் பிரிவு மூன்றனுள் அறங்கடை 

போக்குந் தண்டனைகளைக் கூறும் பகுதி 
போசனம் ] 

(குறள் ,பரி.அவ.கீழ்க்குறிப்பு.); a section of 
பிராமணம் piramanam , பெ . ( n .) 1. பிராமணர் Dharma Šāstra dealing with punish 

தொடர்பானது ( கூர்மபு.பிருகி .4 . ) ; that which ments as atonement for sins , one of 
relates to or befits a Brahmin . three tarma - nur - pirvu . 5. தண்டனை 
2. மந்திரப்பகுதியல்லாத மறையின் பகுதி ; 

( சங் . அக . ); punishment . 
Brāhmaṇas , a portion of the Vēdas other 

[ skt.praya- s - citta > த . பிராயச்சித்தம் ] 
than the mantras . 

பிராயம் pirayam , பெ . ( n .) 1. அகவை ; age . 
[ Skt.brahmana > த . பிராமணம் ) 

" பிராய மிருவது " ( திருமந் .863 ) . 2. நிலை; 
பிராமணன் piramanan , பெ . ( n . ) பார்ப்பனன் ; 

condition , stage . " வியூகம் முக்தப் 
Brahmin . 

பிராயர்க்கு " ( ஈடு , 7,3,3 ) . 3. சமானம் ; like , used 
[ Skt. Brahmana > த . பிராமணன் ] 

in compounds . அவனுக்குக் கள் சலப்பிராயம் 

( இக்.வ. ) . 
பிராமணி piramani பெ . ( n . ) ஏழு கன்னியருள் 

[ Skt . praya > த . பிராயம் ) 
ஒருத்தி ; Brahmani, consort of Brahma , 
one of sattamadar . 

பிரார்த்தனை 

pirarttanai பெ . ( n . ) 

1. வேண்டுகோள் ; prayer , supplication . 
[ Skt. Brahmani > த . பிராமணி ] 

2. நேர்த்திக் கடன் ; vow . 3. வழிபாடு ; worship , 
பிராமணி piramani, பெ . ( n .) 1. பார்ப்பனப் 

prayer, rite. 4. கிறித்தவர்கள் குருமார் மூலம் 
பெண் ; Brahmin woman . 2. பார்ப்பனன் செய்யும் விண்ணப்ப வகை ( R.C. ) ; litany . 
மனைவி ; wife ofa Brahmin . " பிராமணிக்குப் 

[Skt. prarthana > த . பிரார்த்தனை 
பிழைப்பரிது " (உத்தரரா.சம்யு .22 ) . 3. பாம் 

பிரான் piran , பெ . ( n .) 1. தலைவன் ; lord , king , 
LIIT 6060 ; a species of streaked lizard . 

chief , master . " கோவணம் பூணுமேனும் 
[ Skt. Brahmani > த , பிராமணி ] 

பிரானென்பர் " ( தேவா .640,7.); 3. கடவுள் ; god . 


on thepyre . 


பிரான்மலை 

315 

பில்லு 
" பிரான் பெருநிலங் கீண்டவன் ( திவ் . | பிரேதகும்பம் piredakumbam , பெ . ( n . ) 
திருவாய் .1,7,6 ). 3. சிவன் ( சது . ) ; Sivan . 

பிணத்துக்கு உடைக்கும் மட்குடம் ( வின் . ) ; 
[ Skt brhan > த - பிரான்] 

earthen pot broken after a corpse is laid 
பிரான்மலை piran- malai, பெ .( n . ) பாண்டி 
நாட்டிலுள்ள சிவன் கோயில்களுள் ஒன்று ; an 

[ பிரேதம் + 

கும்பம் ] 
ancient šiva shrine in Pandya country பிரேதபரிசோதனை pireda - parisodanai 
[பிரான்+ மலை ] 

பெ . ( n .) இறப்பு ( மரணம் ) நேர்ந்த காரணத்தை 

அறியப் பிணத்தை அறுத்து ஆய்கை ( C.G. ) ; 
பிருகற்பதி pirugarpadi பெ . ( n . ) 1. வியாழன் 

post -mortem examination .. 
( loum . ); the planet Jupiter, Guru of the 

த.வ. பிண அறுவை 
gods . 2. சடங்காளன் ( புரோகிதன் ) ; family 
priest. 3. அறநூலாசிரியருள் ஒருவர் ; author 

[ Skt . preta + parisodhana > த . பிரேத 
ofa Smrti (R.F ). 4. அறநூல் பதினெட்டனுள் 

பரிசோதனை ] 
பிருகற்பதியால் இயற்றப்பட்ட நூல்; a Sanskrit | பிரேதம் piredam , பெ .(n . ) 1. பிணம் ; dead body, 
text - book on Hindu law , ascribed to corpse . நின்று பேதுறிற் பிரேதம் ( இரகு , 
Brhaspati, oneof 18 taruma - nurl. 

இந்தும் .84 ). 2. பேய் ( சூடா . ); ghose . 3. தெற்கு ; 

south , 4. முன்னோர் ; manes . 5. பின் ; back . 
[ Skt Brhas - pati > த . பிருகற்பதி ) 

[ skt . preta > த . பிரேதம் ) 
பிருகா piruka , பெ . ( n .) ஒன்றியம் ; division of a 

பிரேதவனம் pireda - vanam, பெ . ( n .) இடுகாடு ; 
taluk or district . 

cremation ground . 
[ U. firka > த . பிருகா ] 

[ Skt. preta + vana > த . பிரேதவனம் 
பிருந்தாவனம் pirundavanam , பெ . ( n.) | பிரேதவிசாரணை pireda -visaranai 

, பெ.( n .) 
1. யமுனைக்கரையில் கோகுலத்துக்குப் பக்கத் 

ஐயப்பட்ட இறப்புக் காரணத்தைப் பற்றிய 
திலுள்ளதும் கண்ணபிரான் இளமையில் ஆராய்ச்சி (விசாரணை ) ( C.G. ); coroner s 
விளையாடியதுமான காடு ( ஈடு , அவ.ஜீ ); forest inquest , 
near the town of Gokula on the Jumna , 

[ Skt.preta + vicarana > த . பிரேதவிசாரணை ] 
where Krsna played in His child hood . பிரேமம் piremam , பெ . ( n . ) காதல் , அன்பு , 
2. திருந்துழாய்க்காடு ( துளசிவனம் ); basil மோகம் ; love; passion . அவள் மீது அவனுக்கு 
garden . 3. கல்லறைக்கட்டடம் ( Brah . ) ; உள்ள பிரேமத்தின் வெளிப்பாடு இது ( இ.வ. ) . 
sepulchre of an ascetic . 

[ Skt.prema > த . பிரேமம் 
[ Skt. b [ nds - vana > த , பிருந்தாவனம் பிரேரணை pireranai பெ . ( n . ) 1. தூண்டுகை; 
பிரும்மமுத்திரை pirumma - muttirai, பெ . ( n . ) direction , instigation , inducement . 

கையை விரித்துப் பெருவிரலினை நடுப் 2. அவையோர் முடிவறிய ஒரு செய்தியை 
பணித்திடப் பிடிப்பதாகிய முத்திரை வகை ( விடயம் ) முதலில் எடுத்துக் கூறுகை ; 
( செந் .3,425 ) ; ( sava . ) a kind of hand - pose . 

resolution , motion in a meeting . 
[ Skt . brahma > த . பிரம்ம முத்திரை) 

[ Skt. prerana > த . பிரேரணை ) 
பிரேதக்குழி piredakkuli, பெ . ( n . ) கல்லறை ; 

பில்லு pillu , பெ .( n .) விலைச்சீட்டு ; bill . 
grave. 
[ பிரேதம் + குழி ) 

[ E.bill > த . பில்லு ] 


பிலவகம் 


316 


பிலவகம் pilavagam , பெ . ( n . ) 1. குரங்கு ; auspiciousness , as of a season , evil 
monkey. 2. தவளை; toad . 

influence , as of a planet . 
[ Skt. plavaka > த . பிலவகம் ) 

[ Skt. pida > த . பீடை ] 
ulorir el sufipinākini, பெ . (n . ) தென் | பீதலம் pidalam , பெ . ( n .) பித்தளை ( மூ.அ. ) ; 

பெண்ணையாறு ( யாழ் . அக .); the river brass . 
Pennar .. 

[ Skt. pitala > த . பீதளம் ) 
[ Skt. Pinakini > த . பினாகினி] 

பீதன் pidan, பெ . ( n . ) குடிகாரன் , குடிப்பவன் ; one 
பினாமி pinami, பெ . ( n .) ஆள் மாற்று who drinks . " மதுவைப் பீதர்க் கிணையும் 
சொத்துரிமை ; transaction entered into by 

பேசுவமே " (சிவதரு.பாவ .28 ). 
one person in the name of another. 

[ Skt. pita > த . பீதன் ] 
த.வ. ஆள்மாற்று 

பீதாம்பரம் pidambaram , பெ . ( n . ) 
[ u.benami > த , பினாமி ] 

1. பொன்னாலான ஆடை ; gold cloth . 2. பொற் 
பீங்கான் piikan, பெ . ( n .) ஒரு வகை மண்ணாற் கரையுள்ள ஆடை ( வின் . ) ; gold bordered silk 

cloth ) 
செய்து சுடப்பட்ட பாண்டம் ; porcelain , China 

த.வ. பொன்னாடை 
ware . 

[ Skt. Pitambara > த . பீதாம்பரம் ) 
[ Persn . piigan > த . பீங்கான் ] 

பீதாம்பரன் pidambaran, பெ . ( n .) பொன் 
பீட்டி pitti, பெ .( n . ) உடுப்பில் இரட்டையாக 

னாடை அணிந்த திருமால் ( பிங் . ) ; Tirumal , as 
இணைக்கப்பட்ட மார்புத்துணி ( வின் . ) ; breast wearing a cloth of gold . 
of a garment , stitched in two folds. 

[ Skt. Pitambara > த . பீதாம்பரன் ] 
[ u.piti > த . பீட்டி ] 

பீப்பா pippa , பெ . ( n .) எண்ணெய் முதலியன 
பீடா pida, பெ . ( n . ) பாக்குத் தூளுடன் பிற மணப் அடைக்கும் மரப்பெட்டி வகை ( உ.வ.) ; barrel , 

cask . 
பொருள்களும் வைத்துச் சுருட்டப் பட்ட 
Goungmo ; roll of betel leaf with pieces of 

[ Port. pipa > த. பீப்பா ] 
arecanut and aromatic stuff ( in India ) 
paan . 
த.வ. சுருள் 

TWI) 
பீடி pidi பெ . ( n . ) சரவளி, பிறங்கடை தலைமுறை 
( C.G. ); generation , lineage . 

[ U.pirhi > த . பீடி ] 
பீடி pidli 

, பெ . ( n .) ஒருவகைப் புகைச் சுருட்டு 
( உ.வ. ); a kind of cigarette. 

த.வ. இலைச்சுருட்டு 

[ U.bidi > த . பீடி ) 
பீடை pidai பெ . (n . )1. துன்பம் ; affliction , sorrow , 

பிபி bibi, பெ . ( n . ) முகம்மதிய பெண்ணின் 
distress , misery . "பீடை தீர வடியாருக் 

மதிப்புரவுப் பெயர் ; title of a Muhammadan 
கருளும் பெருமான் " (தேவா.531,10 ). 2. காலம் , 

lady. 
கோள் முதலியவற்றால் நிகழுந் தீமை ; in 

[ u.bibi > த . பீபி ] 


* 1 * ] ] ) } 


.wm }WAL 


IADtamOM / IN/AMA 


பீமபாகம் 

317 

புட்பாஞ்சலி 
பீமபாகம் pima -pagam, பெ . (n . ) சிறந்த புசம் pusam, பெ .( n .) 1. தோள்பட்டை ; arm , 
சமையல் ; excellent cooking , as that of 

shoulder. 2. கோணத்தின் புறக்கோடு ; side 
Bhima . 

of a geometrical figure . 
[ Skt bhima > த . பீம பாகம் ) 

[ Skt bhuja > த . புசம் ) 
பீமன் piman, பெ .( n .) 1. பாண்டுவின் மகன் புட்கரணி putkarani, பெ . ( n . ) கோவிலைச் 

5616611 STOOTLITLOGOT; Bhima , second of the சேர்ந்த திருக்குளம் ; sacred tank belonging 
son of Pāņdu , renowned for super human to a temple . 
courage and strength . 2. தமயந்தியின் 

[ Skt. puskarani > புட்கரணி ) 
தந்தை;father of Damayandi. 3. உருத்திரன் ; | புட்கரம் putkaram , பெ . ( n . ) 1. வடநாட்டில் 
Rudra. 

பொகார் என இக்காலத்தார் வழங்கும் ஒரு 
[ Skt. Bhima > த . பீமன் ] 

தலம் ; a celebrated place of pilgrimage , 
பீர் pir, பெ . ( n . ) 1. முகம்மதியப் பெரியார் ; 

now called Pokharin Ajmir.2. வானம் ( பிங் . ); 
Muhammadan saint . 2. முகம்மதியர் ஊர் 
வலத்தில் எடுத்துச் செல்லும் அரைத்தேர் ; 

sky, heaven . 
shrine carried in procession by புட்பகவிமானம் putpaga - vimanam, பெ . ( n .) 
Muhammadans . 

குபேரனூர்தி ; aerial car of Kubera . புட்பக 
[u.pir > த . பீர் ] 

விமானம்வந் தவனியை யணுக ( கம்பரா . 
பீரங்கி piraigi, பெ . ( n . ) பெருங்குழாயுள்ள மீட்சி .146 ). 
Ololle 5 ( 6021; cannon , gun . 

புட்பம் putpam, பெ .( n .) 1. மலர் ; flower. புட்பவிதி 
த.வ.வேட்டெஃகம் , தகரி 

மாலைப்படியே ( புட்ப . 54 ) . நட்ட கல்லைத் 
[ Port. firangi > த . பீரங்கி ] 

தெய்வம் என்று நாலு புட்பம் சாத்தியே சுற்றி 
வந்து மொண மொணென்று சொல்லும் மந்திரம் 
ஏதடா (சிவ.வா .494 ). 2. வாழை ( மலை ); 
plantain . 3. கண்ணோய் வகை ( யாழ் . அக . ); an 
eye disease . 4. மகளிர் சூதகம் ( யாழ் . அக .); 
menstruation . 

[ Skt. puspa > த . புட்பம் 
புட்பவதி putpavadi பெ . ( n .) பூப்பெய்தியவள் ; girl 

who has attained puberty. " புட்பவதியாம் 
வாரகால பலன் " ( அறப்.சத .69 ) . 

( Skt. puspa -vati > த . புட்பவதி ] 
பீரோ pird ,பெ . ( n . ) நிலைப்பேழை ; book -case , புட்பாஞ்சலி putpartjali uெ . ( n . ) 1.கை நிறையக் 
shelf. 

018 TOOL ; a handful of flowers . 
[F. bureau > த . பீரோ ] 

" சாரத்தொடு புட்பாஞ்சலி தாண் மீது 

சொரிந்தார் " (சிவரக.நைமிச. 50 ) . 2. கைக் 
புசபலம் pusa - balam, பெ . ( n . ) தோள்வலிமை ; 
strength of arm . "உன்னையறியாதே தன் 

கொண்ட பூவையிட்டு வழிபடுகை ; offering of 

handful of flowers in worship . 3. இரண்டு 
வரபல புசபலங்களை விசுவசித்திருக்கும் 
மதிகேடன் " (திவ் .திருச்சந். 25 , வியா.). 

கையுங் தடங்கையாக வந்து ஒன்றும் 
[புசம் + பலம் ) 

இணைக்கை வகை (சிலப்.3,18.உரை.) ( Natya ) 


புடம் 


318 


புராதனம் 


a gesture with both hands inwhich they புதன் pudan,பெ . ( n . ) 1 கோள் ஒன்பதனுள் ஒன்று 
are joined in kudangai pose 

(சாதகா.பொது .17 ); the planet Mercury. one 
த.வ. பூப்படையல் 

of nine kiragam . 2. அறிவன்கிழமை ; 
[ Skt puspa > த . புட்பம் + அஞ்சலி 

wednesday . 3. புலவன் ( அக .நி .); wise or 
learned man , poet . 4. வானவன் ; Celestial 
Being . " புதர்க்கடு வேள்விச்சாலை 
(திருவிளை. மாணிக்.31 ). 

[ Skt. Budha > த. புதன் ] 
புதீனா pudina, பெ . ( n .) கீரை வகை ( மு.அ. ) ; 

mint . 


த.வ. மணக்கீரை 


20 


[ U.pudina > த . புதீனா) 
புயங்கமலை puyanga - malai, பெ . ( n .) ஆதி 

சேடனது வடிவாகக் கருதப்படும் திருவேங்கட 
மலை ; Tirupati, considered a form of Adi 
Sesa . " இடபமலைக்கும் புயங்கமலைக்கும் " 
( அட்டப்.திருவரங்கத்தந் .35 ). 


/ 


he 


புடம் pudam, பெ .(n . ) 1. கோள்களின் உண்மை 

WII 60 151606 ; true daily motion of a heavenly 
body. 2. ஒரு வகை வானவளவை ; celestial 
longitude . 3. தூய்மை; purity . " புடமாக 
விளங்குதலால் " ( ஞானவா.கற்க .30 ). 

[ Skt. sphuta > த . புடம் ] 
புத்தம் puttam , பெ .( n .) புத்த மதம் ; Buddhism . 

[ Skt. Buddha > த . புத்தம் 
புத்தமதம் putta - madam , பெ . ( n . ) பௌத்த 
சமயம் ; the Buddhist religion . 

[ Skt. Buddha > த . புத்த மதம் 
புத்தமித்திரன் puttamittiran , பெ . ( n . ) 11 ஆம் 

நூற்றாண்டிலிருந்த வீரசோழிய நூலாசிரியர்; 
šēndan , the author of Viršõliyam , 11th 

century . 
புத்தர் puttar, பெ . ( n .) 1. புத்தப்பதவி பெற்ற 

பெரியோர்கள் ; Buddhas , of whom there are 
several . " எண்ணில் புத்தர்களும் " (மணிமே. 
30:14) . 3. புத்த மதத்தவர் ; Buddhists . 
புந்தியில் சமணர் புத்தரென்றிவர்கள் " 
( திவ்.பெரியதி .9,8,9 ). 

[ Skt. Buddha > த . புத்தர் 
புதவாரம் puda - varam , பெ . ( n . ) அறிவன் 
கிழமை ; wednesday . 

[ Skt budha + vara > த . புதவாரம் ) 


புராதன காண்டம் puradana - kandam , 

பெ . ( n .) விவிலிய நூலின் பழைய ஏற்பாடு 
( வின் . ) ; the Old Testament . 

[Skt. puratana > த . புராதனம் + காண்டம் 
புராதனம் puradanam ,, பெ . ( n . ) 

1. பழமையானது ; that which is ancient . 
புராதன மறைக்கும் " ( அஷ்டப்.திருவரங்கக் 
32 ). 2. பழமை ; antiquity. 3. கிழத்தனம் ; old 
age . " புராதனத் தாலல்லா திந்தப் புத்திர 
சோகத்தாலே புலம்பும் " (உத்தரரா.சம்புவ .22 ). 


புராதனர் 


319 


புலுதம் 


4. பழையசோறு (உ.வ.); boiled rice preserved 
in water . 

[Skt.puratana > த . புராதனம் 
புராதனர் puradanar, பெ . ( n . ) முன்னோர் 
( வீரசோ. அலங் .4 .); ancients. 

[ Skt.puratana > த . புராதனர் 
புருசு purusu, பெ .( n .) அழுக்கெடுக்குங் கருவி 
வகை ( இ.வ. ); brush . 

த.வ. தூரி 

[ E.brush > த . புருசு ] 
புருடன் purudan , பெ .(n .) 1. ஆடவன் ; man 

(காஞ்சிப்பு.சன .22 ). 2 பரமான்மா ( வின் . ) ; God , 
as the Supreme Soul . 3. ஆதன் ; soul . 

[ Skt . purusa > த . புருடன் ] 
புருடோத்தமநம்பி purudbttama - nambi, 

பெ . ( n . ) திருவிசைப்பா பாடிய சிவனடியாருள் 
ஒருவர் ; the author of a padigam in Tiru - v 
isaippa .. 

[ Skt purusottama > த . புருடோத்தமன் + 
நம்பி ] 
புருடோத்தமன் purudbttaman , பெ . ( n . ) 

1. சிறந்தவன் ; most excellent man . பிறர் 
பொருட்காசையில்லாத செய்கையோன் 
புருஷோத்தமன் (திருவேங்.சத .53). 2. திருமால் , 
Tirumal , the Supreme Being 
புருடோத்தமன் தெய்வமென்பதும் (திருவேங் . 
சத .1 .) 2. புருடோத்தமநம்பி பார்க்க ; see 
purudattama - nambi 

[ Skt . purusottama > த . புருடோத்தமன் 
புரோகிதன் puragiday , பெ .( n .) 1. சடங்கு 

செய்விக்குங் குரு ; family priest . தூய 
புரோகிதனும் போந்து (பாரதவெண்.66.புதுப்) . 
2. ஊர் கணியன் ; prognosticator, village 
astrologer ( R.F. ) . 3. இந்திரன் ( சூடா .); 
Indran . 


புரோசை purosai , பெ . ( n . ) யானைக் 

கழுத்திலிடும் கயிறு; halter or head - stall of 
an elephant . " புரோசையிற் பயின்ற 

கழற்கொள் சேவடி " ( சூளா.சீய .139 ). 
புல்லிங்கம் pullirigam , பெ . ( n .) வடமொழியில் 

ஆண்பால் (பி.வி .44 . ); ( Gram . ) masculine 
gender, in Sanskrit . 

[ Skt . pulliga > த . புல்லிங்கம் ) 
புல்லின் pullin, பெ . ( n .) கப்பலின் முன் பக்கத்தில் 

அதன் பாயை இணைக்கும் கயிறு ( Naut . ) ; 
bowline . 

[ E.bowline > த . புல்லின் ] 
புலாக்கு pulakku , பெ . ( n . ) மூக்கில் 

தொங்கவிடும் அணிவகை ; nosependant set 
with precious stones. 

த.வ. மூக்குத் தொங்கட்டான் 

[U.bulag > த . புலாக்கு ) 
புலின் pulin, பெ . (n. ) கப்பலின் சதுரப்பாய்களை 
இழுத்துக் கட்டுங் கயிறு ( M.navi ); bowline . 

[ E. bowline > த . புலீன் ] 
புலுதசந்தி puluda - Sandi, பெ . (n . ) உயிரள 

பெடை தோன்றும் புணர்ச்சி (பி.வி .5 , உரை ) ; 
lengthening of a vowel in the combination 
of two words, as iraa - p - pakal. 

[ Skt . pluta > த . புலுதம் + சந்தி ] 
புலுதம் puludam, பெ . ( n .) 1. உயிரளபெடை 

( பி.வி .5 , உரை ) ; lengthening a vowel , in 
poetry. 2. மெய்யெழுத்து ( திவா . ) ; consonant. 
3. குதிரை நடை வகை ஐந்தனுள் ஒன்று ; 
caper of a horse, one of five asuva - kati. 
4. இசையில் 49,152 கணங்கள் கொண்ட 
காலவகை ( பரத . தாள . 27 ) ; one of the ten 
varieties of kālam , which consists of 
49,152 kanam 5.12 தாள அளவை உறுப்பு 
கொண்ட அங்கவகை ( பரத . தாள . 35 ) ; a 
variety of angam , which consists of 12 
alsara-kalam . 

[ Skt. pluta > த . புலுதம் ] 


as 


த.வ. பூசகன் 
[ Skt.purd - hita > த . புரோகிதன் ] 


புலௌ 


320 


புனர்நவம் 


புலௌ pulau , பெ . ( n .) 1. ஊனொடு கலந்து 

பக்குவப்படுத்திய உணவு ; a kind of dish 
prepared of cooked meat and boiled rice . 
2. அரிசிக் கூழ்வகை; a kind of rice - gruel . 

[ U. pulao > த . புலௌ ] 
புவ்வம் puvam , பெ .( n . ) 1. பழைமையானது ; that 

which is ancient . 2. ஒரு சமண தோன்றியம் ; 
a Jaina Agama . " அங்க புவ்வமாதியாய 
வாதிநூல் " ( காரிகை, உறுப் . 13, மேற் .). 

[ Skt. purva > pkt. puvva > த . புவ்வம் ) 
புவசம்படு puvasampadu, பெ . ( n . ) 

மூன்றெழுத்தில் ஒன்றாகிய கிலி ; one of the 

threemystic letter kili . ( சா.அக.) 
புவம் puvam, பெ . ( n . ) விண்வெளி ( ஆகாயம் ); 
space . " புவம்வளிகனல் 

புனல்புவி " 
(தேவா .615,1 ). 


புவனமெண்வச்சிரம் 

puvanam - en 
vacciram, பெ .(n .) பளிங்குப் படிகம் ( யாழ் . 
அக . ) ; crystal glass . 

புவனம் + எண் + வச்சிரம் ] 
புவனாத்துவா puvana - t- tuva, பெ . ( n . ) 

வீடுபேறடையும் வழிகள் ஆறனுள் ஒன்று 
( சி.சி .8 : 6-9 , மறைஞா. ); a path to salvation 
in the form of bhuvanas, worlds one of 
six attuva. 


[ Skt. bhuvana +tadhvan > த. புவனாத்துவா] 
புவனி puvani, பெ . ( n . ) நிலவுலகம் ; earth . 

புவனியிற் சேவடி தீண்டினன் காண்க 
(திருவாச . 3:61 ). 

[ Skt. bhuvara > த . புவனி) 
புவனை puvanai, பெ . ( n . ) மலைமகள் ; Parvati . 

புவனை காதலமணியே ( திருப்போ. சந் . மட்டு . 
5 ). 


[ Skt . bhuva > த . புவம் 

புனர்ச்சனனம் punar - c - canamam, பெ . ( n . ) 
புவன் Puvan , பெ . ( n .) தான் தோன்றிக் கடவுள் ; 1. மறுபிறவி ( வின் . ); transmigrationof souls , 

God , as self - existent. " புவனெம்பிரான் " rebirth . 2. கடுந்தொல்லை , கடுநோய் முதலிய 
(திருவாச . 5 : 9 ). 

நேர்ச்சியினின்று தப்பிப் பிழைக்கை ; recovery 
[ Skt. bhuva > த . புவன் ) 

from serious illness or accident , 

considered as a rebirth . அவன் பிழைத்தது 
புவனசாத்திரம் Puvana - sattiram , பெ . (n .) 
நிலவியல் நூல் ( வின் . ); geography. 

புனர்ச்சனனம். 
[ skt. bhuvana + sastra > த . புவனசாத்திரம் ) 

[ Skt. punar - janana > த . புனர்ச்சனனம் 
புவன நாயகன் puvana - nayagan, பெ . ( n .) புனர்சுரம் punar - suram , பெ . ( n .) இடைவிட்டு 

உலகிற்கு இறைவன் ; lord of universe . வருங் காய்ச்சல் நோய் ( M.L. ) ; relapsing 
புவன நாயகனே யகவுயிர்க்கமுதே (திரு 

fever. 
விசைப் கருவூர் , திருமுகத். 1). 

[ Skt. punarajvara > த . புனர்சுரம் ) 
[ Skt. bhuvaga > த . புவனம் + நாயகன் ) புனர் செனனம் Punar - senanam , பெ . (n .) 
புவனம் Puvanam, பெ . ( n .) 1. உலகம் ( பிங் . ) ; புனர்ப்பவம் பார்க்க ; see punar - p - pavam . 

world . புவன மூன்றன் பயனாகி (காஞ்சிப்பு. புனர் நவம் puparnavam , பெ . ( n . ) 1. நகம் ; finger 
திருவேகம் . 55 ). 2. நிலவுலகு ( பிங் . ) ; earth . or toe nail . 2. 66U6ITMYTĖ GILL.M606or; trian 
3. இடம் ( வின் . ) ; place , locality. 4. நீர் ( பிங் . ) ; thema decandra . 3. மூக்கிரட்டை ; spread 
water . 5. மாந்த இனம் ( வின் .); mankind . ing hog weed - Boerhaavia diffsusa .. 
[Skt . bhuvana > த . புவனம் ) 

( சா . அக .) 


1 


புனர்நவவாதி 

321 

புனல் 
புனர்நவவாதி punarmavavadi, பெ .( n .) ( ஐந்து ) புனரமை - த்தல் puparamai, 4 செ.கு.வி. ( v.i.) 

பஞ்சமூலம் , சாறடை , நரிப்பயற்றங் கொடி , 1. திருத்தி யமைத்தல் , சீரமைத்தல் ; renovate , 
உளுந்துக் கொடி , சித்தாமுட்டி , ஆமணக்கு; rejuvenate. பாழடைந்த கோயில்களைப் 
the five drugs - castor root , pavonia புனரமைக்க அரசு உதவ வேண்டும் என்று 
zeylanica, black gram plant, dew gram 

கேட்டுக் கொண்டார். 2. திரும்ப இயல்பான 
plant ; trianthema decandra. ( சா.அக. ) 

வாழ்க்கையை மேற்கொள்ள உரிய பயிற்சி 
புனர்ப்பவம் pumar - p - pavam , பெ . ( n . ) மறுமுறை அளித்தல் ; rehabilitate. 
பிறத்தல் ; second birth - regeneration . 

[புனர் + அமை ] 
(சா.அக.) 

புனரமைப்பு punaramaippu, பெ .( n .) 1. கோயில் 
[ Skt. punar > த , புனர் + பவம் ] 

புதுப்பிப்புப் பணி ; renovation . 2. இயல்பான 
புனர்ப்பாகம் pumar - p - pagam , பெ . ( n .) 

வாழ்க்கையை மேற்கொள்ளப் பயிற்சி அல்லது 
குழைத்த கஞ்சி ( உணவு ) ; rice cooked 

உதவி ; rehabilitation . 
second time . 

புனர் + அமைப்பு 
[ Skt. punar + paka > த . புனர்ப்பாகம் ) 

புனருத்தம் Punaruttam , பெ . ( n . ) புனருத்தி 
புனர்பூசம் pupar - pusam, பெ . ( n . ) கழை , 

பார்க்க ; see puparutti . 
ஏழாவது நாண்மீன் ; the seventh naksatra . 
புனர்பூசத்துக் கடையின் வெள்ளி எல்லையாக 

புனருத்தி punaruttli, பெ . ( n .) கூறியது கூறல் 
(புறநா. 229, உரை ). 

( சூடா . ); repetition . 
த.வ. கழை 

[ Skt. punar -ukti > த . புனருத்தி ) 
[ Skt . punarvasu > த . புனர்பூசம் ] 

புனருத்தாரணம் punar -- uttaranam, பெ .( n .) 
புனர்வசு punarvasu , பெ . ( n . ) புனர்பூசம் மீண்டும் நிலை நிறுத்துகை; redemption . 
பார்க்க ; see punar - pusam. 

[ Skt punar - uddharana த . புனருத்தாரணம் 
புனர்விசாரணை punar - visaranai, பெ . ( n . ) 

புனல் punal, பெ . ( n .) ஒடுக்கமான வாயுள்ள 
மறுவுசாவல் ; re - trial. 

ஏனத்தில் நீர்மப் பொருளை ஊற்றுதற்கு 
[ Skt . punar - vicarana > த . புனர்விசாரணை ] 

உதவுங் கருவி ; funnel. 
புனர்விவாகம் Punar -vvagam , பெ . (n .) 

த.வ. வைத்தூற்றி 
மறுமணம் ; re - marriage, as of widows . 

[ E. funnel > த . புனல் ) 
[ Skt . punar - vkaha > த . புனர்விவாகம் ] 
புனராவர்த்தகசுரம் pumar - avarttaga - Suram , 

பெ .(n .) புனர்சுரம் பார்க்க ; see punar - Suram . 
புனராவர்த்தம் pugar - avarttam, பெ . ( n . ) 

மறுதரம் ( வின் . ) ; second time , that 
succeeding the first, as of an occurrence . 

[ Skt punar - avartta > த . புனராவர்த்தம் ) 
புனர்வாழ்வு pupar - valvu , பெ . ( n . ) நலிந் 

தோருக்கு மீண்டும் தரப்படும் நல்வாழ்வு , 
மறுவாழ்வு ; rehabilitation , 

(புனர் + வாழ்வு 


7 


புனாநவி 


322 


பூதேவர் 


புனாநவி pupanavi, பெ . ( n . ) புனர்நவம் பார்க்க ; பூகோளம் pugolam , பெ . ( n .) நிலவுலக 
see punarnavam . 

0466TOOL ; the terrestrial globe , the earth , 
புனிதம் Pupidam , பெ . (n . ) தூய்மம் , பூ + கோளம் ) 

நனிதூய்மை , தூய்யம் ( திவ் . திருமாலை ); | பூச்சக்கரம் pu - c- cakkaram , பெ .( n . ) 1. பூ 
purity , holiness , sanctity. 

மண்டலம் ; the earth . 2. நில நடுக்கோடு; 
[ Skt. punita > த . புனிதம் 

equator, 3. FÓSITOUT600TŲ ; a kind of whirling 
புனித வெள்ளி pumida - vell, பெ . ( n .) இயேசு rocket . 
குறுக்கையில் (சிலுவையில் ) அறையப்பட்டு 

[ Skt. bhu - cakra > த . பூச்சக்கரம் 
இறந்த நாளான வெள்ளிக் கிழமை ; Good 

பூச்சக்கரவாளக்குடை pu - c - cakkaravala - k 
friday. 

kudai, பெ . ( n .) கோயில் திருவுருவங்களுக்குப் 
புனிதம் + வெள்ளி) 

பிடிக்கும் பெரிய வெண்குடை ; huge , white 
புனிதன் pumidam, பெ . ( n .) 1.தூய்மையானவன் ; 

temple umbrella . " மதி கொண்ட 
pure, holy person . " வேதம் விரித்துரைத்த 

பூச்சக்கரவாளக் குடையின் " ( திருப்போ. 
புனிதன் " ( திவ் . பெரியதி . 2.1: 4 ). 2. சிவன் 

சந்நிதி . அலங்கா. 49 ). 
( அரு.நி. ) ; Sivan . " புற்றில் வாளரவு மாமையும் 

பூ + சக்கரவாளம் + குடை ] 
பூண்ட புனிதனார் " (தேவா. 136, 6 ). 3. இந்திரன் 
(திவா. ); Indran . 4. அருகன் ( திவா . ) ; Arhat . 

பூசாவிதி pusavidi, பெ . (n . ) அகத்தியர் 
5. புத்தன் ( திவா . ) ; Buddha . 

கருவூரார் முதலியோர் சிதம்பரச் சக்கர 

முறையும் வாசிதாரணையும் அட்டகர்ம 
[ Skt . punida > த . புனிதன் ] 

மந்திரமுங் கூறியுள்ள நூல்கள் ; text by 
புனியாத்து puniyattu , பெ . ( n . ) கடைகால் Agastiar and Karurar on the practice of 
( C.G. ) ; foundation . 

yogaetc . ( சா.அக.) 
[ U. bunyad > த . புனியாத்து ] 

பூசாவிருத்தி pusa- virutti, பெ . ( n . ) கோயிற் 
பூகந்தகம் pukandagam, பெ .( n .) பதங்கித்த பூசைக்கு விட்ட இறையிலி நிலம் ; inam land 
கந்தகம் ; sublimed sulphur. 2. கந்தகபற்பம் ; 

granted for performing worship in a 
calcined sulphur . ( சா.அக. ) . 

temple . (I.M.P.N.A.240 ). 
பூகம்பம் bugambam, பெ .(n .) 1. நிலவதிர்ச்சி 

[ Skt. puja + vruddhi > த . பூசாவிருத்தி ) 
earthquake . பூகம்பம் பிறந்துடுவு மரும்பகலே பூதங்குசம் pudangusam , பெ . ( n . ) சீழ்ப் 
விழுந்து " ( பாரத . சூதுபோர் . 259 ). 2. ஞாயிறு 

புண்ணைக் கரையச் செய்யும் ஒரு மருந்து ; a 
( ஆதித்தன் ) நின்ற நாளுக்கு ஏழாம் நாள் 

mineral capable of dissolving over growth 

of flesh in ulcers . ( சா . அக . ) 
( விதான . குணாகுண . 34 ) ; ( astrol . ) the 
seventh naksatra from that occupied by பூதரகிதம் pudaragidam , பெ .(n .) சிலந்தி ; an 
the sun .. 

insect . (சா.அக. ). 
பூகோள சாத்திரம் pukola - sattiram, பெ . ( n .) பூதிகந்தம் pud -kandam , பெ . ( n .) 1. கந்தகம் ;; 

மலை , ஆறு தட்ப வெப்பம் முதலிய நிலவுலகின் sulphur. 2. துர்க்கந்தம் ; stench . ( சா.அக.). 
இயல்புகளை விளக்கிக் 

விளக்கிக் கூறும் நூல் ; | பூதேவர் pudevar , பெ . ( n . ) பார்ப்பனர் ; 
geography . 

Brahmans, considered as gods on earth . 
த.வ. நிலநூல் 

" ஒரு கோடி பூதேவரும் " (பாரத . தற்சிறப் . 2 ). 
[Skt bhugola + sattiram > த.பூகோள சாத்திரம்) 

[ Skt. bhu -déva > த . பூதேவர் ) 


பூதேவி 323 

பூமி 
பூதேவி pidevi, பெ . ( n .) நிலமகள் ; the goddess with one or three marks at the centre of 
of earth , 

its nose , as the prince of horses. 
பூ + தேவி ) 

[ Skt. bhu + bala > த . பூபாலன் ) 
[ Skt. bhu - devi > த-பூதேவி 

பூபாலன் pupalan , பெ .( n .) செவ்வாய் (திவா. ); 

Mars as son of the Earth . 
பூந்தி pundi பெ . ( n .) பணியாரவகை, பொலந்தி 
(பூந்தி ); a kind of confection made of 

[ Skt bhu + bala > த . பூபாலன் 
Bengal - gram flour . 

பூபாலாசனம் pupalasanam, பெ . ( n . ) ஒக 
த.வ. பொலந்தி 

வகை ; a kind of yogic posture. 
[ U. bundi > த . பூந்தி ] 

த.வ. அரசொகம் 
பூபதி pupadi பெ . (n .) 1. அரசன் ; king , ruler , as 

[ Skt. bhu- pala + sanam > த . பூபாலாசனம் ] 
lord of the earth . "புரந்தரனா மெனப் | பூபாளம் pupalam , பெ . ( n . ) காலையிற் பாடும் 
பூபதியாகி " ( அட்டப் . அழகரந் . 5 ). 2. பூபதி ஒரு பண்வகை ( பிங் . ); a specificmelody - type 
மாத்திரை ( பதார்த்த . 1226 ) பார்க்க ; see appropriate to early dawn . 
ppadimattirai. 3. பாம்பணை ( ஆதிசேடன் ) [ Skt. bhu-pal > த . பூபாளம் 
( அரு.நி . 312 ) ; Adisean . 

பூமம் pumam , பெ .(n . ) மிகுதி ; abundance , 
த.வ. மன்னன் 

plenty. "பூமச் சோதியருளால் " ( பாடு . 100 , 
[ Skt. bhu + pati > த . பூபதி 

சாற்றுபறை ). 
பூபதிமாத்திரை pupadimattira; பெ . ( n . ) ஒரு 

[ skt , bhuman > த . பூமம் ] 
வகைக் குளிகை ( பதார்த்த . 1226 ); a kind of பூமாதேவி pumadevi, பெ . ( n . ) நிலமகள் ; 
pill .. 

Goddess of earth . ஆகாசவாணி பூமாதேவி 

அறிய. ( உ.வ. ). 
த.வ. நிலக்குளிகை 

[ Skt. bhu > த . பூ + மாதேவி ] 
[ Skt. bhu- pati > த . பூபதி மாத்திரை) 
பூபதிரசம் pupadirasam , பெ .( n . ) இதளிய | பூமி pumi, பெ . ( n .) 1. நிலவுலகு ; earth . "இந்தப் 

மருந்து வகை (பதார்த்த . 1228 ) ; apreparation பூமி சிவனுய்யக் கொள்கின்றவாறு " (திருவாச 
of mercury .. 

20:10). 2. நிலமகள் ; Goddess of earth . "பூமி 
[ Skt. bhu -pati + rasam > த . பூபதிரசம் ] 

கொழுநன் "( சூடா .) 3. நிலப்பகுதி ; land , soil , 

ground , plot of land . 4. நிலச் சொத்து ; 
பூபன் puban , பெ .( n .) அரசன் ; sovereign, as 

landed property. 5. தேயம் ; country , district . 
protecting the earth . " பொறையினாற் 

6. இடம் ; place. 7. கோணங்களின் கீழ் வரி 
பெரியன் பூபன் " ( சூளா. தூது . 99 ). 

( யாழ் . அக . ); base of geometrical figure . 
[ Skt. bhu - pa > த . பூபன் ) 

8. நிலை; a stage or condition in life .. 
பூபாகம் pubagam, பெ . ( n . ) நிலப்பரப்பு ( இக்.வ. ) ; " அஞ்ஞான பூமி , ஞானபூமி " ( ஞானவா. உற்ப 
land . 

39 ; 49 ). 9. பொறியால் கணித்துக் 
[ Skt . bhu- bhaga > த . பூபாகம் ) 

கொள்வதற்குரிய பொருள்; object of sense 
பூபாலன் pupalan , பெ . ( n .) 1. அரசன் (திவா . ); 

perception . " ஒருவர்க்கு அறிகைக்குப் 
king , sovereign . 2. வேளாளன் ( பிங் . ) ; 

பூமியோ என்கிறார் " ( ஈடு .) . 10. நாக்கு 
velalan , agriculturist . 3. மூக்கினடுவில் 

( இலக் . அக .); tongue . 
ஒன்று அல்லது மூன்று சுழிகள் கொண்ட 
உயர்வகைக் குதிரை ( சுக்கிரநீதி , 314 ) ; horse 

[ Skt. bhumi > த . பூமி ] 


பூமிசக்கரம் 

324 

பூர்ச்சம் 
பூமிசக்கரம் pum cakkaram , பெ . ( n . ) சித்திரக் களுண்ணுஞ் சோற்றினை வாங்கி " ( திவ் . 

பெரியாழ் . 4.4: 5) 
கவி வகை ( யாப் . வி . 497 ) ; a kind of metrical 
composition . 

[பூமி + பாரம் ] 
[பூமி + சக்கரம் ] 

பூமிபாலன் pum - balan , பெ .(n . ) பூபாலன் 

பார்க்க ; see pu - balan. 
பூமிசருக்கரை pumi- sarukkarai) பெ . ( n .) 

பூமி + பாலன் 
சீந்தில் சருக்கரை ; a bitter substance 
prepared from the stalk of sindil moon | பூமிபூசை pum - pusai, பெ . ( n .) மனையில் 
creeper - Tinosphora Cordifolia alias கட்டடம் கட்டும் வேலை துவங்குவதற்கு நல்ல 
cocculus cordifolia . ( சா . அக .) 

நாளைத் தேர்ந்தெடுத்து அந்நாளில் 
பூமிசாத்திரம் pum - Sattiram , பெ . ( n .) இறைவனை வேண்டிச் செய்யும் பூசை ( வீடு 
1. நிலத்தின் பகுதிகளை விளக்கும் நூல் ( நில 

கட்டுவதற்கு முன் செய்யும் பூசை ); 
இயல் ) ; geography . 2. நிலத்தின் அமைப்பைப் 

inaugurating the construction work of a 
பற்றிய நூல் (மண்ணூல் ); geology. 

building with a puja invoking the blessings 
[ Skt. bhumisastra > த . பூமிசாத்திரம் ) 

of god for successfulcompletion . 
பூமிதானம் pum - danam , பெ . ( n . ) நிலக் 

[பூமி + பூசை] 
கொடை ; gift of land , one of tasa -tapam . | பூமிமுனை pumi- mupai , பெ . ( n . ) மூன்று 
தசதானங்களுள் நிலத்தைத் தானம் 

புறங்களிலும் கடல் சூழ்ந்திருக்கும் நிலக்கோடி, 
பண்ணுகை.. 

cape, promontory .. 
த.வ. நிலக்கொடை 

[பூமி + முனை ] 
[பூமி + தானம் ] 
பூமிதேவி pum - devi, பெ .(n.) நிலமகள் ; பூமியதிர்ச்சி pumiyatircci, பெ . ( n . ) நில 
Goddess of earth . " பூமிதேவி தான் 

நடுக்கம் (பூகம்பம் ); earthquake. 
காண்கலேன் கடியன கண்ணி னாலெனா " [பூமி + அதிர்ச்சி ] 
(சீவக . 2233 ). 

பூயம் puyam, பெ . ( n .) 1. புண்சீழ் ; purulent 
[பூமி தேவி 

matter, pus , suppuration, discharge from 
பூமி நடுக்கம் pum - nadukkam , பெ . ( n . ) an ulcer or wound . 2. வெறுக்கத்தக்க 

பூமியதிர்ச்சி ( யாழ் . அக . ) பார்க்க ; see pump QUI (G6T; that which is disgusting. 
y - atircci . 

"பூயத்தான் மிக்கதொரு பூதத்தாலாகாதோ " 
த.வ. நிலநடுக்கம் 

(தனிச் செய்யுட் . சி . 29 : 3). 
பூமிப்பரீட்சை pump- paritcai பெ . ( n .) 64 
கலைகளுளொன்றாகிய 

[ Skt. puya > த . பூயம் ) 

நிலத்தியல்பு 
பற்றியறியும் கலை ; one of 64 sciences - பூர் pur, பெ .(n. ) வெள்ளம் ; flood . "பூரம்புராசி " 
Geology . ( சா.அக.) 

(பாரத . இராச . 116 ). 
பூமிபாரம் pum - param, பெ . (n . ) 1. இறை 

[ Skt. pura > த . பூர் ] 
யாண்மை ( வின் . ) ; responsibilities of 
sovereignty 

. 2. தீயோர் ( நிலத்திற்குச் பூர்ச்சம் purccam, பெ . ( n . ) மரவகை ; Indian 
சுமையாயிருப்பவர் ) ; wicked people , as being 

birch tree . 
a burden to the earth . " பூமிபாரங் [ Skt . bhurja > த . பூர்ச்சம் ) 


பூர்த்தம் 

325 

பூர்வசன்மவாசனை 
பூர்த்தம் parttam , பெ .(n . ) குளம் வெட்டல் பூர்வகருமம் purva -karumam , பெ .( n . ) 

முதலிய அறச் செயல் ( அறப்பணி ) ( யாழ் . அக .); முன்னை வினை ; result of actions of former 
meritorious work , act of pious liberality ; 

births .. 
as digging a well.. 

[ Skt . purva + karumam > த . பூர்வகருமம் 
[ Skt. purta > த . பூர்த்தம் ) 

பூர்வகாலம் purva - kalam , பெ . ( n .) சென்ற 
பூர்த்தம் purttam , பெ . (n . ) நிறைவு ; saturation . 

காலம் ; the past . " பூர்வ காலத்துப் 

புண்யவசத்தினால் "(தனிப்பா. i. 266: 3). 
( சா.அக.) 

பூர்வம் காலம் ) 
பூர்த்தி partti, பெ . ( n .) 1. நிறைவு ; wholeness , 

பூர்வகுணம் purva -kunam , பெ . ( n .) மருந்து 
fulness , completeness . 2. நிறைவெய்துகை; 

களுக்கு இயற்கையாகவே உள்ள குணம் ; the 
satisfaction . 3. தெய்வத்துடன் ஒன்றுதல் ,, natural properties of drug or medicine . 
கலத்தல் ( கடவுளிடத்து ஐக்கியம் ) ( வின் . ) ; ( சா.அக.) 
absorption into the deity . 

[பூர்வம் குணம் ) 
[ Skt. puri > த . பூர்த்தி ) 

பூர்வகுளம் purvakulam , பெ . ( n .) 1. பனி நீர் ; 
பூர்த்திபண்ணு - தல் purtti- pannu-, 

dew water . 2. தூய நீர் ; crystal or pure 
5 

water . 3. பனிக்குடத்து நீர் ; liquor amni .. 
செ.குன்றாவி . ( v.t. ) 1. செய்து முடித்தல் ; to 

(சா.அக.) 
complete , finish . 2. நிரப்புதல் ; to fill up . 

பூர்வம் + குளம் ) 
[ Skt. purti > த . பூர்த்தி + பண்ணு - தல் ] 

பூர்வகெள்ளம் purva - kau /am, பெ . ( n . ) பண் 
பூர்வ purva, பெ.எ. ( adj .) 1. முந்திய ; former , 

வகை ( பரத . ராக . பக். 103 ); a specific melody 
bygone . 2. பழங்கால , ஆதி ; ancient . " பூர்வக் - type . 
குடிகள் " 

[ Skt. purva + kaulam > த. பூர்வகௌளம் ] 
பூர்வக்காட்சியனுமானம் purva - k- katci -y- / பூர்வசன் purvasan , பெ . ( n .) 1. மூத்த மகன் ; 

anumanam , பெ . ( n . ) பட்டறிவை அடிப்படை eldest son . 2. தமையன் ; elder brother . 
யாகக் கொண்டு அறுதியிடும் உன்னிப்பு 3. முதல் மனைவிக்குப் பிறந்த புதல்வருள் 
( அனுமானம் ); a kind of inference which is மூத்தவன் ; eldest son by the first married 

wife , although born subsequent to sons 
based on previous experience . " Cung 

by other wives ( R.F. ). 
நாற்றத்தாலறிதல் பூர்வக் காட்சியனுமானம் " 

[Skt. purva + ja > த . பூர்வசன் ] 
( சி.சிஅளவை. 12 ). 

பூர்வசன்மம் purva- Sanmam , பெ . ( n . ) 
பூர்வகதை purva - kadai, பெ .( n . ) 1. பண்டைக் 

முற்பிறப்பு; previous or past birth .. 
காலக் கதை ( பழங்கதை ); ancient story . 

[ Skt. purva + janmam > த . பூர்வசன்மம் ) 
2. கதையின் முன் தொடர்ச்சி ; resume of the 

பூர்வசன்மவாசனை purvasapma - vasanai 
narrative.. 

பெ . ( n . ) முந்திய பிறவியின் தொடர்பு; the 
[ யூர்வம் + கதை ] 

propensities of a person in his previous 
பூர்வகம் pUrvagam , வி.எ. ( adv .) முன்னிட்டு; birth which continue to exist in his present 

life . 
along with . ஞானபூர்வகம் . 
[ Skt. purvaka > த . பூர்வகம் ] 

[பூர்வம் + சன்மம் + வாசனை ] 


பூர்வசென்மவாசனை 

326 

பூர்வம் 
பூர்வசென்மவாசனை pūrvašenma பூர்வபட்சித்து மகள் வார்த்தையாலே 

vasanai, பெ . ( n .) பூர்வசன்மவாசனை பார்க்க ; சித்தாந்திக்கிறது "( திவ் .திருநெடுந், 18 , வியா). 
see pūrvašanma -vāšanai. 

[ Skt . purva + paksa > த . பூர்வபட்சி - த்தல் ) 
[பூர்வ + சென்மம் + வாசனை ] 

பூர்வபதம் purva - padam, பெ . ( n . ) தொகை 

மொழியுள் முதலிலுள்ள சொல் ( பி.வி .22 , உரை); 
பூர்வதனம் purva - dapam , பெ . ( n .) முன்பே 

first member of a compound word . 
அமைந்துள்ளது ( சி.சி .2 : 33 , சிவாக் . ); that 
which exists already. 

[ Skt . puva + pata > த . பூர்வபதம் 
[ Skt . purva + tana > த . பூர்வதனம் ) பூர்வபற்குனி purva -parkupi, பெ . ( n . ) கணை 

விண்மீன் ( பூரம் ) ( வின் . ) ; the 11th naksatra . 
பூர்வதிக்கு purvatikku , பெ . ( n .) கிழக்கு ; east . 
"பூர்வதிக்கில் வாழ்வார்க்கு " ( சைவச பொது 

[ Skt. purva + phalguni > த . பூர்வபற்குனி ] 
227 ) 

பூர்வபுண்ணியத்தானம் purva - punniya - t 

tapam, பெ . ( n . ) பிறப்பியத்தில் ( சாதகம் ) 
[ பூர்வம் - திக்கு 

முன்னை நல்வினையைத் தெரிவிக்கும் 
பூர்வதிசை purva -tisa ), பெ . ( n . ) பூர்வதிக்கு 

ஐந்தாம் வீடு ( C.G. ) ; fifth house in a 
பார்க்க ; see purva - tikku . 

horoscope , showing past meritorious 
பூர்வதுவந்தம் purva - duvandam , பெ .( n .) 

deeds . 
ஊழ்வினைப் பயன் ( வின் . ) ; result of past 

[ Skt. purva + punya + sthanan த . பூர்வ 
karma . 

புண்ணியத்தானம் ) 
[ Skt. purva + dvand > த . பூர்வதுவந்தம் 

பூர்வபுண்ணியம் purva -punniyam , பெ . ( n .) 
பூர்வதொந்தம் purva -tondam , பெ . ( n .) 
பூர்வதுவந்தம் பார்க்க ( வின் . ) ; see purva 

முன்னை நல்வினை ( வின் . ) ; meritorious 
duvandam, 

deeds of past births . 
பூர்வபக்கம் purva - pakkam , பெ . ( n . ) 

[ Skt . purva + punya > த. பூர்வபுண்ணியம் 
பூர்வபட்சம் பார்க்க ; see purvapatcam . பூர்வம் purvam , பெ . (n. ) குறிப்பிடும் ஒன்றின் 
பூர்வபட்சம் purva- patcam , பெ . ( n .) 

நிறைந்த தன்மை ( அல்லது ) அடிப்படை என்ற 
1. வளர்பிறை; bright fortnight . 2. எதிரியின் 

பொருளில் பெயர்ச் சொற்களோடு இணைந்து 
சொற்போர் ( வாதம் ); first part of an 

வரும் சொல் ; combining with nouns to give 
argument , containing the views of an the sense of the nature of being full ( with 
opponent , opp . to sittantam ; prima facie the thing mentioned ) basis ( of ) . 
view or argument on any question. பூர்வம் . purvam , பெ . ( n . ) 1. தொடக்கம் ( ஆதி ) ; 

[Skt. purva + patcam > த . பூர்வபட்சம் ] first , beginning . 2. பழைமை ; antiquity,, 
பூர்வபட்சி - த்தல் pūrva -patci-, 4 ) oldness . 3. கிழக்கு ; east . 4. முதன்மை 
செ.கு றாவி . (v.t.) எதிரி கூறிய மறுப்புரையை 

( வின் . ) ; periority, precedence. 5. முற்காலம் ; 
எடுத்துக்காட்டி விடையளித்தல் ; to state the 

former time . 
opponent s views and arguments for the 

[ Skt. purva > த . பூர்வம் ] 
purpose of answering them . | பூர்வம் purvam , வி.எ.( adv .) பூர்வகம் பார்க்க ; 
ஓரர்த்தத்தைத் தாயார் வார்த்தையாலே see purvagam .. 


பூர்வமாய் 


327 

பூர்வோத்தரம் 
பூர்வமாய் purvam - ay , வி ...எ . ( adv .) பூர்வகம் நான்கு ( Mus.of.Ind.63 ) ; lower tetrachord of 

( வாயுசங் . பலவ . 3 ) பார்க்க ; see purvagam, the octave. 
ylioufon 608 pūrva -mimäñjai 

, Qu . ( n . ) 

[ Skt. purvaiga > த . பூர்வாங்கம் ] 
மறையில் கூறப்படும் , வினை , ஓகம் , 
சமயவழிபாடு முதலியவற்றை விளக்கிக் கூறும் பூர்வாசாரம் purvasaram , பெ . ( n .) பழைய 
சைமினி முனிவர் எழுதிய கலைநூல் ; system 

வழக்கம் ; ancient custom . "பூர்வாசாரங் 
of Indian philosophy, founded by Jaimini , 

கொண்டு இறையிலியாக " ( S.I.I.vi , 145 ). 
investigating and determining the nature 

[ Skt. purva + acara > த . பூர்வாசாரம் ] 
of dharma or the duties , rites , and rituals 

பூர்வாசிரமம் Purvasiramam , பெ . (n . ) 
enjoined by the Vēdic law and also 

துறவியின் முந்திய நிலை; previous stage of 
incidentally enunciating the correct 

life, as of an ascetic . 
principles of Vedic exegesis , dist . fr . 
uttaramimăñjai. 

[ Skt. purva + asrama > த . பூர்வாசிரமம் 
[பூர்வம் + மீமாஞ்சை ) 

பூர்வாப்பியாசம் pUrva - p - piyasam , பெ . ( n . ) 
பூர்வவேதம் purva -vedam , பெ . ( n . ) 

தொன்று தொட்ட வழக்கம் ( வின் . ) ; ancient 

usage or custom ; manners and customs 
தொடக்கக் ( ஆதி ) காலத்து மறைகள் . இவை 

of former times . 
4 வகை தைத்திரியம் , பௌடிகம் , தலவகாரம் , 

[ Skt. pura+ abhyasa > த . பூர்வாப்பியாசம் ] 
சாம வேதம் என்பன ; the preancient Vedam 
which consists of four parts - Thaithirium 

பூர்வாபரம் purvabaram , பெ . ( n . ) மணவினை 
poudikam , Thalavakāram and Sàmam . 

பிணவினைக்குரிய மந்திரங்கள் ; collection of 
( சா.அக. ) 

mantras , used in marriages and funerals . 
1. தைத்திரியம் - அற ஒழுக்கமாகிய ஐந்து 

[ Skt. purva + param > த . பூர்வாபரம் ) 
பெரிய வேள்விகளைப் பற்றிச் சொல்வது . 

பூர்வார் சிதம் purvarsidam ,, பெ . ( n . ) 
2. பௌடிகம் - பொருள் பற்றிய ஒழுக்கமாகிய முன்னோர் ஈட்டிய பொருள் ; ancestral 
அரச நீதியைப் பற்றியது . 

property. 
3. தலவகாரம் - முல்லை நிலத்துச் செய்கை 

[ Skt. purva + arjita > த. பூர்வார்சிதம் ] 
யாகிய கற்பொழுக்கத்தை அறிவிப்பது . 

பூர்விகன் purvigam, பெ . ( n .) அகவை ( வயது ) 
4. சாமவேதம் - அறம் , பொருள், இன்பம் ஆக 

முதிர்ந்தவன் ( கோயிலொ. 29 ) ; old man . 
இம்மூன்றின் நிலையாமை பற்றியும் அதற்கு மேலுள்ள 
வீடு பேறாகிய அழிவற்ற பேரின்பப் பொருளைப் 

[ Skt . purvika > த . பூர்விகன் ) 
பற்றியும் நன்கு விளக்குவது . 

பூர்வீகசரித்திரம் purvika - sarittiram , பெ .(n.) 
பூர்வாங்கம் purvarigam, பெ . ( n .) திருமணம் பழைய வரலாறு ( வின் . ) ; ancient history . 
முதலியவற்றுக்குறுப்பாய் அவற்றின் 

[ Skt. purvika + caritra த . பூர்வீகசரித்திரம் ) 
முன்னிகழ்த்தப்படுவது ; anything preliminary , 

பூர்வீகம் purvigam, பெ . ( n . ) 1. முற்காலம் ; 
the preliminary rites forming part of a 

antiquity, old times . 2. மூலம் ( வின் . ) ; origin . 
ceremony , as marriage. 

[ Skt, purvika > த . பூர்வீகம் ] 
[ Skt. purva + aiga > த . பூர்வாங்கம் ) 
பூர்வாங்கம் . purvarigam , பெ .( n . ) மேல் பூர்வோத்தரம் purvettaram , பெ .(n.) 1. முழு 

நிலையில் பாடும் இசை ஓசைகளுள் முதல் விளக்கம் ; முழுச்செய்தி (விருத்தாந்தம் ); all 


பூரணம் 1 


பூர்வோத்தர விருத்தம் 

328 
the circumstances , antecedent and பூரணகும்பம் purana - kumbam , பெ . ( n .) 
subsequent . " அவனைப் பூர்வோத்தரங் மாவிலை தருப்பை முதலியவற்றால் ஒப்பனை 
களைக் கேட்குமளவில் " ( கோயிலொ. 30 ). செய்து நீர் நிறைக்கப்பட்ட குடம் ; pot full of 

water and decorated , used on auspicious 
2. வடகிழக்கு ; north east . 

occasions . "பூரண கும்பமும் பொலம்பாலி 
த.வ. தொய்வரவு 

கைகளும் ". (மணிமே . 1:44 ) 
[ Skt. purvbt - tara > த . பூர்வோத்தரம் ] 

த.வ. நிறைகுடம் 
பூர்வோத்தரவிருத்தம் purvettara - viruttam , 

[ Skt. purna > த , பூரணம் + கும்பம் ) 
பெ .( n .) முன்னொடு பின் மாறுபடுகை ; self 
contradiction , inconsistency. 

பூரணகும்பமரியாதை purana -kumba 

mariyadai, பெ . ( n . ) நற்காரியங்களுக்காக 
[ Skt . purvdttara+ viruddha > த . பூர்வோத்தர 
விருத்தம் ) 

முகாமையா ( முக்கியமானவர்களுக்குத் 

தரப்படும் மதிப்புரவு ; welcome accorded to 
பூர்னீசு purpisu, பெ . ( n . ) கம்பளிப் போர்வை 

dignitaries with - pūranakumba ( usually in 
( C.G.); flannel or woollen covering . 

a temple ) . 
[ u . burnis > த. பூர்னீசு ] 

பூரணம் + கும்பம் + மரியாதை ] 
பூரட்டாதி purattadi பெ . ( n .) முற்கொழுங்கால் 

பூரணத்திற்புக்கியாடல் puranattir 
என்னும் இருபத்தைந்தாம் நாண்மீன் ; the 25th 

pukkiyadal, பெ . ( n . ) உடலினின்று உயிரை 
naksatra. 

தன்னிச்சைப்படி பிரித்தலும் மறுபடி உடலிற் 
[ Skt. prasthapada > த . பூரட்டாதி 

கொண்டு வந்து சேர்த்தலும் ஆகிய கூடு 
பூரணகருப்பம் purana- karuppam , பெ . ( n . ) 

விட்டு கூடு பாய்கை ; soul passing from one 
எல்லா உறுப்புகளும் வெளித்தோன்றி body to theother. ( சா . அக .) 
அமையப் பெற்று உடம்பும் நன்னிலை எய்தி 

பூரணத்துவம் puranattuvam , பெ . ( n . ) 
காணும் நிலைமை; நிறைந்த கருப்பம் ; full term 

நிறைவான நிலை ; perfection, wholeness . 
or period of pregnancy . ( சா . அக .). 

பூரணபாத்திரம் purana - pattiram, பெ .( n .) 
பூரணகருப்பிணி purana - karuppini, பெ . ( n .) 

1. 256 சிறங்கையரிசி கொள்ளும் ஏனம் 
நிறைமாத பிள்ளைத்தாய்ச்சி ; நிறை சூலி ; 
woman in advanced state of pregnancy. 

(பாத்திரம் ); a vessel of the capacity of 256 . 

handful of rice.2. பூரண கும்பம் பார்க்க; see 
[ Skt. purna + garbhini > த . பூரணகருப்பிணி 

purana - kumbam . 
பூரணகலசம் purana - kalasam , பெ . ( n . ) 

[ Skt. purna + pattiram > த . பூரணபாத்திரம் 
பூரணகும்பம் பார்க்க ; see puranakumbam . 

பூரண பிண்டம் purana -pindam , பெ . (n .) 
பூரணகிரகணம் purana - kirakanam , பெ .( n .) 

முழுவளர்ச்சி பெற்ற கரு ; full grown foetus . 
முழுக்கோள் பற்றுகை ; total eclipse . 

( சா.அக.). 
த ... நிறைகோள்பற்று 

[பூரணம் + பிண்டம் ] 
[ Skt . purna + grahana > த . பூரணகிரகணம் ) 

பூரணம் puranam , பெ . ( n . ) 1. நிறைவு ( பிங்.) 
பூரணகுணம் purana - kunam , பெ . ( n .) fullness , plenitude , perfection . 2. முழுமை ; 

முழுமையாக நலமடைதல் ; complete cure . entireness , whole . 3. மிகுதி ( யாழ் . அக. ); 
( சா.அக.) 

plenty . 4 . 

முடிவு ; consummation , 


பூரணம் 2 


329 


பூரா 


accomplishment . " அக்காரியம் பூரண all attributes . 2. கடவுள் ; God , as the most 
மாயிற்று ". 5. பொந்திகை (திருப்தி ); perfect . "பூரணன் றிருமுன்னர் " (சிவரக . 
satisfaction , gratification , அவனுக்கு 

மேரு. 20 ). 3. மூர்த்த பாடாணம் ( சங்.அக.); a 
இப்போதுதான் மனம் பூரணமாயிற்று 6. ஐந்து 
விரல்களையும் விலக வைத்து நீட்டிக்காட்டும் 

kind of prepared arsenic . 
அவிநயக்கை வகை ( வின் . ) ; gesture in which 

[ Skt. purna > த . பூரணன் ) 
the five fingers are held out straight and பூரணை puranai, பெ .( n .) 1. நிறைவு ; fullness , 
apart from one another. 

perfection . " பூரணையாற் பதினாற் 
[Skt . purna > த . பூரணம் 

கயிற்றோக் கப்புவன மெல்லாம் " (திருநூற் . 91). 
பூரணம் ’ puranam, பெ . ( n . ) 1. இரண்டாவது 

2. வெள்ளுவா , நிறையுவா; the tank to the 

northofa full moon . 3. ஐம்மி , பதின்மி , உவா 
மூன்றாவது ( எண் வரிசைமுறைப் பெயர் ) என 

என்ற நிலவு நாள்கள் (திவா.); the 5th , 10th 
எண்கள் நிறுத்த முறையைக் குறிக்கும் எண் ; and 15th titi in a lunar fortnight . 
ordinal. " எண்கள் நான்கும் ஈண்டுப் பூரணப் 4. நிலவுலகிற்கு மேல் தேவர்களால் 
பொருளவாய் நின்றன " (பரிபா. 3 , 78 , உரை); உருவாக்கப்பட்ட சிவனாலயத்தின் ( சமவ 
2. பணியாரத்தினுள்ளீடு ; pie inside a pastry சரணத்தின் ) வடப்புறமுள்ள வாவி ( மேருமந் . 
or confection . 3. பிதிர்ப்பிண்டம் ( யாழ் . அக.) 

1086 , உரை). 
cake offered to the manes . 4. ஆடையின் 

[ Skt . purma > த . பூரணை ) 
குறுக்கிழை ( யாழ் . அக . ) ; woof . 5. மழை | பூரணை puranai, பெ .( n .) ஐயனார் தேவி ( பிங் . ) ; 
( யாழ் . அக. ); rain . 

the consort of Aiyanār. 
[ Skt. purana > த . பூரணம் ) 

[ Skt. puranai > த . பூரணை ] 
பூரணம் puranam , பெ . ( n . ) 1. உடம்பின் 

பூரணைகேள்வன் puranai- kelvan , பெ . ( n . ) 
அறிவுக்கண் ; eye of wisdom . 2. குழிப் 

ஐயனார் ( பிங் . ) ; Aiyanar , as husband of 
புண்ணில் ஆற்றக் கூடிய மருந்தை நிரப்புதல் ; Puranai. 
to fill the per - ferating ulcer with medicine . 

[ Skt . purani > த . பூரணை + கேள்வன் ] 
3. முழுமையான ஆயுள்வேத மருந்து ; a 
medicine containing gold , mercury and 

பூரத்திரயம் pura - t-tirayam , பெ .( n .) கணை 
sulphur. 4. இலவங்கப் பட்டை ; cinnamam 

( பூரம் ) , முற்குளம் ( பூராடம் ) , முற்கொழுங்கால் 

(பூரட்டாதி ) என்ற விண்மீன்கள் (விதான . 
bark . 5. பெண்குறி ; female private part. 

குணாகுண . 13 , உரை) ; the 11th , 20th and 
( சா . அக .) 

25th naksatras. 
பூரணமதுமேகம் purana - madumegam ,, 

[ Skt pura + taya > த .பூரத்திரயம் 
பெ . ( n . ) முக்கோள் வேறுபாட்டினால் 
நோயாளியை நெடு நாளைக்கு உயிருடன் 

பூரா pura, கு.பெ.எ. ( adj .) 1. முழுவதுமான ; 

complete, full , whole . 2. முழுவதும் ; fully, 
வைத்திருக்கும் ஒரு வகை நீரழிவு நோய் ; 
diabetes which does not end the life . 

completely. 
( சா.அக.) 

[ u . pura > த . பூரா ] 
[பூரணம் மதுமேகம் ] 

பூரா ? pura , பெ . ( n . ) பூராசருக்கரை ( C.G. ) 
பூரணன் puranan , பெ .( n . ) 1. குணங்கள் பார்க்க ; see purasarukkarai. 
நிரம்பினவன் ; perfect being ; one perfect in 

[ U. bura > த . பூரா ] 


பேசாவியாச்சியம் 
பூராக்கை 

330 
பூராக்கை purakkai, பெ . ( n . ) கைதேர்ந்தவன் ( வின் . ) ; nothingness , naught . 5. உதவாக் 

கரை ; worthless person or thing . 
(வின் . ); expert. 

" அமரரிதுபூரை யதிசயமெ னருள்பாட " 
[ U. pura > த . பூரா + கை ) 

(திருப்பு. 593 ). 
பூராக்கைகாரன் pura - k -kaikaran, பெ . ( n .) 

[ U. pura > த . பூரை ] 
பூராக்கை பார்க்க ; see purakkai. 

பெகுலம் pekulam , பெ . ( n . ) மிகுதி ; a large 
[ U. pura > த . பூரா + கைகாரன் ) 

number or quantity . " அம்பு பெகுலந் 
பூராசர்க்கரை pura - Sarkkarai, பெ . ( n . ) பூரா தொடுத்து " ( பாரத .பதினேழாம் 73). 
சருக்கரை பார்க்க ; see pura - saru - k - karai. 

[ Skt. bahula > த . பெகுலம் ) 
[ U. bura > த . பூரா + சர்க்கரை ) 

பெட்டில் pettil 

, பெ .( n .) நரம்புக் கருவி வகை , 
பூராசருக்கரை purasaru - k - karai, பெ . ( n . ) 

fiddle. 
பழுப்புச் சருக்கரை ; fine brown sugar . 

[ E. fiddle > த . பெட்டில் ] 
( சா.அக.) 

பேசரா pejara , பெ . ( n . ) குடியற்ற சிற்றூர்; 
[பூரா + சருக்கரை ] 

uninhabited village . 
பூராடம் puradam, பெ . ( n . ) முற்குளம் என்னும் 

[ U. be - ciradh > த . பேசரா ] 
இருபதாம் நாள்மீன் ; the 20th naksatra . 

பேசரி pesari, பெ . ( n . ) வைரக்கற்கள் பதித்த 
[ Skt . purvsadha > த . பூராடம் ] 

பகுதியும் அதனுள் இணைந்த சிறு வளையமும் 
பூராடமாசு purada - masu , பெ .( n .) பால்வெளி கொண்ட ஒரு வகை மூக்குத்தி ; a kind of nose 
மண்டலம் ( வின் . ) ; galaxy , the milky way . 

jewel studded with ( eight ) diamonds and 

a ring attached to it . 
[ Skt . puraadha > த . பூராட + மாசு ] 

[ u . besari > த . பேசரி ) 
பூருவம் puruvam, பெ . (n .) 1. பழமை ; antiquity , பேசன்லாடு 

pesan -ladu, பெ . ( n . ) 
oldness . "பூருவ வயிரநாடிப் போர் விளைத்து 

1. பிசிறுலாடு ; a kind of confection - ball of 
( சேதுபு. கத்து . 37 ). 2. கிழக்கு; east . 

green pulse . 2. கடலைமாவாற் செய்த 
[ Skt . purva > த . பூருவம் ) 

பணியார வுருண்டை ( இந்துபாக ,308 ); a kind 

of confection -ball of bengalgram . 
பூருவாசாரியர் puruvasariyar , பெ . ( n . ) 

[ Mhr.pesan + த . லாடு .) 
1. பழைய சமயாசாரியர் ; religious preceptors 
of ancient times . " பூருவாசாரியர்கள் போத 

பேசா peja , பெ . ( n .) மட்டமான தரமுடையது ; 
மனுட்டானங்கள் " 

low quality . 
(உபதேசரத் . 72 ). 
2. பண்டைய நூலாசிரியர் ( பி.வி .8 ) ; ancient 

[ U , beja > த . பேசா ] 
authors . 

பேசார் pejar , பெ . ( n . ) 1. சோர்வு ; fatigue , 
[ Skt. purva > த . பூருவ + ஆசாரியர் ] 

weakness . 2. தொந்தரவு ; annoyance , 

disgust 
பூரை purai பெ . ( n .) 1. நிறைவு ( யாழ் . அக .); 
fullness . 2. போதியது ; sufficiency . " மாதர்க 

[ u . bezar > த . பேசார் ) 
டோதகப் பொய்யிலாழும் புலையினிப் 

பேசாவியாச்சியம் peja -viyacciyam , பெ . 
பூரைகாண் " ( தாயு . பொன்னைமாத . 40 ). ( n . ) அடிப்படையில்லாத வழக்கு ; groundless 
3. முடிவு; end , finish . " கூத்தினிப் பூரையிட or vexatious suit . 

. 
வமையாதோ " (திருப்பு . 879 ) . 4. இன்மை 

[ Skt. beja > த . பேசாவியாச்சியம் 


1 


த.வ. வலே 


பேசாறு - தல் 

331 

பேதகம் 
பேசாறு - தல் - pejaru-, 5 செ.கு.வி.( v.i.) | பேட்டு ’ pettu, பெ .( n. ) கூடுதல் இழைகளைக் 
இளைப்புறுதல் ( இ.வ. ) ; to become wearied . 

கொண்டு நெய்யப்படும் வடிவமைப்பு; pattern 
[ Skt . bezar > த . பேசாறு- ) 

or design woven with extra warp threads . 
பேசிராக்கிராமம் pesira - k - kiramam, பெ . ( n .) 

பேட்டை 1 pettai, பெ . ( n .) 1. நகர்ப்புறங்களில் 
குடியிருப்பில்லாத ஊர் ( C.G. ); uninhabited 

ஏழை மக்கள் வசிக்கும் வசதி குறைந்த பகுதி ; 
village .. 

area or locality ( of a town ) . T .: 556 

பேட்டைக்கே வந்து தகராறு செய்கிறாயா 
[ U. becarag + grama > த . பேசிராக்கிராமம் ] 

2. நகரத்திற்கருகே கூடும் சந்தை ( யாழ் . அக .); 
பேசு pesh , செ.கு.வி. ( v.i. ) மிக நன்று என்னும் market - place near a town . 3. UW 6001 
பொருள் குறிக்கும் சொல் ; exclamation 

(பிரயாண ) வண்டி தங்குமிடம் ; caravanserai. 
meaning very good , excellent. 

[ Skt . petaka > Mhr.peth > த . பேட்டை ) 

பேட்டை pettai, பெ . ( n .) 1. குறிப்பிட்ட ஊர்தி 
[ U. bes > த . பேசு ] 

அல்லது தொழில் நிறைந்து காணப்படும் பகுதி ; 
பேசு - pesh, பெ . ( n .) முதல் ; foremost front . locality where a particular kind of vehicle 

or work is found in large numbers. வண்டிப் 
[ U. pes . > த . பேசு ] 

பேட்டை , 
பேசு pes, பெ . ( n .) கட்டடத்தின் தரைமட்டம் 

( பேட்டை " > பேட்டை ] 
( இ.வ.); basement . 

பேடகம் pedagam, பெ . ( n .) 1. பெட்டி; box . 
[ E. base > த . பேசு .] 

" பேடகத்திடை யொழுகிய தினபதி பெருங் 
பேசுகிசுதி péshkisti, பெ . ( n . ) 1. வரி ; tax , 

குமரனை " ( பாரத . சம்பவ . 41 ). 2. கூடை 
tribute . 2. பெருநிலக்கிழார் கட்டும் வரி ; rent 

( யாழ் . அக .); basket . 3. திரள் ( யாழ் . அக .); 
payable to government by the owners of 

mass , heap . 
permanently settled estates . 

[ Skt. petaka > த . பேடகம் ) 
[ U. P € s - kist > த . பேசுகிசுதி .] 

பேடம் pedam , பெ . ( n .) 1. வெள்ளாடு ( யாழ் . அக .); 
பேட்டா petta, பெ .( n .) 1. தலைப்பாகை ; turban . 

goat .. 
2. பட்டும் பருத்தியும் கலந்து நெய்த தலைக் 

[ Skt. bhega > த . பேடம் ) 
GLOOL Sloof ( G.Sm.D.l.i : 266 ); turban 

பேத்வரி pet - vari , பெ . ( n . ) நகரையடுத்த 
cloth woven of silk and cotton , 

ஊருக்கு வாங்கும் வரி ( R.T. ); a tax on a 
[H. pheta > த . பேட்டா ] 

suburban village . 
பேட்டி petti, பெ .(n. ) நேர்காணல் ; interview , 

[ Mar. peth > த . பேத் + வரி ] 
audience. 

பேதகம் pédagam, பெ . ( n . ) 1. மனவேறுபாடு; 
[ u. bhet > த . பேட்டி ) 

difference , disagreement , variance , 
பேட்டு pettu, பெ . ( n . ) 1. பட்டைக்கரை; stripe , discord . 2. தன்மை வேறுபாடு ; change ; 

broad border . 2. சரடு ( இ.வ. ) ; string , as of tranformation . "உயிரை மாய்த்தோ பேதகம் 
a necklace . waist - cord containing more புரிவீர் " ( குற்றா. தல . தருமசா . 118 ). 3. கபடம் 
than one strand. 

(வஞ்சனை ) ( இ.வ. ); deceit . 
[ Te . petu > த . பேட்டு ] 

[ Skt. bhedaka > த. பேதகம் ] 


கொண்முடிபு 


பேதகன் 

332 

பேதவாதம் 
பேதகன் pédagan , பெ . ( n .) 1. கருத்து 5. இணக்கமின்மை ( வின் . ) ; incongruity, 

வேறுபட்டவன் ; one who is disaffected . inconsistency . 6. பிறிதொன்றற்கு இல்லாத 
" பேதகனான பிதாமரு ளெய்தா " ( பாரத . ஏற்றம் ; distinctive merit . சமயிகள் பேதங்கள் 
வாரணா . 103 ). 2. மூன்று வகைக் கலப்பு சொல்லிப் பிதற்றும் பிரான் (திவ் . திருவாய். 
இனத்தைச் சார்ந்தவன் ; one belonging to 

4.2 : 4 ) .7 . பகுப்பு; subdivision , sect . division . 
anyof the threemixed castes . "பின்னாகிய 

8. நால்வகை வழிகளுள் ஒருவர்க் கொருவர் 
மும்மை கொள்பேதகரை " (கந்தபு. காமதக . 18 ). 

பகையுண்டாக்கும் நெறி (சீவக . 747 , உரை ) ; 
[ Skt. bhedaka > த. பேதகன் ) 

policy of division or sowing discord among 
பேதசித்தாந்தம் peda - cittandam , பெ . ( n . ) 

confederates , one of four kinds of 
இருளும் ஒளியும் போல ஆதனும் சிவமும் 

upayam . 9. ( சுகத பேதம் , சுசாதிபேதம் , 
இரண்டாயிருக்குமென்ற 

லிசாதிபேதம் என்ற ) மூன்று வகை வேறுபாடு 
( சங் . அக .); the doctrine that the Supreme 

(வேதா. சூ . 27 , உரை ); difference, of three 
Being and the individual soul exist as two 

kinds , viz . šukata -pēdam , šušādi-pēdam , 
different entities , as light and darkness . 

visadi -pedam , 
[ Skt. bheda + siddhaata > த . பேதசித்தாந்தம் பேதலி - த்தல் pedali-, 4 செ.கு.வி.( v.i.) 

1. மாறுதல் ; to vary, alter , change in form , 
பேதசைவம் peda - savam , பெ . (n .) சிவனியம் 

appearance or nature ; to be estranged. 
( சைவம் ) பதினாறனுள் குருலிங்க சங்கமபத்தி 

2. வேற்றுமைப்படுதல் ( வின் . ) ; to be different; 
பூண்டு சிவனை உருவமாகவும் அருவமாகவும் to differ . நிறம் பேதலிக்கிறது . 3. மனம் 
அருவுருவமாகவும் ஊழ்கித்தால் வீடுபேறு 

குழம்புதல் ; to be discouraged , agitated or 
கிட்டுமெனக் கூறும் சமயம் ; a saiva sect 

dismayed . பிணியினி லுடைந்து வாடிப் 
which holds that the path of salvation lies 

பேதலித் திரங்கு வார்கள் ( சங் . அக . ) . 
through worship of Sivalinga, guru and 

[ Skt. bheda > த . பேதலி - த்தல் ) 
devoties , and meditation and Siva in His 

பேதவாதசைவம் peda - vada - savam , பெ . ( n .) 
triple aspect of uruvam , aruvam and aru 

அகச் சமயமாறனுள் இறைவனருளால் மலம் 
v - uruvam one of 16 saivam . 

நீங்குமென்றும் முத்த நிலையில் இறைவனும் 
[Skt. bhada + Sava > த . பேதசைவம் ] 

ஆதனும் ( ஆதன் ) தலைவன் தலைவி போல் 
பேதப்படு - தல் pēda - p -padu-, 20 

வரென்றுங் கூறும் சமயம் (சி.சி. 11, 5 , சிவஞா.); 
செ.கு.வி.( v.i. ) 1. வேற்றுமைப்படுதல் ; to a Saiva sect which holds that the soul gets 
disagree , to be discordant . 2. மயங்குதல் ; 

rid of corruption by the grace of God and 
to be bewildered , " பேதப் படுகின்ற 

that even in the state of emancipation it 

bears to God the relation of the beloved 
பேதைமீர்காள் " (தேவா. 30 , 7 ) 

to the lover , one of six aka - c - camayam. 
( பேதம் + படு - தல் ) 

[ Skt. bheda + vada + Saia > த . பேதவாதசைவம் 
பேதம் pedam , பெ.(n.) 1. வேறுபாடு ( திவா. ); பேதவாதம் peda - vadam , பெ . ( n . ) ஆதனின் 
difference , dissimilarity . 2. மனமாறுகை ; 

தலைவனுக்கு ( ஜீவேசுரர்க்கு ) வேற்றுமை 
disagreement , variance , disaffection . 

கூறுங் கொள்கை ; doctrine of the quality of 
3. முரண்பாடு ; diversity, variety . " கீத நின்ற the universe and the Supreme Soul opp . 
பேதங்கள் " ( கம்பரா . கடறாவு . 74 ). 4. திரிபு to apēta -vātam . 
( வின் . ) ; modification , alteration . 

[Skt. bheda + vata > த . பேதவாதம் ) 


பேதனம் 

333 

பேதியாகுமூலி 
பேதனம் pedanam , பெ .(n .) 1. எட்டு கருமத் 

become confused . 6. மனம் மாறுபாடுதல் 
தொன்றும் மக்களுள் வேற்றுமை விளைப்பது ( யாழ் . அக .); to become changed in mind . 
LOIT GOT 6606 ; magic art of causing discord [ skt. bheda > த . பேதி - த்தல் ) 
between persons , one of asta - karumam . | பேதி -த்தல் pedi, 4 செ.குன்றாவி . ( v.t. ) 
2. மாழையை பிறிதொன்றாக மாற்றும் கலை ; 

1. பிரித்தல் ; to divide , separate . 

. 
theart of transmutation . 3. பன்றி (சங்.அக. ); 

2. மனமலையச் செய்தல் ( வின் . ); to excite , 
hog . 

disgust , alienate . 3. மாற்றுதல் ; to change , 
[ skt . bhedara > த . பேதனம் ] 

diversity. 4. வெட்டுதல் (உரி.நி. ); to cut , split . 
பேதாபேதம் pedapedam ,, பெ . ( n . ) 

[ Skt . bheda > த . பேதி - த்தல் ) 
1. வேற்றுமையும் ஒற்றுமையும் ; similarity and 
dissimilarity , 

பேதிக்குக்கொடு -த்தல் pedikku - k - kodu- 4 
agreement and 
disagreement. 

செ.குன்றாவி . ( v. t. ) 1. கழிச்சல் மருந்து 
[ Skt. bheda- bheda > த . பேதாபேதம் ] 

கொடுத்தல் ( வின் . ) ; to administer a 

cathartic . 2. 2018 (40600TLITÁSG .; to terrify, 
பேதாபேதி pedapedi, பெ . ( n .) பேதாபேத 

cause fear .. 
சித்தாந்தமுடையோன் ( திவ் . திருச்சந். 1 , வ்யா . 

[ Skt bhedin > த . பேதி > பேதிக்கு கொடுத்தல் 
பக் . 9 ); follower of the Bhaskara school of 

பேதிகட்டல் ped - kattal, பெ .( n . ) பேதியாதலை 
philosophy. 

நிறுத்தல் ; to stop motion . ( சா . அக .) 
[ Skt. bhedabhedin > த. பேதாபேதி ] 

பேதித்து நட - த்தல் pedittu - nada-, 3 செ . 
பேதானா pedana , பெ . ( n . ) 1. சீமை மாதுளை ; 

குன்றாவி . ( v.t. ) நாடி மாறுபட்டு ஒடுதல் ; 
quince . 2. சீமை மாதுளை விதை ; quince 

variation or deviation in the beating of 
seed . 

pulse . ( சா.அக.) 
[ u . bihidana > த . பேதானா] 

( பேதி + அத்துநட -த்தல் ) 
பேதி pedli, பெ .( n.) 1. பிரிப்பது ; that which | பேதிபண்ணு - தல் ped -pannu , 5 செ.கு.வி. 
divides , detaches or separates . 

( v.i. ) துப்புரவு செய்தல் ; to cause purging . 
2. பிரிந்தவன் ( பேதமானவன் ) ( யாழ் . அக . ) ; one 

( சா.அக.) 
who is estranged . 3. இதளியம் ( அக.நி ) ; 
mercury, quicksilver. 4. கழிச்சல் ; diarrhoea , (பேதி + பண்ணு - தல் ] 
purging . 5. கக்கல் கழிச்சல் ; cholera . பேதி மருந்து ped - marundu, பெ .( n .) கழிச்ச 
6. குடலைத் துப்புரவு செய்யும் கழிச்சல் மருந்து 

லுக்குக் கொடுக்கும் மருந்து ; a medicine 
(பேதிமருந்து ) ( வின் . ) ; purgative, cathartic . 

given for cleansing the bowels cathartic 
[ Skt. bhedin > த . பேதி 

purgative. (சா.அக. ) 
பேதி - த்தல் pedi , 4 செ.கு.வி.( v.i. ) ( பேதி மருந்து ] 
1. மாறுபடுதல் ; to change , vary, differ. | பேதிமாத்திரை pedi- mattirai 

, பெ . ( n . ) கழிச்சல் 
"பேதியா வின்ப வெள்ளத்தை " (திவ். பெரியதி . 

மாத்திரை; pills causing motions . ( சா.அக.) 
4.3 : 2 ). 2 கெடுதல் ( யாழ் . அக .); to degenerate , 

( பேதி மாத்திரை] 
deteriorate . 3. உடைதல் ; to be broken , 
interrupted , frustrated . 4. கழிச்சலாகுதல் பேதியாகுமூலி pediyagumuli, பெ .( n . ) 

கழிச்சலையுண்டாகும் சரக்கு ; anything that 
( வின் . ) ; to purge . 5. குழம்புதல் ( சங் . அக.); to 


பேதுரு 


334 


பைக்கே 


causes motions such as . சிவதை , பேலம் pelam , பெ . (n . ) 1. விதை ; testicle . 

நேர்வாளம் , நிலாவரை போன்றவை . ( சா.அக.) 2. சிறுபங்கு ; small portion or share. 
பேதுரு peduru , பெ .( n . ) இராயப்பர் என்ற 3. போகுதல் ; going . 
கிறித்தவப் பெரியார் ; St. Peter . 

[ Skt. pela > த . பேலம் .] 
பேப்பர் pepper, பெ . ( n . ) 1. தாள் ; paper . பேலவம் pelavam , பெ . ( n .) மென்மைத் 
2. செய்தித்தாள் ( இக்.வ. ) ; news paper . 

தன்மை ; softness . 
[ E. paper > த . பேப்பர் ) 

[ Skt . pelava > த . பேலவம் .) 
பேயந்து pepardu , பெ . ( n . ) 1. ஒழுங்கின்மை; 

பேலா pela , பெ .( n .) கிண்ணவகை ; a kind of 
being without order confusion , irregular. 
2. கட்டுக் காவலின்மை ; insecurity . 

cup . சந்தனப் பேலா . 
[ U. beband > த . பேயந்து ] 

[ U. piyala > த . பேலா. ) 
பேபர்வா peparva, கு.பெ.எ. ( adj .) கவனக் பேலி peli, பெ .( n . ) குதிரை (சங் . அக .); horse . 
குறைவான ( C.G. ) ; careless , headless , 

[ Skt . pelin > த . பேலி .] 
negligent . 

பேவார்சு pevarsu , பெ . ( n .) 1. பிறங்கடை 
[ U. beparwa > த . பேபர்வா ) 

யற்றவன் ; one who is without an heir or 
பேபாக்கி pépakki, பெ .( n .) மீதியின்மை ( C.G. ); representative, one who has no one to 
out right settlement , payment in full .. 

claim as his relation or to inherit his 
[ U. bebaqi > த . பேபாக்கி ] 

property. 2. கேட்பாரற்ற பொருள் ; unclaimed 
பேமாலம் pemalam , பெ . ( n . ) மூடன் ; 

property. 3. பயனற்ற தன்மை ; worthless 

ness . " அவ்வேலை பேவார்சா யிருக்கிறது " 
simpleton , foolish , fellow . 

[ U. waris > த . பேவார்சு .) 
[ u. bemalum > த . பேமாலம் ) 

பேனம் penam , பெ . ( n .) அனுவல்லிப் பூடு; 
பேயூடம் peyudam , பெ . ( n . ) 1. அமிர்தம் ; 
nectar . 2 . சீம்பால் ; 

( நாமதீப.393 ); opium . 

beestings 
3. வெண்ணெய் ; butter . 

பேனம் ’ pepam , பெ . ( n . ) நுரை ; froth , foam . 

" பேன 
[ Skt . peyusa > த . பேயூடம் .) 

வெண்குடையவாய " ( கம்பரா . 

பிரமாத். 145 ). 
பேரி peri பெ . ( n .) மரவகை ; communis . 

[Skt . phena > த . பேனம் .] 
[ E. pear > த . பேரி.] 

பேனா pena , பெ . ( n .) மைதோய்த்து எழுதுங் 
பேரீசு perij , பெ . ( n . ) 1. கணக்கின் மொத்தத் 

கருவி ; pen , quill . 
Oloma ; total or aggregate of an account. 
2. பட்டாதார் அல்லது ஊரார் கட்டும் 

த.வ. தூவல் 
மொத்தவரி ; total amount of a revenue 

[ E. pen > த . பேனா.] 
assessment . 

பேனாகத்தி pena - kattij பெ . ( n . ) சிறுகத்தி 
[ U. berz > த . பேரீசு.] 

வகை ; pen knife ( pond .). 
பெ . ( n . ) தெப்பம் 

[ E. pen > த . பேனாகத்தி .] 
( யாழ்.அக.); boat . 

பைக்கே paikke , பெ .(n .) பணம் ( P.T.L. ) ; 
த.வ. மிதவை 

money . 


பேலகம் pelagam , 


[ 


[ Skt. bhelaka > த . பேலகம் .) 


[T. paikam > த . பைக்கே .] 


பைசந்தி 


335 


பைசாசநெல் 


பைசந்தி paicandi, பெ . ( n . ) 1. நுரையீரலி பைசா paisa , பெ . ( n . ) 1. பை பார்க்க ; see 
லிருந்து எழும்பும் ஒருவித சத்தம் ; sound 

paisa . 2. காலணா ; quarter anna . 
from lungs . 2. கருப்பந்தரிக்குமிடம் ; womb ; 

3. சில்லறை ; copper change . 
uterus ( சா.அக. ) . 

[ U. paisa > த . பைசா.) 
பைசல் paisal, பெ . ( n . ) 1. வழக்கு முதலிய 
வற்றின் தீர்மானம் ; decree , judgment , 

பைசா paisa , பெ . ( n .) பைதா பார்க்க ; see 
decision , settlement of a quarrel , paita. 
settlement of a debt . 2.1801 ஆம் ஆண்டு 

[ u . paiya > த . பைசா . 

. ] 
சென்னைத் துரைத்தனத்தாராற் செய்யப்பட்ட 

பைசாசசத்துவம் paisasa - sattuvam ,, 
நிலவரித் திட்டம் ; original settlement , 
assessment fixed at the time of the 

பெ . ( n . ) பெண்டிரது பத்து சத்துவங்களுள் 
original settlement, assessmnet fixed at ஒன்று ( கொக்கோ .4, 24 ) ; a quality of 
the time of the original survey in Madras, woman , one of pattu - cattuvam . 
generally about the year 1801. 3. இறத்தல் ; 

[ u. paisasa > த . பைசாசசத்துவம் .) 
die . " ஆள் பைசல் " ( உ.வ.) 

பைசாசசுரம் paisasa -curam , பெ . ( n . ) 
த.வ. தீர்வு 

ஒருவகைக் காய்ச்சல் நோய் ; a kind of fever. 
[ u. faisal > த . பைசல்.] 

[ U. paisaca > த . பைசாச + கரம் .] 
பைசல் கம்மி paical -kammi, பெ . ( n .) | பைசாசத்துத்தி paicacatutti, பெ . ( n . ) 
விளைவுக் குறைவால் ஏற்படும் வரிக்குறைப்பு; 

பேய்த்துத்தி ; a kind of abutilon ( சா.அக.). 
partial remission of revenue on account 

த.வ. காட்டுத்துத்தி 
of scanty crop . 

பைசாசத்தும்புலா paicăcattumpulā, 
[ u . faisal + > த . பைசல்கம்மி .] 

பெ . ( n . ) பேய்த்தும்புலா; a plant ( சா . அக.). 
பைசல்தீர்வை paical-tirvai), பெ . ( n .) தீர்வை 

த.வ. காட்டுத்தும்புலா 
திட்டப்படுத்திய காலத்தில் ஏற்பட்ட நிலவரி ; 
rate of assessment fixed on each field at 

( பைசாசம் + தும்புலா. ] 
the time of the first settlement. 

பைசாசத்தும்பை paicacattumpai) பெ . ( n .) 
[ u. faisal + > த . பைசல்தீர்வை .] 

பேய்த்தும்பை; wild tumbai plant ( சா . அக. ). 
பைசல் நாமா paisal- nama , பெ .( n .) எழுத்து 

த.வ. காட்டுத் தும்பை 
மூலமான தீர்ப்பு; written order or award . 

பைசாசத்தூரிதம்paicacatturitam , பெ . ( n . ) 
[ U. faisal + > த . பைசல்நாமா .] 

பேயூமத்தை பார்க்க ; see peyumattai 
பைசல் புல்வரி paisal -pul- vari, பெ . ( n . ) 

( சா.அக. ) . 
மேய்ச்சற் புல்லுக்கு இடும் தீர்வை ; fixed 

த.வ. காட்டுமத்தை 
grazing tax or cese 

பைசாசநிலை paisasanilai, 

பெ . ( n . ) 
[ U. faisal + > த . பைசல்புல்வரி.] 

பைசாசம் - பார்க்க ; see paisasam1-2. 

பைசாசநெல் paisasa - nel, பெ . ( n . ) 
பைசல்சாச்தி paisal- casti பெ . ( n .) கணக்குத் 

மலைநெல் ; paddy grown in mountains 
தீர்வைக்கு அதிகமாக தண்டப்படும் வரி ; any 

( சா.அக. ). 
payment levied over and above the 
paicaltirvai. 

த.வ. காட்டுநெல் 
[ u . faisal +rasti > த . பைசல்சாச்தி ] 

[[ பைசாசம் + நெல் .) 


பைசாசப்புணர்ச்சி 


336 


பைத்தியக்காரன் 


பைசாசப்புணர்ச்சி paicac - p - punarcci பைசாசி paisac ) பெ . (n . ) 1. வடதமிழ் 

பெ .( n . ) 1. பெண் தூங்கும்போது அல்லது எனப்பட்ட பிராகிருத மொழியின் கிளை மொழி 
மயங்கிக் கிடக்கும் போது புணர்தல் ; having (சி.சி.பாயி .2 , மறைஞா. ); paisasia prakrit 
sexual connection with a woman while dialect . 2. சடாமாஞ்சி ; spikenard . 3. பெண் 
she is sleeping or unconsiousness . பிசாசு ; she - goblin . 
2. வலக்காரமாய் அல்லது ஒப்புதலில்லாது 

[ u . paisaci > த . பைசாசி .) 
கலவி செய்தல் ; seducing a woman by 

பைசாசி paicaci, பெ . ( n . ) சடாமாஞ்சி ; a kind 
force or without her consent . 
3. கொக்கோக 64 விளையாட்டுகளில் ஒன்று ; 

of medicinal grass valerian or Indian 
one of the 64 postures of sexual 

spinard (சா.அக. ). 
intercourse with a woman as described பைசாத்தும்புலி paicattum- puli, பெ . ( n . ) 
in erectic science called kokkogam தூம்பரவாலி; a plant ( சா.அக. ) . 
compiled by kokkogamuni ( சா.அக. ). 

பைசார் paisar, பெ . ( n . ) காலில் அணியும் 
த.வ. இயல்பலாத புணர்ச்சி , பெருந்திணை சோடு ( வின் . ) ; slippers, Indian shoes . 
[Skt. paisasa > த . பைசாசம் + புணர்ச்சி .] 

த.வ. அடிபுதை அரணம் 
பைசாசபூமி paicaca - pumi பெ . ( n . ) 

[ u . palar > த . பைசார் .] 
தொன்மங்கள் கூறும் நிலங்களுளொன்று 
( அபி.சிந் . ) ; one of the mythological பைசாரம் paicaram , பெ . ( n . ) நாட்டுப் பகுதி ; 
divisions of the world . 

locality or neighbourhood . " கச்சிப் பேட்டுக் 
[ Skt. paicacam + > த . பைசாசபூமி .] 

கீழைப் பைசாரத்து " (S.I.I.il, 517 ). 
பைசாசம் paisacam , பெ . ( n .) 1. பேய் ; devil , பைசு paisu , பெ . ( n . ) பால் ( சங் . அக .); milk . 
goblin . 2. வில்லோர் நிலை நால் வகையுள் ஒரு 

[ u . payas > த . பைசு .] 
காலை நிலையாக ஊன்றி ஒருகாலை மடக்கி 
நிற்கும் நிலை ( பிங். ) ; position of an archer in 

பைசுன்யம் paisunyam , பெ .( n .) இவறன்மை 
which one leg is held straight and the 

(உலோபம் ); miserliness . " பைசுன்ய 
other bent , one of four villor- nilai 3. OT 600T பண்பினர் " (பாடு 28, அடியவர்). 
வகை மணங்களுள் துயின்றாள் , களித்தாள் , 

த.வ. இவறற்றன்மை 
மூத்தாள் , இழிந்தவள் முதலிய மகளிரைச் 
சேரும் மணம் ; a form of sexual dealing in 

[ Skt. paisuna > த . பைசுன்யம் .) 
which a man embraces a sleeping or பைசுனம் paicupam , பெ .( n . ) 1. இவறற் 
intoxicated woman or a woman older றன்மை ; miserliness , niggardliness . 
than himself or of a lower caste as 

2. புறங்கூறுகை ; back biting . 
prevailing among the pišācas. 

த.வ. ஈயாக்குணம் 
த.வ. பூதம் 

[ U. paisuna > த . பைசுனம் .] 
[ U. paisaca > த . பைசாசம் .) 

பைத்தியக்காரத்தனம் paittiya - k 
பைசாசம் paisacam, பெ . ( n . ) 1. இரும்பு karattapam , பெ . ( n .) மூடத்தனம் ; the state 
( சங் . அக .); iron . 2. பேய் ; devil . (சா.அக. ). of being imbecile ( சா.அக.). 
[ U. paisaca > த . பைசாசம்.) 

பைத்தியக்காரன் paittiyakkaran , பெ . ( n .) 
பைசாசமுள்ளி paisasamul, பெ . (n . ) பித்தம் பிடித்தவன் ; a mad or insane man 
காட்டுமுள்ளி ; solanum ! acquini (சா.அக. ). ( சா.அக. ) . 
( பைசாசம் + முள்ளி.] 

த.வ. கோட்டி 


தசதிக்கு 


3 


தசப்பொருத்தம் 


kinds viz . madu , nilam , el, pon, ney , adai தசநாடி tasanadi பெ .(n . ) இடை , பிங்கலை, 
vellam ,nel, velliuppu .. 

சுழுமுனை , காந்தாரி , அத்திசிங்குவை , 
[ Skt. dasa > த . தச ] 

சங்கினி, பூடா , குகு , கன்னி, அலம்புடை யெனப் 
தசதிக்கு tasadikku, பெ . ( n . ) நான்கு பெரிய 

பத்துவகைப்பட்டு உயிர் ( சுவாச ) க் காற்று 
திசைகளும் , நான்கு கோணத் திசைகளும் , 

இயங்குதற்குரிய வழியாகிய நாடிகள் (சிலப் . 3 , 
மேலுங் கீழும் ஆகிய பத்துத் திக்குகள் ; the ten 

26 , உரை , பக் . 84 ) ; the ten tubular vessels 
regions of the earth , comprising the eight 

of the human body, believed to be the 

principal channels of the vital spirit viz . ida 
directions and the upper and the lower 

pingalaj sulumuna, kändāri 

, atticinkuvai, 
regions. 

caikinipuda ,kuku , kanni alampudai. 
[ Skt . dasa > த . தசாதிக்கு ] 

[ Skt . dasa > த . தசம் + நாடி ) 
தசதீட்சை tasaditca), பெ . ( n . ) 1. மந்திர | தசநாதம் tasanadam , பெ.(n.)மனித உடம்பில் 
( மாந்திரிக ) நூலிற் சொல்லியுள்ள சத்தி 

உள் ( அந்தர் ) முக நோக்குடையவர் களுக்கு 
குருவம் ( தீட்சை ), சிவக்குருவம் (தீட்சை ) இது 

விளங்கும் பத்து வகை ஓசைகள் ; the ten 
இயல்பாக (சாதாரணமாக ) மூச்சுப்பயிற்சி sounds heard by those who have the in 
( பிராணாயாமம் ) செய்வதற்கு முன்னதாகவே sight . ( சா.அக.) 
உடம்பைப் வலுப்படுத்த வேண்டி ஓதப்பட்ட 

[ Skt. dasanada > த . தசநாதம் ) 
மந்திர வெழுத்துகள் , ( in mantric philosophy ) 

1. மணி - bell , 2. கடல் - sea , 3. யானை 
the mystic letters chanted for purposes 

elephant , 4. குழல் - fruit , 5. மேகம் - clouds 
of invigorating the ten parts of the human thunder, 6. வண்டு - bees , 7. தும்பி - dragonfly , 
system before sitting up for practising 8. வளை - conch , 9. பேரிகை - big drum , 10. யாழ் 
pranayama . 2. பூநீருப்பை , பத்துத் தடவை 

- veena like instrument . 
கறைத்தும், காயவைத்தும் அல்லது காய்ச்சியும் தசப்பிரசாபதி tasa - p - pirasapad , பெ . ( n . ) 
தெளிவுறுத்தும் உப்பைத் தூய்மை ( சுத்தி ) மரீசி, அத்திரி , அங்கிரசு , புலத்தியர் , புலகர் , 
செய்தல் ; purifying or cleaning the fuller s 

கிரது , வசிட்டர் , தசர் , பிருகு , நாரதர் என்ற 

பத்து துணைப் பிரமர்கள் ( சி.சி .2 , 29 , சிவாக் . ); 
earth . It is disolved in pure rain water 

lords of created beings , numbering ten , viz . 
filtered and kept in the hot sun for 

marici, attiri, ankiresu, pulastiyar, pulakar, 
evaporation the resulting salt is again kiratu , vasistar, taksar ,piruku , naratar . 
dissolved in rain water filtered and 

[ Skt. dasan -piracapata > த . தசப்பிரசாபதி ) 
evaporated as before thus it is repeated தசப்பிராதுற்பவம் tasa - p - piraturpavam , 
ten times , this salt is used in Alchemy . பெ. ( n . ) திருமாலின் பத்து பிறப்புகளைப்பற்றிக் 
(சாஅக .) 

கூறும் நூல் ; ( யாழ்ப் .) poem celebrating the ten 
தசநரம்பு tasanarambu , பெ . ( n . ) தசநாடி 

avatars of Visnu. 
பார்க்க ; see tasanadi. ( சா.அக. ) 

[ Skt dasatpradurbhava > த . தசப்பிராதுற்பவம் 
[ Skt. dasa > த . தச நரம்பு) 

தசப்பொருத்தம் tasa - p - poruttam , பெ . ( n . ) 
தசநவம் tasanavam , பெ . ( n . ) ஒருநாடு ; a 

பத்துவகைத் திருமணப் பொருத்தங்கள்; the 
country . "தசநவப் பெயர். அகணிநாடு " 

ten kinds of marriage fitnesses . 
( கம்பரா . ஆறுசெல் . 16 ) 

[ Skt. dasa > த . தசம் + பொருத்தம் ) 


பைத்தியங்காரி 


337 


பைத்தியன் 


பைத்தியங்காரி paittiyaikari, பெ . ( n .) வெளிவந்து பிசாசு கொண்டவன்போல் திரியும் 
புகையிலை; tobacco ( சா.அக. ) . 

ஒரு வகை நோய் ; a mental affection 
பைத்தியச்சாலை paittiya - c -calai 

, பெ .( n .) causing a disordered intelect and 
பித்தர்சாலை ; dark house ( சா . அக.) . 

furiousness due to action of bile entering 
( பைத்தியம் + சாலை .] 

the brain ( சா . அக .). 
பைத்தியச்சுரம் paittiya- c - curam , பெ .( n . ) 

த.வ. மனநோய் , தெரள் 
பித்தத்தினால் வெறியையுண்டாக்குமோர் 

[ Skt. paittiya > த . பைத்தியம் .] 
வகைக் காய்ச்சல் ; a kind of fever brought | பைத்தியமான paittiyamapa , பெ.எ. ( adj . ) 
about by excess of bile humour causing 

1. பித்துக்கொண்ட ; rabid . 2. பைத்தியங் 
perplexity of mind or madness which is 

கொண்ட ; mad ( சா.அக. ). 
due to the bilious affection ( சா.அக. ). 

பைத்தியமிறக்குவோன் paittiyam - 
( பைத்தியம் + சுரம் .] 

irakkuvom , பெ .( n . ) பைத்திய நோயைத் 
பைத்தியநாடி paittiyanadi பெ . ( n .) 

தீர்ப்போன் ; a specialist in the treatment of 
1. பித்தநாடி ; pulse indicating the bile 

insanity - Alienist (சா.அக. ). 
humour ; bilious condition indicated by 
pulsation . 2. கோட்டிக்காரரின் நாடி நடை ; the 

[ பைத்தியம் + இறக்குவோன் .] 
pulsation indicating insanity ( சா . அக .). பைத்தியமிறங்கல் paittiyam - iraigal, பெ . ( n . ) 
( பைத்தியம் + நாடி .] 

பித்தம் குறைதல் ; reduction of bile humour ; 

reduction of madness ( சா.அக. ) . 
பைத்திய நீக்கி paittiya - nikki, பெ . ( n .) 
கோட்டியை நீக்கு மூலிகைகள் , மிளகு , 

[ பைத்தியம் + இறங்கல் .] 
சித்திரத்தை , கோட்டம் , அதிமதுரம் , | பைத்தியமேகம் paittiya - mégam, பெ . ( n .) 
கிரந்திநாகம் , விலாமிச்ச வேர், சீரகம் , காட்டுச் பித்தமேகம் ; mega disease due to vitiation 
சீரகம் , பிளப்புச் சீரகம் , கொத்துமல்லி , of bile humour ( சா.அக. ) . 
செங்கடுகு , வெண் சிவதை வேர் , குங்குமப்பூ , 

( பைத்தியம் + மேகம் .] 
அட்டுப்பு , கல்லுப்பு; drug that alleviate 

பைத்தியரோகம் paitiya -rogam , பெ . ( n . ) 
insanity ( சா.அக. ). 

1. மனநோய் , கோட்டி ; a disease , lunacy, 
( பைத்தியம் + நீக்கி .] 

insanity and other mental disorders are 
பைத்தியப்புலப்பம் paittiya - p -pulappam , due to want of mental equilibrium . 2. பித்த 
பெ . ( n . ) வெறிப்பிதற்றலான மூளைக் 

மயக்கம் ; giddiness . 3. தலைசுற்றல் ; vertigo 
கோளாறு ; delirium ( சா.அக. ) . 

( சா.அக. ). 

த.வ. மனநோய் , தெரள் 
த.வ. வெறிப்புலம்பல் 

பைத்தியவிகாரம் .paittiya -vigaram , பெ . ( n .) 
( பைத்தியம் + புலப்பம் .] 

பித்தத்தால் அடையும் மாறுதல் ; change in 
பைத்தியப்புலம்பல் paittiya - p - pulambal, attitude and character due to insanity 
பெ . ( n .) பிதற்றல் ; raving ( சா.அக. ). 

( சா.அக. ). 
( பைத்தியம் + புலம்பல் .] 

த.வ. வெறிமாற்றம் 
பைத்தியம் paittiyam , பெ .( n . ) பித்தமானது | பைத்தியன் paittiyan, பெ .( n . ) கோட்டிக்காரன் ; 

madman . 
தலையின் மேலேறி செருக்கை ( அகங் 

த.வ. கோட்டி 
காரத்தை ) எழுப்பு வதினால் அறிவுமயக்கம் 
( பிரமை ) தோன்றி மனம்விட்டுக் கூத்தாடி 

[ Skt. paittiyam > த . பைத்தியன் .] 


பைதா 


338 


பைல்வான் 


பைதா paita , பெ .{ n .) வண்டிச்சக்கரம் ( இ.வ. ) ; | பைமூலவாதம் paimulavatam , பெ . ( n . ) 
wheel of a cart . 

1. எறும்புகளின் பேச்சறிதல் ; a science 
[ u . paiya > த . பைதா.] 

studying the language of ants . 

2. பிபீலவாதம் ; a system of philosophy 
பைதிருதி paitirudi, பெ .( n . ) கொடிச் சம்பங்கி ; 
sampac creeper ( சா.அக. ). 

amongst ancients ( similar to Epicurean 
பைபிள் paipil, பெ . ( n .) கிறித்தவர் வேதாகமம் ; 

philosophy ) about the theory of atoms 

and atomic nature ( சா.அக. ). 
bible .. 

பைரவம் pairavam , பெ .(n .) 1. கொடுமைத் 
[ E. bible > த . பைபிள்.) 

தன்மை ( வின் . ) ; terribleness . 2. அச்சம் 
பைபீலம் paipilam , பெ . ( n .) எறும்பு ( யாழ் . அக .); 

( வின் . ) ; dread , awe , fear . 3. சிவசமய வகை ; 
ant . 

a subdivision of Saiva religion . 
[ Skt. pipila > த . பைபீலம் .] 

4. செவ்வழியாழ்த் திறங்களுள் ஒன்று ( பிங் . ) ; 

an ancient secondary melody - type of 
பைபீலம் ’ paipilam , பெ . ( n . ) இரும்பு; iron 

Sevvali class . 
( சா.அக.) 

[ Skt. bhairava > த . பைரவம் .] 
பைபீலவாதம் paipila - vadam, பெ . ( n . ) 

பைரவன் pairavan, பெ . ( n . ) 1. சிவத் 
அறுபத்து நாலு கலையுள் எறும்பு முதலிய 
உயிரிகளின் மொழிகளை அறியும் கலை 

திருமேனிகளுள் ஒருவரான வைரவக் கடவுள் ; 
( யாழ் . அக .); the art of upwards one of 

a manifestation of Siva . 2. நிசாதனக்கும் 
arupattunalu - kalai. 

இழிகுலப் ( சூத்திரப் ) பெண்ணுக்கும் பிறந் 

தவன் ; man born of a Nisada and a Sudra 
[Skt. pa - pila - vada > த. பைபீலவாதம் .) 

woman . "பின்னவர்மாது நிடாதனைப் புணரப் 
பைபீலவாதம் : paipila- vadam , பெ . ( n . ) 

பிறந்தவன் பைரவனென்பான் " ( சூத.சிவமான் . 
பீலுவாதம் ; a system of meta physics. 

12 , 31 ). 
[ Skt. pilu + vada > த . பைபீலவாதம் .) 

[ Skt. bhairava > த . பைரவன் .] 
பைபிலிகாவாதம் paipika- vadam , பெ . ( n .) பைரவி pairavi, பெ .(n .) 1. கொற்றவை ; durga . 
பைபீலவாதம் பார்க்க ; see paipila -vadam . 

" பைரவி யகம்படியரே " (தக்கயாகப் . 431 ). 
[ Skt . paipilika - vada > த . பைபீலிகாவாதம்.) 2. ஒரு வகைப்பண் ; a specific melody type 
பைபிலிகை paipiligai, பெ .(n . ) எறும்பு 

( பரத . இராக .56 ) . 
( யாழ் . அக .); ant . 
[ Skt . pipilika > த . பைபீலிகை . ] 

[ Skt . bhairavi > த . பைரவி .) 
பைமாசு paimasu , பெ . ( n . ) 19 ஆம் நூற் 

பைராகி pairagi, பெ . ( n . ) வடநாட்டுத் துறவி ; 
றாண்டில் ஆங்கிலேயர்களால் இந்தியா விற் 

asceticpilgrim from North India . 
செய்யப்பட்ட நிலவளவு ; land measure - ment 

த.வ. துறவி 
made early in the nineteenth century by 

[ U. bairagi > த . பைராகி .] 
the British in India . 

பைரி pair ) பெ . ( n . ) இராசாளி வகை ; peregrine 
[ U. paimayas > த . பைமாக .] 

falcon , falco peregrinus. 
பைமாசுதார் paimasu - tar, பெ . ( n . ) நிலவளவு 

[ u . bharj > த . பைரி .] 
செய்யும் அலுவலர் ; surveyor . 

பைல்வான் pailvan, பெ . ( n . ) மற்போர் 
[ U.paimayas + > த . பைமாசுதார் . ) 

செய்வோன் ; athlete, wrestler, pugilist . 


த.வ. காளி 


பொக்கிசக்காரன் 


339 


போக்கியபத்திரம் 


த.வ. காவல் 


த.வ. மற்போராளன் 

[ F bouteille > த . பொத்தல் .] 
[ U. pahlwan > த . பைல்வான் .) 

பொதீலகம் potilagam , பெ .( n . ) பூனைப்புல் ; 
பொக்கிசக்காரன் pokkisa - k- kara ), பெ . ( n . ) a kind of grass ( சா.அக. ) . 
1. கருவூலத்தின் பொறுப்பாளி; treasurer . 

பொம்மக்காதேவி pommakka - devi பெ .( n .) 
2. பெருந்தனக்காரன் ( யாழ் . அக .); rich man . 

தொட்டியருடைய குல தெய்வமும் மாயக் 
த.வ. காசுக்கடைக்காரன் 

கலையில் வல்லவரானவர் ( சால வித்தைக் 
[ Skt. pokkisam > த . பொக்கிசம் காரன் .] 

காரர் ) வணங்குவதுமாகிய ஒரு சிறுதெய்வம் ; 
பொக்கிசம் pokkisam , பெ . ( n . ) 1. அரசுக் 

patron deity of the tõttiya caste , 

worshipped also by jugglers (E.T. vi, 189 ) . 
கருவூலம் ; treasury . 2. கருவூலவேலை 
USG unofl; office of a treasurer . பொம்மல் pommal, பெ . ( n . ) பொம்மை ; 
" பொக்கிசம் முத்திருளப்ப 

முத்திருளப்ப பிள்ளை " puppet , ettigy . " பொம்ம லாட்டுவிக்கும் 
(I.M.P.Rd. ). 

தோலுருப்போல " ( விறலிவிடு). 
பொக்கிச்சாலை pokkisa - salai, பெ . (n . ) 

த.வ. தோற்பாவை 
பொருட்களின் சேமவிடம் ; treasury. 

[ Skt. pratima - Pkt . bomma-> த . பொம்மல் .] 
[ Skt. pokkisam .] 

பொலீசு polisu, பெ . ( n .) 1. காவல் துறை ; 
பொக்கிசதார் pokkisa -tar, பெ . (n .) police . 2. காவலர் ; constable. 

பொக்கிசக்காரன் ( இக்.வ. ) பார்க்க ; see 
pokkišakkäran . 

[E. police > த . பொலீசு .) 
த.வ. பெருந்தனக்காரர் 

போக்கியதார் pokkiyadar , பெ . ( n . ) பயனீட்டு 
[ Skt . pokkisam .] 

( அனுபோக ) ஒற்றிக்காரன் ; usufructuary 
பொக்கிசப்பெட்டி pokkisa - p - petti 

, பெ .( n . ) mortgage. 
பணம் முதலியன வைக்கும் பேழை ( வின் . ) ; 

[ Skt . bhogya + U.dar > த . போக்கியதார் .) 
chest for money and other valuables . 

போக்கியதாரன் pokkiyataran , பெ . ( n .) 
த.வ. பணப்பெட்டி 

போக்கியதார் பார்க்க , see pokkiyadar . 
[ Skt. pokkisam > த . பெட்டி .) 

[ Skt bhogya + U.dar த . போக்கியதாரன் .) 
பொக்கிசவீடு pokkisa - vidu, பெ . ( n . ) | போக்கியப்பொருள் pokkiya - p - porul 
பொக்கிசசாலை பார்க்க ; see pokkisa - salai பெ .(n . ) நுகர்ச்சிக்குரிய பண்டம் ( சங் . அக .) ; 
த.வ. கருவூலம் 

object of enjoyment 
[ Skt. pokksam + த . வீடு .] 

த.வ. நுகர்பொருள் 
பொடிமாசு podimasu, பெ . ( n . ) 1. வெஞ்சன [ Skt. bhogya > த . போக்கியம் + பொருள் . ) 

வகை ; a kind of relish . 2. சிற்றுண்டி வகை போக்கியபத்திரம் Pokkiya- pattiram , பெ .( n . ) 
( மதி . க . ii, 15 ); a confection . 

பயனீட்டு ( அனுபோக ) ஒற்றிச்சீட்டு ; 

usufructuary mortgage deed . 
பொத்தல் pottal, பெ . ( n . ) போத்தல் ; bottle 

த.வ. ஒற்றியாவணம் 
( Pond . ) . 

( போக்கியம் + பத்திரம் . ] 
த.வ. புட்டி , புட்டில் 

[ Skt . bhogya + > த . போக்கியம் பத்திரம் .] 


த.வ. உசிலி 


போக்கியம் 


340 


போகணம் 


போக்கியம் pokkiyam , பெ . (n . ) 1. நுகர் 

போகக்குளிகை poga - k -kuligai, பெ . ( n .) 
பொருள் ; object of 

object of enjoyment . கலவி மாத்திரை; a pill to increase the virility 
"தாரகபோசக போக்கியங்கள் எல்லாம் " (ஈடு , 

or power of sexual intercourse ( சா.அக.). 
6 , 7 , 1). 2. கருமாவின் நுகர்ச்சி ( வின் . ) ; 

( போகம் + குளிகை .] 
experience of good or evil karma 
3. செல்வம் ( வின் . ) ; felicity , wealth . போககாமி poga - kam ), பெ . ( n .) உலக 
4. ஒற்றியுரிமையின் வருவாய் ( உ.வ. ) ; use , வின்பத்தை விரும்புபவன் - ள் ( ஞான பூசா.10, 
usefruct . 5. ஒற்றியுரிமை ( இ.வ. ) ; mortgage 2.60011 ); worldly person . 
with possession . 6. பொருளுக்காகவும் 

[ Skt. bhoga + kama > த . போக்காமி .] 
நால்வகைச் சேனைக்காகவும் , சிற்பம் 
நாட்டியம் முதலியவற்றிற்காகவும் செலவு 

போககாரகன் poga -karagan , பெ . ( n . ) 
செய்யும் பொருள் ( சுக்கிரநீதி , 98 ) ; royal பிறப்பியக்காரனின் மகிழ்நுகர்ச்சிகளைக் 
revenue spent on coinage, jewels, army , குறிக்கும் வெள்ளிக்கோள் ( சுக்கிரன் ); the 
artisans . 

planet venus , as indicative of marital 
[ Skt. bhogya > த . போக்கியம் .] 

happiness , enjoyment of pleasures. 
போக்கியம் pokkiyam , பெ . ( n .) சித்திரக் கவி 

த.வ. வெள்ளிக்கோள் 
வகை ( யாப்.வி .497); a kind of metrical 

[ Skt. bhoga > த . போககாரகன் .] 
composition . 

போககாரிகை poga - karigai,, பெ . ( n . ) 
த.வ. ஓவியச் செய்யுள் 

சிவனியக் கொண்முடிபு நூல் ; treatise on 
[ Skt . bhogya > த . போக்கியம் .] 

saiva siddhānta philosophy. 
போகக்கலப்பை poga - k - kalappai, பெ . ( n . ) 
நுகர்ச்சிக்குரிய பல்வகைப் பண்டம் ; object of 

[ Skt. bhoga > த . போக்காரிகை .] 
enjoyment . " அரும்பெறன் மரபிற்போகக் போகசக்தி poya - sakti) பெ . (n .) கலவிக்குரிய 
கலப்பையும் பொறுத்தனர் மயக்கி " 

94 600 60 ) ; power of sexual intercourse ; 
( பெருங் .உஞ்சைக் .38, 177 ). 

vital power (சா.அக. ). 
த.வ. நுகர்வுப் பண்டங்கள் 

த.வ. பேராண்மை 
[ Skt. bhoga > த . போகம் + கலப்பை .] 

[ போகம் + சக்தி .] 
போகக்கலவை poga - k - kalavai, பெ . ( n . ) 
உயர்ந்த கலவைச் சாந்து ; perfumed paste . 

போகசத்தி 

poga - satti பெ . ( n . ) 
" போகக்கலவை யாகத்தப்பி " ( பெருங் . போகசிவனது ஆற்றல் ; the Sakti of Siva in 
இலாவாண .18 , 108). 

his sadasva aspect (சி.சி .2,75 , மறைஞா.). 
த.வ. சந்தனக்களபம் 

[ Skt . bhoga > த . போகசத்தி .] 
[ Skt . bhoga > த . போகம் + கலவை .] போகண்டன் pogandan , பெ .( n . ) ஐந்து 
போகக்களஞ்சி poga - k - kalanji, பெ . ( n .) அகவை (வயது ) க்குமேல் பதினைந்து அகவை 
1. பாவை ; lady . 2. பெண் ; girl ( சா.அக. ) 

(வயது ) க்குட்பட்ட ஆண்மகவு ( யாழ் . அக .); a 
( போகம் + களஞ்சி .) 

male child between five and fifteen years. 
போககாண்டம் poga - kandam, பெ . ( n . ) 

[ Skt. poganda > த . போகண்டன் . ] 
சுத்தாகத்தத்துவம் ( சி.சி .2 , 70 ) பார்க்க ; see 

போகணம் poganam , பெ .( n . ) பெருமருந்து 
šuddāšuttatattuvam . 

எனும் செடி ; a turning plant , Indian birth wort 
[ Skt. bhoga > த . போக்காண்டம் .) 

( சா.அக.). 


2 


போகத்தானம் 


341) 


போகபூமி 


போகத்தானம் poga -t -tapam , பெ . ( n .) | போகப்பவிந்திரி pogappa - vindiri 

, பெ . ( n .) 
1. உடல் ( சங் . அக. ); body. 2. நுகர்ச்சிக் குறிய 1. ஏகம்பச்சாரம் ; a kind of salt mineral . 
இடம் ( ஆனந்தமய கோசம் ) ( யாழ் . அக .); the 2. ( போகம் ) புணர்ச்சி ; intercourse , 
sheath of bliss . 3. கணியத்தில் செல்வம் , enjoyment ( in philosophy ) it is the 
மகிழ்ச்சி போன்றவற்றைக் (போகங்களைக் ) 

perception of objects upon which 
குறிக்கும் ஏழாமிடம் ; the seventh house 

enjoyment ( சா.அக. ) . 
from the ascendant as indicating marital | போகப்பத்திரம் poga - pattiram , பெ .(n.) ஒரு 
happiness . 

பொருளைப் பயன்கொள்ள எழுதிக் 
[ Skt . bhoga > த . போகம் + தானம் .) 

கொடுக்கும் ஆவணம் ( சுக்கிரநீதி , 93 ) ; 
போகதத்துவம் poga - tattuvam, பெ .( n . ) 

document granting the use of specific 
சாதாக்கிய தத்துவம் (சி.போ.பா.பக் .40 ); the 

property. 
stage in which both knowledge and action 

[ Skt. bhoga > த . பத்திரம் .) 
are balanced . 

போகபந்தம் poga - pandam , 

பெ . (n . ) 
[ Skt . bhoga > த . போகம் +தத்துவம் .) ஆதனைக் ( ஆன்மாவைக் ) கட்டுப்படுத்தும் 
போகநட்டி poga - natti 

பெ . ( n .) இரு 

உலகவின்பம் (வின் . ); worldly pleasures , as 
விளைச்சல் ( போக ) நிலங்களுக்கு இரண்டாம் 

ensnaring the soul . 
விளைச்சலில் ( போகத்தில் ) நீரின்மை பற்றிச் 

த.வ. உலகப்பற்று 
செய்யும் வரிவிலக்கு ( இ.வ.); remission on 

[ Skt. bhdga > த . போகபந்தம் . ) 
double - crop land when there is no water போகபிசாசிகை poga - pisasigal) பெ . ( n . ) 
for a second crop . 

பசி ; hunger ( சா.அக.). 
த.வ. தீர்வைவிலக்கு 

( போகம் + பிசாசிகை. ) 
[ Skt . bhoga > த . போகநட்டி .) 

போகபுவனம் poga - buvanam , பெ . ( n . ) 

வினைப்பயனை நுகருமிடமாகிய துறக்க 
போகநாதர் poga - nadar, பெ . ( n .) மருத்துவ 

நிரயங்கள் ; heavens and hells , as the 
நூல்கள் பலவற்றின் ஆசிரியரும் பதினெண் 

regions where the fruits of one s actions 
சித்தர்களுள் ஒருவருமான முனிவர் ; a 

in this world are experienced . 
mystic , author of several works on 

"போகபுவன முண்டென " (மணிமே.27: 44 ). 
medicine , one of patinen -cittar. 

[ போகம் + புவனம் .] 
[ Skt . bhoga > த . போகநாதர் .] 

[ Skt. bhoga > த. போகபுவனம் .] 
போக நிதானம் poga - nidanam, பெ . ( n . ) 

போகபூமி poga - bumi 

பெ . ( n .) 
புணர்ச்சிக்குரிய காலம் ; time suitable for 

1. துறக்கம் ( சொர்க்கம் ); svarga, as a place 
copulation (சா.அக. ). 

of enjoyment. 2. விளைநிலம் ( சது . ); fruitful 
( போகம் + நிதானம் .] 

field . 3. ஆதியரிவஞ்சம் , நல்லரி வஞ்சம் , 
போகநீர் paga - ni , பெ . (n . ) கருநீர் ( விந்து ) ; ஏமதவஞ்சம் , ஏமவஞ்சம் , தேவகுருவம் , 
seminal fluid, sperm . " Curreifi usoroofall 

உத்தரகுருவம் என அறுவகைப்பட்ட போக 
போக்கியே " ( விறலிவிடு .576) . 

நுகர்ச்சியிடங்கள் ; blissful regions where 
[ Skt . bhoga > த . போகம் + நீர் .] 

the fruits of good karma are enjoyed , six 


போகமகள் 
போகபூமி 

342 
in number , viz . , ātiyarivañcam ,nallari வெறுத்தனமைனும் " ( கம்பரா.முதற்போ .148 ). 
vaicam , emata -vaicam , ema - vaicam , 5 . பழவினைப்பட்டறிவு ( அனுபவம் ) ; 
tēva -kuruvam , uddara -kuruvam , dist . fr . experience, as a result of past karma ,, 
karma - pumi. 4. மாக்கள் புசித்தற்கு இடமாக whether painful or pleasant . 6. செல்வம் ; 
வுள்ள முப்பத்தாறு தத்துவங்கள் ( சதாசிவ .85 ) ; perity , wealth . 7. 61606 ; crop , produce 
categories, 36 in number, as the regions 

of a season . " போகந்தரு சீர்வயல் 
for enjoyment of karma by souls . 

( தேவா . 70 ). 8. கூலி ( யாழ் . அக .); wages . 
த.வ. நுகர்புலம் 

9. பாம்பினுடல் ( சூடா .); body of a snake . 
[ Skt. bhoga > த . போகபூமி .) 

"" அனந்தன் மோகத்தில் " (உத்தரரா . 
போகபூமி poga - bumi பெ . ( n . ) கரும பலத்தை தோத்திர 17 ). 10. பாம்பின் படம் ( யாழ் . அக .); 
நுகர்தற்குரிய இடப்பகுதி ; place for 

hood of cobra . 11. பாம்பு ( யாழ் . அக.); snake . 
enjoyment of the fruits of karma , dist .. 12. சதுரங்கச் சேனையை ஒன்றுக்குப்பின் 
karuma -pumi. "இதுதான் நவகண்டமாய் ஒன்றாக நிறுத்தும் போர்முறை ( குறள் , 767 , 
அதில் எட்டுக்கண்டமும் போகபூமியாய் கீழ்க்குறிப்பு ); a kind of array of the four 
ஒன்பதாம் கண்டமான 

பரதகண்டம் sections of an army one behind the other. 
கருமபூமியா யிருக்குமென்றபடி " ( திவ் . 13. நில நுகர்வு ( நிலவனுபவம் ) ; use 
திருச்சந் .8, வ்யா , பக் . 27 ). 

possession , as of land . 14. கடவுளின் 

அருளாற்றல் ( அவத்தை ) மூன்றனுள் அறிவும் 
த.வ. நுகர்வு நிலம் 

செயலும் ( ஞானமும் கிரியையும் ) சமமாகவுள்ள 
[ Skt. bhoga+ pumi > த . போகபூமீ .) 

நிலை (சி.போ.பா .2, 2 , பக் .134 , புதுப் . ) ; aspect 
போகபூமியர் poga -bumiyar, பெ . ( n . ) of god in which knowledge and action are 

பதினெண்கணத்துள் ஒருசாரார் ( பிங் . ) ; a well balanced , one of three avattai . 
class of demigods , one of patinen - kanam 15. கீழ்வாயிலக்கத்தின் மேலெண் ; numerator 
(பிங் .). 

of a fraction , 
[ Skt. poga - pumi > த . போகபூமியர் .) 

[ Skt. bhoga > த . போகம் .) 
போகபோக்கியம் poga - pokkiyam , பெ . ( n . ) | போகம் pogam , பெ . ( n . ) 1. கண்பூ ; cataract 

1. நுகர்ச்சிப் பொருள் (சங் . அக.) ; object of of the eye . 2. இதளியம் ; mercury . 
enjoyment . 2. செல்வநுகர்வு ( வின் . ) ; 3. செய்நஞ்சு வகை ( சாலாங்க பாடாணம் ); a 
prosperity, enjoyment of wealth . 

kind of arsenic (சா.அக. ). 
[ Skt . bhoga > த . போகபோக்கியம் .) போகமகள் poga- magal , பெ . (n . ) 1. இன்ப 
போகம் pogam, பெ . ( n . ) 1. எண்வகைப் நுகர்ச்சிக்குரியவளாகக் கருதப்படும் பெண் ; 

போகம் பார்க்க ; see envagai -p - pogam . woman , considered an object of 
2. இன்பம் ; pleasure , happiness . " போகம் enjoyment . " போகமகள் புகழ்த் தந்தை " 
வைத்த பொழில் " ( தேவா.639, 9 ). 3. புணர்ச்சி ; ( திவ்.திருவாய் .4, 8 , 9 ). 2. மனைவி ; wife . 
sexual enjoyment . "புணர்முலையார் 

" போகமகளிர் வலக்கண் குடித்த "( சீவக. 2173). 
போகத்தே மையலுற " (திருவாச . 51 , 3 ). 

3. போகத்திரீ பார்க்க ( இ.வ.); see pogasdri . 
4. உண்ணுகை ; eating. "உயிரின் போகம் 

[ Skt. bhoga + > த . போகம் + மகள் . ] 


போகமிகவாசி 


343 


போகன் 


த.வ. பெண்ணின்பம் பெறல் 

[ Skt. bhoga > த . போகவிடயம் .] 
போகவிர்த்தி pogavirtti 

) பெ .(n .) நல்லரிசி ; 
increase of harvest ( சா.அக. ) . 
போக விருத்திக்கீரைகள் pogavirutti- k 

kiraigal, பெ . ( n .) நறுந்தாளி, நன்முருங்கை , 
தூதுவளை , பசளை , அறுகீரை ; the greens 
that increase the power of virility ; they are 
given above ( சா . அக. ) 

( போகம் +விருத்தி + கீரைகள் .) 


போகமிகவாசி pdgamigavasi, பெ . ( n . ) 

முட்பலாசு என்னும் மரம் ; tree mut - palasu 

( சா.அக. ) . 
போகமுண்டாக்கி pogamundakki, பெ . ( n . ) 

காமத்தை மூட்டுப் பொருள் ; drug that 
increases the sexual power; following are 
a few such drugs , நறுந்தாளி , நன் 
முருங்கை , தூதுளம் , பசளை , அறுகீரை. 

இதிலொன்றைப் புளிநீக்கி நெய்யிட்டு 
உண்ண நிருவாகம் உண்டாம் . ( சா.அக. ). 

[போகம் + உண்டாக்கி .] 
போகரோகணி pogardgani, பெ .( n .) புல்லூரி; 
a parasitic plant (சா.அக.). 

( போகம் + ரோகணி . ] 
போகவதி pogavati, பெ . ( n . ) 1. நாக 

லோகத்துத் தலைநகரம் (பிங் . ); the city of the 
serpent race in the other world . 
2. நல்ல பெண் (சங். அக . ); prosperous , 
happy woman . 

[ Skt . bhoga -vati > த . போகவதி .) 
போகவதிக்கிறை pogavatikkirai) பெ . ( n .) 

போகவதிநகர்க்கு அரசனான அனந்தன் 
( பிங் . ) ; Anandan, the serpent lord of 
pokavadi. 

[ Skt. bhoga - vathi > த . போகவதிக்கிறை .] 
போகவரிசி pdgavarici பெ . ( n . ) கார்போக 

வரிசி , போகி பார்க்க ; see karpdgavarici 
pogi ( சா.அக. ). 

( போகம் + அரிசி .] 
போகவலிமை poga - valimai பெ . ( n . ) 

பெண்ணிடம் புணர்ச்சி செய்யும் திறன் ; the 
power of sexual intercourse ( சா.அக. ). 

[ போகம் + வலிமை . ] 
போகவிச்சை pogaviccai, பெ . ( n . ) 

புணர்ச்சியில் ஆசை ; liking to have 
intercourse ( சா.அக. ). 

த.வ. புணர்விருப்பு 

[ போகம் + இச்சை .] 
போகவிடயம் poga -vidayam,, பெ . ( n . ) 

இன்பத்தைத் துய்த்தல் ; enjoyment . 
"போகவிடயங்களுண் மையால் " ( வேதா . 
சூ .165 ) 


போகவிருப்பம் pogaviruppam, பெ . ( n . ) 

போகவிச்சை பார்க்க ; see poga - viccai 
( சா.அக. ). 

த.வ. புணர்விருப்பு 

( போகம் + விருப்பம் .] 
போகப்பெண் poga - ppen பெ . ( n . ) 

1. வைப்பாட்டி ; concubine . 2. வானுலகக் 
கணிகை (வின் . ); courtezan of svarga ( w . ). 
3. கணிகை ; courtezan ( யாழ் . அக . ). 

[ Skt . bhoga .] 
போகன் pogan, பெ . (n . ) சிவத்திரு 
மேனிகளுள் ஒன்று ; an aspect of Siva . 
"சதாசிவ னென்றும் போகனென்றும் ... 
பன்னிரண்டு பெயரும் பெற்று நிற்பன் " (சி.சி .1, 
65 , ஞானப் .). 


[ Skt. bhoga > த . போகன் . ) 


போகாங்கம் 


344 


போகி 


1 


பது 


போகாங்கம் pogarigam,, பெ . ( n .) wealthy man , man of good forture and 

சிவகணாதிபர் ( வின் . ) ; Bhutas and other prosperity, epicure . "இருபோது போகியே " 
chief attendants of Siva , as subserving (நீதிவெண் .9 ). 5. தலைமைக்காரன் (யாழ் . அக.); 
his enjoyment ( w . ) . 

headman . 
[ Skt. bhoga > த . போகாங்கம் .) 

[ Skt. bhogin > த . போகி .) 
போகாந்தராயம் pogandarayam , பெ .( n . ) 

பெ .(n . ) | போகி pog ), பெ . ( n . ) பல்லக்குச் சுமப்போன் ; 
துய்த்தற்குரிய போகங்களை விலக்குகை palanquin -bearer. 
(சீவக . 3081 , உரை ); renunciation of worldly 

த.வ. பல்லக்குத் தூக்கி 
enjoyments. 

[ Mhr. bhoi > த . போகி .] 
[ Skt. bhoga + andaraya > த . போகாந்த ராயம் .) 
போகாநிழலி poga - nilali), பெ . ( n . ) சாயாமரம் 

(சாயாவிருட்சம் ); a kind of tree which does 

not cast its shadow ( சா.அக. ). 
போகாவத்தை pogavattai, பெ . ( n . ) 

உலகத்தைப் படைத்துக் காக்கும் சிவனது 
நிலை (சி.போ.பா , அருந்தொடர் , பக் .21 , 
சுவாமிநா.); the state of Siva, as the creator 
and protector of the world . 

[ Skt. bhoga + ava - stha > த . போகாவத்தை .] 
போகாவாசம் pogavasam, பெ . ( n .) அந்தப் 
புரம் ( யாழ் . அக .); woman s apartments in 

போகி pogi பெ . ( n . ) 1. வணிகன் ( நாநார்த்த . ); 
Palace .. 

trader. 2. பரிகாரி (நாவிதன் ); barber . 

[ Skt . bhogin > த . போகி .] 
த.வ. உவளகம் 
[ Skt . bhoga > த. போகா + வாசம் .) 

போகி pogi, பெ . ( n .) 1. கார்போகி விதை ; 
போகி - த்தல் pogi-, 

seeds of a plant . 2. பாம்பு ; snake . 
4 செ.கு.வி.( v.i. ) 

3. பூவரும்பு; flower . 4. இரண்டு தரம் தீர்த்த 
1. கலவி இன்பம் நுகர்தல் ; to enjoy sexual 
pleasure . 2. வினையின் பயனுகர்தல் ; to 

கவுனக் குளிகை ; a mercurial pill animated 
experience pleasure or pain , as a result 

by a special process of calcination 

described in the Tamil medical science . 
of karma . 3. புணர்தல் ; to copulate . 

5. பெண் இன்பத்தில் அமிழ்ந்தவன் ; one 
த.வ. உடலுறவு கொள்ளல் 

immersed in sexual intercourse . 
[ Skt. bhoga > த . போகி - த்தல் .] 

6. புணர்ந்தின்புறுதல் ; enjoying sexual 
போகி pogi) பெ . ( n .) 1. இந்திரன் ( பிங் . ) ; pleasure ; copulating . 7. கோரக்கர் 
Indran . " போகிதரு காளி "( கந்தபு. அமரர்சிறை. கையிலுள்ள 

கவுன குளிகை ; a ball 
31 ). 2. வெள்ளிக் கோள் ( நாமதீப .101 ); venus . processed by Korakar a siddhar which 
3. பாம்பு ( பிங் . ) ; snake . 4. செல்வந்தன் ; 

enables him to travel in air ( சா.அக.). 


-- 


. 


போகிகாந்தம் 


345 


போசலம் 


போகிகாந்தம் pogi kandam , பெ .( n .) காற்று ; 
wind ( சா . அக .). 

[ போகி காந்தம் .] 
போகித்தூரிதம் pogi-t -turidam, பெ . ( n . ) 
மணித்தக்காளி; a plant ( சா.அக. ) . 

த.வ. சிறுமணித்தக்காளி 

( போகி + தூரிதம் .] 
போகிதேரம் pogi-deram , பெ .(n . ) புளி 

நறளைக் கிழங்கு ; the root of a creeper 
( சா.அக. ). 

த.வ. புளியம்பிரண்டைக் கிழங்கு 

( போகி + தேரம் .] 
போகிவல்லபம் pogi- vallabam , பெ . ( n . ) 
சந்தனம் ( மலை . ); sandal wood . 

[ Skt . bhog vallabha > த . போகி வல்லபம் .] 
போசகம் posagam , பெ . ( n .) எட்டி மரம் ; a 

tree nuxvomica ( சா.அக.). 
போசகம் ’ posagam, பெ . ( n .) ஊட்டமாய் 

வளர்க்கை ; that which nourishes . "தாரக 
போஷக போக்கியங்களும் " ( ஈடு , 6 , 7 , 1). 

[ Skt . posaka > த . போசகம் .] 
போசகன் posagan , பெ . ( n .) 1. வளர்ப்பவன் ; 

one who cherishes or nourishes . 
2. ஆதரிப்பவன் ; patron . 3. ஒருவனை 
இளமையிற் காப்பாற்றுபவன் ( இக்.வ. ) ; 
guardian .. 

[ Skt . posaka > த . போசகன் . ] 
போசகி posaki, பெ . ( n .) அகத்திக் கீரைமரம்; 

a tree - sesbania grandiflora alias coronilla 

grandiflora ( சா.அக. ). 
போசணக்கோளாறு 

pošanakkõlāru, 
பெ . ( n .) உணவு வகையிலேற்பட்ட குழப்பம் ; 
derangement of the nutrition ( சா . அக .). 

( போசணம் +கோளாறு . ] 


போசணசாலை - posanasalaj, பெ . ( n . ) 

குழந்தைகளைப் பால் கொடுத்து வளர்க்கு 
மிடம் ; nursing home ( சா.அக. ) . 

[ Skt. poshana > த . போசணம் + சாலை .] 
போசணத்தந்துகி posana - t - tandugi 

பெ . ( n .) ஊட்டச் சத்தை எடுத்துச் செல்லும் 
தந்துகி ; lacteal , the primary lymphatic 
vessel that remains in the centre of 
intestinal villies is known as lacteal 
(சா.அக.). 

( போசணம் + தந்துகி .] 
போசணநாடி posana - nadi, பெ . ( n . ) உயிர் 

நாடி என்னும் குருதிக்குழாய் ; arteries 
contributing to the assimilation of food 
nutrient (சா.அக. ). 

( போசணம் + நாடி . ] 
போசணம் posanam, பெ . ( n .) 1. உடம்பை 

வளர்த்து வலுவைக் கொடுக்குந் தொழில்; 
nutriment .. 2. கொழுப்பிக்குமுணவு; 
nourishing food ( சா.அக. ). 

த.வ. நல்லுணா, வல்சி 
போசணரோகம் pdsana -rogam , பெ . ( n . ) 

ஊட்டச்சத்துக் குறைவினால் உண்டாகும் 
நோய் அல்லது உடற்குறைபாடு ; any disease 
or disorder to nutritional cause ( சா.அக.). 

[ போசணம் + ரோகம் .] 
போசணை posanai) 

பெ . ( n . ) நன்கு 
வளர்க்கை ; fastering , nourishing , 

, 
cherishing . 

[ Skt . pdsand > த . போசணை .] 
போசம் posam , பெ . ( n . ) போசகி பார்க்க ; see 

pocaki ( சா.அக. ). 
போசரோகணி posarokani, 

பெ . ( n . ) 
கடுகுரோகிணி ; root of a plant ( சா.அக.). 
போசலம் posalam , பெ . ( n . ) தஞ்சாவூர் 

மராட்டிய அரசரின் குலப்பெயர் ( சரபேந்திர 


போசன் 


346 


போசனப்பெருக்கம் 


2 


பூபாலக் குறவஞ்சி ) ; the family name of the போசனசௌக்கியம் pocana - caukkiyam, 
Tanjore Maharatta rulers . 

பெ .(n .) 1. நல்லுணவு; wholesomeness or 

pleasantness of food . 2. நல்வாழ்க்கை ; 
[ Mhr . bhonsala > த . போசலம் .] 

good living. 
போசன் pocan , பெ . ( n . ) 1. வடமொழிக் 

[ Skt . bhojana + > த . போசனசௌக்கியம் .] 
கவிஞரைப் போற்றிய அரசன் ; a king , போசனப்பதார்த்தம்posana- p - padarttam, 
famous as a patron of Sanskrit poets . 

பெ . ( n .) தின்பண்டம் ; eatables ( சா.அக. ). 
" போசன் கவிஞருக்கே மோதப் பரிந்தளித்து " 

த.வ. உண்பண்டம் 

( போசனம் பதார்த்தம் .] 
( சோ - மே . முதுமொழி .24 ), 2. கள்ளத்தொடர்பில் 

போசனப்பரிகாரம் posala - p - parigaram , 
அரசி பெற்ற பிள்ளை ( சங் . அக .); son born of 

பெ . ( n .) பேருண்டிவிழைவு ( போசனப்பிரியம் ); 
a lady of royal family in liaison . 

gastronome ( சா.அக. ). 
[ Skt. bhoja > த . போசன் .) 

த.வ. சாப்பாட்டுக்காரன் 
போசனக்குழல் posapakulal, பெ . ( n . ) ( போசனம் + பரிகாரம் .] 
உணவுக் குழாய்; alimentary canal ( சா.அக. ) . போசனப்பிரியன் posana - p -piriyan, பெ .( n .) 

பேருணவு கொள்வோன் ; வயிறுதாரி ; a glutton 
த.வ. உணவுக் குழல் 

(சா.அக. ). 
[ போசனம் + குழல் .] 

த.வ. பேருண்டியாளன் ; பெருவயிற்றன் 
போசனக்குறடா posana -k -kurad் , பெ . ( n .) போசனப்பிரியன் posana - p - piriyan , 
1. மிளகாய் ; chilly ; fruit of a plant . 

பெ . ( n . ) பிள்ளையார் ( வின் . ) (நாமதீப .28 ); God 
2. ஊறுகாய் ; fruit such as limes , mango , 

Ganēsan . 
etc. preserved in salt ( சா.அக. ). 

[ Skt . bhoja + priya > த . போசனப்பிரியன் .) 
( போசனம் + குறடா .] 
போசனகத்தூரி pocana- katturi, பெ . ( n . ) 

நாரத்தங்காய் அல்லது கச்சல் ; fruit of a 
variety of citrus tree ( சா.அக. ) . 

( போசனம் + கத்தூரி] 
போசனகுடாரி posana - kudari பெ . ( n . ) 
சீரகம் ; cumin seeds of the plant ( சா.அக.). 

( போசனம் + குடாரி .] 
போசனசஞ்சீவி pocana - cancivi, பெ . ( n . ) 

எட்டுவகைக் குன்மத்திற்குக் கொடுக்கப்படும் 
மருந்து ; a medicine given for the eight kind 
of gunmum ( சா.அக. ) . 

போசனப்பெருக்கம் posana - p - perukkam, 
போசனசாலை posana - salai , பெ . (n . ) 

பெ . ( n .) வயிற்றுத்தீ மிகுவதால் அதிகமாகச் 
1. அன்னம் படைக்குமிடம் (மணிமே .20 , 7 , 

சாப்பிடுகை ; eating more due to excessive 
அடிக்குறிப்பு ); dining hall . 2. விலைக்கு 

hunger ( சா.அக.). 
உணவு பெறுமிடம் ; hotel. 

த.வ. ஆனைத்தி 
[Skt. bhojana + saukhya > த . போசனசாலை.] 

( போசனம் + பெருக்கம் .] 


போசனம் 


347 


போடகநாறி 


போசனம் posanam, பெ . ( n .) 1. உணவு, food . 
2. உண்ணுகை ( சூடா .); eating , feeding. 

[ Skt . bhojana > த . போசனம் .] 
போசனவிதி pojana - vidi பெ . ( n . ) உணவு 

கொள்ளும்போது கவனித்தற்குரிய நெறிகள் 
( வேதா. சூ .184, உரை ); rules about taking 
food . 


[ Skt. bhojana > த . போசனம் + விதி .] 
போசனாங்கம் posanaigam , பெ . ( n . ) 

நால்வகை யுண்டிகளையும் உதவும் கற்பகம் 
( தக்கயாகப் .757 , உரை , அடிக்குறிப்பு ); a 
celestial tree , a besto wing all kinds of 
food . 

[ Skt . bhojana + anga > த . போசனாங்கம் .] 
போசனாசயம் pdsanasayam , பெ . ( n . ) 
இரைப்பை ; stomach ( சா . அக .). 

( போசனம் + ஆசயம் .] 
போசனாந்தம் posanandam , பெ . ( n . ) 

சாப்பிட்ட பிறகு , உண்ட பிறகு ; at the end of 

meals ( சா.அக.). 
போசிவல்லபம் posi -vallabam , பெ . ( n . ) 

போகிவல்லபம் (சங்.அக.) பார்க்க ; see pog : 
vallapam 

[ Skt . bhojana + > த . போசிவல்லபம் .] 
போசாக்கு 

posakku ,, பெ . ( n . ) 
1. போசணை பார்க்க ; see pdsanal, 
2. விழிப்புணர்வு ( ஜாக்கிரதை ); care. உனக்கு 

போசாக்குப் போராது . 
போசி - த்தல் Pos , 4 செ.கு.வி.( vi .) போற்றிக் 

காத்தல் , ஆதரித்தல் ; to foster, nourish , 
cherish , feed .. 

[ Skt . pus > த . போசி - த்தல் . ) 
போசிக்கத்தக்கன posikkattakkapa, பெ .( n . ) 
உடலிற்கு ஊட்டத்தைக் 

கொடுப்பன ; 
nutritions ( சா.அக. ) . 

( போசிக்க தக்க. ] 


போசிக்குமுணவு posikkumunavu, பெ . (n . ) 

உடம்பிற்கு வலுவைக் கொடுக்கும் உணவு ; 
nourishing food ( சா . அக .) . 

( போசிக்கும் + உணவு.] 
போசிப்பு posippu, பெ . (n . ) போசணை 
பார்க்க ( இ.வ.); see posanai 

[ Skt. pus > த . போசிப்பு.] 
போசியபுத்திரன் posiya - puttiran, பெ . ( n .) 
வளர்ப்புப் பிள்ளை ; adopted child . 

த.வ. ஏற்புப்பிள்ளை 

[ Skt. posya + put -tra > த . போசியபுத்திரன் .] 
போசியன் posiyan, பெ . ( n . ) 1. பிறரால் 

வளர்க்கப்படுபவள் - ன் ( வின் . ) ; one who is 
brought up by a stranger . 2. வளர்ப்புப் 

பிள்ளை ( யாழ் . அக.); foster - son . 
போசுதக்காய் posta - k -kay, பெ . ( n . ) கசகசா 
நெற்று ( வின் . ) ; dried poppy heads . 

[ U. post > த . போசுதக்காய் .] 
போசுதக்காய்ச்செடி posutakkay - c - cedi, 

பெ . ( n .) கசகசாச் செடி , poppy plant - garden 
poppy ( சா.அக.). 

த.வ. கசகசாச்செடி 

[ Skt . postukkai > த . போசுதக்காய் .) 
போசுகதாது posaka - tadu, பெ . ( n . ) 

மூவகைத் தாதுக்கள் ; three dhathus 
(சா.அக.). 

[ Skt . poshaka + தாது .] 
போடகசுரம் podagasuram , பெ . ( n . ) 

பயற்றளவு சிறு கொப்புளங்கள் உடம்பு 
முழுவதிலும் காணும் ஒருவகைக் காய்ச்சல் ; 
fever due to the rising of blebs on the 
body ( சா.அக. ) 

மறுவ. அம்மைச்சுரம் . 

( போடகம் + சுரம் . ) 
போடகநாறி podaga - nar ) பெ .(n .) போதக 
நாறி பார்க்க ; see potaka- nari ( சா.அக. ) . 

( போடகம் + நாறி .) 


போடகம் 


348 


போதகம் 


போடகம் podagam , பெ . ( n . ) 1. புண் (வின் . ); / போத்திராயுதம் pottirayudam, பெ . ( n . ) 

boil , tumour . 2. அம்மைக் கொப்புளம் போத்திரி பார்க்க (சங் . அக .); see poddiri. 
( சங். அக .) ; pock in small 

small pox . 

[ Skt. potr- ayudha > த . போத்திராயுதம் .) 
3. கொப்புளிப்பான் ( சங் . அக .); measles . 

போத்திரி pottirl பெ . ( n . ) பன்றி ( சூடா . ); hog , 
4. அம்மை ( இ.வ. ) ; small pox . 

pig . 
[ skt. sphotaka > த . போடகம் .] 

[ Skt. potrin > த . போத்திரி .] 
போடசெமிக்கி podasemikki பெ . ( n .) வயிறு 
stomach ( சா.அக. ). 

போத்திருத்துவம் pottiruttuvam, பெ . ( n .) 
போடம் podam , பெ . ( n . ) 1. தகர்க்கை ( சேதுபு . 

1. நுகர்ச்சிக்கு வினைமுதலாதற்றன்மை 
வேதா .34 , கீழ்க்குறிப்பு ); slapping .. 

( சி.சி .2 , 80 , சிவஞா.); condition of being the 
2. சொல்லுக்கு அடிப்படையாய் முதற் 

enjoyer. 2. நுகரும் தன்மை ( சி.சி .2 , 80 ) ; 
காலந்தொட்டு உள்ள பொருளை உணர்த்த 

capacity or desire for enjoyment. 
வல்ல நாதம் ( பி.வி.181) ; eternal and [ Skt . bhoktr -tva > த . போத்திருத்துவம் .] 
imperceptible element of sounds and 

போதக்கிரியை podakkiriyai, பெ . ( n . ) குளிர்க் 
words and the real vehicle of the idea 

காய்ச்சலால் தானே புலம்பிக் கொண்டே 
which flashes on the mind when a sound 

உடுத்திருக்கும் துணியைக் கிழித்தும் , 
is uttered . 

உண்ணாமல் மயக்கத்தோடு கிடக்கும் ஒரு 
த.வ. ஓசை 

செய்கை ; a delirious condition marked by 
[ Skt. sphota > த . போடம் .] 

crying, fainting, tearing of the cloth worn 
போடம் pocam , பெ . (n . ) தேசம் ஐம்பத் 

by him , etc. ( சா . அக .) . 
தாறனுள் ஒன்று (திருவேங்.சத .97 ); a country போதகசிலேட்டுமம் podakaslettumam, 
one of 56 tēšam . 

பெ . ( n .) 1. நாவிலிருக்கும் ஒரு வகை நீர்ப்பசை; 
[ Skt. bhota > த . போடம் .) 

a variety of kapham named போதகம் , 
போடோபில்லி podopilli பெ . ( n . ) சீன நாட்டுச் 

which is said to be at the tongue ( சா.அக. ) . 
செடி ; a chinese plant ( சா.அக. ) . 

போதககுரு podaka - kuru , பெ .( n . ) சாத்திரப் 
போத்தல் pottal, பெ . ( n . ) கண்ணாடிக் குப்பி பொருளை அறிவிக்கும் குரு (விவேகசிந்.பக் . 
( 9.62 .); bottle . 

28 ) ; preceptor who explains the purport of 
[ E. bottle > த . போத்தல் .] 

the šāstras. 
போத்தா potta , பெ . ( n . ) 1. போக்தா பார்க்க ; 

[ Skt bodhaka > த . போதக்குரு .) 
see bokta . "நானே போத்தா " (விநாயகபு .83 , போதகப்புல் podaga - p- pul , பெ . ( n .) ஒரு 
85 ). 2. உண்போன் ; one who eats . 

வகைப் புல் ; a kind of grass ( சா.அக.). 
[ Skt. bhakta > த . போத்தா .] 

போதகநாறி podaganari பெ . ( n . ) கொள்ளிக் 
போத்தி potti பெ . ( n . ) இறந்துபோனவ - ன் - ள் ; கட்டைத் தேக்கு ; a kind of tree ( சா . அக .). 
deceased person . 

person . " ஆஜரிருக்கும் 
த.வ. கருந்தேக்கு 
குடி போத்தி யென்னவும் " (தாசில்தார்நா . 69). போதகம் podagam , பெ . ( n . ) 1. இளமை (பிங் .); 
[ Skt ., Arab . fauti > த . போத்தி .] 

youthfulness , infancy , furenility . 


போதகம் 


349 


போதநாசினி 


2. யானைக்கன்று ( பிங் . ) ; elephant calf . "நாலுரை போதகாசிரியர் " (இலக் கொத் . 
" வேழப் போதகமன்னவன் தாலோ " ( திவ் . பாயி .6 ), 2. குருவம் ( சைவச.ஆசார் .28, உரை ) ; 
பெருமாள் . 7 , 1) . 3. யானை ; elephant . a religious preceptor, one who initiates 
" போதகமொன்று கன்றி " ( கம்பரா.விபீடண . 

into religious mysteries . 
113), 4. விலங்கின் பிள்ளை ( சூடா . ) ; young of 

[ Skt. bodhaka + asalya > த . போதகா சிரியன் .] 
animals . 5. ஓரறிவுயிரின் இளமை ; ( தொல். 
பொ .580 ); sapling . 

போதகிவர்த்தமம் podagi- varttamam, 

பெ .( n . ) கண் இமைகளினுட் பாகத்தில் 
[ Skt. potaka > த . போதகம் .) 

செந்நிறமான கட்டிகளுண்டாகி அரத்தம் 
போதகம் podagam , பெ .( n .) பசளை என்னும் 

வடிந்து கொண்டு நமைச்சலுடன் கூடிய மிக்க 
கீரை வகை ; malabar night shade . 

வலியை யுண்டாக்குமோர் கண்ணோய் ; a 
[ Skt. potaka > த . போதகம் .] 

number of red boils or postules 
போதகம் podagam , பெ . ( n .) 1. அறிவுரை; 

resembling red mustard seeds attended 
spiritual teaching , as by a guru to his 

with pain , itching and exudation of blood 
disciple . 2. சொல்லிக் கொடுத்த அறிவு ; 

( சா.அக. ) . 
instruction , tutoring . அவனுக்கு அப்படிப் 

போதகி podagi, பெ . ( n . ) 1. சளியின் 
போதகம் . 

மேலீட்டினாலேற்படும் கண்களில் கடுகள் 
[ Skt . bbdhaka > த . போதகம் .) 

வுள்ள கட்டிகள் ; small mustard size blabs 
போதகம் * podagam, பெ . ( n .) 1. காஞ்சிரை ; in the eye due to excess of phlegm 
nuxvomica tree . 2. குழந்தைப் பருவம் ; humour. 2. Cusco Q6661091 

; a female 
infancy. 3. புலி , சிங்கம் இவைகளின் குட்டி, species of sparrow . 3. பசளைக் கொடி ; 
the young of tiger, lion etc. 4. திப்பிலி ; long spinach climber. 4. வேங்கை மரம் ; a tree 
pepper. 5. நாக்கிலுள்ள ஒரு வகை நீர்ப்பசை, pterocarpus marsupium . 5. சீரகம் ; cumin 
a variety of kapham . 6. வாலைப்பூநீர் ; dew . seed . 6. ஒரு வகைக் கண்நோய் ; a kind of 
( சா.அக. ). 

eye disease . 7. போதகிவர்த்தமம் பார்க்க , 
போதகம் podagam , பெ . ( n . ) போதகா , 

see potagiarttamam ( சா.அக. ). 
பேரண்டம் , தலையோடு ; cranium ( சா.அக. ). போதச்சயம் podaccayam , பெ . ( n . ) ஒரு 
போதகன் podagan , பெ . ( n .) 1. போதகா 

வகை மயக்கம் , அதிசுழுத்தி ; a long or 
சிரியன் பார்க்க ; see põdagăširiyan. 

prolonged sleep ( சா.அக. ) . 
"நியதிபுரிந் தருளுவான் போதகன் " ( சைவச 

த.வ. நீள் துயில் 
ஆசார . 30 ). 2. நாட்டையர்; pastor , ordained 

போதசு podasu , பெ . ( n .) ஒரு வகைப்பூடு; an 
minister. 3. ஒற்றன் ( யாழ் . அக.); spy. 

herb ( சா.அக. ). 
[ Skt. bodhaka > த . போதகன் . ) 

போதத்தம் podattam, பெ .( n . ) சிவப்பு 
போதகாசிகம் podakasikam , பெ . ( n . ) மட்டிச் மந்தாரை ; a tree ( சா.அக.). 
சாம்பிராணி ; benzoin ( சா.அக.). 

போதநாசினி podanacini, 

பெ . ( n . ) 
போதகாசிரியன் potagasiriyan , பெ . ( n .) கோவைக்கொடி ; a creeper - Bryonia 

1. கல்வி கற்றுக்கொடுப்போன் ; teacher . grandis ( சா.அக. ). 


போதப்பிரகாரம் 

350 

போதாயனர் 
போதப்பிரகாரம் poda - p -piragaram, போதனம் podanam , பெ . ( n . ) 1. புகை 

பெ . ( n . ) இலக்கணம் , பரீக்கை எண்ணம் என்ற காட்டல் ; funigating , exposing . 2. அறிவு ; 
தருக்கவாதப் பிரிவு ( வின் . ) ; terms , in three knowledge . 3. பாதாளமூலி; a creeper . 
divisions , viz . , uttecam , ilakkanam , | போதனமரம் podana - maram , பெ . ( n . ) 
parikkai 

காசுக்கட்டி உண்டாகு மரம் ; catchu nigrum 
[ Skt. badha +pra - kara > த . போதப்பிரகாரம் .] 

(சா.அக. ). 
போதம் podam, பெ . (n . ) 1. மெய்யறிவு 

போதனாசக்தி podana - sakti, 

பெ . (n . ) 
( ஞானம் ) ( சூடா . ) ; wisdom . " போத கற்பிக்குந் திறமை ( வின் . ) ; ability to teacher. 
மொத்தனன் மாருதி " ( கம்பரா. முதற்போர் .222 ) [ Skt . bodhana - sakti > த . போதனாசக்தி .] 
2. அறிவு ; knowledge , understanding , 

போதனாமுறை podana - murai, பெ . ( n . ) 
intelligent . " போதத்தி னகன்று " (பெருங் கல்வி கற்பிக்கும் நெறி ; mod . method in 
உஞ்சைக் . 43 , 61 ). 

teaching .. 
[ Skt. bodha > த . போதம் .) 

[ Skt. bho - dhana > த . போதனா+ முறை .] 
போதம் padam, பெ .( n . ) 1. மரக்கலம் ( திவா . ) ; போதனாவாக்கி podana - vakki) பெ . ( n . ) 

vessel , ship , boat . "போதங்கொ ணெடுந் Gelbelpoirofl; a red species of the Indian 
தனிப் பொருவில் கூம்பொடு " ( கம்பரா . 

shade (சா.அக. ). 
பள்ளிபடை .68 ). 2. தாழி ( பரணி ) விண்மீன் போதனை podanai, பெ . ( n . ) 1. கற்பிக்கை; 
நாள் ( பிங் . ) ; the second naksatra . 

teaching, instruction , advice , inculcation . 
3. மனைக்கட்டு ( யாழ்.அக. ); house site "போதனை செய்ய வல்லார் " ( தாயு.கற்புறு .3). 
[ Skt . pota > த. போதம் .) 

2 . அறிவு ; knowledge , wisdom . 
போதம் podam , பெ . ( n . ) யானைக்கன்று ; 

3. தூண்டுகை ; instigation , counsel , 
young of an elephant ( சா.அக.). 

tutoring , used ironically . " Sjor LDTIŠE 

போதனை செய்தனன்றோ " ( தாயு. கற்புறு .4 ). 
போதயத்தம் podayattam , பெ . ( n .) பட்டாணி ; 
pea pulse ( சா.அக.). 

த.வ. அறிவுறுத்தம் 
போதயந்தரத்தான் 

[ Skt. bodhana > த . போதனை. ] 
põdayandarattān, 
பெ . ( n . ) சிறுகாடை ; a bird ; quail ( சா.அக. ) . 

போதனை podanai, பெ . ( n . ) போதனமரம் 
போதவாகன் poda - vagan , பெ . ( n .) தோணி 

பார்க்க ; see podana - maram ( சா.அக. ). 
யோட்டுபவன் (சங். அக .); boatman . 

போதாயனர் podayanar, பெ . ( n . ) 1. அற 

( தரும ) நூலும் கற்ப நூலுமியற்றிய ஒரு 
த.வ. ஓடக்காரன் 

Losoflout; a writer of Dharmasāstra and 
[ Skt . pdta -vaha > த . போதவாகன் . ] 

Kalpa . 2. போதாயனீயத்தில் கூறப்பட்ட முறை 
போதனம் podanam , பெ . ( n .) 1. போதனை ( விதி ) களைப் பின்பற்றுபவர்; follower of the 
( யாழ் . அக . ) பார்க்க ; see põda nai 

kalpa or the manual of rites of 
2. தூபங்காட்டுகை; waving incense . 

bodhayana .. 
[ skt. bodhana > த . போதனம் .] 

[ Skt. bodhayana > த . போதாயனார் .) 


போதாயனீயம் 


351 


போனகம் 


போதாயனியம் podayaniyam , பெ . ( n . ) போதியல் podiyal, பெ . ( n .) போதிகைப் பலகை 
வைதிகச் சடங்குகளைச் செய்யுமுறை கூறும் ( 9.624 ); see põdikai-palagai 

. 
( கற்ப ) நூல்வகை ( தொல்.பொ .75 , உரை ) ; a 

த.வ. அரசாணிப் பலகை 
kalpa or ceremonial guide containing 

[ Skt . bodhgai > த . போதியல் . ] 
short aphoristic rules for the 

போல்சாவி paisavi , பெ . ( n .) உட்டுளையுள்ள 
performance of vēdicsacrifices. 

திறவுகோல் ( இ.வ.); tubular key . 
[ Skt . bod - hayaniya > த . போதாயனீயம் .] 

த.வ. பெண் சாவி 
போதாலயம் podalayam, பெ . ( n . ) அறிவுக் 
கிருப்பிடம் ; temple 

[T. bolu > த . போல்சாவி .) 
of wisdom . 
"போதா லயத்துப்புலன் " (திருமந். 1707 ) 

போல்மரம் pdimaram, பெ . ( n .) வண்டியின் 

முன்புறத்துள்ள நீண்ட மரக்கட்டை ( இ.வ. ) ; 
த.வ. அறிவாலயம் 

wooden shaft fitted to the fore -part of a 
[ Skt. bodhalaya > த . போதாலயம் . ] 

vehicle. 
போதித்தல் podi 4 செ.கு.வி. ( v.i. ) விருப்ப 

த.வ. மூக்கணைமரம் 
முண்டாதல் ; to have inclination . 

[ E. pole > த.போல் + மரம் .] 
" போதித்த போது வருவேன் " (நாஞ்.) 

போல்மூங்கில் pole - muigil, பெ .(n .) மூங்கில் 
[ Skt. bodha > த . போதி - த்தல் .] 

வகை ; hollow bamboo bambusa 
போதி podi) பெ . ( n . ) 1. அறிவு ; wisdom , 

arundinaca typica. 
knowledge . " போதிச் செல்வம் பூண்டவர் 

த.வ. துளைமூங்கில் 
( சீவக .366 ). 2. அரசமரம் ; pipal , as the tree 
of wisdom . "போதிமன்றத்து " (சிலப்.23, 76 ). 

[T. bblu > த . போல் + மூங்கில் .] 
[ Skt. bodhi > த . போதி . ] 
போதிகைப்பலகை podikai- p - palagai 

பெ . ( n . ) தூணின் தலையில் வைக்கும் பலகை ; 
( pond . ) entablature. 

த.வ. அரசாணிப் பலகை 

[ Skt . bodhgai > த . போதிகை + பலகை.) 
போதிசத்துவன் podi- sattuvav , பெ . ( n . ) 

1 .. அறிவு முதிர்ந்து அடுத்த பிறவியில் 
புத்தனாக ஆவதற்குரியோன் (மணிமே.பக் . 
506 , அரும் . ) ; buddhist ascetic who has போனகம் popagam , பெ . ( n . ) 1. உணவு food . 
arrived at the stage when there is only "நால்வகைப் போனகமேந்தி " (மணிமே.28, 
one more birth before attaining 242 ). 2 அன்னம் ( சைவச . பொது .454 ); boiled 
buddhahood . 2. புத்தன் ; Gautama , the rice . 3. அப்பவருக்கம் (பிங் . ); a kind of cake. 
Buddha 

4. உண்ணுகை ( பிங் . ) ; eating . 
[ Skt. bodhisattva > த . போதிசத்துவன் . ] 

த.வ. ஆகூழுணவு 


பௌகண்டம் 


352 


பௌண்டு ? 


பௌகண்டம் paukandam , பெ . ( n . ) ஆறு 

பௌட்டிகம் pauttigam , பெ .(n .) 1. பவுட்டிகம் 
முதல் பத்து அகவை ( வயது ) வரையுள்ள பார்க்க (சங் . அக .) ; see pavuttigam, a 
குழந்தைப் பருவம் (விசாரசந்.பக் .343 ); period ceremony . 2. நிலத்தில் விழுமுன் தாமரை 
in the life of a child , between the ages of 

யிலையில் ஏந்திய பசுஞ்சாணம் ( சைவச . 
six and ten . 

பொது .169, உரை ); cow dung gathered on a 

lotus -leaf before it falls to the ground. 
[ Skt. pauganda > த . பௌகண்டம் . ) 
பௌசம் pausam , பெ . ( n . ) சுறவ ( தை ) மாதம் 

[ Skt . paustika > த . பௌட்டிகம் .] 
( வின் . ) ; the lunar month of Tai. 

பெளடிகம் paudigam , பெ . (n .) பௌடியம் 
[ skt , pausa > த . பௌசம் .) 

பார்க்க (திவா. ); see paudiyam. 
பௌசிகம் pausigam , பெ .(n.) பௌடியம் பௌடிகம் paudigam , பெ .(n . ) பௌடியம் 
பார்க்க ; see paudiyam. 

பார்க்க ( திவா. ); see paudiyam. 
பௌசிகம் : pausigam, பெ . ( n .) பௌடியம் பௌடியம் paudiyam, பெ .(n . ) இருக்கு மறை 
பார்க்க ; see paudiyam. 

( வேதம் ) (கலித் . கடவுள் உரை ); rig veda . 
பௌசியம் pausiyam , பெ . ( n . ) பௌடியம் 

[Skt . bahvrc > த . பௌடியம் .] 
( வின் . ) ; a Purana . 

பௌடியம் paudiyam , பெ . ( n . ) பவிடிய 
பௌசியம் pausiyam , பெ . ( n .) வருங்காலம் ; புராணம் (திவா .) பார்க்க ; see pavidiya 

the future . " பௌசியப் பிரதிபந்தம் " puranam . 
(பஞ்சதசப்பக் .84 ). 

[ Skt. bhavisyat > த . பௌடியம் .] 
[ Skt . bhavsyat > த . பௌசியம் . ) 

பௌண்டரிகம் paundarigam, பெ . ( n .) ஈகம் 
பௌசுதாரி pausutari பெ . ( n .) குற்ற நேர் ( பவுண்டரிகம் ) ; a sacrifice . 
கேட்புக்குரிய (விசாரணைக்குரிய ) வன் ( C.G. ); 

[ Skt. paundarika > த . பௌண்டரிகம் .] 
magisterial, criminal, 

பௌண்டிரம் paundiram , பெ . ( n . ) 1. ஒரு நாடு 
[ u . faujddri > த . பௌசுதாரி .] 

( வின் . ) ; a country, said to include part of 
QunooneoLL6067 paušutāri-k -kattalai, 

South Bihar and Bengal . 
பெ . ( n .) குற்றச்சாட்டு நடவடிக்கை ( C.G. ) ; 

2. பவுண்டம் பார்க்க ; see pavundam. 
criminal proceedings . 

[ Skt. paundra > த . பௌண்டிரம் .] 
[ u . faujdarl > த . பௌசுதாரி + கட்டளை .) 

பௌண்டிரவம் paundiravam , பெ . ( n . ) 
பௌஞ்சு paurju, பெ . ( n .) பவுஞ்சு பார்க்க 

பாஞ்சாலிக் கொடி எனும் ஒரு வகைக் கொடி ; 
( வின் . ) ; see paulju . 

a kind of climber . (சா.அக.). 
[ u . fauz > த . பௌஞ்சு .) 

பௌண்டு paundu, பெ . ( n . ) 1. பவுண்டு 
பௌட்கரம் pautkaram , பெ . ( n .) 1. சிவனிய 

பார்க்க ; see pavundu. 2. பவுன் , 1 பார்க்க ; 
துணைத் தொன்மங்களுள் ஒன்று ; a 

see poup , 1. 
secondary Saiva Agama.2. பாஞ்சராத்திர 

[E. pound > த . பௌண்டு .] 
சங்கிதைகளு ளொன்று ; a Paljharatra பௌண்டு ’ paundu , பெ . ( n . ) பவுண்டு 
Samhita 

பார்க்க ; see pavundu . 
[ Skt. pauskara > த. பௌட்கரம் .] 

[ E. pound > த . பௌண்டு . ) 


பௌத்தம் 


353 


பௌத்திரரோகம் 


பௌத்தம் pauttam , பெ . ( n . ) புத்தமதம் | பௌத்திரபோளம் pauttirapblam, பெ .( n .) 
( சூடா . ); Buddhism . 

கரியபோளம் பார்க்க ; see kariya - polam 
[ Skt. Bauddha > த . பௌத்தம் .) 

( சா.அக.). 
பௌத்தரதாமரை pauttara - tamarai) 

, பெ . (n .) பௌத்திரம் pauttiram , பெ . ( n .) சிறுநீரக 
குளிர்தாமரை ; lotus ( சா.அக. ). 

( பவுத்திர ) நோய் ; urinary fistula . 
பெளத்தரன் pauttaran , பெ . ( n . ) பௌத்திரன் 

[ Skt . bhagandara > த . பௌத்திரம் .] 
( யாழ் . அக .) பார்க்க ; see pauttiran. 
QUOTE GT pauttan, பெ . ( n . ) 1. புத்த 

பௌத்திரம் pauttiram , பெ . ( n . ) பவித்திரம் ,1 
சமயத்தான் (திவா. ); Buddhist . 2. பௌத் 

( யாழ் . அக .); sacredness ; purity. 
தாவதாரம் ( பிங் . ) பார்க்க ; 

see 

[ Skt. pavitra > த . பௌத்திரம் .] 
pauttavataram . 

பௌத்திரம் pauttiram , பெ . ( n . ) 1. பௌத்திர 
[ Skt. Bauddha > த . பௌத்தன் .) 

ரோகம் பார்க்க ; see pauttira -rogam . 
பௌத்தாவதாரம் pauttavataram , பெ . ( n .) 2. மூலத்தில் ( வாயு ) கண்டு மேகநீர் 
திருமாலின் தோற்றரவுகளில் ஒன்று ( பிங் . ) ; 

உண்டாகிப் புரையோடிச் சீழ்ப் பாய்ச்சல் 
Buddha an incarnation of Visnu . 

கண்டு முளைவிழும் ஒருவகை நோய் ; fistula 

in anus due to other causes than 
[ Skt. buddha + avatara > த . பௌத்தாவதாரம் ) venereal ( சா.அக.). 
பௌத்தி pautti 

) பெ . ( n . ) இறப்பு ( வின் .) ; death . பெளத்திரமுருங்கை pauttira - murungai, 
[ U. faut > த . பௌத்தி .] 

பெ . ( n . ) புனல் முருங்கை ; a kind of 

drumstick ( சா.அக. ) . 
பௌத்திரத்தினை pauttirattimai) பெ . ( n .) 

பௌத்திராயம் pauttirayam, பெ . ( n . ) 
மஞ்சள் தினை ; yellow Itallian millet 

செந்திராய் பார்க்க ; see Sendiray( சா . அக .). 
( சா.அக. ). 

பெளத்திராவம் pauttiravam,, பெ . ( n . ) 
பௌத்திரநெல்லி pauttiranelli 

, பெ . ( n . ) ஊதளை ; physic nut plant ( சா.அக. ). 
அரிநெல்லி; joose - berry. ( சா . அக .); 

பெளத்திரரோகம் pauttira -rogam , பெ . ( n . ) 

சிற்றின்பத்தினால் கனல் மிகுதியாகிப் படை 
யுண்டாகிப் புணர்உறுப்பிற்கும் எருவாய்க்கும் 
இடையில் கொடியில் அடிநரம்பின் மேலாவது 
அதன் இரு பக்கத்திலாவது , அண்டம் , 
அபானவாயு ஆகிய இவைகளிலாவது 
நமைச்சலெடுத்து வீங்கி நொந்து கொப் 
புளித்து சீழும் சலமும் வடிந்து பிறகு புரையோடி 
நரம்பழுகி , கண்கள் உண்டாகி அதன் வழியே 
சிறுநீரும் மலமும் இறங்கி அதனால் உடம்பு 
மெலிந்து சாப்பாடு செல்லாது களைப்பை 

யுண்டாக்கும் ஒரு வகை மூலநோய் ; a deep 
பௌத்திரப்புல் pauttirappul, பெ . ( n . ) narrow sinuous ulcer extending between 

தருப்பைப் புல் ; sacrificial or sacred grass . the surface of the body and internal an 


பெளத்திரவிரல் 

354 

பௌதிகப்பிரமசாரி 
cavity near the anus said to have been பௌதிகக்கூட்டுப்பாடு paudiga - k 
caused by accumulation of venereal kuttuppadu , பெ .(n .) வேதியியல் கலவை ; 
secreations due to excess of heat caused 

chemical composition ( சா . அக.). 
by sexual intercourse ( சா.அக. ). 

( பௌதிகம் + கூட்டுப்பாடு .] 
( பௌத்திரம் + ரோகம் .] 

பௌதிகக்கூறுபாடு paudiga - k-kurupadu , 
பெளத்திரவிரல் pauttira - viral , பெ . (n . ) 

பெ . ( n . ) வேதியியல் கூர்ந்தாய்வு; chemical 
மோதிர விரல் ; ring finger ( சா . அக .). 

analysis ( சா.அக. ) . 
( பௌத்திரம் + விரல்.] 

[ பௌதிகம் கூறுபாடு .] 
பௌத்திரன் pauttiran , பெ . ( n . ) மகன் வழிப் 

பௌதிகசந்தி paudiga - sand ) பெ . (n .) 
பேரன் ; grandson who is a son s son . 
"உம்பத்திர பௌத்திரர் தங்களுக்கும்... 

வேதியியல் இணைவு; chemical union 
அருந்துயரில்லையே "(உத்தாரா .திருவோலக் 20 ) 

( சா.அக. ) . 
[ Skt . pautra > த . பௌத்திரன் .) 

[ பௌதிகம் சந்தி .] 
பௌத்திரன் pauttira ), பெ . ( n .) தூய்மை | பௌதிகசரக்கு paudiga - Sarakku , பெ . ( n . ) 
யானவன் ( யாழ் . அக.); holly person . 

வேதியியல் மருந்துவகை; chemical drug as 
[ Skt. பவித்ரம் - பவித்ரன் – பௌத்திரன் . ] 

delirium . ( சா . அக .). 
பௌத்திரி pauttiri, பெ . ( n .) மகன் வயிற்று ( பௌதிகம் + சரக்கு .) 

மகள் ; grand daughter who is a son s பௌதிகசரீரம் paudiga - sariram , பெ . ( n .) 
daughter. 

1. பூதவுடம்பு ; physical body . 2. ஐம்பூதத்திற் 
[ Skt. pautri > த . பௌத்திரி .] 

குரிய வுடம்பு ; body consisting of elements 
பௌத்துவம் pauttuvam , பெ . ( n .) பச்சை ( சா.அக. ). 
மணிக்கல் ( மரகதம் ) ; a precious gem ; 

( பௌதிகம் +சரீரம் .] 
emerald ( சா.அக.). 

பௌதிகசாத்திரம் paudiga - sattiram , 
Qums & Quod paudiga -k -kavarcci, 

பெ . ( n .) இயற்கைத் தத்துவநூல் ; physical 
பெ . ( n .) வேதியியல் கவர்ச்சி ; chemical 

science . 
attraction of atoms of the element of 
others resulting in chemical compound 

த.வ. இயற்பியல் 
( சா.அக. ) . 

[ Skt bhautika + sastra > த . பௌதிகசாத்திரம்.) 
( பௌதிகம் + கவர்ச்சி .] 

பௌதிகஞானம் paudiga - iagam , பெ . ( n . ) 
பௌதிகக்கிரணம் paudiga - k - kiranam , 1. ஐம்பூதத் தொடர்பான வுடம்பிற்குரிய அறிவு ; 

பெ .( n . ) வேதியல் கதிர் ; chemical ray wisdom of man in his physical body . 
(சா.அக. ). 

2. புத்த மதத்திற் கூறிய அறிவு ; the 
( பௌதிகம் + கிரணம் .] 

eminence of wisdom related to 

Buddhistic philosophy 
பௌதிகக்கூட்டு paudiga - k - kuttu , பெ .( n . ) 

( பௌதிகம் ஞானம் .] 
வேதியியற் கலவை ; chemical composition 

பௌதிகப்பிரமசாரி paudika - p - piramasari 
( சா.அக. ). 

பெ . ( n .) மாணிய நோன்பு முடித்து மணம் 
[ பௌதிகம் + கூட்டு .] 

புரிவோன் (சிவதரு.பரி .2 , உரை ); Brahmin 


பௌதிகபரீட்சைசாலை 

355 

பௌமசுநானம் 
youth who marries upon the completion | பௌதிகவாதம் paudiga - vadam , பெ .( n .) 
of his duties as a Brahmacarin . 

வேதியியல் நூல் ; chemistry ( சா . அக .). 
[ பௌதிகம் பிரமசாரி .] 

[ பௌதிகம் + வாதம் .] 
பௌதிகபரீட்சைசாலை paudiga -paritcai பௌதிகவாதி paudiga -vadi, பெ . ( n .) 
Salai) பெ . ( n . ) வேதியியல் ஆராய்ச்சி 

வேதியியல் வல்லுநர் ; chemist ( சா . அக .). 
செய்யுமிடம் ; chemical laboratory ( சா . அக.). 

[ பௌதிகம் + வாதி .] 
[ பௌதிகம் + பரீட்சைசாலை .] 
பௌதிகபாவனை paudiga - pavanai, பெ .( n .) 

பெளதிகன் paudigan , பெ .(n .) சிவபிரான் 

( யாழ்.அக. ); Svan. 
கடவுளை உருவனாக ஊழ்கம் செய்கை 
( சங்.அக. ); meditation of God , as having 

[ Skt. bhautika > த . பௌதிகன் . ) 
form , 

பெளதிகாசாரியன் paudikasariyan , பெ . ( n . ) 
[ skt. bhautika > த . பௌதிகபாவனை .] மூத்த குருக்களின் உதவியாளன் ; assistant 
பௌதிகபிரிவினை paudiga - pirivinai 

to the head priest . 
பெ . ( n .) வேதியியல் விதிப்படி ஒரு பொருளி [ பௌதிகம் + ஆசாரியன் . ] 
லிருந்து பிரிதல் ; chemical decomosition 

பௌந்திரம் paundiram , பெ .(n . ) மூலநோய் , 
( சா.அக. ). 

piles . 

. 
பெளதிக புலன் paudiga - pulam , பெ . ( n . ) 

[ Skt. bhagandara > த . பௌந்திரம் .) 
ஐம்புலனிலொன்று ; one of the five physical 

பெளமம் paumam , பெ . ( n .) நிலம் தொடர் 
senses (சா.அக.). 

பானது (வின் . ); that which is produced in 
பௌதிகம் paudigam, 

பெ . ( n . ) 

or related to the earth . 
1. ஐம்பூதத் தொடர்பானது ; that which 

[ skt. bhauma > த . பௌமம்.) 
pertains to the five elements , that which 
is physical . "தேகங்களத்தனையு மோகங் 

பெளமம் paumam, பெ . ( n . ) நிலத்திற் 
கொள் பௌதிகம் " ( தாயுபரியூ .2 ). 2. உலகம் பிறப்பன; physical bodies ( சா.அக. ). 
( வின் . ); the world . 

பெளமன் pauman , பெ .( n . ) 1. செவ்வாய் ; the 
பௌதிகமங்கை paudiga - maiga ), பெ . ( n .) planet Mars , as the son of Earth . 

பொன்னாங்கண்ணி என்னும் மூலிகை ; "பௌமனுக்கான செழுமண் " ( அறப்.சத .50 ). 2 . 
sessile plant ( சா.அக. ) . 

நரகாசுரன் ( யாழ் . அக.) ; Narahasura . 
( பௌதிகம் + மங்கை .] 

[ Skt . bhauma > த . பெளமன் .] 
பௌதிகயோகசந்நியாசி paudiga 

பௌமசுநானம் pauma - sunanam , பெ . ( n .) 
yogašanniyasi பெ . ( n . ) பௌதிக 

தூய்மையான அரசு துளசி முதலிய மரஞ் 
பாவனைச் செய்வோன் (சங் . அக .) ; ascetic 
practising pautika - pavanai. 

செடிகளின் அடிமண்ணை உடல்மீது தூவிக் 

கொள்ளுவதான குளியல் (வின் .); purification 
( பௌதிகம் + ஓகம் + சந்நியாசி .) 

by sprinkling with dust taken from the 
பௌதிகவாதம் paudiga -vadam, பெ . ( n . ) 

vicinity of sacred trees , shrubs , etc. 
உலோகாயதமதம் ( பிரபஞ்சவி ); materialism . 

[ Skt. bhautika + vata > த . பௌதிகவாதம் .] [ Skt. bhauma + snana > த . பௌமசுநானம் .] 


பௌமி 


356 


பௌருசம் 


பௌமி paumi) பெ .(n .) நிலமகளின் புதல்வி பௌரவர் pauravar , பெ .(n .) புரு மன்னனின் 

குலத்தார் ; descendants of Puru . 
யாகிய சீதை (சங்.அக.); Sita, as daughter 

[ Skt . paurava > த . பௌரவர் .] 
of the Earth . 

பௌரன் pauran , பெ . ( n . ) நகரத்தில் 
[ Skt. bhaumi > த . பௌமி .] 

GUTLUSUGOT; urban man . 
பௌர்ணசந்திரன் paurna - sandiran, 

[ Skt. paura > த . பௌரன் . ] 
பெ . ( n . ) நிறைமதி ; full moon . 

பௌராணிகம் pauranigam , பெ . ( n . ) 
[ Skt. purnatsandra > த . பௌர்ணசந்திரன் . 

பௌராணிகச்சமயம் ( வின் . ) பார்க்க ; see 
பௌர்ணமாசம் paurna - masam, பெ . ( n . ) pauraniga - c - camayam .. 
நிறை நிலா நாளில் ( பௌர்ணமி ) செய்யும் 

[Skt. paura - nika + > த . பௌராணிகம் சமயம் ) 
CUTTO1; sacrifice on a full moon day. 

பௌராணிகமதம் pauraniga - matam, 
[ Skt . paurnamasa > த . பௌர்ணமாசம் .) 

பெ . ( n . ) தொன்மத்தைப் பின்பற்றும் சமயம் ; a 
பௌர்ணமி paurnami பெ .(n . ) நிறைமதி system of doctrines founded on the 
நாள் ; full moon day. 

puranas . 
த.வ. முழு நிலவு 

[ Skt. paura - nika > த . பௌராணிகம் மதம் .] 
[ Skt . paurnami > த . பௌர்ணமி .] பௌராணிகமந்திரம் pauraniga - mandiram, 
பௌர்ணமிச்சந்துக்கட்டு paurnami- sandu 

பெ. ( n . ) ஓங்காரம் சேராத மந்திரம் ( யாழ் . அக .); 

mantra without pranava . 
k -kattu , பெ . ( n .) நோயாளிக்கு ஆகாததாகக் 
கருதப்படும் நிறைமதி நாளும் அதற்கு [ Skt paura - nika > த. பௌராணிகம் - மந்திரம்.] 
முன்னும் பின்னுமுள்ளனவுமான நாள்கள் ; the பௌராணிகன் pauranigan, பெ . ( n . ) 
full moon day and the days just before 1. தொன்மக் கொள்கையுடையவன் ( சி.சி .1, 1 
and after the full moon , as unfavourable மறைஞா.7 ); one who follows the puranas . 
to patients . 

2. தொன்மக்கதைகளை எடுத்துரைப்பவன் ; 
[ Skt. paumami > த . பௌர்ணமி சந்துக் கட்டு .] 

one who expounds the purāna stories. 
பௌர்ணிமை paurgimai பெ . ( n .) பௌர்ணமி 

[ Skt. pauranika > த . பௌராணிகன் . ] 
( சங் . அக . ) பார்க்க ; see paurnami. 

பௌரி pauri, பெ . ( n . ) பெரும்பண்வகை ( பிங் . ) ; 
பௌரகம் pauragam , பெ . ( n . ) நகரை 

a musical , mode , one of perum -pan. 
யடுத்தப் புறச்சோலை ( யாழ் . அக .); grove 

பௌரிக்காய் paurikkay, பெ . ( n . ) சவுரிக்காய்; 
adjoining a city 

fruit of climber ( சா.அக. ) . 
[ Skt. pauraka > த . பௌரகம் .]] 

பௌரிகன் paurigan , பெ . ( n . ) குபேரன் 
பௌரகம் pauragam , பெ . ( n . ) நொச்சி ; a 

( யாழ் . அக .); Kubera. 
garden plant , chastity plant ( சா.அக. ) . 

[ Skt. bhaurika > த . பௌரிகன் .] 
பௌரம் pauram, பெ . ( n . ) நகரத் 

பௌருசம் paurusam , பெ . ( n . ) 
தொடர்பானது ( சங் . அக . ) ; that which ஆண்டகைமை ( வின் . ) ; manliness , 
pertains to a city. 

nobleness . 
[ Skt. paura > த . பௌரம் .] 

[Skt. paurusa > த . பௌருசம் .] 


பௌருசத்துவம் 


357 


பௌனர்ப்பவன் 


பௌருசத்துவம் paurusattuvam , பெ . ( n .) பௌழியம் pauliyam , பெ.(n.) பௌடியம் 
ஆண் தன்மை ; manly power . 

பார்க்க ; see paudiyam . " சந்தோகா 
பௌருசேயம் pauruseyam , 

பௌழியா " (திவ் பெரியதி .7 , 7 , 2 ). 
, பெ . ( n . ) 

பௌழியன் pauliyan , 
மாந்தனாற் செய்யப்பட்டது (சி.சி. அளவை.13 , 

பெ . (n . ) சேர 

மன்னனான பூழியன் ; Chera king . 
சிவாக் . ) ; that which is man made . 

[ Skt. bahura > த . பௌழியன் .) 
[ Skt. pauruseya > த . பௌருசேயம் .] பௌழியன் paulliyan , பெ . ( n . ) இருக்கு 
பௌரைக்கல் pauraikkal, பெ . ( n . ) கற்சிட்டம் ; மறையில் வேதத்தால் விவரிக்கப்படுபவனான 
over burnt brick ( சா.அக. ) . 

கடவுள் ; God as described in the Rig veda. 
பௌரோகித்தியம் paurogittiyam , பெ . ( n .) 

" சந்தோகன் பௌழியன் " (திவ்பெரியதி.5, 5 , 9 ). 
போற்றாளித்துவம் ( வின் . ) ; priesthood . 

[Skt. bahurc > த . பௌழியன் .] 

பௌளி paul, பெ . ( n .) பண் ( இராக ) வகை 
[ Skt. paurdhitya > த . பௌரோகித்தியம் .] 

( பாத . இராக .56 ); a specific melody - type. 
பௌலசுதியன் paulasudiyan, பெ . (n . ) 

பௌன் paum , பெ . ( n . ) பொற்காசு , பவுன் ; 
1. இராவணன் ; Ravana . 2. குபேரன் ; 

pound sterling. 
Kuběra 

[ E.pound > த . பௌன் .] 
[ Skt. paulastya > த . பௌலசுதியன் .] 
பௌலுருவி pauluruvi பெ .(n .) புல்லுருவி ; 

honey suckle mistletoe . 
பௌவம் pauvam , பெ .(n .) பவ்வம் ( சூடா . ) 
பார்க்க ; see pawam . 

[ Skt. parvan > த . பௌவம் .] 
பௌவம் pauvam , பெ . ( n . ) 1. பவ்வம் 

பார்க்க ; see pavvam . "திறை பிறழிய 
விரும்பௌவத்து " ( பொருந். 176). 2. ஆழம் ; 
deep . " பெளமார் கடல் " (தேவா. 556 , 8 ) 

3. உப்பு ( யாழ் . அக . ); salt 
பெளவம் pauvam , பெ . (n .) 1. கடல் ; sea ; 

பௌனர்ப்பவன் paumarppava ) , பெ . ( n .) 
ocean . 2. உப்பு ; salt . 3. நுரை ; forth . புத்திரர் பன்னிரு வகையினருள் ஒருத்தியிடம் 
4. நீர்க்குமிழ் ; water bubble ( சா.அக. ). 

முதற்கணவனுக்குப் பிறந்தவனும் கைம்பெண் 

ணானபின் அவளை மணந்த இரண்டாங் 
பௌழிய சரணத்தார் pauliya - saranattar , 

கணவனால் மகனாகக் கருதப்படுபவனுமான 
பெ .( n .) இருக்குவேதிகள் ; Rg Vedins 

மகன் ( ஏலாதி .31 ) ; son born to a woman by 
[ Skt . bahurc > த . பௌழியசரணத்தார் .) her first husband considered as a son of 

the husband who marries her on her 
பௌழிய சரணம் pauliya - Saranam , பெ . (n. ) 

widowhood one of 12 puttiran. 
பௌடியம் பார்க்க ; see paudiyam 
[ Skt . bahurc > த . பௌழியசரணம் .] 

[ Skt. paumarbhava > த . பௌனர்ப்பவன் .] 


ஆ 


IPPAA 


+ 


மக்கனம் 


358 


மகதைசுவரியம் 


-- 
- 


T 


ம 


மக்கனம் makkanam , பெ . ( n .) 1. மூழ்குகை; யானது ; that which is magnificent, exalted , 
immersion . 2. அவமானம் ; disgrace. 

majestic . "மகத்தான பன்னிரு வெய்யவர் 

( குலோத், கோ .18 ). 4. பேராதன்( யாழ் . அக.); 
[ Skt . magna > த . மக்கனம் .] 
மக்கா makka, பெ .( n . ) அரேபியாவிலுள்ளதும் 

great person , in a religious or moral 

sense ; saint . 5. நாடு ( இலக்.அக. ) ; country . 
முகம்மது பிறந்ததால் பேர் பெற்றதுமான இடம் ; 
Mecca , one of the two chief cities of 6. நூற்றெட்டுபநிடதங்களுள் ஒன்று ; an 
Arabia , celebrated as the birth - place of Upanisad , one of 108 . 
Muhammad . " வேரியம் பணைசூழ் மக்க 

[ Skt. mahat > த . மகத்து .) 
மிக்கொக்கு " (திருவிளை.நரியர். 105 ). மகத்துவம் magattuvam, பெ . ( n .) பெருமை ; 
[ Ar . makkah > த . மக்கா .) 

greatness , magnificence , majesty , 
மக்கி makki, பெ . ( n .) ஈ ( C.G. ); fly . 

excellence . "மகத்துவமாப் பிரமாண்டமாகச் 

செய்யும் " ( தாயு.தந்தைதாய்.6 ). 
[ Skt . maksika > த . மக்கி .) 

[ Skt . mahat - tva > த . மகத்துவம் .) 
மக்கி makki, பெ . ( n .) வெண்பார்க்கல் ( J. ); 
marl , calcareous earth . 

மகதம் magadam , பெ . ( n . ) 1. தேசம் ஐம்பத் 

தாறனுள் இராசகிருகத்தைத் தலைநகராகக் 
[ Skt . makkola > த . மக்கி .] 

கொண்ட ஒரு தேசம் ; country of South 
மக்கினம் makkiram , பெ . ( n .) 1. அழுந்துகை; 

Bihar with Rājagraha as its capital , one 
immersion . " மக்கினம் பட்டுள்ளே மருவி 

of 56 tesam . 2. நடுநாட்டில் திருக் 
யிருந்தாண்டி " (பட்டினத்துப்.பக் .235 ). 

கோவலூரைச் சார்ந்த ஒரு பகுதி ; country 
2. அவமானம் ; disgrace . " அந்தச் சபையில் 

about Tiru - k - kovalur in South Arcot Dt . 
அவன் மக்கினப்பட்டான் " 

3. பதினெண்மொழியுள் ஒன்று ( நன் .272 , 
[ Skt. magna > த . மக்கினம் .) 

9_601); the language of Magadha , one of 
மக்பி makpi பெ . ( n .) கமுக்கமான ( C.G. ); patinenmoli 
secret , confidential. 

[ Skt . magadha > த . மகதம் .] 
[ Ar. mahfi > த . மக்பி .] 

மகதேசன் magadesan, பெ .( n . ) 1. மகத 
மக்பூல் makpul, பெ . ( n .) ஒப்பளிப்புச் செய்யப் 

தேசத்தரசன் ( பாரத . இரா .17 ) ; king of 
பட்டது ( C.G. ); that which is approved . 

Magadha . 2. நடுநாட்டைச் சார்ந்த மகத் 

நாட்டுச் சிற்றரசன் ; king of a part of the 
[ Ar . maqbul > த . மக்பூல் .) 

country in Nadu - nadu. " மகதேச 
மக்மல் makmal, பெ .(n .) கனமாய் மெத்தென் 

னாறைநகர் காவலன் " ( பெருந்தொ. 1192 ) 
றிருக்கும் பட்டுவகை ( வின் . ); velvet. 

[ Skt. magadhaisa > த . மகதேசன் .) 
[ H. magmul > த . மக்மல்.) 

மகதை magadai) பெ . ( n .) திப்பிலி ( சங் . அக .) ; 
மக்ரிபு makribu , பெ . ( n . ) மாலைத் தொழுகை; long pepper . 

. 
prayer at sunset ( muham . ). 

[ Skt . magadhi > த . மகதை . ] 
[ Skt ., Ar . maghrib > த . மக்ரிபு.] மகதை magadai பெ . ( n . ) மகதம் , 2 பார்க்க ; 
மகத்து magattu , பெ . ( n .) 1. பெரியது ; that see magadai.. 

which is great , large or huge . " மகத்தாகி | மகதைசுவரியம் magadai - Suvariyam , 
நின்றனை நீ " ( தாயு . பராபர் 226 ). 2.அதிகம் பெ . ( n . ) பெருஞ்செல்வம் ; great opulence . 
( வின் . ) ; greatness , intensity . 3. பெருமை [Skt . mahat + a svarya > த . மகதைசுவரியம் ) 


மகரத்துவசம் 


359 


மகராசுவன் 


மகரத்துவசம் magarattuvasam , பெ . ( n . ) " வருபடை தன்னை நிறுத்தி விதம்பட 

ஒரு மருந்து ; a kind of medicine ( சா . அக .). மகரவியூகம் வகுத்து " ( பாரத . பதின் 
மகரதோரணம் magara - toranam , பெ . ( n . ) 

மூன்றாம் . 7 ) 
சுறவ ( மகர ) வடிவமைந்த ஒப்பனைத் தொங்கல் ; 

[ Skt . magara + vyuha > த . மகரவியூகம் .) 
ornamental hangings representing மகரவீணை magara -vinai) பெ .(n. ) மகரயாழ் 
makara fishes . "மதிதொட நிவந்தன பார்க்க ; see magara - yal . " தீந்தொடை 
மகரதோரணம் " ( கம்பரா.மந்தரை. 31). 

மகரவீணைத் தெள்விளி " (சீவக.608). 
[ Skt. makara - tbrana > த . மகரதோரணம் .) 

த.வ. சுறவ யாழ் 
மகரந்தம் magarandam , பெ . ( n . ) 1. மலர்த் [ Skt . makara > த . மகரம் + வீணை .] 

துகள் ( திவா . ) ; filament of the lotus ; pollen | மகராகரம் magaragaram , பெ . ( n . ) கடல் 
and anther of flowers . 2. பூந்தேன் ( பிங் . ) ; ( யாழ் . அக .); sea . 
nectar or honey of flowers . 3. கள் ( பிங் . ); 

[ Skt, makara - kara > த . மகராகரம் .] 
toddy . 4. வண்டு ; honey - bee . 5. குயில் 

மகராங்கம் magarangam , பெ . ( n . ) கடல் 
( மூ.அ.); Indian cuckoo . 

( யாழ் . அக . ); sea . 
[ Skt. makaranda > த . மகரந்தம்.) 

[ Skt. makaraika > த . மகராங்கம் .] 
மகரராசி magara - rasi, பெ . (n . ) சுறவம் , 

மகராங்கன் magaraigan, பெ . ( n .) மகரக் 
பத்தாம் ஓரை; capricorn of the zodiac . 

கொடியோன் பார்க்க ( சங் . அக . ) ; see 
[ Skt. makara + raci > த . மகரராசி .] 

magara -k - kodiyon. 
மகரரேகை magara -régai பெ .( n . ) செல்வந்த 

[ Skt. makaraika > த . மகராங்கன் . ) 
னென்பதைக் காட்டுங் குறியாக உள்ளங் 

மகராசன் maga - rasan, பெ . ( n .) மகாராசன் 
கையில் அமையும் கைவரி வகை ( இரேகை 

பார்க்க ; see magarasan . "வருராம தேவ 
வகை ) (சங் . அக.); line on the palm of hand , 

மகராசன் " (நம்பியுலா.) 
believed to indicate wealth . 

[ Skt. maha -raja > த . மகராசன் .) 
த.வ. மீனக்கைவரி 

மகராசா maga -rasa , பெ . ( n .) மகாராசன் 
[ Skt. makara > த . மகரரேகை .) 

பார்க்க ; see magarasap. 
மகரவலயம் magara - valayam, பெ . ( n . ) 

[ Skt . maha -raja > த . மகராசா.) 
மகரப்பகுவாய் பார்க்க ; see magara - p 
paguvay. "மகரவலய மணிதிகழ் நுதலியர் " மகராசி maga - rasi, பெ . ( n . ) 1. இராணி ; 
(பரிபா .10, 77 ), 

queen . 2. பெருஞ்சொத்துள்ளவள் ; wealthy 

blessed 
[ Skt. makara > த . மகரம் + வலயம் .) 

woman . " மகராசியாக 
மகரவாகனன் makara - vaganan, பெ . ( n . ) 

விருப்பாயே " (திருவாரூ.குற.). 

[ Skt. maha - rajni > த . மகராசி .) 
வருணன் ( சங் . அக .) ; Varunan 
[ Skt. makara + vahana > த . மகரவாகனன் .] மகராசுவன் magarasuvan , 

பெ . ( n . ) 
மகரவியூகம் magara - viyugam , பெ . ( n .) மகரவாகனன் ( யாழ் . அக . ) பார்க்க ; see 
மகரமீனின் வடிவான படைவகுப்பு ; array of 

magaraganan. 
army in the shape of a magaram . 

[ Skt. makarasva > த . மகராசுவன் .] 


மகராட்டிரம் 


360 


மகாக்கினி 


மகராட்டிரம் magarattiram , பெ . (n .) 

" கோவுலோக மகலோக மடையக் குமுறவே " 
மகாராட்டிரம் ( யாழ் . அக . ) பார்க்க ; see (தக்கயாகப் 704 ) 
magarattiram . 

[ Skt. maharlbka > த . மகலோகம் .] 
மகராயனம் magarayanam ,, பெ . ( n . ) மகவான் magavan , பெ . (n .) 1. இந்திரன் 

கதிரவன் வடக்கு நோக்கித் திரும்புங்காலம் ( திவா. ); Indra . " மகவான்மக ளிரங்கின 
( பஞ் . ) ; winter solstice . 

னரற்ற " (பாரத . பதின்மூன் .168). 2. சிவன் 
[ Skt . makarayana > த . மகராயனம் .] ( சங் . அக . ); Sivan 
மகராலயம் magaralayam , பெ . (n .) கடல் [ Skt . magha - vam > த . மகவான் .] 
( flour . ); sea , as the abode of fish . 

மகவான் magavan , பெ .(n .) வேள்வி செய் 
"வானுமின்றி மகராலயமு மின்றி " 

பவன் ; sacrificer . " வேதாவை மிக்க 
(தக்கயாகப். 408 ). 

மகவானாகக் கூட்டி " (தேவை.15 ). 
[ Skt. maka -ralaya > த . மகராலயம் .) 

[ Skt. makha - van > த . மகவான் .] 
மகரி magari, பெ . ( n .) கடல் ( சங் . அக .); sea . 

மகற்பலம் magar - palam , பெ . ( n . ) பெரும் 
[ Skt . makarin > த . மகரி .) 

LIGU GOT; great , important result . 
மகரிகை magarigai, பெ . ( n .) 1. அணி முதலிய 

" மகற்பல வாஞ்சையாலே " (சிவதரு.பாம .47). 
வற்றிலமைந்த சுறாமீன் வடிவு ; the figure of 

[Skt. mahat + phala > த . மகற்பலம் .] 
shark , as in ornaments . " மகரிகை வயிர 
குண்டலமலம்புர் ... தோள்புடை வயங்க " மகா maga , பெ .(n .) 1. பெருமையான ; great , 
( கம்பரா . நித்னை . 17 ). 2. மகரம் , 4 பார்க்க ; 

high , exalted , dignified , noble , 
see magaram . "மாதின் மகரிகை வயங்கு 

honourable . " மகாசபையோம் " ( S.I.II, 68 ). 
பொற்பூண் சூழுறு கவானே " ( கந்தபு. 

2. அளவற்ற ; immense , prodigious , 
மாயை .56 ). 3. தோரணம் ( சது .); ornamental stupendous , monstrous , extreme . 
hangings . 4. மகரவடிவாய்ச் செய்த பெட்டி ; a 

3. உயர்ந்த ; superior, paramount . 4. மிகுந்த ; 

intense . 
shark - shaped box . " மகரிகை நிறைய 
( பெருங்.மகத . 17 , 161). 

[ skt. mahat > த . மகா .) 
[ Skt . makarika > த . மகரிகை .) 

மகா அகதம் maga- agadam , பெ . ( n .) நஞ்சு 
மகரிசி magaris ), பெ . ( n .) தவமுனிவர் ; great 

முறிக்கும் செய்முறையைக் குறிக்கும் பெயர் ; 
sage . 

the name of an antitoxic preparation 
[ Skt. maharsi > த . மகரிசி .] 

( சா.அக. ) . 
மகரூர் magarur , பெ .(n . ) உறுதியாக்கப் 

மகா அவிழ்தம் maga- avildam , பெ .( n . ) 
பட்டது ( P.T.L. ) ; that which is fixed or 

சுக்கு ; dried ginger ( சா.அக.). 
established .. 

மகா அவுசதநாசனி maga- avudata - nasani 
[ Ar . muqarrar > த . மகரூர் .) 

பெ . ( n .) பூசணிக்காய் ; pumpkin ( சா . அக. ). 
மகலோகம் magalogam , பெ . ( n . ) | மகாக்கினி magakkini பெ . ( n . ) வேள்வித்தீ 

மேலேழுலகத் தொன்று ( திவா . ); an upper ( ஓமாக்கினி) ( யாழ் . அக.); sacrificial fire. 
world , fourth 

of mel - el- ulagam . [ Skt. makhagni > த . மகாக்கினி.] 


மகாக்கினி ? 


361 


மகாகர்வம் 


மகாக்கினி magakkin பெ .(n .) 1. காட்டுத்தீ 

( காடாக்கினி ) ; great fire which see . 
2. அழல்விரி தீச்சுடர் (தீபாக்கினி); moderate 

fire spreading flames ( சா . அக.). 
மகாகச்சம் maga - kaccam , பெ .(n .) கடல் 

( யாழ் . அக .); sea . 


வெளுத்து , உடல் வெதும்பிக் காணும் ஒரு 
வகைக் கணை நோய் ; a congenital disease 
of the children marked by anemia , 
ulcerated tongue and lips (சா.அக.). 


த.வ. மாக்கணம் 


த.வ. மாக்கடல் 


மகாகணரோகம் magagana -rogam , 

பெ . (n . ) குழந்தை நோய் வகை ( சீவரட் . ) ; a 
disease of children . 


[ Skt. maha - kacha > த . மகாகச்சம் .] 
மகாகச்சம் magakaccam, பெ . ( n . ) 

1. பெருங்கடல் ; ocean . 2. மலை ; mountain 

(சா.அக. ). 
மகாகண்டம் maga- gandam , பெ .(n .) பாலி 

மொழியிலுள்ள ஒரு புத்தமத நூல் (மணிமே. 
பக் .366 ) ; a Buddhistic work in pali 
language 


த.வ. மாகண்டம் 


மகாகண்டம் maga -gandam , பெ . ( n .) 

பெரிய முள்ளங்கி ; large raddish ( சா . அக.). 


த.வ. மாகண்டம் 


த.வ. மாக்கண நோய் 

[மகாகணம் + ரோகம்.] 
மகாகதம் maga -kadam , பெ . ( n .) 1 காய்ச்சல் ; 

fever. 2. மிகுந்த வெப்பம் ; intense heat . 
3. மிகுந்த சினம் ; great anger ( சா . அக .). 

த.வ. மாகதம் 
மகாகதி maga - gadi, பெ . ( n . ) மேற்கதி 
( யாழ் . அக .); upward progress . 

த.வ. மாக்கதி 

[ Skt. maha - gati > த . மகாகதி .] 
மகாகந்தம் maga -kandam , பெ . ( n .) பூண்டு , 
உள்ளி ( யாழ் . அக .); garlic . 

த.வ. மாக்கந்தம் 

[ Skt . maha -kanda > த . மகாகந்தம் .] 
மகாகந்தம் maga -kandam ,, 

பெ . ( n .) 
1. வெண்காயம் அல்லது உள்ளி; onion or 
garlic. 2 அரிசந்தனம் ; red sandal ( சா.அக.). 

த.வ. மாக்கந்தம் 
மகாகபித்தம் magakapittam , பெ .(n .) 
வில்வம் ( மூ.அ.); bael . 

[ Skt. maha -kapittha > த . மகாகபித்தம் .] 
மகாகபெலம் magagapelam, பெ . ( n . ) 

OlemmiLOL 10 ; a creeping plant -water melon 

(சா.அக.). 
மகாகர்வம் maga-karvam , பெ . ( n . ) பத்திலக் 
கங்கோடி (பிங் . ); ten billions . 

[ Skt. maha - kharva > த . மகாகர்வம் ) 


P ) 


மகாகண்ணி maga -kammi பெ . ( n .) இந்திர 

பாடாணம் என்னும் செய்ந்நஞ்சு; a variety of 
arsenic (சா.அக. ). 


த.வ. மாகண்ணி 


மகாகணம் magakanam , பெ . ( n .) குழந்தை 
கட்கு நாக்கு , உதடு புண்ணாகி , கண் 


மகாகல்யாணகம் 


362 


மகாகாலன் 


மகாகாசம் maga- kasam , பெ . ( n . ) 1. ஒரு 

வகைக் காசநோய் ; a kind of virulent asthma 
or bronchitis . 2. un Olojafl; atmosphere or 

ether ( சா.அக. ). 
மகாகாமி maga - kami பெ . ( n . ) 1 மிக்க காமங் 

கொண்டவன் ; a lascivious person . 
2. முத்திருக்கஞ்செவி என்னும் மூலிகை ; a 
plant , which see ( சா . அக.). 


த.வ. மாகாமி 


மகாகல்யாணகம் magākalyānagam , 

பெ . ( n . ) உடலை தூய்மையாக்குவதும் 
நினைவை வலுப்படுத்துவதுமான ஒருவகை 
நெய் ; a medicinal ghee in ayurveda for 
insanity an for strengthening memory 

( சா.அக. ). 
மகாகவம் maga - kavam , பெ .( n .) பெரும்போர் 
( யாழ் . அக .); great war . 

[ Skt . maha + ahava > த . மகாகவம் .) 
மகாகவி maga -kavi) பெ .(n . ) பெரும்புலவர் 

( பெருங்கவி ); great poet . " மகாகவி 
யொருவர் ஒரு காவியத்தில் இட்டனர் 
(தக்கயாகப் .8 , உரை ) 

த.வ. பெரும்பாவலர் 

[ Skt. maha - kavi > த . மகாகவி .] 
மகாகற்பம் maga - karpam , பெ . ( n . ) கற்பம் 

பல கொண்ட முடிவுகாலம் ( வின் . ) ; a great 
cycle of time consisting of many a 
karpam . 


மகாகாயம் maga - kayam , பெ . ( n . ) 1. பெரிய 

உருவம் அல்லது யானை ; elephant . 
2. பருத்தவுடம்பு; a stout body ( சா . அக . ) . 


த.வ. மாகாயம் 


மகாகாயம் maga - kayam , பெ . ( n . ) பெரு 

வெளி (இலக் . அக .); ( Phil :) expanse of 
space , as unlimited , opp . to kutakayam. 


த.வ. மாகாயம் 


[ Skt. maha -kasa > த . மகாகாயம் .] 
மகாகாயன் maga -kayan , பெ . ( n . ) பனி 

மலையின் தெற்கு வாயில் காப்போன் 
( சங் . அக .); the guard at the Southern gate 
of mt , kailasa. 


த.வ. மாகாயன் 


[ Skt. maha -kalpa > த . மகாகற்பம் .) 
மகாகற்பம் maga - kalpam , பெ . ( n . ) 

1. சிறந்த கற்பமூலிகை ; a superior drug to 
prolong life ; drug of all healing potency. 
2. சித்தர்கள் பயன்படுத்தும் ஒரு சிறந்த 
மருந்து ; a superior medicinal preparation 
used by siddhars to secure immortal 

youth ( சா.அக. ). 
மகாகற்பம் magakarpam , பெ . ( n . ) மகா 

கர்வம் பார்க்க ( நாமதீப .801 ); see maga 

karvam . 
மகாகாசம் maga - kasam , பெ . ( n . ) 
பெருஞ்சிரிப்பு ( யாழ் . அக . ); loud laughter. 

[ Skt. maha -hasa > த . மகாகாசம் .) 
மகாகாசம் magd - kacam, பெ . ( n . ) மகா 
காயம் பார்க்க ( வின் . ) ; see maka- kayam. 

[ Skt. mahakasa > த . மகாகாசம் .] 


[ Skt. maha -kaya > த . மகாகாயன் .) 
மகாகாலங்கம் maga - kalaigam , பெ . ( n . ) 

ஆதொண்டை என்னும் மூலிகை ; a throng 

shrub (சா.அக.). 
மகாகாலம் maga- kalam , பெ . (n .) 1. நெடுங் 

காலம் ; a long time . 2. மாமரம் ; mango tree . 
3. குறட்டை என்னும் மூலிகை ; korattay 
( சா.அக. ). 

த.வ. மாக்காலம் 
மகாகாலன் 

maga - kalan, பெ . ( n . ) 
உருத்திரன் ( அபி.சிந். ); rudra , as the final 
destroyer. 

[ Skt. maha- > த . மகா + காலன் .] 


மகாகாளமூர்த்தி 


363 


மகாகுழம்பு 


மகாகாளமூர்த்தி maga - kalamurtti பெ .( n .) | மகாகீரிவம் maga - kirivam , பெ . (n .) 

மகாகாலன் பார்க்க ( தக்கயாகப் .271 , 1. ஒட்டகம் ; camel . 2. நீண்ட கழுத்து ; long 
விசேடக் . ); see magakalan. 

neck ( சா.அக. ). 
[ Skt. maha - kala > த. மகாகாளம் + மூர்த்தி .) 

த.வ. ஒட்டகம் 
மகாகாளர் maga- kalar , பெ . (n . ) மகாகுட்டம் maga - kuttam , பெ . ( n . ) 

1. மகாகாலன் (சங் . அக .) பார்க்க ; see maga பெருநோய்; leprosy ( சா.அக.). 
kalan. 2. மகாசாத்தாவின் வீரருள் தலைமை 

த.வ. பெருங்குட்டம் 
பெற்றவன் ; a servant of makd - catta.. 

மகாகுண்டலினி maga - kundalin , பெ . ( n . ) ; 
" மகாகாளர் வருபடலம் " ( கந்தபு.). 

மூலாதாரத்திலுள்ள பாம்பின் வடிவமைந்த ஒரு 
த.வ. மாகாளர் 

ஆற்றல் ( பிரபோத . 44,20); the cosmic energy 
[ Skt . maha- > த . மகா ( காலன் ) > காளர் .) 

in the form of serpent , abiding in the 

muladhara. 
மகாகாளி magakali, பெ . ( n . ) சத்திகளி 

மகாகுணபாடம் maga - gunapadam , பெ . ( n .) 
லொருத்தி ( தக்கயாகப் .107 , உரை ) ; a Sakti 

தேரையர் செய்த ஒரு தமிழ் மருத்துவ நூல் ; a 
த.வ. மாகாளி 

Tamil medical science ( சா.அக. ). 
[ Skt . maha- > த . மகா + காளி .] 

த.வ. மாகுணபாடம் 
மகாகாளி maga - kal) பெ .(n . ) ஆட்டுச்செவி 

மகாகும்பம் maga - kumbam , பெ . ( n . ) 
அல்லது ஆடு தின்னாப்பாலை என்னும் 

நூறாயிரங் கோடி (திவா.); a great number , 
மூலிகை ; a bitter prostate plant ( சா.அக.). billion ,, 
[ Skt. maha > த . காளி.] 

த.வ. மாகும்பம் 
மகாகாளிசரண் magakali Saran , பெ . ( n .) 

[ Skt. maha -kumbha > த . மகாகும்பம் .) 
களாவிழுது ( தைலவ.தைல .119) ; the aerial மகாகும்பாவம் maga - kumbavam , பெ . ( n .) 
root of kala plant .. 

1. குமிள் அல்லது குமிழ் ; Kashmere tree . 
மகாகாளை maka -kalai) பெ . ( n . ) ஒன்பான் 2. மேகாதிவாதம் , கபம் , கிரகணி , பாண்டு 

செல்வங் ( நிதி ) களிலொன்று ( அபி.சிந் .940 ); இவற்றை நீக்கும் ஒரு மூலிகை ; it is useful for 
one of nava - niti. 

anaemia , diarrhoea ( chronic) rheumatism 

etc. ( சா.அக. ) . 
[ Skt. maha - kala > த . மகாகாளை .] 

மகாகும்பி maga -kumbi, பெ . ( n . ) சாம்பற் 
மகாகிதி maga - kidi பெ . ( n . ) கோடிகோடா 
கோடி ( த.நி.போ.பக் .25 }; a great number, 

பூசணி ( மலை . ); ash - gourd . 
one thousand trillions. 

மறுவ . பெரும்பூசணி , மாகும்பி 
மகாகிரிவம் maga - kiriam , பெ . ( n . ) ஒட்டகம் மகாகுமரி maga - kumari, பெ . ( n .) குங்குமச் 
( யாழ்.அக. ); camel. 

செவ்வந்தி ; a big variety of red chamomile 
[ Skt . maha- griva > த . மகாகிரிவம் .) 

( சா.அக. ). 
மகாகிருதம் maga - girudam, பெ . ( n . ) 

த.வ. மாகுமரி 
தூய்மை செய்த வெண்ணெய் ; fresh clarified மகாகுழம்பு maga - kulambu , பெ . (n . ) 
butter ( சா.அக.) 

அகத்தியர் பெருங்குழம்பு என்னும் மெழுகு 


மகாகெசம் 


364 


மகாச்சாயம் 


த.வ. மாகோணி 


வடிவிலான மருந்து வகை ; a wax like [ மகா + கோடி .] 
medicine ( சா.அக.). 

[ Skt. maha- koti > த . மகாகோடி . ) 
த.வ. மாக்குழம்பு 

மகாகோணி maga - koni பெ . ( n .) இலக்கங் 

கோடா கோடி ( யாழ் . அக .); a great number, 
மகாகெசம் maga - kesam , பெ . ( n .) மாந்தர் 

ten trillions .. 
கைக்கு நூறுமுழங்கொண்ட அளவு ( த.நி. 
Cum . ); hundred cubits. 

[ Skt. maha - ksoni > த . மகாகோணி .] 
[ Skt . maha - gaja > த . மகாகெசம் .] 

மகாகோரம் maga - koram , பெ .(n .) 1. நிரய 
மகாகெந்தம் maga - kendam , பெ . ( n . ) 

( நரக ) வகை ( வின் . ) ; a hell . 2. கண்ணால் 
சீதேவி செங்கழுநீர் என்னும் மூலிகை; a kind 

பார்க்க முடியாத வன்கொடுமை ( உ.வ. ) ; 
of herb ( சா.அக. ) . 

atrociousness , awfulness . 
(மகா + கந்தம் - கெந்தம் .] 

[ Skt. maha-ghdra > த . மகாகோரம் .] 
மகாகெந்தா maga - kend் , பெ . ( n .) கறுப்புக் 

மகாகோளி magakoli) பெ .(n .) கற்க மருந்து 
கடலை; a black gram ( சா.அக. ) , 

வகை ; a medicinal drug . வாலுகம் 

மகாகோளி மகிழம் " ( தைலவ . தைல .77 ). 
[ மகா + கெந்தா .) 

மகாகோளி magakoli பெ . ( n . ) அறியப்படாத 
மகாகைலாயம் maga- kailayam , பெ . ( n . )) 
சிவபெருமான் ( பிரான் ) வீற்றிருக்கும் மலை ; 

ஒருவகை மூலிகை ; unidentified plant 

( சா.அக. ). 
the great kailasa, abode of Sivan . 
[Skt. maha - kailasa > த . மகாகைலாயம் . ) 

த.வ. மாகோளி 
மகாகோடாசுழிமாத்திரை magakoda 

மகாகோசம் maga - kdsam , பெ . ( n . ) 
Sulimattirai, பெ . ( n . ) மாலைக்கண் காமாலை , 

பேரொலி ( சங்.அக. ); great tumult or noise . 
சோகை , நச்சுக் குற்றம் , விப்புருதி , பீலிகை , 

த.வ. பெருங்கூச்சல் , பெருங்கூவல் 
காசம் , புண் முதலியவற்றைக் குணமாக்கும் . 

[ Skt . maha - ghdsa > த . மகாகோசம் .) 
தாளகம் , வீரம் , கவுரி, லிங்கம் , பாடாணம் , மகாகோசா maga -kosa , பெ . ( n . ) மாமரக் 
சூதம் , கெந்தி , துரிசு , வெண்காரம் , அன்ன குடும்பத்தைச் சேர்ந்த பிசிடேசியா இண்டகிரி 
பேதி , பால்துத்தம் , மனோசிலை , செப்புத் மாமரத்தில் தோன்றும் கொம்பு போன்ற புது 
தொட்டி , படிகாரம் , வாளம் , இவற்றைத் வளர்ச்சியான கற்கடகசிங்கி ; a growth like 
தூய்மை செய்து கடைச் சரக்குகளுடன் 

the claws of crab seen on the leaves 
சேர்த்து அணியம் செய்து சித்த நூலிற் கண்ட 

petioles of pistacia integerrima; galls of 
அளவுப்படி கொடுக்கும் மாத்திரை ; a pill 

pistacia integerrima ( சா . அக .). 
containing the above drugs which is used 

த.வ. மாகோசா 
for jaundice , dropsy, bronchitis diseases 

மகாங்கம் magarigam , பெ . ( n .) ஒட்டகம் 
of spleen , night blindness etc. ( சா.அக. ). 

( யாழ் . அக .); camel . 
[ Skt . maha த . கோடாகழி + மாத்திரை) 

[ Skt. mahaiga > த . மகாங்கம் .] 
மகாகோடி maga - kodi, பெ . (n .) ஒரு பேரெண் மகாச்சாயம் maga- c-cayam , பெ . ( n . ) ஆல் ; 
( நாமதீப .80 , உரை. ); a great number. 

banyan . 
த.வ. மாகோடி 

[ Skt . maha - chaya > த . மகாச்சாயம் .] 


மகாச்சுவாலம் 


365 


மகாசப்தமி 


மகாசங்கை maga - saigai 

) பெ . ( n .) சங்கை 
பதின்மடங்கு கொண்டது ( சங் . அக . ) ; a great 
number , consisting of ten šargai. 


த.வ. மாசங்கை 


[ Skt. maha - canda > த . மகாசங்கை .) 
மகாசண்டம் maga - sandam , பெ . ( n .) நிரய 

( நரக ) வகை (சிவதரு . சுவர்க்கநரக .708 ) ; a 
hell . 


மகாச்சுவாலம் maga -c- cuvalam , பெ .(n.) 

வேள்வித் தீ வகை ( யாழ் . அக .); a sacrificial 
fire.. 

த.வ. பேரொளிப்பிழம்பு 

[ Skt. maha - vala > த . மகாச்சுவாலம் .] 
மகாசக்தி maga- Sakti பெ . ( n . ) 1. சிவசத்தி ; 

Sakti, the female energy of God svan. 
2. குமாரக் கடவுள் ( யாழ் . அக .); Skanda . 

த.வ. மாசத்தி , பெருஞ்சத்தி , 

[ Skt. maha - sakti > த . மகாசக்தி . 
மகாசகா maga - saka , பெ . (n . ) 1. வாடா 

மல்லிகை ( மலை . ); bachelor s buttons . 
2. மறு தோன்றிமரம்; a tree yielding 
unfading flowers. 

[ Skt . maha - saha > த . மகாசகா.] 
மகாசகை magasagai பெ . ( n . ) மகாசகா 

( வின் . ) பார்க்க ; see maga - cagd. 
மகாசங்கம் maga - sangam , பெ . (n .) மாநாடு 
( வின் . ); great council of a nation . 

த.வ. பெருமன்றம் , மாநாடு 

[ Skt . maha -saigha த . மகாசங்கம் .) 
மகாசங்கம் maga - saigam, பெ . ( n . ) 

1. ஆயிரம் கோடாகோடி ( பிங் . ) (த.நி.போ .25 ); a 
great number , hundred thousand billions . 
2. குபேரன் செல்வத்துளொன்று ( பிங் . ) ; a 
treasure of kubera . 3. நெற்றி ( யாழ் . அக .); 
forehead . 4. மாந்தவெலும்பு வகை ( யாழ் . 
அக . ); a human bone, 

[ Skt. maha - sanga > த.மகாசங்கம் .] 
மகாசங்கம் magasarigam, பெ . ( n . ) 

1. எலும்பு ; bone . 2. நெற்றி ; fore head 

( சா.அக. ). 
மகாசங்காரம் magasaigaram , பெ . ( n . ) 

ஊழி முடிவு ; the final dissolution of the 
universe. 


[ Skt. maha - canda > த . மகாசண்டம் .] 
மகாசண்டன் - maga - sandan, பெ . ( n .) 

எமனது ஏவலாளரில் ஒருவன் ; a servant of 
Yama . " ஓத நமனுற்ற மகாசண்டன் " (சிவதரு. 
சுவர்க்கநரக .101 ). 

[ Skt. maha - canda > த . மகாசண்டன் . ) 
மகாசதாசிவன் magasatasvan , பெ . ( n .) 

இருபத்தைந்து திருமுகத்தையுடையவனாயும் 
சதாசிவமூர்த்திக்கு மேற்பட்டவனாயுமுள்ள 
சிவத்திருமேனி ( அபி.சிந் . ); ( sava ) manifes 
tation of šivan . 


த.வ. மாசதாசிவன் 

[ Skt . maha - sada - sia > த . மகாசதா 
சிவன் . ] 
மகாசதிக்கல் maga - satikkal, பெ . (n . ) உடன் 

கட்டையேறிய கற்புடையாட்டியின் நினைவாக 
அவளுடைய வடிவம் பொறித்த சிலை ; stone in 
memory of a chaste woman who 
immolates herself on the funeral pyre of 
her deceased husband . 

[ skt. maha - sati > த . மகாசதி + கல் . ) 

சதி என்னும் வடசொல் மனைவி எனப் 
பொருள்படும் . உடன்கட்டை ஏறியதால் வணங்கத் 
தக்க பெருமையுடையவளாகக் கருதப்பட்டதால் 

மகாசதிக்கல் எனும் கற்சிலை நாட்டப்பட்டது . 
மகாசப்தமி maha -Saptami பெ . ( n . ) இரத 

சப்தமி ( பஞ் . ) ; the seventh day in the bright 
fortnight of the lunar month of makam . 

[ Skt. maha > த. மகாசப்தமி .) 


த.வ. ஊழிமுடிவு 
[ Skt. maha - samhara > த . மகாசங்காரம் .) 


மகாசபை 


366 


மகாசாந்தபனம் 


மகாசபை maga - sabai), பெ . ( n . ) ஊர்ப் பொதுக் 

காரியங்களை ஆளுவம் செய்யும் அதிகார 
அவை ( S.I.I.i , 60 , 69 ); great assembly for 
the administration of public affairs . 

த.வ. மாமன்றம் 

[ Skt . mahat + த . மகாசபை .] 
மகாசம்பு maga-Sambu, பெ . ( n . ) பெருநாவல் ; 

a tree yielding a large variety of jambo 
fruits ( சா . அக .) . 

[ மகா + சம்பு. ] 
மகாசம்மோகனம் maga - cammoganam , 

பெ (n .) விழித்திருப்பவர்களை மெய்ம்மறந்து 
உறக்கம் கொள்ளச் செய்யும் மந்திர வகை 
( சங் . அக . ) ; a mantra used to induce sound 
sleep in others . 

[ Skt . maha - sam - mohana > த . மகாசம் 
மோகனம் .] 
மகாசமுத்திரம் maga - samuttiram , பெ . ( n . ) 
1. பெருங்கடல் ( தக்கயாகப் .140, உரை ) ; 

ocean . 2. ஒரு பேரெண் ( நாமதீப .800, 
92601 ); a great number , as a hundred . 

[மகா சமுத்திரம் .] 

[ Skt. mahat > த . மகா சமுத்திரம் .) 
மகாசயம் magasayam, பெ . ( n . ) பெருங்கடல் 
( யாழ் . அக .); ocean . 

[ Skt. maha - saya > த . மகாசயம் .) 
மகாசயம் ? maga - sayam , பெ . ( n . ) கொடிய 

ஈளைநோய் ; advanced consumption . 
மகாசயன் maga - sayan , பெ . ( n .) பெருமகன் 
( யாழ் . அக.); lord , noble . 

த.வ. பெருமான் . 

[ Skt. mahasaya > த . மகாசயன் .) 
மகாசலம் maga - salam, பெ . (n .) புண்ணிய நீர் 
(தக்கயாகப் .247 , உரை ) ; sacred water . 

த.வ. மாசலம் . 
[ Skt . maha -jala > த . மகாசலம் .) 


மகாசனசுரோத்திரியம் magacana 

curdttiriyam , பெ . ( n . ) சிற்றூரில் பொது 
மக்களுக்காகத் தள்ளுபடி செய்த வரி 
( G.Tn.D.I.311 ) ; a partial remission of 
assessment in a village on account of 
occupation .. 

[Skt. mahajana > த . மகாசன சுரோத்திரியம் ] 
மகாசனி maga - sani பெ . ( n . ) வாலுளுவை 

யரிசி ; seed of intellect tree - Celastrus 

paniculata (சா.அக. ). 
மகாசாகரம் maga - sagaram , பெ . (n . ) 

சாகரம் பதினெட்டுக்கொண்ட பேரெண் 
(த.நி.போ.பக் .25 ); a great number 
consisting of 18 sākaram . 

[ Skt . maha - sagara > த மகாசாகரம் .] 
மகாசாகை maga - sagai பெ . ( n . ) மரத்தின் 

பெருங்கிளை ( S.I.I.ii , 201 ); main branch of 
a tree . 

[ Skt . maha - sakha > த . மகாசாகை. ] 
மகாசாத்தா maga - Satta , பெ . ( n . ) ஐயனார் 
( கந்தபு. மகாசாத் .); Aiyanar, nom . sing . of 
maha - sastr. 


[ Skt. maha -Sasta > த . மகாசாத்தா .) 
மகாசாத்திரன் maga - sattiran, பெ . ( n . ) 

1. சமயங்களின் மூலநூல்களைப் பயின்றவன் ; 
one who is versed in the basic texts of 
the various systems of religion . 
2. ஐயனார் (சிலப் .9, 15 , உரை ) பார்க்க ; see 
aiyanar.. 

[ Skt. maha - sastra > த . மகாசாத்திரன் .) 
மகாசாந்தபனம் maga - Santapanam, 

பெ . (n . ) முதனாள் கோசலமும் , இரண்டாம் 
நாள் கோமயமும் , மூன்றாம் நாள் பாலும் , 
நாலாம் நாள் தயிரும் , ஐந்தாம் நாள் நெய்யும் , 
ஆறாம் நாள் தருப்பை நீரும் உண்டு நோற்கும் 
ஒரு நோன்பு ( சங் . அக .); a fast in which the 


மகாசாமந்தன் 


367 


மகாசுகந்தரசம் 


six articles , viz . , cow s urine , cow - dung, 
milk , curds , ghee and water consecrated 
with quitch grass, are taken , one on each 
of six consecutive days . 

[Skt maha- santapana > த . மகா சாந்தமனம் . 
மகாசாமந்தன் maga - samandap , பெ . ( n .) 

பெரும்படைத்தலைவன் ; generalissimo ; 
vassel chief . " மகா சாமந்தாதிபதி சிக்க 
வீரபத்திர நாயகர் " (I.M.P.Sm.103 ). 

த.வ. மாசாமந்தன் . 

[ Skt. maha - samanta > த . மகாசாமந்தன் .) 
மகாசாயம் maga - sayam , பெ .( n . ) ஆலமரம் ; 

banyan tree ( சா . அக . ) . 
மகாசாரக்கந்தம் magasarakkandam ,, 

பெ .( n .) பேரீச்சு ; date wild variety ( சா . அக.). 
மகாசாரம் magasaram, பெ . ( n . ) சிறு 

விடுகொள் ; horsegram , a shrub . ( சா.அக. ). 
மகாசாலி maga - call) பெ .(n .) பெரும்பீர்க்கு 

( சங் . அக .); a kind of spongegourd . 


மகாசித்தன் maga - Sittan , பெ . ( n . ) பனி 

மலையின் ( கைலாசத்தின் ) கீழைவாயில் 
காப்போன் ( அபி.சிங்.); guard at the eastern 
gate of Kailasa 

[ Skt. maha - siddha > த . மகாசித்தன் .] 
மகாசித்திரசயானம் maga - sittira 

Sayanam , பெ . ( n .) தாளிப்பனை ; talipot 

palm ( சா.அக.). 
மகாசிந்தாதிலேகியம் maga - sindad 

I €giyam , பெ .( n.) ( அகத்தியர் வல்லாதி - 600 
ல் ) கூறப்பட்டுள்ள தீராத பாண்டு காமாலை , 
சோகை ஆகியவற்றிற்குக் கொடுக்கும் ஒரு 
வகை இளகியம் ; an electuary preparation 
as in Agastiar Vallathi 600. It is useful in 

jaundice , dropsy , anaemia etc. ( சா.அக. ). 
மகாசிராவி maga - siravi, பெ . ( n . ) கோவைக் 

கொடி ; a climbing plant (சா.அக. ). 
மகாசிரோட்டம் magasirottam, பெ . ( n . ) 

கடுங்கழிச்சல் ; chronic diarrhoea (சா.அக. ). 
மகாசிவராத்திரி maga - svarattir ) பெ . ( n .) 

கும்ப ( மாசி ) மாதத்துக் கரும்பக்கத்துப் 
(கிருட்ணபட்சத்து ) பதினான்மியும் முக்கோல் 
( திருவோணம் ) நாண்மீனும் கூடிய இரவு ; the 
night of the dark fortnight in the month of 
maci, sacred to Siva, when the 14th tithi 
and šravana - are current. 

த.வ. மாசிவனிரவு . 

[ Skt. mahat > த . மகா +சிவராத்திரி .] 
மகாசினம் maga - sipam , பெ . ( n .) சீனதேசம் 
(வின் . ); China proper . 

[ Skt . mahat > த . மகா + சீனம் . ] 
மகாசுக்கம் magasukkam , பெ .(n . ) மகாகசா 

பார்க்க ; see magakasa ( சா . அக . ) . 
மகாசுகந்தரசம் maga - Sugandarasam, 

பெ . ( n . ) இருசுவசற்பாட்சி பார்க்க ; see 
irusuvasarpatci( சா . அக . ). 

த.வ. மாசுகந்தரசம் . 


த.வ. மாசாலி. 


மகாசாலி magd -sali பெ . ( n . ) 1. சிவப்பு நெல் ; 

red paddy . 2. வெள்ளையரிசி ; white rice . 
3. கோதுமை; wheat ( சா.அக.). 


த.வ. மாசாலி . 


மகாசாலினி magasalini, பெ . ( n . ) தின்பீர்க்கு ; 

a climber ( சா.அக. ). 


த.வ. மாசாலினி . 


மகாசிங்கி maga - cing ) பெ .( n .) கருஉயிர்நீர் 

( சங் . அக .); semen virile . 


த.வ. மாசிங்கி . 


மகாசிங்கிச்சுண்ணம் maga - singi- c 

cunnam ,, பெ . ( n .) துருசுச் சுண்ணம் ; 
calcined white powder of copper sulphate 
( சா.அக. ). 


மகாசுகம் 


368 


மகாசைவன் 


மகாசுகம் maga - cugam , பெ .(n .) புணர்ச்சி , 

மகாசூசிகை maga - susigai, 

பெ . (n . ) 

பெரியம்மை (தஞ்.சர.iii , 68 ); small - pox . 
மகிழ்வு ( யாழ் . அக .) ; sexual intercourse , 
[ Skt. maha - sukha > த . மகாசுகம் .) 

[ Skt. maha + > த . மகாசூசிகை.] 
மகாசுராங்கிசக்குளிகை magauraigisa - k 

மகாசூத்திரன் maga - suttiran , பெ . (n . ) 
kuligai பெ . ( n . ) நாட்காய்ச்சல் இருமுறைக் இடையன் ( யாழ் . அக .) ; cow - herd . 
காய்ச்சல் , மும்முறைக் காய்ச்சல் , நால்முறைக் [ Skt . maha - sudra > த . மகாசூத்திரன் .] 
காய்ச்சல் மற்றும் அனைத்துக் காய்ச்சலுக்குக் மகாசூதம் maga- cudam , பெ . ( n .) போர்ப் 
கொடுக்கும் ரசம் , கெந்தி , ஊமத்தம் விதை , பறை ( யாழ்.அக.); war - drum . 
திரிகடுகு சமன் கொண்டு எலுமிச்சம் பழச் [ Skt. maha - suta > த . மகாசூதம் .] 
சாற்றினால் அரைத்துருட்டிய மாத்திரை ; ; a மகாசூரன் maga - suran , பெ .(n . ) 1. பெரு 
mediated pill prepared with mercury, 

வீரன் ; a great warrior . 2. திறமை 

மிகுந்தவன் ; very able man . 
sulphur , etc. for fevers ( சா.அக.). 

[ Skt . maha - sura > த . மகாசூரன் .) 
மகாசுவாசரோகம் maga - suvasa -rdgam, 

மகாசூலை magasurai) பெ .(n .) மூட்டு வலி 
பெ . (n . ) மூச்சு நோய் வகையுள் ஒன்று 

நோய் வகை ; rheumatism ( சா . அக .). 
( சீவரட் .58 ) ; a disease affecting respiration. 

மகாசேனன் maga - cenan , பெ . ( n .) 1. படைத் 
[ Skt . maha - svasa - roga > த . மகாசுவாச தலைவன் ( யாழ் . அக .) ; generalissimo , 
ரோகம் . ] 

commander of a large force . 2. LIDLO 

தளபதியான குமாரக் கடவுள் ; skandha , as 
மகாசுவாசம் maga - Suvasam, பெ . ( n . ) 

the general of celestual forces . 
கண்டத்தில் கலகல வென்ற ஓசையுடன் விடும் 

3. அருகன் ; arhat . 4. புத்தன் ; the Buddha . 
பெரும் மூச்சு ; a disease in which the 

[ Skt . maha - sena > த . மகாசேனன் . ] 
patient breaths heavily lying unconcious , 

மகாசைவம் maga - cakam , பெ . ( n . ) சிவ 
and a low rattling sound in the throat, 

னியம் பதினாறனுள் திருநீறு , அக்கமணி 
eyes fixed in gaze and with cramps at his 

பூண்டு சடைவளர்த்துச் சிவனைச் சமகுண 
sides ( சா.அக. ) . 

னாகவும் குணமிலியாகவும் எண்ணி வழிபாடு 
மகாசுவாலை maga - suvalai) பெ . ( n . ) 

செய்ய வேண்டுமெனக் கூறுஞ் சமயம் ; 
விலைமகளிர் அடையும் நிரயவகை ( அபி.சிந். ); ( šava. Ja saiva sect which holds that the 
a hell for unchaste women . 

initiate should wear holy ashes , rudrak 
[ Skt. maha_jvala > த . மகாசுவாலை .) 

beads and matted hair , and meditate on 

šiva, in his conditioned and unconditioned 
மகாசுவேதம் maga - Suvedam , பெ . ( n . ) forms one 16 Saivam , 9.v. 
வாலுளுவை (மலை . ); climbing staff plant . 

த.வ. மாசிவனியம் . 
[ Skt . maha - sveta > த் . மகாசுவேதம் .] 

[ Skt. maha - sava > த . மகாசைவம் .] 
மகாசுவேதம் magasuvedam , பெ . ( n .) சிறு மகாசைவன் maga- cava ) , பெ . ( n . ) சிவ 
வாலுளுவை ; intellect plant ( சா.அக. ). 

தீக்கை பெற்ற பார்ப்பனன் ( சைவச . பொது . 
மகாசுவேதை magasuvedai, பெ . ( n . ) 

475 ) ; ( šaiva )brahmin who has been 
கலைமகள் ( யாழ் . அக.); goddess of learning . 

initiated . 
[ Skt . maha - sveta > த . மகாசுவேதை .) 

[ Skt. maha - sava > த . மகாசைவன் . ] 


மகாசோபம் 


369 


மகாதிக்தம் 


த.வ. பேரிடம் , 


மகாசோபம் maga - copam , பெ . ( n .) நூறு ஒரு பெரிய செவ்விரத்தக் குழல் ; a large 

கோடி , கோடாகோடி (த.நி.பேர்.பக் .25 ); a great artery starting from the left ventricle of the 
number, hundred thousand trillions. 

heart - Aorta ( சா.அக. ). 
[ Skt. maha - ksdbhya > த . மகாசோபம் .] 

மகாதலம் maga -talam, பெ . ( n . ) 1. நிலவுலகம் 
மகாத்திரம் magattiram , பெ . ( n . ) தேக்கு ; 

( பிங் . ) ; the earth . 2. அரிதாரம் ( சங் . அக .) ; 

yellow orpiment 
teak - Tectona grandis ( சா.அக. ). 

[ Skt. maha - sthali > த . மகாதலம் . ] 
மகாத்தியாகம் magattiyagam , பெ . ( n . ) 
பெருந்துறவு; complete renunciation of the 

மகாதலம் magitalam, பெ . ( n . ) கீழேழுலகத் 
world 

தொன்று ( சூடா . ) ; a nether world , fifth of ki / 

ēl -ulagam . 
[ Skt . maha - tyaga > த . மகாத்தியாயகம் .] 
மகாத்துமா magattuma , பெ . ( n . ) பேராதன் 

[ Skt. mahatala > த . மகாதலம் .] 
( மிகு முது முனிவர் ); highly spiritual person ; 

மகாதலம் magatalam , பெ . ( n . ) 1. புண்ணியத் 
exceedingly wise man ; lofty soul , 

தலம் ; sacred place . 2. முதன்மைத் தலம் 
[Skt. mahatma > த . மகாத்துமா .] 

(61.60r.); head quarters; chief place ; court. 
மகாத்மியம் magatmiyam , பெ .( n .) மாகாத் 

[ Skt. maha - sthala > த . மகாதலம் .] 
மியம் ( த.நி.போ.பக் .247 ) பார்க்க ; see 

மகாதலம் " magatalam , பெ . ( n .) அரிதாரம் ; 
māgātmiyam . 

yellow orpiment ( சா.அக. ). 
[ Skt . mahat - mya > த . மகாத்மியம் .) 

மகாதனம் maga - dapam, பெ . ( n . ) 1. பொன் ; 
மகாதசம் magatasam , பெ . ( n . ) மாவிலிங்கம் ; gold . 2. COUOTIT 500T 60 6 ; agriculture . 
a tree - crataeva religiosa ( சா . அக.). 

3. நறுமணப்புகை ; incense . 
மகாதசை maga - dasa ) பெ . ( n .) பிறப்பியக் 

[ Skt. maha - dhana > த . மகாதனம் .] 
காரருக்கு ஒரு கோளின் நடப்புக்காலம் ; | மகாதாது maga - tadu, பெ . ( n .) பொன் 
( Astrol.) period of influence of a planet ( யாழ் . அக.); gold . 
with reference to the natal house in a 

[ Skt. maha -dhatu > த . மகாதாது .] 
horoscope . 

மகாதானம் magatanam , பெ . ( n . ) மன்ன 
[ Skt . maha + dasa > த . மகாதசை.] 

வராற் செய்யப்படும் கொடை 
மகாதண்பனை magadampanai) பெ . ( n . ) ஒரு (த.நி.போ.பக் .25 ); a kind of gift made by 

kings . 
பேரெண் ( நாமதீப .801 ); a great number . 

த.வ. பெருங்கொடை 
[ Skt . mahat > த . மகா தண்பனை.) 

[ Skt. maha > த . மகா + தானம் .] 
மகாதந்தம் magatandam , பெ . ( n . ) 

மகாதானம் magatamam , பெ .( n .) பெரிய 
1. யானை ( யாழ் . அக.) ; elephant . 2. யானைக் 

கொட்டை ; a big seed ( சா.அக. ). 
கொம்பு; tusk of an elephant 
[ Skt . maha - danta > த . மகாதந்தம்.] 

மகாதிக்தம் magatikdam , பெ . ( n . ) மருந் 

தூட்டப்பட்ட கசப்புச் சுவையுடைய நெய் ; 
மகாதமனி magataman ), பெ . ( n .) நெஞ்சாங் 

abitter medicated ghee given for skin 
குலையின் இடது பக்கத்தினின்று கிளம்பும் 


வகை 


. 


370 

மகாதோசக்குறி 
மகாதி 

diseases . It is a Ayurvedic preparation | மகாதீவு maga -tivu , பெ .( n .) மாலத் தீவுகள் 
( சா.அக. ). 

( 68160r .); the maldives. 

[ Skt. mahat > த . மகா + தீவு .] 
மகாதி magali) பெ .(n .) திப்பிலி; long pepper 
plant ( சா.அக. ). 

மகாதுந்துமி maga - tundumi பெ . (n . ) 
மகாதிசை maga -disai, பெ . (n .) நாற்பெருந் போர்ப்பறை ( யாழ் . அக.); war - drum . 
திசை; the four cardinal points . 

த.வ. பெருந்துந்தூமி . 
த.வ. மாத்திசை . 

[ Skt . mahat > த. மகா துந்துமி .] 
[ Skt. mahat > த . மகா + திசை .) 

மகாதுருவம் magaturuvam, 

பெ . ( n . ) 
மகாதிசை maga- tisai), பெ . ( n .) மகாதசை வெண்கடம்பு ; white cadamba ( சா.அக. ) . 
UITTSE ; see magā - tasai 

. 

மகாதேசம் maga-tesam , பெ .( n .) இதளியம் 
[ Skt . maha + dasa > த . மகாதிசை .) 

(பாதரசம் ) ( மூ.அ.); mercury. 
மகாதிம்பம் maga - timbam , பெ . (n . ) 

[ Skt. maha -tejas > த . மகாதேசம் .] 
மகாநிம்பம் , 1 (சங் . அக . ) பார்க்க ; see 

மகாதேவர்திருமஞ்சனம் magātēvar 
magānimbam 

tirumanjanam , பெ . ( n . ) வடமுனைத்தீ 
மகாதிம்பம் maga -timbam , பெ . ( n .) பெரு 

(வடவாமுகாக்கினி) (தக்கயாகப் . 379 , உரை ); 
மரம் ; a tree ( சா.அக. ) . 

the submarine fire . 
மகாதிரகிருதம் magadirakirudam , பெ . ( n .) 

[ Skt . mahadavar > த . மகாதேவர் + திரு 
குட்ட நோய் வகைகள் எல்லாவற்றிற்கும் மஞ்சனம் .] 
தரப்படும் ஒரு வகை மருந்து நெய்மம் ; a 

மகாதேவன் maga - devan , பெ . ( n . ) 1. கடவுள் ; 
medicinal ghee used for all kinds of 

god . 2. சிவபெருமான் ( பிரான் ) ; Svan , as the 
leprosy ( சா.அக. ) 

great God . 3. வருணன் ( வின் . ) ; Varuna. 
மகாதிராவகம் magatiravagam , பெ . ( n .) 

த.வ. மாதேவன் , பெருவுடையார் . 
ஆயுள்வேத முறைப்படி சித்திர மூலவேர் , 

[ Skt, maha - deva > த . மகாதேவன் .] 
நாயுருவி , புளியம்பட்டை , இலைக்கள்ளி, 
பிரம்பு , மூக்கிரட்டை , முதலியவற்றைச் சுட்டுச் 

மகாதேவி maga -devi, பெ .( n .) 1. மலைமகள் 
சாம்பலாக்கி மற்ற கடைச் சரக்குகளுடன் 

(பார்வதி ) (தக்கயாகப் .80 , உரை ) ; parvati, as 
சேர்த்து வாலையிலிட்டு வடிக்கும் எரிநீர் ; an 

the consort of Sia. 2. தலைமையரசி ; chief 
ayurvedic preparation obtained by queen . "வாணாதி ராசர் மகாதேவியார் " 
distilling the ashes of some plants along 

( S.I..ill , 399). 
with some bazaar drugs ( சா.அக.) 

[ Skt. maha - devi > த . மகாதேவி .] 
மகாதிலதம் magatiladam , பெ . ( n .) சாரிபாதி ; | மகாதேவி magadevi, பெ . ( n .) வையங் 

கோட்டியை ( பைத்தியத்தை ) ப் போக்கும் ஒரு காப்பவளாகிய மலைமகள் ; the geat mother 
elooulous ; an unidentified plant said to cure ( சா.அக. ). 
madness or insanity. ( சா.அக. ). 

மகாதோசக்குறி maga -dbsakkuri பெ .( n .) 
மகாதிவ்விய magadiviya , பெ . ( n .) மருந்து உந்தியில் ஒரு விரல் பொருந்தும் அளவு எக்கி 
கலக்கப்பட்ட மெழுகு வகை ; a wax like 
உயர் 

எழும்பினால் இத்தோசமாம் ; a 
medicinal preparation ( சா.அக. ) . 

symptom or morid condition - தோஷம் . 


மகாதோசநீக்கி 


371 


மகாநாதம் 


3. மகாநதியென்னும் ஆறு ( இக்.வ.); the river 
mahānadi. 


[ Skt . maha - nadi > த . மகாநதி .] 
மகாநந்தை maganandai, பெ . ( n . ) கள் ; toddy 

( சா.அக.). 


மகாதோசநீக்கி magatasamikki பெ .(n .) 

1. சித்தா மல்லி , சிற்றாமல்லி பார்க்க ; see 
sittāmall sirrāmalli. 2. UTOLGOL .; a small 

tree - Pavata indica ( சா.அக. ). 
மகாதோசம் maga - dosam, 

பெ . ( n . ) 
பாழ்வினை, பெரும்பாவம் ( கொ.வ.); great sin . 

[ Skt. maha - dosa > த . மகாதோசம் .) 
மகாதோரணம் maga- toranam , பெ . ( n .) 

கோயில் விளகு வகை ( M.E.R. , 608 of 
1916 ) ; a kind of temple lamp . 

[ Skt. mahat > த . மகா + தோரணம் .] 
மகாதோரை maga -tbrai, பெ . ( n . ) ஒரு 
பேரெண் ( யாழ் . அக .); a great number . 

[ Skt. mahat > த . மகா + தோரை .] 
மகாந்தம் magandam , பெ .( n .) மலர்த்துகள் 

( மகரந்தம் ); pollen ( சா . அக.). 
மகாநங்கை maga - naigai பெ . ( n . ) மிளகாய் ; 

chilly ( சா.அக. ). 
மகாநட்சத்திரம் maganatcattiram , பெ .( n . ) 

குறித்த நாளில் நிலவொடு ( சந்திரனுடன் ) 
கூடியிருக்கும் விண்மீன் ( நட்சத்திரம் ) ( இ.வ. ); 
lunar asterism occupied by the moon on 
a particular day. 

த.வ. பெருவிண்மீன் 

[ Skt . mahat > த . மகாநட்சத்திரம் .) 
மகாநடன் maga - nadan, பெ . ( n . ) சிவ 

பெருமான் ( பிரான் ) ( யாழ் . அக.); Sian, as the 
great dancer . 

த.வ. மாநடன் 

[ Skt. maha - nata > த . மகாநடன் .) 
மகாநடனன் maga - nadanan, பெ . ( n .) 

மகாநடன் ( சங் . அக . ) பார்க்க ; see mag் 
nadan. 
[ Skt. maha - natana > த . மகாநடன 

னன் . ] 
மகாநதி maga - nadi பெ . ( n .) 1. பேராறு ; great 

river . 2. கங்கை ( சங் . அக .); the Ganges . 


த.வ. மாநந்தை 
மகாநரகம் maga - naragam , பெ .( n .) நிரய 
( நரக ) வகை ( யாழ் . அக .); a hell . 

[ Skt. maha - naraka > த . மகாநரகம் .) 
மகாநவமி maga - navami பெ . ( n .) கலைமகள் 

விழா நிகழும் ஒன்பான் இரவின் இறுதி நாள் ; 
the last day of navarāttiri, as a day 
sacred for the worship of Sarasvati. 

த.வ. மாத்தொண்மி 

[ Skt. maha + > த . மகாநவமி .] 
மகாநாகம் maga - nagam , பெ . ( n . ) 1. சுர 

460 60607 ; long leaved two sepalled 
gamboge . 2. Qu (GLOUILOY; great cobra . 

[ Skt . maha- naga > த . மகாநாகம் .] 
மகாநாடு maga - nadu , பெ . ( n . ) பொது 

மக்களின் கூட்டம் ; great assembly or 
council held by headmen ; general 
meeting of all the members of a society ; 
conference. 

த.வ. மாநாடு 

[ Skt. mahat > த . மகா + நாடு .) 
மகாநாதம் maga - nadam, பெ . ( n . ) 1. சங்கு 

( யாழ் . அக .); conch . 2. பேரொலி ; great noise . 
3. இசைக் கருவி ; a wind instrument . 
4. அரிமா (சிங்கம் ); lion . 5. யானை ; elephant . 
6. மேகம் ; cloud . 

த.வ. மாநாதம் 

[ Skt. maha - nada > த . மகாநாதம் .] 
மகாநாதம் maganidam , பெ . ( n . ) 1. பொன் ; 

gold . 2. Our cofloor; a kind of yellow 
bismuth ( சா.அக.). 

[மகா+ நாதம் .] 


372 


மகாநாமியம் 


மகாநைவேத்தியம் 


வகை 


மகாநிம்பம் maga - nimbam ,, 
மகாநாமியம் maga- namiyam , பெ .(n .) மதத் மகாநிம்பம் 

பெ . ( n . ) 
தொடர்பான செயல் வகை (த.நி.போ.பக்.24 ); a 1. பூவரசு மரம்; portia tree . 2. பெரிய வேம்பு; 

big species of neem tree . 3. நூறாண்டு 
religious observance . 

அகவையுடைய வேப்ப மரம் ; a margosa tree 
[ skt. maha - namnika > த . மகாநாமியம் .) 

of 100 years old . 4. # 14860 COOLf, neem 
மகாநாராயணம் maga - narayanam , பெ . ( n .) 

whose bark is sweet to taste ( சா.அக.). 
நூற்றெட்டு (உபநிடதங்கள் ) துணைத் தொன் 

மகாநிம்பம் maga- mimbam , பெ .(n.) பெரு 
மங்களுள் ஒன்று ; an upanisad , one of 108 . 

மரம் ( மலை . ); toothed - leaved tree of 
[ skt maha-narayara > த. மகாநாராயணம் ) Heaven 
மகாநாரி maganari பெ . ( n .) மகாநாகம் | மகாநியோகம் maga - niyogam , பெ . ( n . ) 
பார்க்க ; see maga - nagam ( சா.அக. ) . 

அரசனது ஆணை ; royal command .. 
மகாநாளிகம் maga -naligam , பெ . ( n . ) 

" மகா நியோகமும் புறப்பட்டு " ( S.I.I.iv, 152 ). 
போரில் பயன்படும் இயந்திர 

த.வ. அரசகட்டளை 
( சுக்கிரநீதி , 80 ) ; a kind of war - machine . 

[ Skt . mahat yoga த . மகாநியோகம். ] 
[ Skt . maha - nalika > த. மகாநாளிகம் .) மகாநிர்குண்டிதைலம் magānirkundi 
மகாநிகற்பம் maga - nigarpam , பெ .(n . ) ஒரு 

tailam , பெ . ( n . ) கண்ணோய் , தலைநோய் 
பேரெண் ( வின் . ) ; a great number. 

ஆகியவற்றுக்குத் தலை முழுகும் நெய்மம் ; a 

bathing oil prepared out of nocci vitex 
[ Skt . maha - nikharva > த . மகாநிகற்பம் .] 

negundo ( சா.அக.). 
மகாநிசி maga - nisi , பெ . ( n .) நள்ளிரவு 

மகாநிரயம் maga- nirayam , பெ .( n . ) நிரய 
( யாழ் . அக.); midnight . 

வகை (மணிமே .6 , 181 , அரும் .); a hell . 
[ Skt. maha - nisi > த . மகாநிசி .] 

த.வ. மாவளறு . 
மகாநித்திரை maga - nittira ), பெ . ( n .) பெருந் 

[ Skt. maha -niraya > த . மகாநிரயம் .] 
துயில் ( மரணம் ) ( யாழ் . அக .); death , as the 

மகாநீலம் maga - nilam , பெ. ( n . ) 1. கையாந்த 
long sleep . 

கரை , என்னும் மூலிகை ( மலை . ) ; a plant 
த.வ. மீளாத்துயில் 

growing in wet places . 2. மரகதம் 
[ Skt. maha - nidra > த . மகாநித்திரை.) ( யாழ் . அக. ); emerald . 
மகாநிதி maga - nidi) பெ . ( n . ) குபேரன் நிதி 

த.வ. மாநீலம் . 
களிலோன்று ( யாழ் . அக .); a treasure of [ Skt. maha - nila > த . மகாநீலம் .) 
Kubera. 

மகாநேமி maganemi பெ .(n .) காக்கை ; crow 
[ Skt. maha - nidhi > த . மகாநிதி .] 

( சா.அக. ). 
மகாநிம்பம் maga - nimbam, பெ . ( n . ) மகாநைவேத்தியம் 

maga - navettiyam , 
மலைவேம்பு ( மூ.அ.); Persian lilac . 

பெ . ( n .) கடவுட்குப் படைக்கும் அன்னம் ; main 
த.வ. மாநிம்பம் 

offerings made to a deity, as cooked rice .. 
[ Skt . maha - nimba > த . மகாநிம்பம் .] 

[Skt. maha + navedya > த . மகாநைவேத்தியம் ) 


மகாநோன்பு 


373 


மகாபஞ்சமூலம் 


மகாநோன்பு maga - nambu, பெ . ( n . ) 

ஒன்பானிராத் திருவிழா ( இ.வ. ) ; festival of 
nava - rattiril 


த.வ. மாநோன்பு 

[ Skt. mahat > த . மகா + நோன்பு .] 
மகாப்பிரகாசத்தி maga - p - piraga - satti,) 

பெ . ( n . ) காக்கைப்பொன் ( அப்பிரகம் ) 
( சங் . அக .) ; mica . 


த.வ. தகட்டிழை 

[ Skt maha + pra -kasa > த . மகாப்பிரகா+ சத்தி ] 
மகாப்பிரசாதம் magā - p -piracādam , 

பெ. ( n . ) கோயில்களில் கடவுளுக்குப் படைத்து 
அடியவர்களுக்கு கொடுக்கும் பொங்கல் 
முதலியன ( இ.வ. ) ; food , sweet meats , etc., 
which are offered to an idol and 
distributed afterwards to devotees . 


த.வ. அருட்படையல் 


த.வ. பேரூழி 

[ Skt . maha - pralaya > த . மகாப்பிரளயம் .] 
மகாப்பிரத்தானம் magā -pirattānam , 

பெ . ( n . ) 1. வடதிசை நோக்கிச் செல்லும் மீளாப் 
பெரும்பயணம் ; the great journey 
northward , made with the intention of 
ending one s days. மகாப்பிரத்தான பருவம். 
2 . அருகக் கடவுளின் பஞ்ச கல்யாணத் 
தொன்றாகிய பெருந்துறவு (திருநூற்.பு.உரை); 
( Jaina . ) the great renunciation of Arhat , 
one of paica -kalyanam . 

த.வ. பெரும்பிரிவு. 

[ Skt maha - prasthana த மகாப்பிரத்தானம் ) 
மகாப்பிராசத்தி maga - prasatti) பெ . ( n .) ஒரு 

வகை அப்பிரகம் ; a kind of mica ( சா.அக. ) . 
மகாப்பிராணம் maga - p- piranam , பெ .(n .) 
காக்கை ( சங் . அக .); crow . 

[ Skt. maha - prana > த . மகாப்பிராணம் . ] 
LOGTÚJAWUNGOT of magā - p - piriyapānni 

பெ . ( n . ) சிறுவிடு கொள் ; which see 

(சா.அக.). 
LATULATIT GOUT GT maga - p -pirānan, Qu . ( n . ) 

வலிந்து பலுக்கப்படும் மெய்யெழுத்து ( பி.வி .4, 
2600 ); aspirate . 

த.வ. மூச்சொலி , 

[ Skt . maha - prana > த . மகாப்பிராணன் . ) 
மகாபஞ்சகாவியகிருதம் magapaisa 

kaviya- kirudam , பெ . ( n . ) மருந்தூட்டப் 
பெற்ற ஒரு வகை நெய்; a medicated ghee 
used for epilepsy , insanity dropsy , 
abdominal tumour, piles , chlorosis and 

jaundice ( சா.அக. ). 
மகாபஞ்சமூலம் maga - palja - mulam , 

பெ . ( n .) ஐந்து வகையான மரத்தின் வேர்ப் 
பட்டைகள் சேர்ந்த கூட்டு (வில்வம் , முன்னை , 
ஈசுரமூலி , பாதிரி , பெருமரம் ); the roots of the 
five trees or plants which see (சா.அக. ). 


[ Skt mahatpra - sada > த . மகாப்பிரசாதம் .] 
மகாப்பிரதோசம் maga - p - piratosam, 

பெ . (n . ) இரண்டு பக்கங்களிலும் வரும் 
பதின்மும்மியொடு ( திரயோதசியோடு ) கூடிய 
கதிரவன் மறையும் வேளை; evening twilight 
of the 13th titi of the bright and dark 
fortnights. 

[ Skt maha praddsa > த . மகாப் பிரதோசம் ] 
மகாப்பிரபு maga - p - pirabu, பெ . ( n . ) 1. பெருஞ் 

QUOT; great , lord ; wealthy person . 
2. பெருங்கொடையாளி; a person of great 
liberality. 

[ Skt. mahatprabu > த . மகாப்பிரபு.] 
மகாப்பிரளயம் maga - p - piralayam, பெ . ( n . ) 

1. உலகம் முடிகின்ற ஊழியிறுதி ; final 
dissolution of the world at the end of a 
kalpa or the period of Brahma s lifetime,, 
dist . fr . avantara - p - piralayam . 2. ஒரு 
பேரெண் ( வின் . ) ; a great number . 


S 


மகாபட்சி 


374 


மகாபலம் ? 


மகாபட்சி maga - patci பெ . ( n .) ஆந்தை கட்டுகளையுமுடைய கோயில் ( சுக்கிரநீதி . 

230 ) ; a temple of 176 towards and 22 
( சங் . அக .) ; owl . 

storeys . 5. மகாபதுபெந்தம் பார்க்க ; see 
த.வ. பெரும் பறவை . 

magāpadupendam . 
[ Skt. maha - paksin > த . மகாபட்சி .] 

த.வ. பெருந்தாமரை . 

[ Skt. maha - pandma > த . மகாபதுமம் .] 
மகாபதுமன் maga - paduman , பெ . ( n .) எட்டு 

மாநாகங்களுள் நிலத்தை வடப்பக்கத்தில் 
தாங்கும் நாகம் ( பிங் . ) ; the divine serpent 
which supports the earth in the north one 
of astama - nakam. 

[ Skt. maha - padma > த . மகாபதுமன் .) 
மகாபதுமவிசர்ப்பி magapaduma - visarpi, 

பெ . ( n .) சிறுவர்களுக்குத் தலையிலும் கீழ் 

வயிற்றிலுமுண்டாகி இறப்பையுண்டாக்கும் 
மகாபத்திர magapattira , பெ . ( n . ) பூசபத்திரி; 

புண் ; a kind of scabis ( சா.அக.). 
a plant to help pooja ( சா.அக. ) . 

த.வ. பெரும்புண் . ( முதலில் நரம்பின் வழியாக 
மகாபத்திரம் maga -pattiram , பெ . ( n . ) 

நெற்றியில் 

கண்டு , 

பிறகு மார்பிலிறங்கி 
பனைமரம் ( சங் . அக .); palmyra tree . 

கடைசியாகக் குதத்திலிறங்கும் ) 
[ Skt. maha - patra > த . மகாபத்திரம் .) 

மறுவ . பாலவிசர்ப்பி 
மகாபத்திரம் maga - pattiram , பெ . ( n . ) மகாபரணி maga -parani பெ . ( n . ) தென் 
1. வில்வ இலை; leaf of bael tree . 

புலத்தார்க்குச் (பிதிரர்களுக்கு ) சிறப்பானதும் 
மகாபத்திரி maga - pattiri 

, பெ . ( n .) சிவப்பு மகாளயபக்கத்தில் வருவதுமான பரணி 
ஆமணக்கு; red castor plant (சா.அக.). (விண்மீன் ) ( பஞ். ); the day of the second 
மகாபதுமபெந்தம் magapatuma - pentam , 

naksatra , in makalaya -patcam , auspi 
பெ . ( n . ) சித்திரக் கவி வகை (மாறனலங் .283, 

cious for worshipping the manes . 
உரை) ; a kind of cittirakavi of great 

த.வ. பெரும்பரணி . 
complexity. 

[ Skt. maha -bharani > த. மகாபரணி .] 
[ Skt . maha - padma > த . மகாபதும் மகாபலம் maga - palam , பெ . ( n .) வில்வம் ; 
பெந்தம் .] 

bael . 
மகாபதுமம் magapadumam ,, பெ .( n . ) 

[ skt. maha - phala > த . மகாபலம் .] 
1. குபேரன் ஒன்பான் குவைகளுள் ஒன்று ; one 
of nine treasures of Kubera. 2. ஒரு 

மகாபலம் magi - palam , பெ . ( n . ) மயிர் 
பேரெண் ( பிங் . ) ; a great number . 

மாணிக்கம் என்னும் கொடி வகை ; cypress 
3. வெண்டாமரை ( யாழ் . அக .); white lotus . 

vine . ( சா.அக. ); 
4. 176 கொடுமுடிகளையும் 22 மேனிலைக் 

[Skt. maha + phala ] 


மகாபலம் 


375 


மகாபாரதம் 


3 


மகாபலம் maga - palam , 

பெ . ( n . ) மகாபாகவதம் maga - pagavadam , பெ . ( n . ) 
1. கொழிஞ்சி; orange tree , 2. பேராமுட்டி , கி.பி. 1543 - ல் நெல்லி நகர் வரதராச ஐயங்கார் 
pavonia odorata . 3. 696060606; coconut வடமொழியினின்று தமிழ் மொழியிற் 
tree . 4. கொம்மட்டி மாதுளை; a kind of 

செய்யுளாக இயற்றிய பாகவத நூல் ; a Tamil 
citron . 5. தூதுவளை ; a thorny shrub . 

version of the Sanskrit Bhagavatam by 
6. கொழுமிச்சை , ஒரு வகை நார்மரம் ; இதன் Varadaraja Aiyanga of Nellinakar , 1543 
பட்டியினின்று சணலைப் போன்ற நார் A.D. 
எடுக்கப்படும் ; flax tree - sida rhomboides 

[ Skt. mahat + bhagavata > த . மகாபாகவதம் .] 
the bark yields a flax like fibre ( சா.அக. ). 

மகாபாகன் maga - pagan , பெ . ( n . ) நற் 
[ Skt. maha + phala ) 

பேறுள்ளவன் ; blessed person . "பண்டிதனும் 
மகாபலன் magapalan , பெ . ( n . ) 1. வலு மகாபாகனும் கிருதார்த்தனும் " (சி.சி.பு.84, 

மிக்கவன் ; strong person . 2. காற்று ( வின் . ) ; சிவாக் . ) 
air, wind . 

[ Skt. maha -bhaga > த . மகாபாகன் .) 
[ Skt . maha - bala > த . மகாபலன் .] மகாபாசகன் maga -pacakan, பெ . ( n . ) 
மகாபலா maga - pala , பெ . (n . ) 1. பேராமுட்டி புத்தபிக்கு ( யாழ் . அக . ) ; a Bauddha 
என்னும் மூலிகை ; a plant - pavonia adorata . 

mendicant . 
2. வரித்தும்மட்டி என்னும் படர்கொடி ; a 

த.வ. மாபாசகன் . 
creeper . 

[ Skt . maha - pasaka > த . மகாபாசகன் .] 
மகாபலி maga - pali, பெ . ( n . ) மாவலி என்னும் 

மகாபாதகம் magapadagam , பெ . ( n . ) 
அரசன் ; an Asura sovereign . 

ஐம்பெருங்கேடு (பஞ்சமா பாதகம் ); the five 

heinous crimes . " மகாபாதகந் தீர்த்த 
த.வ. மாவலி . 

திருவிளையாடல் " (திருவாலவா. ) 
[ Skt. maha - bali > த . மகாபலி . ] 

[ Skt. maha - pataka > த . மகாபாதகம் .] 
மகாபலிகம் maga - paligam, பெ . ( n . ) | மகாபாபத்தழகி maga - papattalagi, பெ .( n . )) 

வெள்ளைப் பூசணி ; ash gourd ( சா.அக. ) . சீவக மூலி ; which see ( சா . அக. ) 
மகாபலை maga - palai பெ . ( n . ) வில்வம் 

மகாபாரதம் maga - paratam,, பெ . ( n . ) 
( தைலவ.தைல . ); bael tree. 

1. வடமொழியில் பாண்டவர் வரலாற்றைக் 
[ Skt . maha - phala > த . மகாபலை .) 

கூறும் வியாசபாரதம் ; the great sanskrit 

epic , dealing with the story of the 
மகாபவன் maga - pavam , பெ . ( n .) வெள்ளி 

pandavas , by the 

sage 

vyasa. 
( யாழ் . அக . ) ; cukkiran 

2. பெருந்தேவனார் , வில்லிபுத்தூரர் , நல்லாப் 
[ Skt . magha -bhava > த . மகாபவன் . ) பிள்ளை போன்றோர் தமிழில் இயற்றிய பாரத 
மகாபற்பம் maga - parpam, பெ . ( n . ) மகா நூல்கள் ; the tamil renderings of the 
பதுமம் , ( திவா . ) பார்க்க ; see maga 

Mahabharata,, by peruntēvanar, 
padumam . 

villiputtūrar and Nallāppillai 

. 
மகாபற்பன் maga - parpan, பெ . ( n . ) 

த.வ. மாபாரதம் , 
மகாபதுமன் பார்க்க ; see maga - paduman 

[ Skt . maha -bharata > த . மகாபாரதம் .) 


மகாபாரதவிருத்தி 

376 

மகாபுருடன் 
மகாபாரதவிருத்தி maga- parada- virutti, மகாபிரளயம் maga - piralayam , பெ . ( n . ) 

பெ . ( n . ) கோயிலில் மகாபாரதம் படித்துச் உலகம் முடிகின்ற ஊழியிறுதி ; dissolution of 
சொற்பொழிவு செய்வதற்கு விடப்படும் universe ; deluge ( வின் . ) . 2. ஒரு பேரென் ; a 
Longoflwi ( 1.m.p.Tn.91 ) ; allowance for 

great number . 
expounding the Mahābhārata in a temple. 

த.வ. பேரூழி . 
[ Skt. maha - bharata + vxtti > த . மகாபாரத மகாபிராணம் maga - pranam , பெ . ( n . ) 
விருத்தி ] 

காக்கை ; crow ( சா.அக. ) . 
மகாபாரிசவாதம் magaparisa - vatham , 

த.வ. பெருங்காக்கை . 
பெ . ( n .) கையுங் காலும் ஒரு பக்கங்கனத்து , 

மகாபுடம் maga -pudam , பெ . ( n .) நிலத்தில் 
திமிர்த்து , உடல் வீழ்ந்து , நாவு தடுமாறிப் 

ஒன்றரை முழச் சதுரமும் , இரண்டு முழ 
பிழைக்கும் வழியில்லாத தீராத வலிப்பை 

ஆழமுள்ள பள்ளத்தில் காட்டெருவையிட்டுப் 
( சன்னியை ) யுண்டாக்குமோர் ஊதை நோய் போடும் புடம் ( உ.வ. ); calcination of metals 
( யூகி .1200 ); para plegia (சா.அக. ). 

by placing them in a heap of burning 
த.வ. பெருமுடக்குநோய் . 

kātterce in a pit one cubit and a cialf 
மகாபிண்டம் maga -pindam , பெ . (n .) இயல் , 

square and two cubits deep . 
இசை, நாடகம் போலப் பல பிண்டங்களை 

[ Skt . mahat > த . மகா + புடம் .] 
உறுப்பாகக் கொண்ட பெருநூல் ( மாறனலங் . மகாபுடம் ’ magapudam , பெ . ( n . ) நான்கு முழ 
20 ) ; a big treatise consisting of several அகலம் , நீளம் , ஆழமுள்ள சதுரப் பள்ளத்தில் 
pindam. 

அல்லது குழியில் 1000 , வரட்டியில் போடும் 
த.வ. மாபிண்டம் 

மருந்துப் புடம் ; a process of calcining 

medicines in a pit measuring 2yds x 2yds 
[ Skt . mahat > த . மகா + பிண்டம் .) 

x 2yds or 2 cubic yeards with 1000 , 
மகாபித்தம் maga - pittam, பெ . ( n . ) cowdung cakes . The luted cuucible withe 
மகாகபித்தம் (சங்.அக.) பார்க்க ; see maga 

medicine is placed in the centre of the 
kapittam . 

pile or above 750 cakes and set fire with 

camphor when all the cakes are 
த.வ. பெரும்பித்தம் . 

completly burnt into ashes and cooled 
மகாபித்தம் maga - pittam , பெ . ( n .) வில்வ 

the crucible is taken out and opened 
மரம் ; bael tree ( சா.அக.). 

(சா.அக. ). 

த.வ. மாப்புடம் . 
மகாப்பிரதானன் maga - p -pirataman , 

மகாபுராணம் magapuranam ,, 

பெ . ( n . ) 
பெ . ( n . ) தலைமைப் படைத் தளபதி ( M.E.R. 

1. முதன்மையான பதினெண் தொன்மங்கள் 
497 of 1926 ) ; commandar in chief. 

(தக்கயாகப் . 113 , உரை ) . ; the 18 chief 
த.வ. முதன்மையன் . 

puranas . 2. ஒரு சமண சமயத் தொன்மம் ; a 
[ skt. mahat + pradhana 

jaina purana.. 
மகாப்பிரதானன் . ] 

[ Skt. maha- purana > த . மகாபுராணம் .] 
மகாபிரதானி magapiratani, பெ .( n . ) மகாபுருடன் maga -purudan பெ . ( n .) நற் 
தலைமையமைச்சர் ; prime minister . 

குணம் வாய்ந்தவன் ; a man distinguished 
[ Skt. mahat > த . மகாபிரதானி.] 
for great personal qualities . 

. 


மகாபூ 


377 


மகாமகவிருட்சம் 


அடைக்கலமெனத் தேடிவருவோர்தனமக் மகாபைசாசிகம் magapaisasigam , பெ . ( n . ) 
காக்குமவனே மகாபுருடனாம் " ( அற்ப.சத. 17 ). மனநோயைக் குணமாக்கும் மருந்தூட்டப்பட்ட 
[ Skt . maha - purusa > த . மகாபுருடன் .] 

நெய் ; a medicated ghee for insanity 

( சா . அக . ) . 
மகாபூ maga - pu, பெ . ( n . ) பெருஞ்சீரகம் 

மகாபோதி maga - pati பெ .(n . ) கௌதமர் 
அல்லது சோம்பு ; anise - Aniseed - Anetham 
foeniculum ( சா.அக. ). 

தங்கியிருந்து அறிவு எழுச்சி பெற்றுப் 

புத்தரான அரசமரம் (மணிமே .11, 43 , உரை ); the 
மகாபூசிதம் maga - pUsidam , பெ . (n . ) 

Bo - tree in Gayāunder which the Buddha 
பெருஞ்சீரகம் , மகாபூ பார்க்க ; see 

received enlightment. 
perunciragam , magapu ( சா.அக. ) . 

த.வ. பெரும்போதி . 
மகாபூசுரபி maga - pu - surabi பெ . ( n . ) 

[ Skt. maha -bodhi > த . மகாபோதி .) 
புன்னை ; a tree ( சா.அக. ) . 

மகாம் magam , பெ . ( n .) முகாம் ( இ.வ. ) 
த.வ. பெரும்புன்னை . 

பார்க்க ; see halting place, camp . 
மகாபூதகடிதானம் magapurakaditanam , 

[ Ar. mugam > த . மகாம் .) 
பெ . ( n .) கொடை வகை ( S.I.I.vii , 21 ); a kind 

மகாமகம் maga - magam , பெ .(n .) பன்னி 
of gift. 

ரண்டு ஆண்டுகளுக்கு ஒருமுறை வருவதும் 
மகாபூதம் maga -pudam , பெ . ( n . ) 

கும்ப ( மாசி ) மாதத்தில் வியாழன் முழு 
ஐம்பெரும்பூதங்கள் ; gross elements opp . 

நிலாவொடு கொடுநுகம் விண்மீன் ( மகம் ) 
to tapmdttirai . "பூமி முதலான மகாபூதங்க 

சேரப்பெறுவதுமான நன்னாளில் கும்ப 
ளைந்தும் "( பு.வெ.8 , 33, உரை). 

கோணத்தில் நிகழும் முழுக்கு விழா ; the 
த.வ. பெரும்பூதம் , 

great luni - solar festival at kumbakonam , 
[ skt. maha - bhuta > த . மகாபூதம் . ) 

held once in 12 years in maci when 

jupiter is in leo and the full moon is in or 
மகாபூரணசந்திரோதயம் maga - purana 

about makam . 
cantirotayam, பெ . ( n . ) மருந்து வகை 

[ மகா + மகம் .) 
(தஞ்.சர. ili, 68 ); a kind of medicine . 

த.வ. மாமாங்கம் . 
[ Skt . maha + puranam + candra + udaya > 

[ Skt . maha - magha > த . மகாமகம் .) 
த . மகாபூரண சந்திரோதயம் .] 

மகாமகரப்பூ maga - magarappu, பெ . ( n .) 
மகாபூரி maga - puri) பெ . (n .) ஒரு பேரெண் 

வழலை; which see ( சா . அக.). 
( பிங் .); a great number , ten quintillions. 

மகாமகரம் maga - magaram , பெ .(n . ) ஒரு 
[ Skt. mahat > த . மகா + பூரி .] 

பேரெண் ( நாமதீப .801 ); a great number . 
மகாபெலா maga- pels , பெ . ( n . ) பேராமுட்டி 

( மகா + மகரம் .] 
( மலை ) பார்க்க ; see fragrant sticky mallow. 

[ Skt. maha - makara > த . மகாமகரம் .] 

மகாமகவிருட்சம் maga - maga - virutsam , 
[ Skt. maha - bala > த . மகாபெலா .) 

பெ . ( n . ) கற்பக மரம் ; a celestical tree which 
மகாபேகன் maga- began , பெ . ( n . ) தவளை ; 

gives whatever is wished for ( சா . அக .). 
frog ( சா.அக. ). 

(மகாமக + விருட்சம். ] 
த.வ. மாப்பேகன் 


மகாமகோபாத்தியாய 


378 


மகாமாயி 


மகாமகோபாத்தியாய maga - makopatti த.வ. மிகுமதம் . 

yaya, பெ . ( n .) அரசினரால் பெரும் புலவர் [ Skt. maha - mada > த . மகாமதம் .] 
களுக்கு அளிக்கப்படும் பட்டம் ; a title | மகாமந்திரம் maga- mandiram , பெ . ( n . ) 
confered by the Government on scholars . 

மூலமந்திரம் ; chief mantra . 
[ Skt . maha - mahbpadhyaya > த . 

த.வ. மாமந்திரம் . 
மகாமகோபாத்தியாய .] 

[ Skt. maha - mantra > த . மகாமந்திரம் .] 
மகாமசானம் maga - macapam , பெ .( n . ) | மகாமந்திரமூர்த்திகள் maga - mandira 
காசி நகரம் ( யாழ் . அக .); Benares city. 

murttigal, பெ . ( n .) ஏழரைக்கோடியினரான 
த.வ. பெருஞ்சுடலை. 

உயர்தர ஆன்மாக்கள் ( வின் . ) ; a class of 

souls of superior order , numbering 
[Skt. maha -smaspa > த . மகாமசானம் .) 

seventy five millions 
108TLOGOTLULO magā -mandabam , Qu . ( n . ) 

[ Skt . mahat + mantra > த . மகாமந்திரம் + 
கோயிலில் அர்த்த மண்டபத்தை அடுத்துள்ள 

மூர்த்திகள் .] 
பெரிய மண்டபம் ( I.m.p.Tn.270 ) ; large 

மகாமந்திரி maga - mandiri, பெ . ( n . ) 
pillared - hall next to the artta - mandapam 
in a temple . 

முதன்மை மந்திரி ( யாழ் . அக .); prime 

minister . 
த.வ. பெருமண்டபம் . 
[ skt. mahat > த . மகா மண்டபம் .] 

த.வ. முதன்மை அமைச்சர் . 
மகாமண்டலிகன் maga - mandaligan, 

[ Skt. mahat > த . மகா +மந்திரி .] 
பெ . ( n .) மகாமண்டலேசுவரன் பார்க்க ; see மகாமரு maga - maru , பெ . ( n .) கருப்பு வாகை ; 
magāmandalēšuvaran. 

black speicies of sirissa ( சா.அக. ) . 
[ Skt . maha - mandalika > த . மகாமண்லிகன் .] மகாமாத்திரன் maga - mattiran, பெ . ( n . ) 
மகாமண்டலேசுவரன் maga - mandale 1. மந்திரி; minister. 2. செல்வன் ; wealthy 

Suvaran , பெ . ( n . ) மண்டலத்தை யாளும் man . 3. யானைப்பாகன் ; mahout 
தலைவன் ( அதிபதி ) ; Governor . 

[ Skt. maha - matra > த . மகாமாத்திரன் . ] 
" மகாமண்டலேசுவர ராமராஜ திம்மராஜ மகாமாத்திரி maga - mattiri 

, பெ . (n . ) 
விட்டல மகாராஜா " ( I.m.p.Tn.275 ). 

1. குருவின் மனைவி ( யாழ் . அக.); preceptor s 
[ Skt. maha - mandalesvara 

த . wife . 2. செல்வி ; wealthy woman . 
மகாமண்டலேசுவரன் . ] 
மகாமண்டூரம் maga - manduram , பெ . ( n .) 

[ Skt. maha - matri > த . மகாமாத்திரி .] 
பாண்டு நோயைத் தீர்க்கும் மருந்து 

மகாமாயாசக்தி maga - maya - cakti பெ .( n .) 
( பதார்த்த .1210 ); a medicine for a anemia . 1. மகாமாயை , 1 ( தக்கயாகப் .104 , உரை ) 

) 
[ Skt. maha - mandura > த . மகா மண்டூரம் .] 

பார்க்க ; see maga- mayai. 
மகாமதம் maga - madam , பெ . ( n .) 1. மத 

[ Skt. maha - maya + salt > த . மகாமாயாசக்தி ) 
யானை ( யாழ் . அக . ) ; elephant in rut . மகாமாயி maga - mayi, பெ . ( n . ) கொற்றவை 
2. வெறி ; blinding excitement 

( வின் . ) ; durga . 


மகாமாயை 


379 


மகாமெலம் 


த.வ. மாமாயி , மகமாயி . 


[ Skt. maha - mayi > த . மகாமாயி .) 
மகாமாயை maga - mayai, பெ . ( n .) 1. மலை 

மகள் ( யாழ் . அக . ); parvati . 2. தூய மாயை 
( சங் . அக.); ( Sava) pure maya 

[ Skt . maha - maya > த . மகாமாயை .] 
மகாமார்க்கம் maga- markkam, பெ . ( n .) 

சிறந்த சமயநெறி ; great religion , as a path 
to salvation . " வேதமார்க்கம் முதலிய 
மகாமார்க்கங்களை " ( தக்கயாகப் 7 , உரை). 


மகாமிருத்து maga - miruttu, « - பெ . ( n .) 
சிவபிரான் ( யாழ் . அக . ); Svan. 

[Skt. maha - mrtyu > த. மகாமிருத்து .] 
மகாமிருத்துயஞ்சயம் magā -miruttu 
yaicayam , பெ . ( n . ) ஒரு மந்திரம் ; a mantra . 

[[ Skt . maha + purnam > த . மகாமிருத்து 
யஞ்சயம் .] 
மகாமுகம் maga - mugam , பெ .( n .) முதலை 
( யாழ் . அக.); crocodile. 

[ Skt . maha - mukha > த . மகாமுகம் .] 
மகாமுத்திரை maga - muttirai) பெ .(n . ) 

திரிசூல முத்திரையில் தர்ச்சனியை அநாபிகை 
வளைப்பதாகக் காட்டும் முத்திரை ( செங் .10 ) ; 
( šaiva .) a hand - pose in which the ring 
finger in tiricüla -muttirai close round the 
forefinger. 

[ Skt . maha - mudra > த . மகாமுத்திரை .) 
மகாமுனி maga - mum ), பெ . ( n .) 1. பெருந்தவ 

முனிவன் ; eminent sage . 2. அகத்தியர் 
( வின் ); agastya. 3. புத்தன் ( யாழ் . அக .); the 
Buddha . 


த.வ. பெருநெறி . 


[ Skt . maha- marga > த . மகாமார்க்கம் .) 
மகாமாரி maga - mari) பெ . (n .) 1. கொற்றவை 

( துர்க்கை ); durga. 2. கொள்ளை நோய் ; 
plague , epidemic disease . 


த.வ. மாமாரி . 


[ Skt . maha - mari > த . மகாமாரி .] 
மகாமால் maga - mal, பெ . ( n . ) வில்வ இலை ; 

leaf of bael tree ( சா.அக. ). 


மறுவ . மகாபத்திரம். 


V 


ORG 


த.வ. மாமுனி. 

[ Skt . maha + muni > த . மகாமுனி .] 
மகாமூர்க்கம் maga - murkkam , பெ . (n . ) 
நாரத்தை ; bitter orange tree ( சா.அக. ). 

த.வ. பெருங்கொழிஞ்சி. 
மகாமூலி maga - mull, பெ . (n . ) 1. ஆகா 

சகருடன் கிழங்கு ; sky root - climbing shrub . 
2. கற்பத்துக்கு உதவும் சட்டமுனியின் ஊதை 
( வாத ) நூல் 1000 த்தில் சொல்லியுள்ள 23 
சிறந்த மூலிகைகள் ; the 23 superior drugs 
related in the Tamil alchemical science 
1000 of the siddhar named satta muni 
All healing drugs of high potency ( சா.அக.). 

த.வ. மாமூலி . 
மகாமெலம் maga - melam, பெ . ( n . ) 

கொம்மட்டி (சங் . அக.); country cucumber . 


மகாமிருகம் maga - mirugam, பெ . ( n . ) 
யானை ( யாழ் . அக .) ; elephant . 

[ Skt. maha - mrga > த . மகாமிருகம் .] 


மகாமேகராசாங்கதைலம் 


380 


மகாரசம் 


த.வ. மாவேள்வி . 


மகாமேகராசாங்கதைலம் maga - mega 
rasanga - tailam , பெ .( n .) மருந்தெண்ணெய் 

[ Skt . maha - yajia > த . மகாயஞ்ஞம் .] 
வகை ( தைலவ . தைல.135 , வரி , 3 , உரை); a மகாயாகம் maga - yagam , பெ . ( n . ) பஞ்சமகா 
medicinal oil . 

யாகம் ( யாழ் . அக. ); the five sacrifices . 
[ Skt. mahat +mēka + rājānga + taila > s. 

த.வ. ஐம்மாவேள்வி . 
மகாமேக ராசாங்கதைலம் .] 

[ Skt. maha - yaga > த . மகாயாகம் .] 
மகாமேகரோகம் maga - mega -rdgam , 

மகாயானம் 

maga - yanam , பெ . ( n . ) 
பெ . ( n .) பிரமேகம் , வெட்டை நோய் ; 

பௌத்தசமய வகை (நீலகேசி , 342 , உரை ); a 

school of Buddhism . 
gonorrhoea. ( சா.அக.). 
மகாமேதை mag்- medai) 

பெ . ( n . ) 

[ Skt . maha - yana > த . மகாயானம் .] 
1. பேரறிவு ; great intellect . 2. பேரறிவாளன் ; மகாயுகம் maga - yugam , பெ . ( n . ) நான்கு 
man of great intellect . 3. மருளூமத்தை யுகங் கூடியதும் 43,20,000 வருடங்கள் 
என்னும் மூலிகை ( மலை . ); cockle - bur . 

கொண்டதுமான காலம் ( வின் . ) ; colossal 

cycle of time, comprising the four yugas , 
த.வ. மாமேதை . 

reckoned as 43,20,000 solar years . 
[ Skt. mahat + medha > த . மகாமேதை . ] 

த.வ. மாவூழி . 
மகாமேதோ maga - meto , பெ . (n . ) மகா 
மேதை பார்க்க ; see maga - medai ( சா.அக.). 

[ Skt. maha - yuga > த . மகாயுகம் .] 
மகாமேரு maga - meru , பெ .( n .) மேருமலை 

மகாயோசனை maga -yosanai), பெ . ( n . ) 
( பிங் . ) mt . meru "சாற்று மகாமேருவரைச் 

கோடி யோசனை ( நாமதீப . 800 , உரை ); a crore 
சிகரத் துற்றால் " (சிவரக .சிவதன்மா.21). 

of yocanai 

. 
த.வ. மாமேரு 

[ Skt . mahat + yojana > த . மகாயோசனை .] 
[ Skt . maha - meru > த . மகாமேரு .) 

மகாயோனி maga - yopi, பெ . ( n . ) காற்றா 
மகாமேருதானம் maga - meru -danam , 

(வாயுவானது அல்குல் (யோனி ) கருப்பம் 
பெ . ( n . ) மன்னவர் புரியும் கொடை வகை 

இவ்விடங்களில் புகும்போது அல்குலில் சதை 
( த.நி.போ.பக் .25 ); a kind of gift made by 

வளர்ந்து பருமனாக பருக்கும் ஒரு வகையான , 
kings .. 

பெண்களுக்குண்டாகும் நோய் ; a disease of 
[ Skt.maha - méru + > த . மகாமேருதானம் .] 

the vagina wherein it is extremely dilated 

( சா.அக.). 
மகாமேருப்பிரசம்சை magā -mēru - p 

த.வ. மாயோனி . 
pirasamsai , பெ . ( n .) அளவு கடந்த புகழ்ச்சி ; 
immoderate praise . " தெரிந்தவர் போலக் 

மகாரசசூதம் maga - rasa - sudam , பெ . ( n .) 

ஓர் உயர் வகை தேமா ( மூ.அ. ); a superior 
காட்டி மகாமேருப்பிரசம்சை பண்ணினீர் " 

kind of mango tree. 
(சிவசம . பக் .36 ). 

[ Skt. maha - raja - cuta > த . மகாரசசூதம் .) 
[Skt maha - meru > த . மகாமேருப் பிரசம்சை.) 

மகாரசதம் maga - sacadam , பெ .( n . ) பொன் 
மகாயக்கியம் maga - yakkiyam, பெ . ( n .) ( யாழ் . அக.); gold . 
மகாயஞ்ஞம் பார்க்க ; see magayainjam. 

[ Skt. maha -rajana > த . மகாரசதம் .] 
த.வ. மாவேள்வி . 

மகாரசம் maga -rasam , பெ . ( n .) 1. மரவகை 
மகாயஞ்ஞம் maga - yatram , பெ . ( n . ) ( சங் . அக .); a tree . 2 கஞ்சி ( யாழ். அக .); gruel. 
மகாயாகம் பார்க்க ; see maga -yagam. 

[ Skt . mahe - rasa > த . மகாரசம்.] 


மகாரசனம் 


381 


மகாராணி 


மகாரசனம் maga - rasanam, பெ . ( n . ) | மகாரம் magaram, பெ . ( n . ) 1. கல்லுப்பு ; rock 

மகாரசதம் ( யாழ் . அக .) பார்க்க ; see maga - salt. 2. மகாரவெழுத்து ; the mystic letter ம 
rasadam. 

( சா.அக. ) . 
[ Skt . maha - rajana > த . மகாரசனம் .] 

மகாரவி magaravi, பெ .(n .) கறுப்பரிசி ; black 
மகாரசிங்கி magara -singi) பெ . ( n .) நாதம் ; 

rice ( சா . அக .) 
ovum ( சா.அக. ). 

மகாரவுப்பு magara- v- uppu , பெ. ( n . ) கல்லுப்பு 
மகாரசிதம் magarasidam , பெ .( n . ) மாமரம் ; 

( மூ.அ. ) ; rock - salt ( சா.அக. ). 
mango tree ( சா.அக. ). 

மகாராசமிருகாங்கம் magarasa - miru 
மகாரசிதகாரம் magara - sidakaram , 

kangam , பெ . (n .) ஈளைநோய் தீர்க்குங் வடி 
பெ . ( n .) மிளகு ; pepper ( சா.அக. ). 

நீர் வகை ( பதார்த்த .219 ); a decoction for the 
[ மகா ரசிதகாரம் .] 

cure of asthma . 
மகாரணியம் magaramiyam , பெ . ( n . ) 

[ Skt . maharaj- mrgaika > த . மகாரச 
பெருங்காடு ( வின் . ) ; great forest . 

மிருகாங்கம் . ] 
த.வ. பெருங்காடு . 

மகாராசன் magaracan, பெ ( n . ) 1 மகா ராசா , 
[ Skt . maha - ramya > த . மகாரணியம் .] 1 , 2 , 3 பார்க்க ; see magarasa. 2. கவலை 
மகாரதம் maga - radam , பெ . ( n . ) 1. மகா யற்றவன் ( யாழ் அக.); person free from cure . 

ரதனுடைய தேர் ( பொருட். நி.); the chariot ol 3. சமண குரு ( யாழ் அக.); Jaina priest. 
a makaratan. 2. பேராசை ; great desire . 

[ Skt. maharaja த . மகாராசன் .] 
த.வ. பெருந்தேர் . 

மகாராசா maga -raca , பெ . ( n .) 1. பேரரசன் ; 
[ Skt. maha - ratha > த . மகாரதம் .] 

paramount king, monarch . 2 குபேரன் (வின் . ); 
மகாரதன் maga- radan , பெ . ( n . ) தான் kubera. 3 பெருஞ்செல்வன் , very wealthy man . 
ஒருவனாகிப் பதினாயிரம் வீரரை எதிர்த்துப் 

4. அரசு அளித்து வரும் ஒரு பட்டம் (இக்வ ) a title 
பொரவல்ல தேர்வீரன் ( பாரத.அணிவ .1 ) ; a conferred by the Goverment. 
warrior on a chariot , capale of fighting 

தவ . பேரரசன் . 
single - handed against 10,000 warriors , 
one of four tēr- virar, q.v. 

[ Skt maharaja > த . மகாராசா.] 
த.வ. பெருந்தேரன் . 

மகாராசி magd - rasi பெ . ( n .) மகராசி , 2 
[ Skt. maha - ratan > த . மகாரதன் . ) 

( உ.வ. ) பார்க்க ; see maga - rasi 
மகாரபஞ்சகம் magaraparjagam , பெ . ( n . ) [ Skt. maha -rajni > த . மகாராசி .] 

மகரவெழுத்தில் தொடங்கும் மது , மச்சம் , மகாராட்டிரம் magarattiram , பெ .(n.) 1. ஒரு 
புலால் ( மாமிசம் ) முத்திரை, மைதுனம் என்ற 

நாடு ( யாழ் . அக . ); the mahratta country. 
ஐந்து வகைகள் ( தக்கயாகப் .51 , விசேடக் 

2. ஒரு மொழி ; the mahratta language . 
குறிப்பு . ); the five objects whose names 

[ Skt. maha - rastra > த . மகாராட்டிரம் .] 
begin with the consonant ma , viz ., matu, 
maccam , manicam , muttirai maitupam . 

மகாராணி maga -rani, பெ . ( n . ) பேரரசி ; 
த.வ. ஐம்மகரம் , 

empress . " மகாராணி மங்கம்மா "(உவ.) 
[ மகார +பஞ்சகம் . ] 

[ Skt . maha -rajili > த . மகாராணி .] 


மகாராசமிருகாங்கம் 


382 


மகாவித்துவான் 


மகாராசமிருகாங்கம் maga - rasa மகாரூபை maga- rupai) பெ . ( n .) 1. நல்லுரு 

mirugarigam , பெ . ( n .) சளி , ஈளைநோய் , வுள்ளவள் ; woman of beautiful form . 
வீக்கம் முதலிய நோய்களைப் போக்கும் ஓர் 2. பார்வதி ( கூர்மபு .திருக்கல் .21); parvati 
ஆயுள் வேத மாத்திரை ; an Ayurvedic 

[ Skt . maha - rupa > த . மகாரூபை.] 
medicine used for consumption , 

மகாரேவதம் magarevadam , பெ .(n .) முட் 
bronchitis , anaemia etc ( சா.அக. ). 

பலாசு என்னும் முள்முருக்கு மரம் ; a tree 
மகாராசயோகி magarasayogi, பெ . ( n . ) 

erythrina indica ( சா.அக.). 
பச்சைக் கருப்பூரம் ; crude comphor 

[ Skt. mahatrevadam ] 
(சா.அக.). 

மகாரோகம் maga - rogam , பெ . ( n .) குட்டம் 
மகாராசன் maga -rasan , பெ . (n . ) 

முதலிய பெருநோய் ( சங் . அக.) ; leprosy and 
1. பேரரசன் ; monarch . 2. குபேரன் ; kubera. 

other serious diseases . 
3. பெருஞ்செல்வன் ; very wealthy man . 

த.வ. பெருநோய் . 
4. கவலையற்றவன் ( யாழ் . அக .); person free 

[ Skt . maha -rdga > த . மகாரோகம் .) 
from care. 5. சமணகுரு ( யாழ் . அக . ); Jaina 

மகாரௌரவம் maga -rauravam , பெ . ( n . ) 
priest 
[ Skt. maha - raja > த . மகாராசா.) 

நிரய வகை ( சங் . அக .); a hell . 

[ Skt. maha - raurava > த . மகாரௌரவம் .) 
மகாராசாதுறவு magarasa - duravu, பெ . (n . ) 
குமார தேவரியற்றிய ஒரு நூல் ; a work by 

மகால் magal, பெ . ( n .) அரண்மனை ; palace . 
kumara - tevar . 

"திருமலைநாயக்கர் மகால் " (உ.வ.). 
(மகாராசா + துறவு.] 

[ U. mahal > த . மகால் .] 
மகாராட்டிரம் maga - rattiram , பெ . ( n .) 1. ஒரு 

மகாலக்குமி maga - lakkumi, பெ . ( n .) திரு 
மாநிலம் ; the mahratta country. 2. மராட்டிய 

மகள் ; Laksmi. 
மொழி ; the Maharatta language . 

[ Skt. maha -laksmi > த . மகாலக்குமி .] 
மகாராத்திரம் maga -rattiram , பெ . ( n . ) 108 T UTGO magā- vādam , Qu . ( n . ) 
நள்ளிரவு ( யாழ் . அக .); mid night . 

1 , பெருங்காற்று ; tempestuous wind . 

மகாவாதம் சென்று தாக்கிய பொழுது 
[ Skt . maha - ratra > த . மகாராத்திரம் .) 

(தக்கயாகப் . 144. உரை ) 2. மகாவாதரோகம் 
மகாரிட்டம் magarittam , பெ . ( n .) மலைவேம்பு; பார்க்க ; seemagavadardgam . 
mountain neem ( சா.அக.). 

[ Skt. maha - vada > த . மகாவாதம் .] 
மகாருத்திரர் maga - ruttirar , 

பெ . ( n . ) 

மகாவாதரோகம் maga - vadardgam , பெ . 
சிவபெருமான் (சி.போ.பா .1, பக் .54 ) ; lord Siva. 

( n . ) வாதக் குடைச்சல் நோய் ( பைஷஜ ); 
த.வ. உருத்திரன் . 

nervous disease , palsy.. 
[Skt. maha - rudra > த . மகாருத்திரர் .] மகாவித்துவான் maka - vittuvan, பெ . ( n . ) 
மகாரூபகம் maga - rupagam , பெ . ( n . ) ஒரு பெரும்புலவன் என்னும் பட்டம் ; a title 

நாடகத் தமிழ் நூல் ( யாழ் . அக .); a work meaning great scholar 
probably written in nataka - t -tamil 

. 

த.வ. பெரும்புலவன் 
[ Skt . maha - rupaka > த . மகாரூபகம் .) 

[ Skt. maha - vidvan > த . மகாவித்வான் .) 


2 


மகாவிரதம் 


383 


மகோற்சவம் 


மகாவிரதம் maga - viradam, பெ . ( n . ) 1. சைவ மகிமை magimai பெ . ( n . ) 1. பெருமை . 

சமயத்தின் உட்சமய மாறனுளொன்றான greatness , grandeur , glory , majesty . 
மாவிரதம் . ( யாழ் . அக . ) ; a section of 

" மங்கல மகிமை மாநகர் " (திருப்பு. 16 ); 
Saivaisam . 2. சைன விரத வகை . ( சீவக . 2. மதிப்புரவு ( வின் . ) ; Honour , dignity ; 
2818 , உரை . ) ; ( Jaina . ) a kind of vow . 

respectability. 
[ Skt. maha - virata > த . மகாவிரதம் . ] 

மகிமைப்படுத்து - தல் magimai - p - paduttu - 5 
மகாளயம் magalayam , பெ . ( n . ) 1. கன்னி 

செ.கு.வி. ( v.i. ) 1. மதிப்புரவு செய்தல் ; to 
(புரட்டாசி ) மாதத்துக் கரும்பக்கம் ; the dark 

magnify, glorify, dignify. 2. புகழ்தல் ( வின் . ) ; 

to extol, praise. 
fortnight in ther lunar month of 
Bhadrapada . 2. தென்புலத்தார்க்குக் 

த.வ. பெருமைப்படுத்துதல் 

[ Skt. mahimai > த . மகிமை +படுத்து-.] 
கன்னித் ( புரட்டாசி ) திங்களில் வரும் 
கரும்பக்கத்தில் செய்யும் நினைவேந்தல் | மகேச்சுரர் makéccurar , பெ . ( n . ) சிவனடியார் .. 
நிகழ்ச்சி ; offerings to deseasedancestors (சிலப்பிர . 48 , உரை . ); devotees as Siva . 
made during magālayam . 

[ Skt . mahesvara > த . மகேச்சுரர் .) 
[ Skt. mahalaya > த . மகாளயம் .] 

மகேசன் makesan, பெ . ( n . ) சிவபிரான் ; Siva . 
மகான் magan, பெ . ( n . ) பெருந் தன்மையுள்ள 

மேலவர்க் கல்லா லின்றே விழுமிய மகேச நாமம் 
பெருமகன் ; a respectable the man .. 

( இரகு . யாக . 58 ) . 
மூலப்பகுதியான மகானுண்டாகும் (பாகவ .. 

[ Skt . mahesa > த . மகேசன் . ] 
சுக முன் 2.5 . ) . 

மகேந்திரம் makentiram , பெ . ( n . ) 1. ஒரு 
[ Skt. mahan > த . மகான் .] 

மலைத் தொடர் ; a range of mountains . 

2. கஞ்சம் மாவட்டத்திலுள்ள ஒரு மலை ; a 
மகிடமர்த்தனி magica - marttani பெ . ( n . ) 

mountain 32 miles south - west of 
மலைமகள் ( துர்கை ) ( சங் . அக . ) . Durga . 

Berhampore , in Ganjam of with ancient 
[ Skt. mahisa - mardami > த . மகிடமர்த்தனி 

Siva shrine . மந்திர மாமலை மகேந்திர 
மகிசம் - எருமை. மர்த்தனி - கொன்றவள் 

வெற்பன் ( திருவாச . 2 , 100 ) . 
மகிபாலன் magi - palan, பெ . ( n . ) அரசன் 

த.வ. மாவிந்தம் 

[ Skt . mahendra த . மகேந்திரம் .] 
( பிங் . ) ; king , monarch . 

மகோதரம் magodram, பெ . ( n . ) பெருவயிற்று 
[ Skt. mahi - pala > த . மகிபாலன் ] 

நோய் ; dropsy of the abdomen , ascitis . 
மகிமா magima , பெ . ( n . ) எண் வகை 

த.வ. பெருவயிற்றுநோய் 
ஆற்றலுள் ( அட்டமாசித்திகளுள் ) விருப்பம் 

[ Skt. மகா + உதரம் . ] 
போல உருவத்தைப் பருக்கச் செய்யும் 
பேராற்றல்; the supernatural power of | மகோந்நதம் magannadam , பெ . ( n . ) 
increasing size of will one of astamāšitti. 

பனைமரம் palmyra tree - Borassus 

flabellifer . ( சா . அக .) 
"உள்ளும்புறனு நிறையும் பெருமைதனை 
யன்றோ மகிமா வென்னும் " ( திருவிளை. 

[ Skt . மகா + உன்னதம்.) 
அட்டமா. 23. ) 

மகோற்சவம் makorcavam , பெ . ( n . ) பெரிய 
[ Skt. mahima > த. மகிமா .] 

திருநாள் ; great festival. 


மகோன்மதம் 


384 


மச்சம் 


த.வ. பெருவிழா 

மச்சகந்தி maccakandi, பெ . ( n . ) பரிமளகந்தி 
[ Skt. mahot -sava > த. மகோற்சவம் .) 

( பாரத ); Vyasa s mother . 
மகோன்மதம் makopmadam , பெ . ( n . ) மிகு 

[ Skt . matsyagandhi > த . மச்சகந்தி ] 
மயக்க வெறி . ( யாழ் . அக . ) ; extreme 

மச்சத்தில்செனித்தமலக்கல் maccattil 
intoxication . 
[ Skt . mahonmada > த . மகோன்மதம்.) 

Sepitta - malakkal, பெ . ( n . ) பொன்னம்பர் ; 
மகோன்னதம் makonmadam , பெ . ( n . ) 1. மிக்க 

amber of a gold colour a mineral 
உயரம் ; height , loftiness . 2. உயர்ந்த நிலை; describes in the Tamil siddha medical 
high rank , high position . 3. பனை . ( மூ.அ ); 

science . 
palmyra, palm , 

மச்சதேசம் mscc - desam,, 

பெ . ( n . ) 
[ Skt. mahon - nata > த . மகோன்னதம் .] 

ஐம்பத்தாறு நாடுகளுள் ஒன்று ; a country in 
மங்களாசாசனம் mangalasasanam , பெ . 

Central, India one of 56 dēšam . 
( n . ) 1. நன்மையை வேண்டுகை; invocation of 
blessings by great persons . மங்களா சாச 

[ Skt matsya + tésa > த . மச்சதேசம் ) 
னத்தின் மற்றுள்ள வாழ்வார்கள் தங்களார் 

மச்சபுராணம் macca- puranam, பெ . ( n .) 
வத்தளவு (உபதேசரத் . 18 ) ; 2. ஆழ்வாராதி 

1. பதினெண் தொன்ம ( புராண ) த்துள் 
யாரால் துதிக்கப் பெறுகை; benediction ona 

மீன் தோற்றரவு எடுத்த திருமாலால் 
sacred place , as by Alvars , etc. 
3. பெரியோர்களின் வழிபாடு ; worship by 

சிவனுடைய பெருமை விளங்க அறிவுரைப் 
great men . பெருமாளை மங்களாசாசனம் 

பெற்ற தொன்மம் (பிங் ); a chief Purana in 
செய்தாயிற்றா ?. 

honour of Siva, narrated by Visņu in His 
[ Skt. maigalasasana > த . மங்களாசானம் .)] 

fish in carnation ,one of patinerpurānam . 
மங்களாரத்தி maigalaratti பெ . ( n . ) 

2. திருநெல்வேலி வடமலையப்ப பிள்ளை 
1. கடவுளுக்குச் சுழற்றியெடுக்கும் கருப்பூர 

யினால் கி.பி. 1706- இல் தமிழில் மொழி 
ஆரத்தி ; waving of camphor beforea deity . பெயர்த்துப் பாடப்பெற்ற நூல் ; a metrical 
2. மங்கலகாலங்களில் மஞ்சணீர் சுற்றுகை; rendering of matsya - purāna in Tamil by 
ceremony of waving turmeric water in a Vatamalaiyappa Pillaiyan of Thirunelveli, 
dish on auspicious occasions. 

1706A.D . 
[Skt maigalam + aathi > த . மங்களாரத்தி ] 

[ Skt. matsya + purana > த . மச்சபுராணம் ] 
மச்சக்காவடி macca- k-kavadi, பெ . ( n .) மீன் மச்சம் maccam , பெ . ( n . ) 1. மீன் ; fish . 

கலயங்கள் கொண்ட காவடி ; a kavadi with 2. திருமாலின் முதலாம் தோற்றரவு; fish 
vessels containing fish . 

incarnation of Vişnu , one of tašāvatāram .. 
[ Skt matsya + சாவடி ] 

3. மீன ஓரை ; pisces of thezodiac . 4. மீன 
[மச்சம் + காவடி 

(பங்குனி ) மாதம் ; monthofpaiguni. " பயமார் 
மச்சக்கொடி macca - k -kodi பெ . ( n . ) 

கடமச்சத்திற்குந் திரிக்குள் " ( தைலவ . பாயி . 
காமனுக்கும் பாண்டியனுக்கும் உரியதான 

55 ) . 5. மச்ச புராணம் , 1 பார்க்க ; see 
மீன்கொடி (வின் ) ; banner of Kamaandthe macca - désam . 6. மச்சதேசம் பார்க்க ; see 
Pandyas bearing fishen sign 

" மச்சநாடன் "(பாரத . நிரை . 65 ) . 
[ மச்சம் + கொடி ] 

[ skt. matsya > த . மச்சம் ] 


மச்சம் ? 


385 


மச்சேந்திரநாதன் 


மச்சம் . maccam , பெ . ( n . ) மாற்றறிய வைத் மச்சனா maccana , பெ . ( n .) முள்ளங்கி ; raddish 

திருக்கும் பார்வைப் பொன் ; piece of gold kept ( சா.அக.), 
forasample . "வன்றொண்டர் மச்சம் வெட்டிக் மச்சாமேகம் macca - megam , பெ . ( n . ) இது 
கைக் கொண்டு " ( பெரியபு . ஏயர்கோன் . 109.). 

நாவல் வேரினால் தீரும் நோய் வகை ; a variety 
[i. matstsu, K.macca > த . மச்சம் ] 

of mega disease it is curses by the 
மச்சம்பி maccambi பெ . ( n . ) 1. தமக்கை 

infusion of the root of jambolana . 
கணவன் ; elder sister s husband . 

மச்சாழ்வி maccalvi, பெ .( n .) மச்சாவி ( M.E.R. 
2. அம்மான் மகன் ; maternal uncle s son . 

479of 1917 - B ) பார்க்க ; see maccasi. 
3. அத்தை மகன் ; paternal aunt s son . 
4. கணவனுடைய தமையன் ; husband selder 

மச்சிகம் maccigam, பெ . ( n . ) முடிதிருத்தத் 
brother . 

தொழில் ( நீலகேசி , 280.); barber s work . 
மச்சமுனி maccamum பெ . (n . ) பதினெண் மச்சிகன் maccigan, பெ . ( n . ) வணிகன் ; trader. 
சித்தருள் ஒருவரும் மருத்துவ நூலியற்றிய 

"மச்சிகனெழுந்து கம்பவாணரை மகிழ்ந்து 
வருமான ஒரு சித்தர் ; a reputed mystic , 

போற்றி "(திருவிரிஞ்சைப் . வழித்துணை - 42 ) . 
author of treatises on medicine , one of 
Patinen - Cittar. 

மச்சிபம் maccibam , பெ . ( n .) கடுகுரோகிணி 
மச்சயந்திரம் macca - yandiram , பெ . ( n . ) 

(மலை ); chiristmas rose . 
அம்பெய்வதற்கு மீன் வடிவாயமைத்த குறி மச்சியம் macciyam, பெ .( n ) மச்சம் பார்க்க ; 
( அபி . சிந் . ) ; mark for archers in the shape 
of a fish . 

மச்சியம் macciyam, பெ . ( n . ) கடுகுரோகிணி ; 
[ மச்ச + யந்திரம் 

a root uses as purgative . ( சா.அக.) 
மச்சரம் maccaram , பெ . ( n .) 1. பொறாமை 

மச்சியராசன் macciya-rasan , பெ . ( n . ) 
( வின் ) ; envy ; jealousy at another s 
success or prosperity . 2. போட்டி ; 

; 

மச்சராசன் ( தக்கயாகப் 469 , உரை , பார்க்க ; 
competition , rivalry . 

see maccarāšan. 
[ Pkt.maccaran Skt.matsaran த . மச்சரம் ) மச்சியாச்சி macciyacc ) பெ . (n . ) மச்சியாத்தி 
மச்சராசன் macca - rasan , பெ . ( n . ) 1. மீன் பார்க்க ; see macciyatti. 

களின் தலைவன் ; king offishes . " மச்சராசன் மச்சியாத்தி macciyaitti, பெ.(n.) பொன்னாங் 
மேல் வரவே " ( தக்கயாகப் . 469 ) . 2. மச்ச 

கண்ணி ; sessile plant . ( சா . அக .) 
தேசத்தரசன் ; king of Matsya country. 

மச்சேந்திர நாதர் maccendira - nadar , பெ . 
[ Skt. matsyaraja > த . மச்சராசன் ] 

( n . ) நவநாத சித்தருளொருவர் ( சது . ) ; a 
மச்சரூபன் macca - ruban, பெ . ( n . ) காய்ச்சு 

mystic , one of navanada - sittar . 
நஞ்சு; a kind of arsenic . ( சா.அக.) 

[ Sktimatsyendra -nathe த . மச்சேந்திரநாதர்) 
மச்சவிளக்கம் macca - vilakkam , பெ .( n . ) 

மச்சேந்திரநாதன் maccendira - nadan, பெ . 
மீன்களைப் பற்றிய நூல் ( பாண்டி ) ; treatise on 
marine zoology. 

( n . ) நவநாத சித்தரில் ஒருவர் ; one of the 

Siddhars. ( சா.அக. ) 
( மச்சம் + விளக்கம் ) 


see maccam . 


மச்சேந்திரன் 


386 


மசாலா 


மச்சேந்திரன் maccendiran, பெ .(n . ) மச்ச மசாகம் masagam, பெ . ( n .) குருவி ( சங். அக. ) ; 

small bird . 
முனி நாயனார் ; a Siddhar . ( சா . அக .) 
மச்சைசமுற்பவம் maccai -Samurbavam , [ Skt . masaka > த . மசாகம் ) 

பெ .(n .) மாதப்போக்கின் போது வெளியாகும் மசாரம் masaram , பெ . ( n . ) 1. பைம்மணி ; a 
கெட்ட அரத்தம் ( சுரோணித நீர் ) ; menstrual precious gem . 2. நீல அரத்தினம் ; a blue 
blood . ( சா . அக .). 

gem . ( சா.அக. ). 
மச்சைதாதுக்கிருமி maccaitadu - k - kirumi மசால்சி masals ), பெ . ( n .) 1. தீவட்டி பிடிப்பவன் 

( வின் . ) ; torch - bearer. 2. விளக்குத் துடைத் 
பெ . ( n . ) எலும்புச் சோற்றை உண்ணும் 

தேற்றுபவன் ( இ.வ. ) ; servant who trims the 
5600 600 juffl; parasite or germ that eats the 

lamps . 
bone marrow . ( சா . அக .) 

[ U. mashalci > த . மசால்சி ] 
மச்சைதாதுகதசுரம் maccatādukada 

மசால்தோசை masaldosai பெ . ( n . ) உருளைக் 
Suram, பெ . ( n .) எலும்புச் சோற்றைத் தாக்கும் 

கிழங்கு உசிலையை உள்ளே மடித்துத் 
காய்ச்சல் ; a fever affecting the marrow of 

தரப்படும் தோசை ; a dosai with a filling of 
thebone . ( சா.அக.) 

fried potato and onion . " 

உணவு விடுதிக்கு 
மச்சைவித்திரதி maccavittiradi, பெ . ( n . ) வருபவர்கள் அதிகம் விரும்பிச் சாப்பிடுவது 
எலும்புச் சோற்றைத் தாக்கும் ஒரு கட்டி ; 

மசால்தோசை " 
abscess affecting the marrow . ( சா.அக.) 

த.வ. உசிலைத் தோசை 
மசக்கல் masakkal, பெ . ( n . ) தன்வசமாக்கல் ; to 

[ u . mashal > த . மசால் ] 
bewitch ; to enchant ; to charm . (சா.அக.) மசால்வடை masal - vadai, பெ . ( n . ) வெங் 
மசமசப்பு masamasappu, பெ . ( n .) சொறிவு ; 

காயமும் பிறவும் கலந்த வடைப் பணிகார 

வகை ; a kind of vadai made with onions 
itching sensation . (சா.அக.) 

and condiments . 
மசரசமலர் 

masarasa - malar , பெ . ( n . ) 
1. குழந்தைகளுக்குக் கருப்பாக நுரைத்து 

த.வ. உசிலை வடை 
கழியும் ஒரு வகை நோய் ; a disease in 

[ U. masala > த . மசால் ] 
children accompanies by black mucus மசாலா masala , பெ . ( n .) பொதுவாக புலால் 
clots . 2. செறி புழு ; a kind of worm in the in உணவில் பயன்படுத்தப்படும் கசகசா , 
festine. ( சா.அக. ) 

இலவங்கப்பட்டை , பூண்டு முதலியவை 
மசரா masara , பெ . ( n . ) உட்கிடைக் கிராமம் ; சேர்த்து அரைக்கப்பட்ட கலவை ; mixed 
hamlet . 

condiments and spices ( for meat dishes ) ; 
மசரைப்புழு masarai- p - pulu, பெ . ( n . ) 

curry stuff. மசாலா இல்லாமல் கறிக்குழம்பு 
மசரசமலர் பார்க்க ; see masarasa - malar . 

சுவை இருக்காது 2. மரக்கறி சமையலில் 

துவையல் போல் அரைக்கப்பட்ட தேங்காய் 
( சா.அக.) 

அல்லது மிளகாய் ; mashed coconut or chilli 
( மசரை + புழு ] 

in vegetarian preparations . 3. உருளைக் 
மசனம் masapam , பெ . ( n . ) வருத்துகை ( சங் . கிழங்குத் துண்டுகளோ , மிளகாய் , வெங்காயம் 
அக . ) ; trouble someness . 

முதலியவற்றைக் கலந்து தாளித்துச் 
[ Skt. masana > த . மசனம் 

செய்யப்பட்ட கலவை ; boiled potato mixed 


மசிகாந்தசாதி 


387 


மசோதா 


with chilli and onion . `பூரிக்கு இன்னும் 
கொஞ்சம் மசாலா போட்டுக் கொள் ! ( பே.வ.). 
4. திரைப்படம் , நாடகம் முதலியவற்றில் மக்கள் 
விரும்பி பார்க்கக் கூடிய பொழுதுபோக்குப் 
பகுதிகளான சண்டை , பாட்டு , காதல் காட்சி 
முதலியவை குறிப்பிட்ட அளவில் நிறைந்த 
5606002 ; ( of film , play ) a mix of stereotype 
box - office elements . சரியான மசாலாப் 
படம் , இதற்கு எப்படி பரிசு கிடைத்தது ? ”( உ.வ.). 

த.வ. உசிலை 
மசிகாந்தசாதி masiganda - sad பெ . (n .) 

சைதன்னிய பிரகாசி சாதியாகிய ஆண் 
சாதிவகையில் ஒன்று ; one of the four 

classification of men . ( சா.அக. ). 
மசிகூபி mas - kupi, பெ . ( n .) எழுதுமை 
வைக்குங்குப்பி ; ink - bottle , ink - stand . 

த.வ. மைக்குப்பி 

[ Skt . mas -kupi > த . மசிகூபி ] 
மசிதானி masi-dani, பெ . ( n . ) மைக்கூடு ( யாழ் . 
அக . ); ink - bottle. 

த.வ. மைக்கூடு 

[ Skt. mas - dhana > த . மசிதானி ] 
மசிமை masimai பெ .( n .) பெருமை ; greatness . 
" மசிமையில் கூறைதாராய் "(திவ். நாய்ச் 3,9 ) . 

[ Skt. mahima > த. மசிமை ] 
மசியகிரி masiyagir ) 

, பெ .(n .) மேற்கூரை, மேற் 
கவிகை; canopy . "திருத்திரை கட்டுகிறதும் 
மசியகிரி கட்டுகிறதும் " ( கோயிலொ. 96 ) . 

[ மசிய + கிரி ) 

[ Skt. masaka - hari > த . மசியகிரி 
மசியம் masiyam, பெ . ( n . ) 1. கருஞ்சீரகம் ; black 

cumin seeds . 2. மிளகு; pepper . ( சா.அக. ) 
மசிலி masili பெ . ( n . ) மசியகிரி ( இ.வ.) பார்க்க , 

see mašiyagiri . 
மசிலி masili பெ . ( n . ) பாதையில் தங்கிச் 
செல்லும் இடம் ( P.T.L. ); stage ina journey . 

[ U. mazil > த . மசிலி) 


மசிலிக்கால் masilik - kal, பெ .( n.) மேற்கவிகை 

கட்டுங் கட்டிலின் மேற்கால் (இ.வ.); the four 
posts of a cot . 

[ மசிலி + கால் 
மசுமாஞ்சரி masumaijar ) 

, பெ . (n . ) உத்தா 
மணி ; a creeior ( சா.அக. ). 
மசூதி masud , பெ . ( n .) பள்ளிவாசல் ; mosque . 

[ u. masjid > த . மசூதி ] 
மசூரம் masuram , பெ .( n .) 1. தவச வகையுள் 

ஒன்று ( சுக்கிர- நீதி , 321.); a kind of pulse . 
2. மூட்டுப்பூச்சி ( சங் . அக . ) ; bug 

[ Skt. masura > த . மசூரம் ) 
மசூரி masuri, பெ . ( n . ) மசூரிகை ( வின் . ) 
பார்க்க ; see masurigai 

[ Skt. masurika > த . மசூரி ] 
மசூரி masuri) பெ .(n . ) மசூதி ( சங் . அக . ) 
பார்க்க ; see masudi 

[ Skt. masjid > த . மசூதி ] 
மசூரிகம் masurigam , பெ . ( n . ) மசூரிகை 

(வின் .) பார்க்க ; see masurigai 
மசூரிகம் masurigam , பெ . ( n . ) மசூரி பார்க்க ; 

see masuri ( சா.அக. ). 
மசூரிகாரோகம் masurigdrogam, பெ . ( n . ) 

சுரத்தினால் உடம்பு முழுதும் குருவெழும்பும் 

நோய் ; adisease -eruptive fevers . ( சா.அக.) 
மசூரிகை masurigal, பெ . ( n . ) பெரியம்மை நோய் 
( வைசூரி ) ( இ.வ.); small - pox . 

[ skt. masurika > த . மசூரிகை ] 
மசோதா masoda , பெ . ( n . ) 1 . மூல 

ஆவணத்துக்கு முன் படி ; rough draft, as of 
a document . 2. சட்டமாவதற்கு முன் 
சட்டமன்றத்தில் கொண்டு வரப்படும் சட்ட 
முன்வரைவு ( இக் . வ . ); draft bill of an act . 

த.வ. முன் வரைவு 
[ U. musau - wada > த . மசோதா ] 


மஞ்சக்கல் 

388 

மஞ்சீரம் 
மஞ்சக்கல் maljakkal, பெ .(n .) நூற்றிருபது மஞ்சரீகம் malijarigam, பெ . ( n . ) மருக் 

இயற்கைச் சரக்குகளுள் ஒன்று ; one of the கொழுந்து ( மூ.அ. ) ; southern wood . 
120 natural drugs . ( சக . அக . ) . 

மஞ்சல் manju , பெ .( n .) மஞ்சூர் ( இ.வ.) பார்க்க , 

see marjur . 
மஞ்சகணை maijakanai), பெ . (n . ) சுரம் , 
வேட்கை இவற்றிற்குப் பயன்படும் ஒரு சரக்கு ; | மஞ்சலி maijali பெ .( n . ) உருத்திர சடை ; sweet 

basil . ( சா.அக. ). 
adrug used for fever and thirst . ( சா . அக . ) . 
மஞ்சகம் marijagam , பெ .( n .) கொக்கு ; a bird- | மஞ்சலோகயம் manjaldgayam , பெ . ( n . ) 
stork . ( சா . அக . ). 

தூக்கணாங்குருவி ; a bird which see the 

loxia bird that builds hanging nests on the 
மஞ்சகாசிரயம் manjakasirayam , பெ . ( n . ) 

top of tree . (சா.அக.) 
மூட்டுப் பூச்சி ; bug . ( சா . அக .) 

மஞ்சிட்டி மேகம் manjittimegam, பெ . ( n . ) 
மஞ்சரி manjari, பெ . (n .) 1. பூங்கொத்து ( பிங். ) ; 

சிறுநீரில் காணப்படும் ஒருவகைக் காரப் 
cluster of flowers . "மாணிக்க 

பொருள்; an alkaloid substance found in 
மஞ்சரியின்........ஒளிசேர் " ( திவ் . இயற் . பெரிய 

the urine . ( சா.அக.). 
26 ) . 2. பூமாலை ( பிங் .); flower garland . 3. தளிர் 
( பிங் . ) ; shoot , sprout . 4. மலர்க் காம்பு ( வின் . ) ; 

[மஞ்சிட்டி + மேகம் ] 
flower stalk . 5. ஒழுக்கம் ( சூடா . ); rectitude; 

மஞ்சிடாலிகம் maljidaligam , பெ . ( n . ) மலை 
conformity to rules of conduct . 
6. மஞ்சரிப்பா ( யாழ் . அக . ) பார்க்க ; see 

நொச்சி ; hill nocci . ( சா.அக.). 
manjari- p - pa . 7. மருந்து வகை ( யாழ் . அக . ) ; | மஞ்சிடாலை manjidalai 

, பெ . (n . ) வாழை ; 
a kind of medicine . 8. முத்து ( சங் . அக . ) ; plantain . ( சா.அக.). 
pearl . 

மஞ்சிடாவிகம் manidavigam , பெ . ( n .) கண் 
[ Skt. marijari > த . மஞ்சரி ) 

சிவந்து கண்ணீர் வடிகை ; an eye disease 
மஞ்சரி marijari பெ .( n .) நாயுருவி (மலை ); plant 

marked by redness of the eye and 
growing in hedges and thickets . 

watering . ( சா.அக. ). 
[ Skt. khara - manjari > த . மஞ்சரி ] 

மஞ்சிபத்திரி marj -pattiri, பெ . (n . ) 1. ஒரு 
மஞ்சரி maijari பெ .( n .) பண் வகை ( பரத . ராக 
பக் .102 . ); a specific melody - type . 

நறுமணப்பூண்டு; a fragrant leaf . 2. காட்டு 

மல்லிகை ; jasminum Angustifolium.3. மகர 
மஞ்சரி marjari பெ . ( n . ) தொகுப்பு ; 
collection . சிறுகதை , மஞ்சரி . ( உ.வ. ) . 

வாழை; a kind of plantain . ( சா.அக. ) . 
மஞ்சிலை maijilai 

) பெ . ( n .) செங்கல் ; brick . 
மஞ்சரிப்பா manjari- p -pa , பெ . ( n .) பனுவல் 

(சா.அக. ). 
1606 ; a kind of poetic composition . 
"கிருஷ்ணராயற்கு மஞ்சரிப்பா ............. செய் 

மஞ்சினி marjini, பெ.(n.) புழுங்கலரிசி ; boiled 
ஞானப்ர காச குருராயன் " ( தொண்டை . சத . 
95. ) 

மஞ்சீரம் maljiram, பெ . ( n . ) காற்சிலம்பு ; 
[ Skt . manjari > த. மஞ்சரி 

tinkling anklet . "மஞ்சீர மாறாவனகிரி " 

( அழகர்கல. 8 ) 
மஞ்சரிப்புட்பம் manjari - p - putpam , பெ . ( n .) 
புங்கு ; a tree.( சா.அக. ). 

[ Skt. maijira > த . மஞ்சீரம் ] 


rice . ( சா.அக. ) . 


மஞ்சுகம் 


389 


மத்திமக்கூர்மை 


மணிலாக்கயிறு mamila - k - kayiru , பெ . ( n . ) 

பேயன் வாழை நாராற் செய்த கயிறு; manilla 
rope . 

[மணிலா + கயிறு ] 

[ E.mamilla + karyiru > த . மணிலாக்கயிறு 
மணிலாக்கிச்சிலி manila - k -kiccili பெ .( n . ) 

கத்தூரி எலுமிச்சை; lime berry - tree of 
manila . 


மஞ்சுகம் marjugam, பெ .( n .) கொக்கு ; stork . 

( சா.அக. ). 
மஞ்சூர் maljur, பெ . ( n . ) ஏற்றுக்கொள்ளப் 

பட்டது ; that which is accepted or 
approved . 

[ U. marzur > த . மஞ்சூர் 
மஞ்சூரம் manjuram , பெ . ( n . ) கடலை ( பிங் ) ; 
bengal gram .. 

[Skt. masura > த . மஞ்சூரம் ) 
மஞ்சூரம் manjuram , பெ .(n . ) மஞ்சாடி மரம் ; 

barbadoes . "மஞ்சூர் மிலக்கங்கொண்டு " 

( வீரவன . உமையாண் . 20 ) 
மஞ்சூருத்திரவு manjur -uttiravu , பெ . ( n . ) 

உறுதி செய்யப்பட்டதைக் குறிக்குங் கட்டளை 
( இ.வ.); order of confirmation . 

[மஞ்சூர் + உத்திரவு 
மஞ்சொட்டி marjotti 

, பெ . ( n . ) பூடுவகை ; a kind 
of herb . 
மட்சத்திரியம் matsattiriyam , பெ . ( n . ) பேய்ச் 

சுரை ; a wild and bitter gourd . ( சா . அக. ). 
மட்சிகம் matsigam, பெ .(n .) ஈ ( சங் . அக .); fly. 


(மணிலா + கிச்சிலி) 
மணிலாக்கொட்டை manila - k- kottai பெ . ( n . ) 
நிலக்கடலை; peanut ; ground - nut . 

(மணிலா + கொட்டை ] 
மணிலாச்சுருட்டு mamila - c - curuttu , பெ .(n . ) 
ஒரு வகைப் புகைச் சுருட்டு ; Manila cheroot . 

[ மணிலா + சுருட்டு ) 
மணிலாத்தா manilatta , பெ . ( n . ) மணிலா 

சீத்தாப்பழம் ; manilla custard apple . 

(சா.அக. ). 
மணிலாப்பயறு manilappayaru , பெ . ( n . ) 

வேர்க்கடலை; groundnut. ( சா.அக. ) . 
மத்திபகந்தம் mattibakandam , பெ . ( n . ) மாமரம் ; 

mango tree . (சா.அக. ). 
மத்திபம் mattibam , பெ .( n .) மத்திமம் பார்க்க ; 

see mattimam . ( சா . அக .). 
மத்திம mattima, பெ . ( n .) நடு ; sub acute . 

( சா . அக .). 
மத்திமக்கிராமம் mattima - k -kiramam , 

பெ . ( n . ) பண்வகை (பரத . இராக . 80 ) ; a melody 
type. 

[ Skt.modhyama + kirāma > gunsteflaschmas) 
மத்திமக்கூர்மை mattima-k- kurma), பெ .(n.) 

நிலச்சாரம் ( யாழ் . அக . ); salt extracted from 
sesame seeds . 

[ Skt. madhyan > த . மத்திம + கூர்மை 


[ Skt. maksika > த . மட்சிகம் ) 
மட்சிகை matsigai பெ . ( n . ) மட்சிகம் ( சங் . அக .) 
பார்க்க ; see matsigam . 

[ Skt . maksika > த . மட்சிகை ) 
மட்சிமயம் matsimayam , பெ .(n .) அதிமதுரம் , 

liquorice . ( சக . அக . ) 
மணிலா manila, பெ . ( n . ) நிலக்கடலை ; peanut , 
groundnut . 

மணிலா தேயத்திலிருந்து கொண்டு வந்து பயிர் 
செய்யப்பட்டமையால் இதற்கு இப்பெயர் 

உண்டாயிற்று . 
மணிலாக்கடலை manilakkadalai பெ . ( n .) 

Cours 51.6060 ; ground nut exported from 
Manilla . ( சா.அக.). 


மத்திமகண்டம் 


390 


மத்திமம் 


மத்திமகண்டம் mattima - kandam, பெ . ( n . ) பெற்றிருத்தல் ; billous temperament of the 

ஒன்பான் ( நவ ) கண்டத்தில் ஒன்று ( பிங் ) ; a body. ( சா.அக.) 
continent, one of navakandam . 

மத்திமபதலோபன் mattimapada - lopan, பெ . 
[ Skt. madhyama > த . மத்திம ] 

( n . ) நடுச்சொல் தொக்க தொகை ( பி.வி.21 , 
மத்திமகாலம் mattima - kalam , பெ . ( n . ) 2.6001 . ); compound word which omits the 

விரைவு இல்லாமல் நடுத்தரமாகப் பாடும் middle member. 
முறை ; medium speed in singing , 

[ Skt . madhyama + pada + lopa > த . 
moderato . 

மத்திம்பதலோபன் ] 
த.வ. நடுவண் காலம் 

மத்திமபரிசம் mattima - parisam , பெ . ( n . ) 
[ Skt. madhyama > த . மத்திய 

கோள்மறைப்புத் தொடக்கத்தின் நடுவேளை 
மத்திமச்சம் mattimaccam , பெ . (n . ) 

( வின் . ) ; mean time of the beginning of an 
வாலுழுவை ( சங் . அக .); black oil tree . 

eclipse . 

. 
மத்திமசங்காரம் mattima - saigaram, பெ . 
( n . ) மாயை வரை அழிக்கப்படும் சங்காரம் (சி.சி. 

[ Skt madhyama + sparka > த . மத்தியரிசம் 
1 , 35 ; மறைஞா. ); partial dissolution of the 

மத்திம புடம் mattima - pudam , பெ . ( n . ) கோள் 
universe. 

அளவை வகை ( வின் . ) ; meanlongitude of a 
[ Skt . madhyama + sam - hara > த . 

planet . 
மத்திமசங்காரம் ] 

[ Skt. madhyama + sphuda > த. மத்திமாடம் 
மத்திமசாகசம் mattima - sagasam , பெ . ( n . ) 

ஐந்நூறு பணம் அளவுள்ள தண்டத்தொகை மத்திமபுத்தி mattima - putti பெ . ( n . ) கோளின் 
( சுக்கிரநீதி , 172.); fine of 500 fanams . 

நாலும் இயங்கு வகை (வின் . ); ( Astron ) mean 
[Skt. madhyama + sahasa > த . மத்திமசாகசம் 

daily motion of a planet 
மத்திமதீபம் mattima - dipam , பெ . ( n . ) மத்திமபுருடன் mattima - purudan, பெ .(n . ) 

இடைநிலைத் தீவகம் ( சீவக . 27 , உரை .) ; a முன்னிலை இடம் ( பி.வி. 44. ) ; second person . 
figure of speech . 

த.வ. முன்னிலை 
[ Skt. madhyama + dvipa > த . மத்திமதீபம் ] 

[ Skt madhyama +purusa > த . மத்தியுருடன் ] 
மத்திமதேசம் mattima - desam , பெ . ( n . ) | மத்திமபூமி mattima - bumi பெ . ( n . ) 

இமயமலைக்குத் தெற்கும் , விந்தியத்திற்கு 1. உலகத்தின் நடுப்பாகம் ( இக்.வ. ) ; torrid 
வடக்கும் . வினசனத்துக்குக் கிழக்கும் , zone . 2. குளிர்ச்சியும் வெப்பமும் சமமான நிலம் 
பிரயாகைக்கு மேற்குமுள்ள நாட்டுப்பகுதி ; ( 624160r. ); temperate zone. 
midland country lying between the 

மத்திமம் mattimam , பெ . ( n .) 1. நடு ( சூடா .); 
Himalayas on the north , the Vindhayas 

middle position . 2. நடுத்தரம் ; mediocrity ; 
on the south , Vinasana on the west and 

what is middling or ordinary . 3. மட்டமானது ; 
Prayaga on the east. 

anything interior or dull . " அவனுக்குக் காது 
[ Skt. madhyama + teja > த . மத்திமதேசம் மத்திமம் ". 4. சமனிசை ( பரத . இராக . 13. ) 
மத்திமப்பிரகிருதி mattima - p - pirakirudi பெ . ( சூடா . ) ; middle sound . 5. ஏழிசைகளில் 

{ n . ) உடம்பில் பித்தத்தின் தன்மை அதிகமாகப் நான்காவதாகிய ம என்ற பண் ( சிலப் . 3,23 , 


மத்திமம் 

391 

மதியம் 
உரை ) ; fourth note of the gamit : 6. இலயை மத்தியத்தம் mattiyattam , பெ .(n. ) அமைவு 
வகை ( பரத . தாள . 51. ); a variety of ilayai of செய்தல் , இணக்கம் செய்தல் (பஞ்சாயத்து ); 
moderate speed 7. இடையுறுப்பு (பிங் . ); the mediation , arbitrators . 
waist . 8. மத்திமதேசம் பார்க்க ; see 
mattima - desam " மத்திம நன்னாட்டு " 

த.வ. இணக்கம் 
(சிலப் . 15 , 178 ) 9. சராசரியளவை (வின் .); mean 

[ Skt . madhyastiba > த . மத்தியத்தம் ) 
average . 10. அசுவகதி ஐந்தனுள் ஒன்று | மத்தியத்தர் mattiyattar, பெ . ( n . ) இணக்கம் 
( குறள், 814 , உரைக்குறிப்பு ); a pace of horse , செய்வோர் (பஞ்சாயத்தார் ) ; panchaytdars , 
one of five aswa - kadi. 

arbitrators , umpires . 
மத்திமம் mattimam , பெ . ( n . ) நடுவு நிலைமை த.வ. இணக்கர் , நடுவர் 
என்னுஞ் சுவை ( தொல் . பொ . 245 , இளம்பூ . ); 

[ Skt . madhyastha > த . மத்தியத்தர் ) 
šānta rasa , the sentiment of tranquility. 

மத்தியானசுரம் mattiyanasuram , பெ .(n .) 
[ Skt. madhyama > த . மத்திமம் 

நடுப்பகலில் காணும் ஒரு வகைக் காய்ச்சல் ; a 
மத்திமம் mattimam, பெ . (n . ) குறைந்த 

fever appearingat noon ( சா . அக . ) . 
பார்வை ; short sightedness . ( சா . அக . ) 

[ Skt . madhyana > த . மத்தியான ) 
மத்திமவிம்சதி mattima - vimsadi, பெ . ( n . ) 

மத்தியானம் mattiyayam, பெ .( n .) நடுப்பகல் 

(பிங் ); noon mid - day . "மத்தியானமுமானயு 
அறுபது ஆண்டுக் கணக்கில் சர்வசித்து முதல் 

மகன்ற பின் "( பிரபோத . 10 , 12 ) . 
பிராபவ ஆண்டு வரையுள்ள இடையிருபது 

த.வ. நண்பகல் 
ஆண்டுகள் (பஞ்.); the second period of 20 

[ Skt. madhyahna > த . மத்தியானம் 
years from šarvašittu to parāpava in the 

மத்தோன்மத்தன் mattommattan, பெ . ( n . ) 
jupiter cycle . 

1. முழுப் பித்தன் ; person who has gone 
[மத்திமம் + விம்சதி ] 

utterlymad . "எனை மத்தோன் மத்தனாக்கி " 
[ Skt. madhyma + vimcat > த . மத்திமவிம்சதி (திருவாச . 34 , 3 ) . 2. மிகச் செருக்கு 

உடையோன் ; personeatenupwith pride 
மத்திமன் mattiman , பெ . ( n . ) 1. எளிமையாக 

[ Skt. mattonmatta > த . மத்தோன்மத்து ) 
இருப்பவன் ; man of ordinary abilities .. 

மதனி madan பெ .(n.) 1. மதினி பார்க்க ; see 
2. நடுநிற்போன் ; impartial person ; unpire . 

madipi. "இச்சீதையும் உன் மதனி ” ( இராமநா . 
3. நடுத்தரமானவன் ( யாழ் . அக .); person of 

அயோத். 21 ) . 
middling status or position . 

மதினி madip , பெ . ( n . ) 1. அண்ணன் மனைவி ; 
[ Skt. madhyama > த . மத்திமன் ] 

elderbrother swife 2. மைத்துனி ( இ.வ. ) ; 

wife s sister.3 . மாமன் மகளிருள் தனக்கு 
மத்தியமாவதி mattiyamavad , பெ . ( n . ) பண் 

மூத்தவள் ; daughterofone smaternaluncle 
வகை ; ( Mus . ) a melody type. 

olderthanoneself, 4.தமையன் மகள் ; elder 
[ Skt. madhyamavati > த . மத்தியமாவதி ) brother sdaughter . 
மத்தியரேகை mattiya - regai, பெ . ( n . ) மதியம் madiyam, பெ .(n . ) 1. நடு ; centre 

நிலநடுக்கோடு ( பூமத்திய ரேகை ) ( இக்.வ. ) ; " ஓரினன் மதியத்தினை யோதுமே " ( மேருமந். 
equator . 

1127 ) . 2. நடுப்பகல் ( இ.வ. ); noon midday . 
[ Skt. madhya -rekha > த . மத்தியரேகை ) 

[ Skt. madhya > த . மதியம் 


மதுசூதனன் 


392 


மாகதர் 


மதுசூதனன் madusudanan , பெ .( n .) திருமால் | மயுராசன் mayurasan பெ . ( n . ) குபேரன் 

( மதுவென்னும் அசுரனைக் கொன்றவன் ); ( யாழ் .); kubera , as lord of kinnaras. 
Visnu , as the slayer of madhu .. 

மயூரகதி mayuragati பெ . ( n . ) குதிரை நடை 
[ Skt. madhu + Sudana > த . மதுசூதனன் ) ஐந்தனுள் மயில் போன்ற நடை ; a pace of 
மது சூதன் madusudan , பெ . ( n . ) மது horse, remembling that of a Peacock. 

சூதனன் பார்க்க ; see madusudanan | மயூரம் mayuram , பெ . { n .) 1. மயில் ( சூடா . ) ; 
" மதுசூதனையயன்றி மற்றிலே னென்று " ( திவ். peacock. " வழிக்குத் துணை வடிவேலும் 
திருவாய் . 2,7,6 .) 

மயூர முமே " ( கந்தரலங் . 70. ) 2. மயூராசனம் 

பார்க்க ; seemayurasanam . "மயூர 
மதுரகவி madura - kavi, பெ . ( n . ) 1. நாற் 

முழங்கை யிரண்டு முந்திப் புறத்தழுந்தப் 
கவிகளுள் இனிமை பெருகப் பாடும் பாவலன் புவிகை யூன்றி யகமொருமித் தடிநீட்டித் 
( கவி ) (பிங். ); poem speciallycharacterised தலைநிமிர்த்து வைகல் " ( பிரபோத . 44,10 . ). 
by mellifluous language, oneofnar - kavi. 

3. மயூரகதி பார்க்க ; see mayura - kadi . 

4.செடி வகை ; peacock screst.5 . வாத 
2. இன்கவி பாடும் புலவன் ; poetwho 

நாராயணம் ; flamboyant . 6. ஒருவகை சிறு 
composespoemsinmellifluous language. 

மரம் ; falsepeacock sfoottree 7. நாயுருவி ; 
3. நம்மாழ்வாரின் மாணாக்கரும் நாலாயிரம் a plant growing in hedges and thickets . 
தெய்வப் பனுவலில் (திவ்யப் பிரபந்தத்தில் ) 8.குராசானி என்னும் ஓமமுண்டாகும் 
கண்ணி நுண் சிறுத்தாம்பு என்ற பனுவல் 

ஒருவகைப் பூடு ; blackhenbane 
பாடிய வருமான ஆழ்வார்; ( திவ் . கண்ணிநுண் . 

[ Skt. mayura > த . மயூரம் ) 
10. ) a Vaisnava saint an disciple of மயூராசனம் mayurasanam , பெ . ( n . ) ஓக 
Nammalvar , the author of Kanninun 0260 501Wursot gi; a kind of posture. 
SiruttambuinDiya - p - pirapandam. மயேச்சரன் mayéccuran , பெ . ( n . ) 1. சிவன் ; 
[ skt. madura - kavi > த . மதுரகவி 

Sva ) .2 . யாப்பிலக்கண நூலாசிரியருள் 
மம்மதுகான் வராகன் 

ஒருவர் ; theauthorofatreatiseonprosody . 
mammadukan 

, 

" மயேச்சுரர் முதலாகிய ஒரு சார் ஆசிரியர் . 
varagan, பெ . ( n . ) காசு வகை (பணவிடு. 116. ); 

" 

( காரிகை , உறுப்பு . 14. உரை . ). 
a coin 

த.வ. பெருவுடையார் 
[ Ar . மகமதுகான் + வராகன் ] 

[ Skt. mahesvara > த . மயேச்சுரன் ] 
மம mama , பெ.அ. ( adj . ) என்னுடைய ; mine. 
" மமவி நாயகன் " (திருப்பு. 16. ) . 

மாகதர் magadar, பெ . ( n . ) 1. வடநாட்டிலுள்ள 
[ Skt . mama > த . மம 

மகதநாட்டார் . ( யாழ் . அக .); inhabitants of 

Magadha , in North India . 2. தென் 
மமதை mamadai பெ . ( n . ) செருக்கு ; conceit, னாட்டுள்ள நடுநாடாகிய மகதநாட்டினர் ; 

vanity . " பரசுராமனுக்கு மமதையைப் பிரித்து " ( msc ) ; inhabitants of natunatu . 3. அரசர் 
( இராமநா. பாயி . 5 ). 

திருமுன் இருந்து அவர் புகழ்பாடும் 
[ Skt . mama - ta > த . மமதை ) 

தொழிலினர் ( சிலப் 5 , 48. ) ; professional 

Minister s who assuming a sitting posture 
மய்யம் mayyam , பெ . ( n . ) நடு , இடை ( இ.வ. ); 

in the presence of sovereigns sing their 
middle centre 

praises and exploits . 
[ skt. madhya > த . மய்யம் ] 

[ Skt. magadha > த.மாகதர் .] 


மாகதி 


393 


மாஞ்சா 


மாக 


மாகதி magadi, பெ . ( n . ) 1. பிராகிருத மொழி மாங்கலிய சூத்திரம் mangaliya - suttiram, 
வகை ; Māgadhi, a secondary prākrt 

பெ . ( n . ) 1. தாலிச்சரடு ( சிலப் . 1 , 47 , அரும் . ) ; 
language 2. திப்பிலி ( மலை ) ; long pepper . the cord of the marriage - badge 
3. முல்லைவகை ( நாமதீப . 346. ) ; trichotomus 
- flowering smooth jasmine . 4. ஊசிமுல்லை 

[Skt mdigalya + sutra > த . மாங்கலிய சூத்திரம் ) 
(பிங் . ); eared jasmine 5. சீனிச்சருக்கரை 

மாங்கலியப்பிச்சை maigaliya- p - piccai பெ . 
( சங் . அக . ) ; sugar . 

( n . ) தான் தாலியுடன் வாழும் வகையில் தன் 
[ Skt . magadhi > த . மாகதி .) 

கணவனுயிரைக் காக்குமாறு ஒருத்தி 

வேண்டுகை ; intercession of a wife for the 
மாகம் magam , பெ . ( n . ) கொடுநுகம் ( மகம் ) 

life of her husband , as pleading for the 
( விண்மீன் ) ( பிங் . ) ; the10th naksatra 

retention of her tali 

. 
[ Skt. magha > த . மாகம் .] 

[ Skt . maigalya > த . மாங்கலியப்பிச்சை.) 

மாங்கலியம் maigaliyam, பெ . ( n . ) தாலி 
மாகம் magam, பெ . ( n . ) 1. மேலிடம் ; upper 

( சிலப் . 2 , 63 உரை . ); marriage badge 
space. மாக மாடத்து ( கம்பரா . மிதிலைக் 83. ) 

[ Skt. maigalya > த . மாங்கலியம் .] 
2. வானம் ; sky , air , atmosphere 

மாங்கிசம் mangisam, பெ . ( n . ) இறைச்சி 
விசும்பின் ( புறநா. 35 ) . 3. மேல் உலகம் ; Svarga 

(மாமிசம் ); flesh ; meat . மாங்கிசத்துடனே 
மாகந் தொட நனி நிவந்த கொடி ( ஞானா . விரவின சோறு ( சிலப் 5,68 , அரும் . ) 
34,15 ) . 4. திக்கு point of the compass 

[ Skt. mamsa > த . மாங்கிசம் .) 
மாகநீள் விசும் பிடை ( சீவக . 569. ) . 5. மேகம் 

மாச்சரியம் 

maccariyam , பெ . ( n . ) 
cloud . ( சீவக . 569. உரை . ); cloud . 

1. பொறாமை ; envy . மாச்சரியத் தாலிகழின் 
[ Skt. magha - kha > த . மாகம் .) 

வந்த தென் (உபதேசரத். 2 ) . 2. பகைமை ; 
மாகாணம் maganam, பெ . ( n . ) 1. நாட்டுப் malice; hostility. மாச்சரியங் கொண்டரக்கர் 

பகுதி ; district , province 2. ஒரு வரியதி அட்ட திசை மேலும் மேவினார் ( இராமநா. யுத் 
காரியின் ( கர்ணத்தின் ) ஆய்கையின் கீழ் 

88. ) . 
உள்ள பல சிற்றூர்கள் அடங்கிய நாடு ; dvision 

[ Skt. matsarya > த . மாச்சரியம் .] 
of a taluk, consisting of several villages , 
under the management of one karnam மாசூல் masur, பெ . ( n . ) பயிரின் விளைச்சல் ; 
( R.F. ) . 3. மக்கள் கூட்டம் ; group of product of a field , produce of grain . 
dependants gathered for a common [ u . mahsu / > த . மாசூல் .] 
purpose ஆள் மாகாணம் 

மாசூன் masun, பெ . ( n . ) சுவையும் நறுமணமும் 
[ U. makan > த . மாகாணம் .] 

ஊட்டிய மயக்கவுணவு வகை ( C.G. ) .; an 
மாகாத்மியம் magatmiyam , பெ . ( n . ) மகிமை , 

inebriating preparation , sweetened and 
grreatness.. 

spiced . 
[ Skt . mahat - mya > த . மாகாத்மியம் . ) 

[ u . majun > த . மாசூன் .) 
மாகாளன் magalan , பெ . ( n . ) 1. மகாசாத் 

மாஞ்சா marija, பெ . ( n . ) காற்றாடிக் கயிற்றில் 
தனுடைய தலைமைக் கணக்கன் ; thechief 

தடவுதற்குக் கண்ணாடிப் பொடியோடு கலந்த 
attendant of makasatta. வீர 

பிசின் வகை ; a kind of glue , prepared with 
னென் போன் ( கந்தபு . மாகாளர் வரு .3 ) 

glass - dust and used to rub the kite 
2. சிவகணத்தலைவரில் ஒருவன் ( அபி . சிந் ), a 
commander of Siva s hosts . 

string . 
[ Skt. maha - kala > த . மாகாளன் . ) 

[ U. maija > த . மாஞ்சா.) 


மாகாள 


மாத்துவம் 


394 


மார்க்கம் 


மாத்துவம் mattuvam , பெ . ( n . ) மாத்துவரின் 2. புலாலுண்ணும் விலங்கு ( இக்.வ. ) ; flesh 

( துவைதம் ) இருமைக் கோட்பாடு ; dualist or eating animal , dist . fr. Saka - patcani 
Dvaita school of Madhva . 

[ Skt . mamsa + patcana த மாமிசாட்சணி .] 
[ Skt. madhva > த . மாத்துவம் .] 

மாமிசம் mamisam , பெ . ( n . ) 1. தசை ; flesh 
மாத்துவர் mattuvar, பெ . ( n . ) மாத்துவர் மதத் muscle . 2. இறைச்சி ; meat . 
தினரான துவைதிகள் ; followers of 

[ Skt. mamsa > த . மாமிசம் . ) 
Madhva s Dvaita philosophy. 

மாமூல் mamul, பெ . ( n . ) பழைய வழக்கம் ; that 
[ Skt. madhva > த . மாத்துவர் .] 

which is established , customary or usual , 
மாதா mad், பெ . ( n . ) 1. தாய் (பிங் . ); mother 

established usage , immemorial custom . 
மாதாபிதாவாகி (தேவா. 1227,7 ) . 2. மலைமகள் 

[ Skt . mamul > த . மாமூல் .) 
( பிங் . ) ; Parvati . 3. கலைமகள் ( பிங் . ) ; 
Saraswati . 4. அறிபவன் ( சங் . அக . ) ; the 

மாமூல்கடமை mamul -kadamai பெ . ( n . ) 
knower . 

குலவழக்கப்படி ஏற்பட்ட வரித்திட்டம் ( உ.வ.); 
[ Skt. mata > த . மாதா ) 

revenue rate fixed by longstanding 

custom . 
மாதுலன் madulan , பெ . ( n . ) 1. தாயுடன் பிறந்த 

[ Skt. mamul > த . மாமூல் + கடமை .) 
ஆண் , மாமன் ; maternal uncle. ஒரு சாரவன் 
மாதுலனென ( கல்லா . 43 , 24 ) 2. பெண் மாயாவாதம் maya - vadam, பெ . ( n . ) உலகம் 
கொடுத்த மாமன் ; father - in - law . 3. ‘நம்பன் யாவும் மாயையே என்று பௌத்தம் அத்துவைத 
மாதுலன் வெம்மையை நண்ணினான் ( கம்பரா. மதங்களில் கூறப்படும் கொள்கை ; the 
ஆற்றுப் . 3. ) 

doctrine that regards the materialuniverse 
[ Skt. matula > த , மாதுலன் . ] 

as an illusion , applied to the doctrines of 

the Advaita and Buddhism . 600 12W 
மாந்திரீகன் mantirigan, பெ . ( n . ) மந்திர 

மாயாவாத மென்னுஞ் சண்ட மாருதம் 
ஆற்றலால் சிறந்த ஆற்றலைச் செலுத்துபவன் 

(திருவாச. 4 , 54. ) 
( இ.வ. ); one who exercises supernatural 
powers by means of mantras . 

[ Skt . maya + vata > த . மாயாவாதம் .) 
[ Skt. mantrika > த . மாந்திரீகன் . ] 

மாயூரம் mayuram , பெ . ( n . ) 1. மயில் ; Peacock ; 
மாபாடியம் ma - patiyam , பெ . ( n . ) 1. பேருரை; 

(திருவானைக்வுலா. 233. ) ( வின் . ) 2. தஞ்சாவூர் 
elaborate commentory . சிவஞான போத 

மாவட்டத்திலுள்ள ஒரு சிவன் கோயில் ; 
மாபாடியம் 2. பாணினி சூத்திரங்களுக்குப் 

māyavaram , a siva shrine in the Tanjore 

District . 
பதஞ்சலியார் செய்த பேருரை . ( நன் . 373 , 
விருத் . ) ; Patafjali s commentary onthe 

[ Skt mayura + vata > த . மாயூரம் த . மயில் ) 
Sūtras of pāņini. 

மார்க்கம் markkam , பெ . ( n . ) 1. வழி ( பிங் . ) ; 
[ Skt . maha -bhasya > த . மாபாடியம் .] 

road , path , way , orbit . 2. நெடுந்தெரு ( பிங் . ); 
மாமிசபட்சணம் mamisa - patcanam , பெ . ( n . ) 

street , longstreet , 3 . ஒழுங்கு ( உ.வ.); 

regularity , order.4 . முறை ; manner . இன் 
961 6016001 64 ;flesh eating . 

னுயிர் போமார்க்கம் 

( நாலடி , 323 ) . 
[Skt. mamsa + patcana த . மாமிசட்சணம் .] 

5. ஒழுக்கம் ( வின் .) ; conduct,behaviour , 
மாமிசபட்சணி mamisa - patcani, பெ . ( n . ) course of duty.6 . சமயம் ( பிங் ) ; religion 

1. ஊனுண்போன் ( வின் . ) ; flesh eater . 7. மூலம் ; first principle, cause . 8. குலம் , 


மார்கழி 


395 


மாரீசன் 


1 


lineage, lineoffamily . அவன் வேரற மார்க்க மார்ச்சாலம் marccalam , பெ . ( n . ) 1. பூனை ; 
முடித்த விலாளிகள் நாயகன் (திருப்பு . 266. ) . 

cat . 2. கோமேதகம் ; a gem , cat s eye - 
9 . மறுதலை . ( அக. நி. ); alternative 

cinnamon stone 3. மரநாய் ; pole , cat or 
10. ஆராய்ச்சி ( யாழ் . அக . ); investigation 
11. வழி ; ways, means . மார்க்கமொன்றறிய 

palmyra dog . ( சா.அக.). 
மாட்டா மனிசரிற் றுரிசனாய மூர்க்கனேன் 

[ Skt. marjala > த , மார்ச்சாலம் .] 
( திவ் . திருமாலை, 32.) 12. மார்கழி . பார்க்க , 

மாரணஞ்செய்தல் maranan - jey, தொ.பெ. 
seemargall.13. மான்மணத்தி . ( யாழ் . அக .) 

( vbl.n. ) இறக்கும்படியாக மந்திரத்தால் அல்லது 
musk . 14.அகப்பொருட்டுறை. ( இலக் . வி . 583 . 

செய்வினையால் செய்கை ; causing death 
உரை . ) ; theme of love poetry.15 . கூத்து 
வகை . ( பிங் . ) ; a kindofdance :16 . தாள 

by magic or witch craft. 
வகையுள் ஒன்று ( சது ) ; an element of time மாரணம் maranam , பெ . ( n . ) 1. இறப்பு; death . 
measure , one of ten tala - p -piranam.. " மாரணஞ் செயலன்றி வதிவனோ " (சேதுபு. 
17. குதிரையடி நிலை ; pace of horse இராமனருச். 188 ) . 2. அழிவு ( இலக் . அக . ) ; 
பரிப்புரவி மார்க்கம் வருவார் . (பரிபா. 9 , 51. ) destruction . 3. எட்டுவகை கருமத்துள் 
உலகம் ( யாழ் . அக . ); world . 

ஒருவனை மந்திரத்தாலிறக்கச் செய்யும் கலை ; 
[ Skt. marga > த . மார்க்கம் .) 

the art of causing one s death by 

incantation , one of asta - karumam. 
மார்கழி margali பெ . ( n . ) சிலைத் திங்கள் சூரிய 
மாதம் பன்னிரண்டுள் ஒன்பதாவது; the ninth 

நெஞ்சமாகிய பாதரச மாரணமாய் விடும் 
solar month = December - January. 

( தாயு . பாயப்புலி . 25.) . manthiram causing 
மார்கழித் திங்கள் மதிநிறைந்த நன்னாளால் 

death . ( சா.அக. ). 
( திவ். திருப்பா... 1) 

[ Skt . marana > த . மாரணம் .) 
[ Skt . margasisa > த . மார்கழி .] 

மாரணமந்திரம் maranamandiram , பெ . ( n . ) 
மார்வாரி marvari பெ . ( n . ) வட இந்தியா 

இறப்பை உண்டாக்கும் மந்திரம் ; mandiram 
விலுள்ள மார்வார் நாட்டிலிருந்து வந்து 

causingdeath . ( சா.அக. ). 
கொடுக்கல் வாங்கல் வணிகம் முதலிய 
தொழில் புரியும் ஓர் இனத்தவர் ; a caste of மாரணவேதர் marana - vedar, பெ . ( n . ) 
traders and money lenders ,from Mārwār 

பொன்னாக்கும் முறைகளை இயற்றிய 
in North India . 

சித்தர்களிலொருவர்; one of the siddhars 
[ Skt . marwari > த . மார்வாரி .] 

who is an alchemist . ( சா.அக. ). 
மார்வாடி marvati பெ . ( n .) மார்வாரி பார்க்க , 

மாரீசம் marisam, பெ . ( n . ) 1. ஏய்ப்பு , வஞ்சகம் 
see marvari.. 
மார்த்தாண்டன் marttandan , பெ . ( n . ) ( வின் . ) ; hypocrisy , dissimulation . 
கதிரவன் ( பிங் . ) ; the sun . மார்த்தாண்டர் 

2. மூர்ச்சை . ( இராசவைத். 103 ) ; swoon . 
பன்னிருவருலாவல் போலும் ( திருப்போ. சந்த 
ஊசல் .2 . ) 

[ Skt. marica > த . மாரீசம் . ) 
[ Skt . martanda > த . மார்த்தாண்டன் .) மாரீசன் marisan, பெ . ( n . ) இராமாயணத்தில் 
மார்ச்சாலநியாயம் marccalaniyayam, பெ . இராவணன் 

ஏவலாற் பொன்மானுருக் 
( n . ) ஒரு தலை சார்பான முடிவு ( வின் . ) ; கொண்ட அரக்கன் ; a Raksasa , who , in the 
biassed judgment , as that of a cat. 

guise of a golden deer and at Rāvana s 
[Skt maigala + nyaya > த . மார்ச்சாலநியாயம் ) instigation , enticed Rāma away from his 


மாருதம் 


396 


மாலாதீபகம் 


hermitage . இந்திய மடக்கி நின்ற மாரீச மால்குசாரி mai- kusari பெ . ( n . ) வரிசெலுத்து 
னிருக்கை சேர்ந்தான் ( கம்பரா. மாரீச . 169. ) தற்குரிய நிலம் ( C.G. ); land liable to pay 
[ Skt . Marica த . மாரீசன் .] 

revenue to government, opp . to lākiraj. 

[ u . mal - guzari > த . மால் - குசாரி.] 
மாருதம் marudam , பெ . ( n . ) காற்று ( பிங் . ) ; 

[ Skt. maruta > த . மாருதகணம் .) 
wind . மறிகடலு மாருதமும் ( திவ் . இயற். 1, 10 ). 

மால்சாமீன் mal- Samin , பெ . ( n . ) பிணைய 
[ Skt. maruta > த , மாருதம் .] 

Denggi ( C.G. ) ; property security. 
மாருதகணம் maruda - kamam, பெ . ( n . ) 

[ Ar. mal + zamin > 

த . மால்சாமீன் .) 
தேமாங்கனி என்னும் வாய்பாடு பற்றி வருவதும் மால்தார் maltar, பெ . ( n . ) உரிமையன் ( இ.வ.); 
நூன் முதற் செய்யுளின் முதலில் அமையத் 

proprietor . 

[ Ar. mal > த . மால்தார் .] 
தகாததும் அமங்கலமுமான செய்யுட்கணம் . 
( திவா . ) ; metrical foot of ner and one nirai மால்பண்டாரி mal - pandari, பெ . ( n . ) 1.வீட்டு 
(two ), as tēmāngani, considered பொருள்களைப் பாதுகாக்கும் மேலாள் ; 
inauspicious at the commencement of a steward , store keeper . 2. கப்ப 
poem . 

லுரிமையாளனுடைய கீழாள் ( Naut . ); clerk of 

a ship owner. 
மாருதன் marudan, பெ . ( n . ) காற்றுக்கடவுள் ; 
Vayu , the God of wind . " மாருத னிசைந்து 

[ Ar . mal + pantari > த . மால்பண்டாரி .] 
....தேரின் மீமிசைப் பாய்ந்து " ( கந்தபு. 

மால்போடு - தல் mal -potu-, 20 செ.கு.வி. ( v.i. ) 
படையெ. 2 ) 

எல்லை வரைதல் ( இ.வ.); to draw a plan ; to 

demarcate. 
[ Skt . maruta > த . மாருதன் .) 

[ Ar . mal > த . மால் + போடு - தல் .] 
மாருதி marudi பெ . ( n . ) 1. அனுமான் ; 

மால்முடி - தல் mal - mudi , 4 செ.கு.வி. ( v. i . ) 
Hanuman , as a son of the wind - god . 
மாருதியல்ல னாகி னீயெனு மாற்றம் 

வலை பின்னுதல் ( இ.வ.); to make anet . 
பெற்றேன் (கம்பரா . அங்கத .13 ). 2 வீமன் ( பிங்) ; 

[ Ar . mal > த . மால்முடி - தல் .] 
Bhimasēna, as a son of the wind - god. மால்வெட்டு - தல் mal -vettu-, 5 செ.கு.வி. 
[ Skt. maruti > த . மாருதி .] 

(v . i . ) முன்வடிவு (மாதிரி ) செய்தல் . ( வின் . ); to 
மால் mal, பெ . ( n . ) 1 எழுதகக்கருவி ( வின் . ) ; 

out a form or pattern , make a plan or 
wooden mould for forming the mouldings 

diagram . 2. பாத்தியமைத்தல் ( யாழ் . அக .); to 
of a pillar or cornice of wall . 2. செங்கற் 

form plots bounded by ridges. 3. கையூட்டு 
கட்டளை . ( இ.வ. ); mould for making bricks . தருதல்; to bribe ( இ.வ. ) . 
3. காளவாய் . ( இ.வ. ) ; brick - kiln . 4. முன் 

[ Ar. mdl > 

த . மால் + வெட்டு - தல் .] 
வடிவு ( மாதிரி ) (வின் . ); form , plan , fashion . 
5. எல்லை . (வின் . ); demarcation , limit . 

மாலதி malati பெ . ( n . ) 1. மல்லிகை ( சூடா . ); 
6. வலை வகை ( வின் . ) ; a kind of net . 

arabian jasmine. 2. சிறு செண்பகம் ( சூடா . ); 
7. கொட்டில் , இலாயம் (வின் . ); stable , stall. 

cenpaka flower tree. 3. சந்திரிகை . ( இலக் . 
8. அரசிறை வகை . ( வின் ) ; quit - rent . அக . ); moonlight . 4. விளக்குத் தண்டு (பிங் .); 
9. சொத்து ; property. 

lamp - stand . 5. நிருவாணம் ; salvation 
[ Ar . mal > த . மால் .] 

[ Skt. malati > த . மாலதி .] 
மால் mal, பெ . ( n . ) அரண்மனை ; Palace . மாலாதீபகம் malaa - tipagam, பெ . ( n . ) 1. ஒரு 
திருமலைநாயக்கர்மால் 

சொல் மாலைபோலத் தொடர்ந்து எல்லா 
[ Ar . mahall > த . மால் .] 

வாக்கியங்களோடும் சென்று பொருள் 


மாலிக் 


397 


மானசீகம் 


தருவதாகிய அணிவகை .; ( rhet . ) a figure of 
speech in which a word is taken with 
several successive sentences and 
construced .. 


[ Skt . mala -dipaka > த . மாலாதீபகம் .) 
மாலிக் malik, பெ . ( n . ) 1. சொத்துக்கு உரியவன் ; 
(( C.G. ) proprietor , 

owner , 

, 

master . 
2. இறைவன் ; lord , king . 

[ Ar . malik > த . மாலிக் .) 
மாலிசு malisu , பெ . ( n . ) குதிரை முதலிய 

வற்றைத் தேய்த்துத் தூய்மைப் படுத்துகை 
( இ.வ. ) ; rubbing , asahorse ; scrubbing , 
polishing , as a floor . 

[ Persn . malish > த . மாலிசு .) 
மாலியவான் maliyavan , பெ . ( n . ) 

1. இராவணன் பாட்டனாகிய தலைமை 
யமைச்சன் . ( கம்பரா . இலங்கைகா . 6. ) ; a 
Räksasa , grandfather and chief 
counsellor of Ravana . 2. ஒரு மலை . 
( கந்தபு . அண்டகோ. 34. ) a mount.3 . 513 
சிகரங்களையும் 65 மேனிலைக் கட்டுகளை 
யுமுடைய கோயில் ( சுக்கிரநீதி , 230 ) ; temple 
with 513 towers and 65 floors 

[ Skt. Malyavan > த . மாலியவான் .) 
மாலின்யம் malinyam , பெ . ( n . ) 1. கேடுறுகை ; 
being spoiled . 2. அழுக்கு ( இலக் . அக . ) ; dirt . 

[ Skt . malinya > த . மாலின்யம் .] 
மாலினி malini பெ . ( n . ) 1. காளி (பிங் . ); durgd . 
2. மலைமகள் ( நாமதீப . 20. ) ; Parvati 

[ Skt . malini > த . மாலினி .] 
மாலுதானம் maludanam, பெ . ( n . ) பச்சைப் 
பாம்பு . ( சூடா .); whipsnake 

[ Skt . maludhana > த . மாலுதானம் .] 
மாலுமி malum பெ . ( n . ) கப்பலோட்டி ( பிங் . ) ; 
captain of a vessel, pilot , navigator . 

[ U. muallin > த . மாலுமி .) 
மாவுத்தன் mavuttan, பெ . ( n . ) யானைப்பாகன் ; 

elephant - driver . மாவுத்தர் நெய்ய 
வேலெடுத்து (பணவிடு. 261.). 

[ H. mahaut > த . மாவுத்தன் . 


மாளயம் malayam, பெ . ( n . ) 1 மாளயபட்சம் ; 

the dark fortnight in the lunar month of 
Bhadrapada . கன்னி வியன்றிங்கள் 
வெண்டிங்கள் மெலியும் பக்க மாளயத்தை 
(சேதுபு. துராசா . 13 ). 2. முன்னோற்குக் கன்னி 
( பாத்திரபத ) மாதத்துக் கரும்பக்கத்து 
கிருட்டிணபட்சம் ) ச் செய்யும் சடங்கு; offerings 
to deceased ancestors made during 
Makalayam . 

[Skt. mahalaya > த . மாளயம் .] 
மாளவகவுளம் malava -kavu /am, பெ . ( n . ) ஓர் 
பண் வகை ; a musical mode 

[ Skt. malavi- gauda > த . மாளவகவுளம் .] 
மாளவம் malavam, பெ . ( n . ) ஐம்பத்தாறு நாடு 

களுள் ஒன்று ; country of Malwa, oneof 56 
tecam . வான்குளம் புடையன மாளவத் 
தகத்த ( சீவக. 2159 ). 

[ Skt. Malava > த . மாளவம் .] 
மானசதீட்சை manasa - titcai 

, பெ . ( n . ) 
நோன்புவகை ஏழனுள் சீடனது மனத்துள் 
ஒகசித்தியால் ஆசிரியன் நுழைந்து அவனுக்கு 
மன , மொழி , மெய் ஆகியவற்றால் தூய தாக்கும் 
நோன்பு வகை ( சைவச . ஆசாரி. 65 , உரை ); 
( šaiva ) a mode of initiation in which a 
guru spiritually enters his disciple s mind 
by yoga and purifies him , one of seven 
titcai 

( Skt. manasa + titca > த . மானசதீட்சை .) 
மானசாரம் manasaram , பெ . ( n . ) சிற்பநூல் 

முப்பத்திரண்டனுள் ஒன்று ; a treatise on 
architecture oneof32 sirpa - nul . மானகற் 
பாரியஞ் சிருட்ட மானசாரம் ( இருசமய . 
சிற்பசாத் . 2 ) 

[ Skt . mana - sara > த . மானசாரம் .)] 
மானசீகம் manasigam , பெ . ( n . ) மனத்தில் 

மட்டும் இருப்பது , உள்ளத்தில் நினைப்பது ; 
that which is or which is done in the mind . 


மானிடசென்மம் 


398 


மித்தியம் 


அவர் பிழைக்க வேண்டும் என்று மானசீகமாக | மிசல்தீர்வை misal -tirvai, பெ . ( n . ) பக்க 
வணங்கினாள் . என்னுடைய மானசீக குரு . நிலங்கட்கு அமைந்த தீர்வையை ஒட்டி 

ஏற்படுத்தப்பட்ட தீர்வை ; ( C.G. ) assessment 
(உ.வ.). 

on a field made of the same rate as 
மானிடசென்மம் manida - sepmam, பெ . ( n . ) 

that of adjacent lands. 
1. மக்கட் பிறப்பு ; birth as a human being . 

[ U. mis / > த . மிசல்தீர்வை .) 
2. மானிடம் ( வின் . ) ; mankind , ingeneral. 

மிசல்பந்தி misalpanti, பெ . ( n . ) ஒவ்வொரு 
த.வ. மாந்தப்பிறப்பு 

சிற்றூரிலும் சிற்றூர் வேலைக்காரரின் 
[ Skt. manusa + janma > த . மானிடசென்மம் ) பெயர்களைப் பதிவு செய்திருக்கும் நூல் ; 
மானியம் maniyam , பெ . ( n . ) 1. சிற்றூர் 

(( C.G. ) register of the names of persons 
மேம்பாட்டுக்காகச் செய்த நன்மைக்குப் 

holding the village offices in each village 
பலனாக விடப்பெற்ற இறையிலி நிலம் ; land 

[ u . mis / > த . மிசல்பந்தி .] 
held either rent free or at a low rate of | மிசிர்தேசம் misir - tesam , பெ . ( n . ) எகிப்து 
rent in consideration 

consideration of services தேசம் ; egypt . 
rendered to a village community ( R.F. ) 

[ Ar. misr - tesal > த . மிசிர்தேசம் .) 
2. நிலத்தின் தீர்வையை மானமாகப் பெறும் கற் 

மிசிரவர்ணம் misira - varmam , பெ . ( n . ) 
கழுவனீர் ; grant of revenue of a certain 
extent of land . 3. அளவிடுகை . ( யாழ் . அக . ) ; 

1. சாதிக்கலப்பு ( வின் . ) ; mikedclass ortribe 
computation 

2. கலப்பு நிறம் ; mixedcolour . 
[ Pkt. manya > த . மானியம் .) 

[ Skt. misra + rarna > த . மிசிரவர்ணம் .] 

மிசிரன் misiran, பெ . ( n . ) கல்வி முதலிய 
IDIT 69]Lfi ogi mānuda -tirttam , Qu . ( n . ) 
ஐவகை தெய்விய நீர்த்துறைகளுள் சிறு விரல் 

வற்றால் உயர்ந்தவருக்கு வழங்கும் பட்டப் பெயர் 

பட்டபாண மிசிரன் ( வின் . ) ; a honorific title 
மூலம் விடும் மந்திர நீர் ( சைவச பொது . 

affixed 
66,260T ); sanctified water ceremoniously 

to names of great man and 
poured down throughthelittle fingerone of 

scholars . 
paica -tirttam . 

[ Skt. misra > த . மிசிரன் . ] 
[ Skt . manusa + tirtha > த . மானுடதீர்த்தம் .) மிட்டாய் mittay , பெ . ( n . ) பண்ணிகார வகை ; 
மானுடம் manudan, பெ . ( n . ) மானிட சென்மம் 

sweetmeat . 
பார்க்க ; see manita - senmam . கிலுத்த 

[ Ar. mitayi > த . மிட்டாய் .) 
மானுட மலான மற்றை மானுடமில்லை மிட்டாய்க்காரன் mittay - k -karan , பெ . ( n . ) 
(காஞ்சிப்பு. நகரேற் . 106.) ஊர்வபதி னொன்றா மிட்டாய் விற்பவன் ; confectioner , dealerin 
மொன்பது மானுடம் ( குறள் , 62 , உரை ) . sweetmeats . 
2. மானிடவேள்வி . ( வின் . ) ; mapita - velvi. 

[ Ar , mitayi > த . மிட்டாய்க்காரன் . ] 
[ Skt. manusa > த . மானுடம் .) 

மித்தாச்சமயம் mitta - c - camayam , பெ . ( n . ) 
மிசல்கர்ணம் misal- karnam , பெ . ( n . ) பொய்ச்சமயம் ; falsereligion மித்தாச்சமயத் 

தலைமைக் கணக்கன் ( அ ) சரியாய் நியமனம் தனை வரும் (திருநூற். 90. ) 
பெற்ற கணக்கன் ; ( C.G. ) principal or 

[ Skt. mithya > த . மித்தாச்சமயம் .] 
regularly appointed a ccountant of a மித்தியம் mittiyam , பெ . ( n . ) பொய் ; ( யாழ் . அக .) 
village 

lic ,falehood . 
[ Skt . karna + U.mis / > த . மிசல் கர்ணம் .) 

[ Skt. mithya > த . மித்தியம் .) 


மித்தியாநயம் 


399 


மிருகாண்டி 


மித்தியாநயம் mittiya - nayam , பெ . ( n . ) மிராசு mirasu, பெ . ( n . ) 1. நிலவுரிமை , அது 

ஏழிசை நயங்களைப் பிழைபடப் பயன்படுத்தும் தொடர்பாக குலமுறையாய் வரும் முழு உரிமை 
முறை . (மேரு மந் 704 உரை . ) ; (jaina . ) flase 

( W.G.); absolute hereditary right or claim 
application of the seven fold formula of the to lands or office . 2. குல வழியாய் வந்த 
doctrine of qualified predication . 

சொத்து ( வின் . ) ; heritage, patrimony. 
[ Skt, mithya - naya > த . மித்தியாநயம்.] 

[ u . mirasia )த . மிராசு .] 
மித்தியாவாதி mittiya - vadi பெ . ( n . ) | மிராசுதாரன் mirasu - taran, பெ . ( n . ) நில 
பொய்யன் ( ஈச்சுரநிச்சயம் , 179. ) ; liar . 

வுரிமைக்காரன் ( வின் . ) ; hereditaryproprietor 
[ Skt . mithya - vadin > த . மித்தியாவாதி .] 

or any right to office or property. 
மித்திரத்துரோகி mittira -t - turogi) 

, பெ . ( n . ) 

த.வ. நிலக்கிழான் 

[ u . mirasi > த . மிராசுதாரன் . ] 
நண்பன் போல் நடித்துத் தீங்கு புரிவோன் 
( வின் . ) ; traitor , asbetrayingfriendship . 

மிராண்டி miranti, பெ . ( n . ) மிருகாண்டி பார்க்க ; 

see mirukāndi. 
[ Skt . mitra + drohin > த , மித்திரத் துரோகி .] 

மிருகசிரம் miruga - siram , பெ . ( n . ) 1. ஆட் 
மித்திரபேதம் mittira - pedam , பெ . ( n . ) 

காட்டி விரலையும் சுண்டு விரலையும் நிமிர்த்தி 
நட்பினரைப் பிரிக்கை (பஞ்சதந். கதைவா . 9. ) ; மற்ற விரல்களை ஒரு சேர வைக்கும் முத்திரை 
sowing discord among friends 

வகை . ( பரத . பாவ . 18. ) ( Natya ) a hand- pose 
[ Skt . mitra + bheda >த . மித்திரபேதம் .) in which the index finger and the little finger 

are stretched out and the rest are kept 
மித்திரம் mittiram, பெ . ( n . ) நட்பு ; friendship , 

closed . 2. மிருக சீருடம் பார்க்க ; see 
affection . மித்திர வச்சிரவ ணற்கு விருப்பர் 

miruga - siridam . 
போலும் ( தேவா . 598,9) 

[ Skt . mrga- siras > த . மிருகசிரம் .] 
[ Skt . mitra > த . மித்திரம் ] 

மிருகசீருடம் miruga-Sirudam , பெ . ( n . ) 
மித்திரன் mittiran, பெ . ( n . ) 1. நண்பன் ; friend , 

மாழ்கு , ஐந்தாம் விண்மீன் ; the fifth naksatra. 
ally , adherent. மித்திரர் வதன நோக்கான் 

[ Skt . mrga - Sirsa > த . மிருகசீருடம் .) 
( கம்பரா . மாயாசீ . 60 ) . 2. உறவினன் . ( நாமதீப. 

மிருகத்தனம் miruga - t - tanam , பெ . ( n . ) 
188 ) ; relative. 3 . பன்னிரு ஆதித்தரு 

விலங்கின் தன்மை ; beastly nature 
ளொருவன் . ( நாமதீப . 66 .); adeityrepre 

brutishness . 
senting the sun, one of tuvātacātittar . 

மிருகம் mirugam, பெ . ( n . ) 1. மான் ( சூடா . ); 
4. கதிரவன் ; sun 

deer , an telope . 2. விலங்கின் பொது ( சூடா .); 
[ Skt. mistra > த . மித்திரன் .) 

animal in general. 3. பன்றி ( வின் . ); pig , hog . 
மிதாசனம் mitasanam, பெ . ( n . ) அற்பவுணவு 4. யானைவகை ( யாழ் . அக . ) ; a kind of 
( யாழ் . அக . ) ; scanty food 

elephant . 5. கத்தூரிமான் ( யாழ் . அக . ); musk 
[ Skt. mitasara > த . மிதாசனம் .) 

deer. 6. மிருகசீருடம் ( யாழ் . அக .) பார்க்க ; see 

miruga - sirudam . 7. பாம்பு : snake . (நாமதீப. 
மிதுனராசி midunaras , பெ . ( n . ) ஆண் 

258. ) . 
பெண் இரட்டை ஓரை ; twin sign of the zodic 
- gemini . 

மிருகாண்டி miruganti பெ . ( n . ) விலங்காண்டி 

(வின் . ); rustic ; ill - bred person . 
த.வ. ஆடவை 
[ Skt. mituna + rasi > த . மிதுனராசி .) 

[ Skt. muga > த . மிருகாண்டி . ) 


மிருணாலி 


400 


மிலேச்சன் 


மிருணாலி mirunali பெ . ( n . ) தாமரை ( மூ.அ. ) ; / மிருது mirudi பெ . ( n . ) 1. மென்மை ( சூடா . ); 
lotus . 

softness . 2. சாந்தம் ( சங் . அக . ); gentleness , 

mildness , benignancy . 3. மந்தம் (யாழ் . அக . ) ; 
[ Skt. mrnali > த . மிருணாலி .] 

slowness . 4. மழுங்கல் . ( யாழ் . அக . ) ; 
மிருத்தியு miruttiyu , பெ . ( n . ) 1. இறப்பு ; 

bluntness . 5. நொய்ம்மை ( யாழ் . அக . ) ; low 
death . மிருத்தியுவை வெல்வான் (சேதுபு . 

quality. 6. இசைவகையுள் ஒன்று ( பரத . இராக 
துரா .27 ). 2. இயமன் . ( யாழ் . அக . ) ; yama . 47. ) ; a kind of musical note . 7. மிருதுபலா . 
3. தீராப்பகைவன் ; inveterate enemy . அவன் ( சங் . அக . ) பார்க்க ; see mirudupala. 
எனக்கு மிருத்தியுவாய்த் தலைப்பட்டான் . 8. சமுத்திரப் பாலை . ( மலை . ) ; elephant 
4. ஆணவமலம் . (சி.போ. 4,2 , சிற் . பக் . 96. ) ; 

creeper . 9. வெள்ளரி ( நாமதீப . 336. ) ; 

cucumber .. 
( šaiva . ) matter which is eternally encasing 
the soul . 

[ Skt . mrdu > த , மிருது ] 
[ Skt. mrityu > த . மிருத்தியு.) 

மிருது mirudu, பெ . ( n . ) மிருதி 1 ( அரு . நி ) 

பார்க்க ; see miruti1 
மிருத்து miruttu, பெ . ( n . ) மண் ; earth . இரு 
நில மிருத்திட்டு ( மதுரைப்பதின் . 62. ) . 

[ Skt . mrti > த . மிருது . ] 
[ Skt. mrt > த . மிருத்து ] 

மிருதுளம் mirudulam, பெ . ( n . ) மென்மை 

யானது ; that which is soft, tender . மிருதுள 
மிருத்து miruttu, பெ . ( n . ) 1. இறப்பு ; death . 

மிருதுள நவமணி (திருப்பு. 319.) . 
2. எமன் ; yama . 

[ Skt . mrdula > த . மிருதுளம் ) 
[ Skt. mrtya > த . மிருத்து ] 

மிலாகத்து milakattu, பெ . ( n . ) சந்திப்பு 
மிருதங்கம் mirudaigam , பெ . ( n . ) 1. மத்தளம் 

( P.T.L. ); meeting , interview . 
( உ.வ. ) ; a kind of drum . 2. ஒலி ; (யாழ் . அக . ) 

[H. milap > த . மிலாகத்து ] 
noise . 3. மூங்கில் ( யாழ் . அக . ) ; bamboo . 
யதிகளில் ஒன்று . ( பரத . தாள . 53. ) ; a kind of 

மிலேச்சத்தனம் milecca -t -tapam , பெ . ( n . ) 
yati . 

அநாகரிகம் ; barbarism . 
[ Skt. mrdaiga > த . மிருதங்கம் ) 

[ Skt . mlaccha > த . மிலேச்சத்தனம் ) 
மிருதாரசிங்கி mirudarasiigi, பெ . ( n . ) 

mirudarasiigi, பெ . ( n . ) மிலேச்சம் mileccam , பெ . ( n . ) 1. சரசுவதி 
1. தூய்மை செய்யப்படாத ஈயம் .; ( m.m. 472 ) ; ஆற்றின் வடகரையில் பழந்திரவிடர் வாழ்ந்த 
impure oxide of lead , plumbi oxidum . நாடு ( சது . ) ; Non - Aryan country situated 
2. ஈயம் ( யாழ் . அக . ) ; lead . 3. வைப்பு நஞ்சு 

on the northern bank of river Sarasvadi. 
வகை . (பதார்த்த 1159, தலைப்பு . ) ; a plant . 

[ Skt. mléccha > த . மிலேச்சம் ] 
பூடுவகை. ( யாழ் . அக .) 

மிலேச்சன் mileccan பெ . ( n . ) 1. நாகரிகமற்ற 
[ u . murdasing > த . மிருதாரசிங்கி .) 

புறநாட்டான் ; barbarian , uncivilised 
மிருதி mirudi, பெ . ( n . ) 

1. நினைவு; 

foreigner . மிலேச்ச ரேறலின் ( சீவக . 216 ) . 
remembrance . யதார்த்த மிருதிஞானத் 2. திருத்தமற்ற மொழியைப் பேசுவோர் . ( சீவக . 
திற்கு விடயமாய் (சிவசம் . பக் . 41. ) 2. அறநூல்; 93 உரை ) ; person speaking barbarous 
smrti , Hindu Law treatise . 3. அறநூல் language. 3. அறிவீனன் ( யாழ் . அக . ); ignorant 
வல்லோன் ; one learned in smrti. மெய்யா 

person . 5. வேடன் ( யாழ் . அக. ); hunter . 
மிருதிகள் ( திருவிளை. உலவாக் . 19 ) . 4. மலை 6. தாழ்ந்தோன் ( யாழ் . அக . ); low person . 
மகள் ; Parvati . ( கூர்மபு . தருக் கலியாண . 22. ) 7. ஆரியன் ; aryan . ( அக.நி. ) 
[ Skt. smrdi > த . மிருதி .] 

[ Skt . mléccha > த . மிலேச்சன் ] 


மிலேச்சாசம் 

401 

முகாந்தரம் 
மிலேச்சாசம் mileccaasam , பெ . ( n . ) 

மறுவ . உட்கருத்து 
கோதுமை. (மலை ); wheat . 

[ u . mukhtasar > த . முக்தசர் 
[ Skt. mlécchasa > த . மிலேச்சாசம் ] 

முக்தசர் muktasar , பெ.அ. ( adj . ) 
மீமாஞ்சை mimaljai, பெ . ( n . ) 1. பூர்வ சுருக்கமான ; abbreviated , brief , short . 
மீமாஞ்சை உத்தர மீமாஞ்சை என்ற இரு 

[ U. mukhtasar > த . முக்தசர் 
பிரிவினையுடையதாய் வேதவேதாந்தப் 
பொருள்களை விவரித்தற்குக் கருவியாயுள்ள | முக்தா mukta , பெ . ( n . ) ஒரு சிற்றூரின் வரை 
சாத்திரம் ; the twin systems of Pūrva யறுத்த மொத்தத் தீர்வை ; ( C.G. ) rent fied 
Mimämsä and Uttara Mimāņsā, being for a village as a whole 
the means of understanding the Věda [ U. maqta > த . முக்தா ) 
and Vedanta.2 . பூர்வ மீமாஞ்சை எனும் முக்தியார் muktiyar, பெ . ( n . ) பிறருக்காக 
இந்துமதக் கொண்முடிபு ; a systemof Hindu வழக்கை வாதிப்போன் ; aattorney , pleader . 
Philosphy - புவனியுற்ற தருக்கமும் 

[ u . mukhtar > த . முக்தியார் ) 
பொருந்திய மீமாஞ்சையும் ( மச்சபு. பிரமமு . 4 ). முக்தியார்நாமா muktiytar - nama , பெ . ( n . ) 
[ Skt. mimamsa > த . மீமாஞ்சை ] 

அதிகார ஆவணம் (பத்திரம் ) ( C.G. ) ; powerof 

attorney . 
முக்கியத்தர் mukkiyattar, பெ . ( n . ) 1. செல் 
வாக்கும் சிறப்பும் உடையவர் முதன்மை 

[ U. mukhtar + nama > த . முக்தியார்நாமா) 
யானவர் ; person of importance " உயர் முகத்தமா mugattama , பெ . ( n . ) செய்தி 
முக்கியஸ்தர்கள் கூடிப் பேசி என்ன முடிவு ( இ.வ. ); case ; affair . 
செய்தார்கள் 

[ u . muqadama ) 

த . முகத்தமா] 
மறுவ . 

முதன்மையாளர் , முந்தாளி, | முகமல் mugamal, பெ . ( n . ) மிகுதியான எடை 
முகத்தாளி, பெருமகன் . 

கொண்டிருக்கும் பட்டு வகை (வின் .); velvet. 
[ Skt. mukyasta > த . முக்கியத்தார் ) 

[ Ar. makhmal > த . முகமல் ] 
முக்கியத்துவம் mukkiyattuvam, பெ . ( n . ) முகரீர் mugari , பெ . (n.) எழுத்தன் ( குமாஸ்தா ); 

சிறப்பு பொருந்திய தன்மை ; importance clerk, writer, scribe 
" இராணுவ முக்கியத்துவம் வாய்ந்த நகரமிது 

[ Ar . muharrir > த . முகார் ) 
மறுவ . முதன்மை , முகாமை 

முகாசா mugasa , பெ . ( n . ) வேலையின் 
[ Skt. mukhya + tva > த . முக்கியத்துவம் ] பொருட்டு வரியில்லாமலும் வரி குறைத்தேனும் 
முக்கியம் mukkiyam, பெ . ( n . ) 1. சிறப்புடையது ; 

கொடுக்கப்படும் இறையிலிச் சிற்றூர் ( M.M 
that which is primary , principal 

506 ) ; village or land assigned to an 

individual, either rent free or at a low quit 
important. " முடித்துக் கொண்ட முக்கியமும் " 

rent , on condition of service. 
( திவ் . திருவாய் . 5 , 10 , 9 ) 2. தலைமை ; 
greatness , eminence, superiority . 

[H. mukhasa > த . முகாசா 
" பிண்டியா ரடியாரென்னு முக்கியமே முகாந்தரம் mugandaram , பெ . ( n . ) 
( திருநூற் . 73. ) 

1 கரணியம் ; cause reason 2.மூலம் ; means . 
மறுவ . முகாமை , முதன்மை 

" யார் முகாந்தரம் போனால் இது கைகூடும் ? " 
[ Skt. mukhya > த . முக்கியம் 

( இ.வ. ). 3. வேறு செய்தி (விஷயம் ); another 

matter . " இதுவும் முகாந்தராமாய்ச் செல்லு 
முக்தசர் muktasar , பெ . ( n . ) உட்கருத்து 

கிறதோ " ( ஈடு 9,8,3 . ) 
( சராம்சம் ); gist , abstract . " அவன் பிராதின் 

[ Skt . mukha + antara > த முகாந்தரம் 
முக்தசர் என்ன ? " 


or 


முகாபிலா 


402 


முண்டா 


முகாபிலா mugapila , பெ . ( n . ) படி முதலிய கொடுக்கும் வேலையாள் ( C.G. ) ; stationer , 

one who serves out stationery in a public 
வற்றை மூலத்துடன் ஒத்துப் பார்க்கை ( வின் ) ; 

office. 2.தோல் வினைஞன் ( C.G. ); one who 
examination , comparison, as of a copy 

works in leather . 3. உறைகாரன் ( அக . நி. ) ; 
with the original . 

sheath maker . 4 . தச்சன் ; carpenter , 
[ Ar. muqabila > த . முகாபிலா] 

cabinet- maker.5 . வண்ணம் பூசுபவன் ; 
முகாம் mugam , பெ . ( n . ) சுற்றுப்பயணத்தில் 

painter. 
கூடாரமடித்துக் குறுகிய காலம் தங்கும் இடம் ; 

[ H. muci > த . முச்சி ] 
a camp .. 

முசரப்பு musarappu , பெ . ( n . ) கணக்கு 
த.வ. தாவளம் 

ஆய்வாளன் ( P.T.L. ); accountant , examiner 
[ Ar. mugam > த . முகாம் ) 

of accounts . 
முகூர்த்தக்கால் mugurttakkal, பெ . ( n . ) [ Ar. mishrif > த . முசரப் 

திருமணப் பந்தர்க்கு நல்வேளையில் முதலாக 
நாட்டும் கம்பம் ( தம்பம் ) ( வின் ) ; first post 

முசரா musard , பெ . ( n . ) திசை (திக்கு ) 
fixed at an ausicious moment for a ( M. Navi . ) ; direction 
marriage . 

[ Ar . miajra > த . முசரா ] 
த.வ. முழுத்தக்கால் 

முசல்மான் musalman , பெ . ( n . ) முகமதியன் ; 
[ Skt . muhurta > த . முகூர்த்தம் + கால் ] 

muhammad . 
முகூர்த்தம் mugurttam, பெ . ( n . ) 1. நேரம் ; [ Arab . muslimun > த . முசல்மான் ) 
moment , time . 2. ஒன்றரை மணி நேரங் 

முசாபர்கானா musabarkana , பெ . ( n . ) 
கொண்ட ஒரு காலவளவை ; a division of 
time = 3 3/4 nalikai = 1 1/2 hours . " படுங் 

பயணிகள் விடுதி ( இ.வ. ) ; traveller s 
கலை முகூர்த்தங் காட்டைகளென்றா " 

bungalow . 
(காஞ்சிப்பு. காயாரோகண . 2 ) 3. இரண்டு 

த.வ. பயணியர் மாளிகை 
நாழிகை கொண்ட காலப்பகுதி (மேருமந் 94 , 

[ Ar . muslafir - khana > த . முசாபர்கானா] 
உரை ); ( Jaina . ) a division of time of 2 
nalikai.4 . நல்லோரை ; auspicious time . 

முசிபத்து musipattu , பெ . ( n . ) துன்பம் ; 
ஒப்பகன்றிடு முகூர்த்தமிவ் வெல்லை " (கந்தபு. 

distress, misfortune. " Lofugongu Curse 
தெய்வயா . 187 ) 5. திருமணம் ; marriage , 

பரக்கத்து உண்டாக்கும் " ( மகி . க . ii , 94. ) 
wedding . 

[ Ar. musibad > . முசீபத்து ] 
த.வ. முழுத்தம் 

முசுலீம் musulim, பெ . ( n . ) முகமதியன் ; 

muhammadan 
த . முழுத்தம் > Skt muhurta > த . முகூர்த்தம் 

[ Ar . muslim > த . முசுலீம் 
முச்சலிக்கா muccalikka , பெ . ( n . ) 1. உடன் 
படிக்கை ; note of hand , written obligation 

முட்டிவாங்கி muttivaig ) 

, பெ . ( n . ) பிடியரிசி 
agreement , bond ; deed ; counter part of 

வாங்கும் பிச்சைக்காரன் ; recipient of 
lease , as by a tenant to his landlord . 

doles , mean beggar . 

. 

" முஷ்டிவாங்கிப் 
2.பிணை ஆவணம் ; recognisance, bail, 

பயலோ மோப்பாச்சு " ( விறலிவிடு . 772 ). 
penalty bond . 

[ Skt. musti > த . முட்டி + வாங்கி 
த.வ. ஒப்பந்தம் 

முண்டா mund் , பெ . ( n . ) தோள் ; shoulder , 
[ Skt. mucalka > த . முச்சலிக்கா ] 

upperarm " முண்டாத்தட்டிச் சண்டைக்கு 
முச்சி mucc ) பெ . ( n . ) 1 அலுவலர்களுக்கு எழுது 

அழைக்கிறான் ". 
பொருள் முதலியன அணியம் செய்து 

[ U. mdndha > த . முண்டா ] 


முண்டாசு 


403 


மூர்த்தம் 


11 


முண்டாசு mundasu , பெ . ( n . ) தலைப் 

LIIT 60 60608 ; a kind of headdress , small 
looseturban " கொடுத்தானோர் முண்டாசு " 
( விறலிவிடு. 1116 ). 

த.வ. தலைக்கட்டு 

[H. mundasa munda + vasas > த முண்டாசு ) 
முண்டாபனியன் mundabaniyan, பெ . ( n . ) 

தோள் ( முண்டா ) தெரியும்படியான உள் 
ளொட்டி ; sleeveless vest . 

த.வ. உள்ளொட்டி 

[ Skt. mondha த . முண்டாபனியன் ] 
முத்தாய் muttay, பெ . ( n . ) வழக்காளி ( C.G. ) ; 
the complainant, the plaintiff. 

[ Ar . muddaa > த . முத்தாய் ] 
முத்தாயலே muttayale, பெ . ( n . ) எதிர் வழக் 
காளி ( C.G. ) ; the accuseed 

the 
defendant. 

[ Ar . muddaa - alayh > த . முத்தாயலே ) 
முத்தீது muttitu, பெ . ( n . ) முன்னேற்பாடு 
(பாண்டி ); preparedness . 

த.வ. முன் அணியம் 

[ Ar. mustaid > த . முத்தீது ) 
முபலகு mupalagu , பெ . ( n . ) எண்ணினாலன்றி 

எழுத்தினாற் காட்டும் மொத்தத் தொகை 
( C.G. ) ; total , especially written in words 
instead of figures. 

[ U. mublas > த . முபலகு ] 
முரப்பா murappa, பெ . ( n . ) பாகில் ஊறவைத்த 
தின்பண்டம் ; preserved jam . 

[H. murabba த . முரப்பா 
முலகாத்து mulakattu , பெ . ( n . ) சந்திப்பு ( இ.வ. ); 
interview , meeting . 

த.வ.நேர்காணல் , செவ்வி . 

[ Ar. mulaqat > த . முலகாத் ) 
முலாம் mulam, பெ . ( n . ) பொன் வெள்ளிப்பூச்சு ; 
gilding , electro - plating . 

த.வ. மேற்பூச்சு 
[ Ar. mulamma > த . முலாம் ) 


முன்சி mupsi பெ . ( n . ) மொழி கற்பிக்கும் 
ஆசிரியன் ; languageteacher. 

[ Ar. munshi > த . முன்சி ] 
முனிசீப்பு mupissippu , பெ . ( n . ) 1. சிற்றூர்த் 

தலைவன் ( வின் . ) ; village headman 2. நயன் 
( நீதி ) வழங்கும் ஒரு வகை அலுவலன் ; district 
munsif , presiding officer in certain 
subordinate court of justice 

[ Ar . munsif > த . முனிசீப்பு ) 
மூசிகவாகனன் musiga - vagapa ) , பெ . ( n . ) 

பெருச்சாளியை ஊர்தியாக உடையவனாகக் 
கருதப்படும் ) பிள்ளையார் ; Ganesanasriding 
thebondicoot . " முப்பழ நுகரும் மூசிக வாகன 
(விநாயகர் அகவல் ) . 

[ Skt. musikatvahana ) த . மூசிகவாகனன் .] 
மூர்க்கத்தனம் murkkattapam , பெ . ( n . ) விலங் 
கியல்பு ; கடுங்கொடுமை; wild behaviour . 

த.வ.விலங்கியல்பு , வன்கொடுமை 

[ Skt. murkha > த . மூர்க்கம் .) 
மூர்க்க நாயனார் murkkanayanar , பெ . ( n . ) 

நாயன்மார் அறுபத்து மூவருள் ஒருவர் . 
( Qurflwy .); a canonized saiva saint, one of 

63 . 
மூர்க்கம் murkkam , பெ . ( n . ) 1. மூடத்தன்மை 

( வின் . ) ; foolishness , stupidity. 2 கடுஞ்சினம் ; 
rage , fury , wrath . " மூர்க்கத்தவனை 
நரங்கலந்த சிங்கமாய்க் கீண்ட " (திவ் . இயற் . 
2 , 84. ) 3. ஒட்டாரம் , பிடிவாதம் ( வின் . ) ; 
obstinacy . 4. பகை . ( வின் . ) ; opposition , 
hatred . 5. முரட்டுத்தனம் ( இ.வ. ); violence , 
force . 6. நாகப்பாம்பு ( யாழ் . அக . ) ; cobra . 
7. மலப்பைச் சிறுபுழு ( சங் . அக . ) ; thread 
worm .. 

[Skt. murkha > த . மூர்க்கம் .] 
மூர்த்தம் murttam , பெ . ( n . ) 1. வடிவுடைப் 
Qurt ( Goir 

; that which has form , figure, shape 
or body. " அன்மையின் மூர்த்தம் " ( ஞான . 55,2 ) 
2. உடல் ( சூடா .); body . 3. உறுப்பு ( பிங் . ); limb . 

[ Skt. murta > த . மூர்த்தம் ] 


மூர்த்தன்னியம் 


404 


மைத்திரிபாவனை 


மூர்த்தன்னியம் murtsamiyam , பெ . ( n . ) children caused by congenital heat . 

1. முதன்மைச்சிறப்பு ; prominence. 2. மீறுகை ; மைக்கா maikka , பெ . ( n . ) காக்கைப் பொன் ; 
high handedness .. 

mica . 
[ Skt. murdhanya த . மூர்த்தன்னியம் ) 

[ E. mica > 

த . மைக்கா.] 
மூர்த்தன்னியன் murttappian , பெ . ( n . ) மைசூர் maisur , பெ . ( n . ) கருநாடக 
1. முகாமையானவன் ; chieftaincy , pre 

மாநிலத்தின் ஒரு நகரம் , எருமையூர் ; Mysore, 
eminence . மும்மதமால்யானை மூர்த்தன் 

a city of Karnataka State . 
னியனை ( விறலிவிடு.24 ) . 2. ஊக்கமிகுதி 

[ Skt . mahisa - pura > த . மைசூர் .] 
460LWAU60T; person of great energy . 

மைசூர்க்கட்டு maisur - k - kattu , பெ . ( n . ) 
மூர்த்தி murti பெ . ( n . ) 1. உடல் ; body . 

தலைப்பாகை வகை ; amode of tying turban , 
" ஒத்தொளிரு மூர்த்தியார் " ( சூளா.குமார் .1) 

as peculiar to the Mysoreans. 
2. வடிவம் ; form , figure . " அன்பெனு 
மூர்த்தியார் " ( பெரியபு . மூர்த்தி .9 ). 3. கடவுள் ; | மைசூர்ப்பாகு maisur - p - paku , பெ . ( n . ) ஒரு 
God . "திரிமூர்த்தி ". 4. அருகன் ( திவா . ) ; arhat . வகை இனிப்புப் பணிகாரம் ; a kind of sweet 
5. புத்தன் ( திவா .); the Buddha.6 . சிவன் . 

confection . 
( யாழ் . அக .) ; Siva . 7. சத்தியோசாதத்தின் 

த.வ. பாகடை 
ஆற்றல் ( சத்தி ) ( சதாசிவ ); thesaktiof 

[ Skt. masura > த . மைசூர்ப்பாகு .) 
cattiyocatam . 8. துறவுக்கோலம்பூண்டவன் 
( சீவக . 3071. ) ; ascetic, one who performs | மைத்திரம் maittiram , பெ . ( n . ) 1. நட்பு ; love, 
penance . 9. Qusflumi; saint, sage , great 

friendship . 2. பகல் முழுத்தங்களுள் 
personage , a term of reverence . மூன்றாவது ; ( விதான . குணா . 73 , உரை ) the 
" ஓதுவார் மூர்த்தி " . 10. தலைவன் ( யாழ் . அக . ) ; 

third of the 15 divisions of the day . 
lord . 11. பொருள் ( யாழ் . அக . ) ; matter , 

( Skt. maitra > த . மைத்திரம் .] 
substance. 12. நடை , நாகரிகம் ( யாழ் . அக . ); | மைத்திரி maittiri, பெ . ( n . ) 1. நட்பு ; friendship. 
style, fashion . 

2. மைத்திரிபாவனை பார்க்க ; see maittirl 
[ Skt. murti > த . மூர்த்தி .] 

pavanai. " மைத்திரி கருணா முதிதை " 
மூர்த்திகரம் murttikaram , பெ . ( n . ) 1. தெய்வச் (மணிமே. 30 : 256 . ) 
செயல் ; dwine act.2 . தெய்வத் தன்மை 

[ Skt. maitri > த . மைத்திரி . ] 
( வின் . ) ; divinity, divine nature . 
[ skt . murti kara > த . மூர்த்திகரம் .] 

மைத்திரியாழ்வார் maittiriyalvar, பெ . ( n . ) the 

Buddha of the future . மயித்திரியாழ்வார் 
மெக்கா mekka , பெ . ( n . ) முகம்மதியர்க்கு 

(மணிமே . புத்தசரித் . பக் . 30 கீழ்க் குறிப்பு .) 
முதன்மையான வழிபாட்டிடமான அரேபியா 

பார்க்க ; see mayittiriyalvar . 
விலுள்ள ஒரு நகரம்; a city in Arabia , being 
the chief place of pilgrimage for 

மைத்திரிபாவனை maittiripavanai) 

, பெ . ( n . ) 
the 
muhammadans . 

எல்லாவுயிர்களிடத்தும் அன்பு பாராட்டி 
[ Ar. makka > த . மெக்கா .] 

அவற்றின் நல்வாழ்வைக் கருதி பௌத்த துறவி 

புரியும் ஊழ்க ( தியான ) வகை ; ( மணிமே . பக் . 
மேகக்கரப்பன் megakkarappan பெ . ( n . ) மேக 387 ) a form of meditation which developes 

நோயினால் குழந்தைகளின் உடம்பின் காணும் a feeling of followship with all beings , 
சொறி சிரங்கு ; skin afffections ofthe practised by monks. 


மைதானம் 


405 


மோகாதி 


மைதானம் maitanam , பெ . ( n . ) திறந்த 

வெளியிடம் ( இ.வ. ) ; a plain , open field , 
maidan . 

த.வ. வெள்ளிடை 

[ u. maidan > த . மைதானம் .] 
மைதிலி maithili, பெ . ( n . ) சீதை (மிதிலை 

யரசன் மகள் ) ; as daughter of the king of 
Mithila . "இலக்குமனோடு மைதிலியும் ...துதி 
செய்ய நின்ற . (திவ். பெரியதி . 2,3,7 ) 

[ U. maithili > த. மைதிலி. ) 
மைதுனம் maitupam, பெ . ( n . ) 1. புணர்ச்சி 

(பிங் . ); copulation , sexual union . "வதுவைச் 
சடங்கதனை மைதுனமாக் கொண்ட " ( ஒழிவி . 
கிரியை . 16 ) 2. திருமணம் ; marriage . 

[ Skt. maithuna > த . மைதுனம் .] 
மையத்து maiyattu, பெ . ( n . ) பிணம் ; corpse . 

[ Ar. mayyit > த . மையத்து .] 
மைல் mail, பெ . ( n . ) 5280 அடி அல்லது 1760 

கசங்கொண்ட நீட்டலளவு ( இக்.வ. ) ; 1760 
yards. 

[ E. mile > த . மைல் .] 
மைனர் mainar , பெ . ( n . ) சட்டப்படி சொத் 

தாளுதல் முதலியவற்றிற்குரிய பருவம் 
STLUSTEUGOT; minor , person under age 

த.வ. இளந்தை , இளந்தாரி 

[ E. minor > த . மைனர் .) 
மைனர் விளையாட்டு mainar - vilaiyattu , 

பெ . ( n . ) சிறு வயதில் கண்டபடி செலவு 
செய்கை ; lavish expenditure by a person 
in his nonage 

த.வ. வீண்டிப்பு 

[ Skt. minor > த . மைனர் விளையாட்டு . ) 
மொகரம் mogaram , பெ . ( n . ) முகமதியப் 

LICOL.608 ; a Muhammadan festival in the 
Arabic month . 

[ Ar . muharram > த . மொகரம் .) 
மோகரம் mugaram , பெ . ( n . ) 1. பேராரவாரம்; 

roar . "பன்றி பெரு மோகரத் தோடு " ( பாரத . 


அருச்சுனன்றவ . 95 ) 2. உக்கிரம் ( யாழ் . அக . ) , 
vehemence; rage. 

[ Skt. mukhar > த . மோகரம் .) 
மோகரா mogara, பெ . ( n . ) பத்து அல்லது 

பதினைந்து ரூபாய் மதிப்புள்ள பொற்காசு 
( நாணய ) வகை ; gold coin , varying in value 
from 10 to 15 rupees , 

[ Persn. mohar > த . மோகரா .] 
மோகனச்சுண்ணம் mdhana - c - cunnam, 

பெ . ( n . ) மயக்கப்பொடி ; magic powder used 
for fascinatinga person . "சிலைவேள் விட்ட 
மோகனச்சுண்ணம் " ( பாரத . சம்பவ . 94 ) . 

[ Skt mõnana + cūnnag. GOTESGOTŠASVOT GOOD ] 
மோகன நாட்டியம் mogana - nattiyam , பெ . 

( n . ) மகளிர் கூத்து ; ( யாழ் . அக . ) dancing by 
women . 

[ Skt.mdhana > த . மோகனம் + நாட்டியம் .] 
மோகனம் moganam , பெ . ( n . ) 1. மயக்க 

LOGVOLITSGme; bewildering , confusing. 
2. மனமயக்கம் ; confusion of mind mental 
perturbation . " மோகனமின் முனி " ( சேதுபு . 
வேதா .11) 3. எண்வகைக் கடமைகளுள் 
( அஷ்டகருமத்துள் ) ஒன்றும் அறுபத்து 
நான்கு கலையுள் ஒன்றுமான பிறரை மயங்கச் 
செய்யும் வித்தை; magic are of facinating a 
person , one of asta - karumam , also one 
of arupattu -nālu -kalai 

. 4. SITLOGOT 915160600 
களுள் மோகமுண்டாக்கும் அம்பு ; ( யாழ் . அக . ) 
one of the five arrows of Kāma that makes 
a person infatnated . 5. பஞ்சபாணச் 
செயல்களுள் ஒன்றான ஆசைமிகுகை ; ( பிங் . ) 
infatuation as the effect of mōkanam , one 
ofpanca - pana - ccyal. 6. ஓர் இராகம் ; ( mus ) 
a specific melody - type . 7. ஏமாற்றுகை ; 

( யாழ் . அக . ) . deceiving , cheating . 
மோகாதி mdkati பெ . ( n . ) காமம் , வெகுளி ,, 

மயக்கம் என்ற முக்குற்றங்கள் , ( யாழ் . அக . ) the 
three defects or infirmilies , viz ., kamam 
veguli mayakkam . 

[ Skt.mdha > த . மோகாதி .] 


மோகி - த்தல் 


406 


மோட்சவிளக்கு 


மோகி- த்தல் moki-, 4 செ.கு.வி. ( v.i) 1. மணந் மோசு mosu , பெ . ( n . ) மிக்க விருப்பம் ; ardent 

திகைத்தல் ; to be confused , bewildered . desire, longing . " அதன் மேல் எனக்கு மோசு " 
( வினாயகபு . 74. 218 ) 2. காமத்தால் மயங்குதல் ; 

[ Ar.mauj > த . மோசு .] 
to be infatuated with love. 

மோசூல் mocul, பெ . ( n . ) 1. காவற்காரன் ; 
[ Skt.mdha > த , மோகித்தல் .] 

guard . ( w ) 2. வரி செலுத்தாதவன் அல்லது 
மோகினி mogini, பெ . ( n . ) மயக்கும் அணங்கு; 

கடன்காரன் மீது வைக்கும் அரசாங்கக்காவல் ; 
enchanting woman . " அடைய மோகினி 

( C.G ) guard placed over a revenue 
களாயினர் கொல் " ( தக்கயாகப் . 87. ) 

defaulter or a civil debtor. 3. ஒருவன் 
2. கண்டோரை மயங்கச் செய்யும் பெண் 

வீட்டுவாயிலிலிருந்து கடன் தொகை 
வடிவான திருமாலின் தோற்றரவு ( அவதாரம் ) 

தண்டுகை ; compelling payment of a debt 
" மோகினியாகிய நின்வடிவினைக் கண்டு " 

by sitting at the debtor s door . 
( பரிபா . 3.33.உரை ) in carnation of Visnu as 

[ Ar.mohassil > த . மோசூல் .] 
a fascinating woman 3. அசுத்தமாயை 

மோட்சகாலம் motca - kalam , பெ . ( n . ) கோள் 
(saiva ) impuremaya. " பிரியா மோகினிப் 

மறைப்பின் ( கிரகண ) முடிவு வேளை ; ( w ) 
பெரும்போகத்தை " ( ஞானா . 1,29 ) 4. பெண் 

( Astron . ) the time of the last contact 
பேய் வகை ; a class of demoness . " மோக 

emersion of an eclipse . 
மோகினிகள் யோக யோகினிகள் " 

[ Skt.moksa > த . மோட்சகாலம் . ) 
(தக்கயாகப். 593 ) 

மோட்சதீபம் mbtca -tipam, பெ . ( n . ) 
[ Skt.mohini > த . மோகினி .] 

1. இறந்தவர் பொருட்டுக் கோயிற் கோபுரத்தில் 
மோகினி mokkini, பெ . ( n . ) கோயில் நிலங் 
களைக் கைக்கொண்டதற்கு மாற்றாக அரசாங் 

ஏற்றும் விளக்கு ; lamp lighted in temple 

towers in commemoration of dead 
கத்தார் ஆண்டுதோறும் அக்கோயிற்குச் 
செலுத்தும் தொகை ; compensation in 

persons . 2. மோட்ச விளக்கு பார்க்க 1,2 . ( W. ) 
money given annually by the government 

[ Skt.mdksa > த . மோட்சதீபம் .] 
to templess for resuming heir lands . 

மோட்சம் motcam , பெ . ( n . ) 1. விடுபடுகை ; 
[ U.muyin > த . மோகினி.] 

liberation , release , escape . 2. முத்திநிலை; 
மோகூப் mokup , பெ . ( n . ) வேலையினின்றும் final emancipation , release from 
நீக்கி விடுகை ( C.G ) ; suspension , 

transmigration , solvation . 3.பதமுத்தி ; 
dismissal . 

heaven . 4. நவபதார்த்தங்களுள் வினைத் 
[ Arab.mauqur > த . மோகூப்.) 

தொடர்பினின்றும் முற்றும் நீங்கு நிலை . ( சீவக . 
மோசகன் mosagan , பெ . ( n . ) 1. விடு 
விப்போன் ; deliverer.2. வெளிவிடுவோன் ; one 

2814.2.601) ( Jaina .) complete deliverance , 

state of the soul in which it is freed - from 
who passes or letsout . "நந்தனவனத்து 
மோசகனை மலமதனை " (சிவதரு . சுவர்க்க 

all bondage of karma, and has passed 

for ever beyond the possibility of rebirth , 
நகர , 175 ) 3 . துறவி . ( யாழ் . அக . ); ascetic . 

one of nava -patārttam . 
[ Skt.mocaka > த . மோசகன் .) 

த.வ. வீடுபேறு 
மோசனம் . mosanam , பெ . ( n . ) விடுபடுகை; 

[ Skt.muksa > த . மோட்சம் .) 
liberation , deliverance . "UGLOT FOTIESITKO 

மோட்சவிளக்கு motca - vilakku , பெ . ( n . ) 
பண்ணும்படி " (சி.சி .8,3) ( சூடா.) 

வீரசைவரது பிணத்தின் முன்பு கொண்டு 
[ Skt.mdcana > த . மோசனம் .] 

போகப்படுவதும் மயானத்தில் புதை குழியில் 


மோட்டா 


407 


மோலி 


வைக்கப்படுவதுமான விளக்கு ; lamp lighted | மோதரிபா modaripa, பெ . ( n . ) தொழில்வரி ; 
and carried before the corpose or placed 

( W ) professional tax formerly levied on the 
at the burial place , among lingayats . 
2. உரோமன் கத்தோலிக்க கிறித்தவருள் 

manufacturing and trading communities. 
இறந்தவர் பொருட்டு ஏற்றப்படும் விளக்கு ; [ U.mutarifa > த மோதிரியா 
lamp lighted for the dead , among Roman 

மோய் moy , பெ . ( n . ) தாய் ; mother , " உன் 
Catholics . 

மோயின் வருந்தமும் " ( திவ் . பெருமாள் 9.9 .) 
[ Skt.moksa > த . மோட்சவிளக்கு .) 

[H.mai > த . மோய் ] 
மோட்டா motta, பெ.அ. ( adj .) 1. பெரிய ; large , 

மோயன் moyan , பெ . ( n . ) 1. பணியாளர் ( W ) 
great, big . 2. & SELON6ut ; shoddy,trashy. 

estabishment . 2. கோயிற் படித்தரக்காரர்; 
3. முருடான ; coarse , rough , unrefined . 
" மோட்டாத்துணி " 

loc . members of a templeestablishment. 
[ Hind.mota > த . மோட்டா .] 

[ u.muyin > த. மோயன் ) 
மோட்டாக்குறுவை motta -k-kuruvai பெ . ( n . ) 

மோரா mbra, பெ . ( n . ) மோகராநாணயம் ( சங் . 
மூன்று மாதத்தில் விளையக்கூடிய குறுவை அக . ); a gold coin , mohur . 
நெல்வகை ; ( loc ) a coarse paddy which 

[ Persn.mohar > த . மோரா ] 
matures in 3 months . 

மோரா mbra, பெ . ( n . ) மயிற்பீலி; peacock s 
[ H. mbta > த . மோட்டா + குறுவை .] 

feather .. 
மோதகம் motakam, பெ . ( n . ) 1. அப்பவகை ; 

[ Palc.mord > த . மோரா ] 
cake of rice flour made into a ball and 
boiled or steamed . " வகையமை மோதகம் " மோரா mora, பெ . ( n . ) எலும்பின் உள்ளீடு ; 

marrow . 
( மதுரைக் . 626 ) 2. கொழுக்கட்டை ; ( கந்தபு . 
காவிரி.25 ] a bolus - like preparation of rice 

[ E.marrow > த . மோரா ] 
- flour.3. பிட்டு ; a kind of pudding made of 

மோரி mor ), பெ . ( n . ) சிறுவடிகால் ; small water 
flour . " காழியர் மோதகத் தூழுறு விளக்கமும் " 

course , channel gutter . "தன் வயலுக்கு 
(சிலப். 6 , 137. ) 4. தோசை ; a kind of flour - cake 

மோரி ஒன்று வெட்டினான் . " Loc . 
5. மகிழ்ச்சி ; ( W ) delight , mirth . 6. இணக்கம் ; 

[ u . muri > த . மோரி ] 
( யாழ் . அக . ) agreement, suitability. 

மோரியர் muriyar , பெ . ( n . ) 1. மௌரிய 
[H.modaka > த . மோதகம் ] 

வமிசத்தவர் ; the Mauryas . " மோரியர் 
மோதபர் motapar , பெ.அ. ( adj .) நம்பிக்கை 

தென்திசை மாதிரம் முன்னிய வரவிற்கு . 
WirGur; ( C.G.) respectable, trustworthy. 

( அகநா. 281.) . 2. வித்தியாதரர் ( புறநா. 175 . 
[ Ar.mutabar > த . மோதயர் ) 

உரை); Vittiyatarar, a class of semi - divine 
மோதம் modam, பெ . ( n . ) 1. மகிழ்ச்சி ; jay , beings . 3. நாகர் ( புறநா . 175. உரை ) Nagas . 
rejoicing, gladness . " LOOTUDMS , 86000LL 

[ Skt. maurya > த . மோரியர் 
மோதமுறா (வேதாரணி . பிரமோப .16 ), 2 களிப்பு : 

மோலி moli, பெ . ( n . ) 1. மௌலி பார்க்க ; crown . 
intoxication . 3. UT # 606r; smell , scent, 
perfume . 4. ஓமம் ( மலை ) ; aja - moda , 

"இளையவற் கவிந்த மோலி யென்னையுங் 

கவித்தி யென்றான் "( கம்பரா . விபீடண . 145 ) 
bishop s weed . 

[ Skt. mauli > த . மோலி ) 
[ Skt.mdda > த . மோதம் ) 


மோனம் 


408 


மௌனம் 


மோனம் mdpam, பெ . ( n . ) 1 மௌனம் பார்க்க ; மௌலன் maulan பெ . ( n . ) நற்குலத்தான் (யாழ் . 

crown . " வேள்வியின் மோனமும் பாழ்பட அக . ) ; born of a good family. 
( கம்பரா. நிகும்பலை . 59 ) 

[ Skt. maula > த . மௌலன் ) 
[ Skt. mauna த . மோனம் ) 

மௌலானா maulana, பெ . ( n . ) மௌல்வி 

பார்க்க ; 
மோனமுத்திரை mona - muttiraj, பெ . ( n . ) 

[ Arab . maulana > த . மௌலானா) 
அமைதி (மோன ) நிலையைக் காட்டும் முத்திரை 
வகை ; hand pose assumed in an attitude மௌலி maul , பெ . ( n . ) 1. மயிர் முடி ; (திவா .) tuft 
of silence in regligious contemplation . or lock of hair left unshaven on the crown 
இறைவன் மோன முத்திரையத்தனாய் of the head . 2. கடை முடி ( அக .நி . ) matted 
(திருமுருகு -112 ,உரை ). 

locks , as of an ascetic . 3. # 60L (Lle ; crown 
[Skt.mauna > த . முத்திரை) 

diadeon . " தாரணி மௌலி பத்தும் " (கம்பரா . 

கும்பகர்ண 1. ) ( பிங் . ). 4. தலை ; head . ( அக .நி . ). 
மோனி moni, பெ . ( n . ) 1. மௌனி பார்க்க ; 

5. தார் ; ( அக .நி .) wreath of flowers . 6. கோபுர 
person who has taken a vow of silence . 

முதலியவற்றின் சிகரம் ; Loc . ornamental 
[ Skt . maunin > த . மோனி ] 

head or top , as of a tower . 7. கள் ; ( யாழ் . 
மௌசு maucu , பெ . ( n . ) 1. மிகுந்த ஆசை; அக . ) toddy. 

ardent , desire , longing . " அதின் பேரில் [ Skt . mauli > த . மௌலி ] 
எனக்கு மௌசு " 2. சரக்கின் பிரியம் ; being in 

மௌவல் mauval, பெ . ( n . ) 1. காட்டு மல்லிகை ; 
great demand , as an artical . 3. கவர்ச்சி ; wild jasmine . ஞாழன் மௌவல் ( குறிஞ்சிப். 81). 
( Loc . ) attractiveness . 4. ஆடம்பரம் ; pomp 2. முல்லை ( சூடா . ); Arabian jasmine . 
" கலியாணம் மௌசாக நடந்தது . " Loc . 

3. தாமரை ; lotus . மௌவ னீண்மலர் மேலுறை 
[ U. mouz > த . மௌசு ) 

வானொடு ( தேவா.1213,13 ). 
மௌட்டியம் mauttiyam , பெ . ( n . ) அறியாமை ; 
( W ) ignorance , folly. 

[ Skt. maudhya > த . மௌட்டியம் ) 
மௌராசு maurasu , பெ . ( n . ) பரம்பரை 

யுரிமையாற் பெற்றது ; ( C.G ) that which is 
hereditary or inherited , inheritance . 

[ Ar . mauraass > த . மௌராஸ் ) 
மௌரியர் mauriyar , பெ . ( n . ) மோரியர் 

பார்க்க ; 


se 


அ 


N 


[ Skt. maurya > த . மௌரியர்) 
மௌல்வி maulvi, பெ . ( n . ) முகம்மதிய மத 

அறிஞன் ; muhammadan lawyer , 
expounder of mohammadan law , learned 
religious muslim . ( R.F.) 


மௌனம் maumam , பெ . ( n . ) அமைதி , 

பேசாமை ; silence , muteness , taciturnity . 
(திருக்களிற்றுப். 28. உரை .) 


த.வ. முன்னம் , ஒடுக்கம் 


( Ar, maulawi> g . OLOSTGİO ! ] 


[Skt. mauna > த . மௌனம் 


யக்கராசன் 


409 


யசசுவி 


as 


யக்கராசன் yakka -rasan, பெ . ( n .) குபேரன் 

[ Skt. Yajha > த . யக்கியம் ) 
(இயக்கர்களுக்கு அரசன் ) ; Kuberan as the 

யக்கியயோக்கியம் yakkiya - yokkiyam, 
lord of the Yaksas . 

பெ .(n. ) அத்தி ( சங் . அக ) country fig . 
[ Skt. Yaksa - raja > த . யக்கராசன் ) 

[Skt. Yajia - Yogya > த . யக்கிய யோக்கியம் ] 
யக்கராத்திரி yakka - rattiri, பெ . ( n . ) நளி யக்கியாரி yakkiyari, பெ . ( n . ) தக்கன் 
( கார்த்தி கை ) மாதத்து முழு நிலவு ( யாழ் . 

யாகத்தையழித்தவனாகிய சிவன் ; Siva , 
அக . ) ; the full moon in the month of 

the destroyer of Daksa s sacrifice . 

. 
Karthikai . 

[ Skt. Yajhari > யக்கியாரி ) 
[ Skt . Yaksa + த . யக்கராத்திரி] 

யக்கியோபவீதம் yakkiydbaveedam , பெ . ( n . ) 
யக்கன் yakkam , பெ .(n .) 1. இயக்கன் பார்க்க , இருபிறப்பாளர் இடத்தோளின் மீதிருந்து 
see iyakkan . 2. குபேரன் ; Kuberan as the 

மார்பின் குறுக்கே அணியும் பூணூல் ; the 
lord of the Yaksas . 

sacred thread, worn by the members of 
[ Skt. Yaksa > த . யக்கன் ] 

the first three castes , across the chest and 
யக்கிளும் yakkairam , பெ . ( n . ) யக்கியம் 

over the left shoulder. 
( தக்கயாகப் . 344. உரை ) பார்க்க : see 

[ skt. Yajnopavita > யக்கியோபவீதம் ] 
yakkiyam 

யக்கேசன் yakk & san, பெ . ( n . ) குபேரன் ; 
யக்கிஞமூர்த்தி yakkina - murtti 

, பெ . ( n . ) 1. தீக் Kuberan 
கடவுள் (தக்கயாகப்.344.உரை); the God of 

[ Skt. Yaksesa > யக்கேசன் ) 
fire . 2. யாக்கியபுருடன் பார்க்க ; see yakkiya | யக்ஞம் yakiam , பெ . ( n . ) யஞஞம் பார்க்க ; see 
purudan .. 

yarliam . 
[ Skt. Yajña + episos ] 
யக்கியசூத்திரம் yakkiya - suttiram பெ . ( n . ) 

[ Skt. Yakiam > யக்ஞம் ] 
யக்கியோபவீதம் பார்க்க ; see 

யக்ஞோபவீதம் yakiopavidam , பெ . ( n . ) 
Yakkiyöpavitam . 

யக்கியோபவீதம் பார்க்க ; see yakkiyopavitam . 
[Skt . Yajha + Sutram + த . யக்கியசூத்திரம் ) 

[ skt . Yajibpavita > த . யக்ஞோவீதம் ) 
யக்கியபசு yakkiya -pasu , பெ . ( n . ) வேள்வியில் 

யகிர்த்துச்சூலை yakirttu - c - culai, பெ . ( n . ) 
காவு கொடுப்பதற்குரிய விலங்கு ( யாழ் . அக ); 

கல்லீரல் வீங்கும் நோய் ; hepatitis . 
the animal offered in sacrifice . 

[ Skt. Yakrt + சூலை > பகிர்த்துச்சூலை ) 
[ Skt. Yajia + த . யக்கியபசு ] 

யச்சு yasasu , பெ . ( n . ) புகழ் ; honour , glory , 
யக்கிய புருடன் yakkiya - purudan, பெ . ( n . ) 

iame, renown . 
திருமால் ( யாகத்தின் உருவினன் ) ( சங் . அக .); 

[ skt Yasas > யசசு ) 
Tirumal as assuming the form of 
sacrifice 

யசசுவி yasasuvi பெ . (n . ) புகழாளன் ( சங் . அக . ); 
யக்கியம் yakkiyam , பெ . ( n . ) 1 யஞ்ளும் பார்க்க ; 

illustrious person , renowned man . 
see yaiiam . 2. துவாபர யுகம் ( யாழ்.அக. ); 

[ Skt . Yasasuvin > யசசுவி ) 
dvāpara , the third yuga . 


த ... வேள்வி 


யசமான் 


410 


யட்டி 3 


யஞ்ஞம் yariam, பெ . ( n . ) ஓகம் ; sacrifice, 
யசமான் yasaman , பெ . ( n . ) யசமானன் ,2 . 

sacrificial worship , offering of an oblation . 
பார்க்க ; see yasamanan . ( கொ.வ.) 

(Skt. Yajna >யஞ்ளும் ] 
[ Skt.Yajamana > த . யசமானன் - யசமான் ] 
யசமானன் yasamanan, பெ . ( n .) 1. ஓகத் யஞ்ஞமூர்த்தி yaria - murtti பெ .( n .) 1. யக்கிய 

புருடன் பார்க்க ; see yakkiyapurudan . 
தலைவன் ; sacrificer . 2. தலைவன் ( கொ.வ.) ; 

2.யக்கிஞமூர்த்தி ,1. பார்க்க ; see yakkira 
master , lord , patron . 3. வீட்டுத்தலைவன் ; 

murtti. 
head of a family . 

யஞ்ஞவராகம் yarravarakam , பெ . ( n . ) 
[ Skt . Yajamana > த . யசமானன் ] 

திருமால் பன்றியாக உருவெடுத்தத் 
யசனம் yasapam , பெ .( n. ) வேள்வி செய்கை 

ConOMTO ; the boar- incarnation of Vişņu . 
( சூடா ); the act of sacrificing. 

யஞ்ஞன் yaiian, பெ . ( n . ) நெருப்புக் கடவுள் ; the 
[ Skt . Yajana > யசனம் ) 

god of fire " இரை யாசையால் வந்த யஞ்ஞா " 
யசு yasu, பெ .(n.) வேதம்நான்கனுள் இரண்டாவது 

(தக்கயாகப் .302 ) 
( சிலப்.பக் .339 ) ; Yajur - veda , thesecondof 

[ Skt . Yajna யஞ்ஞன் ] 
the four Vedas .. 

யஞ்ஞோபவீதம் yannopavitam , பெ . ( n .) யக்கி 
[ Skt. Yajus > த . யசு ] 

யோபவீதம் பார்க்க ; see yakkiyopavitam . 
யசுசு yacucu , பெ . ( n . ) யசு பார்க்க ; see yasu . 

யட்சம்yatsam, பெ .(n.) 1 . நாய் - dog 2. மந்திரம் 
[ Skt . Yajus > த . யசுசு ] 

-mantra 
யசுர் yasur , பெ . ( n . ) யசு பார்க்க ; see yasu . 

[ Skt. Yaksampu ட்சம் ) 
[ Skt. Yajus ) த . யசு ] 

யட்சவாசம்yatsavasam, பெ . ( n .) ஆலமரம் ; 
யசுர்வேதம் yasur - vetam , பெ . ( n . ) யசு பார்க்க ; 

( தக்கயாகப்.534.உரை. )banyan tree 
see yasu 

[ Skt . Yaksavasa > த.யட்சவாசம் ) 
[Skt. Yajus > veda ] 

யட்சன் yatsan, பெ .(n .)1 . இயக்கன் ; yaksa 
யசுரு yasuru , பெ . ( n . ) யசு பார்க்க; see yasu . 

2. குபேரன் ; Kuberan , the lord and wealth 
யசோதரகாவியம் yasotharakaviyam , பெ .(n.) 

3. இயக்கன் ,2. பார்க்க ; see iyakkan . 
உச்சயினி நகரத்து அரசனாகிய 

[ Skt. Yaksa > த . யட்சன் ] 
யசோதரனைப் பற்றிக் கூறும் 

ஒரு 
சைன காப்பியம் ; a Jaina poem on 

யட்சிணி yatsini, பெ .(n .) 1 . இயக்கி ; female 
Yasodhara , aking of Ujjain 

yaksa 2. குபேரனுடைய மனைவி ; wife of 
[ Skt , Yasodhara + > யசோதர காவியம் .) 

Kuberan , 3 . கொற்றவைக்குப் பணி செய்யும் 
யசோதை yasothai), பெ . ( n .)கண்ணபிரானை 

பெண் கடவுள் a goddess in the service of 
வளர்த்த தாய் ; foster - mother of Krishna . 

Durgā . 

. 
[Skt. Yajšādā >uconoms ] 

( Skt. Yakşiņi » ul . Floofl] 
யசோவதி yasovati 

; பெ . ( n . ) மேருவுக்கு யட்டி 1 yatti, பெ . ( n . ) அதிமதுரச்செடி ; liquorice 
வடகீழ்பால் ஈசானனுக்குரிய நகரம் (சங் . அக .); 

plant . 
the city of isana , situatetothenorth - east யட்டி 2 yatti பெ . ( n .) தண்டாயுதம் . ( அக.நி ); club . 
ofmount , Mēru . 

யட்டி 3 yatti) பெ . ( n . ) ஊன்று 

கோல் 
[ Skt. Yajsovathi > u/சோவதி ) 

( யாழ் . அக .) staff , walking stick . 


யட்டி 4 


411 


யதியாசாரம் 


one 


மோனை 


யட்டி yatt , பெ . ( n . ) முத்தாரம் ( யாழ்.அக. ) ; pearl சுனன்றீர் . 53) . 2. சீரோசை முடியுமிடம் 
necklace . 

( தண்டி.110.உரை . ); ( pros . ) caesura 
[ Skt. Yaksti > த . யட்டி 

3. சொற்றொடரில் நிறுத்திப் படிக்கும் இடம் 
யத்தனம் yattanam , பெ . ( n . ) முயற்சி ; effort , 

( யாழ் . அக . ) ; pause in read . 4. தாளப் 
exertion . எத்தனம் பார்க்க ; see ettanam . 

பிராணம் பத்தனுள் அங்கம் பலவற்றையும் 
[ Skt . Yatna ) தயத்தனம் ) 

ஒழுங்கு செய்வது (பரத.தாள் .25 ); ( mus . ) the 

element of time measure which specified 
யத்தினம் yattinam , பெ .( n. ) 1. முயற்சி ; effort, 

the different modes of arranging ankams, 
exertion . 2. எத்தனம் பார்க்க ; see ettayam . 

of tala - p - piranam . 5.அடக்கம் 
யதா yatha , கு.வி.எ. ( adv ) எவ்வாறு ( வின் ) ; 

( யாழ் . அக .) ; restraint . 6. இளைப்பாற்றி 
according as , in the same manner as . 

( யாழ் . அக .); that which relieves fatigue . 
[ Skt. Yatha > யதா ] 

7. ஒன்றிப்பு ( யாழ் . அக .); concentration . 
யதாசக்தி yata - sakti, கு.வி.எ. ( adv . ) 

8 . 

( வின் ) ; alliteration . 
இயன்றளவு ( கொ.வ ); to the best of one s 9. கைம்பெண் ( யாழ்.அக. ); widow . 
ability as far as possible. 

[ Skt . Yati > த . யதி ] 
[ Skt . Yatha - sakti > த.யதாசக்தி 

யதிதிமதி yaditimadi பெ . ( n ) அசையும் மற்றும் 
யதா நகல் yata - nagal , பெ . ( n ) சரியானபடி அசையா சொத்துகள் ; movable and 
( நகல் ) ; நேர்ப்படி , true copy . 

immovable property. 
[ Skt . Yata +ப 
நகல் 

யதிப்பிரட்டம்yad = p - pirattam , பெ . ( n ) யதிவழு 
ய தாப்பிரகாரம் yada - p - piragaram , 

(தண்டி .111, குமாரசு . உரை ) பார்க்க ; see 
கு.வி.எ. ( adv . ) 1. அதுவேபோல ; ( வின் ) in 

yativalu. 
like manner . 2. வழக்கப்படி ; ( உ.வ. ) as 

[ Skt. Yati + bhrasta > த . பதிப்பிராட்டம்.) 
usual . 

யதிபங்கம் yatipaiikam , பெ . ( n . ) யதிவழு 
யதாப்பிரதி yata - p - pirati பெ . ( n ) யதாநகல் பார்க்க ; see yativalu . 
பார்க்க ; see yatanakal . 

[ Skt . Yati + bhaiga > 

த . பதிபங்கம் .) 
யதார்த்தம்yadarttam , பெ . ( n ) உண்மை ; ( உ.வ ) | யதிபதி yati- pati 

, பெ . ( n ) யதிராசன் ; பார்க்க ; see 
truth ; reality. 

yatirasan . 
[ Skt. Yathartham + த . யதார்த்தம் 

[ Skt. Yati + pati > யதிபதி .] 
யதார்த்தவாதி yatarttavati, பெ . ( n ) உண்மை யதிபாத்திரம் yat -pattiram , பெ .(n) இரவலர் கை 
பேசுவோன் ; truth - speaker . 

ஏனம் ; (பிச்சைப் பாத்திரம் ) begging bowl . 
[ Skt. Yathartha - vadin > யதார்த்தவாதி ] (யாழ் . அக . ) ; 
யதா - தானம் yata -tanam , பெ . ( n ) முன்னிருந்த 

[ Skt . Yati +pattiram > யதிபாத்திரம் .) 
இடம் ; (உவ் .) former place , status quo ante . யதிபாரா yatipara , பெ . (n . ) இதிபாரா பார்க்க ; 
[ Skt. Yatha - sthana யதாதானம் ] 

see Idipara . ( C.G . ) 
யதாத்திதம் yata - titam , கு.வி.எ . ( adv . ) [ Skt . Yatit + para > யதியாரா ] 
உள்ளபடி, just as it is ; in fact, actually. யதியாசாரம் yat - y - asaram , பெ .( n .) சமண 
[ Skt . Yatha- sthita > யதாத்திதம்] 

( சைன ) முனிவர்கள் ஒழுகுதற்குரிய 
யதி yati, பெ . ( n ) 1. துறவி ; ascetic . " யதியாகி 

நெறி (விதி)களைக் கூறும் நூல் ; (மேருமந் .424 , 
யவணிருந்த தோழன்றன்னை " (பாரத . அருச் 

உரை. ); a treatise on the conduct of jaina 
ascetices . 


412 

யந்திரசாத்திரம் 
யதிவழு 
யதிவழு yati- valurasan, பெ . (n .) ஓசையறும்வழி / யதேச்சை yateccai கு.வி.எ. ( adv) யதேச்சையாய் 

UTTÁs; see yatēccaiyāy . 
நெறிப்படவராமல் நிற்பது . ( தண்டி .110 ); ( pros ) 
misplaced caesura . 

த.வ. தன்போக்கு 
யதீந்திரசரணர் yatintira - saranar, பெ . ( n . ) [ Skt . Yatheccanm > த. யதேச்சை .) 
கூரத்தாழ்வார் . ( சங் . அக .); Kurattalvar , a 

யதேச்சையாய்yatécca -y- ay , கு.வி.எ. ( adv.) 
disciple of Rāmānjuar. 

விருப்பின்படி ( கோயிலொ .25 ); to one s 
[ Skt. Yatindra - carana > த . யதீந்திரசரணர்.) satisfaction , according to one s wish or 

inclination or pleasure 
யதீந்திரப்பிரவணப்பிரபாவம் yatintira - p 
piravana - pirapavam . பெ . ( n . ) பிள்ளைலோ 

த.வ. தன்போக்காக 
காரிய சீயர் இயற்றியதும் மணவாளமாமுனி யதேந்திரியம் yadendiriyam , பெ . ( n . ) 
களின் வரலாற்றைக் கூறுவதுமாகிய நூல் ; a கற்புடைமை ; ( சங் . அக ) chastity 
biography of Manavāla - mā - muni by 

[ Skt . Yatendriya > த . யதேந்திரியம் .] 
Pillailākāriyajiyar. 

யதோத்தேசபக்கம்yatottesa -pakkam, பெ ( n .) 
யதீந்திரப்பிரவணர் yatintira - p - piravanar, பெ . ஒரு சொல் நின்றுழி நின்று பலச்சூத்திரங்களும் 
( n . ) LOGOTGUNGTLDIT(460fl a vai şņava ācāryar. பலவோத்துக்களும் தன் பொருளே நுதலிவரச் 
[ Skt. Yatindra - pravana > த . யதீந்திரபிரவணர் .) 

செய்வது ( நன் . எழுத்து விருத்.பக் .29.) ; ( gram ) 

method of interpretation in a treatise , by 
யதீந்திரன் yatindiran, பெ .(n .) யதிராசன் பார்க்க ; 

which the sense of the sūtras and the 
see yadirāšan . 

subsections of a chapter is controlled by 
[Skt . Yatindra > த . பதீந்திரன் .] 

its heading . 
யது yatu , பெ . ( n . ) நிலவு குலத்து (சந்திர வம்சத்து ) 

[ Skt. Yathoddesa-paksa > த . யதோத்தேசபக்கம்.] 
யாதவ இனத்து மூல புருடனாகிய அரசன் ; 

யந்திரக்கல் yandira - k - kal, பெ . ( n . ) 
(பாரத ); an ancient king of the lunar race , 

இயந்திரத்தால் இறுக்கியாக்கப்பட்ட செங்கல் . 
the founder of the yādava dynasty . 

( C.E.M. ) ; pressed brick , as machine 
[ Skt. Yadu > த . யது ) 

made . 
யதுநாதன் yatu - natan, பெ . ( n . ) கண்ணன் ; 

[Skt. Yantra > த . யந்திரக்கல் ) 
lord Krsna. 

யந்திரகிரகம்yantira - kirakam, பெ . ( n .) 1 . பொறி 
[ skt . Yadu - natha > த . யதுநாதன் .] 

( சூத்திரம் ) ; machine 2 , செக்கு ; oil - mill . 
யதேச்சம் yateccam ( adv . ) யதேச்சையாய் யந்திரசாபம் yantira - sapam , பெ . ( n . ) 
பார்க்க ; see yateccaiyay . 

கொற்றவில் (தக்கயாகப் .643 ); victorious bow . 
[ Skt . Yatheccan > த . யதேச்சம் .) 

[ Skt. Yantra + capa > த . யந்திரசாபம் ) 
யதேச்சாதிகாரம்yatéccadikaram பெ . ( n . ) யந்திரசாத்திரம் yantira - Sattiram , பெ . ( n .)) 
விருப்பப்படி ஆணை செலுத்துகை ; un 

1. எந்திரப் பொறிகளைப் பற்றிய நூல் ; treatise 

on mechanics . 2 . 
controlled exercise of power, autocracy . 

மந்திரச்சக்கரம் 

அமைப்பதைத் தெரிவிக்கும் நூல் ( யாழ் . அக . ) 
த.வ. தன்னெடுப்பு, அதிகாரம் 

treatise on the art of constructing 
[ Skt.Yathéccadhikara > த . யதேச்சாதிகாரம் .] 

diagrams for magical incantations 

[ Skt. Yantra- > த . யந்திரம் ) 


யந்திரம் 


413 


யமகாளிந்தி 


யந்திரம் yantiram, பெ . ( n . ) 1. சூத்திரப்பொறி ; 

machine , mechanical contrivance . 
" இக்கரை யந்திரத்துப் பட்டதென்ன " ( அஷ்டப் , 
திருவேங்கடத்தத் . தனியன் ) 2. மந்திரச்சக்கரம்; 
diagrams for magical incantations . 
"யந்திரங்கள் வரைந்து கட்டி " ( தக்கயாகப் .175). 
3.தேர் ( பிங் ) ; chariot , car . 4. திரிகை 
( யாழ் . அக.); grinding - mill . 5. செக்கு ( யாழ் . அக. ); 
oil - mill . 6. தீக்கடைகோல் ( யாழ் . அக.); fire - drill. 

[ Skt . Yantra > த . யந்திரம் ] 
யந்திரலோகம் yantira - logam, பெ . ( n . ) பயறு ; 
pulse . 

[ Skt. Yantra > த . யந்திரம் + லோகம் ] 
யந்திரவாவி yantira - vavi, பெ ( n . ) எந்திரயுதவியால் 

நீரை நிறைத்தற்கும் போக்குதற்குரிய நீர்நிலை 
(சிலப் .3.45 அரும் ) ; tank or reservoir filled or 
emptied by mechanical means . 

[ Skt. Yantra > த . யந்திரம் ) 
யந்திரவூர்தி yantira - vurdij பெ . ( n . ) 

யந்திரவுதவியாற் செல்லுதற்குரிய ஊர்தி (வாகனம் ) 
(வின் ); conveyance moved by mechanism . 

[ Skt . Yantra > த.யந்திரம் + ஊர்தி ] 
யந்திரதாபனம்yantira - tapanam , பெ . ( n . ) தகடு 

முதலியவற்றில் விரும்பிய பயனை விளைக்கும் 
மந்திரசக்கரம் ( ஸ்தாபிக்குஞ் சடங்கு ) உருவாக்கும் 
செயல் ; ceremonial fixing of a plate or palm 
leaf engraved with magical diagrams. 

[ Skt . Yantra + stapa > த . யந்திரதாபனம் 
யந்திரு yantiru , பெ . ( n . ) 1. ஆளுவோன் ; ruler . 

2 குதிரைப்பாகன் ; horse - groom . 3. தேர்ப்பாகன் , 
charioteer. 

[ Skt . Yantr > யந்திரு ) 
யமகண்டம் yama -kandam , பெ . ( n . ) 1. ஒவ்வொரு 

நாளிலும் காலனுக்கு ( எமனுக்கு ) உரியதாகக் 
கருதப்பட்ட மூன்றே முக்கால் நாழிகைப் பொழுது ; 
( Astrol . ) the period of 1.5 hours of a day, 
presided over by yama and hence 
considered in - auspicious . 2. ஒருவன் 
வாணாளில் ( ஆயுளில் ) உயிருக்கு 
பேரிடைஞ்சலான ( அபாயமான ) காலம் ; the 


period of danger to one s life.. 

[ Skt. Yama > த . யம் + கண்டம் ] 
யமகண்டம்பாடு - தல் yamakandam - padu, 

( செ.கு.வி ) ( v.i ) . உயிருக்கு பேரிடைஞ்சலான 
கட்டுப்பாட்டுக் ( அபாயமான நிபந்தனைக் ) 
குட்பட்டு பாடுதல் ;to compose verses under 
stringent conditions , the penalty for the 
breach of which is death . 

[ Skt. Yama> த.யம் + கண்டம் + பாடு ) 
யமகண்ட வேளை yamakand - a- velai, பெ . ( n .) 
யமகண்டம் பார்க்க ; see yama - kandam . 

[Skt. Yama > த . யம + கண்டவேளை ] 
யமகண்டன் yamakandan , பெ . ( n . ) 1. வலியோன் ; 

strong , powerful person . " அந்த 
யமகண்டனை யார் வெல்லுகிறது " ( குருபரம் .190 ) 
2. ஒரு காணாக் கோள் ; an invisible planet . 
3. யமகண்டம் பார்க்க ; see yamakandam . 

[ Skt. Yama > த . யம கண்டன் ] 
யமகம் yamagam , பெ . (n . ) வந்த எழுத்துகளே 

பொருள் வேறுபடச் செய்யுளின் சீர் அல்லது 
அடிகளிற் பின்னும் வருவதாகிய மடக்கு என்னும் 
அணி . ( தண்டி.90 வரை ) repetition , in a 
stanza , with changes of meaning 
sometimes effected by changes in the 
division of words , dist . fr. tiripu . 

[ Skt. Yamaka > த . யமகம் ] 
யமகவந்தாதி yamaga - v - andadi பெ . ( n .) 

யமகத்தோடு வரும் அந்தாதி ; a kind of antati 
poem with yamakamineach verse . " யமக 
வந்தாதியை வாசிமினே " ( அஷ்டப் . திருவரங்கத் 
தந் . தனியன் ) . 

[ Skt . Yamaka > த . யமகவந்தாதி ] 
யமகாதன் yama-gadagan, பெ . ( n . ) 1. பேராற்ற 

லுள்ளவன் .(உ.வ ); man of great ability.2. மிகச் 
சமர்த்தன் ; man of great intelligence . 
3. மிகவும் பொல்லாதவன் ; wicked man . 

[ Skt . Yama + த . யகமகாதன் ) 
யமகாளிந்தி yama - kalindi, பெ . ( n . ) சரயுந்தி ; 
the river Sarayu . ( யாழ்.அக. ) 

[ Skt . Yamakalindi + யமகாளிந்தி ] 


414 

யமவிரதம் 
யமகிங்கரன் 

யமபகினி yamapagin , பெ . ( n . ) யமுனை நதி ; the 
யமகிங்கரன் yama - kingaran , பெ . ( n . ) 

river yamunai . ( யாழ் . அக .) 
1. யமதூதன் 1 பார்க்க ; see yama - dudan . 
2. யமபடன் பார்க்க ; see yamapadan . 

[ Skt. Yama + bhagini > த. யம்பகினி ] 
யமகீடம் yama - kedam , பெ . ( n . ) புழுவகை ; 

யமபடம் yama- patam , பெ . ( n .) யமஉலகத்தின் 
wood - louse. ( சங் . அக.). 

விவரங்களையும் அங்கே பாவிகள் நுகரும் 

துன்பங்களையுங் காட்டும் சித்திரப்படம் ; map or 
[ skt, Yama - kita > த.யமகீடம் ) 

picture of yama s world , showing in detail 
யமசபம் yamasapam , பெ . ( n . ) காலனது அவை 

the tortures inticted on sinners . 
( இயமனது சபை ) ( யாழ் . அக.); yama s court. 

[ Skt. Yama > த . யம்படம் ] 
[ Skt . Yama - sabha + த.யமசபம் ) 

யமபடன் yama - patan, பெ . ( n . ) இயமனது 
யமதக்கினி yamatakkini, பெ . ( n . ) a sage 

STOUGUI GT;servant of yama 

" யமபட 
சமதக்கினி எனும் முனிவன் ; பார்க்க ; see 

ரெனுந்திமிர மணுகாக் கதி " (தாயு.மலைவளர் .1) 
samtakkini . 

[ Skt. Yama > த . யம ] 
[ skt. Jamadagni > த.பாமதக்கினி ] 

யமபுரம் yama - puram , வெ .( n . )எமனுடைய 
யமதங்கி yamataiki, பெ . ( n .) asage சமதக்கினி; 

பட்டணம் ( சங்.அக . ); yaman s city. 
பார்க்க ;( தொல்.டாயி.உரை ); see samtakkini. 
[ Skt. Yamadagni > த.யாமதங்கி ] 

[ Skt . Yama >த . யமபுரம் ) 
யமதங்கிமைந்தன் yamatdaig |-mainlan, 

யமபுரி yama - puri, யமபுரம் பார்க்க ; see yama 
பெ .( n . ) பரசுராமன் ; parasurama யமதங்கி 

puram " யமபுரியேறுவர் " (பெருந்தொ .1176 ). 
மைந்தனைச் சாரவே ( பாரத.குருகுல .134 ); யமயாதனை yama- yatanai, பெ . ( n . ) இயம் 
( யாதங்கி + மைந்தன் ] 

வேதனை பார்க்க ; see yama - vetanai . 
[ Skt. Jamadagni > த . பாமதங்கி ] 

[ Skt . Yama + yatanai > த . யமயாதனை ) 
WLOSILOTIT 60 yama - tarma -rāsan, Qu .(n .)1. 

யமரதம் yama -ratam , பெ . (n .) யமவாகனம் 
காலன் ; yaman 2. நடுவு நிலை குன்றாதவன் ; 

பார்க்க ; see yama - vaganam . 
just, upright man .. 

[ Skt. Yama + ratha > த , யமரதம் ] 
[Skt . Yama + tarama + rajan 

யமராசன் yama -rasan பெ . ( n .) இயமன் பார்க்க ; 
யமதர்மராஜன் ] 

see yaman . " அடைமொரு தண்டி லெற்றும் 
யமதூதன் yama - dudan பெ . ( n . ) 1. காலனது 

யமராசன் " (தக்கயாகப். 444 ) 
தூதன் ; messenger of yama . 2. யமதூதி; 

[ Skt . Yama -raja > த . யாமராசன் ] 
பார்க்க ; see yama- dudi. ( யாழ் . அக .) 

யமலோகம் yama - lbgam , பெ . ( n . ) 1. எமனுடைய 
(யமன் + தூதன் ] 

உலகம் ; yaman s world . 2. நரகம் ; hell ; place 
[ Skt . Yama > த . யம ] 

of torture. 
யமதூதி yama -dudi, பெ . ( n .) நாகத்தின் நச்சுப்பல் 

[ Skt. Yama > த . யமலோகம் ] 
நான்கனுளொன்று (சீவக.1288.உரை ); a fang of யமவாதை yama - vatai பெ .( n .) யமவேதனை 
the serpent , one of four naccu - p -pal, q . பார்க்க ; see yama -vedanai. 
[ Skt. Yama + duti > த , யமதூதி ] 

[ Skt. Yama + vatai > த . யமவாதை ] 
யமப்பிரியம் yama-p- piriyam, பெ . ( n . ) 1. அத்தி | யமவிரதம்yama - viratam , பெ . ( n . ) 1 இயமத்தைக் 
country fig 2. ஆலமரம் banyan .. 

கடைபிடிக்கை ; practice of iyamam ; 
[ Skt . Yama + priya > த . மாமப்பிரியம் ] 

( யாழ் . அக. ) 2 . ஒருபாற்கோடாது 
( பாரபட்சமின்றி ) அரசுமுறை நடத்துகை; 


> த . 


யமவேதனை 


415 


யாகபாகம் 


impartial adminis - tration of government . 

யமுனைத்துறைவன் ( திவ் . இராமாநூச நூற் .21.). 
[ Skt . Yama > த . யம + விரதம் ] 

யாகத்தம்பம் yaga - s- tamapam , பெ . ( n . ) 
யமவேதனை yama -vedanai(n . ) பெருந்துன்பம் வேள்வித் தூண் , யூபம் . (தக்கயாகப். 505.உரை ); 
( கொ.வ ) excruciating pain . 

sacrificial post .. 
[ Skt. Yama + vedanai > த. யமவேதனை ) 

[ யாகம் + தம்பம் ] 
யமளம் yamalam , பெ . ( n . ) இணை ; இரட்டை 

[ Skt. Yaga > த . யாக + தம்பம் ] 
( யாழ் . அக .) couple ; pair ; twins . 

யாகத் திரவியம் yaga-t-tiraviyam , பெ . ( n . ) 
[ Skt. Yamala > த . யமளம் ] 

வேள்விப் பொருள் ; articles of sacrifice . 
யமற்கேளம் yamarkolam , பெ . ( n . ) கடுக்காய் 

[Skt. Yaga + tiraviyam > யாகதிரவியம் ] 
chebulic myrobalan . 

யாக நிலை yaga- nilai, பெ . ( n .) யாகசாலை பார்க்க , 
யமன் yaman , பெ . ( n . ) 1. எண்திசைக் see yaga - salai. " வான்றருஞ் சுரபி யாக 

காவலருலொருவனும் தென்திசைக்கு நிலைபுக "( இரகு . தேனுவ . 52.) 
உரியவனுமான கடவுள் ( திவா.); yaman , the God 

[ Skt . Yama + > த . யாகம் + நிலை ] 
of death, regent of the South, one of asta- | யாகப்பிறையான் yaga-p - piraiyap , பெ . ( n .) 
tikku - p - palakan . q.v. "எருமைப் பகட்டின் மிசை 

தக்கனது ஓகத்தினால் தோன்றிய நிலவு ; the 
யமனேறவே " (தக்கயாகப் . 463. ) ; 2. நாகத்தின் 

moon arising our of Daksa s sacrificial 
நச்சுப்பல் நான்கனுளொன்று ( சீவக . 1288 , 

fire . " யாகப்பிறையா னினியென்னகம் புகுந்து 
உரை ) ; a fang of the serpent , one at four 

( தக்கயாகப் .63 , விசேடக் குறிப்பு ) 
naccu - p - pal.q.v. 

[ Skt. Yaga > யாகம் + பிறையான் ) 
[ Skt. Yama > யமன் ] 

யாகபத்தினி yaga -pattini, பெ . ( n . ) 1 . யாகபதியின் 
யமனி yamani, பெ . (n . ) யமபுரம் பார்க்க ; see 

106060021; wife of yāga pati or sacrificer, as 
yamapuram . " யமனி சாரும் " ( சிவதரு . 

taking part in the sacrifical 
சுவர்க்க நரக .41 ) 

ceremonies . " இவர் தமக்குரியாளகிய 
[ Skt. Sam - yamani > த.யமனி] 

யாகபத்தினியுமான( பாரத . சூது . 199 ) " 
யமனிகை yamanigai பெ . ( n .) யவனிகை பார்க்க ; 

2.திரௌபதி ;( யாழ் . அக .) Draupadi. 
see yavanigai . 

[ Skt. Yaga + pattini > த . யாகபத்தினி ] 
[ Skt. Yavanika > ulosoflma ) 

யாகபதி yaga - pati பெ . ( n . ) 1 . வேள்வியியற்றுபவன் ; 
யமுனை yamunai பெ . ( n . )பிரயாகையிற் கங்கை 

one who performs a sacrifice ; 2. இந்திரன் ; 
யாற்றுடன் கலக்கும் ஓர் ஆறு ; Jamuna which 

( இலக் . அக .) Indran . 
joins the Ganges at Prayaga . யமுனைக் 

[ Skt . Yaga + > யாகபதி ] 
கரைக்கென்னை யுய்த்திடுமின் ( திவ்நாய்ச் 12,4 ) 

யாகபன்னி yaga - panni, பெ .( n .) 1. யாகபத்தினி 
[ skt. Yamuna > த . யமுனை ] 

பார்க்க ; see yaga - pattini மாமியென் றியாக 
யமுனைத்துறைவன் yamunai- t- turaivan, பன்னியை ( தக்கயாகப் .504 ) 
பெ . (n .)1. கண்ணன் ; Kannan , as lord of the 

[ Skt . Yaga + panpi > த . யாகபன்னி ] 
region of the Jamuna . " தூய பெருநீர் யாகபாகம் yaga - pagam, பெ . ( n . ) 1 . அவிர்ப்பாகம் ; 
யமுனைத் துறைவனை " ( திவ்.திருப்பா .5 ). ( யாழ் . அக .) libertions or oblations offered in 
2. மாலியச் சான்றோரான ஆளவந்தார் ; a sacrifices .. 
Vaishnava accaryar . எதிகட்கிறைவன் 

[ Skt . Yaga > த . யாகம் + பாகம் ] 


யாகபாரி 


416 


யாசிதம் 


த . யாசகம் ] 


யாகபாரி yaga - pari, பெ . ( n .) யாகதட்சிணை ( யாக திருவிழா(இ.வ ); festival performed by raising 

புருடன் மனைவி ) " தக்கணை யாக பாரியென " donations to meet the expenses . 
( இரகு . அரசி .20 ) ; fees given at a sacrifice, 

[ Skt. Yacaka > 
considered as the wife of sacrifice 

யாசகம் yasagam , பெ . ( n .) இரப்பு ; begging 
personified . 

" யாசகத்தினிழி வரவு " ( சேது.சேதுசருக் - மே ) 
[ Skt. Yaga + bharya > த . யாகபாரி ] 
யாகபேரம் yaka - peram , பெ .( n . )கோயிலுள் ஓகச் 

[ Skt. Yacaka > த . யாசகம் ] 
சாலைக்குரிய மூர்த்தி ( Loc ) ; the idol that 

யாசகம் yasagam, பெ . ( n . ) 1. அரசயானை ; Royal 
presides over the sacrificial hall of a 

elpehant.2 . மதயானை ; ruttingelephant. 
temple . 

[ Skt . Yajaka > த . யாசகம் ] 
[ Skt . Yaga + bera > யாகபேரம் ] 

யாசகன் yasakan, பெ . ( n . ) இரப்போன் ; ( திவா ) 
யாகபோசனர் yaga- posanar , பெ . ( n .) வானோர் ; 

beggar menddicant 
( யாழ் . அக .) Gods . 
[ Skt. Yagat pdsanar > த . யாகபோசனர் ) 

[Skt. Yacaka > த . யாசகன் ) 
யாகம்yagam, பெ .(n.)1. பதினெட்டு வகைப்பட்ட 

யாசகன் ? 

yasakan , பெ . ( n .) வேள்வி 
வேள்வி ; (திவா ) sacrifice , of eighteen செய்விப்பவன் ; priest offciating at a sacrifice. 
kinds.2 . ஐவகை ( ஓகம் ) ; sacrifice of five 

[ Skt . Yajaka > த . யாசகன் ] 
kinds.3 . ஐவகையாகம் ; venetics of siritual 
discipline.4 . திருவாராதனம் ; worship . 

யாசனம் yasanam , பெ. ( n . ) வேதியனாக இருந்து 
[ Skt . Yaga > த . யாகம் ] 

யாகஞ்செய்விக்கை; enabling one to perform 
யாகமண்டபம் yaga - mandapam, பெ . ( n . ) 

a sacrifice by officiating as priest . 
WITSE166 uniós ; see yāga - sālai. 

[ Skt . Yajana > த . யாசனம் ) 
[ Skt. Yaga > த . யாகம் + மண்டபம் ] 

யாசனை yasanai), பெ . ( n .) 1. வேண்டுதல் ; 
யாகவிபாகம் yaka- vipagam , பெ . ( n .) ஓகத்திற் 

request. 2. பிச்சை (சங்.அக ) alms . 
கிடைக்கும் அவிர்ப்பாகம் ; oblations at a 

[ Skt. Yacana > த . யாசனை ] 
sacrifice . "இழைத்த யாகவிபாக முற்பட ) யாசி - த்தல் yack, ( செ.கு.வி ) இரத்தல் beg; to 
வுண்ணலாம் " ( தக்கயாகப் .248 ) 

ask alms . " எத்தகையோர்களும் யாசிக்கப்படும் 
[ Skt. Yaga + vib > த . யாகவி ] 

அத்தகை வித்தக " ( விநாயகபு. 4.73.36 ) 
யாகவுப்பு yaga - v - uppu, பெ .( n . ) பூரணாதியுப்பு 

[ Skt . Yaci > த . யாசி ] 
( மூ.அ. ) பார்க்க ; see puranatiuppu . 

யாசிதகம் yasitagam , பெ .( n .) 1. வட்டி முதலியன 
[ Skt . Yaga > யாக + உப்பு ] 

இன்றித் திருப்பிக் கொடுப்பதாகப் பெற்ற பொருள் ; 
யாகுவம் yakuvam, பெ. ( n . ) சாவகத்தீவு ( யாழ். அக.) 

(சுக்கிரநீதி , 96 ) that which is lent without 
the island of Java .. 

interest.2 . வாடகையின்றி பயன்படுத்தித் 
[ Perh . Yavaka > த . யாகுவம் ) 

திருப்பிக் கொடுப்பதாகப் பெற்ற பொருள் ; thing 
யாங்கர் yaikar , பெ .( n . ) அரக்கர் ; raksasas 

borrowed for use without rent. 
( அக.நி. ) . 

[ skt . Yacitaka > த . யாசிதகம் ] 
யாசகத்திருநாள் yasaka -t -tirural, பெ . ( n .) 

யாசிதம் yas dam , பெ ( n . ) யாசிதகம் பார்க்க ; 
இரந்து பெற்று நடத்துந் 

see Yasi -tagam ( சுக்கிரநீதி , 141) 


பலரிடத்தும் 


யாஞ்ஞவல்கியம் 


417 


யாதவி 


[ Skt . Yacita > த . யாசிதம் ) 

[ Skt . Yatrika > த . யாத்திரிகர் + விடுதி 
யாஞ்ஞவல்கியம் yarravalkiyam, பெ ( n . ) | யாத்திரிகன் yattirigan, பெ . ( n . ) கோயில்களுக்குச் 

1. நூற்றெட்டு மறைமங்களுள் ( உபநிடதம் ) ஒன்று ; செலவு ( தலயாத்திரை) செய்வோன் ; traveller , 
an upanisad , one of 108. 2. அற ( தரும் ) நூல் 

pilgrim . 
பதினெட்டினொன்று ; a sanskrit text book of 

[ Skt. Yatrika > த . யாத்திரிகன் ) 
Hindu law , ascribed to yajnavalkya, one 
of 18 tarumanūl , q.v. n opanisad , one of 

யாதசாம்பதி yatasampadi 

, பெ . ( n . ) மழைக் 
108 . 

கடவுள் ( வருணன் ) ( யாழ் . அக .) Varunan . 
[ Skt. Yajnavalkya > த . யாஞ்ஞவல்கியம் ) 

[ skt. Yadasampat > த . யாதசாம்பதி ] 
யாத்திராகமம் yattiragamam , பெ ( n . ) 

யாதபதி yadapati, பெ . ( n . ) 1. கடல் ; sea . 
விவிலிய நூலுட் பழைய ஏற்பாட்டின் உட்பிரிவு 

2. மழைக்கடவுள் ( வருணன் ) ; varunan . 
( Amlogi ); the book of exodus , in the Old 

[ Skt . Yadah - pati > த . யாதபதி ] 
Testament . 

யாதம் yatam , பெ .( n .) யாைைனத் தோட்டி ( வின் ); 
[ Skt . Yatra + agama > யாத்திராகமம் 

elephant goad . 
யாத்திராகரணம் yattirakaranam, பெ ( n . ) 

[ Skt. Yata > த , யாதம் ) 
1. வழிச்செலவு செய்கை ( பயணம் பண்ணுகை ); | யாதம் yatam , பெ . ( n . ) யாதவம் ( யாழ் . அக.)பார்க்க ; 
travelling , make expedition.2 . பொழுது see yadavam . 

. 
போக்கு ; hobby . 

யாதவம் yadavam , பெ . ( n . ) மாட்டுமந்தை 
[ Skt . Yatra + karana > த . யாத்திராகரணம் ) ( யாழ் . அக .); stock of cattle . 
யாத்திராதானம் yattira -tanam , பெ ( n . ) 

[ Skt . Yadava > த . யாதவம் ) 
1. விழா ( யாத்திரை ) , திருவிழா (உற்சவம் ) இவற்றின் | யாதவர் yadavar , பெ .( n . ) 1. யதுவமிசத்தவர் ; 
தொடக்கத்தில் அவை இடையூறின்றி முற்றுப் yadavas as descendants of yadu. "சேதிபர் 
பெறுமாறு கொடுக்கும் கொடை (தானம் ) ; 

யாதவரே " ( கலிங் .316 , புதுப் . )2. இடையர் ( பொ.வ ); 
propitiatory gift made at the beginning of 

persons of the cowherd caste . 
a journey or of a festival to insure its 
sucessful termination . 2. சாகுந்தறுவாயிற் 

[ Skt. Yadava > த . யாதவர் ) 
கொடுக்கும் கொடை ( தானம் ) ; propitiatory gift | யாதவன் yadavan பெ . ( n . ) கண்ணபிரான் ; 
made in - death - bed . 

krsna ." யாதவன் துவரைக்கிறையாகிய மாதவன் " 
[ Skt. Yatra + sthana > த . யாத்திராதானம் ] ( பெரியபு.திருமலை.14 ) 
யாத்திராப்பிரசங்கம் yattirapirasangam , பெ 

[ Skt. Yadava > த . யாதவன் ] 
( n . ) செலவில் ( யாத்திரை ) இருக்கை ( யாழ் . அக.); 

யாதவி yadavi, பெ . ( n .) 1. குந்தி ; Kunti , as a 
being on tour. 

female descendant of yadu. " இறைவனு 
[ Skt . yatra + pra - saiga > த யாத்திராபிரசங்கம் ) 

மகிழ்ந்து பின்னும் யாதவிக்குரைப்ப " ( பாரத 
யாத்திரிகர்விடுதி yattirigar - vidudi பெ .( n .) 

சம்பவ .85 ) 2. சிவை (உமை ) ( யாழ் . அக . ) ; the 
செலவு ( பிரயாணஞ்) செய்வோர் தங்குதற்குரிய 
SLLLL ; travellers bungalow . 

Goddess Uma , as the sister of krsna .. 


யாதனம் 


418 


யாமளருபதேசம் 


[Skt. Yadavi > த . யாதவி ] 
யாதனம் yatapam , பெ . ( n .) 1. | பாதனை , 1,3 பார்க்க ; 

see yātanai, 1,3 . 
யாதனம் yatanam , பெ . ( n . ) 1. மரக்கலம் ( சது . ) 

boat . 2. தெப்பம் ( யாழ் . அக .); raft . 


[ Skt . Yathatmya > த. யாதாத்மியம் ] 
யாதாயாதமாயலை - தல் yatayatamayalai, 

செ.கு.வி (v.i.) போவதும் வருவதுமாய் அலைதல் 

(பார்ப் ); to be wandering to and fro . 
யாதார்த்தியம் yatarttiyam , பெ . ( n . ) உண்மை 
( சத்தியம் ) (இலக் . அக .); truth . 

[ Skt . Yatharthya > த . யாதார்த்தியம் ] 
யாதாத்து yatattu , பெ . ( n .) 1. நினைவுக்குறிப்பு; 

written memorandum . 2. ஒத்த வேலை 
செய்வோர் அவ்வேலை பற்றித் தம்முள் எழுதும் 
நினைவுக்குறிப்பு ; official memorandum 
addressed by one official to another of 
equal status . 3. ஆவணங்களில் (பத்திரம் ) வரிப் 
பிளப்பு முதலியவற்றைக் குறிக்குங் குறிப்பு. ( இ.வ.); 
memorandum of interlineation , etc. , in a 
document . 


A 


யாதனாசரீரம் yatanasariram, பெ . ( n .) அளறு 

( நரகம் ) நுகர்தற்குரிய உடல் ( தேகம் ); the body 
created to undergo the experiences of 
hell " பாவம் யாதனாசரீர நல்குமாறு " 
( ஞானவா.சித்.18 ) 

[ Skt. Yatana + Sarira > த . யாதனாசரீரம் ] 
யாதனை yatanai, பெ . ( n . ) 1. நோவு (வேதனை ); 

pain , agony , torment , suffering.. 
அடைந்தடைந் திங்கி 

யாதனையா 
வழிந்ததல்லால் " ( தாயு.ஆகார .30 ) 2. அளறு ( நரக ) த் 
துன்பம் வேதனை ( சூடா ); the tortures of 
heli ." யாதனையுண்டு கொல் " ( சிவதரு . சுவர்க்க 
நரக .188 ) . 3. துக்கம் ( பிங் ) anguish 

[ Skt. Yadava > த . யாதவர் ) 
யாதவர் yadavar, பெ . ( n . ) 1. பதுவமிசத்தவர் ; 

yadavas as descendants of yadu " சேதிபர் 
பாதவரே " ( கலிங் .316 ,புதுப் .) 2. இடையர் ( பொ.வ ); 
persons of the cowherd caste . 
யாதனையுண்டு கொல் " 

( சிவதரு . சுவர்க்க 
நரக , 188 ) 3. வருத்தம் ( பிங் .); anguish , distress . 

[ Skt . Yatana > த . யாதனை ) 
யாதாத்மியம் yadadmiyam , பெ . ( n .) உண்மை - 

யான நிலை; exact condition , true state . 


த.வ. இடைக்குறிப்பு 

[ Skt. Yaddst > த . யாதாத்து ] 
யாதி yadi பெ . ( n .) 1. நினைவு; memory ." எனக்கு 

யாதி இல்லை ". 2. ஆழ்ந்த கருத்து ; deep 
thought . 
[ U. Yad > த . யா 

யாதி ] 
யாதிகன் yadigan பெ . ( n . ) வழிச்செல்வோன் 
( சங் . அக.) traveller. 

[ Skt. Yatika > த . யாதிகன் ) 
யாபனம் yabanam , பெ .( n .) 1 பொழுது போக்குகை; 

whiling away one s time . 2. தாமதிக்கை; 
delaying . 3. இகழுகை ; despising . 

[ Skt. Yapana > த . யாபனம் ) 
யாம்மியோத்தராந்தம் yammiyottarantam, 

பெ . ( n .) (வானியல் ) வான அளவில் தெற்கு 
வடக்காகவுள்ள தொலைவு ( C.G. ); ( Astron ) 
azimuth , as the distance from north to 
south .. 
( Skt . Yamya + uttara + antara > த.யாம்மி 

போத்தராந்தம் ) 
யாமளருபதேசம் yamalarubadesam , பெ . ( n .) 

ஒரு நுண்ணுத்தி ( தாந்திரிகம் ) நூல் ( தக்கயாகப் 
168 , உரை ); a tantric treatise . 


of the earlier yuga 


யாமளாக்கினி 

419 

யுகம் 
[ Skt. Yamala + upadesa > த . யாமளருபதேசம் ] ஊழியின் ( யுகம் ) முடிவினின்றும் அடுத்த ஊழியின் 
யாமளாக்கினி yamalakkini, பெ . ( n . ) பெருங் ( யுகம் ) தொடக்கத்தினின்றும் சேர்த்ததும் முன் 

கொற்றவையாகிய காளியின் தீ (தக்கயாகப். 666 . ஊழியின் ஆறிலொருபங்குமான காலப்பகுதி ; 
22.6009 ); the fire of Mahākāli . 

( Astron .) period comprising the end of the 
யாமளாசாரியர் yamalasariyar , பெ . ( n .) 

next equivalent to one - sixth of the duration 
யாமளாகமத்தின் வழியொழுகும் பெரியோர் . 

. 
( தக்கயாகப் . 51 , உரை. ); the principal followers 

[ Skt . Yuga + sandhi > த . யுகசந்தி ] 
of yāmaļākamam . 

யுகதருமம் yuga - tarumam , பெ .( n .) நூலின்படி 
[ Skt. Yāmala + ācārya > 5.WITLOGITEnrifleri 

( சாத்திரம் ) அந்த அந்த ஊழியில் ( யுகம் ) 
யாமளேந்திரர் yamalendirar , பெ .(n . ) இசைத் 

நடக்கவேண்டிய நடைமுறை ( வின் ) ; the 

characteristics of a particular yuga as 
தமிழ் நூலாசிரியருளொருவர் ; (சிலப் . உரைப்பாயி ) ; 
author of a treatise on icai - t -tamil . 

detailed in the Šāstras . 
யாவத்தீவு yavattivu, பெ . ( n .) யவத்தீவு ( வின் ) ; 

த.வ. ஊழிநடப்பு 
the Island of Java . 

[ Skt. Yuga > த . யுகம் + தருமம் ) 

யுகந்தரம் yugandaram, பெ . ( n .) 1. ஏர்க்கால் ; pole 
த.வ. பாவம் , யாவா 

of a carriage to which the yoke is fixed . 
[ Skt . Yava -dvipa > த . யாவத்தீவு ) 

2. ஒரு நாடு; a countsry . 
யுக்தம் yuktam, பெ . ( n . ) 1. தகுதி ( கொ.வ. ) ; 

[ Skt. Yugan - dhara > த . பகந்தரம் ) 
fitness, suitablenes , propriety . 2. தொடர் 

யுகப்பிரளயம் yuga - p - piralayam , பெ . ( n .) நான்கு 
மொழியினிறுதியில் கூடினது என்ற பொருளில் 

ஊழியின் ( யுகம் ) முடிவில் நிகழும் அழிவு (பிரளயம் ) 
வருஞ்சொல் ; the second member of a 

( வின் ); cosmic deluge at the end of a cycle 
compound word meaning that which is 

of yugas . 
combined with , 

[ Skt. Yuga + pra - laya > த . யுகப் பிரளயம் ) 
[ Skt . Yukta > த . யுக்தம் ) 

யுகபத்திரிகை yugapattirigal, பெ . ( n . ) மரவகை ; 
யுக்தி yukti, பெ . ( n . ) 1. பொருத்தம் ; fitness . 

asokatree. 
2. கருதுகோள் ( அனுமானம் ) ; inference . 

[ Skt. Yugapatitika > த . யுகாத்திரிக] 
3. காரணம் ( நியாயம் ) ( வின் ) ; reason , 
argument . 4 . கூரியவறிவு ; keen யுகபேதம் yuga - badam, பெ . ( n .) ஊழிகருக்குள் 
understanding , acute intellect . 5. சூழ்ச்சி ( யுகம் ) உண்டாகும் நடைமுறையின் கேறுபாடு 
( கொ.வ.); plan , scheme , device . 6. அறிவுரை (வின் ); the difference in characteristics 
புத்திமதி ( வின் ) ; counsel , advice . 7. பகுத்தறிவு between one yuga and another . 
( விவேகம் ) ( வின் ); discrimination . 8. ஆராய்வு 

[ Skt . Yuga + bheda > த . புகபேதம்) 
( வின் ) ; deleberation . 9. சூழ்ச்சி ( உபாயம் ) (வின் ) | யுகம் yugam , பெ . ( n . ) 1. கிருதயுகம் . திரேதாயுகம் . 
expedient , artifice. 

துவாபரயுகம் , கலியுகம் , என்ற நால்வகைப்பட்ட நீடிய 
[ Skt. Yukti > த . யுக்தி ] 

காலம் . ( பிங் ) ; age , aeon , a long period of 
யுக்மம் yukmam , பெ . ( n .) இணை , இரட்டை ; pair , time , of which there are fair,viz . ,kiruta 
couple , brace. 

yt kam , fireta - yukam , tunapara - yukam , 

kali - yukam . 2. இரட்டை : pair , coule , brace " 
[ Skt . Yugma > த . யுக்மம் ) 

பதகத்தொழில் கொடு " ( கம்பரா.நகரட்ட49 ) 3. நுகம் 
யுகசந்தி yugasandi, பெ .( n . ) (வானியல் ) ஒரு 

( யாழ். அக.) yoke.4. நான்கு முழங்கொண்ட அளவு 


2 


யுகம் 


420 


யுத்தம் 


war .. 


who practises yoga , yogi . 
( யாழ் . அக .); a measure of four cubits . 
[Skt. Yuga > த . யுகம் ] 

[ Skt . Yurjana > த . யுஞ்சானன் ) 
யுகம் yugam , பெ . ( n . ) உலகம் ( பூமி ) (பிங் ); earth . | யுத்தகளம் yuttakalam , பெ . ( n . ) போர்க்களம் ( பிங் ); 

battle- field . 
யுகமுடிவு yugamudiu , பெ .( n .) ஊழியின் ( யுகம் ) 
முடிவு ( யாழ் . அக .) ; theendofayuga . 

[ Skt . Yuddha > த . யுத்தம் + களம்) 
[ Skt. Yuga > த . யுகம் ) 

யுத்த சன்னத்தன் yuttasannattan , பெ . ( n . ) 
யுகவத்திரகம் yugavattiragam , பெ . ( n .) 

போர்க்கோலங் கொண்டவன் ( வின் ) ; one armed 
திருவாத்தி ( தைலவ.தைல .51.); holy mountain 

or equipped for battle . 
ebony . 

[ Skt.Yuddha + san - naddha > த.யுத்த 
[ Skt . Yugapatraka > த . யுகவத்திரகம் ) 

சன்னத்தன் ] 
யுகளம் yugalam, பெ . ( n . ) இரட்டை ; pair , brace 
" கூேடியுகள மல்லது ( பதினொ. மூத்த பிள்ளையாக )" யுத்தசன்னாகம் yutta - Sappagam , பெ . ( n .) 

போருக்கு முன்னேற்பாடு ( ஆயத்தம் ) (வின் ) ; 
த.வ. இணை 

preparation for battle, preparedness for 
[ skt . Yuga la > த . யுகளம் ] 
யுகளி yugal , பெ . ( n .) யுகளம் ( வின் ) பார்க்க ; see 

[ Skt . Yuddha + sannaha > த . யுத்த 
yugalam . 

சன்னாகம் ] 
[ Skt . Yugali > த . யுகளி] 

யுத்தசன்னியாசம் yuttasanniyasam, பெ . ( n .) 
யுகாதி yugati, பெ . ( n . ) 1. ஊழியின் ( யுகம் ) 

சூளுறவு ( சபதம் ) செய்து போர்த் தொழிலினின்று 
தொடக்கம் (சங் . அக.); beginningof the year . 

f1616604 (66 ); renunciation of military life , 
2. தெலுங்கர் , கன்னடர் முதலியோரின் ஆண்டுப் 

under a vow . 
பிறப்பு ; the new year day of the Telugus 
and the Kanarese . 3. அருகன் ; Arhat . 

[ Skt . Yuddha + sannyasa > த . யுத்த 
4. கடவுள் ( யாழ் . அக .) ; god . 

சன்னியாசம் ] 
[ Skt. Yugadi > த . யுகாதி ] 

யுத்தநாதி yuttanadi) 

, பெ . ( n . ) (வானியல் ) 
யுகாந்தப்பிரளயம் yuganta - p - piralayam , பெ . 

குறித்தகாலத்திலுள்ள கோள் இயக்கப் 
( n . ) யுகப்பிரளயம் (வின் ) பார்க்க ; see yuga - p 

( அயனசலன ) பாகை ( வின் ) ; ( Astron . ) 
piralayam .. 

precession of the equinoxes at a given 

time . 
[ Skt . Yuganta + Pra - laya > த . யுகாந்தப் 
பிரளயம் ) 

[ Skt. Yukta + nati > த . யுத்தநாதி ] 
யுகாந்தம் yugandam , பெ . ( n .) 1. ஊழியின் (யுகம் ) | யுத்தநாதிவாக்கியம் yuttanadivakkiyam , 

முடிவு (வின் ) ; the end of yuga . 2. யுகப்பிரளயம் பெ . ( n .) கோள் இயக்க ( அயனசலன ) வாய்பாடு 
( யாழ் . அக .) பார்க்க ; see yuga - p - piralayam . 

(வின் ) ; ( Astron . ) table of the precession of 
[Skt. Yuganta > த . புகாந்தம் ] 

the equinoxes for a given time . 
யுகாந்தாக்கினி yugantakkini, பெ . ( n . ) ஊழித்தீ | யுத்தம் yuttam , பெ . ( n . ) போர் (பிங்); battle , fight , 

( தக்கயாகப் . 67 ,உரை ) ; the all consuming fire 
at the end of a cycle of yugas . 

[ Skt . Yuddha > த . யுத்தம் 1] 
[ Skt . Yugantagni > த . யுகாந்தாக்கினி யுத்தம் yuttam , பெ .( n .) 1. பொருத்தம் ( வின் ); 
யுஞ்சானன் yuisanan, பெ .( n .) ஓகப் பயிற்சி fitness , proriety . 2. யுத்தம் , 2 (வின் ) பார்க்க ; see 
( யோகாப்பியாசம் ) செய்வோன் ( கங் . அக.) ; one 

yuktam , 2 . 3. நான்கு முழங்கொண்ட அளவு . 
( யாழ் . அக.); a measurement . 


war. 


யுத்தமுகம் 


421 


யூகசாலி 


[ Skt . Yukta > த . யுக்தம் , 2 ) 
யுத்தமுகம் yuttamugam , பெ . ( n . ) 
போர்முனை (வின் ) ; battle front . 

[ Skt . Yuddha + > த.யுத்தம் + முகம் 
யுத்தரங்கம் yuttarangam , பெ .( n .) போர்க்களம் ; 
theatre of war , field of battle. 

[ Skt . Yuddha > த . யுத்தம் + அரங்கம் 
யுத்தவீரன் yuttaviran, பெ . ( n .) போர் வீரன் ; 
warrior . 

[ Skt . Yuddha > த . யுத்தம் + வீரன் ) 
யுத்தவேது yuttavédu , பெ . ( n . ) பொருத்தமான 

ஏதுவைக் கொண்ட அணிபுனைவு ( அலங்காரம் ) 
( யாழ் . அக.); ( Rhet . ) a figure of speech in 
which an appropriate reason is 
suggested .. 

[ Skt. Yuddha + த . யுத்தம் + வேது ) 
யுத்தாயுத்தம் yuttayuttam , பெ . ( n .) தக்கதுந் 

தகாததும் ; what is proper and what is 
improper , propriety and impropriety. 

[ Skt . Yuktayukta > த . யுத்தாயுத்தம் ) 
யுத்தி yutti 

, பெ . ( n .) யுக்தி பார்க்க ; see yukti . 

[ Skt . Yukti > த . யுத்தி ] 
யுத்திக்காரன் yuttikkaran, பெ . ( n .) கூரிய 

அறிவுள்ளவன் ( வின் ) ; man of keen , 
resourceful intellect. 

[ Skt. Yukti > த . பத்தி + காரன் ) 
யுத்திசித்தி yutticitti பெ . ( n . ) ஏரணதருக்கத் 

தால் (தருக்கரீதியால் ) ஏற்படும் முடிவு ( வின் ) ; 

logical or rational conclusion 
யுத்திநியாயம் yuttiniyayam, பெ .( n .) யுத்திவாதம் 
பார்க்க ; yuttivatam . 

[ Skt. Yukti + nyaya > த . யுத்திநியாயம் ) 
யுத்தி யுத்தர் yuttiyuttar, பெ . ( n . ) ஏரணவல்லான் 
( தார்க்கிகர் ) (வின் ); logicians. 

[ Skt. Yuktityukta > த . யுத்தியத்தார் ) 
யுத்திவாதம் yuttivadam, பெ . ( n . ) நூல் (சாத்திரம் ) 

ஆதாரங்களைக் கொள்ளாமல் அறிவு ( புத்தி ) 


வன்மையைக் கொண்டு தருக்கம் செய்கை 
(வாதிடுகை ) ( கொ.வ ); argument founded on 
pure reason and not on scriptural 
authority. 

[ Skt. Yukti + vada > த . யுத்திவாதம் ] 
யுத்தோன் முகன் yuttonmugan , பெ . ( n .) 

போருக்கு அணியமாய் ( ஆயத்தம் ) இருப்பவன் . 
( தக்கயாகப் . 228 ,உரை ); one who is prepared 
and ready for war . 

[ Skt. Yuddhdn > த . யுத்தோன் + முகன் ) 
யுதிட்டிரன் yuttittiran, பெ .(n . ) பாண்டவருள் 

மூத்தவனான தருமபுத்திரன் ( பாரத . ); Dharma 
putra, the eldest of the Pandavas . 

[ skt. Yudhisthira > த . யுதிட்டிரன் ) 
யுவ yuva, பெ . ( n . ) வியாழன் வட்ட ஆண்டு 

அறுபதனுள் ஒன்பதாவது (பெரியவரு ); the 9th 
year of the Jupiter cycle . 

[ Skt. Yuvan > த . யுவ ] 
யுவதி yuvatit , பெ . ( n . )1. இளம் பெண் ; young 

woman . 2. பதினாறு அகவையுடைய பெண் . 
( சூடா ) ; girl of 16 years . 

[ Skt. Yuvati > த . யுவதி ] 
யுவராசன் yuvarasan, பெ .( n .) இளவரசன் (வின் ); 
heir - apparent to the throne, crown - prince. 

[ Skt. Yuva - raja > த . யுவராசன் ) 
யுவன் yuvan, பெ .( n .) இளைஞன் ( வின் ); young 


man .. 


[ Skt. Yuvan > த . பவன் ) 


யுவா yuva, பெ .( n .) யுவன் பார்க்க ; see yuvan. 
யுனானி yunan பெ .( n . ) முகம்மதிய மருத்துவர் 

கையாளும் கிரேக்க மருத்துவ முறை ; Greek 
school of medicine practised by Indian 
muhammadans . 

[ Skt. Yunani > த . யுனானி ] 
யூகசாலி yugasali பெ .( n . ) அறிவுக்கூர்மை 
LLISTT OTTOUGİT ; quick witted person . 

[ Skt. tha > த . யூகம் +சாலி ] 


422 

யூதப்பிரட்டன் 
யூகம் 
யூகம் yugam , பெ .( n .) 1. கருங்குரங்கு ; black | யூகி yugi, பெ .( n . )வத்சனான உதயணனிடம் அரசு 

monkey " யூகமொடு மாமுக முசுக்கலை " நுண்ணுத்தியில் ( இராச்சியதந்திரம் ) வல்லவனாக 
( திருமுரு .302 . ) ( பி.ங். ) 2. பெண்குரங்கு (திவா. ); இருந்த( நிபுணன் ) மந்திரி ; a minister of 
female monkey . 

udayana , king of vasta , famous for his 

political wisdom . யூகிபோதரவு 
யூகம் yugam , பெ .( n.) ஒருவகைப்புல் ( அக .நி. ); 

( பெருங்.இலாவாண . 8 , தலைப்பு .) 
broomstick grass . 

[Skt.yaugandarayana > த.யூகி .] 
[ Skt.uhani > த . யூகம் ] 

யூகிப்பயில் yug - p -payil, பெ . ( n . ) 

( n . ) குழு 
யூகம் yugam , பெ .(n .)பேன் ( யாழ் . அக.); louse . 

உக்குறிகளாலான மொழி . ( வின் . ) ; a kind of 
[ Skt.yuka > த . யூகர் ] 

secret language . 
யூகம் yugam , பெ . ( n . )1. உன்னிப்பு , கருதுகை 

[Skt.yuki + த.யூகி .] 
(உத்தேசம் ); guess , conjecture. 2. பகுத்தறிவு 

யூகிபாசை yigibasai பெ . ( n . ) யூகிப்பயில் ( வின் ) 
( விவேகம் ) ( யாழ் . அக.); discrimination , keen 

பார்க்க ; see yugipayil. 
preception , understanding . 3. கருத்து ; 

[ Skt. Thin + bhasa > த . யூகிபாசை .] 
intent, import. 4. காந்தி ( யாழ் . அக.); brilliance . 
5. ஏரணம் , தருக்கம் ; reason , logic . 

யூகை yugai, பெ . ( n . ) யூகம் பார்க்க ; see yugam . 
[ Skt . tha > த . யூகம் ] 

[ Skt.yuka > த . யூகை .] 
யூகம் yugam , பெ . ( n . )1. படையின் அணிவகுப்பு ; 

யூகை yugai, பெ . ( n . ) துவரையின் ( யவை ) 
arrangement or disposition of the forces எட்டிலொரு பங்கான அளவு ( கந்தபு. அண்ட 
for fighting military array . "சக்கரயூகம் பிக்கு " 

கோ .5 .); a linear measure = 1 / 8 of yavai . 
( கம்பரா. நிகும்பலை .69 ). 2. படை ( சூடா ); army , யூகை yugai, பெ . ( n .) 1. யூகம் , 2 ( யாழ் . அக.) பார்க்க 
host 3. உடற்குறை ( பிங் ) ; headless trunk of ; see yugam * , 2 . 2. மூலத்திலிருந்து உரைகாரர் 
a body . 

கருதும் ( அனுமான ) கருத்து ; inference from a 
[ Skt. vyuha > த . யூகர் ) 

text , drawn by its commentator . 3 . 

கல்வி ( வின் ) ; 
யூகம் yugam , பெ . ( n . ) கோட்டான் ( பிங் ) ; rock 

learning , erudition . 4 . 
horned ow ! 

அறிவாளி( வின் ) ; erudite person . 

[ Skt . uha > த . யூகை .] 
யூகவான் yugavan, பெ . ( n . )யூகி 1 ( யாழ் . அக .) 
பார்க்க ; see yugil 

யூதநாதன் yudanadan , பெ . ( n .) யூதபம் ( சூடா ) 
[ Skt . uhavan > த . யூகவான் .) 

பார்க்க ; see yudabam . 
யூகி yug , பெ .( n . ) அறிவாளி( புத்திசாலி ) (வின் ) ; 

[ Skt .yutha + natha > த . யூதநாதன் .) 
wise man , ingenious person , man of keen 

யூத நாயகன் 

yuda nayagan , பெ . ( n . ) 
understanding 

படைத்தலைவன் ; commander . " யூதநாயகரோடு 
[ Skt.uhin > த யூகி .] 

ரகேசரை " (தக்கயாகப் .609 ) 
யூகி - த்தல் vigi- 4 செ.குன்றா.வி . ( v.i. ) 

[ Skt.yuktha + nayaga > த . யூதநாயகன் ] 
1. கருதுதல் (உத்தேசம் ); guess conjecture 

யூதப்பிரட்டன் yudapirattan , 

பெ . ( n . ) 
2. கருதுதல் ( அனுமானித்தல் ) ( கொ.வ. ); to infer 

தன்னினத்தைவிட்டுப் பிரிந்த யானை . ( யாழ்.அக.); 
conclude.3 . ஆராய்தல் ( யாழ் . அக .) ; to elephant which has strayed away from its 
examine scrutinise 

herd . 
[Skt . uha > த . யூகி .] 

[ Skt.yutha > த . யூதப்பிரட்டன் ] 


யூதபதி 


423 


யோக்கியதைச் சீட்டு 


யூதபதி yudapati, பெ .(n.) 1. யூதபம் பார்க்க ; 

see yudabam . 2. யூதநாயகன் (தக்கயாகப் .609, 
உரை , பார்க்க ; see yudanayagan . 

[ Skt.yutha + pati > த . யூதபதி .] 
யூதபம் yudabam , பெ . ( n . ) தன் கூட்டத்தைக் 

காக்கும் தலைவன் யானை ( பிங் ); chief elephant , 
leader of a herd of elephants . 

[ Skt.yutha - pa > த . யூதபம் .] 
யூதம் yudam, பெ . ( n . ) 1. விலங்கின் கூட்டம் ( சூடா ); 

herd , as of elephants , flock . 2. பெரும்படை ; 
battalion troop . " புக்க பூதவேதாள யூதமே " 
(தக்கயாகப் .509 . ). 

[ Skt.yutha > த . யூதம் .) 
யூதமதம் yudamadam , பெ . ( n . ) எபிரேயரின் 

மதம் ; judaism . 
யூதர் yudar , பெ . ( n .) யூதப்பிரிவினர் ; the jews . 

[Heb.yaudi > த . யூதர் .] 
யூபத்தம்பம் yuba- t - tambam , பெ . ( n . ) 

வேள்வித்தூண் ( தக்கயாகப் .505 , உரை ); post or 
stake to which the sacrificial animal is 
fastened , sacrificial post. 

[ Skt.yupa + stambha > த . யூபத்தம்பம் .) 
யூபதண்டு yuba -tandu , பெ . ( n . ) 1. யூபத்தம்பம் 

see yubattambam " யூபதண்டு 
கொண்டோட வெற்றியே " (தக்கயாகப் .505 ) 

[ Skt.yupa + danda > த . யூபதண்டு .) 
யூபம் yubam , பெ . ( n .) 1. யூபத்தம்பம் பார்க்க , 

see yuba -t -tambam " யூபநட்ட வியன்களம் 
பலகொல் " ( புறநா .15 ) 2. வேள்வி ( சூடா .); sacrifice . 

[ Skt.yupa > த . பூம் ) 
யூபம் yubam , பெ . ( n . ) 1. படையின் அணிவகுப்பு 

( பிங் ) ; battle array . 2. உடற்குறை( பிங் ) ; 
headless trunk of body ." 

பிணையூபமெழுந்தாட " (மதுரைக் .27 ) 
யூமியா yumiya , பெ .( n .) படிச் செலவுக்காகக் 
கொடுக்குந் தொகை ( வின் ); 

allowance or 
pension , calculated originally by the day .. 


த.வ. பிழைப்பூதிய முன்பணம் 

[ Ar.yaumia > த . யூமியா .] 
யோக்கியத்துக்குக் கொடுத்தல் yokkiya 

ttuuku - k -kodu-, umiya , செ.கு.வி ( v.i. ) 
ஒருவனது நேர்மையின்மேல் பற்றுக் கோடாக கடன் 
கொடுத்தல் ; to lend money to a person 
without security depending on his 
honesty . 2. பணத்தைக் கப்பல் வணிகம் 
முதலியவற்றில் போடுதல் ; to risk one s money 
in trade , etc. 

த.வ. நம்பிக்கைக் கடன் . 

[ Skt.yogya > த . யோக்கியம் அத்து + 
கொடுத்தல் .] 
யோக்கியதாபட்சம் yokkiyatapatcam, Gu ( n . ) 

தகுதி பற்றிய மதிப்பு ; consideration of 
appropriateness or fitness regard of 
qualification or merits 

[ Skt .yogya -ta + paksa > த . யோக்கியதா 
பட்சம் ] 
யோக்கியதாபத்திரம் yokkiyata - pattiram , 

பெ .( n .) கல்வித் தேர்ச்சியைக் குறிக்கும் நற்சான்று 
ஆவணம் ; Diploma of educational 
attainments 2. நல்லொழுக்கத்தைக் குறிக்கும் 
ஆவணம் ; certificate of good character , 
conduct certificate. 

த.வ. 1. கல்விச் சான்றிதழ் 2. நல்லொழுக்கச் 
சான்றிதழ் , நன்னடத்தைச் சான்றிதழ் . 

[ Skt.yogya - ta + patra > த . யோக்கியதா 
பத்திரம்.] 
யோக்கியதா பத்திரிகை yokkiyata - pattirikai 

பெ . ( n . ) யோக்கியதா பத்திரம் பார்க்க ; see 
yokkiyata - pattiram 

[ Skt.yogya - ta - parika > த . யோக்கியதா 
பத்திரிகை .] 
யோக்கியதைச் சீட்டு yokkiyatai - c - cittu,, 

பெ ( n . ) யோக்கியதா பத்திரிகை பார்க்க ; see 
yokkiyata pattirikkai. 

[ Skt.yogya -ta + u.citthi > த . யோக்கியதைச் 
சீட்டு ) 


பார்க்க ; 


a 


யோக்கியபாத்திரம் 


424 


யோகசமாதி 


பெ ( n . ) தகுதிப்பாடும் , தகுதிப்பாடின்மையும் ; 
யோக்கியபாத்திரம் yokkiya - pattiram, பெ ( n .) 

worthiness and unworthiness 
நன்னடத்தை உடையவன் ( யாழ் . அக.); person of 

த.வ. தகவு இகவு 
respectability . 

[ Skt. yogya + yogyam > த . யோக்கியா 
த.வ. ஒழுக்கமுள்ளவன் . 

யோக்கியம் ) 
[ Skt.ydgya + patra > த . யோக்கியபாத்திரம் ] 

யோகக்கட்டு yogak -kattu , பெ ( n . ) இருகால் 
யோக்கியம் ybkkiyam , பெ ( n . ) 1. யோக்கியதை களையும் மாறி மடக்கி அக்கால்களை முதுகோடு 
1,4,6 பார்க்க ; see ydkkiyatai . 2. ஒழுக்கம் ; 

சேர்த்து வாரினாற் கட்டுகை ( சங் . அக. ); setting 
worthy conduct , decorum , conformity to cross - legged on the hams and binding the 
rules.3 . SITWM0; goodness , purity , folded legs with the body by means of a 
holiness 

strap 
த.வ. 1. தகுதி 2. நற்பண்பு 3. நல்லெண்ணம் . 

[ Skt.yoga > த . யோகம் + கட்டு ] 
[ Skt.yogya > த . யோக்கியம் ) 

யோகக்காட்சி yoga - k -katci, பெ ( n . ) கால 
யோக்கியவான் yokkiyvan, பெ ( n . ) நன்னடத்தை 

நேரங்களுக்கு ஆட்படாத ஆதனின் புலனறிவு 
உள்ளவன் ( யாழ்.அக . ) ;person of respect 

(சி.சி. அளவை,4); yogic perception of the soul , 
ability , 

transcending the limitation of time and 

place . 
த.வ. பண்பாளன் . 

[ skt. yoga > த. யோகம் + காட்சி 
[ Skt.yogya > த . யோக்கிய + ஆன் ] 

யோகக்காரன் yogakkaran , பெ ( n . ) ஆகூழ் 
யோக்கியன் yokkiyan, பெ ( n .) 1. தகுதியானவன் ; 

Oummoubit; fortunate man . 
worthy , honourable man . 2. தக்கவன் ; 
suitable . 3. உதவி செய்யக்கூடியவன் , 

த.வ. மச்சக்காரன் , நற்பேறுள்ளவன் . 
VILLOJSTT 6T62160T; useful , serviceable , capable 

[ Skt.yoga - van > த . யோகக்காரன் ] 
, 

யோகக்குண்டலினி yoga- kkundalini 

பெ ( n . ) நூற்றெட்டுஉபநிடதங்களுள் ஒன்று ; an 
த.வ. 1.மதிப்புள்ளவன் . 2. பொருத்தமானவன் . 

Upnisad one of 108 . 
[Skt.yogya > த . யோக்கியன் ) 

[ Skt.yoga -kundalini > த.யோகக்குண்டலினி] 
யோக்கியாசனம் yokkiya - asanam , பெ ( n .) யோகசம் yogasam , uெ ( n . )பழைய வடமொழி 
தகுதிக்குத்தக்கவாறு அமைந்த இடம் ; seat or சிவனியமறை இருபத்தெட்டனுள் 

ஒன்று 
place suited to one s dignity . 

( சைவச.பொது .331, உரை ) ; an ancient Saiva 
த.வ. மதிப்புரவு இடம் , தகவிருக்கை 

scripture in Sanskrit 

, one of 28 Civakamam . 
[ Skt.yogya + asana > த . யோக்கியாசனம் ] 

[ Skt.yoga - ja > த . யோகசம் ) 
யோக்கியாதி 

யோக சமாதி yoga - samati, uெ (n .) ஆதன் 
yokkiyati , ஓர் ஆண்டில் 

உடலையும் , மனத்தையும் விட்டுப் பிரிந்து இருக்கும் 
கதிரவனது அன்றாட இயக்கத்தைக் கணிக்கும் 

ஓகநிலை ( திருப்பு .341 ); a yogic cotemplation 
கணித வாய்ப்பாடு ; equation table of the sun s 

in which the soul becomes detached from 
true motion for every day in the year . 

the body and mind . 
[Skt.yogya > த . யோக்கியா + ஆதி ] 

த.வ. ஒக ஒன்றுதல் . 
யோக்கியாயோக்கியம் yokkiyayokkiyam , 

[ Skt.yoga + samadhi > த . யோகசமாதி ] 


man . 


யோகசரன் 


425 


யோகதீட்சை 


(உபநிடதங்களுள் ) ஒன்று ; an upanisad one of 
108 . 


யோகசரன் yoka - saran, பெ ( n .) அனுமான் 
( யாழ் . அக .); Hanuman . 

[ Skt.yoga - cara > த . யோகசரன் ) 
யோக சாத்திரம் yoka - sattiram , பெ ( n.) அறுபத்து 

நான்கு கலைகளுள் ஓகத்தைப்பற்றிக் கூறும் கலை ; 
yoga philosophy, one of arupattunālu -kalai. 

[ Skt.yoga + sastra > த . யோகசாத்திரம் ] 
யோகசாதனம் ybka - satanam , பெ ( n . ) 
ஓகப்பயிற்சி ; the practice of yoga . 

. 
[ Skt.yoga + sadhana > த . யோகசாதனம் ] 
யோகசாதனை yoka - sadanai, பெ ( n . ) 
ஓகப்பயிற்சி ; the practice of yoga . 

[ Skt.yoga + sadhana > த . யோகசாதனை ] 
யோகசாரணம் yokasaranam , பெ ( n . ) 

அறிவியல் ஒன்றே என்றைக்கும் உள்ளது எனக் 
கூறும் புத்தமதப் பிரிவு ; Buddhist school 
which maintain that the intelligence or 
vynāna alone eternally exists 

[ Skt.yoga + carana > த . யோகசாரணம் ] 
யோகசாரன் yokasaran , பெ ( n . ) யோகாசார 

மதத்தைப் பின்பற்றுபவன் (சி.சி.பா.யோகா .1 ); 
follower of the yogācāra school of 
Buddhism .. 

[ Skt.yogacara > த . போகசாரன் ] 
யோகசிகை yokacigai, பெ ( n .) நூற்றெட்டு 

உபநிடதங்களுள் ஒன்று ; an upanisad , one of 
108 . 

[ Skt . yoga sikha > த . யோகசிகை ) 
யோகசித்தன் yoka - sittan, பெ ( n .) ஓகத்தில் 
தேறியவன் ; one of the best siddharas 

[ யோகம் +சித்தன் ] 

[Skt.yoga > த . யோகம் ] 
யோகசித்தி yoka - sitti, பெ ( n . ) ஓகம் செய்து பெற்ற 

ஆற்றல் ; ower attained by the practice of 
yoga . 

[ Skt.ybga + siddhi > த . யோகசித்தி ] 
யோகசூடாமணி ybka -sudamani பெ ( n .) 
நூற்றெட்டு துணை 

விளக்க நூல்களுள் 


[ Skt.yoga - cudamani > த.யோக சூடாமணி 
யோகசேமம் yoka -semam , பெ ( n . ) 1. ஆக்கம் 

( வின் ) ; welfare , prosperity.2 . வாழ்க்கைத் 
தொழில் , பிழைப்பு வழி ; livelihood.3 . 
நலமானநிலை ; state of health . 4. பெற்ற 
பொருளின் நிலைபேறும் மேன்மெல் வருவாயும் ; 
secure possession of what has been 
acquired , and increasing prosperity . 

த.வ. செழிப்பு, வாழ்க்கை , பிழைப்பு, 
நன்னிலை, மேல்வருமானம் 

[ Skt.yoga + ks € ma > த . யோகசேமம் ] 
யோகதண்டம் yaka - tangam, பெ ( n .) ஓகிகள் 
கைக்கொள்ளுங் கோல் ( வின் ) ; staff of a yogi 

த.வ. ஓகிதடி 

[ Skt . yoga + danda > த யோகதண்டம் 
யோகதத்துவம் yokatattuvam , பெ ( n . ) 

நூற்றெட்டு துனை விளக்க நூல்களுள் 
(உபநிடதங்களுள் ) ஒன்று ; an upanisad , one of 
108 . 

[ Skt.yoga -tattva > த . யோகதத்துவம் ] 
யோக தட்சிணாமூர்த்தம்yoka -tcinamurttam , 

பெ ( n . ) தென்முக நம்பியின் வடிவங்களுள் ஒன்று ; 
a form of Daksiņāmurti. 

[ Skt .yoga + daksina + mura > த . யோக 
தட்சிணாமூர்த்தம் ) 
யோகதீக்கை yoka -dikkai பெ ( n .) ஓகவழியால் 

குரு மாணாக்கனது உடலுள் புகுந்து அவனது 
ஆதனை உட்கொண்டு சிவனது திருவடியிற் 
சேர்க்கும் தீக்கை வகை ; a mode of initiation in 
which the teacher, by yogic power enters 
the body of his disciple , takes hold of his 
soul and joins it to the feet of Siva 

[ Skt.yaga + diksa > த . யோகதீக்கை ) 
யோகதீட்சை yoka - titcai, பெ ( n . ) யோக தீக்கை 
பார்க்க ; see ydka -tikkail 

[ Skt.ydga + diksa > த . போகதீட்சை ) 


யோகநானம் 


426 


யோகபாதம் 


யோகப்பிரத்தியட்சம் yogap - p - pirattiyatcam, 
யோகநானம் yogandpam , பெ ( n .) ஏழு 

குளியல்களுள் ஊழ்கத்தினால் உண்டாகும் பெ ( n . ) ஆதன் உடலையும் , மனத்தையும் விட்டுப் 
தூய்மை ( வின் ) ; purification by yogic பிரிந்து நிற்கும் நிலையில் , காலநேரங்கட்கு 
contemplation , one of seven snanam . உட்படாத ஆதனின் புலனறிவு (சி.சி. அளவை .4 ); 
[ Skt. yoga + snanam > த . யோக நிட்டை ) yogic perception of the soul, transcending 

the limitation of time and peace . 
யோகநிட்டை yoga - nittai uெ ( n .) ஓக முறையில் 
உள்ளொடுங்குதல்; absorbed yogic 

[Skt.yoga pratyaksa > த. யோகப்பிரத் 
contemplation . 

தியட்சம் ] 
[Skt.yoga - nistha > த . யோகநிட்டை ] யோகப்பிரமாணம் yoga - p -piramanam 
யோகநித்திரை yoga - nittirai, பெ ( n . ) உறங்குவது 

பெ ( n .) யோகநிலை பார்க்க ; seeydga- nilai. 
போன்றிருந்தும் அறிவுற்றிருக்கும் ஓகநிலை 

[ Skt.yoga + pra- mana > த . 
(தக்கயாகப்.148, உரை ) ; a state of meditation 

யோகப்பிரமாணம் ) 
which admits of the full exercise of one s 

யோகபதம் yoga - patam , uெ ( n . ) கரணியச் 
mental powers , the body remaining 

சொல் (வின் ); derivative word . 
inactive as in sleep . 

[ Skt.yoga + pada > த. யோகாதம் ] 
த.வ. ஓகத்துயில் 

யோகபரன் yoga - paran, பெ ( n . ) ஓகநினை 
[ Skt. yoga + nidra > த . யோகநித்திரை ) 

வுடையவன் ( இலக்.அக ) ; one who has 
யோகநிலை yoga- nilai, பெ ( n .) ஓகநிலையில் completely given himself up to yogic 

உள்ளொடுங்கி அமர்ந்திருத்தல் ; absorbed yogic practices . 
contemplation .. 

[ Skt.yoga - para > த . யோகபரன் ] 
த.வ. ஒக ஒடுக்கம். 

யோகபரீட்சை yoga - paritcai uெ ( n .) ஓகப்பயிற்சி , 
( யோகம் + நிலை ) 

practice of yoga . 
[ Skt.yoga > த . யோகம் ) 

[ Skt.yoga + pariksa > த . யோகப் பரீட்சை 
யோகநூல் yoga - nul, பெ ( n .) அறுபத்து நான்கு | யோகபாதம் yoga - patam , பெ ( n . ) 1 . யோகம் 

கலைகளுள் ஓகத்தைப் பற்றிக் கூறும் கலை (வின் ); பார்க்க ; see yoga. வடிவினையுடைய கடவுளை 
yoga philosophy, one of arupattunālu kali 

. அகத்தான் வழிபடுகை 

யாகிய வழி 
[ Skt.yoga > த . யோகம் + நூல் ) 

(சி.போ.பா .8,1 ,பக் , 359.புதுப் ) 2. ஒவ்வொரு 
யோகப்பட்டம் yogap - p - pattam , பெ ( n . ) 

சிவத்தோன்றியத்திலும் ஓகத்தைப் பற்றிக் 
ஓகத்தில் அமர்ந்திருக்கும் பொழுது முதுகையும் 

கூறுவதாயுள்ள இரண்டாம் பகுதி 
முழங்கால்களையும் சேர்த்துக் கட்டவுதவும் கச்சை ; ( பெரியபு. தில்லைவா. சூச ); second of the four 
strap used by a jogi sitting on his hams , parts of each sivāgamam , a dealing with 
to bind his folded legs with the body . 

yoga practices . 3. ஓகத்தைப் பற்றிக் கூறும் 
" யோகப் பட்டம் விளங்க " (திருவாலவா . 13,5 ) 

மாலியத்தோன்றியப் பகுதி ; the section of 
த.வ , ஓக நாண் . 

pāñcarātti rāgamam dealing with yoga . 
[ Skt.yoga > த . யோக பட்டம்] 

[ Skt.yoga + pata > த . யோகபாதம் 


யோகபீடம் 


427 


யோகவுறக்கம் 


-- 


யோகபீடம் yoga - picam, பெ ( n .) ஓகிகளுக்குரிய 

இருக்கை ; seat on posture peculiarly 
suitable to a yogi . 

[ Skt. yoga + pitha > த . யோகபீடம் ) 
யோகம் yogam , பெ ( n .) 1. சேர்க்கை junction , 

union , combination . " பொறிபுனையோக 
வியோக முடைத்தோன்( ஞானா.61,9 ) 2. கோள்கள் 
முதலியவற்றின் நற்சேர்க்கை ; lucky conjunction, 
as of planets . 3. கூடல் ; sexual union , 
" பன்னாளும் பயில்யோகம் பரம்பரையின் 
விரும்பினார் ( பெரியபு.தடுத்.181) 4. கூட்டல் 
( யாழ். அக .);addition 5. ஆகூழ் ; luck , fortune . " 
யோகநாள் வந்த தென்று (இராமநா. பாலகா .10 ). 6 . 
உயர்ச்சி ( செந் .1 v 257 ) ; excellence. 7. ஊக்கம் . 
( யாழ்.அக.) enthusiasm , zeal 8. தகுதி 
( யாழ் . அக . ) 9. சொற்பிறப்பியலுக்குத் தொடர்பான 
சொல் தோற்றம் ; etymological connection of 
a word . 10. கரணியப் பெயர் ; ( நன் . 62 , விருத் ) 
derivative name . 11. நூற்பா ( யாழ் . அக .) 
aphorism . 12. வழி ( உபாயம் ) ; means , 
expedient , device . " கைகண்ட யோகம் 
( திவ்.நாய்ச் .12,5 , வ்யா ) 13. மருந்து remedy , cure , 
medicine . ஆழ்துயரவித்தற் கொத்த 
வரும்பெறல் யோகநாடி " ( சீவக .1800 ) 14. ஏமாற்று 
(யாழ்.அக.) fraud . 15. அரைப்பட்டிகை ; waist 
band , girdle " அரியர் யோகமும் " (சிலப் .14.170) 
16. நற்சுழி ; auspicious mark , as on horse , 
cattle etc. ," யோகப்புரவி " ( பெரியபு.தடுத் .19 ) 17 . 
ஆழ்நிலை ஊழ்கம் ; deep and abstract 
meditation , concentration of the mind in 
the contemlation of the supreme spirit . 
" யோக நல்லுறக்க நல்கினான் " (இரகு , திருவவ .5 ). 
18 , உணர்ச்சி ; consciousness தாக்குதன் 
முன்னே யோகம் வந்தது மாண்டார்க்கு 
( கம்பரா.வேலேற்ற .42 ) 19 . 

மிகு நுண்ணிய 
வடிவினையுடைய கடவுளை 

அகத்தான் 
வழிபடுகையாகிய வழி (சி.போ.பா .8,1 ,பக் 359, புதுப்); 
Šaiva path of yoga which consists in the 
mental worship of siva in his subtler form . 
ஒவ்வொரு சிவதோன்றியத்திலும் ஓகத்தைப் பற்றிக் 


கூறுவதாயுள்ள இரண்டாம் 

பகுதி 
(பெரியயு.தில்லைவா.சூச .) ; second of the four 
parts of each sivaiamam , as dealing with 

yoga practices . 
யோகயாமளம் yogayamalam , பெ ( n . ) 

கொற்றவை வழிபாட்டின் தந்திரங்களைப் பற்றிய 
நூல் ; ( சாக்தேய தந்திரம் ) a tantric work dealing 
with the worship of Sakti 
யோகயாமளத்தினாள் " ( தக்கயாகப் .136 ) 

[ Skt.yoga -yamala > த , யோகயாமளம் ] 
யோகமார்க்கம் yoga - markkam , பெ ( n . ) 
ஓகமுறை ; yogic system . 

த.வ. ஓகவழி . 

[ Skt.yoga + marga > த. யோகமார்க்கம் ) 
யோகர் yogar , பெ ( n .) ஓகியர் ; yogis , followers 

of the yoga system ." எண்ணிலா 
முனிவர்.... யோகர் " (திருகாளத் . சூடா . ) 
2. முனிவர் , ( சூடா ) sages ascetics . 3. சமண 
முனிவர்( சூடா); Jaina saints . 

[ Skt.yoga > த. யோகர் ] 
யோகரூடி yogarudi, பெ ( n . ) காரண விடுகுறி 

( நன் .62 விருத் ) ; word having at 
etymoloyogical as well as a special or 
conventional meaning as pankaja 

[ Skt.yoga + rudhi > த. யோகரூடி 
யோகவான் yokavan , பெ ( n .)ஆகூழ் உள்ளவன் 
( 291); fortunate man . 

த.வ. நற்பேறுள்ளவன் . 

[ Skt.yoga - van > த . யோகவான் ] 
யோகவிபாகம் yogavipakam , பெ ( n . ) ஒரு 

நூற்பாவில் ஒரு பகுதியைத் தனியே பகுத்து வேறு 
நூற்பாவாக்கி பொருள் கோடலாகிய நூற் புணர்ப்பு 
( தொல் . சொல் .11, சேனா.); separation of that 
which is usually combined together , 
especially the seperation of the words of 
a sutra splitting one rule into two or more . 

[ Skt.yoga + vibhaga > த . யோகவிபாகம் ] 
யோகவுறக்கம் yoga - urakkam , பெ ( n .) 
யோகநித்திரை பார்க்க ; see yoga - nittirai. 

த.வ. ஓகத்துயில் . 


யோக வேட்டி 


428 


யோகிப்பு 


[ Skt.yoga + adhikara > த . யோகாதிகாரம் ) 
[ Skt.yoga > த . யோகம் +உறக்கம் ] 
யோகவேட்டி yoga - vetti பெ ( n .) இடது தோள் 

யோகாதிசயம் yogitisayam , பெ ( n . )நன்னிலை; 
மேலிருந்து குறுக்காக அணியும் மேலாடை ( வி ) ; condition , state of health . " 6T 60 
upper cloth worn across the chest , யோகாதிசயங்களுரைக்க ( அருட்பா, VI , 
passing over the left shoulder, and under வேண்டுகோ). 
the right . 

த.வ. உடல்நலம் 
[ Skt.yoga + vesta > த . யோகவேட்டி ) 

[ Skt .yoga + atisaya > த . யோகாதிசயம் 
யோகாக்கினி yoga - k - kini, பெ ( n . ) 

யோகாப்பியாசம் yogappiyasam , பெ ( n . ) ஓகப் 
1 ஓகத்தாலடையும் ஒளி; lustre attained through 

பயிற்சி ; practice of yoga 
yogic practice. 2. நெருப்புத் திரள் ( வி ); blaze 

[ Skt.yogabhyasa > த . யோகாப்பியாசம் ] 
of fire -3 . விடாத ஓகமுறைக் கடைப்பிடிப்பால் 
ஒகியின் கண்ணில் ஒளிருந் தீ (வின் ); excessive 

யோகார்த்தம் yogarttam , பெ ( n .) சொற்பிறப்பியல் 
heat of fire glowing in the eyes of a yogi 

கூறும் கரணியப் பொருள் ( வி ) ; etymological 
because of continued meditation . 

meaning . 
த.வ. ஓகப் பொலிவு , தீப் பிழம்பு , ஓக ஒளி 

[ Skt.yoga + artha > த . யோகார்த்தம் ] 
[ Skt .yoga + agni > த . யோகாக்கினி 

யோகி yogi, uெ ( n . ) 1. ஓக முறையின் மெய்மைகளைப் 
யோகாசனம் yogasanam , பெ ( n . ) பின்பற்றி அப்பயிற்சியில் தேர்ச்சி பெற்றவன்; 

1. ஓகத்துக்குரிய இருக்கை ( வின் ) ; mode of follower of the yoga system of philosophy, 
sitting, suited to profound and abstract adopt in yogic practices . " ஒண்டிறல் 
meditation . 2. ஐவகை முழங்காலிட்டுக் யோகிகளே (திருவாச .46,2 ). 2 . 
குந்தியிருக்கும் இருப்பு (சங் . அக .); sitting on the ( வின் ) ascetic 3. சிவபெருமான் ( பிங் ) ; Lord 
hams , one of pancha- v - atanam . 

Siva.4 . ஐயனார் (பிங் ); Aiyanar . 5. அருகன் (பிங் ); 
த.வ. ஓக இருக்கை 

Arhat 6. உடலை வளைக்க உதவும் தசை ( வி ) ; 
[ Skt.yoga + a - sana > த . யோகாசனம் ] 

abductor muscle . 
யோகாசாரம் yogasaram , பெ ( n . ) 

த.வ. ஓகி 
1 ஓகமுறைகளை அறிந்து ஒழுகும் முறை ; practice 

[ Skt.yogin > த . போகி ] 
and observance of yoga.2 . அறிவியல் ஒன்றே 

யோகி - த்தல் yogi , 4. செ . குன்றாவி ( v.t. ) ஊழ்கம் 
என்றைக்கும் உள்ளது என்று கூறும் பௌத்த மதப் 

செய்தல் ( வி ) ; to contemplate , to meditate 
பிரிவு ; a buddhist school which maintains 
that the intelligence or viyñāna alone 

upon . 
externally exists . 

த.வ. உள்ளொடுங்குதல் 
[ Skt.yogacara > த . யோகாசாரம் 

[ Skt.yogin > த . யோகி- ) 
யோகாசாரியன் yoga - sariyan , பெ ( n . ) 

யோகிப்பரதேசி yogi- p - paradesi, பெ { n .) 
ஒகத்தின் உட்பொருளைக் கற்பிக்கும் ஆசிரியன் வடநாட்டுத் துறவி ; ascetic pilgrim from North 
( வின் ) ; teacher of the yoga system of 

India mendicants , as practicing yoga. 
philosophy . 

[ Skt.yogin + para - desi > த. யோகிப்பரதேசி ] 
யோகாதிகாரம் yogatikaram , uெ ( n . )ஓகநிலை யோகிப்பு yogippu , பெ ( n . ) ஊழ்கம் ( வின் ) ; 
யில் நிற்குந் திறமை ( வின் ); ability or fitness to 

meditation , contemplation . 
undertake the practice of yoga . 

த.வ. உ.டல்நலம் 


துறவி 


யோகினி 


4291 


யோசி- த்தல் 


[ Skt.yogin > த . யோகிப்பு 
யோகினி yogini, பெ ( n . ) 1. மந்திரக்காரி (வின் ) ; 

female magician , witch sorcesess . 
2. கொற்றவைக்கு ஏவல் செய்யும் மகளிர்வகை ; a 
class of female attendants on Durga 
" வீரயோகினி வெள்ளமோடு (பிரபுலிங்.கைலாச .42) 
3. தெய்வப்பெண் ; fairy " நிலையெனும் யோகினி 
மடவரலும் (திருக்காளத்.பு.விசிட்டத் .28 ) 
4. கொற்றவை Kali . " இத்திறம் யோகினியிசைத்து 
(கந்தபு.அக்கினி முகா .132 ) 5. ஒவ்வொரு நாளிலும் 
ஒவ்வொரு திசையில் நின்று கொண்டு அத்திசை 
நோக்கிப் பயணமாவோர்க்குத் தீங்கு 
விளைவிப்பவளாகக் கருதப்படும் பெண் தெய்வம் 
(சோதிடகிரக .89 . ); Durga who , on earth titi of 
the waring and waxing moon appears in 
a particular direction and causes harm to 
those who start their journey in that 
direction . 

[ Skt.yogini > த . யோகினி 
யோகினிச்சி yoginicci பெ ( n . ) வரிக் கூத்துவகை 

(சிலப் .3,13, உரை , பக்.89 ); a kind of dance. 
யோகினிதிசை yogin - tisai, பெ ( n .) யோகினி 

என்ற பெண் தெய்வம் இருக்கின்ற திசை (பஞ்); 
direction of the yogini. 

[ Skt.yogini + disa > த.யோகினிதிசை 
யோகீசுவரன் yogisuvaran, பெ ( n . ) ஓகத்தில் 
வல்லவன் ; adept in yoga . 

த.வ. ஓகஅறிஞன் 

[ Skt.yogisvara > த. யோகீசுவரன் ] 
யோகு yogu , பெ ( n . ) ஊழ்கத்தில் ஆழ்ந்து 

ஒடுங்குகை ; deep and abstract meditation ; 
concentration of the mind in the 
contemplation of the supreme spirit . " யோக 
நல்லுறக்க நல்கினான் ( இரகு . திருவவ .5 ) 

த.வ. ஓக ஒடுக்கம் . 

[ Skt.yoga > த . யோகு ] 
யோசனம் yosanam , பெ ( n . ) 1. எண்ணம் ; 

thought reflection , consideration . 
2. கருத்து ; opinion , sentiment . 3. அறிவுரை ; 
counsel, advice.4. கருவி ; device , scheme , 


contrevance . 5. பகுத்தறிவு ; discretion , 
prudence , wisdom . 6. 2 1/4 மைல் கொண்ட 
தொலைவு (கந்தபு. அண்ட கோ .6 ). நாக நன்னாட்டு 
நானூறி யோசனை (மணிமே .9,21) 7. ஓசை ( சது ) ; 
sound . 

[ Skt.yojana > த . யோசனம் ] 
யோசனவல்லி ybsana - valli 

, பெ ( n . ) 
1. நீர்ப்பூடுவகை; Indian madder 2. வல்லாரை ; 
Indian pennywort . 

[ Skt.yojana + valli > த . யோசனவல்லி) 
யோசனன் yosana ), பெ ( n . ) கடவுள்( யாழ் . அக.); 
God . 

[ Skt.yojana > த . யோசனன் ] 
யோசனை yosanai uெ ( n . ) 1 எண்ணம் ; thought , 

reflection , consideration. 2. கருத்து opinion ,, 
sentiment . 3. அறிவுரை; counsel , advice . 
4. வழி ; device , scheme , contrivance . 
5. அறிவு ; disoretion , prudence wisdom . 
6. நான்கு குரோசங் கொண்ட நீட்டலளவை ; a 
linear measure four kurocam " நாக 
நன்னாட்டு நானூறு யோசனை . ( மணிமே 9:21 . ) 
7. ஓசை ; sound . 

[ Skt.yojana > த . யோசனை 
யோசனைக்காரன் yosanai- k - karan, uெ ( n . ) 

முன்னறிவுடையவன் ( வி ) ; prudent , thoughtful 
man . 

த.வ. விழிப்புள்ளவன் 

[ Skt.yojana > த . யோசனை + காரன் ) 
யோசனைசாலி yosanaisali 

, uெ ( n .) அறிவு 
உள்ளவன் ( வி ) ; wise , polite man . 

[ Skt.yojana > த . யோசனை + சாலி ) 
யோசனைவான் yöšanaivān, Qu ( n . ) 

யோசனைக்காரன் பார்க்க ; see yosanai- k 
karan , 

த.வ. விழிப்புள்ளவன் 

[ Skt.yojana > த . யோசனை + காரன் ] 
யோசி - த்தல் yosi-, 4. செ . குன்றாவி ( v.t. ) 

1. சேர்த்தல் ; to bring together . " வாயுப் 
பிராணனொன்று மடைமாறி யோசித்து " 
( திருப்பு 341 ) 2. எண்ணுதல் (சிந்தித்தல் ); to 


யோசியம் 


430 


யோனிமுத்திரை 


த.வ. கணியம் 


consider , ponder . " எல்லாம் யோசிக்கும் ( திவ் இயற் திருவிருத் 1) 6. ஆவுடையாள் ; pedestal 

of a lingam . 7. ஒரு நாடக உறுப்பு (சிலப் .3,13 
வேளையில் " ( தாயு.பரிபூரண .10 ) 3. அறிவுரை 

25011); a necessary adjunct or part of a 
கேட்டல் ; to consult . 

drama . 8. பதினொன்றாவது விண்மீனாகிய 
த.வ.இணைத்தல் , எண்ணுதல் , நல்லுரை 

கணை ; the 11th asterisma 9. நீர் (இலக் . அக .); 
கேட்டல் 

water .. 
[ Skt.yoj > த . யோசி-,) 

[ Skt.yoni > த . யோனி] 
யோசியம் yosiyam , பெ ( n ) கணியம் ; astrology 

யோனிக்கலப்பு yoni- k - kalappu , கலப்பு இனம் 
prognostication , divination . 

( யாழ் . அக.); mixed origin or caste . 

[ Skt.yami > த . யோனி + கலப்பு ) 
[ Skt.jyotisa > த . யோசியம் ] 

யோனிசங்கரம் yöni- šarkaram ,Qu ( n ) 
யோத்திரம் yottiram , பெ ( n . ) நுகக்கயிறு 

யோனிக்கலப்பு பார்க்க ; see ydni- k - kalappu. 
( யாழ் . அக. ) ; cord used to yoke cattle. 

[ Skt.yomi + sur - kara > த . யோனிசங்கரம்) 
த.வ. கட்டுகயிறு , பூட்டாங்கயிறு 

யோனிசங்கரன் yan - sankaran , uெ ( n ) கலப்பு 
[ Skt. yoktra > த . யோத்திரம் ) 

இனப்பிறப்பால் இழிந்தவனாகக் கருதப்படுபவன் 
யோதனம் yatanam, பெ ( n . ) போர் ; act offighting 

( யாழ் . அக .) ; person of mixed caste , 
battle , 

war " யோதனத்தி லிவன் " 

offspring of mixed parentage considered 
(பாரத.பதினான் .78 ) 

low born .. 
[ Skt.yodhana > த . யோதனம் ) 

[ Skt.yomi + sai - kara > த . யோனிசங்கரன் ) 
யோமிய yomiya, பெ ( n . ) முகம்மதியர் செய்த 

யோனிசிராவம் yomisiravam , பெ ( n ) வெள்ளை 
உதவிகளுக்காக பிரிட்டன் அரசு அவர்க்கு அரசு 

நோய் (பைஷஜ); whiles , leucorrhoea . 
வாயிலாகக் கொடுத்துவந்த அன்றாடப்படி ; daily 
allowance or pension granted to 

[Skt.yani + srava > த . யோனிசிராவம் ] 
Muhammadans, in the earlier years of 

யோனிப்பொருத்தம் yoni- p - poruttam , பெ ( n ) 
British rule for having rendered special 

திருமணப் பொருத்தம் பத்தனுள் ஒன்று ( வி ); a 
services . ( M.N.A.D.I , 287 ) 

coressondence between the horoscopes 

of the prospective bride and bride grooms, 
த.வ. பிழைப்புப்படி 

one of ten kaliyana - p - poruttam . 
[ Arab.yaumia > த . யோமிய ] 

[ Skt.ydni > த . யோனி + பொருத்தம் ) 
யோமியதார் yomiyatar , அன்றாட படி 
Quyi Couri (M.N.A.D.1,287 ) ;grantee of daily 

யோனி பேதம் 

yoni- betam , பெ ( n . ) 84 
allowance 

இலட்சமாகக் கூறப்படும் பிறப்பு வகை ; species of 

living beings , said to number 84 lakhs " 
த.வ. நாட்படி 

உரை செரு மெண்பத்து நான்கு நூறாயிரமாம் 
[ Skt.yaumia > த . யோமிய + தார் ) 

யோனிபேத நிரை சேர " ( தேவப .575,3) .( பிங் ) 
யோனி yoni, 1. நோனி , பெண்குறி ; pudendum 

[ Skt.ydni + bheda > த . யோனிபேதம் ] 
muliebre . " விரிந்தது யோனியும் (திருமந் .455 ) .2. யோனிமுத்திரை 
இனப்பெருக்க உறுப்பு ; place of birth , source , 

yoni-muttirai Qu ( n . ) 
origin . "உலக வை புரக்கும் யோனி ( ஞானா -14,4 )." 

முக்கோணமாகக் காட்டும் 84 கைமுத்திரை வகை 
3. கருப்பைப் பை ; womb , matrix . 4 . 

( சங் . அக.); a hand pose with a triangular 

. 
காரணம் (சது ) ; cause . 5. பிறவி ; form of 

opening between the fingers. 
life . எந்நின்ற யோனியுமாய்ப் பிறந்தாய் 

(யோனி + முத்திரை ] 
[ Skt.yoni > த . யோனி + முத்திரை) 


யோனிமேகம் 


431 


ரகுமான் 


யோனிமேகம் yoni- megam , பெ ( n . ) 
யோனிசிராவம் பார்க்க ; see yonisiravam . 

[ Skt.yoni + meha > த . யோனிமேகம் ] 
யோனிவாய்ப்படு - தல் yonvay - p -padu-, 
செ.கு.வி ( v.i.) பிறத்தல் ( யாழ் . அக ) ; to be born . 

(யோனி + வாய்ப்படுதல் ) 

[ Skt.yoni > த . யோனி ] 
யௌகிகம் yaugigam , பெ ( n .) பகுபதம் ( வின் ) ; 
divisible word , derivative . 

[ Skt.yaugika > த . யௌகிகம் ] 
யௌதகம் yautagam , பெ ( n . ) 

திருமணத்தின்போது மணமகனோடு 
மணையிலிருக்கும் பொழுது மணப்பெண்ணுக்குக் 
கொடுக்கப்படும் சீர் ; gift paid to a bride while 
sitting beside the bridegroom , a variety 
of stridhana ) 

[Skt.yautaka > த . யௌதகம் ] 
யௌதம் yaudam , பெ ( n .) ஒரு நீட்டலளவை 
( யாழ் . அக .); a linear measure . 

[ Skt.yautava > த . யௌதம்] 
யௌதம் ’ yaudam, பெ ( n . ) மகளிர் கூட்டம் 

( யாழ் . அக. ); assembly of women . 


[ Skt.yaudhika > த . யௌதம் ] 
யௌவனகண்டகம் yauvapa - kandagam, 
பெ ( n .) முகப்பரு( யாழ் . அக.); pimple on the face . 

[ Skt.yauvana + kantaka > த . யௌவன 
கண்டகம் ] 
யௌவனதசை 

yauvanatasai 

, Qu ( n . ) 
விடலைப்பருவம் (சங் . அக.);youth . 

[ Skt.yauvana + dasa > த . யௌவனதசை ) 
யௌவனம் yauvanam , பெ ( n . ) 1. இளமை ( சூடா ); 

adolescence.2 . அழகு ( அக.நி ); beauty . 
3. களிப்பு ( சது ) ; joy . 4. மகளிர்கூட்டம்( யாழ் . அக. ); 
assembly of women . 

[Skt.yauvana > த . யௌவனம் ) 
QUISTOUGOTUŠO 600TW yauvana - lakkaņam , ou 
( n . ) 1. அழகு ; beauty . 2. கொங்கை ; breast. 

[ Skt.yauvana -laksana > த . யௌவன 
லக்கணம் ) 
யௌவனிகை yauvanigai, uெ ( n . ) 

பதினாறுக்குமேல் ஐம்பதுக்கு உட்பட்ட பெண் ; 
( சங் . அக .) women between the age of 16 
and 50 . 

[ Skt.yauvanika > த . யௌவனிகை ]] 


IT 


ரக்கை rakkai பெ ( n . ) இறக்கை ; wing . 


ரக்தா rakta , பெ ( n . ) ஐஞ் ( பஞ்சம ) சுரத்தின் 

வகையுளொன்று; a division of the five notes 
of the gamut . 

[ Skt.rakta > த . ரக்தா) 
ரகசியம் ragasiyam , பெ ( n . ) இரகசியம் பார்க்க ; 

see eragasiyam . 2. பெண்குறி ; pudendum 
muliebre . 

[ Skt.rahasya> த . ரகசியம் ] 
ரகம் ragam , பெ ( n . ) வகை ; class , sort. 

[ U.ragam > த . ரகம் ] 
ரகளை ragalai uெ ( n . ) 1. குழப்பம் ; confusion . 

2. கன்னடப்பாட்டு வகை ; a kind of metre in 
Kanarese. 3. கலவரம் ; row . 


[ K.ragale > த . ரகளை ] 
ரகளைப்படு - தல் rakalai- p - padu , செ.கு.வி. 

( v.i.) ரணகளப்படு பார்க்க ; seeranagappadu 
ரகாப்புrakap , பெ ( n .) அங்கவடி ; stirrup . 

[ Arab.rikab > த . ரகாப் ) 
ரகிதம் rakidam , பெ ( n .) நீக்கம் ; desertion , 
destitution , separation . 

[ Skt.rahita > த . ரகிதம் ] 
ரகீம் rakim , பெ . ( n . ) கடவுள் ; God the all 
merciful. 

[ Ar.rahim > த . ரகீம் ] 
ரகுமான் raguman பெ . ( n . ) கடவுள் ; God , the 

all-beneficient. 


ரங்கம் 


432 


ரசனை 


ரசகுல்லா rasa - gulla , பெ ( n . ) தித்திப்பான 
[ Ar.rahman > த . ரகுமான் ) 

Fimg/600tlg 

. 61606 ; a kind of sweet confection, 
ரங்கம் raigam , பெ ( n . ) பார்க்க அரங்கம் ; see 

[ Skt.rasa + gola > த . ரசகுல்லா ] 
arankam . 
ரங்கமண்டபம் , 

raiga - mandabam , பெ ( n . ) ரசத்தைலம் rasa - t - tailam , பெ (n.)இதளியத்தை 
கோயிலின் உள் மண்டபம் ; inner hall of a (பாதரசத்தை ) முதன்மைச்சரக்காகக் கொண்டு 
temple . 

செய்த மருந்தெண்ணெய் வகை ; a medicinal oil 

prepared with mercury as the chief 
[ Skt.raiga + mantapa > த . ரங்கமண்டபம் ) 

ingredient . 
ரங்கவல்லி raiga - valli, பெ ( n .) கோலப்பொடி; 

[ Skt.rasa + taila > த . ரசத்தைலம் ) 
flour used in drawing decorative figures 
on the floor . 

ரசதகுன்றம் 

racata - kunram , Gu ( n . ) 

வெள்ளிமலை; ( கயிலை ) Mt. Kailas as of silver. 
[ Skt.raiga- ralli > த . ரங்கவல்லி ) 

[ Skt.rajata + > த . ரசத்குன்றம் 
ரங்கு rangu, பெ ( n .) 1. நிறம் ; colour . 2. சாயம் ; 

dye . 3. வண்ணந்தரும் பொருள் ; pigment . | ரசதம் rasadam, பெ ( n . ) வெள்ளி; silver. 
4. சீட்டைக் கொண்டு ஆடும் சூதாட்டவகை ; a 

[ Skt.rajata > த . ரசதம் ] 
game of chance played with cards . 

ரசதாளி rasatall 

, பெ ( n . ) வாழைவகை ; aspecies 
5. காதலிக்கப்படுபவள் ; woman that is loved . 

of plantain , 
6.C6260 €; prostitute . 

த.வ. மென்வாழை 
[Skt.raiga > த.ரங்கு ] 

[ skt.rasa -dalika > த . ரசதாளி] 
ரங்கூன் மல்லிகை raigun - malligai, uெ ( n .) 
மல்லிகை வகை ; a kind of jasmine . 

ரசதாளிக்கரும்பு rasatali-k - karumpu , பெ ( n . ) 

$ ( 1610402605; a species of sugar - cane . 
ரச்சீத்கவுல் raccit - kavul, பெ ( n . ) குத்தகைத் 
தொகையைப் படிப்படியாக அதிகப்படுத்தும் 

[ரசதாளி + கரும்பு ] 
கட்டுப்பாட்டு நிலக்குத்தகை ; grant of land on 

[ Skt.rasa -dalika > ரசதாளி] 
cowle , providing progressive rates of ரசப் rasap , uெ ( n .) அராபியர்களுடைய ஆண்டின் 
assessment . 

ஏழாவது மாதம் ; the seventh Arabic month . 
[ Persn.rasid + kavul > த . ரச்சீத்கவுல் ] 

[ Ar.rajab > ரசப் 
ரச்சு raccu , பெ .(n.) 1. கயிறு ; cord , rope , string . ரசப்பிடிப்பு rasa - p - pidipu, பெ ( n . ) இதளியத்தை 
2. மயிற்பின்னல் ; lock of braided hair . 

( பாதரச ) உட்கொண்டதாலுண்டாகும் 
3. தாலிச்சரடு ; cord of the marriage badge . 

முடக்குவாதம் ; rheumatism due to mercurial 
[ Skt.raju > த . ரச்சு ] 

poisioning . 
ரச்சுப் பொருத்தம் raccu -p - poruttam , பெ . 

[ Skt.rasa + pitippu > ரசப்பிடிப்பு ] 
( n . ) திருமணப் பொருத்தம் ; a felicitous | ரசப்புகை raca - p - pugai 

, பெ ( n .) இதளியத்தின் 
corresondence between the horoscopes 

(பாதரசத்தின் ) ஆவி ; mercurial vapour . 
of the bride and bridegroom . 

[Skt.rasa + puka > ரசப்புகை ] 
[Skt.rajiu > த . பொருத்தம் ) 

ரசமெழுகு rasa - melugu, பெ ( n . ) இதளிய 
ரசக்கர்ப்பூரம் rasa - karpuram , பெ ( n . ) 

(பாதரச ) ஞ் சேர்த்துச் செய்த மெழுகு மருந்து வகை ; 

blue pill , pilulahydrargyri. 
இரசக்கர்ப்பூரம் பார்க்க ; see era - k - karpuram . 

ரசனை rasanai, பெ ( n .) சுவையுணரும் பொறி 
[ Skt.rasa + karpura > த . ரசகர்ப்பூரம் ) 

யாகிய நாக்கு ; tongue, the organ of taste . 


ரசனை ? 


433 


ராதை 


[ Skt.rasana > ரசனை ] 

[ skt. rakta + peti > த . ரத்தபேதி ] 
ரசனை rasanai, பெ ( n . ) அமைப்பு ; arrange- | ரத்தம் rattam , பெ ( n . ) குருதி ; blood . " சிந்து 
ment, style 

ரத்தந் துதைந்தெழுஞ்செச்சையான் " ( கம்பரா . 
[ Skt.racana > ரசனை ] 

அங்கத் . 42 ) 
ரசாஞ்சனம் rasarjanam , பெ ( n . ) துத்தம் சேர்த்த 

( த . அரத்தம் > Skt.rakta ) தரத்தம் 
மைவகை ; an unguent prepared with vitriol ரத்த வண்டம் 

ratta- y - andam, பெ ( n . ) 
of copper . 

வயிற்றிலுண்டாகும் குருதிக் கட்டி; haemato 
[ Skt.rasarjana > ரசாஞ்சனம் ) 

cele , accumulation of blood in the testicle . 

. 
ரசா rasa , பெ . ( n . ) 1. அனுமதி ; permission , | ரத்திகை rattigai, பெ ( n . ) பண்வகை மூன்றனுள் 
leave . 2. விடுமுறை ; cessation from work , 

, 60 mi; a division of the second note of the 
recess, holiday , vacation . 

gamut , one of three kinds of 

risapam .. 
த . வ . விடுப்பு இசைவு 
[ Arab.raza > த . ரசா ] 

[ Skt.raktika > தரத்திகை ) 
ரசிதம் rasidam , பெ ( n .) வெள்ளி; silver. 

ரத்தினகண்டி ratna - kani) பெ ( n . ) மணி 

( இரத்தின) க் கற்கள் இழைத்த கழுத்தணி வகை ; 
[ Skt.rajata > ரசிதம் ) 

ruby necklace . "ரங்கையனீந் தானங்கோர் 
ரஞ்சனி ranjani, பெ ( n .) இராக வகை; a specific 

ரத்னகண்டி " (விறலிவிடு .1130 ). 
melody type. 

[ Skt.ratna > த . ரத்தினகண்டி ) 
ரஞ்சான் raljar , பெ ( n . ) அராபியர்களுடைய | ரத்து rattu , பெ ( n . ) தள்ளுபடி, நீக்கம் செய்கை , 
ஆண்டின் ஒன்பதாவது மாதம்; the ninth Arabic 

நீக்குகை ; rejection , repulsion , retutation , 
month . 

repeal, abrogation , making null and void . 
[ Skt.ramazan > ரம்சான் > ரஞ்சான் ] 

[ Arab.radd > த . ரத்து ] 
ரஞ்சான் raha - kali, பெ ( n . ) ஊதுகொம்பு வகை ; 

ரத்னம் ratnam , பெ ( n . ) 1. இரத்தினம் பார்க்க ; 
bugle . 

gem , precious stone . see irattinam . 
ரட்சி - த்தல் ratci, பெ . ( V. ) பார்க்க இரட்சி - த்தல் . 

2. வைரம் ; diamond . 
[ Skt. raks > த . ரட்சி - 

[ Skt.ratna > த . ரத்னம் ] 
ரட்சை ratcai), பெ . ( n . ) பார்க்க இரட்சை ; see 

ரத்னாங்கி 

ratnaiki, பெ ( n .) மேளகர்த்தாக் 
eraksai . 

(66 lotiroormi; a primary rāga . 
[ Skt.raksa > த . ரட்சை ) 

ரதகாரன் rada - karan , uெ ( n .) தச்சன் ; carpenter , 
ரணவீரி rana - viri, பெ ( n . ) ஒரு சிற்றூர்க் கடவுள் ; a 

coach - builder . 
village goddess . 

(ரதம் + காரன் ] 
ரத்தபலவீனம் ratta - pala - v - ipam, பெ ( n . ) 

[ Skt. ratha > த . ரத + காரன் ] 
anemia , சோகை 1 பார்க்க ; see sogai. 

ரதிதேவி radidevi, பெ ( n .) மன்மதன் மனைவி ; 

manmathan s wife. 
[ Skt.rakta + > த . ரத்தபலவீனம் ] 
ரத்தபித்த ரோகம் ratta- pitta -rogam , பெ ( n . ) ரதோற்சவம் radorcavam, uெ ( n . ) தேர்த் 

திருவிழா; car -festival. 
அரத்தம் வெளிப்படும் நோய் ; haemorrhage . 

[ Skt.ratho + sava > த.ரதோற்சவம்) 
[ Skt.rakta + pitta + roga) தரத்த பித்தரோகம் ] 

uெ ( n . ) திருமால் மனைவியருள் 
ரத்தபேதி ratta - pet, பெ ( n .) வயிற்றளைச்சல்; 

ஒருத்தியான ராதா ; one of the wife of Tirumal. 
dysentry . 


ராதை radai 


ராமர் 


434 


ரவாணா 


husband " ராதாரமணன் " 2. தலைவன் ; lord . 
[ Skt.radha > த. ராதை ] 

" வேங்கடரமணன் ". 
ராமர் ramar , பெ ( n .) திருமால் தோற்றரவுகளுள் 

[ Skt.ramana > த . ரமணன் ) 
ஒன்று ; an appearance of Tirumal. 
[ Skt.rama> த . ராமர் ] 

ரமாரமி ramarami, வி.அ. ( adv . ) 1. ஏறக்குறைய ; 

more or less 2. சராசரி ; on an average . 
ரப் rap , பெ ( n . ) கடவுள் ; god , the all nourishing . 
[ Ar.rab > தரப் ] 

[T.rama - rami > த . ரமாரமி ] 
ரப்பிசானி rappicani, பெ ( n .) அராபியர்களின் ரமா rama,, பெ ( n . ) இலக்குமி ; Lakshmi . 
ஆண்டில் நான்காவது மாதம் ; the fourth Arabic 

[ Skt.rama > ரமா ] 
month . 

ரமை ramai, பெ ( n .) இலக்குமி ; Laksmi . 
[ Ar.rabiathzani > ரப்பிசானி ] 

[ Skt.rama ramai] 
ரப்பிலவ்வல் rappilavval, uெ ( n.) அராபியர்களுடைய 
ஆண்டின் மூன்றாவது மாதம் ; the third Arabic | ரயத் irayat, பெ . ( n .) குடியானவன்; ( C.G. ) ryot, 

peasant , cultivator , tenant . 

. 
month . 

. 
( Arab.rabiulawwal > qüllouoousi) 

[ U.raiyat > த . ரயத் ] 
ரப்பு rappu , பெ.அ. ( adj .) கரடுமுரடான ; rough . 

ரயத்வாரி irayat - vari, பெ . ( n .) தனித்தனியாகக் 
[ E.rough > த.ரப்பு ] 

குடிகளுக்கு விதிக்குந் தீர்வையொழுங்கு (C.G. ); 

settlement of land revenue directly with 
ரப்பு rappu , பெ . ( n .) இழையோட்டுகை ; darning . 

individuals . 
[ E.rafu > த.ரப்பு] 

[ U.raiyatwari > த . ரயத்வாரி 
ரப்பை rappai பெ . ( n . ) கண்ணிமை ; eyelid . 
ரம்சான் ramsan , பெ . ( n . ) பகல் முழுவதும் 

ரயாதி rayadi பெ . ( n . ) 1. நிலவரித்தள்ளுபடி 
பட்டினி இருந்து கொண்டாடப்படுவதும் 

( ouflovagor ); remission of government claim . 
முகமதியர் வழங்கும் மாதங்களுள் 

2.ஆதாயம் ( இலாபம் ) ; benefit, profit. 
ஒன்பதாவதுமான மாதம் ; the nineth month of 

[ U.riayat > த . ரயாதி ] 
the Muhamadan year , each day of which ரயில் rayil , பெ . ( n . ) நீராவியால் அல்லது 
is observed as a fast from dawn till 

மின்சாரத்தாற் செல்லும் வண்டித் தொடர் ; train 
sunset . 

propelled by steam or electricity. 
[ Ar.ramzan > த.ரம்சான் ] 

[ E.rail > த . ரயில் ] 
ரம்டோல் ramtJl , பெ . ( n . ) பெரிய பறை ( நகரா ); ரயிலடுக்கு 
big drum , 

rayil - adukku, பெ . ( n . ) 

பயணஞ்செய்வோர் சென்றவிடங்களிற் சமைக்க 
த.வ. பெரும்பறை 

உதவும் அடுக்குப்பாத்திரம் ; a compact set of 
[[ Hind.dhal > த.ரம்டோல் ) 

cooking utensils used by travellers . 
ரம்பை rambai பெ . ( n . ) வானுலகத்து 

[ E.rail > த . ரயில் ] 
( தேவலோகம் ) நாடகமகளிரிலொருத்தி 
( திவ்.பெரியாழ் . 3,6,4. ); a courtesan of the 

ரவாணா ravana , பெ . ( n . ) 1. அனுப்புகை( C.G.); 
Gods .. 

sending , despatch . 2. அனுமதிச்சீட்டு ( வின் .); 
[ Skt.rambha > த . ரம்டை ] 

pass , permit . 3. தம்பட்டவகை ( madr ) tabour . 
ரமணன் iramanan , பெ . ( n .) 1. கணவன் ; 

த . வ . செலுத்து 
[ Persn.rawana > த . ரவாணா] 


ரவாலாடு 


435 


ராசக்காணம் 


ரவாலாடு rava-ladu , பெ . ( n . ) கோதுமையின் 

குறுநொய்யி (ரவாவி ) னால் செய்த இன்னுருண்டை; 
a kind of confection made of wheat- flour. 


[ Hind.rava + latu > த . ரவாலாடு ) 
ரவி ravi , பெ . ( n .) 1. கதிரவன் ; sun . 2. ஞாயிறு 

இருக்கும் ஓரை ( இராசி ) யைக் குறிக்குஞ் 
சொல்லோடு சேர்ந்து மாதத்தைக் குறிக்குஞ் 
சொல் ; a term meaning month occuring 
as the second member of comound 
wordsĩ the first being the name of the 
section of the zodiac in which the sun 
remains during that month . 

[ Skt.ravi > த . ரவி ] 
ரவிக்கை ravikkai, பெ . ( n . ) பெண்கள் 

மார்பிலணியும் சட்டை ; tight fitting bodice , 
jacket , corset . 

த . வ . இறுவி , இறுக்கை 

[ T.ravika , K.ravake > த . ரவிக்கை] 
ரவிசு ravisu , பெ ( n . ) இரைச்சல்; noise 
ரவை rava ) 

, பெ . ( n . ) 1. நுண்ணிய பொருள் ; small 
particle. 2. கோதுமையின் குறு நொய் ; wheat 
flour . 3. வைரம் ; diamond . 4. சுடுவதற்கு 
உதவும் சிறிய ஈயக்குண்டு; small lead shot . 
5. கோலி ; marble . 6. சிறிது; a little . 


( கம்பரா . இராவணன் தானை.19 ) 3. சிவப்பு ( பிங் ) ; 
redness.4. பாட்டு ( பிங் . ) ; music , musical 
measure. " உதயராகத்தோடு " ( பாரத.இந் .5 ). 
5. பண் ; ( mus . ) specific melody types . 
6. சுந்தா சுத்த தத்துவங்களுள் ஒன்று ; ( saiva. ) 
the principle which excites desire in souls . 

[ Skt.raga > த . ராகம் ) 
ராகமாலிகை 

raga- maligai, பெ . ( n . ) ஒரு 
பாடலிற்பல பண் ( ராகங் ) களும் தொடர்ந்துவரப் 
பாடும் பண் (ராகத் ) தொடர் ; head ornament 
worn by women.series of rākam in which 
the successive parts of a song or sung . 

த.வ. கூட்டுப்பண் 

[ Skt.raga - malika > த . ராகமாலிகை ) 
ராகவர்த்தனி raga - varttani, பெ ( n . ) 
மேளகர்த்தாக்களுளொன்று ; a primary raga 

[ Skt.raga > ] 
ராகவன் ragavan , இராகவன் பார்க்க ; see 
iragavan . 

[Skt.raghava > த . ராகவன் ] 
ராகி ragi, பெ . ( n .) இராகி ( வின் ) பார்க்க ; see 
iragi . 

த.வ. இறகி 

[ Skt ragin > த . ராகி 
ராகுத்தராயன் ragutta - rayan , பெ .( n . ) பார்க்க 
இராவுத்தன் ; trooper ,, cavalier . 

. 
" இராகுத்தராயன் என்று " (திருவாலவா. 28, 83 , 
பிம் ) . 

[ K. rahutaraya > த . ராகுத்தராயன் 
ராங்கி raigi , பெ . ( n . ) செருக்கு ( கொ.வ. ); 
affectation , vanity , haughtiness . 

[ E.rank > த . ராங்கி 
ராசஅம்சம் rasa - amsam , 

பெ . ( n . ) 
அன்னப்பறவை வகை ; 

flamingo , 
phoenicopterus , roseus . 
ராசக்காணம் rasa - k - kanam , 

பெ . ( n . ) 
அரசனுக்குரிய வரி முதலியன; revenue , king s 
share of the produce 


த.வ. குறுணை 

[ Hind.rava > த . ரவை ] 
ரா ra, பெ . ( n .) இரவு ( இராத்திரி ) ( நாம தீப . 553 ) ; 

night . 
ராக்கடி rakkadi பெ .( n .) உச்சந்தலையணிவகை; 

an ornament worn by women on the 
crown of the head . 

த.வ. சூளாமணி 

[ u.rakkadi > த . ராக்கடி ) 
ராக்கடை rakkadai, பெ ( n .) ராக்கடி பார்க்க ; see 
rākkadi 

( ராக்கடி > த . ராக்கடை ) 
ராகம் ragam, பெ . ( n .) 1. ஆசை ; desire . 2. நிறம் ; 

colour . " மாக ராக நிறைவா ளொளியோனை " 


ராசக்கிரீடை 


436 


ராசிமானம் 


ராசராசன்காசு rasarasan - kasu , நாணய 


வகை; a coin . 


[ Skt.rajan + M.kanam > த . ராசக்காணம் ) 
ராசக்கிரீடை rasakkirical) 

பெ . ( n . ) 
1. அரசர்களின் புனல் விளையாட்டு ; sportive 
play of the royal family in a water pool. 
2. கண்ணபிரான் ஆயமகளிரொடு ஆடிய 
கூத்துவகை ; a sportive dance of Krsna with 
the Gopikas . 

. 
[ Skt. rasa + த . ராசக்கிரீடை ] 
ராசசம்மானம் rasasa - m - manam, பெ . ( n .) 

அரசன் அளிக்கும் பரிசு ; present made by a 
king . 

[ Skt.rajan > த . ராசசம்மானம் ] 
ராசசூயம் rasa - Suyam , பெ . ( n . ) ஒரு வகை 

வேள்வி ; a kind of sacrifice . 


ராசாங்கம் rasaigam , பெ ( n .) அரசு ; kingship . 

( Ar.rājānga > ſientiou ] 
ராசிபாளையன் பணம் rasipalaiyappanam , 

பெ ( n . ) நாணய வகை ; a coin . 
ராசிபொன் rasi - pon, பெ ( n . ) நாணய வகை ; a 

coin . 


[ Skt.raja + suya > த . ராஜசூயம் ) 
ராசசேகரி rajasegari, பெ ( n . ) இடைக்காலச் 
சோழரின் பட்டப் பெயர் ; a title of later cholas . 

[ Skt.rajan + kesari > rajakesari ] 
ராசசேவை rasa - sevai, பெ .( n . ) அரச வேலை; 
service under a king , state service . 

[ Skt.rajan + seva > த . ராசசேவை 
ராசன் rasan , பெ ( n . ) அரசன் ; king . 

( த . அரசன் > Skt.rajan > த . ராசன் ] 
ராசராசநரேந்திரன் rasarasanarendiran , 

பெ ( n . ) வேங்கி நாட்டரசன் ; a king name of 
vënkinādu 


ராசி raci பெ . ( n . ) வரிசை ; row . 
ராசி raci பெ . ( n . ) 1. கூட்டம் ( வின் . ) ; collection , 

2. குவியல் ( பிங் . ) ; heap " சுட்டன துரக ராசி " 
( கம்பரா.நாகபாசப். 94) . 3. இனம் ; kind , sort . 
4. மொத்தம் ; aggregate . 5. மேடம் , இடபம் , 
மிதுனம் , கர்க்கடகம் , சிங்கம் , கன்னி , துலாம் , 
விருச்சிகம் , தனசு , மகரம் , கும்பம் , மீனம் .( சூடா.); 
sign of the zodiac . " ஏக ராசியினினெய்த " 
( கம்பரா . இராவணன் தானை 19 ) . 6. நல்லூழ் 
( கொ.வ ); lack.7. சுபாவம்( கொ.வ .) ; agreement, 
harmony . 9. வட்டி முதலியன கணக்கிடும் 
பொழுது கொள்ளும் கணித எண் ; ( Arith . ) 
product of terms, used in the calculation 
of interest , etc. 10. பணம் ( இ.வ . ) ; coin . 

[ Skt.rasi > த . ராசி ) 
ராசி raci பெ . ( n . ) இணக்கம் (சமாதானம் ); 

amicable settlement between litigants , 
reconciliation . 


[Skt.rajan + raja + narentra > த.ராசராச 
நரேந்திரன் ] 
ராசதானி irasadani பெ . ( n . ) 1. தலைநகர் ; 

capital city . 2. மாநிலம் ; province , 
presidency . 

[ Skt.raja - dhani > த . ராசதானி] 
ராசமண்டலம் iraca - mandalam , பெ . ( n . ) 

அரசர் கூட்டம் ; assembly of kings . 
" அன்றிருந்த ராசமண்டலம் " ( பாரத.வாரணா.63 ) 

[Skt.raja + mandala > த . ராசமண்டலம் 
ராசமுதலிகள் raja - mudalikal,! பெ ( n . ) 

தலைமையதிகாரிகள் ; ministers and 
chieftains . 


[ Skt.razi > த . ராசி ) 
ராசிபோகம் irasi- bogam , பெ . ( n . ) கோள் ஒன்று 

ஓர் இராசியைக் கடந்து செல்லுகை ; the 
passage of a planet through a sign of the 
zodiac .. 

[[ Skt.rasi + bhoga > த . ராசிபோகம் ] 
ராசிமானம் ras - mapam , பெ . ( n . ) கோள்களின் 

நிலையைக் கணிக்கும் முறை ; calculation of 
the position of a planet in the zodiac. 2 .. 
குறித்த இராசி முற்றும் தோன்று (உதயமா ) 
வதற்காகும் காலம்; time taken fora particular 
sign of the zodiac to pass the horizon . 

[ Skt.rasi + mana > த . ராசிமானம் 


ராட்சதன் 


437 


ராசத்துரோகம் 


ராட்சதன் ratcadan , பெ . ( n . ) அரக்கன் முதலியன நிறுக்கும் நிறைகோல் வகை ; the 
(இராக்கதன் ) (வின் ); giant , demon , goblin . spring balance , used chiefly in weighing 
[Skt.raksasa > த . ராட்சதன் ) 

hides , wool , palmyra - fibre, yarn , etc. 
ராட்டிரகூடம் rattirakudam , பெ . ( n . ) இரட்டர் | ராத்திரி rattiri, பெ . ( n . ) இரவு ( இராத்திரி ); 
களுடைய நாடு ; country of the irattar . 

night . " ராத்திரி மேனியம்மான் " ( அஷ்டப். 
[ Skt . rastra - kuta > த . ராட்டிரகூடம் 

திருவேங்கடத் .24 ) 

[ Skt.ratri > த . ராத்திரி ] 
ராட்டிரம் rattram , பெ . ( n .) அரசாங்கம் ; kingdom . 

ராதா மனோகரம் rada- manogaram, பெ . ( n .) 
[ Skt. rastra > த . ராட்டிரம் ) 

பூங்கொடி வகை ( இ.வ. ) ; a flowering creeper. 
ராட்டினம் rattinam , பெ .( n .) 1. சுழலும் சக்கரம் ; 
spinning wheel . 2. நீரிறைக்க உதவும் சக்கரம் | ராப்தா rapda, பெ . ( n . ) 1. இணைப்பு ; bond , that 

which binds one thing with another. 2. நட்பு ; 
pulley for drawing water , reel ginning 

friendliness . 3. வழக்கம் ; habit , custom . 
machine whirligig . 

4. மாமூல் ; mamool , precedent . 5. அரசவீதி 
த . வ. உருளி 

(ராஜபாட்டை ); thorough fare. 
[ u.rahata > த . ராட்டினம் ] 

[ Arab.rabits > த . ராப்தா ) 
ராட்டு rattu , பெ . ( n . ) இராட்டினம் ( கொ.வ ) பார்க்க , 
see irattnam . 

ராப்பாடி ra - p - padi, பெ . ( n . ) இரவில்பாடி 
ராட்டை rattai, பெ . ( n . ) இராட்டினம் ( கொ.வ ) 

இரந்துண்போர் ; washerman of the low 
பார்க்க ; see irattnam . 

castes, who begs his food at night , singing 
[ Hind.rahata > த . ராட்டை ) 

along the streets . 
ராட்டை rattai பெ . ( n . ) நூல் நூற்க உதவும் | ராப்புச் சர்க்கரை rappu - c - carkk - araj, பெ . ( n .) 
சக்கரம் ; ambar carkar . 

தூய்மை செய்யாத சருக்கரை ( இ.வ. ); unrefined 
[Hind.rahata > த . ராட்டை ) 

sugar.. 
ராணி rani, பெ . ( n .) அரசி ; queen . 2. இளவரசி 

[ U.rab > த . ராப்பு ] 
princess . 

ராப்பொடி ra - p -podi, பெ . ( n . ) அராப்பொடி (வின் . ); 
[ Pkt rani < rajni > த . ராணி 

filings . 
ராணு ranu , பெ . ( n . ) காலாட்படை ; infantry ." 

ராம்பாடி rambadi, பெ . ( n .) ( லம்பாடி ) இடம் பெயர் 
வாரிட்ட ராணு வரிசையாய் நிற்க " (விறலிவிடு . 1049 ) 

மக்கட் பிரிவினர் ; a wandering caste 
ராணுவப்பேர் ranuva - p - per , பெ . ( n . ) சேனைத் 

[ Mhr.rambad > த . ராம்பாடி ) 
தலைவர் ; persons in command of armies . 
அச்சமில்லை ராணுவப்போர் " ( கூளப்ப .53 ).. ராமக்கோழி rama - k - koli 

, பெ . ( n . ) நீர்க்கோழி 
[ T.ranuva > த . ராணுவம் ] 

62606 ( 9.03. ); water hen , as having a mark 
ராணுவம் ranuvam , பெ . ( n .) பட்டாளம் ; army. resembling vaişnava mark . 
[T.ranuva > த . ராணுவம் 

ராசத்துரோகம் rasa-t- turogam , பெ . ( n . ) 
ராத்தல் rattal, பெ . ( n . ) எடையளவு ; a measure அரசனுக்குக் கேடு சூழ்கை ; treason . 
of weight . 

மறுவ . அரச இரண்டகம் 
ராத்தல் தராசு rattal-tarasu , பெ . ( n . ) தோல் [ Skt.rajya + droha > த . ராசத்துரோகம் 


ராசத்துரோகி 


438 


ராசவிசுவாசம் 


ராசத்துரோகி rasa - t- turogi, பெ . ( n .) ராசபாட்டை rasa - pattai 

, பெ . ( n . ) 1. பெருவழி ; 
அரசனுக்குக் கேடு சூழ்பவன் ; traitor . 

royal road , king s highway . 2. Chi(Les Mirror 
மறுவ . அரசஇரண்டகன் 

வழி ; straight path . 
[ Skt.rajya + droha > த . ராசத்துரோகி ] 

[ Skt.rajya + த. பாட்டை > த . ராசபாட்டை ) 
ராசதண்டனை rasa- tandanai, பெ . ( n .) முறை 

ராசபிளவை rasa - pilavai 

, பெ . ( n .) பிளவை 
( நீதி ) மன்றத்தால் குற்றத்திற்கேற்றவாறு 

நோய் வகை; a disease . 
வழங்கப்படும் தண்டனை; punishment 

[ Skt.rajya + த . பிளவை > த . ராசபிளவை ] 
awarded by a court of law . 

ராசபுத்திரன் rasa -puttiran , பெ . ( n .) அரசன் 
மறுவ . அரச தண்டனை . 

மகன் ; prince . 
[ Skt.rajya + த . தண்டனை > த . ராசதண்டனை ] 
ராசதோரணை rasa - tbranai, பெ . ( n . ) 

[ Skt.rajya + putra > த. ராசபுத்திரன் ) 
பெருஞ்சிறப்பு ; splendour, pomp , as befitting ராசபோகம் rasa - pogam , பெ . ( n . ) 1. இன்ப 
a king . 

Guy: 605 ; life of great ease and 
மறுவ . அரச தோரணை . 

enjoyment , as of a king . இராசபாகம் பார்க்க ; 
[ Skt.rajya + torana > த . ராசதோரணை ) see rajapakam .. 
ராசநடை rasa - nadai, பெ . ( n .) மிடுக்கான 

[ Skt.rajya > த . ராச + போகம் ] 
( கம்பீரமான ) நடை ; stately gait , as of a king . 

ராசமான்ய rasa - manya , பெ . ( adj . ) 1 . 
[ Skt.rajya + த . நடை > தராசநடை ) 

அரசனால் மதிக்கத்தக்க ; most excellent as 
ராசநிந்தனை rasa - nindanai, பெ . ( n . ) 

worthy of the king s regard . 
அரசினைப் பழிக்கை; sedition . 

[ Skt.rajya > த . ராசமான்ய ] 
[ Skt.rajya > த.ராச + நிந்தனை ] 

ராசயோகம் rasa - yogam , பெ . ( n . ) இராசயோகம் 
ராசநோய் rasa- noy , பெ .( n .) எலும்புருக்கி நோய் ; 

1,2,3 , பார்க்க ; see irasayogam . 
tuberculosis . 

மறுவ . அரசவோகம் . 
[ Skt.rajya > த.ராச + நோய் ] 

ராசராசேசுவரி rasa - rasesuvari, பெ . ( n . ) 
ராசபக்தி rasa - pakti, பெ . ( n . ) அரசனிடம் 
குடிகளுக்குள்ள பற்று ; loyalty to the king . 

Olemm6u ; Durgā . 
[ Skt.rajya + pakti > த . ராசபக்தி ] 

[ Skt.raja - rajesvari > த . ராசராசேசுவரி ] 
ராசபத்திரம் rasa - pattiram, பெ . ( n . ) 

ராசரிகம் rasarigam , பெ . ( n . ) ஆட்சி ; rule , 
அரசனளிக்கும் ஆவணம் முதலியன; royaledict government . 
or grant . 

[[T.rajarikamu > rajan > த . ராசரிகம் ) 
[ Skt.rajya + patra > த. ராசபத்திரம் ) 

ராசரிசி rasa - risi, பெ . ( n . ) துறவுநிலையிலுள்ள 
ராசபாகம் rasa - pagam , பெ . ( n .) 1 . 

அரசன் ; royal sage . 
அரசன குரிய பங்கு ; royal share . 2 . 
அரசாங்கத்துக்குரியதான 

[ Skt.raja -rsi > த . ராசரிசி 

விளைச்சல் 
முதலியவற்றின் பகுதி ; share of produce due ராசவிசுவாசம் rasa - visuvasam , பெ . ( n . ) 
as revenue to the government . 

இராசபக்தி பார்க்க ; see irajapakti. 
[ Skt.rajya + bhaga > த . ராசபாகம் ) 

[ Skt.rajan > 

த . ராசவிசுவாசம் ] 


ராசவிழி 


439 


ராய்த்தா 


ராசவிழி irasa - vil, பெ . ( n .) மிடுக்கான நோக்கு ; pertaining toaking . 2 பெரும் மதிப்புரவு; great 
royal or majestic look . 

civility, as be fitting a king . 
[ Skt.raja > த . ராசவிழி 

[ Skt. rajo - pacara > த . ராசோபசாரம் ] 
ராசா rasa, பெ . ( n . ) 1.அரசன் ; king , ruler . ராமகேளி ramakeli 

, பெ . ( n . ) பண் வகை ; a 
2.மிகச்சிறந்தவன் ; that which is most musical mode 
excellent of its kind . 3. அரசு அளிக்கும் பட்டப் 

[ Skt.rama - keli > த . ராமகேளி] 
பெயர் ; a title of honour conferred by the 

ராமசேகரலு ramasegaralu , பெ . ( n . ) நெல் 
government . 

வகை ; a kind of paddy. 
[ Skt.raja > த . ராசா ] 

ராமப்பிரியை rama- p - piriyai பெ . ( n .) பண் வகை ; 
ராசாகுடுமிபண்ணு - தல் rāšākkudumi a musical mode . 
pannu, செ.குன்றாவி . ( v.t.) 1 மறைவாகப் போய் 

[ Skt.ramapriya > த. ராமபிரியை ] 
ஒருத்தன் குடுமியை அவிழ்த்து விளையாட்டுச் 

ராமபாணம் 

rama - panam , பெ . ( n . ) 
செய்தல் ; to make sport of one by stealthily 

இராமபாணம் பார்க்க ; see iramapanam . 
untying his hairtuft . 2. இருதிறத்தாரில் 
ஒருவர்க்கும் நன்மையாகாதபடி செய்தல் ( இ.வ ); 

[ Skt.ramabana > த . ராமபாணம் ] 
to be beneficial to neither party. 

ராமராச்சியம் rama -rajyam , பெ . ( n .) மிகு 
பயனுள்ள அரசு ; 

most 
ராசாத்தி rasatti, பெ . ( n .) இராசாத்தி பார்க்க ; 

beneficient 
see irāšātti . 

government , as the rule of rāma . 
ராசாமந்திரி rasamandiri, பெ .( n . ) ஒருவனை 

[ Skt.ramarajya > த.ராமராஜ்யம் ] 
மற்றவர்களை 
அரசனாகவும் மந்திரி ராமாயணம் 

பெ . ( n . ) 

ramayanam , 
முதலானவர்களாகவும் கொண்டு சிறுவர் 1. இராமாயணம் பார்க்க ; the epic Ramayana . 
விளையாடும் விளையாட்டு வகை ; a sport 2. இராமராவணயுத்தம் ; the war between 
among children in which the players act 

Rāma and Rāvana . 
the parts of a king , his ministers , etc. 

[ Skt. Ramayana > த . ராமாயணம் ) 
ராசாளி rasall, பெ . ( n .) இராசாளி பார்க்க ; see ராமானுசம் ramanusam , பெ . ( n . ) 1. தீபக் கால் 
irasali. 

வகை ; a kind of standard for a light . 
ராசிநாமா rasinama , பெ . ( n .) 1. வழக்காளிகள் 

2. செம்பினாலியன்ற ஒரு வகைக் குடிநீர் ; a 
இருவரும் தம்முள் ஒத்துப் போவதாக எழுதித்தரும் 

copper cup . 3. தென்கலைத் திருமண்காப்பிடு 
3402600TL0; Document in writing where by the கின்ற பாதம் ; the pedestal of the y mark of 
parties to a suit agree to adjust their 

the Ten - Kalai vaisnavaites . 
differences . 2. இராசிநாமா பார்க்க ; see 

[ Skt. Ramanuja > த . ராமானுசம் ) 
irasinama.3 . பட்டாவிலக்குப் பத்திரம் deed of 

ராய்சாகிப் ray - sagib , பெ . ( n . ) முகமதியரல்லாத 
relinquishment executed by the cultivator 

இந்தியருக்கு அரசு அளிக்கும் பட்டவகை ; a title 
when he gives up his pattā lands . 

of honour conferred by the Government 
ராசு rasu, பெ . ( n . ) ஒரு தெலுங்கப் பிரிவினர் ; a on Indians other than Muhammadans . 
telugu caste 

[ U. rai + saheb > த . ராய்சாகிர் 
[ T. razu > rajan த . ராசு ] 

ராய்த்தா rayatta , பெ . ( n . ) பழம் முதலியவற்றை 
ராசோபசாரம் rasbpasaram,, பெ . ( n . ) மோரில் ஊறவைத்துச் செய்த உணவு வகை . 
1. அரசர்க்குரிய விருந்தோம்பல் ; honours 

[ U. rayata > த . ராய்த்தா ] 


ராயசக்காரன் 


440 


ரிசபதேவர் 


ராயசக்காரன் rayaca -k -karan , பெ . ( n . ) ராவடம் ravadam , பெ . ( n .) அராவு தொழில்; filing . 
எழுத்தர் ; clerk , secretary . 

IT. rāpadamu > TITOLI ) 
[T. rayasamu.k . rayasa > 

த . ராவணன் ravanan , பெ . ( n .) பார்க்க இராவணன் ; 
ராயசக்காரன் ) 

Ravana . 
ராயசம் rayasam, பெ . ( n .) 1. கட்டளை; order. 

[ Skt. Ravana > ராவணன் ] 
2. இராயசம் (பார்க்க ); business of a writer . 

ராவணன் விழி ravaran - vill, பெ . ( n .) 1. நீரில் 
3. கருவம்; if rajasa hangting 

வாழும் உயிரி ; a mollusc . 2. நீரில் வாழும் ஒரு 
[T.rayacame , K . rayasa > த . ராயசம் ] 

வகை உயிரியின் ஓடு ; shell of a mollusc . 
ராயசீமரக்கால் rayasi - marakkal, பெ .( n .) | ராவு - தல் ravu, வி . ( V. ) அராவுதல் ; to file . 
பட்டணம்படி 21/4 முதல் 23/4 வரை கொள்ளும் 

[ Skt . அராவு - ராவு ] 
ஒரு முகத்தலளவை ; measure of capacity 

ராவுத்தன் ravuttan, பெ . ( n . ) குதிரைவீரன் ; 
2 1/4 to 2 3/4 Madras measure . 

horseman , சூர்க்கொன்ற ராவுத்தனே 
[ Mhr. rajaji > த . ராயசி ) 

(கந்தரலங் . 37 ) 2. ஒரு பட்டப் பெயர் ; a title . 
ராயப்பர் rayappar , பெ . ( n . ) பேதுரு என்ற 

[ U. raut > ராவுத்தன் ) 
கிறித்துவப் பெரியார்; St. Peter . 

ராவுராப்பலகை ravura - p - palagai, பெ . ( n . ) 
[ Skt. rayi > த . ராபப்பர் ) 

1 . வாத்தாட்டுப்பலகை ; eaves . 2 . 
ராயர் rayar, பெ . ( n . ) சில சாதியாரின் பட்டப்பெயர் ; மச்சுத்தளத்தின் கீழ்க் கைமரங்களின் மீது 
title of certain kallar and other castes . பரப்பப்படும் பலகை ; ceiling . 
[K.rayaru . T.rayalu > த . ராயர்) 

ராசாத்தி rasatti பெ .( n .) ராணி பார்க்க ; see 

rāni 
ராயன் rayan , பெ . ( n . ) 1. அரசன் ; king . 

2. இராயன் ; caesan . 3. மாத்துவப்பிராமணர் ரிக் rik , பெ . ( n .) இருக்கு பார்க்க ; see irukku . 
முதலானோர் பட்டப்பெயர் ; title of certain 

[ Skt. [ k > தரிக் ] 
castes like Mādhva Brahmins . 

ரிக்சா riksa , பெ .( n . ) ஆள் இழுத்துச் செல்லும் 
[ Skt. rajan > த . ராயன் 

பயண வண்டி வகை ; rickshaw . 
ராவ் rav , பெ . ( n . ) மகாராட்டிரர் , மாத்துவப் 

த.வ. ஆள்வண்டி 
பிராமணர் முதலிய சில சாதியாரின் பட்டப்பெயர் ; 

[ Japanese jinrikisa > rickshaw > floen ) 
title of Maharattas. Mādhva Brahmins 

ரிகாமி rikami, பெ . ( n . ) வேலையற்றவன் ; 
[ U. rao > ராவ் ] 

unemployed person . " கச்சேரியில் வேலை 
ராவ்சாகிப் rav - sagib , பெ . ( n . ) 

காலியாயிருக்கிறது ; 

ரிகாமி 
முகமதியரல்லாத இந்தியருக்கு அரசாங்கத்தார் 
அளிக்கும் பட்டவகை ; a title of honour 

ஒருவனுமில்லை . " ( இ.வ.) 
conferred by the government on Indians 

[ U. riktakarman > rikāmi> flema] 
other than muhammadans . 

ரிங்கின் கயிறு ringin -kayiru, பெ( n . ) கப்பல்களின் 
[ U. rao + U.Saheb > ராவ்சாகிப் 

பாய்களை விரிக்கவுஞ் சுருக்கவும் உதவுங்கயிறு ; 
ராவ்பகதூர் rav -bagadur, பெ . ( n . ) 

rigging 
முகமதியரல்லாத இந்தியருக்கு அரசாங்கத்தார் 

[ E.rigging > த. ரிங்கின் + கயிறு ] 
அளிக்கும் பட்டவகை ; a title of honour 
conferred by the government on Indians 

ரிசபதேவர் risapa - tevar, பெ ( n . ) நந்திதேவர் ; the 
other than Muhammadans . 

holy bull nanti . 
[ U. rao + bahadur > ராவ்பகதூர் ) 

[Skt.rsabha + த . தேவர்) 


ஆனால் 


ரிசி 


441 


ருசுப்போடு - தல் 


L 


ஆகிய 


ரிசி rs ) பெ . ( n .) முனிவன் ; sage , saint . 

[ E. reef > ரீப்தாங்கல் ) 
[ Skt . [ si > ரிசி ] 

ரீப்பர் rippar, பெ . ( n . ) வரிச்சல் பட்டை ; reeper, 
ரித்ததிதி rittatiti, பெ . ( n .) நான்காவது , 

long strip or lath of palmyra or other timber. 
ஒன்பதாவது , பதினான்காவது 

[ Mhr.rip > E. reeper > ரீப்பர் ) 
பிறைநாட்களைக் குறிக்கும் பொதுச்சொல் ; a ரீப்பா rippa, பெ . ( n .) ரீப்பர் பார்க்க ; see reppar . 
common term for the fourth , nineth and | ருக் ruk, பெ . ( n .) இருக்கு மறை ( வேதம் ) ; Rg -veda . 
fourteenth titi of the lunar fortnight. 

2. வேதமந்திரம் ; vedic hymn . 
த.வ. ஐந்திடையிட்டபிறைநாள் 

[ Skt. rk > ருக் ] 
[ Skt . rikta -tithi > ரித்ததிதி ] 

ருக்கா rukka , பெ . ( n .) சீட்டு ; note , chit , 
ரிபு ripu , பெ . ( n .) பகைவன் ; enemy . 

memorandum . 
[ Skt . ripu > ரிபு ] 

[ U. ruqqa > ருக்கா 
ரியாயத் riyayat , பெ . (n . ) வரியின் தள்ளுபடி ; | ருக்மினி rukmini, பெ ( n .) திருமாலின் மூத்த 
abatement of assessment . 

1060 607 6211 ; šri Krishna s first wife . 
ரிவாசா rvasa , பெ . ( n .) வழக்கம் ; custom , 

[ Skt.rukmanima > ருக்மினி] 
practice , usuage . 

ருசி rus ), பெ . ( n .) உருசி பார்க்க ; see urusi . 
[ Arab . riwaj > ரிவாசா ] 

[ Skt. ruci > ருசி ] 
ரிவாசு rvasu , பெ . ( n . ) ரிவாசா பார்க்க ; see 

ருசு USu, பெ .( n .) 1 சான்று , proof . 2 கையெழுத்து 
rivājā . 

signature. 
ரீகர் rigar, பெ . ( n . ) கரிசல்தரை ; black cotton 

[ U. ruju > ருசு ] 
soil . 

ருசுச்செய் - தல் rusu-c- cey , செ.கு.வி. ( v.i. ) 

மெய்ப்பித்தல் ; to prove or establish by 
[ U. régar > ரீகர் ] 

evidence ; to bring home, as a charge or 
ரீங்காரம் ringaram,, 

பெ . ( n . ) வண்டு 

accusation . 
முதலியவற்றின் நீள்மென் ஒலி ; humming as of 

[ U. ruju > த . ருசுச்செய்தல் ) 
bees . 

ருசுப்படுத்து - தல் rusu - p - paduttu-, செ.கு.வி. 
ரீதி ridi, பெ .( n .) 1. நிலைமை ; " காலரீதி " state , 

( v.i. ) ருசுச்செய்- , பார்க்க ; see rucuccey- ,. 
condition . 2. முறை ; mode , method , 
model , system . 

ருசுப்பண்ணு - தல் rusu - p- pammu- , செ.கு.வி. 

( v.i. ) ருசுச்செய்- , பார்க்க ; see rucuccey- ,. 
[ Skt . riti > ரீதி ] 

ருசுப்பொறுப்பு rusu- p-poruppu , பெ . ( n . ) 
ரீதிகௌளை ritikaulai, பெ .( n .) ஒரு பண்வகை ; 

உண்மையெனக் காட்ட வேண்டிய பொறுப்பு; 
a melody type . 

burden of proof . 
[ Skt . ritr gauda > ரீதிகௌளை 

ருசுப்போடு - தல் rusu - p - podu- , செ.கு.வி. (v.i.) 
ரீப்தாங்கல் rip -tangal, பெ .( n . ) கப்பற்பாயின் 

கையெழுத்துப்போடுதல் ; to affix one s 
உறுப்புகளுள் ஒன்று ; reef -band . 

signature. 


ரூபம் 


ருசும் 


ருசும் 

442 
rusum, பெ . ( n . ) சில பணியாளர் ருமாலை rumalai பெ .( n . ) தலைப்பாகை; ahead 

dress . 
வழக்கமாகப் பெறும் உரிமைப்பணம் ; fees , 
money , payments received by public 

[Persn.rumal > ருமாலை ) 
officers , as perquisites attached to their 

ருமானி rumani, பெ .( n .) மாதுளம் வித்தைப் 
office. 

போன்ற சிவந்த நிறமுள்ள மாம்பழவகை; around 
[ U. rusum > ருசும் ] 

reddish mango fruit as resembling in 
ருசுவு rusuvu, பெ . ( n .) ருசு பார்க்க ; see rusu . colour the pips of pomegranate . 
ருத்திரகணப்பெருமக்கள் ruttira - kana -p 

த.வ. செம்மாங்கனி 
perumakkal, uெ ( n . ) ஒரு சார் சிவனடியார் ; the 

[ U. rummani > ருமானி] 
a class of daiva devotees 

ரூட்டி rutti, பெ . ( n . ) தொந்தரை ; annoyance ; 
[ Skt.rudra + த . ருத்திர + கணம் + பெருமக்கள் ] trouble . " ரூட்டி செய்தல் தேதென்று 

( விறலிவிடு .855 ) 
ருத்திரவிணை ruttira - vinai, பெ . ( n .) உருத்திர 

[ Skt. rusti > ரூட்டி ] 
வீணை பார்க்க ; see uruttiravinai. 

ரூட்டியடி - த்தல் rutti- y - ad-, செ.குன்றாவி . ( v.t.) 
[ Skt.rudra + vina > CSSIT16016007] 

தொந்தரை செய்தல் ; to cause annoyance . 
ருத்திரன் ruttiran, பெ .( n . ) உருத்திரன் பார்க்க ; 

[ Skt. rusti > ரூட்டியடி ] 
see uruttiran . 

ரூடி rudi, பெ .( n .) இடுகுறிப் பெயர் ; term used in 
[ Skt. rudra > ருத்திரன் ] 

its conventional sense . 
ருத்ராட்சம் rutratcam , பெ . ( n .) உருத்திராட்ச 

[ Skt. rudhi > ரூடி ] 
Losoofl; rudrak bead 

ரூப்காரி rup - kari, பெ . ( n . ) வழக்கு நடவடிக்கை ; 
த.வ. அக்கமணி 

judicialproceeding . 
[ Skt. rudraksa > ருத்ராக்ஷம் ] 

[Persn . rupkāri > egenfi] 
ருத்திராபிடேகம் ruttirapidsegam , பெ .( n .) 

ரூப்ரூப் ruprup , து.வி. ( adv . ) முன்னிலையில்; in 
உருத்திரசூத்தத்தைச் சொல்லி துய்மையான 

person , in one s presence , personally , 
நீரால் நீராட்டுதல் ; a ceremonial bath in 

face to face . 
water sanctioned with the recital of 
uruttiracu - ttam . 

[ Persn . rubru > ரூப்ரூப் ) 
[ Skt . rudre + abhiseka > ருத்திராபிடேகம் ) 

ரூபகதாளம் 

rupaga -talam , பெ . ( n . ) ஏழு 

தாளத்தொன்று ; a variety of time measure , 
ருப்பு - தல் ruppu, செ.கு.வி.( v.i.) தோசை மாவு one of catta- talam . 
முதலியன அரைத்தல் ; to grind . 

த.வ. உருவகத்தாளம் 
[ T.K. rubbu > ருப்பு ] 

[ Skt. rupaka > ரூபகதாளம் ] 
ருப்புக்கல் ruppu - k - kal, பெ . ( n .) ஆட்டுக்கல் ; 

ரூபகம் rupagam , பெ . ( n .) 1. உருவகம் ; 
stone mortar . 

metapher.2 . ரூபகதாளம் பார்க்க ; see 
ருப்புக்குழவி ruppu - k -kulavi, Qu . ( n . ) rupakatalam 3. பத்துவகைப்பட்ட நாடகம் ; 

மாவரைக்குங் குழவி ; stone roller for grinding. drama of which there are ten species . 
ருப்புரல் ruppural, பெ .( n .) ருப்புக்கல் பார்க்க ; 

[ Skt. rupaka > ரூபகம் ] 
see ruppukkal. 

ரூபம் rupam , பெ . ( n . ) 1. உருவம் ; form , 
ருப்புலக்கை ruppulakkai, பெ .( n .) மாவிடிக்கும் appearance , figure likeness . 2. ஒளியாகிய 
உலக்கை ; pestle for grinding flour . 

புலன் ; sense of sight . 3. அழகு ; beauty . 


ரூபலாவண்ணியம் 


443 


ரேகடி 


1R ) 


[ Skt. rupa > ரூபம் 

[ E. rule + கழி > ரூல் + கN ] 
ரூபலாவண்ணியம் 

rupa - lava - nmiyam, | ரூல்தடி rul -tadli, பெ . ( n . ) ரூலர் பார்க்க ; seerular . 
பெ .( n . ) வடிவழகு ; beauty of form , loveliness , 

[ E. rule + தடி > ரூல் + தடி ) 
[ Skt. rupa+ lavanya > ரூபலாவண்ணியம் | ரூலர் rular, பெ . ( n . ) கோடு இடுதற்குதவுங் கோல் ; 
ரூபவதி rupavadi, பெ .( n .) வடிவழகுள்ளவள் ; 

ruler . 
beautiful, handsome woman . 

த.வ. கோட்டுக்கோல் 
த.வ. வடிவழகி 

[ E. ruler > ரூலர் ] 
[ Skt. upa -vati > ரூபவதி 

ரெட்டநாடி retta - nadi, பெ .(n.) இரட்டை நாடி 
ரூபா rup் , பெ . ( n .) ரூபாய் பார்க்க ; see rupay . 

பார்க்க ; see irattainadi. " அவன் ரெட்ட நாடி 
[ Skt. rupya > ரூபா ] 

ரெட்டி retti, பெ . ( n . ) தெலுங்கு நாட்டினின்று 
ரூபாய் rupay , பெ . ( n .) ஒரு தோலா எடையுள்ள 

குடியேறிய உழுதுண்ணுந் தொழிலினர் ; an 
வெள்ளி நாணயவகை ; a current silver coin 

immigrant caste of telugu cultivators 
of180 gr , composed of 165 parts pure 
silver and 15 parts alloy = 1 tola in weight . 

T.K. reddi > த. ரெட்டி ] 

ரெட்டு rettu, பெ .( n .) இரட்டு 2 ( வின் .) பார்க்க ; 
த.வ. வெண்பொன் 

see irattu . 
[ Skt. rupya > ரூபாய் 

[ T.K. rettu > த . ரெட்டு ] 
ரூபாவதி rupavadi uெ ( n . ) மேளகர்த்தாக்களு 

ரெப்பை reppai, பெ . ( n .) கண் இமை; eyelid . 
ளொன்று ; a primary raga . 

[ T. reppa ,k.reppe > த . ரெப்பை ] 
ரூபாவரி rupa - vari, பெ . ( n . ) தோட்டக்கால்களுக்கு 

ரெம்மி - த்தல் remmi செ.கு.வி. ( v . ) 
விதிக்கும் வரிவகை ; a special tax on garden 

பொருத்துதல் ; to join as boards or planks 
lands . 

[ E. ram > த . ரெம்மி ) 
ரூபி - த்தல் rup ) செ.கு.வி. (v.i.) மெய்ப்பித்தல் ; to 

ரேக்கு rekku , பெ . ( n .) 1. பூவிதழ் ; petal of 
prove , demonstrate 

flowers . 2. தங்கம் முதலியவற்றின் மெல்லிய 
[ Skt. rupa > ரூபி 

தகடு ; toil of metal. "தங்கரேக்காற் 
ரூபி rupi பெ . ( n .) 1. உருவமுடையது ; that which சமைத்திட்டபாரக் கொங்ககைக் குறியும் " 

has shape , visible object, as having form . (தனிப்பா.1-378,21 ) 
2. அழகுடையவன் / ள் ; handsome , well 

[ U. rek > த . ரேக்கு ] 
shaped person . 

ரேக்ளா rekla , பெ . ( n . ) ரேக்ளாவண்டி பார்க்க ; see 

rekla - vandi 
[Skt. rūpin > 21527] 

[ U. rekla > த . ரேக்ளா ] 
ரூல்கட்டை rul-kattai, பெ .( n . ) ரூலர் ( இக்.வ ) 

ரேக்ளாவண்டி rekla -vandi, பெ . (n . ) ஒருவன் 
பார்க்க ; see rular . 

மாத்திரம் உட்கார இடமுள்ள ஒற்றை மாட்டுவண்டி 
[ E. rule > ரூல்+ கட்டை ] 

வகை ; a kind of single bullock - cart with only 
ரூல்கம்பு ral - kambu, பெ . ( n . ) ரூலர் பார்க்க ; 

one seat . 
see rular .. 

த.வ. ஒற்றை வண்டி 
[ E. rule + கம்பு ரூல் + கம்பு ] 

[ U. rekla + > த . ரேக்ளா +வண்டி ) 
ரூல்கழி rul - kali பெ . ( n . ) ரூலர் (சிக்.வ .) பார்க்க 

ரேகடி rekadi, பெ .( n .) கரிசல் நிலம் ; black cotton 

soil . 
seerular . 


ரேகாம்சம் 


444 


ரோக்கா 


த.வ. வரிகை 


[ U. regar > T.régadi > த . ரேகடி ] 

1. முதலாளி; capitalist . 2. பணக்காரன் ; rich 
ரேகாம்சம் regamsam , பெ . ( n . ) குறிப்பிட்ட 

man as having cash . 
வரிகை (ரேகை ) க்குந் துவக்கமாகக் கொண்ட ரொக்கசாமீன் 

rokka - šāmin, Qu . ( n . ) 
வரிகை ( ரேகை ) க்கும் இடைப்பட்ட கோணத்தின் பணமாகக் கொடுக்கும் பிணை ; security in 
நடு அளவு ; longitude . 

money , cash security . 

. 
த.வ. வரிகைக் கோணம் 

ரொக்கப்பட்டா rokka- p - patta , பெ . ( n . ) 
[ Skt. rekha + amsa > த . ரேகாம்சம் ]] 

பணத்துக்குக் குத்தகையாக விடப்படும் 
ரேகாமூலம் reka - mulam , பெ . ( n . ) அடிப்படை நிலத்திற்குக் கொடுக்கப்படும் பட்டா ; a pattafor 

ஆவணத்தின் மூலச்சான்று ; documentary land leased for cash rent. 
evidence , 

ரொக்கம் rokkam , பெ . ( n .) அணியமாக இருக்கும் 
[ Skt. rekha + > ரேகா + மூலம் ) 

பணம் ; cash , ready money . 
ரேகை regai, uெ ( n . ) நாணயவகை; a coin . 

த.வ. கைப்பணம் .. 
ரேகை regai பெ . ( n . )1. ( வரிகை ) இரேகை பார்க்க ; 

[ K. rokka > Skt.rdka > த . ரொக்கம் ] 
see irekai . 2. கோளங்களில் துருவத்தின் வழியே 

ரொக்க வியாபாரம் rokka - viyabaram , 
செல்வதாகக் கருதப்படுங்கோடு ; meridian . 

பெ . ( n . ) பணத்திற்குப் பண்டங்களை விற்கும் 

வியாபாரம் ; cash transactions . 
[ Skt . rekha > த . ரேகை ] 

த.வ. கைப்பணவணிகம் . 
ரேங்கு - தல் reigu-, செ.குன்றாவி ( v.t.) 
சினமூளுதல்; to rage , to be angry . 

[ Skt . roka + viyapara > த . ரொக்கவியாபாரம் 
[T.K. regu > த . ரேங்கு ) 

ரொக்காதாயம் rokkatayam , பெ . ( n . ) 1. 

பணமாக வரும் வரும்படி ; cash receipts or 
ரேணு renu , பெ ( n .) பொடி ; dust . 

income, 2. செலவு நீங்கிய மிச்சவரும்படி ; net 
[ Skt.renu > ரேணு ] 

profit 
ரேந்தா rend் , பெ .( n . ) சித்திரப்பின்னற்குரிய 

த.வ. கைப்பணவருவாய் . 
ஊசி வகை ; a needle used in embroidery 

[ Skt. rdka + > த . ரொக்காதாயம் ) 
work . 

ரொச்டு roctu , பெ . ( n . )1. தொந்தரவு ; trouble , 
ரேந்தாத்தையல் renda-t-taiyal , பெ . ( n . ) annoyance . 2. & 166060606 ; confusion , 
பூவேலைத் தையல் ; lace - work . 

disorder. 
ரேந்தை rendai பெ . ( n . ) ரேந்தாத்தையல் பார்க்க ; 

[ T.K. rostu > ரொச்டு ] 
see renta- ttaiyal. 

ரொட்டி rotti, பெ .( n . ) கோதுமை மாவாற் செய்த 
ரேவதி revadi பெ . ( n . ) இருபத்தேழாம் நாள்மீன் ; 

9_600764 02605 ; bread , wheaten cake . 
the 27th naksatra . 

த.வ. உருட்டி , அடை 
[ Skt. révati > த . ரேவதி ] 

[[ U. roti (k.rotti) > த . ரொட்டி ) 
ரேவு revu , பெ . ( n . ) 1. இறங்கு துறை ; landing 

ரோக்கா rokka , பெ . ( n . ) 1. ரோகா பார்க்க ; see 
place, ford , port , harbour . 2. ஆயத்துறை; 

rdka . 2. கடன் தொகையைக் குறிக்கும் 
custom - house . 

உறுதிச்சீட்டு ; a written acknowledgment of 
IT.K. rēvu > Grou] 

a debt . 3. பணம் அல்லது பண்டங்களை 
ரேழி relij பெ . ( n . ) இரேழி பார்க்க ; see ireli. 

யனுப்புமாறு கூறும் அரசு ஆணை ( அப.பா ); an 

order issued by the government 
[இடைகழி - டேகழி - ரேழி ] 

authorising specific payments or 
ரொக்கக்காரன் rokka - k - karan பெ . ( n . ) supplies . 


ரோகசாந்தி 


445 


ரௌத்திராகாரம் 


[ U. ruqqa > ரோக்கா ] 

[ Hind. rdzina > த . ரோசீனா] 
ரோகசாந்தி roga - sandi, பெ .( n .) நோய் 

ரோசா rosa, பெ . ( n .) பூச்செடி வகை ; rose . 
G 600TL01605 ; alleviation or cure of disease . 

[ Lat. rosa > த.ரோசா ) 
2. நோய் நீங்கும் பொருட்டுச் செய்யுஞ் சடங்கு 

ரோசாம்பரம் rocambaram , பெ ( n . ) 
021608 ; a purificatory ceremony for the cure 

4. Ql8l862605 ;a flowering plant. 
of diseases. 

ரோதம் rodam , பெ . ( n .) 1. நீர்க்கரை; bank , 
த.வ. நோய்தணுப்பு 

shore . " சீத ரோதக் குருதித் திரையொரீஇ " 
[ Skt. roga > த . ரோக + சாந்தி )] 

( கம்பரா . இராவணன்கோ.2 ). 2. அணை ; dam .. 
ரோக நிதானம் roga - nidanam , பெ . ( n .) நோயை [ Skt. rodha > ரோதம் 

இன்னதென்று கண்டறிகை ; diagnosis of | ரோதம் rddam , பெ . ( n . ) ரோதனம் ” பார்க்க; see 
disease . 

rdtanam .. 
த.வ. நோய்நோட்டம் 

[ Skt. roda > ரோதம் 
[ Skt. roga + > த . ரோக நிதானம்) 

ரோதனம் rodanam, பெ .( n.) தடை ; obstruction . 
ரோக நிவாரணம் roka - nmaranam , பெ .( n .) 

[ Skt . rodhana > ரோதனம் ] 
நோய் நீங்குகை ; cure of disease . 

ரோந்தடி - த்தல் rdndadi, செ.கு.வி.( v.i.) 
[ Skt. roga + > த.ரோக நிவாரணம் ) 

1. இரவில் ஊரைச் சுற்றிச் சென்று காத்தல் ; to 
ரோகா roga, பெ . ( n . ) 1. துண்டு ; bit , piece . 2 . 

keep watch at night . 2. அலைந்து திரிதல் ; to 
சீட்டு ; note, chit . 

roam , wander about . " உத்தியோகத்துக்கு 
[ U. ruqqa > ரோகா ) 

ரோந்தடிக்கிறான் " 
ரோகி rogi பெ .( n .) நோயாளி; diseased person . 

ரோந்து rondu , பெ . ( n .) இராக்காவல் ; night 
[ Skt. rögin > Curab ] 

patrol. 
ரோச் roc, பெ .( n . ) 1. நாள் வழிக்கணக்கு ; journal, 

[ Fr. ronde > ரோந்து ] 
day - book . 2. நாள் ; day. 

ரோந்தை Tonday 

, uெ (n .) 1. சீத்தை ( அசங்கியம் ) ; 
[ Skt. roz > த . ரோச் 

filthiness . 
ரோச்கார் rockar , பெ .( n . ) தொழில் ; service, 
employment . 

ரோம்புவாசல் rombuvasal, பெ . ( n . ) கப்பலில் 

பெரிய பாய்மரத்தின் கீழுள்ள அடித்தளத்துக்குச் 
[ Persn. rozgar > த.ரோச்கார்) 

செல்லும் வழி ; main hatch wa 
ரோசனபிளாசுதிரி 

rdsana - p - pilasutiri 
பெ . ( n . ) ஒட்டுத்துணி ; sticking plaster , 

ரோமம் romam , பெ . ( n .) மயிர் ; hair. 
resinplaster, emplastrum resinae. 

[ Skt. roma > தரோமம் ) 
த.வ. ஓட்டொட்டி 

ரோமாபுரி roma - puri 

, பெ . ( n . ) இத்தாலிய 
ரோசனம் rosanam , பெ . ( n . ) காய்ச்சியபிசின் ; தேசத்துத் தலைநகர் ; rome . 
resin , 

[Lat. Roma + > த . ரோமா + புரி ] 
[E.Rosin > த . ரோசனம் ] 

ரோமான்கத்தோலிக்கன் roman -kattalikkan, 
ரோசம் rdsam, பெ . ( n . ) 1. மானம் ; keen 

பெ . ( n . ) கிறித்தவரில் ஒரு பிரிவினன் ; Roman 
sensibility, high sense of honour. 2.Comui ;; 

Catholic . 
anger .. 

[ E.romancatholic தரோமான் கத்தோலிக்கன் ) 
[ Skt. rosa > த . ரோசம் ] 

ரௌத்திராகாரம் rauttirakaram , பெ . ( n .) வன் 
ரோசனா rosana , பெ . ( n . ) பார்ப்பார் , பக்கிரி , கொடுமையின் ( பயங்கரத்தின் ) 

வடிவு ; 
ஏழை போன்றவர்க்குக் கொடுக்கும் நாட்படி ; a embodiment of ferocity . 
daily allowance granted to Brahmins , 

[ Skt. raudra + akara > த . ரௌத்தராகாரம் ] 
fakirs and poor persons . 


லக்கடியடி - த்தல் 


446 


லகரி 


ல 


லக்கடியடி - த்தல் lakkadiyadi , செ.கு.வி. ( v.i.) | லக்குறடு lakkuradu , பெ . ( n . ) பழுக்கக் 
மிகவும் துன்பப்படுதல் ; to be in great 

காய்ந்தவற்றைப் பற்றவுதவுங் குறடு ; fire 
difficulties . " அவன் சோற்றுக்கு லக்கடி 

tongs , pincers for handling heated articles. 
படிக்கிறான் " ( இ.வ. ) . 

த.வ. பற்றுக்குறடு 
[ Skt lakdi > த . லக்கடி ] 

[ U.lag > த . லக் + குறடு ] 
லக்கம் lakkam , பெ . ( n .) 1. குறியிலக்கு ; target , 
butt , aim . 2. நூறாயிரம் ; onelakh , 100,000. 

இலக்கத்தொன்பதின்ம ர் 
( கந்தபு.திருவவதார 127 ) . 3. எண் ; number , 
digit . அந்தமென்று சொல்வதே ... 
கணைக்கிலக்கம் " ( கந்தபு.சிங்கமு .386 ). 
4 . எண் குறி ; numerical figure .. 
" குறியிலக்கமெழுதே " ( தைலவ.பாயி .15 ). 

[ Skt.laksa > த . லக்கம் ] 
லக்காடி lakkadi, பெ . ( n .) தீயவன் , கொடும்பன் ; 
(சோதா.) ( இ.வ. ) ; rowdy , rascal . 

[ Ar . laikgar > த . லக்காடி) 
லக்காளி lakkal ), பெ . ( n . ) ஒருவசைச் சொல் 
( இ.வ. ) ; a term of abuse . 

லக்கோடா lakkoda, பெ . ( n .) லகோடா பார்க்க ; 
லக்கி lucky , பெ . ( n . ) நற்பேறு , ஆகூழ் , 

see lagoda. 
நல்வாய்ப்பு; good luck . 

லக்திக்காரன் lakti - k - karan , பெ . ( n . ) 
[ E. lucky > த . லக்கி ] 

லக்திதாரன் பார்க்க ; see laktitaran 
லக்கிடி lakkid , பெ . ( n . ) விறகு ; fire wood 

[ U. lagte > த . லக்தி ] 
[Hind.lakdi > த . லக்கிடி ) 

லக்திதாரன் laktitaran , பெ .( n . ) அண்டை 
லக்கினம் lakkiyam , பெ .(n .) 1. பிறக்கும்போது 

நிலக்காரன் ( C.G. ); owner of an adjoining 
தோற்றமாயுள்ள ( உதயம் ) ஓரை ( ராசி . ); 

land . 
(( Astrol . ) sign rising at the moment of one s 
birth . " ஓடை மாகளிநனானுதயராசி "( கம்பரா . [ U.lagte + dar > த . லக்திதாரன் ] 
திருவவ .110 ) . 2. தற்காலத்துத் தோன்றும் ஓரை லகம் lagam , பெ . ( n . ) லகான் பார்க்க ; see 
( உதிக்குமிராசி .) ( வின் . ) ; sign rising at the 
time . 3. நன் முழுத்தம் ( சுபமுகூர்த்தம் ) 

lagan. " முதுகிற் கலணையிட்டு லகமிட்டு " 
( இரகு.முடிசூ .63); hour fixed for auspicious 

( கொண்டல் விடு . ) . 
ceremonies . 

[ U.lagan > த . லகான் ) 
த.வ. பிறப்போரை 

லகரம் lagaram , பெ . ( n . ) லகாரம் ( இ.வ. ) பார்க்க , 
[ Skt lagna > த . லக்கினம் ) 

see lagaram . 
லக்குவா lakkuva , பெ .( n . ) பக்கவலிப்பு நோய் லகரி lagari, பெ .(n .) பேரலை ; great wave . 
(பட்சவாதம் . ); paralysis . 

லகரிச் 

சாமர மிரட்ட 
[ U.laqwa > த . லக்குவா ) 

(பிரபோத .30,42 ). 

[ Skt.lahari > த . லகரி ) 


" பொங்கு 


447 


லகரி ? 


லங்கனம் 


லகரி lagari 

, பெ . ( n .) 1. கசமத்தப் பிசின் ( அபின் . ) ; ( இக்.வ. ) ; light refreshments . 
opium. 2. மயக்கம் உண்டுபண்ணும் பொருள் ; ) லகுலாட்சி lagulatci பெ . ( n . ) வீணை வகை 
intoxicant . 3. மது முதலியவற்றால் உண்டாகும் 

( பரத . ஒழிபி .16 ) ; a kind of lute . 
மயக்கம் ; intoxication , 

லகுவுபிகுவாய் laguvupiguvay, வி.அ. (adv .) 
லகாம் lagam, பெ . ( n .) லகான் பார்க்க ; see 

ஏற்றதோர் முறையில் ; by some means or 
lagan . 

other ; in anyway possible . 
[ Skt. lagam > த . லகாம் ] 

லகோடா lagoda, பெ . ( n . ) 1. மெழுகாற் 
லகாய் - த்தல் lagay-, செ.கு.வி. 

பூசப்பட்டது (இ.வ.); that which is besmeared 
( v.i.) செயல் வெற்றி பெறுதல் ( காரியசித்தி ); to with lac . 2. தாளுறை , காகிதவுறை ( வின் . ); 
prosper in an eminent degree , to be 

envelope of paper, as sealed or wafered . 
successful . 

[ Hind lakhota > த . லகோடா ) 
[Hind.lagana (K.logaysu )>த. லகாய் - த்தல் ) | லகோடாப்பற்று lagoda- p -parru , பெ . ( n . ) 
லகாய் -த்தல் lagdy-, செ.கு.வி. ( v.i. ) 

மிகச்சிறியவளவு ( இ.வ. ) ; lit. small particles 
1. தண்டித்தல் ; to deal severely , to chastise . 

of cooked rice for gumming envelopes . 
2. நிரம்ப உண்ணுதல் ; to eat to satiety. 

[Hind.lakhdta > த . லகோடா ] 
[ Hind.lagana (K. lagdysu ) > த . லகாய் 

லங்கடா laigad், பெ . ( n . ) நொண்டி ( இ.வ. ) ; 
த்தல் ] 

lame person . 
லகாரம் lagaram, பெ . ( n . ) இலட்சத்தைக் 

[ Persn.laigda > த . லங்கடா ] 
குறிக்கும் ஒரு சொல் ; a term denotingalakh . 

லங்கணம் langanam , பெ . ( n . ) பட்டினி ( இ.வ. ) ; 
" அவருக்கு ஒரு லகாரம் இருக்கும் ". (இ.வ.). 

fasting .. 
லகாவ் lagav , வி.எ. (v.imp .) அடி என்னேவல் ; 

[ Skt.laighana > த . லங்கணம்] 
to beat . " லகாவ் , லகாவ் இந்த லண்டனைப் 

லங்கர் langar, பெ . ( n .) நங்கூரம் ; anchor . 
பாவிச் சண்டாளனை " ( பிரதாப.விலா.102 ). 

[ Persn.langar > த . லங்கர் ) 
[ Hind.lagav > த . லகாவ் 

லங்கர்கானா langarkānā,, பெ . ( n . ) 
லகான் lagan , பெ . ( n .) கடிவாள வார் ; rein . 

அன்னசாலை ( வின் . ) ; alms - house . 
[ Hind lagam > த . லகான் ) 

[ Persn.laigar -khana > த . லங்கர்கானா ] 
லகிமா lagima, பெ . ( n . ) ஒரு பொருளை லங்கர்பாய் - தல் laigarpay- , செ.கு.வி. ( v.i. ) 
கனமற்றதாக்கும் ஆற்றல் ; the supernatural 

நங்கூரம் பற்றுதல் ; to be moored , to be at 
power of levitation , one of astama - citti , q.V . anchor . 
[ Skt.laghiman - 

[ Persn.laigar > த . லங்கர் ) 
லகு laghu , பெ .( n .) த . elief . 

லங்கரடி - த்தல் langaradi-, செ.கு.வி. ( v.i. ) 
[ Skt.laghu > த . லகு ] 

1. நங்கூரம் போடுதல் ; to cast anchor . 
லகுத்வம் lagutvam, பெ . ( n . ) எளிது ( இலேசு ); 2. அந்தரடித்தல் ; to turn a somersault . 
lightness , ease . 

லங்கனம் laiganam, பெ . ( n . ) 1. கடல் முதலியன 
[ Skt laghu - tva > த . லகுத்வம் ) 

வற்றைக் கடக்கை ; crossing , as of the sea . 
லகுபசணம் lagupasanam , பெ . ( n . ) சிற்றுண்டி 2. நெறி ( நியமம் ) தவறுகை ; violation of 


7 


லங்குனி 


448 


லஞ்சாகோர் ? 


prescribed rules . "சமயலங்கனமுந் தெய்வ லச்சை laccal, பெ . (n . ) 1. கூச்சம் ( பிங் . ) ; 
நிந்தையுஞ் செய்தனர் " ( பெரியபு . bashfulness , coyness , shyness . 

. 
திருநாவுக் . 83 ) . 3. லங்கணம் பார்க்க ; see 2. வெட்கம் ; shame . 
langanam . 

[ Skt . laja > த . லச்சை ) 
[ Skt.laighana > த . லங்கனம் ) 

லச்சை laccai, பெ . ( n . ) லச்சி பார்க்க ; see 
லங்குனி laiguni, பெ . ( n .) குதிரையின் laccil . 
பற்களுக்கு உண்டாகும் அசைவு ( அசுவசா , 7.); 

லச்சை laccai பெ . ( n .) தொந்தரவு ; trouble , 
looseness of tooth of a horse . 

annoyance. " என்னை லச்சை பண்ணாதே ". 
லங்கேச்சுரம் largeccuram, பெ . ( n .) ஒரு வகை 

லசுகர் lasukar, பெ .( n . ) 1. மாலுமி ; lascar , 
மாத்திரை ( பதார்த்த .1224 ); a kind of 

sailor . 2. உதவியாள் முதலியோர் ; labourer , 
medicinal pill 

tent -pitcher. 
[Skt.laikésvara > த . லங்கேச்சுரம் ) 

[E.lascar > த . லசுகர் ] 
லங்கேச்சுரரசம் largeccurarasam, பெ . ( n .) 

லசுகர் ? lasukar , பெ . ( n . ) படை ; army .. 
மருந்து வகை ( பைஷஜ.154); a kind of 

[ Persn.laskar > த . லசுகர் ) 
medicinal preparation . 

[ Skt lankesvara + rasa > த . லங்கேச்சுரரசம் ) லசுதர் lasutar , பெ . ( n . ) ஒப்பனைத் தொங்கல் ; 
லங்கோடா laigbda , பெ . ( n . ) லங்கோடு 

prismatic glass pendants of a chandelier. 
பார்க்க ; see langodu . 

[ E.lustre > த . லசுதர் ] 
லங்கோடி laigodi, பெ . ( n . ) லங்கோடு ( இ.வ. ) 

லசுனி 

lašuni, பெ . ( n . ) 

மாணிக்க 
பார்க்க ; see laigodu . 

குணத்தொன்று ; a property of rubies . 
( Hind iaigiti > த . லங்கோடி ) 

" குழியும் லசுனியு முடையது " ( S.Ilii, 81 ). 
லங்கோடு largddu , பெ . ( n . ) சல்லடம் ( இ.வ. ); | லஞ்ச் lunch, பெ . ( n .) நண்பகலுணவு ; meal 
strip of cloth fitted to the loin , as of a 

taken in the middle of the day. 
wrestler . 

த . வ . நள்ளுணா. 
{ Hind.laigbta > த . லங்கோடு ) 

[ E. lunch > த . லஞ்ச் 
லச்சாதத்தம் laccatattam , பெ . ( n .) நன்னாளில் லஞ்சம் lalijam , பெ . ( n . ) கையூட்டு ( பரிதானம் ); 
தரப்படும் நன்கொடை ; customary presents 

bribe . 
made to relations or friends on auspicious 

[Skt. lamca > த . லஞ்சம் ] 
occasions . 

லஞ்சாக்கொடுக்கு larja - k - kodukku, பெ .(n .) 
[ Skt lajja + > த . லச்சாதத்தம் 

பரத்தையின் ( அவிசாரி ) மகன் ; whoreson . 
லச்சி lacci பெ . ( n . ) குப்பைக்காரி ( இ.வ. ) ; 
scavenger woman . 

லஞ்சாகோர் laljakor , பெ . ( n . ) கையூட்டு 
[ T.lacci > த . லச்சி ] 

( பரிதானம் ) வாங்குவோன் ; onewho habitually 

receives bribes. 
லச்சி - த்தல் laccittal , செ.கு.வி. ( v.i. ) 
கூச்சமடைதல் ( தக்கயாகப் .326 ,உரை . ); to be 

[ Skt. lamca + U.khdr > த . லஞ்சாகோர் ) 
shy .. 

லஞ்சாகோர் 2 

laijakor, பெ . ( n . ) 
[ Skt.laj > த . லச்சி - த்தல் ] 

தீயொழுக்கமுள்ள பெண் ; loose woman . 


449 


லட்சகம் 


லண்டன்சீனி 


லட்சகம் latcakam, பெ . ( n . ) இலக்கணப் | லட்சுமி நாராயணன் latsumi-narayanan , 

பொருளில் வருஞ்சொல் ; word in its பெ . (n . ) திருமகளைத் தழுவிய நிலையில் 
secondary signification 

காணப்படுந் திருமாலின் வடிவம் ; Visnuin his 
[ Skt.laksaka > த . லட்சகம் ) 

pose of embracing Lakşmi. 
லட்சணம் latcanam , பெ . ( n .) இலக்கணம் லட்சுமிபஞ்சமி latcumi-paicami, பெ . (n.) 

பார்க்க ; see ilakkanam . " சைதன்யம் திருமகளுக்குரிய (சித்திர )மாதத்து முழுநிலா 
சலட்சணமாயினும் விலட்சணம் " ( கைவல் . நாளுக்கு அடுத்த ஐந்தாம் நாள் ; the fifth titi 
தத்துவ.1.உரை ). 

of the bright fortnight in the lunar month of 
[ Skt.laksana > த . லட்சணம் ) 

caittiram , as sacred to Laksmi. 
லட்சணை latcanai, பெ . ( n . ) இலக்கணை 

லட்டு lattu , பெ . ( n .) இன்னுருண்டை ; ball 
பார்க்க ; see ilakkanai. secondary 

shaped sweet meat. 
significative capacity of a word . 

[ Skt.laddu > த . லட்டு ] 
[ Skt. laksana > த . லட்சணை ) 

லடாய் / aday , பெ . ( n .) 1. சண்டை ; fight, fighting. 
லட்சதீபம் latcatipam, பெ . ( n . ) கோயிலில் 

2. வாய்க்கலகம் ; bickering , abusive quarrel . 
நூறாயிரம் ( இலட்சம் ) விளக்குகள் ஏற்றும் 

[ Hind.ladai > த . லடாய் ) 
திருவிழா; festival of illuminating a temple , லடி lati பெ . ( n .) சுமார் 440 கசவளவுள்ள சரிகைக் 
by burning 1,00,000 lights . 

660016 ; skein of lace , nearly 440 yards. 
[ Skt. laksana > த . லட்ச + தீபம் ] 

[ Hind . ladi > த . லடி ] 
லட்சம் latsam , பெ .( n.) நூறாயிரம் ( வின் . ) ; lakh . லடு latu, பெ . ( n . ) 1. கப்பலில் கயிறு ஒழுங்காகச் 
[ Skt. laksa > த . லட்சம் ] 

செல்லுதற் பொருட்டு அமைத்த கருவி வகை ; 
லட்சாதிபதி latsadibadi, பெ . ( n .) நூறாயிரம் 

fairlead; thimble or cringle to guide a rope. 
உருவாய்க்கு ( ரூபாய் ) மேற் பெறுமானமுள்ள 

2. கடலின் ஆழமளப்பதற்கு விடப்படுங் 

கயிற்றில் கட்டியிருக்கும் ஈயக்குண்டு ; 
சொத்து ( ஆஸ்தி ) யுடையவன் . 

plummet , 
[ Skt. laksatadhipati > த . லட்சாதிபதி 

[ Hind.latta > த . லடு ] 
லட்சியம் laksyam , பெ . ( n .) குறிக்கோள் ; aim . 

லண்டன் landan , பெ . ( n .) 1. கல்லுளிமங்கன் 
[ Skt. laksya > த . லட்சியம் ) 

பார்க்க ; see kallulimaikan . 2. சண்டி ; 
லட்சுமி latsumi, பெ . ( n .) இலக்குமி பார்க்க ; see 

stubborn man . 3. நெறி கெட்டவன் ; man of 
ilakkumi . 

loose conduct . " இந்த லண்டனை.... நன்றாய் 
[ Skt. laksmi > த . லட்சுமி 

லகாவ் " ( பிரதாப.விலா.102 ). 
லட்சுமிகடாட்சம் latcum - katatcam , பெ . ( n .) 

[ K.lambani > த . லண்டன் ) 
திருமகளின் கடைக்கண் ; prosperity , as due 

லண்டன் 2 

lantan, பெ . ( n . ) ஆண்குறி ; 
to the grace of Laksmi . 

membrum virile 
லட்சுமி நரசிம்மன் latcuminarasimman , 

[ Hind land > த . லண்டன் ] 
பெ . ( n . ) திருமகளைத் தழுவிய கோலத்துடன் 

லண்டன்சீனி lantan - sini பெ . ( n . ) வெள்ளைச் 
உள்ள நரசிம்ம வடிவம் ; Narasimha in his 

சர்க்கரை; white sugar . 
pose of embracing Laksmi. 

[ E.london > த . லண்டன் +சீனி ] 


* 


--- 


450 


லண்டி 


லபக்கெனல் 


லண்டி lanti பெ . ( n . ) 1. சண்டி ; stubborn . creeper like form . 2. ஒருவகைப்பண் ; a 
intractable woman . 2. தீயநடத்தையுடைய 

specific melody type . 

[ Skt lataigi > த. தொங்கி 
Quboot; woman of loose conduct . 
லண்டு landu , பெ.(n.) சண்டித்தனம் ( இ.வ. ) ; லதாவேட்டிதம் lata - vettitam , பெ .( n .) கொடி 
stubbornness . 

போலச் சுற்றித் தழுவும் ( ஆலிங்கன ) வகை ; a 

mode of sexual embrace , lickened to a 
[ Hind.launda > த . லண்டு ) 

creeper clinging round a tree . 
லத்தா latta , பெ . ( n . ) உதை ; blow , kick . " நான் 

[ Skt lata + vestita > த . லதாவேட்டிதம் ) 
உனக்கு ஒரு லத்தா கொடுப்பேன் " ( இ.வ. ) . 

but lati 

, Qu . ( n . ) syl; staff cane, cudgel. 
[Hind.lat > த . லத்தா ] 

[ Ulathi > த . லதி ] 
லத்தாடு latacy, பெ . ( n .) நோய் ; vexation , 

லதை latai) பெ .(n .) இலதை ,1, பார்க்க ; seeilatai , 
agitation . 
[ K.latadu > த . லத்தாடு ) 

[ Skt lata > த . லதை ] 
லத்தி latti பெ .(n .)குதிரை , யானை , கழுதை , 

லப்தம் laptam, பெ . ( n . ) அடையப் பெற்றது ; gain , 
ஒட்டகம் இவற்றின் சாணி ; dung of horses , 

acquisition , that which is obtained 
asses , elephants , camels . 

[ Skt.labdha > த . லப்தம் ) 
த.வ. புட்டை , விட்டை 

லப்தகானி lapta - kāni 

பெ . ( n . ) 
[T.K.laddi > த . லத்தி ] 

பஞ்சதந்திரத்துள் பேரிழத்தலைப்பற்றிக் 
லத்தி latti,பெ . ( n . ) லதி பார்க்க ; see lati . 

கூறுவதான நான்காம் பகுதி ; artta - nacam , 

the fourth section of pañcatantiram , 
லத்தி போடு - தல் latti-podu-, செ.கு.வி. ( v.i. ) 

treating of the loss of what was gained 
மிகவும் அஞ்சுதல் ; பாபப்படுதல் ; to be afraid . 

[ Skt.labdha + kani > த . லப்தகானி] 
லத்தை lattai, பெ . ( n .) குறித்த விண்மீன்களில் 

லப்பக்கத்தி lappa - k - katti 

, பெ . ( n ) மக்கு 
நிலவோடு தீயகோள் கூடுவதாலுண்டாம் 

வைக்குங் கருவி ; putty - knife. 
தீப்பயல் ( பஞ் . ) ; evil effect due to the 
conjunction of a malefic planet and the 

லப்பம் lappam, பெ . ( n . ) பலகை முதலியவற்றில் 
moon in particular naksatras 

இடைவெளியின்றி இசைத்தற்குரிய மக்கு ; 
லத்தை irttai, பெ . ( n . ) அருள் ; mercy , 

putty, a kind of cement used to fill up cracks 
compassion " லத்தையுற் றருள்வாய் " 

in wood , etc. 
( கந்தரந் .6 ). 

த . வ. மக்கு 
[ Perh.labdha > த . லத்தை ] 

[ Prob.lepya > த . லப்பம் ) 
லத்தீன் latin , பெ . ( n . ) இத்தாலிய தேசத்தில் 

லப்பை lappai , பெ . ( n . ) தென்னிந்தியக் 
முற்காலத்தில் வழங்கின மொழி ; 

கடற்கரைப் பகுதிகளில் வாழும் தமிழ்ப்பேசும் 
[ E.latin > த. லத்தீன் ] 

முகம்மதியர்; a class of Tamil speaking 
லதாக்கிருகம் lata - k - kirugam , பெ . ( n . ) 

Muhammadans found chiefly on the 

coasts of south India . 
கொடியால் அமைந்த வீடு ; creeper - bower . 
[ Skt.latagrha > த . லதாக்கிருகம் ] 

லபக்கெனல் lapakkenal, பெ . ( n . ) 1. விரைவுக் 
லதாங்கி latangi, பெ n . ) 1. கொடி போன்ற 

குறிப்பு ; suddenness . 2. விழுங்குதற்குறிப்பு; 

gulping . 
உடலுள்ள பெண் ; woman of siender , 

[ U.lapak > த . லபக்கெனல் ) 


451 


லபி - த்தல் 


லவங்கம் 


லபி - த்தல் lapi, 4 செ.கு.வி. ( v.i. ) பெறுதல் , [ Skt.laya + avastha > த . லயாவத்தை ) 
வெற்றியடைதல் ; to be gained , obtained , to 

லயி -த்தல் layi, 4 செ.கு.வி. ( v.i. ) ஒன்றுதல் ; 
accure , to succeed , come to a 

chose intimacy . 
successful issue . " காணரிய பெரியோர்க 
டெரிசனம் லபிப்பதே கண்ணிணைகள் 

[Skt. lay > த . இலயி ) 
செய்புண்ணியம் " ( அறப்.சத 76). பெறுதல் ; to 

லலனாமணி laland - mani, பெ . ( n . ) லலனை 
obtain . " ஆதிப்பிரம்மா ஸ்ரீரங்க விமானத்தை 

பார்க்க ; see lalanai. 
லபித்து " (கோயிலொ. 2.) . 

[ Skt.lalana > த . லலனாமணி ) 
[ Skt.labh > த . லபி ] 

லலனை alanai, பெ . ( n . ) பெண் ; woman . 
லபோலபோவெனல் lapo -lapo - v - enal, பெ . 

[ Skt.laland > த . லலனை ] 
( n . ) திறந்துள்ளவாயால் துக்கங் காரணமாகக் 

லலாடம் / alatam , பெ . ( n. ) 1. நெற்றி ; forehead . 
கையால் அடித்துக் கொள்ளுதற்குறிப்பு; 

2. மணி முடி (கிரீட ) வுறுப்பு வகை ; a part of 
expression of beating the open mouth with 

the crown . 
the palm of the hand on account of sorrow . 
GuraGuiTU GOT 1,60 % lapo - lapo-paņţikai, 

[ Skt.lalata > த . லலாடம் ) 
பெ . ( n . ) காமன் பண்டிகை ( அகங்கையால் 

லலாடலிபி lalata - lipi, பெ . ( n .) தலையெழுத்து ; 
வாயிலடித்துக் கொள்ளும் திருவிழா ); the 

hand writing of fate . 
spring festival in honour of kāma , as the 

[ Skt. lalata + lipi > த . லலாடலில் 
occasion in which the beating of the 

லலிதாசகசுரநாமம் lalitasakasuranamam,, 
open mouth with the palm is a marked 
feature. 

பெ . ( n . ) உமா தேவியின் ஆயிரந்திருநாமக் 
லம்பாடி lampadi, பெ . ( n . ) 1. அலைந்து திரியும் 

கோவை . ( தக்கயாகப் . 76 ,விசேடக் . ); the 

thousand holy names of the Goddess 
ஒரு சாதி ; a wandering caste . 2. ஊர் 

Parvati. 
ஊராய்த் திரிவோன் ; vagrant . 3. மாட்டுச்சாதி 
வகை ; a breed of cattle. 

[ Skt.laita + sahasranama > தலலிதாசகசுரநாமம் ] 
[ T.lambadi > த . லம்பாடி ) 

லலிதை lalitai, பெ . ( n .) 1. உமை ; Parvati. 2. பண் 
[ K lambani > s , லம்பாடி ) 

61605 ; a specific melody - type . 
லம்பு lampu , பெ . ( n . ) தொந்தரவு ; trouble . 

[ Skt. lalita > த . லலிதை ) 
லம்பு - தல் lampu , பெ . ( n . ) அசைதல் ; to be 

லவ்வாலவ்வா larva -lawa, பெ . ( n . ) லவாலவா 
unsteady to shake .. 

( இ.வ. ) பார்க்க ; see lavalava. 
லயம் layam, பெ . ( n .) இலயம் பார்க்க ; see 
ilayam. " ஒன்றோடொன்றாகவே பற்றிலயமாம் | லவக்குலவக்கெனல் lavakku- lavakkenal, 

பெ . ( n .) 1. ஒட்டக்குறிப்பு; a galloping sound . 
போதினில் " (தாயு.சித்தர் .3 ). 

2. விரைந்து விழுங்குதற்குறிப்பு; gobbling in 
[ Skt.laya > த . லயம் ) 

eating . 

. 
லயாவத்தை layavattaj பெ . ( n .) உலகத்தை 

லவங்கம் lavaigam, பெ . ( n . ) இலவங்கம் 
ஒடுக்கு நிலை ; stage of involuion of the 

பார்க்க ; see ilavaigam . 
universe ; stage of absorption of the 
universe by the supreme being 

[ Skt.lavaiga >. த . லவங்கம் ) 


452 


2 


லவடா 


லாகை 


லவடா / avad் , பெ . ( n . ) ஆண்குறி ; membrum லளிதம் lalitam , பெ . ( n . ) 1. திருவிளையாட்டு ; 
virile .. 

wantonness , dalliance , sport . "சிட்டர் 
[Hind laura > த . லவடா ] 

பரிபால லளிதக்கார " (திருப்பு .55 ). 2. கருணை ; 
லவண்டி lavandi, பெ . ( n . ) லண்டி பார்க்க ; see grace , charm . 3. goof oolowroor ; sweetness . 
landi 

4. எளிமை ; case , facility . 5. சிவாகமத்துள் 
[Hind laundi > த. லவண்டி) 

ஒன்று ( சைவச பொது 335 ,உரை.); one of 28 

civakamam .. 
லவணசமுத்திரம் lavanasamuttiram , பெ . ( n .) 

( Skt.lalita > த . லளிதம் ] 
உப்புக்கடல் பார்க்க ; see uppukkadal . 
" அமிர்து கடைந்து லவண சமுத்திரத்தென லளிதை lalitai, பெ .(n.) லலிதை , 1 . ( நாமதீப .24) 
உணர்க " (தக்கயாகப்.248.உரை ). 

பார்க்க ; see lalitai . 
[ Skt.lavana + > த . லவண + சமுத்திரம் ] 

[ Skt.lalita > த . லளிதை ] 
லவம் lavam , பெ . ( n . ) 1. பசுவின் வால் மயிர் ; hair லாக்அப் lock - up , பெ . ( n .) சிறைவைப்பு ; put into 
of cow s tail . " குசலவங்களாற் றுடைத்துக் 

a prison . 
குறிக்கொண்டார்கள் " (உத்தரரா.இலவ .75 ). 

[ E. lock - up > த . லாக்அப் 
2. காலவகை ; a variety of kalam .. 

லாக்குப் போடுதல் lakku - p - podu , செ.கு.வி. 
கணமோரெட்டும் லவ மெனப்படுமே " 

( v.i.) மிகவும் துன்பப்படுதல் ( செ.அ. ) ; to be in 
( பரத.தாள.27 ). 3. மிகச் சிறுபகுதி ; little , 

great straits , to be hard put to it . 
small particle. 

லாகவம் lakavam , பெ . ( n .) லகுத்துவம் பார்க்க ; 
[ Skt.lava > த . லவம் ] 

see laguttuvam 
லவணம் lavanam , பெ . ( n .) உப்பு ; salt . 

[ Skt laghava > த . லாகவம் 
[Skt lavana > 5. HUORISOTI ) 

லாகிரி / akiri 

, பெ . ( n .) லகரி பார்க்க ; seelakari . 
லவலேசம் lava - l € cam , பெ . ( n .) சிற்றளவு ; 

லாகினி lakipi, பெ . ( n .) தந்திர சாத்திரங்களிற் 
smallest degree " நிலைகாணோம் 

கூறப்பட்ட ஒரு சார் பெண் கடவுள் ( செ.அ.); a 
லவலேசம் " (இராமநா.ஆரணிய .3 ). 

class of goddesses mentioned in Tântric 
[ Skt lava + lesa > த . லவலேசம் ] 

lore . 
லவாடி lavati பெ . ( n . ) வேசி ; prostitute 

[ Skt. Takini > த . லாகினி] 
லவாலவா lava - lava , பெ . ( n .) லவாலவா என்று 

லாகு laku, பெ . ( n .) லகுத்வம் (வின் .) பார்க்க ; see 
பாடிக் கொண்டு பந்தடிக்கும் சிறுவர் 

lakutvam . 
விளையாட்டு ; children s game of ball , லாகுலுக்சான் laku - lukcan , பெ . ( n . ) 
accompanied by singing lava - lava . 

லாபநட்டம் ( செ.அ.); profit and loss . 
லவுக்கார் lavukkar, பெ . ( n .) சன்னமாய்ப் பூசாத 

[Hind . laha > த . லாகுலுக்சான் ] 
கண்ணாம்புப் பூச்சு ; rough plastering with லாகை lakai பெ . ( n . ) பாங்கு ; ஒயில் ; manner , 
chunam 

style. 
[ Uleva > lepa > த . லவுக்கார் ) 

[ l. Lagu > த . லாகை ] 
லவுண்டி lavunti, பெ . ( n .) லண்டி பார்க்க ; see லாகை lakai, பெ . ( n . ) அந்தரடிக்கை ( உ.வ. ) 
landi . 

( செ.அ.); somersault . 


லாசார்படு - தல் 


453 


லாந்தர் 


= 


[ Skt. Taga > த . லாகை ) 
லாசார்படு - தல் lacar - padu , செ.கு.வி. ( v.i.) 

உதவியற்று வருந்துதல் ; to be helpless , 
forlorn . 

[Hind. lachar > த . லாசார்படு - தல் ] 
லாசுபறுவான் lacuparuvan , பெ . ( n . ) 

கப்பற்பாய்தாங்குங்கட்டை ( செ.அ. ); yardarm . 
லாட்டரி lottery , பெ . ( n . ) ஏலச்சீட்டு ; lottery . 

[ E. lottery > த . லாட்டரி ] 
லாடக்காரன் lata - k - karan , பெ . ( n . ) 

லாடங்கட்டுபவன் ( செ.அ. ); farrier . 
லாடங்கட்டு - தல் / atan -kattu-, 5 செ.குன்றாவி 

( v. t. ) குதிரை முதலியவற்றின் கால்கட்கு 
இரும்புத் தகடு தைத்தல் ( செ.அ. ); to shoe as 

a horse . 
லாடசங்கிலி lata - saikili 

, பெ . ( n . ) லாடர் 
சங்கிலி ( இ.வ. ) பார்க்க ( செ.அ. ); see 

ladarsaikili .. 
லாடம் | atam , பெ . (n . ) ஒரு தேசம் ; a country. 

[ Skt. Lata > த . லாடம் ) 
லாடம் latam , பெ . ( n . ) a country . இலாடம் 
பார்க்க ( செ.அ. ); seeladam . 

[ Skt. ladha > த . லாடம் ) 
லாடம் / atam , பெ . ( n .) forehead . இலாடம் 
பார்க்க ( செ.அ.); see iladam . 

[ Skt. Lalata > த . லாடம் 
லாடம் / atam , பெ . ( n . ) குதிரை முதலியவற்றின் 

குளம்புகளுக்கு அடிக்கும் இரும்புத்தகடு ; 
horse shoe . 

[ u. lada > த . லாடம் ) 
லாடர்சங்கிலி lādar -sarkili 

, Qu . ( n . ) 
இலாடசங்கிலி பார்க்க ( செ.அ. ); see 
ilādasankili . 

[ Skt . lata > த . லாடர்சங்கிலி 
லாடன் / atan, பெ . ( n . ) இலாடன் பார்க்க ( செ.அ. ); 

seeiladan . 


[ Skt. lata > த . லாடன் ) 
லாடு latu, பெ . ( n . ) a ball shaped sweet meat . 
இலட்டு பார்க்க ; see ilattu . 

[ Skt, L.addu > த . லாடு ) 
லாடுலகாடு latulakatu, பெ . ( n . ) தொந்தரவு ; 

trouble scrape, difficulty. "லாடுலகாடு யார் 

படுகிறது ? " ( செ.அ.). 
லாண்டரி laundry , பெ . ( n . ) வெளுப்பகம் ; 
laundry.. 

[ E. laundry > த . லாண்டரி ] 
லாத்தித்தள்ளு- தல் / atti- t- tallu , 5 செ.கு.வி. 

( v.i.) கிறுகிறுத்து விழச்செய்தல் ( செ.அ.); to 

make dizzy or giddy. 
லாத்து lattu , பெ .( n .) லத்தா பார்க்க ( செ.அ.) 

see latta . 
லாத்து - தல் lattu- , செ.கு.வி. ( v.i. ) 1 . 

புடைத்தல் ; ( செ.அ. ); to belabour , beat 
heavily. 2. பிடித்தலைத்தல் ; to seize and jerk 
to and fro . 3. நடை தடுமாறுதல் ( செ.அ. ); to 

tumble , to be shaky in gait . 
லாத்து - தல் lattu-, செ.கு.வி. ( v.i. ) to walk 

about , to ride about . உலாத்து பார்க்க; see 

ulattu . 
லாந்தர் lantar , பெ . ( n .) ஒரு வகைக் கண்ணாடி 
விளக்கு ( செ.அ. ) ; lantern . 

த.வ. கைவிளக்கு 
[ Fr. Lanterme > த . லாந்தர் ) 


2 


454 

லாவணம் 
லாந்தல் 

[ Skt. lalana > த . லாலனை ] 
லாந்தல் lantal, பெ . ( n .) லாந்தர் பார்க்க ( செ.அ.); 
see lantar .. 

லாலா lala , பெ . ( n . ) 1. வட நாட்டிலிருந்து 
லாந்து lantu, பெ . ( n .) 1. பரவுகை ; spreading தமிழ்நாட்டிற் குடியேறிய இந்து வணிகன் ; a 

out . 2. பாய்ச்சல் ; peunce . " ஒரே லாந்தாக caste of Hindu merchants who migrated 
லாந்திப்பிடி " ( செ.அ.). 

into the Tamil country from Northern India 
லாந்து | antu , பெ .( n .) கல்லைக் குத்து நிலையில் 2. ஒரு சிறப்புப் பெயர்; a term of respect . 

அடுக்குதல் ( செ.அ.); terracing , setting bricks 3. ஒரு செல்லப்பெயர் ; a term of endearment. 
on edge 

நந்தலாலா " ( செ . அ .). 
[Hind . Ladao > த . வாந்து ) 

[ Hind . lala > த . லாலா ] 
லாந்து - தல் landu, 5 செ.கு.வி. (v.i. ) மேற்றளம் லாலாடிகம் lalatikam , பெ . ( n . ) தழுவுகை , 
போடுதல் ( செ.அ. ); to put up a terrace . 

ஆலிங்கன வகை ( செ.அ. ) ; amode of sexual 
லாபநட்டம் lapa - nattam , பெ . ( n . ) வரவும் embrace. 
இழப்பும் ( செ.அ. ); profit and loss . 

[ Skt. Lalatika > த . லாலாடிகம் 
த . வ . ஆகுபோகு 

லாலி lali, பெ . ( n .) கந்தை ( செ.அ. ); rag . 
[ skt . Labha + nasta > த . லாபநட்டம் ) 

[ Prob . lata > த . லாலி 
லாபம் lapam , பெ . ( n . ) இலாபம் பார்க்க ; see 

லாலி lali, பெ . ( n . ) திருமணம் முதலியவற்றிற் 
|lapam . 

பாடப்படுவதும் அடிதோறும் லாலி என்று 
[ Skt.labha > த . லாபம் ) 

முடிவதுமான மங்களப் பாட்டு வகை ; song 
லாபலோபம் lapa - lopam , பெ . ( n . ) லாபநட்டம் consisting of eulogies , compliments , 
பார்க்க ; see lapanattam , 

congratulations , etc. sung at weddings 
[ Skt.labha + lopa > த . லாபலோபம்) 

and other auspicious occasions , every 
லாயக்கு layakku , பெ . ( n . ) 1. தகுதி ; fitness , 

line; endding in lali . 2. இச்சகவார்த்தை ; 
suitbleness . 2.010 (168G ; haughtiness . 

flattery, adulation . 3. தாலாட்டு ( செ.அ.); 
[ Arab Laiaq > த . லாயக்கு ) 

lullaby .. 
லாயம் layam , பெ . ( n . ) குதிரைகட்டுமிடம் 

[T.K. lali > த . லாலி ] 
( செ.அ. ); stable for horse . 

லாவண்யம் lavanyam , பெ . ( n .) எழில் , ஒளிரும் 
[I layamu > K. Jaya > த . லாயம் ) 

அழகு ( செ.அ. ) ; beauty ; grace ; loveliness ; 
லாயர் lawyer, பெ . ( n . ) வழக்குரைஞர் ; lawyer 

charm .. 
[ E. lawyer > த . லாயர் ) 

[Skt. Lavanya > த . லாவண்யம் ] 
லாரி lorry , பெ . { n . ) சரக்குந்து ; lorry . 

லாவண்யார்ச்சிதம் 

lavanya- rccitam , 
( E. lorry > த . லாரி ] 

பெ .( n .) இலாவண்ணியார்ச்சிதம் பார்க்க ; see 
லாலனம் lalanam , பெ . ( n . ) லாலனை பார்க்க ; 

ilävanniyārccitam . 
see lālanai. 

[ Skt. lavanya + arjita > த . லாவண் யார்ச்சிதம் 
[Skt lalana > த . லாலனம் ) 

லாவணம் lavanam , பெ . ( n . ) இலாவணம் 
லாலனை lalanai, பெ . ( n ) 1. கொஞ்சுகை ; 
fondling ,curessing, coaxing . 2. 1516606 

பார்க்க ; see ilavanam . 
( செ.அ. ); support 

[i lavanamu , K.Lavana > த . லாவணம் ) 


லாவணி 


455 


லீலாவினோதம் 


லாவணி lava - ni, பெ . ( n . ) மராட்டிய 

மராட்டிய லிங்காயத்து lirigayattu, பெ .(n.)" வீரசைவர் ; 
மொழியிலுள்ள இசைப்பாட்டு வகை ( செ.அ.); one who wears a miniature lingam 
a Maharatta melody . 

suspendedfrom the neck. இலிங்கங்கட்டி 
[ Mhr. lavam > த . லாவணி ) 

UNTS ; see ilingan - katti . 
லாவாதேவி lava - tivi, பெ . ( n .) லேவாதேவி [ Skt. lingayat > த . லிங்காயத்து ] 
பார்க்க ; seelavadevi 

லிடாலிட நியாயம் litalita - niyayam, பெ . ( n . ) 
த . வ . கொள்கொடை , கொடுக்கல் வாங்கல் நக்கினதையே திரும்ப நக்குவதுபோல் ஒரு 
[ U.Lawadevi > த . லாவாதேவி] 

முறையிலேயே பலகாலும் பார்க்கும் நியாய 
லாவு - தல் lavu-, 5 செ.கு.வி. ( v.i. ) 1. பரவுதல் ; 

வகை ; a Nyayain illustration of re 

peatedly addressing oneself to one 
to spread around . 2. இறாஞ்சுதல் ( செ . அ .); 

aspect of a matter , as licking what is 
to pounce or dart upon 

already licked . 

" லிடாலிட நியாயமாக 
லாவுபண்ணு - தல் lavu - pannu- , 5 செ.கு.வி. 

அவ்விட மாத்திரையே நோக்குவார்க்கு " 
( v.i. ) 1 , வழக்காடுதல் ; to be constantly 

(சிவசமவா.பக் . 42 ) . 
questioning and disputing . 

[ Skt ladhalicha > த . லிடாலிட நியாயம் ) 
2. செருக்குறுதல் ( செ.அ. ); to be have in a 

லிபாபா lipapa , பெ . ( n . ) கடிதவுறை ( செ.அ.); 
haughty manner . 

envelope , cover , wrapper. 
[ E law > த . லாவு + பண்ணுதல் 

[ Arab , Lifafa > த . லிபாபா ) 
லாளிதம் lalidam , பெ . ( n . ) அழகு ; beauty , 

லிபி lip ) பெ .( n .) 1. எழுத்து ; letter of alphabet . 
grace , charm . " மதகும்பலாளிதக் கரியென " 

2. விதி ( செ.அ. ); destiny, fate . 
(திருப்பு .194 ). 

[ Skt. lipi > த . லிபி ] 
[ Skt. Lalitya > த . லாளிதம் ) 

லீலாவதி lilavati 

, பெ . ( n . ) 1. அழகிய பெண் ; 
லிகிதம் |ikidam , பெ .(n.) இலிகிதம் பார்க்க ; see 

charming or beautiful woman . 
iligitam .. 

2. பாசுகராசாரியரால் இயற்றப்பெற்ற ஒரு 
[ Skt likhita > த . லிகிதம்) 

கணித நூல் ( செ.அ. ); a mathematical 
லிங்கம் lirigam , பெ . ( n . ) இலிங்கம் பார்க்க ; see 

treatise by Bhāskaräcārya 
ilingam . "விழுந்தது லிங்கம் " (திருமந். 455). 

[ Skt. lilavati > த . லீலாவதி ] 
[ Skt. linga > த . லிங்கம் ] 

லீலாவிபூதி 

| ila - viputi , பெ . ( n . ) 
லிங்காபட்டியம் linga - pattiyam , பெ . ( n . )) 

பிராகிருதவுலகங்கள் ; the material worlds , 
அமரகோசம் என்ற வடமொழி நிகண்டுக்கு 

as exhibiting the divine sportiveness in 
லிங்காபட்டர் எழுதிய உரை ( செ.அ. ); a their creation , preservation and 
commentary Amarakoša by 

destruction .. 
Lingabhatta. 

[ Skt. lila - vibhuti > த . லீலாவிபூதி ) 
[ Skt. Linga -bhattiya > த . லிங்காபட்டியம் 

லீலாவினோதம் |ila - vindtam, பெ . ( n . ) உல்லாச 
லிங்கபுராணம் liriga - puranam, பெ . ( n .) A விளையாட்டு ( செ.அ.); diversion , pastime , 
purana . இலிங்க புராணம் (தக்கயாகப் 

sport. 
340.உரை ) பார்க்க ; see ilinga - puranam . 

[ Skt. tia + vigota > த . லீலாவினோதம் ) 


on 


லீலை 


456 


லேகணி 


தானே 


தான் 


லீலை lilai, பெ . ( n . ) 1. விளையாட்டு ; play . | லூட்டி latti 

, பெ .( n . ) 1. கொள்ளை ; plunder , 

pillage , loot . 2. தொந்தரவு ( செ.அ. ); trouble 
2. கடவுள் முதலியவற்றின் விளையாடல் ; 

annoyance . 
sport, as of a deity. 3. சுரதல் விளையாட்டு 

[Hind . Iut > த . லூட்டி 
( செ . அ .) ; a morous sport , sexual 
intercourse. 

[ K.Luti] 
[ Skt. Lila > த . லீலை ] 

லூடி luti, பெ . ( n .) 1. லூட்டி, 1 பார்க்க ; see lutti 
லீவு leave பெ . ( n .) விடுப்பு ; leave . 

2. லூட்டி, 2 பார்க்க ; see lutti 
[ Eng. leave > த . லீவு ) 

லூதாதந்து நியாயம் lutatantu - niyayam , பெ . 
லுக்சான் lukcan , பெ . ( n . ) லுச்சாண் பார்க்க ; ( n . ) சிலந்தி தன் வாயாலிழைத்த நூலைத் 
see luccan . 

யுட் கொள்வது போல் 
லுங்கி luiki, பெ . ( n . ) முகம்மதியரணியும் ஆடை 

செய்ததைத்தானேயழிப்பதாகக் கூறும் நெறி 
வகை ; a coloured cloth worn by 

(08.91.); a nyāya , in illustration of the 
Muhammadans , 

principle of an author destroying his own 

creation even as a spider eats up the 
[ Persn lungi > த . லுங்கி ) 

thread which it throws out . 
லுச்சா lucca , பெ . ( n .) தூர்த்தன் ; vagabond , 

[ Skt . Tata - tantu + niyaya > த . லூதாந்து 
rake , profligate . 

நியாயம் ) 
[ U luccha > த , லுச்சா ) 

லெக்கு lekku, பெ . ( n . ) இலக்கு ; aim . 
லுச்சான் luccan , பெ . ( n .) இழப்பு ( செ.அ.); loss . 

லெகு leku , பெ . ( n .) இலகு பார்க்க ; see ilaku . 
[ Arab nuqsan > த . லுச்சான் ] 

லெச்சி lecci, பெ . ( n . ) லச்சி பார்க்க ; see lacci 
லுத்தன் luttan , பெ . ( n . ) ஈயாமாரி ; (உலோபி ); 
miser . " லுத்தனுக்கு இரட்டிச் செலவு ". 

லெச்சை leccai, பெ . ( n .) இலச்சை பார்க்க ; see 

ilaccai . 
[ Skt. Iubdha > த . லுத்தன்) 

லெட்டர் letter, பெ . ( n . ) மடல் ; letter. 
லுப்தம் luptam , பெ . ( n ) 1. எழுத்துக் கேடு ; 

[ E. letter > த . லெட்டர்) 
elision 2. அழிவு; injury , destruction ,, 
3. இழப்பு ( செ.அ. ); loss , deprivation . 

லெப்பை leppai, பெ . ( n . ) லப்பை ( வின் ) பார்க்க ; 

seelappai. 
[ Skt lupta > த . லுப்தம் ) 

. 

லெவலேசம் levalecam , பெ . ( n . ) லவலேசம் 
லுப்தம் | uptam , பெ . ( n . ) இவறன்மை , ஈயாமை , 

பார்க்க ; see lavalecam . 
(உலோபம் ); covetousness , miserliness. 
[ Skt lubdha > த . லுப்தம் ] 

லெவை levai பெ . ( n .) பள்ளிவாசல் வழிபாடு 
லுப்தன் luptan, பெ . ( n . ) இவறன் (உலோபி ) 

செய்வோன் ( செ.அ. ) ; priest in a mosque 
( செ.அ. ) ; miser 

[ Heb Levi > த . லெவை 
[ Skt lubdha > த . லுப்தன் ) 

லேககன் lekakan , பெ . ( n .) எழுத்து வேலை 
லுப்தோபமை 

செய்பவன் ( செ.அ. ) ; writer 
luptopamai 
தொகையுபம் பார்க்க ; see tokaiyuvamam , 

[ Skt lekhaka > த . லேக்கன் ] 
[Skt luptopama > த . லுப்தோபமை 

லேகணி lekani, பெ . ( n . ) லேகனி பார்க்க ; see 

lakani . 


பெ . ( n . ) 


லேகம் 


1 


457 


லொங்குலொங்கெனல் 


லேகம் legam , பெ . ( n .) லேகியம் பார்க்க ; see 
lakiyam . 

[ skt . Ieha > த . லேகம்) 
லேகம் ? lagam, பெ . ( n . ) எழுத்து ( செ . அ .); 
writing, letter . 

[ Skt . lekha > த . லேகம் ] 
லேகனி legan ), பெ . ( n . ) எழுதுகோல் ( செ.அ.); 
pen, style . 

[ skt . Iekhani > த . லேகனி] 
லேகா | eka , பெ . ( n . ) லேகாவுண்டை பார்க்க ; see 
legavundai. 

[ Prob . Tehya > த . லேகா ] 
லேகாவுண்டை lega - v - undai, பெ . ( n . ) 

கஞ்சாவுண்டை ( செ.அ.); ball of ganja . 
லேகியம் lekiyam , பெ . ( n . ) 1. இளகியம் 

(நக்கியுண்ணு வதற்கு உரியது ) ; food that is 
eaten by licking . 2. நக்கியுண்ணும் மருந்து 
வகை ( செ.அ. ); electuary , in medicine . 
3. லேகாவுண்டை பார்க்க ; seelakavundai. 

[ skt. Lthya > த . லேகியம் ] 
லேகை lekai பெ . ( n . ) இரேகை பார்க்க ; see 

irekai , "சங்கலேகையும் சக்கிரலேகையும் " 

( சூளா.குமார் .45 ) . 
லேசம் / ecam , பெ . ( n . ) 1. அற்பம் ; small bit 

particle . 2. இரண்டு கலை கொண்ட 
காலவளவு ; a measure of timeequal to two 
kalai . 3. இலேசவணி ( செ.அ. ); a figure of 
speech , 

[ Skt. lesa > த. லேசம் ] 
லேசு lécu, பெ . ( n . ) இலேசு பார்க்க ; see ilesu . 
லேசு | € Cu , பெ . ( n . ) 1. ஒரு வகை ஒப்பனைப் 

பின்னற்றுணி ; lace . 2. சரிகை ( செ.அ. ) ; silver 
or gold lace . 

[ E. lace > த . லேசு ) 
லேஞ்சி / enc),பெ .( n .) கைக்குட்டை kerchief , 

scarf .. 


[ Port. Lengo > த . லேஞ்சி 
லேஞ்சு leficu, பெ . ( n .) லேஞ்சி பார்க்க ; see 

leici . 
லேட் late பெ .(n .) காலத்தாழ்வு ; late . 

[ E. late > த . லேட் ] 
லேணி leni, பெ . ( n . ) கடன் வாங்குகை ( செ.அ. ) ; 
borrowing. 

[ Hind . Tena > த . லேணி ] 
லேணிதாரன் lenitaran , பெ . ( n . ) கடன் 
கொடுத்தவன் ( செ.அ. ); creditor . 

[ Hind. Tenadar > த . லேணிதாரன் ) 
லேபனம் / epapam, பெ . ( n .) 1. பூச்சு ; anointing , 
smearing . " ம்ருகமத படீர 

லேபன " 
(திருப்பு.43 ) . 2. பூசும் பொருள் ; plaster , 
ointment , unguent , salve . 3. தாதுவன்மை 
( செ.அ.); virility , erection of penis . 

[ Skt. lepana > த . லேபனம் ) 
லேலம் / elam , பெ . ( n . ) ஏலம் ( செ.அ.); auction . 

[ Port. leilao > த . லேலம் ) 
லேவாதேவி levatevi, பெ . ( n . ) கொடுக்கல் 
வாங்கல் ( செ.அ. ) ; money - dealings . 

[ Hind. Itwadei > த . லேவாதேவி ] 
லேவாலேவி | evalevi, பெ . ( n . ) லேவாதேவி 

பார்க்க ; seelavatavi 
லேனாதேனா lepatina, பெ . ( n .) லேவாதேவி 
LITT : 65 ; see lēvātēvi . 

[ Hind. lenadena > த . லேனாதேனா) 
லொங்காரி omkar , பெ . ( n . ) அடங்காப்பிடாரி 
( செ.அ. ) ; termagant. 

[ Arab . laigar > த . லொங்காரி 
லொங்கு - தல் loiku- , 5 செ.கு.வி. ( v.i. ) 

பணிந்து நடத்தல் ( செ.அ.); to be humble , 
submissive , to be servile 

[ l. lorigu > த . லொங்கு ) 
லொங்கு லொங்கெனல் lorku - lonkenal,, 

பெ . ( n . ) உடலின் தளர்ச்சிக்குறிப்பு ( செ.அ. ); 
signifying physical exhaustion . 


லொசுக்கு 


458 


லோக்கியம் 


லொசுக்கு losuku, பெ . ( n . ) ஒன்றுமின்மை 

to be dismembered , to become loose 
( செ.அ. ); almost nothing , nothingness . 2. உள்ளீடின்றிக் கூடாயிருத்தல்; to be hollow 

or empty . 3. பயனற்றுப் போதல் ( செ.அ. ); to 
லொட்டி lotti, பெ . ( n . ) 1. கள் ; toddy . " அவன் 

become useless . 
பணமெல்லாம் லொட்டியிற் போடுகிறான் ", 

லொடலொடவெனல் loda - loda - v - enal, 
2. கள் இறக்கும் குடுவை ( செ.அ. ); small 
earthen pot for drawing toddy. 

பெ . ( n . ) 1. ஓர் ஒலிக்குறிப்பு ; ratting or 
[I lotti > த . லொட்டி 

rumbling . 2. கட்டுக்குலைவின் குறிப்பு 

( செ.அ. ) ; ricketiness . 
லொட்டி lotti பெ . ( n . ) ரொட்டி பார்க்க ; see rotti 

லொடுக்கு lodukku , பெ . ( n . ) உள்ளே 
லொட்டி மூஞ்சி lotti- munic ) பெ . ( n .) கட்குடியன் 

வெற்றிடமாகை ; emptiness , hollowness , 
( செ.அ.); drunkard . 

want of solidity . " லொடுக்கு விழுந்து 
[I lotti > த . லொட்டிமூஞ்சி ] 

போயிற்று " ( செ.அ. ). 
லொட்டுலொடுக்கு lottulodukku , பெ .( n .) 

லொடுக்கு லொடுக்கெனல் lodukku -lodu 
லொட்டு லொசுகு பார்க்க ; see lottu losuku 

kkepal, பெ .( n .) 1. குதிரை வண்டி முதலியன 
லொட்டுலொசுகு lottulosuku , பெ . ( n . ) 

ஓடும்போது ஆட்டங்கொடுத்தற் குறிப்பு 
சில்லறைப் பொருள்கள் ( செ.அ.); odds and 

( செ.அ. ); signifying shakiness , as of a 
ends , stray articles 

running carriage , 2. லொடலொடவெனல் 
லொட்டை lottai, பெ . ( n . ) தாழ்ந்தது ; anything 

பார்க்க ; see lodalodavenal . 3.லொங்கு 
inferior 2. லொட்டையாட்டம் பார்க்க ; see 

லொங்கெனல் பார்க்க ; seelbiguloigenal. 
lottai- y - attam . 3. ஒரு வகைப் பணிகாரம் 

லொத்து - தல் lottu-, 4 செ.கு.வி. ( v.i. ) 
( செ.அ.); a kind of cake 

நையப்புடைத்தல் ( செ . அ .); to beat or strike 
[ Skt losta > த . லொட்டை )) 

hard , to belabour . 
லொட்டைதாளி - த்தல் lottai- tali-, 4 செ.கு.வி. [ U. lat > த . லொத்து ) 
( v.i ) ஏழையாதல் ( செ.அ. ); to become a 

லொத்துகத்தோல் lottuka - t - tol, பெ .( n . ) 
pauper, to be impoverished . 

வெள்ளிலத்தியின் பட்டை ( செ.அ. ) ; bark of 
[Skt losta > த . லொட்டைதாளி] 

lodhra tree . 
லொட்டையாட்டம் lottai - y - attam, பெ . ( n .) 

லொத்து லொத்தெனல் lottu - lottenal, பெ . ( n .) 
கோலி விளையாட்டு வகை ( செ.அ.); a game 
of marbles . 

1. நையப்புடைத்தற்குறிப்பு; beating hard , 
[ Skt. lasta > த . லொட்டையாட்டம் ] 

giving repeated blows . 2. உள்ளீடற்ற 

பொருளைத் தட்டுங்கால் எழும் ஒலிக்குறிப்பு 
லொடலொட்டை lotalottai , பெ . ( n . ) 

( செ.அ.); hollow sound . 
1. கட்டுக்குலைந்தது ; anything rickety . 

லொள்ளெனல் lollepal , பெ . ( n . ) நாய் 
2. உள்ளீடின்றிக் கூடானது ; anything hollow 
or empty . 3. பயனற்றது ( செ.அ. ); anything 

குரைத்தற்குறிப்பு ( செ.அ.); expr . of dog s 

bark . 
useless 

லோக்கியம் Ibkkiyam , பெ . ( n . ) லௌகீகம் , 1 , 
லொடலொட - த்தல் loda -loda-, 4 செ.கு.வி. பார்க்க ; see laukikam . " சகல லோக்கியமே 
(v.i. ) 1. கட்டுக்குலைதல் ; to become rickety ; தானாளுறு மகர 

பார்த்திபனோடே " 
(திருப்பு .1080 ). 


லோககண்டகன் 


459 


லோகரஞ்சனம் 


[ Skt. Tokya > த . லோக்கியம் ) 
லோககண்டகன் loga- kantagan , பெ . ( n . ) 

மிகக்கொடியோன் (உலகத்துக்கு முட் 
போன்றவன் ) ( செ . அ .); very troublesome or 
wicked man , as a thorn afflicting the world 

[ Skt. 15ka + kantaka > த . லோக்கண்டகன் 
லோககதி loga - kati பெ .( n . ) உலக நடைமுறை 
( செ.அ. ); way of the world . 

[Skt. Ibka + kati > த . லோககதி ) 
லோககர்த்தா 

loga - kartta , பெ . ( n . ) 
உலகத்துக்கு முதல்வன் ( செ . அ .); Lord of the 
world . 

[ Skt. Ibka > த . லோககர்த்தா 
லோகசஞ்சாரம் 15ka - caricaram , பெ . ( n . ) பல 

நாடுகளில் பயணம் செய்கை ; travelling in 
different countries of the world . 2. Quaf 
முயற்சி ( செ.அ. ); business outsideone s 

house . outwork . 
லோகசஞ்சாரி loga - caricar , பெ . ( n . ) பல 

நாடுகளில் பயணம் செய்வோன் ( செ . அ .); 
traveller in many lands . 

[ Skt. Ibka > த . லோகசஞ்சாரி ] 
லோகசாட்சி | bga - caktsi, பெ . ( n . ) கடவுள் 
( செ.அ. ); god , as the universal witness 

[ Skt . Ibka > த . லோகசாட்சி ] 
லோகசிந்தூரம் | 5ka - cinttram , பெ . ( n . ) 

அயச்சிந்தூரம் ( செ.அ. ); hydrated peroxide 
of iron -Ferrugo .. 

[ Skt. Idha > த . லோகசிந்தூரம் ] 
லோகத்திரயம் 15ka -t -tirayam , பெ . ( n . ) 
மூவுலகு ( செ.அ.); the three worlds . 

[ Skt loka > த . லோகத்திரயம் 
CATALOGoofl lõka - tarmani 

, Qu . ( n . ) a mode 
of initiation . உலோகதருமிணி பார்க்க ; 
ulõkatarumiņi . 

[ skt, 15ka > த . லோகதன்மணி ] 


லோகப்பிரசித்தம் loga - p- pirasittan, பெ . ( n .) 

உலகத்தாரால் நன்கறியப்பட்டது ( செ.அ.); that 

which is universally known . 
லோகபத்ததி logapattati, பெ . ( n .) லோக்கதி 

பார்க்க ; see logakati. 
லோகபாலகர் loga -palagar , பெ . ( n . ) 

1.லோகபாலர் , பார்க்க ; seeldkapalar . " அட்ட 
லோக பாலகரே " (தக்கயாகப் . 468 ). 
2. லோகபாலர் , 2 பார்க்க ; seeldgapalar . 

[Skt. loka- palaka > த . லோகபாலகர்) 
லோகபாலர் 15ka - palar, பெ . ( n . ) 1. எண்டிசைக் 

காவலர் ; regents of the eight directions 
2. அரசர் ; kings . " லோகபால ரெயில் காவல் 
கூர் " (தக்கயாகப் .17 ). 

[ Skt. Ibka - pala > த . லோகபாலர்) 
லோகம் logam, பெ . ( n . ) உலகம் ; world . " எல்லா 

லோகங்களும் இவருடைய " (தக்கயாகப். 38 . 
உரை). 

[ Skt. Ibka > த . லோகம் ] 
லோகம் : ( 5kam , பெ . ( n . ) மாழை ; metal . 

[ skt. Ibha > த . லோகம்) 
லோகமரியாதை logamariyatai 

, பெ . ( n . ) 
உலகவழக்கம் ( செ.அ. ); customs and 
manners of a country 

த.வ. உலகநடை 

[ Skt . loka > த , லோக மரியாதை ] 
லோகமாதா | bga - mata , பெ . ( n .) 1. உலக மாதா 

பார்க்க ; see ulakamata 2. இலட்சுமி 
( செ.அ. ); Laksmi. 

[ Skt. Tbka + matr > த . லோகமாதா 
லோகயாத்திரை loga -yattirai, பெ . ( n . ) 
லோககதி பார்க்க ; see logakati 

. " இது ஒரு 
லோகயாத்திரை" ( ஈடு , 4,9,6 ) . 
லோகரஞ்சனம் loga - raicanam , பெ . ( n . 

உலகிற்கு மகிழ்ச்சி தருவது ( செ.அ. ); that 
which is popular or pleasing to the world . 


லோகரட்சை 


460 


லோகிதம் 


லோகரட்சை loga- ratcai, பெ . ( n .) உலகத்தைக் லோகாதீதம் logatitam , பெ .( n . ) உலகத்துக்கு 
காக்கை ( செ.அ.); protection of the world . அப்பாற்பட்டது ( செ.அ.); thesupernatural; the 

ultra - mundane . 
" லோகரட்சையுந் தனுர்வேத வில்வலியும் " 
(தக்கயாகப் .468 , உரை ). 

[ Skt. Ibkatita > த . லோகாதீதம் ] 
லோகரட்சகன் logaratcakan, பெ . ( n .) லோகாந்தரம் Iogantaram, பெ .(n .) வேறுலகம் 

உலகத்தைக் காப்போன் ( செ.அ.); saviour of ( செ.அ.); the world beyond 
the world . 

[ Skt. Ibkantara > த . லோகாந்தரம் ] 
லோக ரூடம் loga - rutam , பெ . ( n . ) 1. தேச லோகாந்தரமடை - தல் logantaramadai, 2 

மெங்கும் பெரும்புகழ் பெற்றது ( செ.அ.); that செ.கு.வி. ( v.i. ) இறத்தல் , மரணமடைதல் 
which is famous throughout the land . 2 . ( செ.அ. ); to die . 
லோக மரியாதை பார்க்க ; seelbgamariyatal. 

லோகாபவாதம் Ibkapavatam , பெ . (n . ) 
[ Skt Toha + rudha > த . லோகரூடம் 

பெரும்பழி ( செ.அ.); censure of the world , 
லோக விருத்தாந்தம் logaviruttantam ,, public scandal . 
பெ . ( n ) 1. லோகாசாரம் பார்க்க ; see 

[ Skt Ibka - pavada > த . லோகாபவாதம் ) 
lbgasaram.2 . ஊர்ப்பேச்சு ( செ.அ. ); rumour . லோகாபிராமம் Ibkapiramam , பெ . ( n .) 
லோகவேடணை logavadanai, பெ . ( n .) 1. உலகத்திற்கு மகிழ்ச்சி தருவது ; that which 

உலகவேடணை ( நாமதீப .576 ) பார்க்க ; see is pleasing to the world . 2. ஊர்ப்பேச்சு 
ulakavēdanai 

( செ.அ. ); general talk , rumour . " லோகா 
லோகாக்கிரசித்தர் logakkira - sittar, பெ .( n .) 

பிராமமாகப் பேசிக் கொண்டிருந்தார்கள் " 
தேவருட் சிறந்த ஒரு சாரார் ( தக்கயாகப். 

[ Skt Ibka - bhirama > த . லோகாபிராமம் ) 
352.2_60 ); a superior class of celestials . 

லோகாயதம் 

logayatam , பெ . ( n . ) 
[ Skt Toha + agra + siddha > 

த . 

உலோகாயதம் பார்க்க ; see ulbkayatam . 
லோகாக்கிரசித்தர் ) 

[ Skt. Ibkayata > த . லோகாயதம் ) 
லோகாசாரம் |lögašāram , பெ . ( n . ) 

லோகாயதன் 

|bgayatan, பெ . ( n . ) 
உலகத்தாரொழுக்கம் ( செ.அ.) ; customs of 

உலோகாயதன் பார்க்க ; see uldkayatan . 
the people , ways of the world , common 
practice .. 

சமய நடை . 

சாராமல் 
[ Skt loha + acara > த . லோகாசாரம் ) 

( தாயு.மௌன.4 .). 
லோகாசாரியர் 

[Skt lokayata > த . லோகாயதன் ] 
logasariyar , பெ . ( n . ) 
பிள்ளைலோகாசாரியர் பார்க்க ; see pillai 

லோகாலோகம் lbkalokam , பெ . ( n . ) 

சக்கரவாளம் ; a mythical range of 
lõgāšāriyar . 

mountains , 
[ Skt Lokacarya > த . லோகாசாரியர் ) 

[ Skt loka - loka > த . லோகாலோகம் ] 
logatipati பெ . ( n . ) 

லோகிதம் Ibkitam , பெ . ( n . ) செந்நிறமானது 
உலக முதல்வன் ; lord of the Universe . 
2. மாமன்னன் ( செ.அ.); Emperor . 

( செ.அ. ); redness , that which is red 

" லோகிதமலரோடும் " ( இரகு . திக்குவி .264). 
[ Skt 15kadhipati > த . லோகாதிபதி ] 

[ Skt . Ibhita > த . லோகிதம்) 


" லோகாயதன் 


லோகாதிபதி 


461 


லோகோத்தமரசம் 


லோலக்கம் 


கலந்துள்ளிருக்க ( தாயு.சின்மயா .3) . 
2. கடுஞ்செட்டு ( உ.வ. ) ; stinginess . 

[ Skt. lbbha > த . லோபம் ) 
லோபன் ( bpan, பெ . ( n . ) miser . உலோபன் 

பார்க்க ; seeuldpan . " லோபன் மகன் டம்பன் " 
( செ.அ. ). 

[ Skt. lbbha > த . லோபன் ) 
லோபி |bpi, பெ . ( n .) உலோபி பார்க்க ; see ulopi. 


[ Skt. Ibbhin > த . லோபி 
லோபி -த்தல் /opi, செ.கு.வி. ( v.i. ) உலோபி 
பார்க்க ; see ulopi. 

[ Skt. Ibbha > த . லோபி ] 
லோபி - த்தல் Iopi, 4 செ.கு.வி. ( v.i. ) உலோபி 

பார்க்க ; see Ulopi . 


லோகோத்தமரசம் / 5kottamarasam, பெ . ( n .) 

ஒரு வகைப் பேதி மருந்து ( செ.அ. ); a 
purgative. 

[ Skt Ibkottama- rasa > த . லோகோத்தமரசம் ) 
லோகோத்தரம் Ibkottaram , பெ . (n .) மிகச் 

சிறந்தது ( செ.அ. ); that which is excellent in 
every way . 

[ Skt. Ibkottara > த . லோகோத்தரம் ] 
லோகோபகாரம் |bkopakaram , பெ . ( n . ) உலக 
நன்மை ( செ.அ. ); publicgood , general good . 

[Skt. 15kopakara > த . லோகோபகாரம் ] 
லோட்டா Iotta , பெ . ( n . ) 1. நீர் குடிக்கப் 

பயன்படும் ஏனம் ; pipkin , a small metal pot , 
generally of brass . 2. கழுத்தணி வகை 
( செ.அ. ) ; a necklace of gold beads 

[ U. Ibta > த . லோட்டா ) 
லோடா 15ta , பெ . ( n . ) லோட்டா ,1 ( வின் . ) பார்க்க ; 

see lottā 
லோடு lodu, பெ . ( n .) குறைவு ( செ.அ. ); loss , 
deficiency . 

[ Hind , lut > த . லோடு ) 
லோத்திரம் lottiram , பெ . ( n . ) வெள்ளி 
லோத்திரம் ( செ.அ.); lodhra tree, 

[ Skt . 15dhra > த . லோத்திரம் ] 
லோத்துகம் | 5ttukam, பெ . ( n , ) லோத்திரம் 

பார்க்க ; see lottiram . 
லோந்து ( ontu, பெ . ( n .) இராவுக்காவல் ( செ.அ.); 
night patrol . 

. 
[ Fr. ronde > த . லோத்து ) 
லோபம் | bpam , பெ . ( n .) 1. கெடுதல் ( விகாரம் ); 

elision . " ஆதேசலோபம் " ( பி.வி .26 ) . 2. குறைவு 
( செ.அ. ); defect , deficiency . " மந்திர 
கிரியாலோபமின்றியே " ( அறப்.சத. 81). 

[ Skt lopa > த . லோபம் ) 
லோபம் ’ | bpam , பெ . ( n . ) 1. உலோபம் பார்க்க ; 

uldpam . " லோப மருளின்மை 


[ Skt. lopa > த . லோபித்தல் ) 
லோபு - தல் 15pu , 5 செ.குன்றாவி . ( v.i. ) உலோபு 

பார்க்க ; see ulopu . " லோபியுண்ணார் 
( தேவா .55.7 ). 

[ Skt lbpa > த . லோ 
லோபை lopai 

, பெ . ( n . ) பார்வதி ( கூர்மபு . 
திருக்கலி .22 ) ;Parvati. 

[ Prob . lobha > த . லோபை 
லோம்பர் / ompar , பெ . ( n .) இரும்பு வகை ( இ.வ. ) ; 

a kind of iron . 
லோல்படு - தல் 15 - patu-, 20 செ.கு.வி. ( v.t. ) 1. 

FOOTLIT Olov; to wander about restlessly , 
to be tossed about . " அவன் அங்குமிங்கும் 
லோல்படுகிறான் ". 2. மலிந்து கிடத்தல் (உ.வ.) 
( செ.அ. ) ; to be over plentiful , as a 
commodity 

[ Skt. 1bla > த . லோல்படு - தல் ) 
லோலக்கம் | 5lakkam, பெ . ( n .) திண்டாட்டம் ; 

restless wandering . " அவன் அங்குமிங்கும் 
லோலக்கமாடுகிறான் " ( செ.அ. ) . 


கூடக் 


லோலக்கு 


462 


லௌகீகன் 


சூலனே 


லோலோவென்றலை - தல் 15lovepralai, 2 
[ Skt. Iba > த . லோலக்கம் ) 

செ.கு.வி. ( v.t. ) திண்டாடித் திரிதல் ; towander 
லோலக்கு blakku , பெ . ( n . ) லோலாக்கு பார்க்க , 

restlessly ( செ.அ. ) . 
see lõlākku . 

லோன் loan பெ . ( n .) கடன் ; loan . 
லோலம் | blam , பெ . ( n . ) 1. அலைவு ; 

[ E. loan > த.லோன் ] 
unsteadiness , restlessness . 2. ஆசைப் 

லௌகிகதந்திரம் laukika - tantiram , பெ . ( n . ) 
பெருக்கம் ( செ.அ. ); greediness , lustfulness . 

உலக செய்திகளில் திறமை ( செ.அ.); skill or 
[Skt | bla > த . லோலம் ] 

tact in worldly affairs . 
லோலயப்படு - தல் | 5laya - p - patu, 20 செ.கு.வி. [ Skt laukika > த.லோ) 
(v.i ) லோல்படு (உவ .) பார்க்க ; seelblpatu . 

லௌகிகதருமம் laukika -tarumam , பெ . (n .) 
லோலன் ( blan, பெ . ( n .) 1. விளையாடித் திரிபவன்; 

உலகியல் ( செ . அ .) ; ways of the world . 
one who is sportive or playful . " முத்தலைச் 

லௌகிகப்பிரக்கிரியை laukika - p 
லோலனே " ( அறப்.சத .17 ) . 

pirakkiriyai, 

பெ . ( n . ) 

உலகவழக்கு 

( பி.வி .18 , உரை . ) ( செ.அ. ); usage in common 
2. பெண்டிரை நாடித் திரிபவன் ( செ.அ.); one 
who dallies with woman . 

speech , 
[Skt. Top > த. லோலன் ) 

லௌகிகம் laukikam , பெ . ( n . ) லௌகீகம் 
லோலாக்கு | 5lakku , பெ . ( n .) காதில் 

பார்க்க ; see laukikam 
தொங்கவிடும் அணி வகை ( செ.அ. ); a 

லௌகிகன் laukikan, பெ . ( n . ) லௌகீகன் 
pendant suspended from the lobe of the 

பார்க்க ; seelaukikan . 

லௌகீகம் laukikam , பெ . ( n . ) 1. உலகிற்குரியது ; 
[ Skt . Iblak > த . லோலாக்கு 

wordly affairs , that which is of the world . 
2. உலகப்பற்றுடைமை ( வின் . ) ; worldliness . 3 . 
அலுவல் ( செ.அ. ) ; office . 

[ Skt. laukika > த . லௌகீகம் 
லௌகீகவிருத்தி laukika - virutti, பெ . ( n . ) 

வைதீகவிருத்தியை விடுத்து 
நடைக்குரிய தொழில்களில் 
( செ.அ.); secular pursuits , opp . to vaitika 

virutti 
லௌகீகன் laukikan , பெ . ( n .) 

1. உலகப்பற்றுடையவன் ; one who is worldly 
minded . 2. சமயவொழுக்க விதிகளைச் 

சரிவரப் பின்பற்றாதவன் ; one who does not 
லோலாயப்படு - தல் ( 5laya - p - padu, 20 strictly adhere to the prescribed rites and 
செ.கு.வி. ( v.i. ) லோல்படு ( உ.வ. ) பார்க்க ; see 

observances , 

, dist . 

fr . 

vaitikan . 
| 5lpatu .( செ.அ.). 

3. உலகியலில் ( லௌகீகவிருத்தியில் ) 
லோலாயம் 15layam , பெ . ( n . ) லோலக்கம் 

ஒழுகுபவன் ; one who follows secular 
பார்க்க ; see lblakkam , 

pursuits . 4. உலகியலறிந்தவன் ( செ.அ.); one 

who is worldly - wise . 
[ Skt . dblayamana > த . லோலாயம் ] 

[ skt. laukika > த . லௌகீகன் ] 


ear . 


உலக 


முயலுகை 


வக்காலத்து 


463 


வச்சம் 


வ 


- 


ப 


as 


aal 


1 


வக்காலத்து vakkalattu , பெ . ( n . ) முறை 

[ U. wakil > த. வக்கீல் ] 
மன்ற வழக்கு நடத்துவதற்கு வழக்கறிஞ | வக்தா 

vakta, 

பெ . ( n . ) எடுத்துச் 
ருக்குக் கொடுக்கும் அதிகார ஆவணம் சொல்லுவோன் ; one who speaks or 
( பத்திரம் ) ( வின் . ) ; ( legal ) Power of expounds . 2. பேச்சாளி; orator , 
attorney given to a lawyer for conducting 

[Skt. vakta > த . வக்தா) 
aa case . 

வக்து vaktu, பெ . ( n . ) காலம் , வாய்ப்பு ( இ.வ. ) ; 
[ U. wakalat > த . வக்காலத்து ] 

time, season opportunity . 
Quichinio vakkiram , ou . ( n . ) 1. 62606764; curve , 

[ Arab . vaqt > த . வக்து ] 
bend , winding . " வக்கிர சாபமழைபொழிந்து 

வகித்தல் vaki- , 4 செ.கு.வி. ( v.i. ) தாங்குதல் ; 
(பாரத . இரண்டா. 12 ) 2. வட்டம் ; ( பிங் . ) circle . 

to bear , carry, as a load , to undertake, 
3. சென்ற வழி மீளுகை ; ( பிங் . ) retracing 

responsible work , to 
one s steps . 4. நேர்மையற்ற செலவு; maintain ,support, as a family , to endure , 
( அக . நி . ) irregular course . 5. கொடுமை; as fatigue , etc. குடும்ப பாரத்தை 
( பிங் . ) . cruelty , malignancy, as of a planet . வகிக்கிறான் . 
6. பொய் ; (திவா . ). lie . 7. வஞ்சனை ; ( வின் . ) . 

[ Skt . vah > த . வகி ] 
fraud , dishonesty . 8. கோணல் வழி ; 

வச்சணத்தி vaccanatti, பெ . ( n . ) அன்பு, வாற் 
perversity . 9 . பொறாமை ; envy 

சல்லியம் ( அருங்கலச் . 23 ) ; tenderness , 
10. கலக்கம் ; confusion . 

affection , fondness , love . 
[ Skt. vakra > த . வக்கிரம் 

[ Skt. vatsala > த . வச்சணத்தி ] 
வக்கிரன் vakkiran, பெ . ( n . ) 1. மாறுபாடுள்ளவன்; வச்சணந்திமாலை vaccanandimalai, பெ . 
perverse , cross - grained person . 

( n . ) தம் ஆசிரியரான வச்சணந்தி முனிவர் 

பெயரால் 
2. குரூரன் ; ( வின் . ) cruel man . 3. சனி ; 

குணவீரபண்டிதரென்பவர் 

வெண்பா யாப்பில் இயற்றிய பாட்டியல் நூல் ; 
( இலக் . அக . ) saturn . 4. செவ்வாய் ; ( பிங் . ) 

a treatise on poetics , in venpă verse, by 
mars . 5. உருத்திரன் ; ( யாழ் . அக . ) . Rudra . 

Guņavirapāņdidar , named after his 
6. திருமாலால் அழிக்கப்பட்ட ஓர் அசுரன் ; an 

preceptor Vaccanaandi. 
asura slain by Visnu . " வக்கிரனை வடி 

வச்சத்தொள்ளாயிரம் vacca - t- tollayiram , 
வழித்த மாயவனா " ( பெருந்தொ. 865. ) 

பெ . ( n . ) வச்சதேயத்தரசனைப் பற்றித் 
[ Skt . vakra > த . வக்கிரன் ) 

தொள்ளாயிரம் வெண்பாக்களால் அமைந்த 
வக்கீல் vakkil, பெ . ( n . ) முறை மன்றத்தில் 

ஒரு நூல் ; ( வீரசோ. அலங் .11 , உரை ) . a poem 

of 900 venpa verses on the king of 
பிறருக்காக வழக்கை எடுத்து வாதிப்போர் ; 

Vatsa , not extant . 
authorized attorney , counsel at law , 

, 
pleader . 2. மணவுடன் படிக்கையில் 

வச்சம் vaccam , பெ . ( n . ) 1. இந்தியாவின் 
மணப்பெண் சார்பான செயல் புரிபவன் ; one 

வடபாகத்துள்ள நாடு ; an ancient province 

in North India . வச்சத்திளங்கோவை 
who represents the bride in a contract 
of marriage . 

( வீரசோ. அலங். 11, உரை . ) 


வச்சயம் 


464 


வச்சிரரேகை 


கோட்டது 


[ Skt. vatsa > த . வச்சம் ) 

( பெருங் . மகத . 27. 167 ) 2. மிகவும் 

உறுதியானது ; that which is excedingly 
வச்சயம் vaccayam , பெ . ( n . ) 1. கலைமான் 

strong , hard or adamant . வள்ளிதழ் 
( பிங் . ) ; stag . 2. கருநிறமுள்ள மான் வகை ; 
black stag .. 

மாலை மார்பன் வச்சிர மனத்தனானான் 
[ Skt . vatsaka > த . வச்சயம்) 

( சீவக . 2732 ). 3. வைரமலை ( சூடா . ); 
வச்சிரக்கட்டு vaccira - k - kattu , பெ . ( n . ) 

diamond , as very hard . 4. மரத்தின் காழ் . 

core of a tree . "வெளிறுமுன் வித்திப் 
QUYGUITOT 946004; strong - build . 

பின்னை வச்சிரம் விளைத்தலாமோ " ( சீவக . 
[ வச்சிரம் + கட்டு ] 

2613. ) ; 5. சதுரக்கள்ளி ( சூடா . ); squre 
[Skt. vajra > த . வச்சிரம் ] 

sparge . 6. மல்லர் கருவி வகை ( வின் . ) ; a 
வச்சிரக்கோட்டம் vaccira - k -kottam , பெ . 

weapon used by boxers . 7. ஒரு வகைப் 
( n . ) காவிரிப்பூம்பட்டினத்தில் இந்திரனது 

பசை ; a kind of glue . 8. சிற்ப நூல் 
வச்சிராயுதம் நிற்க அமைந்த கோயில் ; an 
ancient temples at Kaviri- p 

முப்பத்திரண்டனுள் ஒன்று ; a treatise on 
pūmpattinam , where Indra s thunderbolt architecture , one of 32 cirpanul , q.v. 
was installed . வச்சிரக் 

9. ஓக மிருபத்தேனுள் ஒன்று ( சோதிட சிந் ) ; 
மணங்கெழுமுரசம் (சிலப். 5 , 141.) 

( Astron . ) a division of time , one of 27 
வச்சிரகங்கடம் vaccira - kangadam , பெ . 

yokam , ( q.v. ) . 
( n . ) மிக்க உறுதியுள்ள சட்டை வகை ( யாழ் . 

[ Skt. vajra > த . வச்சிரம் ) 
918.); a cloth of great durability . 

வச்சிரயாப்பு vaccira - yappu, பெ . ( n . ) 
[ Skt. vajra + kaikata > த . வச்சிரகங்கம் 1. மரங்களை வச்சிரப் பசையினாற் சேர்க்கை ; 
வச்சிரகங்கடன் vaccira - kaigadan, பெ . gluing , in woodwork . அச்சு மாணியும் 
( n ) அனுமான் ( யாழ் . அக . ) ; Hanuman வச்சிரயாப்பும் ( பெருங் . உஞ்சைக் 58 , 47 ) 

[ Skt. vajra + kaikata > த . வச்சிரகங்கடன் 2. வச்சிராயுதத்தால் எழுதியது போன்று 
வச்சிரசரீரம் vaccira - cariram , பெ . ( n . ) 

என்றும் அழியா எழுத்து ; indelible writing , 
உறுதியான உடம்பு (பிங் . ); robust , strong 

as the marks made by the vaccirā . 
body . அத்தயிரைக் குடித்துத் தடித்து வச்சிர 

yutam நின்றது கிழமை நீங்கா வச்சிர 
சரீரம் பெற்றார் ( தக்கயாகப் 54 , உரை . ) 

யாப்பின் ( சீவக. 544 ) 
[ Skt. vajra + sarira > த. வச்சிரசரீரம் ) 

[ வச்சிரம் + யாப்பு 
வச்சிரப்படையோன் vaccira - p - padaiyon , 

[ Skt. vaira > த . வச்சிரம் ] 
பெ . ( n .) இந்திரன் ; Indra , as armed with வச்சிரரேகை vaccira - regai, பெ . ( n . ) பெண் 
the thunderbolt . 

மகப்பேறடைவதைக் 

குறிப்பதாகக் 
வச்சிரம் vacciram , பெ . ( n . ) 1. இருதலைச் 

கருதப்படும் உள்ளங்கை வரி வகை ( சிவக் . 
சூலமாய் நடுவுபிடியாயுள்ள ஓராயுதம் . ( சிலப் 

பிரபந் . சரபேந்திர குற . 51,1 . ) ; ( palmistry .) a 
2 , 46 - 8 26020 ); thunderbolt , a weapon 

kind of distinctive mark in the palm of 
sharp - edged at both ends and held in 

the hand , believed to indicate female 
the middle . கூர்கெழு வச்சிரங்கொண்டு 

issue . 


வச்சிரவண்ணன் 


465 


வசியம் 


[ Skt . vajra + rekha > த . வச்சிரரேகை .] 

த.வ. இளவேனில் 
வச்சிரவண்ணன் vaccira - vannan , பெ . 

[ Skt . vasanta > த . வசந்தம் 
( n . ) செல்வக் கடவுள் ; Kuberan , the god வசந்தமாலை vasantamalai, பெ . ( n . ) 
of wealth . " வச்சிர வண்ணன் காப்ப வாழிய தென்றலைச் சிறப்பித்துக் கூறும் 
ரூழி " (சீவக . 2494. ) 

சிற்றிலக்கிய (பிரபந்த ) வகை . ( இலக் . வி . 
[ Skt. vaisravana > த . வச்சிரவண்ணன் .] 836. ) ; an antāti verse describing the 
வச்சிராப்பியாசம் vaccirappiyasam , பெ . 

south - wind one of 96 pirapantam . ( 9.v. ) 
( n . ) ( கணிதம் ) பெருக்கல் வகை . ( வின் . ) ; 

[Skt. vasanta > த . வசந்தமாலை.) 
( Arith . ) cross multiplication . 

வசந்தருது 

vasanta - rutu , பெ . ( n . ) 
[ Skt. vajrabhyasa > த . வச்சிராப்பியாசம் .) இளவேனில் ( பிங் . ) ; spring season . 
வச்சை vaccai, பெ . ( n . ) 1. வாஞ்சை ( இலக் . 

[ Skt . vasanta + rutu > த . வசந்தருது .] 
அக . ) ; kindness . 2. இவறன்மை (உலோபம் ); வசந்தன் vasantan , பெ ( n .) 1 காமன் (பிங் ), Kaman 
avarice , stinginess . நலிவுசெயுநற் குதவும் the god of love . 2. காமனுக்குத் தோழனும் 
வச்சைமாக்கள் ( இராகு . இந். 25.). 

இளவேனில் காலத்துக்குரியவனுமான ஒரு 
[ Skt . vaich > த . வச்சை.] 

தேவன் , Vasanta the god of spring and friend 

of Kaman 
வசந்தபஞ்சமி vasanta - panisami, பெ . ( n . ) 

சித்திரை வசந்தன் 
காமனுக்குரியதாய் மாகமாதத்து வெண்பக்க 

வருசெவ்வியுடன் மகிழா ( பாரத சம்பவ . 101. ) . 
( சுக்கிலபட்ச ) த்து வரும் ஐந்தாம் நாள் ( பஞ் . ) ; 

3. தென்றல் ; the south - wind . வஞ்ச 
the 5th titi of the bright fortnight in the 

வசந்தனைநீ வாவென்று ( காளத் . உலா , 
lunar month of makam , as sacred to 479 ) 4. கூத்து வகை ; a kind of dance . 
kama . 

[ Skt. vasanta > த . வசந்தன் .) 
[ Skt. vasanta + pmjami > த . வசந்தபஞ்சமி .] 

வசந்தனடி - த்தல் vasantan - adi- , 
வசந்தபயிரவி vasanta - payiravi, பெ . ( n . ) செ.கு.வி. ( v.i. ) 1. கும்மியடித்தல் ( வின் . ) ; to 

ஒரு பண் வகை . ( வின் . ) ; a specific melody perform the kummi dance . 2. வசந்தன் 
type .. 

கூத்து ஆடுதல் ( யாழ் . அக . ) ; to dance the 

vacantan dance 
த.வ. வேனிற் பண் . 

[ Skt. vasanta > த . வசந்தனடி - த்தல் .] 
[ Skt. vasanta + bhairavi > த . வசந்தபயிரவி 
வசந்தம் vasantam , பெ . ( n . ) 1. இளவேனில் 

வசநாபி vasanapi, பெ . ( n . ) வசம்பு ( அ ) தான்றி 
( பிங் . ) ; 

வேரிலிருந்து எடுக்கப்படுங் கொடிய 
the spring season .. 
2. மேழம் (சித்திரை ) மாதம் ( பிங் . ) ; the 

நஞ்சுவகை; a strong poison said to be 

prepared from vasampu or according to 
month of cittirai . 3. நறுமணம் ( சூடா . ); 

some , from tanriroot . 
scent fragrance . 4. கந்தப்பொடி ( சது . ) ; 

வசியம் vaciyam , பெ . ( n . ) 1. வயப்படுகை; 
scented powder. 5. ஓர் இசைப் பண் . ( பரத . 

being docile or subjugated . 2. காதல் ; 
இராக . 56 ) a specific melody type . 6 . 

great attachment , devoted love " ஓய்வறு 
மகிழ்வான உரையாடல் ( சல்லாபம் ) ( பிங் . ) . 

வசிய முண்டாய் " ( கொக்கோ . 1 , 28 ) 
pleasant conversation . 7. சிறிய முத்து 

3. கைவயம் ( வின் . ) ; actual possession . 
( யாழ் . அக . ) ; small pearl . 


4 


வசீகரசக்தி 


466 


வருடபலன் 


உறவின் 


[Skt. vamsa > த . வமிசம் 
வமிசாவளி vamicavali 

, பெ . ( n . ) கொடி வழி 

முறையைத் தெரிவிக்கும் 
அட்டவணை ; genealogical tree. 

[Skt. vamsavali > த - வமிசாவளி 
வயசு vayacu , பெ . ( n . ) 1. பருவம் ( பிராயம் ); 

period of lifetime from birth . 

2. இளமை ( யௌவனம் ) ; yourth , juvenility . 
வயோதிகன் vayotikan , பெ . ( n . ) கிழவன் ; 


old man .. 


[ Skt. vayddhika > த . வயோதிகன் ] 
வயோதிகம் vayotigam , பெ . ( n . ) முதுமை ; 


old age . 


[ Skt. vasya > த . வசியம் ) 
வசீகரசக்தி vacikara- sakti , பெ . ( n . ) 

1. மனத்தைக் கவரும் ஆற்றல் ; power of 
attraction . 2. வசியஞ் செய்யும் ஆற்றல் ; 
magic spell , hypnotic power . 

த.வ. வயக்காற்றல் 

[ Skt . vasi- kara > த . வசீகரம் ] 
வசீகரணம் vacikaranam , பெ . ( n . ) 

1. வயப்படுத்துகை; subjugation , attraction , 
2. காமன் கணைகளுள் வசீகரத்தைச் 
செய்யும் அம்பு; the arrow of Kama that 
subjugation a person . 3. அறுபத்து நாலு 
கலையுள் பிறரை வயஞ் செய்வதாகிய 
வித்தை ( வின் . ) ; art of subjugation by 
magic one of arupattunālu - kalai 

த.வ. வயப்பாடு 

[ Skt . vasi- karana > த . வசீகரணம் ) 
வசீகரம் vacikaram , பெ . ( n . ) ஈர்ப்பு ; attract . 
வசீகரன் vacikaran ,, பெ . ( n . ) 

வசியப்படுத்துவோன் ( யாழ் . அக . ) ; one who 
fascinates and charms 

[Skt. vasrkara > த . வசீகரன் . 
வசூல் vacul, பெ . ( n . ) 1. சேகரிப்பு ; 

collection . 2. சேகரிக்கும் வரி முதலியன ; 
( CG ) collections , as of revenue. 

[u . wasu > த . வசூல் .] 
வசூல்பாக்கி 

vacul-pakki, பெ . ( n . ) 
நிலுவைத் தொகை ( வின் . ) ; uncollected 
balance 


வரம் 


[ Skt. vayadhika > த . வயோதிகம் ) 

varam , பெ . ( n . ) 1. தெய்வம் 
முதலியவற்றாற் பெறும் பேறு ; boon gift 
blessing by a deity or a great person . 
" காதலி னுவந்து வரங் கொடுத்தன்றே 
(திருமுரு. 94 ) 2. உதவி ( அனுக்கிரகம் ); 
grace , favour, help . 3. அருள் ( ஆசீர்வாதம் ) 
( யாழ் . அக . ) ; blessing . 4. வேண்டுகோள் ; 
supplication , solicitation , entreaty , 
request . " வசையிலாள் வரத்தின் வந்தாள் 
( சீவக . 201. ) 

5. விருப்பம் ; desire . 
6. மேன்மை ; excellence , eminence . 7 . 
ஒரு நிதி ; a treasure . 8. சூழல் ( யாழ் . அக . ) ; 
enclosed space . 9. எறும்பு; ant . 

[ Skt. vara > த . வரம் ] 
வருடப்பிறப்பு varuda - p - pirappu , பெ . ( n . ) 

1. புது ஆண்டுத் தொடக்கம் ; beginning or 
commencement of a new year . 

2. ஆண்டின் முதல் நாள் ; new year day , 
வருடபலன் 

varuda - palan, Qu . ( n . ) 
ஐந்திரத்தின் (பஞ்சாங்கம் ) படி 
அவ்வவ்வாண்டுக்குக் கோள் ( கிரக ) 
நிலையில் உண்டாகும் பலன் ; 

the 
predictions for the year calculated from 
the position of the planets at the 
commencement of the new year . 


[ u . wasu > த . வசூல்.) 
வசூலி - த்தல் vacult , 4 செ.கு.வி. ( v.i. ) வரி 

முதலியவற்றைத் தண்டுதல் ; to collect , as 
revenue . இந்த ஆண்டு இன்னும் வரி 
வசூலிக்கவில்லை. ( உ.வ. ) 

( U. wasul > த . வசூல் .] 
வமிசம் vamicam , பெ . ( n . ) 1. குலம் ; race , 

imeage , descent , family . 2. மூங்கில் ; 
bamboo . 3. வேய்ங்குழல் ; flute pipe . 


2 


467 


- 


வருடம் 


வாக்கு 


வருடம் varutam , பெ . ( n . ) 1. ஆண்டு ( பிங் . ) ; பெறுவதுமான பிறப்பியக்கணக்கு முறை ; 
year . 2. மழை ( பிங் . ) rain . "தேனென்னுங் ( Astron . ) mode of reckoning followed 
கால வருடம் வருடிக்க வல்ல " (தக்கயாகப். in southern India , as distinguished from 
68. உரை . ) 

that followed in the sūrya siddhānta . 5 . 
[Skt. varsa > த . வருடம் ] 

பிறப்பியக் கணித வாய்பாடுவகை ; ( வின் . ) 
வனம் vanam , பெ . ( n . ) 1. காடு ( சூடா . ) ; 

astronomical table . 6. மேற்கோள் , 
forest . " வனமே மேவி ... எவ்வாறு 

authoritative quotation . " வாக்கியஞ் 
நடந்தனை " ( திவ் . பெருமாள் தி . 9,2 ) 

சொல்லி யாரொடும் வகையலாவகை 
2. ஊர்சூழ்சோலை ( சூடா .); pleasure grove , 

செய்யன்மின் " (தேவா. 999.10 . ) . 
grotto about a town . 3. சுடுகாடு ; 

த.வ. முற்றுத்தொடர், கிளவியம் 
cremation ground . 4. நீர் (திவா .); water . 

[ Skt. vakya > த . வாக்கியம் ] 
5. மலையருவி ( யாழ் . அக . ) ; water fall . 

வாக்கியார்த்தம் vakkiyarttam, பெ . ( n . ) 
6. உறைவிடம் ; abode residence . 

1. சொற்றொடர்ப் பொருள் ; meaning of a 
" வாவியுமலருமாகத் துஞ்சுவவனங்களெல்லாம் " 

passage . 2. ஒரு பொருண்மேல் நேர்க்கூற்று 
( இரகு . நகர . 38 ) . 7. வழி ; ( பிங் . ) way . 

அயற்கூற்றாக நிகழ்த்தும் உரை ; ( log . ) 
8. துளசி ( சூடா .); holybasil . 9. புற்று ( சங் . 

argumentative exposition of a text . 
அக . ) ; ant hill . 

த.வட தொடர்ப்பொருண்மை 
[ Skt. vana > த . வனம் )] 

[ Skt. vakyartha > த . வாக்கியார்த்தம் 
வனவாசம் vana - vacam , பெ . ( n . ) காட்டில் 

வாக்கு vakku, பெ . ( n . ) 1. திருத்தம் ; 
வாழ்க்கை ; dwelling or residing in a 

perfection, correctness . " வாக்கணங்கார் 
forest . "பஞ்சபாண்டவர் வனவாசம் " 

மணிவீனை " ( சீவக . 1473 ). 2. திருந்திய 
த.வ. காடுறைவு 

வடிவு ; refined form , shape . " வாக்கமை 
[ Skt. vana - vasa > த . வனவாசம்) 

கடு விசைவில் " ( கலித் , 137.) 
வாக்கியக்கட்டளை vakkiya- k - kattalai, பெ . 

த.வ. செப்பம் , செப்பமான வடிவம் 
( n . ) நன்கு யாத்த சொற்றொடர் ; clause or [ Skt. bhiga > த . வாக்கு ) 
sentence of literary finish . "எழுத்தானே 

வாக்கு vakku, பெ . ( n . ) 1. புலன்கள் 
கட்டப்பட்ட வாக்கியக் கட்டகை 

ஐந்தனுள் பேசற் கருவியான வாய் . ( பிங் . ) ; 
கூறுபாடுகளும் " (சிலப் . 3 , 45 உரை . பக் . 108. ) 

mouth , the organ of speech , one of five 
த.வ. தொடராக்கச் செப்பம் 

karumantiriyam , q.v. 2. சொல் . (திவா . ); 
[ Skt. vakya > த . வாக்கியக்கட்டளை 

word , speech . "வாக்கினாற்றெருட்டுவாரி 
வாக்கியம் vakkiyam , பெ . ( n . ) 1. சொல் ; 

ல்லை " ( கம்பரா . பிரமா . 201. ) 
speech , saying , assertion , statement, 

3. காணாவொலி ( அசரீரி ) ; voice from 
command , words . பிதுர்வாக்கியம் ; 

heaven . 4. சொல்லாணை ( வாக்குத்தத்தம் ); 
2. எழுவாய் பயனிலை முதலியவற்றால் 

promise . " அவனுக்கு அப்படி வாக்குக் 
பொருள் நிரம்பிய சொற்றொடர் ; sentence ; 

கொடாதே " 5. புகழ்ச்சிச் சொல் ; word of 
proposition containing the subject , 

praise , encomium " un 5600014 (12/sor 

மிக்கான் " ( சீவக . 1258 ) . 6. எளிதிற் 
object and predicate. " வல்லோர் வகுத்த 
வாசனை வாக்கியம் " ( பெருங் . உஞ்சைக் 34 , 

கவிபாடுந் திறம் ; capacity to compose 

poems with felicity . " அந்த புலவர் 
27. ) 3. பழமொழி ; aphorism , proverb . 

வாக்குள்ளவர் " 7. நூலின் நடை ; style . 
கதிரவக் கொண்முடிபினின்று 

" அந்த நூலின் வாக்குச் சிறந்தது . 
வேறுபட்டதும் தென் இந்தியாவில் நடை 


4 . 


- 


468 
வாக்குரிமை 

வாசகம் 

படையின் வகுப்பு ; a division of an army 
8. சூக்குமை , பைசந்தி , மத்திமை , வைகரி 
என்ற நால் வகைப்பட்ட ஒலி ; speech form , 

consisting of 81 elephants , 81 chariots ,, 

243 horse and 405 foot . " வண்மை 
of four kinds , viz , cukkumai , paicanti , 
mattimai , vaikari . " நிகழ்த்திடும் வாக்கு தலைவருமோ வாகினிக ளாவோமோ " 
நான்கும் " (சி.சி. 1,24 ) . 9. ஓரிடத்திற்கு ( ஆதியூரவதானி. 45. ) 4. ஒரு பேரெண் . 
உரியவனாக ஒருவனைத் தேர்ந்தெடுப்பது ( பிங் . ) ; a great number . 
முதலியவற்றில் தன் எண்ணத்தைத் [ Skt. vahiml > த . வாகினி ) 
தெரிவிக்கும் உரிமை ; right to vote . 

வாச்சியம் vacciyam , பெ . ( n . ) 1. சொல்லின் 
[ Skt. vac > த . வாக்கு ] 

Our(156it ; meaning of a word , signification 
வாக்குரிமை vakkurimalu ( n . ) பொதுச்சபையின் 

of a term . " வாதவூரன் .....வாசக முதற்கு 
உறுப்பினராகப் பிறனைத் தேர்ந்தெடுத்தல் வாச்சியம் " (சிவப் . பிரபந் . நால்வர் . ) 
முதலியவற்றின் அனுமதியுரிமை ( இக்.வ. ) ; 2. சொல்லக்கூடியது ; that which can be 
franchise , right of voting.. 

stated in words . 3. வெளிப்படையானது ; 

that which is manifest or clear . 4. நிந்தை 
த.வ. ஓட்டுரிமை 

( வின் . ) ; blame , censure , reproch . 
[ Skt. vac > த . வாக்கு ] 

5 . இசைக்கருவி வகை ; 

musical 
வாகடம் vakatam , பெ . ( n . ) மருத்துவ நூல் instrument .. " கூத்து விகற்பங்களுக்கு 
( தக்கயாகப். 553 , உரை . ); medical science , 

அமைந்த வாச்சியக் கூறுகளும் " (சிலப். 3,14, 
medical treatise . 

உரை. ) 
த.வ. மருத்துவ நூல் , ( வழக்கு - மாட்டு 

[ Skt. vadya > த . வாச்சியாம் 
வாகடம் , குதிரை வாகடம் ) 

வாச்தவம் vactavam , பெ . ( n . ) மெய்ம்மை ; 
[ Skt. vagbhata > த . வாகடம் 

reality , truth . "தர்ப்பணத்திற் களிம்பு 
வாகன் vakan, பெ . ( n . ) ஊர்தியுடையவன் ; 

வாஸ்தவம் " ( கைவல். சந் . 69. ). 
one who possesses a conveyance . 
" கொண்டல் வாகனும் குபேரனும் . " ( பாரத . 

[ Skt. vastava > த . வாசத்தவம் ) 
குருகுல . 29 ). 

வாசகம் vacakam , பெ . ( n.) 1 சொல் ; speech, 
[ Skt. vaha > த . வாகன் ) 

wordof mouth . "சிறியோர்க்கருளியவுபர்மொழி 
வாகனம் vakanam , பெ . { n . ) 1. ஊர்தி ; 

வாசகம் " (பெருங் . வத்தவ. 13, 116. ) 2 செய்தி ; 
vehicle , conveyance , animal to ride on , 

message . " மல்குநீர்க் கண்ணேற்கோர் 
a horse , elephant, etc. carriage , wagon , 

வாசகங்கொண்டருளாயே " ( திவ் . திருவாய் . 
van "உயர்ந்த வாகனயானங்கள் " (பெரியபு. 

1,4,5 ) . 3. சொற்றொடர் ; sentence , 
தடுத்தாட் . 20. ) 2. சீலை ( யாழ் . அக . ) ; cloth 

composition . " வடமொழி வாசகஞ்செய்த 
3. புடைவை முதலியவற்றை வைத்துக் கட்டும் 

நல்லேடு " (சிலப் . 15,58 ). 4. செய்யுள் ; (சிலப் . 
முரட்டுத் துணி ( யாழ் . அக . ) ; rough cloth , 

13,93 2.601 ) poetical composition , verse . 
used in packing . 4. விடாமுயற்சி ( யாழ் . 

5. பிறர் கேட்க உருச் செய்கை ; ( சைவச . 
அக . ) ; perseverance , 

பொது . 152. உரை . ). audible muttering of a 

mantra . 6. உரைநடை ( இக்.வ. ) ; prose . 
த.வ. ஊர்தி 

7. வாய்பாடு ; form of speech ; 
[ Skt. vahana > த. வாகனம் 

grammatical . " முராரிகள் என்பது பன்மை 
வாகினி vakini, பெ . ( n . ) 1. படை ( பிங் ) ; army , வாசகம் " ( தக்கயாகப். 79 , உரை. ). 8. கடிதம் 

host . 2.81 யானைகளும் 81 தேர்களும் 243 ( வின் . ) ; letter , epistle . 9 . போற்றிப் 
குதிரைகளும் 405 காலாட்களும் உள்ள பாடல்கள் ; words of praise . " வாசகஞ் 


வாசஞ்செய் - தல் 


469 


வாதம் 


செய்ய நின்ற திருமாலை " ( திவ் . பெரியாழ் . 
4,1,5 ,) 

[ Skt. vacaka > த . வாசகம் 

( த . வாள் > Skt . vac-vacaka ) 
வாசஞ்செய் - தல் vasar - cey-, செ.கு.வி. 
( vii . ) வசித்தல் ; to dwell , inhabit , lodge . 

[ Skt. vasa > த . வாசம் ) 
வாசம் vasam , பெ . ( n . ) 1. வாசனை ; scent . 

2. இலா மிச்சை ; a grass with fragrant 
roots . 3.நெய் ; ghee . 4. நீர் ; water , 
5.சாதிலிங்கம் ; vermilion . 6. சண்பகம் ; a 
fragrant flower . 7. அரிசி ; rice . 8. காற்று ; 

wind . (சா.அக. ). 
வாசி vaci, பெ . ( n . ) 1. வேறுபாடு ; difference 

" ஈசனிலைமைக்கு மேனையிமையோர் 
நிலைக்கும் வாசியுரை " (ஏகாம். உலா . 483 ). 
2. இயல்பு; causulity , nature, characteristic . 
" அரக்கனவன் குலத்துவாசி " ( இராமநா . 
ஆரணி . 25. ). 3. தகுதி ; fitness , propriety . 
" ஏறினா 

னவ்வாசியை வாசியாக 
(திருவாலவா. 28 , 45 ). 4. நல்ல நிலைமை ; 
good , improved condition . அவனுக்குடம்பு 
வாசிதான் . 5. நிமித்தம் ; ground , cause . நீ 
வாராதவாசி காரியங்கெட்டது . ( வின் . ) 6 . 
வீதம் ; rate , as of interest , portion . 
" செலவளவுமாகாணிவாசியும் நாலுமாவாசியும் 
கழித்து " (S ..... ( iii ) , 123. ) . 7. நாணயவட்டம் ; 
discount , in changing money . " வாசி தீரவே 
காசு நல்குவீர் " ( தேவா. 572,1.). 

[ Skt. perh.bhaj. தெ.க. vasi > த . வாசி ) 
வாசி vasi, பெ . ( n . ) 1. குதிரை ( பிங் . ) ; horse . 

" ஏறினானவ் வாசியை (திருவாலவா. 28 , 45. ). 
2. இரலை ( அசுவதி ) . ( சூடா . ) the first 
naksatra " 3. அம்பு ( யாழ் . அக . ) ; arrow . 4 . 
மூச்சு ( யாழ் . அக . ) ; breath . 5. முறைமை 
( நியாயம் ) ( யாழ் . அக . ) ; justice. 

[ Skt . vajin > த . வாசி ] 


வாசி vas ), பெ . ( n . ) வாழ்பவன் ( வசிப்பவன் ); 
dwellor , inhabitant . An flour of 

[ Skt. vasin > த . வாசி ] 
வாசிகை vasigai, பெ . ( n . ) 1. தலைமாலை 

( பிங் . ) ; wreath , as of flowers , pearls , etc. 
worn on the head . 2.மாலை ; garland . 
"வெண்முத்த வாசிகைத்தாய் " ( திவ் . இயற் . 
திருவிருத் . 50.). (திவா. ), 3. செறியக்கோத்த 
மாலை ( பிங் . ) ; garland of flower strung 
thickly together. 

[ Skt. vasa > த . வாசிகை ] 
வாசிட்டம் vasittam , பெ . ( n . ) 1. அறநூல் 

பதினெட்டனுள் ஒன்று ( பிங் . ) ; a Sanskrit 
text - book on Hindu law ascribed to 
Vasistha , one of 18 tarama - nul , q.V. 

[ Skt. vasistha > த . வாசிட்டம் 
வாசிட்டலைங்கம் vasittalainkam , பெ . ( n . ) 

1 துணைத்தொன்மங்கள் பதினெட்டனுள் ஒன்று 
( பிங் . ) ; a secondary purana, oneof18upa 
puranam.q.v . " வாசிட்டலைங்கத்தேதமின்றிய 
சிலதெரிந்து "(திருக்காளத் 4 நூல்வர் . 2 ) 

[ Skt. vasistha -laiiga > த . வாசிட்டலைங்கம் ] 
வாதம் vadam , பெ . ( n . ) 1. சொல் ; 

utterance , "எஞ்சலின் மந்திரவாதமன்றி " 
( பெரியபு . திருஞான . 911 ). 2. வாதம் 
முதலியவற்றில் ஒரு பக்கத்தை யெடுத்துக் 
கூறுகை ; argument.3 . எதிர்வாதம் ( சூடா . ); 
disputation , contention 

" வாதமா 
றொன்றின்றித் தோற்றான் புத்தன் " 
( பெரியபு . திருஞான. 924 ). 4. உரையாடல் 
( யாழ் . அக . ) ; conversation . 5. பொன்னாக்க 
வித்தை ( இரசவாதவித்தை ); alchemy . 
"வகரமாதி மூன்றாகிய வசியமே வாதம் " 
(திருவிளை. எல்லாம் வல்ல . 17. ). 6. உச்சி 
வாதம் ; 7. எரிவாதம் ; 8. தானாத்திரம் வாதம் ; 
9. ஈரல் வாதம் ; 10.கடுப்பு வாதம் ; 
11. முடங்கினி வாதம் ; 12. திமிர் வாதம் ; 


வாதம் 


470 


வாதுமை 


13. முழங்கால் வாதம் ; 14. கழல் வாதம் ; " மாவலி வாதிக்க வாதிப்புண்டு " ( திவ் . 
15. தண்டு வாதம் ; 16. சுரோணித வாதம் ; திருவாய் . 7,5,6 ). 2. தடுத்தல் ; to hinder , 

obstruct . 
17. குடல் வாதம் ; 18. கிளிகை வாதம் ; 

"தத்தங் குடிமையான் 
19. குளிச வாதம் ; 20. சூசிகா வாதம் வாதிப்பட்டு " (நாலடி . 66. ). 
இதன்றியும் வாதம் மேலும் 80 வகையாம் 

த.வ. நலிதல் 
vatha disease are 80 , names of some 

[ Skt. badh > த . வாதித்தல் ) 
are given above . ( சா.அக. ). 

வாதி - த்தல் vadi, 4 செ . குன்றாவி . ( v.t. ) 
[ Skt. vada > த . வாதம் ] 

வாதாடுதல் ; to argue , dispute , to 
வாதம் vadam , பெ . ( n . ) 1. காற்று ( பிங் . ) ; 

asseverate . 
wind , air . மாவாதஞ் சாய்த்த மராமரமே 

த.வ. எதிராடல் 
போல்கின்றார் ( கம்பரா . நகர் நீங்கு . 99 ) . 

[ Skt . vada- , >த . வாதித்தல் ) 
2. உடலில் வளி மிகுதலாகிய பிணிக்கூறு 

வாதி vadi, பெ . ( n . ) 1. எடுத்துப்பேசுபவன் ; 
( பிங் . ) ; windy humour of the body . 

one who advocates . " சோற்றுத் 
" வாதபித்த கபமென 

மூவரும் ........ 
நலித்தனர் " (உத்தரரா. அரக்கர் பிறப். 31. ). 

துறையர்க்கே வாதியாய்ப் பணி செய் " 

( தேவா . 391,4 ) . 2. சொற்போரிடுபவன் ; 
த.வ. வளி , ஊதை 

disputant , debater . " our 160 W GÖT GOT 
[ Skt. vada > த . வாதம் ] 

கனவக்கதி ரிறைஞ்சி " ( மலைபடு. 112. ) 3 . 
வாதம் vadam , பெ . ( n . ) வில்வம் ( மலை ) ; 

வழக்குத் தொடுப்போன் ; complainant , 
பார்க்க ; see bael . 

plaintiff; opp . to pirati - vati.4 . புலமையோர் 
[ Skt . put vata > த . வாதம் ) 

நால்வருள் , வாதில் எதுவும் மேற்கோளும் 
வாதப்பிடிப்பு vada - p - pidippu , பெ . ( n . ) எடுத்துக்காட்டிப் பிறர் கோள் மறுத்துக் 
ஊதையினால் ஏற்படும் எலும்புப் பொருத்துப் 

தன் கொள்கையை நிலை நிறுத்துவோன் ; 
பிடிப்பு ; contraction due to rheumatism . 

( யாப் . வி . பக் . 514. ) ( பிங் . ) ; scholar who by 
( சா.அக. ) 

adducing reasons and quoting 
( வாதம் + பிறப் ] 

authorities confutes the statements of 

his opponent and establishes his own , 
வாதாவி vadavi , பெ . ( n . ) 1. வாதாபி 1 

of 
பார்க்க ; see vadapi . "இளவல் வாதாவி 

four pulamaiyor , q.v. 
யென்போன் " ( கந்தபு . வில் . வாதா . வதைப், 

5. பொன்னாக்கம் செய்பவன் ; alchemist . 
2. ). 2. மேலைச்சாளுக்கியரின் தலைநகர்; 

"தோன்றினன் மனமருள் செய்வதோர் வாதி " 
Bädāmi, the capital of the Western 

( கந்தபு. பார்க் . 116.). 
Calukyas " வடபுலத்து 

[ Skt . vadin > த . வாதி ] 

வாதாவித் 
தொன்னகரந் 

துகளாக ( பெரியபு . வாதுமை vadumai , பெ . ( n . ) 1. மரவகை ; 
சிறுத்தொண் .6 . ). 

common almond , m ,tr . , prunus 
[ Skt . vadapi > த . வாதாவி 

amygdalus . 2. f 600TL LT1608 ; Indian 
வாதிடத்தல் vadi-, 4 செ . குன்றாவி . ( v.t. ) 

almond , 1 , tr . , termin - alia ctappa . 
1. வருத்துதல் ; to torment , afflict , trouble . 

[Skt. vadama > த . பொதுமை ] 


one 


வாதுவன் 


471 


வாமம் 


வாபசு 


வாதுவன் 

vaduvan ,, பெ . ( n . ) 
1. குதிரைப்பாகன் ; groom . " காழோர் 
வாதுவர் " (சிலப் . 22 , 12 ). 2. யானைப்பாகன் 
( பிங் . ) ; mahout . 

[ Skt . badh > த . வாதுவன் 
வாதுளம்ம் vadu / am , 

பெ . ( n . ) 
சிவத்தோன்றியங்கள் (சிவாகமம் ) 
இருபத்தெட்டனுளொன்று ; an ancient 
Saivascriptureinsanskrit , one of 28 
Sivakamam , q.v. " வாதுள முதலிய 
தந்திரத் தொகுதி " ( கந்தபு . சூரனமைச் 129 ). 

[ Skt. vadula > த . வாதுளம் 
வாதை vadai, பெ . ( n . ) 1. துன்பம் ; affliction , 

torment , distress . " வாதைப் படுகின்ற 
வானோர் " ( தேவா. 570,2 , ). 2. துன்பம் 
( வேதனை ) செய்யும் நோய் . ( பிங் . ) ; painful 
disease . 

[ Skt. badha > த . வாதை ] 
வாந்தி vandi, பெ . ( n . ) கக்கல் ; ( நாமதீப . 600. ) ; 
vomiting , ejecting from the mouth . 

த.வ. வாயாலெடுத்தல் , உமித்தல் 

[ Skt. vanti > த . வாந்தி ] 
வாந்தி பேதி vand -pedi, பெ . ( n . ) நச்சுக் 

கழிச்சல் நோய் ( இக்.வ. ) ; cholera , as 
attended with vomiting and purging. 

த.வ. கக்கல் கழிச்சல் 

[ Skt. vandi + peti > த . வாந்திபேதி ] 
வாந்தியுப்பு vandi - y - uppu , பெ . ( n . ) 

கக்கலுண்டாக்கும் உப்பு . ( இங் . வை .); tartar 
emetic , potassio tartras . 

த.வ. கக்கல் உப்பு 

[Skt. vandi > த . வாந்தி 
வாந்தியெடு - த்தல் vandi-y - edu 

செ.குன்றாவி . ( v.t. ) கக்கல் செய்தல் ; to 
vomit . 

த.வ. கக்கு 
[ Skt. vandi > த . வாந்தியெடு - த்தல் ) 


வாபசுபெறு - தல் vapasuperu- , 4 செ.கு.வி. 

( v.i. ) 1. போட்டி முதலியவற்றிலிருந்து 
விலகுதல் ; முறைப்படி அறிவித்த ஒன்றை 
திரும்பப்பெறுதல் ; withdraw from a 
competition , etc. 

etc. withdraw 

withdraw an 
application , a notice , etc. 560L # 
நேரத்தில் அந்த வீரர் இருநூறு மீட்டர் 
பந்தயத்திலிருந்து 

பெற்றுக் 
கொண்டார் . வேட்பு மனுக்களை வாபசு பெற 
நாளை தான் கடைசி நாள் தொழிலாளர்கள் 
வேலை நிறுத்தத்தை வாபசு பெற்றாலொழிய 
பேச்சுவார்த்தை இல்லை என்கிறார்கள் . 
2. பொருளையோ பணத்தையோ திரும்பப் 
பெற்றுக் கொள்ளுதல் ; take back . அந்தக் 
கடையில் எந்த ஒரு பொருளையும் வாபசு 
பெற மாட்டார்கள் / தைலம் வலியைப் 
போக்காவிட்டால் உங்கள் பணத்தை வாபசு 
பெற்றுக் கொள்ளலாம் . 3. அனுப்பிய 
படைகளை திரும்ப வருமாறு செய்தல் ; with 
draw , recall the army . ஆக்கிரமித்த 
இடங்களிலிருந்து படைகளை அந்த நாடு 
வாபசு பெற வேண்டும் / போர் முனையில் தன் 
நிலைகளை இழந்த படைகளை அதிக சேதம் 
இல்லாமல் வாபசு பெற்றுக் கொண்டது . 

( கிரியா . ). 
வாமம் vamam , பெ . ( n . ) 1. அழகு . ( பிங் . ) ; 
beauty . " வாமச் சொரூப முடையோய் " 
( இரகு. திக்குவி . 140. ) 2. ஒளி . ( சூடா . ); light , 
brightness , splendour . " வாம மேகலை 
மங்கையோடு " ( கம்பரா . கைகேசி . 49. ) 
3. இடப்பக்கம் ; left side . " வாமத்தாண் மேல் 
வர வலத்தாண் மேனின்று " ( திருவாலவா . 32 , 
8 ). 4. நேர்மையின்மை ; unrighteousness , 
injustice . " வாமப்போர் வயப்பிசாசனும் " 
( கம்பரா . படைத்தலை . 49. ) 5. எதிரிடை 
( வின் . ) ; opposition . 6. தீமை ; evil , 
baseness . " வாமக்கள்ளைக் குடித்தவர் 
போல " ( குற்றா. குற . 105 ). 7. அகப்புறச்சமயம் 


4 


வாமன் 


472 


வாரம் 


த.வ. வளி 


ஆறனுள் 

அனைத்துலகும் சத்தியின் one of pañca - pūdam . " 91860 8600 our 
பரிணாமமே என்றும் சத்தியுடன் வெளிப்பட்டு " ( மணிமே . 27 , 209 ). 
இலயித்தலே முத்தியென்றும் கூறும் மதம் 3. எண்டிசைத் தேவருள் வடமேற்கு 
(சி.போ.பா அவையடக் . பக் . 50.); (Saiva ) a மூலைக்குத் தலைவனான தேவன் ; Vayu , 
šaiva sect which declares that the the wind - god , regent of the north 
whole universe is a manifestation of west , one of the asta - tikku - p - palakar . 
šakti , and that salvation consists in 4. வயிற்றுப் பொருமல் ; flatulence . 
absorptioninher , oneofsixaka - p - pura - 
camayam.q.v . 8. பாம்பு வகை ( வின் . ) ; a 

[ Skt. vayu > த . வாயு ] 
kind of snake . 9. (46060 ( 01607. ); woman s 

வார்த்திகம் varttigam , பெ . ( n . ) நூற்பாவின் 
breast . 10. செல்வம் ( வின் . ) ; riches . 

( சூத்திரம் ) கருத்தை விளக்கும் ஒரு வகை 
[ Skt. vama > த . வாமம் ] 

யுரை ( சி . போ . 1 , பக் 41. ) ; supplementary 
வாமன் vaman , பெ . ( n . ) 1. அருகன் ; Arhat . rule added to a sūtra critical gloss or 
" வார்தளிர்ப்பிண்டி வாம " ( சீவக . 3018) . 

annotation . 
2. புத்தன் ; Buddha . " காமற் கடந்த வாமன் 

[ Skt. varttika > த . வார்த்திகம் ] 
பாதம் " (மணிமே. 5,77 ) . 3. சிவபிரான் ; 
Siva . " கங்கை சூடும் வாமனை " ( தேவா . 

வார்த்தை varttai, பெ . ( n . ) 1. சொல் ; word , 

phrase . 2. மறுமொழி ( பிங் . ) ; reply . 
1050,4). 

3. உறுதிமொழி ; promise 4. செய்தி ; news , 
[ Skt. vama > த . வாமன் ] 

intelligence , tiding . G ourroof 175 60 60 
வாமனக்கல் vamana - k - kal , பெ . ( n . ) 

யாட்கொண்ட வார்த்தை ( தேவா . 414 , 7. ) . 
இறையிலி நிலங்களின் எல்லை குறிக்க 

வார்னீசு varnicu, பெ . ( n . ) மரப்பொருள் 
நாட்டப்படும் வாமனாவதாவுருவமைந்த கல் 

முதலியவற்றிற் பூசப்படும்மினுக்கெண்ணெய்; 
( insc ) ; boundary stone of lands granted 

varnish .. 
for religious purpose , as carved with the 
figure of Vāmana . 

த.வ. மினுக்கெண்ணெய் 
( வாமனன் + கல் ] 

| E. varnish > த . வார்னீசு ] 
[ Skt. vamana > த . வாமனன் ) 

வாரண்டு varantu , பெ . ( n . ) 1. ஆளைக் 
கட்டுப்படுத்திப் 

பிடிக்க 
வாமனன் vamanan , பெ . ( n . ) 

விடுக்கப்படும் கட்டளை; warant for arrest. 
தோற்றவத்து ( தசாவதாரத்து ) ள் குறள் 2. பிணை ( இ.வ.); security . 
வடிவாய் அவதரித்த திருமால் . ( பிங் . ) ; 

த - வ . பிடி 
Tirumal his dwarf incarnation , one of 

[ E. warrant > த . வாரண்டு ) 
tacavataram , q.v. " வாமனன் மண்ணிது 

வாரம் varam , பெ . ( n . ) 1. ஞாயிறு , திங்கள் , 
வென்னும் " (திவ். திருவாய் . 4,41 . ) 

செவ்வாய் , அறிவன் ( புதன் ) , வியாழன் , 
[ Skt . vamana > த . வாமனன் ) 

வெள்ளி , காரி (சனி ) என்ற ஏழு கிழமைகள் ; 
வாயசி vayasi , பெ . ( n . ) பெண் காக்கை . 

days oftheweek , numbering seven , vz . , 

. 
( இலக் . அக . ) ; hen - crow . 

ati - varam , cdma - varam , mankala 

varam , caumiya -varam , kuru - varam , 
[ Skt. vayasi > த . வாயசி ) 

cukkira - varam , cani - varam . 2 . 

2. ஏழு 
வாயு vayu , பெ . ( n . ) 1. காற்று ( பிங் . ) ; wind , கிழமைகள் கொண்ட காலப்பகுதி . ( பிங் . ) ; 

air . 2. ஐம்பூதத்துள் ஒன்று ; an element , week . 


அரசால் 


பத்து 


வால்மீகி 


473 


வியாக்கியானம் 


பட 


[ Skt . vara > த . வாரம் ) 
வால்மீகி valmiki, பெ . ( n . ) வடமொழியில் 

இராமாயணமியற்றிய முனிவர் ( வின் ) ; a 
sage, the author of the Ramayana . 

. 
[ Skt . valmiki > த . வால்மீகி ] 
வாலிபம் valipam , பெ . ( n . ) இளமை ; youth , 
juvenility . " வாலிப மங்கை " (திருப்பு . 1141. ). 

த.வ. இளந்தை , வாலை 

[ Skt. balya > த . வாலிபம் ) 
வான்மீகி vanmiki , பெ . ( n . ) வால்மீகி 

பார்க்க ; see valmiki . " வாங்கரும் பாத 
நான்கும் வகுத்த வான்மீகி யென்பான் " 
( கம்பரா . நாட்டுப். 1.) 

[ skt . valmiki > த . வான்மீகி ] 
வானப்பிரச்தம் vanappirastam , பெ . ( n . ) 

1. ஒழுகலாறு ( ஆச்சிரமம் ) நான்கனுள் 
மனைவியுடன் காட்டிற்குச் சென்று தவஞ் 
செய்யும் நிலை . ( சி.சி. 8 , 11 , மறைஞா.) life 
of a vānappirastan one of four 
acciramam . 2. காட்டிருப்பை . ( மலை ); wild 
mahwa . 

[ Skt.vanaprastha > த . வானப்பிரசதம் ) 
வானி vani, பெ . ( n . ) படை ( பிங் . ) ; 

army . "பாண்டவர் வானி குலைந்தவே 
( சேதுபு. இராமதீ . 34. ) 

[ Skt . vahini > த . வானி ) 
விசக்கடி visa - k- kati, பெ . ( n . ) 1. நஞ்சு 

விலங்குகளால் தீண்டப்படுகை ; poisonous 
bite, bite of venomous reptiles or 
animals . 

2. பெருந்துன்பம் ; serious 
trouble. " எனக்கு 
விஷக்கடியாயிற்றே 

த.வ. நச்சுக்கடி 
விசக்கண் visa - k - kan , பெ . ( n . ) தீமை பயக்கும் 
பார்வையுள்ள கண் ; evil eye , 

த.வட நச்சுக்கண் 
[Skt . visa > த . விசம் ) 


விசக்கல் visa - k - kal. பெ . ( n . ) 

1. விசத்தையெடுப்பதாகக் கருதப்படுங்கல் 
( வின் . ) ; a stone supposd to absorb 
poison . 2. காலில் பட்டால் பட்ட இடத்தில் 
விசமுண்டாக்கும் கல் ; poisonous stone 
that causes pain when it priks the 
foot 

த.வ. நச்சுக்கல் 

[ Skt. visa > த . விசம் ) 
விசக்காய்ச்சல் visa - k - kayccal, பெ . ( n . ) 

1. இசிவு சுரம் ; enteric fever , typhoid . 
2. சுரநோய்வகை ( வின் . ) ; pestilential 
fever . 

த.வட நச்சுக்காய்ச்சல் 

[ Skt . visa > த . விசம் ] 
விசக்காற்று visa - k- karru , பெ . ( n . ) 

1. நச்சுத்தன்மையுள்ள காற்று ; poisonous 
wind . 2. வாடைக் காற்று ; northerly wind . 

த.வ. நச்சுக்காற்று 
விசகடிகை 

visakaļiga , 

பெ . ( n . ) 
விண்மீன்களால் ஏற்படும் தீய காலம் 
( சோதிடம் ) (விதான . குணகல . 25 , உரை . ); 
inauspicious period in the duration of a 

naksatra . 
விசகிருமிநியாயம் visakiruminiyayam, பெ . 

( n . ) நஞ்சி ( விசத்தி ) லுண்டாகும் புழுப்போல் 
தீயதிற் பழகுவோர்க்கு அது தீங்காகத் 
தோன்றாமை குறிக்கும் நெறி ; nyaya of the 
worm bred in poison , illustrating the 
principle that an evil to which a person 
in accustomed will not appear to him as 


an evil . 

. 


ஒருபெரிய 


வியாக்கியானம் viyakkiyanam , பெ . 

( n . ) உரை ; exposition , explanation ,, 
comment , commentary . "தத்தமக்குத் 
தோன்றியவாறெல்லாம் .....வியாக்கியானஞ் 
செய்து " (சிவ.சம. 33). 

த.வ. விளக்கவுரை 


வியாகரணம் 


474 


வியாதிபரீட்சை 


1 


[ Skt . vyakhyana > த . வியாக்கியானம் ) வியாசர் இயற்றியதாகக் கூறப்படும் சுமிருதி ; 
வியாகரணம் viyakaranam, பெ . ( n . ) a Sanskrit text - book on Hindu law , 

aescribed to vyāsa , one of 18 taruma 
1. அறுபத்து நான்கு கலைகளுள் ஒன்றான 

nul , q.V. 
இலக்கணம் ; grammar , one of 

[ Skt.vyasa > த . வியாசம் ] 
arupattunalukaai , q.v .; 2. வேதாங்கம் 
ஆறனுள் ஒன்றான வடமொழியிலக்கணம்; வியாசன் viyasan , பெ . ( n . ) வேதங்களை 
Sanskrit grammar , one of six vitaikam . வகுத்தவனும் பிரம்ம சூத்திரம் பாரதம் 
" ஐந்திரத் தொடக்கத்து வியாகரணமும் " பதினெண் புராணம் முதலிய நூல்களை 
(கலித் , கடவுள்வா. உரை . ) 

இயற்றியவனுமான முனிவன் ; an ancient 
த.வ. இலக்கணம் 

sage , the original compiler of the four 

vēdas and author of the brahma sutras , 
[Skt . vyakarana > த . வியாகரணம் ] 

themahabharata , the 18chief puranas , 
வியாகரி - த்தல் viyakari-, 4 செ.கு.வி. ( v.i. ) 

etc ,. 
விரித்துரைத்தல் ; topropound , explain . 

[Skt.vyasa > த . வியாசன் ] 
" வாக்கிய முப்பதினால் வகை செய்து | வியாதன் viyaday , பெ . ( n . ) 1. வியாசன் ; the 
வியாகரித்தோம் " 

sage vyasa . "வியாதனாய்.....மாமறை 
[Skt . vya - kr > த . வியாகரி - த்தல் ) 

நான் கென வகுத்து ..........உரைத்தான் " 
வியாகுலம் viyakulam, பெ . ( n . ) 1. துக்கம் ; 

( பாகவத .1 , மாயவனமி . 33 ) . 2. வேடன் ; 
sorrow , trouble. 2. 562606 ; anxiety . hunter . 
"ஏழைகள் வியாகுலமி தேதென வினாவி " [ Skt.vyasa > த . வியாதன் ] 
( திருப்பு. 176. ), 3 . மயக்கம் ( இ.வ. ) ; 

வியாதி viyadi பெ . (n . ) 1. நோய் ; disease , 
perplexity , bewilderment . 

ailment , sickness , malady . " ஆதியும் 
த.வ. துயரம் 

வியாதியுமின்றி " ( ஞானவா. மாவலி . 28. ). 2 . 
[Skt . vyakula > த . வியாகுலம் ) 

தொழுநோய் ; leprosy . 
வியாச்சியம் viyacciyam , பெ . ( n . ) 1. வழக்கு ; 

[ Skt.vyadhi > த . வியாதி ] 
dispute . 2. முறைமன்ற ( நியாய ) வழக்கு 

வியாதிக்காரன் viyadi-k -karan , பெ . ( n . ) 
( இக்.வ. ) ; law - suit . 

நோயாளி; ( வின் . ) sickman . 
[ Skt . vyaja > த . வியாச்சியம் ) 

த.வ. நோயாளி 
வியாசபாரதம் viyasa - baradam , பெ . ( n ) [ Skt.vyadhi > த . வியாதி ] 
வியாசர் இயற்றிய வடமொழி மகாபாரதம் ; 

வியா திசாந்தி viyadi- sandi, பெ . ( n . ) 
the Maga Bhārada composed by 
Vyāsain Sanskrit . 

நோய் நீங்கச் செய்யும் சடங்குவகை ; a 
[ Skt.vyasa + bharata > த . வியாசபாரதம் ) 

propitiatory ceremony for the cure of 

disease . 
வியாசம் viyasam , பெ . ( n . ) 1. பிரிவு , 

[Skt.vyadhisanti > த . வியாதிசாந்தி ] 
பகுக்கை ; separation ,, division , 

வியாதிபரீட்சை viyadi - paritcai, பெ . ( n . ) நாடி 
classification . 2. ஒரு செயலைப் பற்றி 

முகம் மலம் மூத்திரம் கண் நா உடல் தொனி 
எழுதும் கட்டுரை ( இக்.வ. ) ; written paper , 

என்ற எட்டினால் நோயைச் சோதிக்கை ; 
essay . 3. அற ( தரும் ) நூல் பதினெட்டனுள் 

diagnosis of a diseae by an examination 


வியாதுதம் 


475 


வியாமம் 


வியாபாதம் viyapatam , பெ . ( n . ) வஞ்சகம் ; 


evil design . 


of nati , mukamamalam , muttiram , kar , 

nacariram , toii . 
வியாதுதம் viyatutam, பெ . ( n . ) 
இயங்கியற்பொருள் ; movable thing . 

[ Skt.vyadhuta > த . வியாதுதம் ) 
வியாப்தம் viyaptam , பெ . ( n . ) பரப்பப்பட்டது ; 
that which is pervaded . 

[ Skt.vyapta > த . வியாப்தம் ) 
வியாப்தி viyapti) 

, பெ . ( n . ) 1. எங்குமிருக்கை ; 
omni presence . 2. பரந்திருக்கை ; 
pervasion . 

. 
வியாப்பியம் viyappiyam, பெ . ( n . ) 
1. பரப்பப்படுவது that which is pervaded 

அரனவற்கு வியாப்பியமே விமலை " 
( சிவதரு . சிவஞான . 22 ) . 
வியாபகம் viyapagam , பெ . ( n . ) 

1. பரவியிருக்குந் தன்மை ; pervasion , diffusion . 
2. எங்குமிருக்குந்தன்மை ; omnipresence . 
3. எங்கும் அறியப்படுந்தன்மை; being widely 
known . " அவன் வியாபகமுள்ளவன் ". 

[ Skt.vyapaka > த . வியாபகம் ] 
வியாபகன் viyapagan, பெ . ( n . ) 1. கடவுள் 

( எங்குமிருப்பவன் ); god as omnipresent. 
2. எங்கும் அறியப்படுத்தன்மை படைத்தவன் ; 

widely known person . 
வியாபகி viyapagi , பெ . ( n . ) எங்கும் 

வியாபிக்குஞ் சிவசத்தி . energy of Siva , a 
all - pervasive . " விமலை வியாபகி " 

( சிவதரு சிவஞானயோ . 22. ) ; 
வியாபரிடத்தல் viyapari-, 4 செ.கு.வி. ( v.i. ) 

1. தொழிற்படுதல் ; to operate , act . to be 
worked . 2. நன்கொடை சேகரித்தல் ; to 
collect funds , as for a festival . "இந்த 
உற்சவத்தை அவர் வியாபரித்துப் 

பண்ணுகிறார் . " 
வியாபரி -த்தல் viyapari-, 11 செ.கு.வி. ( v.i. ) 

சொல்லுதல் ; to tell . 


வியாபாதனம் viyapatayam , பெ . ( n . ) 
கொலை; murder , killing 

[ Skt. vyapadana ) த . வியாபாதனம் ) 
வியாபாரச்சரக்கு viyapaul - c - carakku , பெ . 

( n . ) விலைபடுதற்கான பண்டம் ; articles of 

merchandise 
வியாபாரம் viyaparam , பெ . ( n . ) 1. தொழில் ; 

action , operation , funtion . மண் 
முதலைந்திற்கும் வியாபாரம் 2. வாணிகம் ; 

trade , commerce transaction . 
வியாபாரி viyapari, பெ . ( n . ) வாணிகன் ; 
merchant , dealer, trader 

[ Skt.vyaparin > த . வியாபாரி ] 
வியாபி viyapi, பெ . ( n . ) எங்கும் 

நிறைந்திருப்பது . that which is all - 
pervasive , as air . "சித்தன் மெய்த்தகு 

குணமிலி வியாபி " ( ஞானா. 1,7 ) ; 
வியாபி - த்தல் viyabi-, 4 செ.கு.வி. ( v.I. ) 

எங்கும் பரந்து நிறைந்திருத்தல்; to 
pervade . " எங்கும் வியாபித்துணர்வா 
முனக்கு " (தாயு . பாயப்புலி . 52. ) . 

[ Skt.vyap > த . வியாபி ) 
வியாபிருதி viyapiruti) பெ . ( n . ) 

மறைக்கப்படாதிருக்கை being uncovered 
or open . " லகுதை வியாபிருதி " (சிவப்பிர . 

30.) . 
வியாபினி viyäpini பெ . ( n . ) 

1. சோடசகலைகளுள் ஒன்று . a mystic 
centre in the body , one of cotacakalai , 
q.v. இதன் மேனாலின் வியாபினி (தத்துவப் 
141. ) ; 2. எங்கும் நிறைந்திருப்பது (யாழ் . அக . ) ; 

that which is all - pervasive . 
வியாமம் viyamam , பெ . ( n . ) நான்குமுழம்; 

fathom , the length of the extended arms 


[ Skt.vyama > த . வியாமம் ) 


வியாமோகம் 


476 


வியூகம் 


வியா மோகம் viyamogam , பெ . ( n . ) வியாளவியூகம் viyala - viyugam , பெ . ( n . ) 

பெருமோகம் ( திவ் . திருவாய் . 6,1 பன்னீ.பா . ); பாம்பு வடிவான படையமைப்பு ( சுக்கிரநீதி , 
excessive attachment . 

338. ) ; serpent - like array of an army . 
[ Skt.vyamoha > த . வியாமோகம் ] 

வியானபூமி viyapa - pumi, பெ . ( n . ) சுடுகாடு 
வியாயாமம் viyayamam , பெ . ( n . ) உடற் 

( யாழ் . அக .); burial and burning ground . 
பயிற்சி ( சுகசந் .71 . ) ; bodily exercise . 

வியானன் viyanan, பெ . ( n . ) பத்துவளி 
[Skt.vyayama > த . வியாயாமம் ] 

( தசவாயு ) யுள் ஒன்றானதும் அரத்த 
வியாயோகம் viyayogam , பெ . ( n . ) ரூபகம் 

வோட்டத்தை யுண்டாக்குவதுமான வளி ; the 
பத்தனுள் காமமும் ஆசியமும் நீங்கி vital air of the body , which causes 
தலைவனது வீரச்செயலைக் கூறும் circulation of blood , one of taca - vāyu , 

q.V. 
ஒரங்கமுடைய நாடக வகை . ( சிலப் . பக் . 84 , 
கீழ்க்குறிப்பு . ); a species of drama in one 

( Skt.vyana > த . வியானன் ) 
act , describing a military or heroic வியுற்பத்தி viyurpatti, பெ . ( n . ) 1. மொழிப் 
exploit and excluding the sentiments of 

பொருட்காரணம் ( யாழ் . அக .); ( gram ) 
love and mirth , one of ten rupakam.q.v 

etymological origin , derivatrion .. 
வியார்த்தி viyartti , பெ . ( n . ) பொருள் ; 2. கல்வியறிவு; proficiency in language , 
meaning , exposition , 

literature , etc. 
வியாவகாரிகம் viyavakarigam , பெ . ( n . ) வியுற்பத்திபண்ணு - தல் viyurpatti- pannu-, 

வழக்கத்தில் இருப்பது ( வேதா . சூ . 32. ) ; that 11 செ.குன்றாவி ( v.t. ) புதிதாயுண்டாக்குதல் ; 
which relates to everyday life or to create a new . 
practice 

வியுற்பன்னன் viyurpannan , பெ . ( n . ) 
வியாவர்த்திதம் viyavarttitam , பெ . ( n . ) 

கல்வியறிவுள்ளவன் ; erudite scholar , one 
இணையாவினை ( அபிநய ) க்கைவகை . 

who is proficient in language , literature , 

, 
(சீவக . 1257 , உரை . ) ; a hand - pose . 

etc. 
வியாவிருத்தி viyavirutti, பெ . ( n . ) தள்ளுகை; வியூககாரன் viyukakaran , பெ . ( n . ) 
exclusion ; rejection . 

தையற்காரன் ( யாழ் . அக . ) . tailor . 
வியாளக்கிராகி viyala - k - kiragi, பெ . ( n . ) வியூகபேதம் viyuka - petam , பெ . 

பெ . ( n . ) 
பிடாரன் பார்க்க ; see pidaran 

படையணி முறிகை ( யாழ் . அக . ); breaking of 
வியாளம் viyalam , பெ . ( n . ) 1. பாம்பு ( சூடா ); 

the serried ranks of an army . 
snake . 2. 401; tiger . 3. wirafl; a வியூகம் viyukam , பெ . ( n . ) 1. படை வகுப்பு 
mythological animal . 4. கெட்ட குணமுள்ள ( குறள் . 767 , உரை . ); military array . 
WIT 60607 ; vicious elephant . ( w ) . 

2. திருமால் நிலை ஐந்தனுள் சங்கருஷணன் 
வியாளவரி viyala - vari, பெ . ( n . ) கோயிற் 

பிரத்தியும் நன் அநிருத்தன் 

என்று 
கருவறை ( கர்ப்பக்கிரக ) மதிலின் உச்சியில் மூவகையாகவும் வாசுதேவனைச் சேர்த்து 
யாளியுருவிலமைந்த ஒப்பனை ( அலங்கார ) 

நால்வகையாகவுமுள்ள நிலை . ( அஷ்டாதச . 
வரி ; a line of carbel stones having yali 

தத்வத் . 3,43 . ) ( பரிபா . 3 , 81 , உரை . ) ; 
images , in the inner shrine of a temple . 

manifestation of visnu 
divinities, viz , cankarusanan or as four 


as three 


வியூகாவதாரம் 


477 


விரகி 


divinities, including vacutevan , one of | விர்த்தி virtti, பெ . ( n . ) விருத்தி பார்க்க ; 
five Tirumal - nilai , q.v . 3. திரள் ; multitude , see virutti . 
collection. 4. விலங்கின் கூட்டம் . ( சூடா .); | விரக்தம் viraktam , பெ . ( n . ) விரத்தம் 
herd , flock, 

பார்க்க ; see viratam . 
வியூகாவதாரம் viyugavataram, பெ . ( n . ) | விரக்தி virakti, பெ . ( n . ) விரத்தி பார்க்க : 
1. வியூகம் பார்க்க ; see viyugam . 

see viratti . 
"சங்கருடணர் அநிருத்தரென்னு 
நால்வியூகாவதாரம் " ( பிரபோத. 45,4 ) . 

விரகசன்னதம் viraga - cammatam , பெ . ( n . ) 

விரகநோய் பார்க்க ; see virakanoi. " விரக 
வியோகம் vjyogam , பெ . ( n . ) 1. சாவு ; death . 

சன்னதமேற்ற " ( தாயு . எங்கு நிறை . 10 ) 
2. பிரிவு ; separation . " யோக வியோக 

விரகதாபம் viraga- tapam , பெ . ( n . ) 
முடைத்தோன் " ( ஞானா 61 , 9. ) ; 3. பிறவி 

விரகநோய் பார்க்க ; see virakanoy 
நீக்கம் ; ( வின் . ) releasefrom births . 

விரகநோய் viraga -ndy , பெ . ( n . ) 
வியோமம் viyomam , பெ . ( n . ) வானம் 

காதலர்க்குப் பிரிவாலுண்டாகும் துன்பம் ; 
( ஆகாசம் ) ( பிங் . ) ; sky atmosphere . 

distress or sorrow of lovers due to 
" நாமமும் வடிவுங் கிளைத்திடு வியோம 

separatrion from each other . 
வடிவமாய்த் தோன்றும் " ( திருக்காளத் . பு . 
சிவமான் .22 .). 

[Skt . viraha + த . நோய் ) 

விரகம் viragam, பெ . ( n . ) 1 பிரிவு; separation , 
வியோமமஞ்சரம் viyoma - maicaram , பெ . 
( n . ) கொடி ( சங் . அக .); flag . 

especially of lovers . 2. விரக நோய் பார்க்க ; 

viraga nõy . 3. 2 ori Š 51605 ; drying 
[ Skt.vyoma + manjara ) 

up . மண் முதலைந்திற்கும் வியாபாரம் பொறை 
021 GUILOLOGOUTLOL viyoma -mandalam , Qu . பிண்டீகரணம் பாகமொடு 
( n . ) வியோமமஞ்சரம் பார்க்க ( சங் . அக .); 

மிடங்கொடையாகும் ( வேதா . சூ . 77 ) ; 
see viyoma - maicaram . 

4. காமம் ; lasciviousness, lust . ( w ) 
[ Skt. vyoma + mandala ] 

விரகவேதனை viraga- vetanai, பெ . ( n . ) 
வியோமரூபிணி viyoma- rupini, பெ . ( n . ) விரக நோய் பார்க்க ; see viraga noy 
சோடசகலையுளொன்று ; amysticcentrein 

விரகறம் virakaram , பெ . ( n . ) 
the body , one of cotaca - kalai . " Amalform வெள்ளைச்சாரணை ; horse purslane. 
வியோம ரூபிணி நீலாகாயம் " ( தத்துவப் . 

விரகறியாளன் virakari- y - alan , பெ . ( n . ) 
142. ) . 

அறிவுடையோன் wise man 

நறும் 
வியோமாட்சரேகை viyomatcarekai, பெ . 

பூங்கரந்தை விரகறியாளர் மரபிற் சூட்ட 
( n . ) கோள் ( கிரகங்களின் அட்சாம்ச 

( புறாநா . 289 ) . 
நிலை; ( வின் . ) ( astron ) celestial latitude, 

விரகாவத்தை virakavattai, பெ . ( n . ) பிரிந்த 
as of planets . 

காதலர் துன்புறும் நிலை ; love - lorn 
விர்த்தாந்தம் virttantam , பெ . ( n . ) condition of sparated lovers . 
விருத்தாந்தம் பார்க்க ; see viruttantam . 

விரகி viraki, பெ . ( n . ) 

பிரிவாற் 
விர்த்தி virtti, பெ . ( n . ) விருத்தி பார்க்க ; காமநோயுற்றவ - ள் - ன் ; one pining from 

the seperation one s beloved . 2. காமி ; 
see virutti . 

(6960.) lascivious person 


see 


விரக 


விரகிணி 


478 


விரதங்கா - த்தல் 


விரகிணி virakini, பெ . ( n . ) 1. காதலனை 

fracture 5. 41606600; enmity , hatred . 
பிரிந்தவள் ; woman separated from her "தங்கண் மேல் விரணமதாகி " ( கந்தபு. 
lover . 2. சம்பளம் ; salary , wages .. 

இரணியன்யுத் .3) 

[Skt.vrana > த . விரணம் ) 
விரகிதன் virakitan, பெ . ( n . ) தனியே 
விடப்பட்டவன் ; lonely man (இலக்.அக. ) 

விரணம்போக்கி viranam - pokki, பெ . ( n . ) 
விரசம் virasam , பெ . ( n . ) 1. வெறுப்பு; 

ஆடு தின்னாப்பாளை ; ( வின் . ) worm - killer . 
dislike a version 2. நிந்தை ; ( யாழ் . அக . ) விரண வாதம் virana - vatam , பெ . ( n . ) 
censure. 

நோய் வகை ( கடம்ப . பு . இலீலா . 123. ) ; a 
[ Skt.vi- rasa > த . விரசம் ] 

disease . 
விரசமாக்கு - தல் viracam - akku-, செ . விரணவைத்தியன் virana - vaittiyan , பெ . 

குன்றாவி ( v.t. ) கெடுத்து விடுதல் to spoil ( n . ) புண்ணுக்கு பண்டுவம் செய்வோன் ; 
mismanage. காரியத்தை விரசமாக்கி surgeon . 
விடாதே . 

விரத்தம் virattam , பெ . ( n . ) 1. உலகப் 
விரசாநதி virasa - nadi, பெ . ( n . ) பற்றுவிடுகை ; ( வின் . ) renunciation . 

பரமபதத்தின் புறத்ததோர் யாறு ; a rver the 2. வெறுப்பு; ( சங் . அக . ) dislike . 
borders on Vişnu s heaven 

விரத்தன் virattan, பெ . ( n . ) 

1. உலகப் 
விரணகாசம் virana - kasam , பெ . ( n . ) பற்றில்லாதவன் man free from worldly 

கருவிழியிற் படரும் கண்ணோய் வகை attachments . " விரத்தரிற் றலைவனாகி " 
( சீவரட் . 261. ) ; a disease of the eye ( கந்தபு. கயமுகனுற் 31.) ; 2. தவசி ; male 
causing film over the pupil of the eye . ascetic . 3. மணமின்றி இருப்பதாக உறுதி 

[Skt. vrana + kaca > த . விரணகாசம் ] செய்து கொண்டவன் . ( வின் . ) man who has 
விரணகாரி viranakāri பெ . ( n . ) 

taken a vow of celibacy . 
1. புண்ணைச் சுடும் மருந்து ( பைஷஜ . ); 

[ Skt vi- rakta > த . விரத்தன் ] 
caustic . 2. தோலினை ( சருமத்தை ) ப் | விரத்தி viratti, பெ . ( n . ) 

) 1. உலகப் 
புண்ணாக்கும் மருந்து ( இங் . வை . 31. ) ; பற்றில்லாதவள் ; woman free from worldly 
escharotic . 

attachments . 2. தவத்தி ; female ascetic . 
விரணகிரந்தி virana - kiranti, பெ . ( n . ) புற்று 

3.மணமின்றி இருப்பதாக உறுதி செய்து 
நோய் ( இங் . வை . 307. ) ; cancer . 

கொண்டவள் ;(வின் . ) woman who has 

taken a vow of celibacy . 
விரணசன்னி virana - canni, பெ . ( n . ) இசிவு 
நோய்வகை; ( பைஷஜ .) tetanus . 

விரத்தி viratti) பெ . ( n . ) 1. பற்றின்மை 

( சூடா . ); freedom from worldly 
விரணப்பரு virana -p - paru , பெ . ( n . ) 

attachments ; renunciation of worldly 
கடைக்கண் விளிம்பில் உண்டாகுஞ் சிறுபரு ; 

pleasures . 2. Qoujúy ; dislike . 
(சீவரட் .269 .) pimple in the eye. 

( Skt.vi- rakti > த . விரத்தி ] 
விரணம் viranam , பெ . ( n . ) 1. காயம் ; wound , 

விரதங்கா - த்தல் viratah - ka-, செ.கு.வி. 
sore , bruise. 

2 . சிலந்திப்புண் ; boil . 
3. புண்கட்டி ( வின் . ) ; ulcer . 4. முறிவு ; 

( v.i. ) நோன்பு மேற்கொண்டொழுகுதல் ; 
( வின் . ) to observe a vow . 


விரதத்துவம் 


479 


விராதம் 


விரதத்துவம் viratattuvam , பெ . ( n . ) 

பட்டினி நோன்பு முதலியவற்றால் உடலை 
ஒறுக்கும் நிலை; ( வின் . ) state of self - inficted 

austerity .. 
விரத நியமம் virata - niyamam , பெ . ( n . ) 

1. நோன் போடு ஒழுகுகை ; observing 
austerities . 2. தீட்சை செய்விக்கை; ( வின் . ) 

act of religious initiation . 
விரதம் viradam , பெ . ( n . ) 1. நோன்பு; 

religious vow act of austerity , holy 
practice as fasting , continence etc. 
"ஊக்கித்தாங் கொண்ட விரதங்கள் ( நாலடி . 
51. ) 2. கொள்கையில் கொண்ட மனவுறுதி 
( சங்கற்பம் ) ( பிங் . ) ; solemn vow , oath . 
தன்னுடன் பிறந்த முன்னவர் விரத 
முடித்து " ( S.I.I.iv. 94 ) 3. நல்வினைப் பயன் 
( புண்ணியம் ) ஏழனுள் ஒன்றான தவம் 
( சூடா . ) ; penance , one of seven 
punniyam . 4 . நடப்பு நிகழ்வினை 
( சுமாவர்த்தனம் ); aceremony . 

த.வ. நோன்பு 

[ Skt.vrata > த . விரதம் ) 
விரதம்பிடி - த்தல் viratam -pid-, செ.கு.வி. 

( v.i.) பட்டினி கிடத்தல் ; ( வின் . ) to fast . 
விர தமிறக்கு - தல் viratam - irakku-, 

செ.கு.வி. ( v.i.) மனவுறுதி (சங்கற்பித்து ) 
கொண்டு நடத்தும் நோன்பை ( விரதத்தை ) 
அமைதி ( சாந்தி ) செய்து முடித்தல் ; to 
celebrate the conclusion of a religious 

vow or fast with appropriate ceremonies . 
விரதவுத்தியாபனம் ala - r - uttiyapanam , 

பெ . ( n . ) நோன்பு ( விரத ) முடிக்கும் அமைதி 
(சாந்திச் ) நிகழ்வு ( சடங்கு ) ( யாழ் . அக . ) ; 
ceremonies at the conclusion of a 

viratam . 
விரதி virati, பெ .. ( n . ) 1. நோன்பு 

மேற்கொண்டோன் ; one who has taken a 
religious vow " விரிகடை 


( தேவா . 700 , 3 ). 2. துறவி ( சது . ); one who 
has renounces the world . 3. ஒதல் 
திருவாழ்வன் ( பிரமசாரி ) ; celibate student. 
" அருத்திடுகக வன்னாதி 4. சுமா 
வர்த்தனம் ; a ceremony . 

த.வ. நோன்பி 

[Skt.vrata > த . விரதம் ] 
விரயம் virayam , பெ . ( n . ) 1. பயனில்லாச் 

செலவு; expenditure without utility 
2. மிகுசெலவு ( வின் . ) ; extravagance, 
waste , prodigality. 3. பேதியாகை ( வின் . ) 
கழிச்சல் ; purging . 

[Skt.vyaya > த . விரயம் ) 
விராகம் viragam , பெ . ( n . ) பற்றின்மை, 

in difference to worldly pleasures , 
absence of passion or attachment . 
" விராகத்தை சனி முயன்று " ( ஞானவா . 

வீதக . 31 ) 
விராணி virani, பெ . ( n . ) யானை ; ( சங் . 

அக . ) elephant . 
விராத்தக்காரன் viratta - k -karan, பெ . ( n . ) 

வரி தாண்டுவோன் ; ( w ) collector of 

revenue .. 
விராத்தம் virattam , பெ . ( n . ) வரி 
வாங்குதல் ; ( வின் . ) , collection of revenue, 

[ u.barat > த . விராத்தம் ) 
விராத்தியன் virattiya ) , பெ . ( n . ) குல 

நெறியை விட்டதால் குலத்திற்குப் 
புறம்பானவன் ; ( w ) one who has lost 
caste through non - observance of 
caste - rules . 2. வேளாப்பார்ப்பான் சாதிக் 
கலப்பு காரணமாக ஓதுதல் மறுக்கப்பட்ட 
பார்ப்பனப் பிரிவினன் ; mixed caste 

Brahmins banned from reciting vedas . 
விராதம் viratam , பெ . ( n . ) 1. கைவேலை; 

manual labour. 2. [hronu C66060 ; day 
labour . 

. 


விரதிகள் " 


விராதன் 


480 


விருட்டிணி 


wild dog . 


விராதன் virattan , பெ . ( n . ) இராமபிரானாற் [ Skt. vrkadhumaka > த. விருக தூமம் ] 

கொல்லப்பட்ட ஓர் அரக்கன் . ( கம்பரா . | விருகம் virugam, பெ . ( n . ) விலங்கு ; animal 
விராத . ); a raksasa slain by Raman . 

beast . "பல்விருக மாகி " (திருவாச . 1 , 27 ) ; 
விராதனன் viratanan ,, பெ . ( n . ) 

[ Skt. mruha > த. மிருகம் - விருகம் ) 
கொலைஞன் (நிகண்டு . 196. ) ; murderer . 

விருகற்பதி virukarpadi, பெ . ( n . ) வியாழன் ; 
விராதீனன் viratinan, பெ . ( n . ) 

( யாழ் . அக . ) jupiter . 
1. நாட்கூலிக்காரன் ; day - labourer . 

[ Skt . brhaspati > த - விருகற்பதி ] 
2. வேலையில்லாதவன் ; unemloyed 

விருகு virugu, பெ . ( n . ) வெருகு ; (மலை .) 
person . 

long - rooted arum . 
விராமம் viramam , பெ . ( n . ) 1. முடிவு ; ( யாழ் . 

விருகோதரன் virugotaran , பெ . ( n . ) 
அக . ) cessation , termination , end . 

பீமன் ; ( பிங் . ) ( செந்நாயது போன்ற வயிற்றை 
2. ஒற்றெழுத்து ( பிங் . ) ; consonant . 

460LW16160 ) Bhima , the second son of 
3. இளைப்பாறுகை ; rest . 

Pāņdu , as having a belly like that of a 
விராய் viray , பெ . ( n . ) 1. விறகு ; fuel fire 
wood . வல்லிராய் மாய வெரிதழல் ( நீதிநெறி . 

( Skt . vikodara > த . விருகோதரன் ] 
64. ) 2. பூச்செடிவகை ; a flowering plant . 
விராய்மலர்க்கோதை ( பெருங் . வத்தவ . 12 , 38 , 

விருச்சிகம் viruccigam, பெ . ( n . ) 1. தேள் 
அரும் .) 

( திவா . ); scopion . 2. ஓரை ( ராசி ) 
விராயம் virayam , பெ . ( n . ) தளவாடம் ; ( யாழ் . 

மண்டலத்தின் எட்டாம் பகுதி (திவா . ); 
918.) materials , as for a piece of work . 

. 

scorpio of the zodiac . 3 . 

( கார்த்திகை ) த் திங்கள் ; the eighthsolar 
விராலம் viralam , பெ . ( n . ) பூனை ; ( சங் . 

month . " விருச்சிகத்துறு 
அக . ) cat . 

(தணிகைப்பு . இந்திர . 18. ) 4. நண்டு ( இலக் . 
விரீ A viriki , பெ . ( n . ) 1. நெல் ; (திவா .) ( சீவக . 

அக . ) ; crab . 
89 , உரை ). paddy 2. அரிசி ; ( சங் . அக . ) . rice . 

த.வ. நளி 
3. காரேலம் ; ( யாழ் . அக . ) . a kind of 

[ Skt.vrscika > த . விருச்சிகம் ) 
cardamom 
விரீடம் viritam , பெ . ( n . ) வெட்கம் ; ( இலக் . 

விருட்சம் virutcam , பெ . ( n . ) மரம் ; tree 

"விருட்சத்துக்கும் வல்லிசாதி சசிபங்களுக்கும் 
அக . ) . shame . 

பிராணனு முள " ( தக்கயாகப் 38 , உரை. ) 
[ Skt . vrida > த . விரீடம் ] 

[Skt. vrksa > த . விருட்சம் ). 
விருக்கம் virukkam , பெ . ( n . ) மரம் ; ( சூடா . ). 
tree . 

விருட்சராசன் virutca -rasan , பெ . ( n . ) 
விருக்கவீடு virukka - vidu , பெ . ( n . ) 

அரசமரம் ( மூ.அ. ) ; pipal . 
மரப்பொந்து ; (சங்.அக. ). hollow in a tree . 

[ Skt.vrksa -raja > த . விருட்சராசன் ). 
விருக்கத்திரணம் viruka - t - tirapam , பெ . 

விருட்டி virutti , பெ . ( n . ) மழை ; 

n rain . 
( n . ) மூங்கில் ( மலை ); bamboo . 

அதிவிருட்டி ( குற்றா. தல . சிவபூசை. 46. ) . 
விருக தூமம் virugatumam , பெ . ( n . ) 

[ Skt.vrsti > த . விருட்டி ). 
நீர்மேற்படக் கொடி வகை ; ( மூ.அ. ). a water விருட்டிணி viruttini, பெ . ( n . ) கண்ணபிரான் 
plant, 

( இலக் . அக . ) ; Lord Krishnan , 


நளி 


மாறனாள் " 


விருடகம் 


481 


விருத்தம் 


விருடகம் virudagam , பெ . ( n . ) எலி 

( அரு. நி .); rat . 
விருடகம் virudagam , பெ . ( n . ) பூனை 

( அரு . நி . ) ; cat . 
விருடபம் virudapam , பெ . ( n . ) எருது ( யாழ் . 


அக . ) ; buill. 


விருடம் virudam , பெ . ( n . ) 1. விருடபம் 

பார்க்க ; see virudapam 2. எலி ; rat . 
3. தருமம் ; virtue , justice . 4. மேன்மை ; 

excellence . 
விருடலம் virutalam , பெ . ( n . ) 1. குதிரை ( யாழ் . 

அக . ) ; horse . 2. உள்ளி; garlic . 
விருடலோசனன் viruda - locanan , பெ . ( n . ) 

எலி ( யாழ் . அக . ) ; rat . 
விருடாங்கம் virudaikam , பெ . ( n . ) 

தாமிரபரணிப் பகுதி ( பிரதேசம் ) ( நாமதீப. 

503. ) ; the region of the river Tamiraparni. 
விருடியம் virudiyam , பெ . ( n . ) பருத்திருக்கை ; 
( நாமதீப . 769. ) becoming fat or bulky . 

[ Skt. vrsya > த . விருடியம் ) 
விருத்தக்கலித்துறை virutta -k- kalitturai, 

பெ . ( n . ) கலித்துறைப்பா வகை ; ( சீவக .1 , 

உரை. ) a kind of kalitlurai verse . 
விருத்தகங்கை virutta - kaikai, பெ . ( n . ) 
கோதாவரி ( சூடா . ); the river Godavari . 

[ Skt.vrddha - ganga > த . விருதகங்கை ) 
விருத்தகந்தி virutta - kaiti, பெ . ( n . ) 

செய்யுட்கதியிற் பெரும்பாலும் பயின்று வரும் 
சொல் ( வசனம் ) ( இலக் . அக . ) ; prose with 
rhymes and rhythms peculiarly 

appropriate to verse , poetic prose. 
விருத்தகிரி 

virutta - kiri) பெ . ( n . ) 
விருத்தாசலம் பார்க்க ; see 
விருத்த சங்கம் virutta - caikam , பெ . ( n . ) 

கிளிஞ்சல் ( சங்.அக. ) ; mussel shell . 


விருத்தசம்பந்தம் virutta - campantam , பெ . 

( n . ) தகாததென்று விலக்கப்பட்ட முறை 
யினரை மணம்புரிகை; marriage with in the 
prohibited degrees of consanguinity , as 

invalid and condemned by law ( R.F. ). 
விருத்தசேதனம் virutta - cetanam , பெ . ( n . ) 

ஆண்குறியின் முன்தோலை எடுத்துவிடுஞ் 

சடங்கு ; circumcision . 
விருத்த போசனம் virutta - pocapam, பெ . 

( n . ) பழைய சோறு ( யாழ் . அக . ) ; cooked rice 

preserved in cold water. 
விருத்தம் viruttam , பெ . ( n . ) வட்டம் ( சூடா. ); 

circle , anything circular . கருவிருத்தக் குழி 
நீத்த பின் ( திவ் . இயற் . திருவிருத் . தனியன் ) ; 
2 . சொக்கட்டானாட்டத்தில் விழும் 
தாயவகை ; a fall of dice which entitles the 
player to another throw . 3. பாவினம் 
மூன்றனுள் ஒன்று ( யாப்.வி .56 . ); a kind of 
verse , one of three pavinam q.v. 
4. ஒழுக்கம் ; conduct "விருத்தமாதவரை 
நோக்கி முறுவலன் விளம்ப லுற்றான் " 
(கம்பரா. கங்கை . 41. ) ; 5. செய்தி ( யாழ் . அக . ) ; 
news . 6. தொழில் ; ( யாழ் . அக . ) ; work , 
employment . 7. ஒரு சிற்பநூல் ( பொ.நி. ); a 
treatise on architecture . 8. ஆமை ( யாழ் . 
அக . ) ; tortoise. 9. வெள்ளெருக்கு ( மலை . ) ; 

white madar .. 
விருத்தம் viruttam , பெ . ( n . ) 1. மக்கட்பருவம் 

ஆறனுள் ஒன்றான மூப்பு . ( சூடா .) old age , 
one of the six makkat - paruvam . ஒரு 
விருத்தம்புக் குழலுறவீர் ( திவ் . இயற் . 
திருவிருத் . தனியன் ) ; q.v. 2. பழமை ; ( வின் . ) 
antiquity. 3. அறிவு (யாழ் . அக . ) ; knowledge , 
wisdom . 

[ Skt.vrddha > த . விருத்தம் ) 


482 
விருத்தம் 

விருத்தி 
விருத்தம் viruttam , பெ . ( n . ) 1. முரண் ; த.வ. முதுகுன்றம் , பழமலை 

contrariety , opposition . " விருத்தம விருத்தாசாரம் viruttacaram , பெ . ( n . ) 
தணையும் " ( ஞான . 63,7 ) ; 2. முன்பகை பழந்தொடர்பு (பூர்வாசாரம் ); ( C.G ) ancient 
(விரோதம் ) ; hostility , enmity , hatred . custom followed by one s ancestors for 
3. குற்றம் ; fault . பேரறிவினார்கண்ணும்பட்ட generations . 
விருத்தம் பலவானால் ( பழமொ. 228 ) ; | விருத்தாந்தம் viruttantam , பெ . ( n . ) 
4. பொல்லா வொழுக்கம் ( திவ் . இயற் . 1. நிகழ்ச்சி ( சம்பவம் ) ; occurrence , 
திருவிருத் . தனி . வியா. ); wicked conduct. incident , event . 2. வரலாறு ; account , 
5. இடையூறு ; obstacle , hindrance . history . 3. செய்தி ; tidings , news , rumour, 
அந்தக் காரியத்துக்கு விருத்தம் report, 4 , பொருள் ; subject , topic . 5. கதை ; 
பண்ணுகிறான் " 6. ஏதுப் போலிகளு ( w . ) fable , story . 6. இயல்பு ( சுபாவம் ); ( யாழ் . 
ளொன்று (மணிமே . 29 , 192. ) ; ( Log . ) a அக . ) nature . 7. வகை ; kind , sort . 8. விதம் 
fallacy. 

( யாழ் . அக .); manner . 9. முழுமை ; ( யாழ் . அக .) 
விருத்தம் viruttam , பெ . ( n . ) கூட்டம் ; fullness . entirety . 10. இளைப்பாறுகை ; 

multitude , host . "விருத்தம் பெரிதாய் ( யாழ் . அக . ) rest, leisure . 
வருவானை " ( திவ் . நாய்ச் . 14 , 7 ) ; 

விருத்தாப்பியம் viruttappiyam , பெ . ( n . ) 
விருத்தமல்லிகை virutta - malligai, பெ . ( n . ) முதுமை ; ( w . ) old age . 
குட மல்லிகை ; ( மூ.அ. ) Arabian jasmine . 

விருத்தான்னம் viruttannam , பெ . ( n . ) 
விருத்தவிலக்கணம் virutta - v - ilakkanam , விருத்தபோசனம் பார்க்க ; ( சங் . அக .) . see . 

பெ . ( n . ) பனுவல் ( பிரபந்தம் ) | விருத்தி virutti, பெ . ( n . ) 1. ஒழுக்கம் ; 
தொண்ணுற்றாறனுள் அரசனது வில் , வாள் , 

conduct, behaviour . "விருத்தி , வேதியரோ, 
வேல் , செங்கோல் , யானை , குதிரை, நாடு , 

டெதிர்மேயினான் " ( கம்பரா . குகப் . 73 ) . 
ஊர் , கொடை இவ்வொன்பதனையும் பப்பத்து 

2. இயல்பு ( சுபாவம் ) ( யாழ் . அக . ) ; nature . 
விருத்தத்தால் ஒன்பது வகையுறப் புகழ்ந்து 

3. தொழில் ; emloyment , business . 
பாடும் பனுவல் (பிரபந்தம் ) ( சது . ) ; a poem 

விருத்தி மாதர் விலக்க ( சீவக . 1374. ) ; 
dealing with the bow , sword , spear , 

4. தொண்டு ; devoted service . 
sceptre , elephant , horse , country , capital 

. 
city and liberality of a king , each being 

" கடிமலர்வாளெடுத்தோச்சி ......ருத்திகுழக்க 
praised in a decade of stanzas of a வல்லோர்கட்கு " ( தேவா . 292 , 8 ) ; devoted 
particular rhythm , one of 96 pirapantam , service . 5. வாழ்வு வழி (சீவனம் ) means of 
g.v. 

livelihood , என் விருத்தி உஞ்சவிருத்தி ; 
விருத்தன் viruttan , பெ . 

( n . ) 6. வாழ்நிலைக்காக (சீவிதமாக ) விடப்பட்ட 
1. முதுமையோன் ; aged person . நிலம் ; grand of land for one s livelihood 
2. மேலோன் ; great man . "வானவிருத்தனே or maintenance , inam land . " சைவனாகி 
போற்றி " (திருவாச . 5 , 61 ) . 

நம் விருத்தியும் தவிர்க்கும் " ( பெரியபு. 
விருத்தாசலம் viruttacalam , பெ . ( n ) 

திருநாவுக் . 82. ) ; 7. அடிமை ; ( வின் . ) slavery. 
கடலூர் மாவட்டத்திலுள்ள ஒரு சிவதலம் ; a 

8. விரிவுரை ( நன் . 22 ) ; gloss , elaborate 
Šiva shrine in the Cuddalore District . 

commentary . 9. உரிய பொருள் ; ( அக . நி . ) 


விருத்திக்கடன் 


483 


விருதாவன் 


proper meaning . 10. உரியசொல் ; ( அக . நி . ) 
proper word . 11. சாத்துவரி , ஆரபடி , 
கைசிகி , பாரதி என நான்கு வகைப்பட்ட 
நாடகநூலின் நடை ; ( drama . ) style of 
dramatic composition , of four kinds , viz , 
cattuvati, arapati,kaiciki ,parati. சாத்துவதி , 
ஆரபடி , கைசிசி , பாரதி யென விருத்தி 
நான்கு வகைப்படும் ( சிலப் . 3 , 13 உரை , பக் . 
82 ) ; 12. ஆசனம் ; posture . " ஒன்பான் 
விருத்தியுட் டலைக்கண் விருத்தி " ( சிலப் . 
8,25 ) ; 13. தூய்மை; neatness , cleanliness , 
( Nar ) . 14 . 

வட்டம் ; ( யாழ் . அக . ) 
circumference , circle, 15. சொக்கட்டான் 
ஆட்டத்தில் தொடர்ச்சியாக விழுந் தாயம் ; 
( வின் . ) a series of throws in one s turn 
in dice play . 

. 
[ Skt.vutfi > த . விருத்தி 
விருத்திக்கடன் virutti- k -katan, பெ . ( n . ) 

வட்டிக்கு வாங்குங் கடன் ; Interest - bearing 
debt . " குன்றாவிருத்திக் கடன் கொண்டு " 

(திருவிளை. உலவாக்கோட்டை 7 ). 
விருத்திசந்திரன் virutti- cantiran , பெ . ( n . ) 

வளர்பிறை ; waxing moon . ( C.G. ). 
விருத்திசூதகம் virutti - cutakam , பெ . ( n . ) 

குடும்பத்தில் குழந்தை பிறந்ததாலுண்டாந் 
SLG ; pollution on account of birth of a 

child in a family . 
விருத்தியன் viruttiyan , பெ . ( n . ) 

C2606wir bir; servant, slave . ( w . ) . 
விருத்தியுபாயம் virutti- y - upayam, பெ . ( n . ) 

உயிர் வாழ்க்கைக்குச் ( சீவனஞ் ) செய்யும் 

வழி ; means of livelihood . 
விருத்தியுரை virutti- y - urai, பெ . ( n . ) 

விருத்தி , 8 பார்க்க ; see virutti. 
விருத்திரன் viruttiran , .ெ . ( n . ) விருத்திராசுரன் 

பார்க்க ; see viruttirasuran " ஈங்குவன் 
விருத்திரனென்ப " (திருவிளை. இந்திரன் . 17 ) 


விருத்திராசுரன் viruttiracuran, பெ . ( n . ) 

இந்திரனால் ( வதை ) கொலையுண்ட ஓர் 
அசுரன் ; 

an asura slain by Indra . 
" வீரமிக்க விருத்திராசுரனைக் கொன்ற 

வோதரும் பழியாலஞ்சி " (திருவாலவா. 1 , 2 ) . 
விருத்திராரி viruttirări 

, பெ . ( n . ) 
விருத்திராசுரனைக் கொன்றவனான 
இந்திரன் ( திவா . ); Indira , as the slayer of 

Virittiracuran . 
விருத்துப்பட்டிகை virutti- p - pattikai, பெ . ( n . ) 

பழைய வரி வகை ; an ancient tax.. 
விருத்தூண் viruttun, பெ . ( n . ) புத்துணவு 

( இலக் . அக . ) ; fresh food . 
விருத்தை viruttai , பெ . ( n . )) 1. அதிக 

வயதானவள் ( பிங் . ) ; aged woman . 2 . 
ஐம்பத்தைந்து அகவையைக் கடந்தவள் ; a 
woman past her 55th year . " முதியளாம் 
விருத்தை தன்னை " ( கொக்கோ . 4,4 ) 

( Erot . ) 
விருதம் virutam , பெ . ( n . ) 

வெள்ளெருக்கு 
( சங் . அக . ) ; white madar 
விருதர் virutar, பெ . ( n . ) வீரர் ; warriors . 

" வாளிகொண்ட விருதர் " ( பாரத . வாரணா . 

76. ) . 
விருதா viruta , பெ . ( n . ) வீண் , வீணாய் ; 

uselessness , fruitlessness ; that which 
is vain or profitless ; uselessly . 
"விருதாவலைந் துழலு மடியேன் " (திருப்பு . 

102. ) . 
விருதாவளி virutavali 

, பெ . ( n . ) அரசர் 
முதலியோர் பெறும் பட்ட வரிசை ; detailed 

statement of titles . 
விருதாவன் virutavan, பெ . ( n . ) பயனற்றவன் ; 

good for - nothing fellow . " போக்கிடமற்ற 
விருதாவனை ஞானிகள் போற்றுத லற்றது " 
(திருப்பு . 266 ) 


விருந்தாவனம் 


484 


விரோதி - த்தல் 


விருந்தாவனம் viruntavapam , பெ . ( n . ) hatred , animosity, enmity . 2. மாறுபாடு ; 
கண்ணபிரான் விளையாடியதும் 

contrariety , diversity . 3. விரோதவணி 
யமுனைக்கரையி லுள்ளதுமான ஒரு தலம் ; 

பார்க்க ; ( Rhet . ) see virodavani ! 4. இருள் ; 
Brndavanam , the scene of Krsna s 

( அக . நி .) darkness . 
sports , near Gokula on the banks of 
the Jumna . "விருந்தாவனத்தே விரோதம் virdtam , பெ . ( n . ) மயிர் ; ( அக .நி .) 
கண்டோமே " (திவ் . நாய்ச் . 14 ) . 

hair. 
விரேசனம் virēcanam ,, பெ . ( n . ) ) விரோதம்பேசு - தல் virotam - pécu- , 
1. மலங்கழிகை purging , evacuation of 

செ.கு.வி. ( v.i. ) 1. பொறாமை கொண்டு 
bowels . " கடுக்காய்கள் விரேசனத்தைப் 

சொல்லுதல் ; to speak enviously or 
பண்ணும் " ( ஞானவா . சிகித் . 49 ) 

spitefully . 2. எதிரிடையாகப் பேசுதல் ; to 
2. பேதிமருந்து ; purgative . 

speak against or in opposition . 
விரேசி - த்தல் vireci- , 4 செ.கு.வி. ( v.i. ) விரோதவணி virota - v - ani, பெ . ( n . ) 
கழிச்சல் ; to purge , have evacuations . 

சொல்லாலாவது 

பொருளாலாவது 
விரோசனம் virosanam , பெ . ( n . ) 1. கழிச்சல் மாறுபாட்டுத் தன்மை தோன்ற உரைக்கும் 
( பேதி ) மருந்து : purgative . அணி (தண்டி. 80 ) ; a figure of speech in 
"மறுவறுவிரோசனந்தான் வருஷத்திரண்டு which antithesis or opposition in words 

or in sense occurs . 
முறை " ( குரே . சத . 19 ) ; 2. பேதியாகை ; 
purging . " வசம்பைச் சுட்டருந்த ஓதிய / விரோதவுவமை virota - v - uvamai, பெ . ( n . ) 
விரோசன மொழியுமே " ( பாலவா . 1078. ) . 

வுவமேயங்கள் தம்முள் 
விரோசனன் virosanan , பெ . ( n . ) 1. சூரியன் ; 

எதிர்மாறான ( விரோத ) குணமுடையனவாகச் 
( பிங் . ) sun . " விரோசனன் சுதனை " ( பாரத . 

சொல்லும் உவமை வகை ; (தண்டி . 31,4 ) ; a 

kind of simile in which the objects 
வாசுதே . 2 ) ; 2. சந்திரன் ( யாழ் . அக . ) ; moon . 

compared with each other are described 
3. தீ அக்கினி ( யாழ் . அக . ) ; agni . 

as having opposite characteristics . 
4. மகாபலியின் தந்தையும் பிரகலாதனுடைய 

விரோதார்த்தம் virotarttam , பெ . ( n . ) 1 . 
மகனுமான ஓரகரன் ( அபி . சிந் . ) ; an asura 
son of Prahlāda and father of Bali . 

எதிர்மாறான பொருள் ; contrary meaning . 
விரோதக்காரன் virota - k -karan, பெ . ( n . ) 

2. விடாப்பிடியாய் எதிர்க்கை ; intentional 
opposition . 

. 
பகைவன் ; enemy . 

விரோதி viroti பெ . (n . ) 1. பகைவன் ( சத்துரு ); 
விரோத கிருது virotakirutu , பெ . ( n . ) 

enemy . 2.ஆண்டறுபதனுள் இருபத்து 
விரோதிகிருது பார்க்க ; see virodhikirtu. 

மூன்றாவது ( பெரியவரு.); the 23rd year of the 
விரோதசிலேடை virota - siletai, பெ . ( n . ) 

Juiter cycle . 
முன்னர் சிலேடிக்கப்பட்ட பொருள்களுள் | விரோதி - த்தல் viroti, 4 செ.கு.வி. ( v.i. ) 
ஒன்று பின்னர் வரும் பொருள்களோடு 1. பகைத்தல் ; to hate . "விரோதித்துவிரலிற் 
விரோதிப்பத் தொடுக்கப்படுஞ் சிலேடை சுட்டி " ( சீவக . 3080 ) ; 2. முரண்படுதல் ; to be 
(தண்டி. 75 , 6 ) ; verbal antithesis following 

contrary , inconsistent ,. " நீ முன் 
a verbal similitude . 

சொல்லியதோடு 

பின் சொல்வது 
விரோதம் virotam , பெ . ( n . ) 1. பகை ; 

விரோதிக்கும் ". 3. எதிர்த்து நிற்றல் ; to 
oppose to with stand resist. ( w ) 


உவமான 


H 


விரோதிகிருது 


485 


வினோதபைரவம் 


விரோதிகிருது virotikirutu , பெ . ( n . ) 

கிறித்தவ மதம் ; christianity. 
ஆண்டறுபதனுள் நாற்பத்தைந்தாவது ; [ Gr.biblia + mata > த . விவிலியமதம் ]. 
( பெரியவரு . ); the 45th year of the Jupiter 

விவேகசிந்தாமணி viveka - cintamani, பெ . 
cycle .. 

( n . ) ஒரு வேதாந்த நூல் ; ( w ) vedanta 
விரோதிசுவரூபம் viroti - svarupam , பெ . ( n . ) 

philosophy . 
மாலியத்தின் 

ஐந்து உண்மை 

விவேக பருவம் viveka - paruvam , பெ . ( n . ) 
( அர்த்தபஞ்சங்களு ள் வீடடைதற்கு 

பகுத்தறியும் பருவம் ( பிராயம் ); ( வின் . ) age 
இடையூறுயுள்ளதன் தன்மை ; ( அஷ்டாதச . 

of discretion . 
பக் . 25. ) obstacle to final bliss , one of artta 

விவேகம் vivekam , பெ . ( n . ) 1. பகுத்தறிவு; 
pancakam . q.v. 

discrimination , the capacity to reason 
விவசாயம் vivasayam , பெ . ( n . ) 1. தொழில்; 

and distinguish . " நித்திய வநித்தியங்க 
active occupation . 2. முயற்சி ; effort . ணிண்ணயந் தெரிவிவேகம் " ( கைவல் . தத் 
3. COUTIT GOTGOLD ; agriculture, cultivation . 

8 ) ; 2. அறிவு ( புத்தி ) க் கூர்மை ; ingenuity, 
4. வணிகம் ; buying and selling , trade . 

penetration , right judgment . ( w . ) 3 . 
[ Skt.vyavasaya > த . விவசாயம் ] 

wirurw ; preface of book . 
விவத்தை vivattai, பெ . ( n . ) 1. முடிவு ; | விவேகி - த்தல் viveki- , 4 செ.கு.வி. ( v.i. ) 
settlement.2 . ஒழுங்குமுறை ; settled 

பகுத்தறிதல் ; to discriminate , to 
principle. 

understand with discrimination 
(Skt.vyava - stha > த . விவத்தை ). 

விவேசனம் vivecanam , பெ . ( n . ) பகுத்தறிவு ; 
விவரம் vkaram , பெ . ( n . ) 1 தொளை ( துவாரம் ) ; discrimination , distinguishing truth from 
fissure hole, cavity hollow . 2. மலைக்குகை ; 

falsehood , reality from semblance . 
cave 3. இடைவெளி; intervening space. வினோத்தி vinoddi, பெ . ( n . ) ஒரு முக்கியப் 

4. வரலாற்றுக் குறிப்பு ; particulars , details. பொருள் பிறிதொரு முக்கியப் பொருளோடு 
விவாகத்திரி viagattri, பெ . ( n . ) முறைப்படி 

பொருந்தாதாயின் முக்கியத் தன்மையைப் 

பெறாதெனக் கூறும் அணிவகை ; 
திருமணம் செய்து கொண்ட மனைவ 
lawfully wedded .. 

( மாறனலங் . 236 , பக் . 355. ) . a figure of 

speech in which a thing or fact is said 
விவாகம் viagam , பெ . ( n . ) திருமணம் ; 

to lose its importance if it is not 
marriage . "விவாகமும் காருகத்தமும் 

accompanied by another thing or fact. 
கூறினமையும் " ( சிலப் . 9,28 . உரை ). 

வினோதக்கூத்து vinota - k - kuttu, பெ . ( n . ) 
[ Skt.vivaha > த . விவாகம் ) 

முன்பு நடிக்கும் வெற்றிக் 
விவாதம் vivadam , பெ . ( n . ) 1. தருக்கம் ; 

கொண்டாட்டக் கூத்து ; ( சிலப் . 3 , 13 , உரை , 
dispute , wordy warfare . " இருவரும் 

பக் . 81 ) , dance performed in the presence 
விவாதம் பண்ணி " (உத்தரா . இலவண . 6 ) 

of kings in celebration of their victories . 
2. அறமன்றத்தில் நடைபெறும் வழக்கு ; legal 
dispute lawsuit . 

வினோதபைரவம் vipotapairavam , பெ . 
[ Skt.vkada> த . விவாதம் ). 

( n . ) மருந்துக்குளிகை வகை ; ( பதார்த்த . 
விவிலியமதம் viviliya- matam , பெ . ( n . ) 

1209. ) a medicinal pill . 


அரசர் 


வினோதம் 


486 


வேதகம் 


வினோதம் vipetam , பெ . ( n . ) 1. அவா ( யாழ் . | வேதக்கட்டி veta - k- katti, பெ . ( n . ) வேதத்தை 
அக . ) ; desire . 2. இயற்கைக்கு மாறானது ; நன்கு ஓதியவன் ; one who has learned 

the Vēdas by heart . 
( யாழ் . அக . ) quaintness , quixotism . 
வினோதன் vipotan , பெ . ( n . ) 1. ஒன்றில் வேதக்காரன் 

வேதக்காரன் veta - k - karan , பெ . ( n . ) 
ஈடுபட்டு அதிலேயே பொழுது போக்குபவன் கிறித்தவன் ; christian . 
( யாழ் . அக . ) ; votary , devotee . வேதக் கொடியோன் veta - k - kotiyon , பெ . 

2. அகமகிழ்வோன் (உற்சாகி ); jolly person . ( n . ) துரோணாசாரியன் ; ( பிங் . ) Dronacarya . 
வினோதி - த்தல் vinoti-, 4 செ.கு.வி. ( v.i. ) | வேதகம் vetakm , பெ . ( n . ) 1. வேறுபடுத்துகை; 
விளையாடுதல் ; to be playful . " மெல்ல distingushing . "உயிரு மாயா வுடலையும் 
நடந்து வினோதித்து " (திருக்காளத் . பு . 

வேதகஞ் செய் தாண்டவங்கணனே " 
தாருகா . 17. ) . 

(கோயிற்பு. இரணிய . 56 ) ; 2. வேறுபாடு ; 
வினோதி : vinoti, பெ . ( n . ) வினோதன் differentiating , change , modification . 
பார்க்க ( யாழ் . அக . ) ; see vinodan 

" விண்களி கூர்வதோர் வேதகம் வந்து 
வேசியாசாரியன் veciyacariyan, பெ . ( n . ) 

வெளிப்படு மாகாதே " (திருவாச . 49 , 1 ) ; 

3. பகைமை ( விரோதம் ); dissension , 
நட்டுவன் ( யாழ் . அக . ) ; dancing master . 

disunion . " அவனால் இவ்வளவு வேதகமு 
[Skt.veSyaacarya > த . வேசியாசாரியன் ) 

முண்டாயிற்று " 4. இரண்டகம் (துரோகம் ); 
வேணுகானம் venu - kanam , பெ . ( n . ) 

treachery treason . வேதகமுண்டானால் 
YOUGUI TSG Wome; music of the reed - pipe 

இராச்சியம் சளைக்கும் . 5. புடமிடுகை ; 
Cou600 )GOTUITOU GOT vēņu -kopālan, Qu . ( n . ) refining , as of gold . 6. புடமிட்ட பொன் ; 

புல்லாங்குழல் வாசிக்குங் கண்ணபிரான் ; refined gold . "விளக்காகின்ற வேதகமே 
krsna , as a cowherd playing the reed 

( தாயு. பெற்றவட் 10. ) ; 7. இரும்பு முதலிய 
pipe . 

உலோகங்களைப் பொன்னாக்கும் பண்டம் 
வேணுசம் vepucam , பெ . ( n . ) மூங்கிலரிசி ; agent to transmute baser metals into 
( இலக் . அக . ) bamboo seed ,. 

gold . " இன்புறு வேதகத் திரும்பு 
வேணுநாதன் venu - natan, பெ . ( n . ) குழல் பொன்னானாற் போல " ( பெரியபு கண்ணப் . 

வாசிப்போன் ; ( யாழ் . அக .) fiute - player . 154 ) ; 8. சிறுதுகில் ( பிங் . ) ; small fine cloth . 
வேணுபலம் venu - palam, பெ . ( n . ) வேணுசம் 

த.வ. வேறாக்கம் 
பார்க்க ; ( மூ . அ . ) see venucam 

[Skt bhedaka > த . வேதகம் ] 
வேத்திரப்படை vettira - p - patai, பெ . ( n . ) 

வேதகம் vatakam , பெ . ( n . ) 1. கர்ப்பூரம் 
பிரம்பாகிய ஆயுதம் ; caneas aweapon . 

( இலக் . அக . ) ; camphor 
"" வேத்திரப்படையாற் றாக்கி " (திருவிளை. 

2. தவசம் , 

(தானியம் ) ( யாழ் . அக ) . grain . 
வேத்திராசனம் vettiracanam , பெ . ( n . ) 

வேதகம் vetagam , பெ . ( n . ) 
பிரப்பம்பாய் ( இலக் . அக . ) ; rattan mat . 

வெளிப்படுத்துகை ; disclosure. " இரகசியத்தை 
[ Skt.vetra + asana > த . வேத்திராசனம் ) 

வேதகம் பண்ணலாகாது 

த.வ. வெளிப்பாடு 


பாயி , 17 . 


வேதகருப்பன் 


487 


வேதஞ்ஞன் 


வேதகருப்பன் veta - k - karuppan, பெ . ( n . ) 

1. பிரமன் ( யாழ் . க . ) ; Brahma . 2. பார்ப்பான் ; 
Brahmin . 

( வேதம் + கருப்பன் ] 

[ Skt.veda > த . வேதம் 
வேதகலாபம் vetakalapam , பெ . ( n . ) 

மதப்பற்றுக் காரணமாக விளைக்கும் துன்பம் 

( இம்சை ); ( வின் . ) religious persecution . 
வேதகன் vetakap , பெ . ( n . ) ஒன்றின் 

தன்மையை வேறுபடுத்துவோன் one who 
transmutes or changes the nature of 
things . "போதகன் வேதகன் பொருவிலன் " 

(சிவதரு . கோபுர . 104. ) . 
வேதகன் vetagan , பெ . ( n . ) அறிவிப்பவன் ; 

one who reveals . "வித்தகன் வேதக னாதி 
விளம்பிய வாய்மொழி " ( சிவதரு. 
சிவஞானதான. 21 ) . 

[ Skt.veda - ka > த . வேதகன் ] 
வேதகிரி veta - kiri, பெ . { n . ) 

திருக்கழுக்குன்றம் ; the hill of Tiru - k 

kalu - k -kunram , 
வேதகீதன் veta - kitan , பெ . ( n . ) 

( வேதத்தினாற் புகழ்ந்து பாடப்படுவோன் ) 
கடவுள் ; god as praised in the vedas . 
" வேதியா வேதகீதா ( தேவா. 870 , 1 ) நச்சுநா 
கணைக்கிடந்த நாதன் வேத கீதனே " ( திவ் . 

திருச்சந் . 117 ) ; 
வேதகோட்டி veta -kosti,பெ . ( n . ) கோயில் 

முதலியவற்றில் வேதம் ஓதும் பார்ப்பனர் 
தொகுதி ; band of brahmins chanting 

vedas , in temple , etc. 
வேதங்கம் vetaikam , பெ . ( n . ) ஒருவகைத் 

துகில் ( சிலப் . 14 , 108 , உரை . ); a kind of fine 

cloth . 
வேதசங்கிதை 

veta - caikitai பெ . ( n . ) 
சிறுசிறுவாக்கியமாகவன்றித் தொடர்ச்சியாக 
ஓதப்படும் வேதப்பகுதி ; portions of the 


vedas recited in long sections . 

[ Skt.veda - samhita > த . வேதசங்கிதை ) 
வேதசம் vetacam , பெ . ( n . ) 1. பிரம்புவகை 

( இலக் . அக .); rattan palm.2 . நாணற்புல் 

( ஈடு . ) ; sacred grass . 
வேதசம் vetacam , பெ . ( n . ) பெருவிரலடி 

( யாழ் . அக . ) ; part of the hand under the 
root of the thumb . 

(Skt.vedhasa > த . வேதசம் ) 
வேதசாட்சி veta - catci, பெ . ( n . ) மதத்தை 

நிலைநாட்டுவதற்காக உயிர்கொடுத்தவன் ; 

martyr for religion . R.C. 
வேதசாத்திரம் veta - sattiram , பெ . ( n . ) 

1. வேதமாகிய நூல் ; the vedas . 
2. வேதங்களும் அதன் அங்கங்களாகிய 
சாத்திரங்களையும் நன்கு ஓதியவன் ; the 
vedas and the sastras . 3. சமயஞானம் ; 

theology . ( chr ). 
வேதசாத்திரி veta - sattiri, பெ . ( n . ) 

1. வேதங்களையும் சாத்திரங்களையும் நன்கு 
ஓதியவன் ; ( வின் . ) one learned in the 
vedas and sastras . 


வேதசாரம் veta - caram , பெ . ( n . ) 1. வேதத்தின் 

சாரமானது ; the essence of the vedas . 
" ஆகையால் இது சகல வேதசாரம் " ( அஷ்டாதச 
முமுட்சுப் திருமந்திர . 34 ). 2. வேதசிரசு பார்க்க ; 

(சங் . அக . ) see vetaciracu . 
வேதசாரம் vétacaram , பெ . ( n . ) வேதசம் 

பார்க்க ; ( சங் . அக . ) see vedacam1 
வேதசிரசு vita - ciracu , பெ . ( n . ) உபநிடதம் 
(சி.போ.வ.தீ. 32. ) ; the upanisads . 

[ Skt. veda - siras > த . வேதசிரசு ) 
வேதஞ்ஞன் vetaiian , பெ . ( n . ) 

வேதமறிந்தவன் ( இலக் . அக . ) ; vedic 
scholar . 


வேதத்தன் 

488 

வேதபாரகன் 

considered as a source of right 
[ Skt.veda - jha > த . வேதஞ்ஞன் ) 

knowledge . 
வேதத்தன் vetattan, பெ . ( n . ) பிரமன் ; 

Brahma . " வெங்கா தராவுக்குச் வேதப்பிரமாணியம் veta - p -piramaniyam , 
செய்தானிலைமலர் வேதத்தனே " (தனிப்பா . பெ . ( n . ) வேதம் பிரமாணமாயிருக்குந் 
1 , 225 , 16. ) . 

தன்மை; the authority or evidence of the 

Vedas . " பெளத்தர் வேதப்பிராமாணியம் 
வேதத்திரயம் veta - t- tirayam , பெ . ( n . ) 
இருக்கு யசு சாமம் என்ற மூன்று வேதங்கள் ; 

கொள்வதில்லை 
the three Vedas rukku , yacu , camam .. வேதப்பிரான் veta - p - piran , பெ . ( n . ) 
வேததத்துவம் veta - tattuvam , பெ . ( n . ) வேதநாயகன் பார்க்க ; see veda - nayagan . 

மெய்க் கொண்டு 
வேதத்தின் மெய்ப்பொருள் ; ( யாழ் . அக . ) the 

வந்து புகுந்து 
Vedic truth . 

வேதப்பிரானார் கிடந்தார் ( திவ் . பெரியதி . 

5,2,1 ) . 
வேதநாதன் veta- natan, பெ . ( n . ) 

வேதநாயகன் பார்க்க ; see vēda வேதப்புரட்டு veta - p - purattu , பெ . ( n . ) 
nayagan . " வேதாநாரதனைப் பாடலே 1. வேதவாக்கியங்களைப் புரட்டிக் கூறுகை ; 
கடன் "(திருவிளை. விறகு . 69 ) ; 

tampering with the Vedas . 2. புறமதம் ; 
வேதநாயகன் veta - nayagan , பெ . ( n . ) 

Heresy .. 
( வேதங்களுக்குத் தலைவன் ) கடவுள் ; god , வேதபாகியம் veta - pakiyam , பெ . ( n . ) 
as the lord of thevedas . " வேதநாயகன் வேதத்துக்குப் புறம்பானது ; that which is 
மார்பகத் தினிது வீற்றிருக்கும் ஆதிநாயகி " 

outside the authority of the Vēdas . 
( கம்பரா . அகலிகைப் 16. ) . 

[ Skt.veda + bahya > த . வேதபாகியம் ] 
வேதநாயகி veta - nayagi, பெ . ( n . ) 1. பார்வதி ; | வேதபாகியன் veta - pakiyan , பெ . ( n . ) 

Parvati . " வேதநாயகி தோகை விழுங்கவே " வேதத்துக்குப் புறம்பானவன் ; one who 

( தக்கயாகப் 609 ). 2. இலக்குமி ; Laksmi . does not believe in the authority of the 
வேதநாவர் veta- navar , பெ . ( n ) பிராமணர் ; 

Vēdas . 
Brahmins " வேதநாவர் விரும்புந் திருக் வேதபாடசாலை veta -padasalai, பெ . ( n . ) 
கண்ணபுரத் தாதியானை " ( திவ் . திருவாய் . வேதங்கள் கற்பிக்கப்படும் பள்ளிக்கூடம் ; 
9 , 10 , 9 ) . 

school where the Vēdas are taught 
வேதநீயம் vetaniyam, பெ . ( n . ) வேதபாடம் veta - padam , பெ . ( n . ) 

எண்குற்றங்களுள் ஒன்றாய் இன்ப 1. வேதமோதுகை ; study of the Vedas 
துன்பங்களை நுகர்விக்கும் கருமம் ( பிங் . ) 2. வேத மோதும் முறை ; the mode of 
( சிலப் . 29 , 277 உரை. ); the karma which 

reciting the Vēdas . 
causes one of experience pleasure and 

வேதபாரகன் veta-parakan , பெ . 
pain , one of enkurram . 

( n . ) 

1. ( வேதங் கரை கண்டவன் ) பிராமணன் ; 
வேதநூ . veta - nul, பெ . ( n . ) வேதசாத்திரம் 

brahmin , as well versed in the Vēdas . 
பார்க்க ; see vedacastiram . " வேதநூற் மணிமுத்தின் சிவிகை நின்றும் வேதபாரக 
பிராய நூறு " ( திவ் . திருமாலை .3 ) 

ரிழிந்து ; ( பெரியபு. திருஞான . 1019 ) . ( பிங் . ) 
CougůjlTLIT 600T ID vēta - p - pirāmāņam , Qu . 2. யூதவேதத்தை விளக்குபவன் ; study of 
{ n ) வேதமாகிய அளவை ; the Vedas , the Vedas . 2. வேத மோதும் முறை ; scribe , 

expounder of the jewish law . 


வேதபாராயணம் 

489 

வேதவாணர் 
வேதபாராயணம் veta - parayanam , பெ . ( n . ) | வேதமுதல்வன் veta - mutalvan , பெ . ( n . ) 

கோயில் முதலிய இடங்களிற் பிராமணர் 1. கடவுள் ; God . " வேதமுதல்வனென்ப தீதற 
வேதத்தை ஓதுகை ; chanting of the 

விளங்கிய திகிரியோனே " ( நற் . 1 ) 2. பிரமன் ; 
Vēdas , in temple , etc. , by Brahmins . 

Brahma . " வேதமுதல்வற் பயந்தோன் 
CogumJITU 6our bör vēta -pārāyaṇan, Qu . ( n . ) (சிலப். 14 , 48 , ) ; 
வேதத்தை ஓதுபவன் ( அஷ்டப். திருவேங்கடமா. 

வேத முதல்வி 
காப்பு ); reciter of the Vedas . 

veta - mutalvi , பெ . ( n . ) 

1. நாமகள் ( சரசுவதி ) ; Sarasvati 2. திருமகள் 
வேதபீசம் veta- picam , பெ . ( n . ) 

இலக்குமி ; Laksmi.3. மலைமகள் , பார்வதி ; 
வேதமூலமான பிரணவ மந்திரம் ; the mystic 

Parvati. 
letter om or pranava , as the source or 
origin of the Vēdas . 

வேதமுனி veta- muni , பெ . ( n . ) 
வேதம் 

வேதவியாசன் பார்க்க ; see veda - viyacan 
vetam, பெ . ( n . ) 

1. இந்து 

"வேதமுனி சூதமுனி " (திருக்காளத் . பு . 
சமயங்களுக்குரிய சுருதி ( பிங் . ) ; the Vedas , 
the sacred books of the Hindus 

அவையடக் . 1 ) .; 
2. விவிலிய நூல் ; the bible . 3. சாத்திரம் ; art 

வேதர் vetar, பெ . ( n . ) பிராமணர்; Brahmins . 
of science . " ஆயுர்வேதம் , தனுர்வேதம் " 

" வேதரார்த்தனர் " ( கந்தபு. தெய்வயா. 195 ) ; 
4. சமயமுதனூல் ; religious code of any 

[ Skt.veda > த . வேதம் - வேதர் ) 
sect . 5. அறிவு ( யாழ் . அக . ) ; knowledge . | வேதரஞ்சகன் veta - raicakan, பெ . ( n . ) 

6. விவரிக்கை ( யாழ் . அக . ) ; exposition . பிராமன் ; Brahma . " வேதரஞ்சகன் 
வேதம் : vetam , பெ . ( n . ) 1. துளையிடுகை ; மால்புரந்தான் " ( சௌந்த . 26. ) ; 
boring, drilling . "வேத நன்மணி " ( கம்பரா. வேதவாக்கிய சொரூபம் 

veta 
மீட்சிப் . 29 ) . 2. ஆழம் (யாழ் . அக . ) ; depth . vakkiyacorupam, பெ . ( n . ) விதிவாதம் 
வேதமத்தியம் veta - mattiyam , பெ . ( n . ) அர்த்தவாதம் , மந்திரவாதம் , நாமதேயம் 
தாளத்துக்குரிய யதியுள் ஒன்று ( பரத . தாள . 

நான்கு வகைப்படும் 
52. ) ; a yati in time - measure. 

வேதவாக்கிங்களின் இயல்பு ; (விவேகசிந். 

வேதாந்தபரிச் . 5. ) ; nature of Vedic text , of 
வேதமந்திரம் veta - mantiram , பெ . ( n . ) 

fourkinds, viz . , viti - vatam , arttaavatam , 
வேதத்திலுள்ள மந்திரம் ; Vedic mantra . 

mantira - vatam , namateyam . 
வேதமாதா veta - mata , பெ . 

( n . ) 

வேதவாக்கியம் veta - vakkiyam , பெ . ( n . ) 
( வேதங்களின் தாய் ) காயத்திரி மந்திரம் ; 
Gāyatri mantra , as the mother of the 

1. வேதத்திலுள்ள சொற்றொடர் ; Vedic 

text . 2. உண்மை; gospel . " அவன் சொல்வது 
Vedas . " வேதமாதவென விமலமுற்றிடும் 

வேத வாக்கியமாக வழங்குகின்றது " 
......காயத்திரி " ( சேதுபு . சேதுபல . 131. ) ; 

( n . ) 

வேதவாக்கு veta - vakku , பெ . 
வேதமாந்தர் veta - mantar, பெ . ( n . ) 

வேதவாக்கியம் பார்க்க ; see vēda 
பார்ப்பனர் ; brahmins . " வேதமாந்தர் 

vākkiyam 
வேந்தரென்று " ( நம்பியகப் . 75. ) . 

வேதவாணர் veta - vakku , பெ . ( n . ) 
வேதமார்க்கம் veta - markkam , பெ . ( n . ) 

பார்ப்பனர் ; Brahmins . வேதவாணர் 
வேதத்திற் சொல்லப்பட்ட மதம் ( பிங் . ) 

...... நீதியால் வணங்குகின்ற நீர்மை ( திவ் . 
(தக்கயாகப் 7 , உரை) ; Vedic religion or 

திருச்சந் . 9 ) . 
faith . 


என்று 


வேதவாதம் 


490 


வேதனி 


on 


வேதவாதம் veta - vatam , பெ . ( n . ) வைதிக வேதவேத்தன் vetavettan, பெ ! " ( n . ) 

மதத்தைப்பற்றிய வாதம் ; exposition of the வேதவேத்தியன் பார்க்க ; வேதவேத்தனு 
Vedic religion . வேதவாதச் சருக்கம் ( நீல . ) மவன் மலர்த் தாண்மிகை வீழ்ந்தான் ( கம்பரா . 

மீட்சிப். 116. ) see veda - vettiyan 
வேதவிண்ணப்பம் veta - vimmappam , பெ . 

( n . ) சிறப்பான காலங்களிற் கோயில் முதலிய வேதவேத்தியன் veta - vettiyan , பெ . ( n . ) 
இடங்களில் வேத மோதுகை ; the chanting வேதத்தினாலே அறியக்கூடியவனான 
of the Vedas , in temples , etc. on கடவுள் ; God , as knowable through the 
ceremonial occasions . 

Vedas . 
வேதவித்து vetavittu , பெ . ( n . ) 1. வேதங்களை வேதவேதாந்தன் veta - vetantan , பெ . ( n . ) 

நன்கறிந்தவன் ; one who is learned in the கடவுள் ; God , as revealed in the Vedas 
Vedas . " வேதவித்தாய மேலோன் மைந்த and the Vedantas . "விண்ணிலா ரறிகிலா 
( கம்பரா . பாசு . 36 ) ; 2. கடவுள் ; God . வேதவேதாந்தனூர் " ( தேவா. 399,4 ) ; 

"வேதியனை வேதவித்தை " ( தேவா. 162 , 7 ) ; | வேதவொலி veta -v- oli, பெ . ( n . ) வேதத்தை 
வேதவியாக்கியானம் veta - viyakkiyanam , யோதும் ஒலி ; the sound of chanting the 

பெ . ( n . ) 1. வேதத்தின் விளக்கவுரை ; one Vedas . " வேதவொலியும் விழாவொலியும் " 
commentaries 

the Vedas . ( திவ் . திருவாய் . 7,3,1 ) ; 
2. விவிலிய நூற்பொருளை விவரிக்கை ; வேதன் vetan, uெ . ( n . ) 1 பிரமன் (பிங். ); brahma . 
expounding the Bible . ( வின் . ) 

உ கடவுள் , God . " வேதனை வெண்புரி நூலனை " 
வேத வியாசன் veta - viyacan , பெ . ( n . ) ( திவ் . இயற் . திருவிருத் 79 ); 3. வியாழன் ( பிங். ) ; 

1. ( வேதத்தைத் தொகுத்தோன் ) வியாச Brhaspati. 
முனிவன் ( தக்கயாகப் 334 , உரை. ); Vyasa , 

வேதனம் vetanam , பெ . ( n . ) 1. கூலி ; hire . 
as the compiler of the Vēdas . 

( Loc ) , 2. கூலியாகக் கொடுக்கப்படும் 
வேத வியாதன் veta - viyatan, பெ . ( n . ) சம்பளம் ; salary , monthly wages . 

வேதவியாசன் பார்க்க ; ( மணி . 27 , 5 ) . see வேதனம் ’ vetanam , பெ . ( n . ) 1. அறிவு ; 
veda - viyacan 

knowledge , wisdom . GugGO OUGOUITGOT ITGOT 
வேதவிருத்தம் veta - viruttam , பெ . ( n . ) ( ஞானவா . உத்தா. 68 ) ; 2. வேதம் ; the 

1. வேதத்துக்கு மாறானது ; that which is Vedas . வேதனத்ரய வேளே நமோ நம 
contrary to or against the Vēdas . 

( திருப்பு . 996 ) 3. உணர்ச்சி ( சுக்கிரநீதி , 98 ) ; 
வேதவிருத்தம் veta - viruttam , பெ . ( n . ) 

feeling , sensation . 4. வேதனை ( யாழ் . 
வேதபோதனை ( யாழ் . அக . ) ; teaching of the 

அக . ); pain , torment , agony . 
Vedas .. 

வேதனம் vetanam , பெ . ( n . ) பொன் ( யாழ் . 
[Skt.veda + vrtta > த . வேதவிருத்தம் ) 

அக . ) ; gold . 
வேதவிருத்தி veta - virutti பெ . ( n . ) வேதனம் vetanam , பெ . ( n . ) 

. துளைக்கை ; 
வேதமோதற்காக அளிக்கப்படும் இறையிலி 

piercing , perforating . கர்ண வேதனச் 
நிலம் ; ( Insc . ) Inam land for reciting the 

சடங்கு , 
Vēdas 

வேதனி vetani, பெ . ( n . ) யானையின் காது 
வேதவீணை veta - vinai பெ . ( n .) வீணைவகை ; 

( செவி ) களைத் தொளையிடுங் கருவி ( யாழ் . 
a kind of vinai. " நாரதாதிகள் வேதவீணை 

அக . ) ; an instrument for perforating 
தொடங்கவே " ( தக்கயாகப் . 623 , விசேடக் . ); 

elephant s ear . 

. 


வேதாக்கினி 


491 


வேதாந்தாசாரியர் 


வேதாக்கினி 

vetakkini , பெ . ( n . ) 
வேதமந்திரத்தினால் வளர்க்கப்படும் 
காருகபத்தியம் , ஆகவனீயம், தட்சிணாக்கினி 
என்னும் மூவகைத்தீ ( அக்கினி); sacred fire , 
of three kinds , viz . , kāruka -pattiyam , 
akavaniyam , tatcinakkini . 

, 
[ Skt.vedagmi > த . வேதாக்கினி] 
வேதாகமம் vetakamam , பெ . ( n . ) 

1. வேதமும் ஆகமமும் ; the Vedas and the 
Agamas . " வேதாகமங்கள் விரிப்போரும் " 
( அருட்பா , நெஞ்சறி . 668 ) ; 2. விவிலிய நூல் ; 

the Bible . ( Chr ) . 
வேதாங்கம் vetakam , பெ . ( n . ) சிட்சை 

வியாகரணம் , சந்தசு , நிருத்தம் , சோதிடம் , 
கற்பம் என 

ஆறுவகைப்பட்ட வேதப் 
பொருளை யுணர்தற்குரிய கருவி ; ( மணி . 27 , 
100 - 102 , உரை) . works , regarded as 
helps to the study of the Vēdas six in 
number , viz . , citcai , viyakaranam , 

cantacu , niruttam , cotitam , karpam . 
வேதாசாரியர் vetacariyar, பெ . { n . ) 
வேதப்பொருளைக் 

கற்பிக்கும் 
(உபதேசிக்கும் ) ஆசிரியர் ; preceptor who 

teaches the Vēdas . 
வேதாத்தியயனம் vetattiyanam, பெ . ( n . ) 

வேதமோதுகை ; chanting of the Vedas 
வேதாத்தியாபகன் vetattiyapakan , பெ . ( n . ) 

வேதத்தை யோ துவிப்பவன் ; 

teaches the Vēdas . 
வேதாத்தியாபனம் vetattiyapanam, பெ . 

( n . ) வேதமோதுவிக்கை ; teaching the 
Vedas . 

. 
வேதாத்தியாயி 

vetattiyayi, பெ . ( n . ) 
வேதமோதுவோன் ; one who chants the 

Vadas . 
வேதாந்த சூத்திரம் vetanta - cuttiram , பெ . 
( n . ) வியாசமுனிவர் 

இயற்றிய 
உத்தரமீமாஞ்சை சூத்திரம் ; a treatise on 


Vēdānta by Vyāsa , in the form of sutras 
வேதாந்த சூளாமணி vetanta - culamani 

பெ . ( n . ) சிவப்பிரகாசர் இயற்றிய 
வேதாந்தசமய நூல் ; a metaphysical 
treatise on the Advaita philosophy , by 

Civappirakacar. 
வேதாந்ததேசிகர் vetanta - técikar, பெ . ( n . ) 

14 ஆம் நூற்றாண்டில் விளங்கியவரும் மாலிய 
( வைஷ்ணவ ) ருள் வடகலையாரால் 
தலைமையகப் போற்றப்படுபவருமான மாலிய 
( வைஷ்ண )வாசாரியர் ( தேசிகப் , வாழித், 3.); a 
famous Vaisnava acarya who lived in 
14th C. , specially revered by the 

vatakalai sect of Vaisnavites. 
வேதாந்தம் vetantam , பெ . ( n . ) 1. உபநிடதம் ; 

the upaniasads , as the concluding 
portions of Vedas . " வேதாந்த 
விழுப்பொருளின் மேலிருந்த விளக்கை 
( திவ் . பெரியாழ் . 4,3,11 ) ; 2. வியாசராற் 
செய்யப்பட்டதும் 

உபநிடதங்களின் 
பொருளைக் 

கொண்டதுமான 
வேதாந்த சூத்திரத்திற் கூறும் உத்தரமீ 
மாஞ்சை மதம் ( தக்கயாகப். 246 , உரை . ); the 
Uttara - mimamsă system of philosophy 
founded by vyāsa and expounded in his 
vēdānta sūtras , as containing the 
essence of the upanis ads 


on who 


வேதாந்த மோது - தல் vetantam - otu , 5 

செ.கு.வி. ( v.i. ) 1. உத்தரமீமாஞ்சை கற்றல் ; 
to study the Vedanta . 2. ஞானிபோலத் 
தத்துவம் பேசுதல் ; to speak with affected 
wisdom or spirituality . நீ என்னிடத்து 

வேதாந்தமோத வேண்டாம் . 
வேதாந்தாசாரியர் vetantasariyar , பெ . ( n ) 

வேதாந்த தேசிகர் பார்க்க ; see Vedanta 
tecikar . ( தேசிகப் . வாழித் . 5. ) 


வேதாந்தி 


492 


வேதிகை ? 


வேதாந்தி vetanti, பெ . ( n . ) vetigai . கீதசாலை வேதிநிறைய ( பெருங் . 

1. உத்தரமீமாஞ்சையாகி வேதாந்தக் உஞ்சைக் . 34 , 224. ) ; 3. மதில் ( சூடா .); outer 
கொள்கையினன் ; follower of the Vedanta 

wall of a fortification ; compound wall . 
or Uttara - mimamsa system , of 

வேதி -த்தல் veti, 4 செ.கு. வி . ( v.i ) 
philosophy . 2. அத்துவைதி ( சி.சி. அளவை , 

1. வேறுப்படுத்துதல் ( யாழ் . அக . ) ; to cause 
1 , மறைஞா. ); follower of the Advaita 

change . 2. தாழ்ந்தவற்றை யுயர்பொருளாக 
system . 3. உலகப் பற்றற்றவ - ன் - ள் ; 

மாற்றுதல் ; to change , transmute , as 
unworldly person .. 

baser metals . " புகலிக்கிறை ......வேதிக்க 
வேதாப்பியாசம் vetappiyacam , பெ . ( n . ) 

வுடம் பொரு பொன்மயமாயொளிவிட்டு " 
வேதங்களைப் பயிலுகை ; learning the 

(தக்கயாகப். 217 ) . வெந்தழலி னிரதம்வைத் 
Vedas . 

தைந்து 

லோகத்தையும் வேதித்து 
வேதாரம்பம் vetarampam , பெ . ( n . )) 

விற்றுண்ணலாம் ( தாயு . தேசோ . 8. ) ; 
சிராவணதினத்தினன்று வேதாத்தியயனந் 
தொடங்குஞ் சடங்கு ; the ceremony of 

3. முரண் (விரோதப் ) படுத்துதல் ; to render 

hostile . 
beginning the study of the Vēdās , on the 
Upakarma day .. 

வேதி veti , பெ . ( n . ) தாழ்ந்தவற்றை 
வேதாளம் vetalam , பெ . ( n . ) 1. பேய் ( திவா. ); யுயர்பொருளாக மாற்றுகை; transmuting . 

demon , ghost , goblin , vampire . 2. பிசாசு ; " குளிகை கொடு பரிசித்து வேதி செய்து " 
devil . " வேதாள கடகமேய மாயோளே " ( தாயு. சின்மயா , 7 ) ; 
( தக்கயாகப் . 104.) . 

வேதி - த்தல் veti,4 செ.கு.வி. ( vii . ) நலிதல் ; 
வேதாளி vetali), பெ . ( n . ) காளி ( பிங் . ) ; Kali . 

to oppress . " வேதியா நிற்கு மைவரால் " 
[ Skt.vetali > த . வேதாளி ] 

( திவ் . திருவாய் . 7,1,3 ) . 
வேதாளிகர் vetalikar , பெ . ( n . ) வைதாளிகர் | வேதிகை vetikai பெ . ( n . ) 1. திண்ணை (பிங் . ); 
பார்க்க ; ( சிலப் . 5 , 48. ) ( பிங் . ) see vaidaligar . 

platform , pial . "பவளத் திரள்காற் பைம் 
வேதாளியர் vetaliyar , பெ . ( n . ) வைதாளிகர் பொன் வேதிகை " ( சிலப் . 5 , 148 ) . 

பார்க்க ; ( சிலப் . 5 , 48. ) ( பிங் . ) see vaidaligar . 2. மணமேடை ; ( பிங் . ) marriage dais . 
வேதி veti,பெ . ( n . ) 1. அறிந்தவன் ; one who 3. காலுள்ள பீடம் ( கோயிலொ . ); stool , 

knows . " வேதிபோற்றி விமலா போற்றி " pedestal . 4. பலிபீடம் ( யாழ் . அக . ) ; altar , 
(திருவாச . 4 , 106. ) ; 2. பிரமன் ( அரு . நி . ) ; raised platform for oblations of rice , etc. , 
Brahma . 3. பண்டிதன் ( இலக் . அக . ) ; in temples . 5. பூசை செய்யும் இடம் ; ( Loc ) 
learned person .. 

( Saiva . ) place of worship . 6. பலகை ( அக . 
வேதி veti,பெ . ( n . ) 1. மணம் முதலிய சடங்கு 

நி . ) ; plank . 7. தெரு ( பொதி . நி . ) ; street . 
நிகழ்த்தும் மேடை ; low platform within a 

[ Skt.vedika > த . வேதிகை ) 
house , for sacrifice , weddings , etc. , வேதிகை vetikai, பெ . ( n . ) 1. வேறுபடுத்துகை; 
" மைந்தனைச் செம்பொன் வேதி யெறிக்குங் transmuting . " வேதிகை செய்தெய்வமணி 
கிரணமணிப் பீடம் தேற்றினரே " ( பாரத . கொல்லோ " ( கம்பரா . உருக் . 68 ) ; 2. கேடகம் ; 
திரௌ , 91 ) 2. வேதிகை பார்க்க ; see ( பிங் . ) shield . 3. அம்பு ( பொதி . நி . ) ; arrow . 


வேதித்தார் 


493 


வைகானசம் 


or 


த.வ. விடை 


[ Skt.vedika > த . வேதிகை ) 

பார்க்க ; see vaikari - y - akaikaram . 
வேதித்தார் vetittar , பெ . ( n . ) பகைவர் ; 2. திட்டம் ; regulation . 

enemies . " வேதித்தார் புரமூன்றும் " (தேவா. வைகரியகங்காரம் vaikari- y -akaikaram, 
159 , 9 ) ; 

பெ . ( n . ) அகங்காரத்திரயத்துள் சத்துவ 
வேதிதம் vetitam , பெ . ( n . ) 1. துளைக்கை ; குணமேனும் இராசதகுணமேனும் 

perforating, drilling . 2. துளையுடைப்பொருள் ; மேலிட்டிருப்பது (சி.போ.பா .2,2. ( வேதா . சூ . 
tube . 

69. ) ; Akankäramoregoism in which 
[ Skt.vedika > த . வேதிதம் ) 

cattiuva - kunam irācata - kunam 
வேதிப்பான் vetippan , பெ . 

predominates , one of akaikara- t 
( n . ) 

tirayam.q.V . 
வேதகஞ்செய்வோன் ; one who 
transmutes . " தானெல்லாம் வேதிப்பாவைகற்பிகம் vaikarpikam, பெ . ( n . ) 
னாகி " (சி.சி .11, 12 ) ; 

திண்ணமாய்க் கொள்ளப்படாதது ; ( யாழ் . 
வேதியன் vetiyan, பெ . ( n . ) 1. பார்ப்பனன் ; 

அக . ) that which is optional 
Brahmin . "நான்மறை வேதியர்தேத்து " 

வைகாசி vaikaci, பெ . ( n . ) 1. சுமை விண்மீன் 

விசாகம் ( பிங் . ) பார்க்க ; the 16th naksatra. 
(திருவாலவா. 40,2 ) 2. பிரமன் ; Brahma . 
"வேதியன் முதலாவமரரும் " ( கல்லா. 25 13 ) 

தமிழ் மாதம் விடை ; the month of the Tamil 
3. கடவுள் ; God . " வேதியா வேதகீதா " 

year , corresponding to May - June . 
( தேவா . 870 , 1 ) . 
வேதியன் ’ vetiyan , பெ . ( n . ) சீனக்காரம் வைகாசிவசந்தன் vaikaci - vacantan, பெ . 
( மூ.அ. ) ; alum , 

( n . ) 1. விடை ( வைகாசி ) மாதத்திற் 
வைகட்சம் vaikatcam , பெ . ( n . ) மேலாடை 

பெருகியோடுங் காவிரியாறு ( யாழ் . அக . ) ; 

the river Cauvery in floods during the 
(உத்தரியம் ) ( யாழ் . அக.); upper garment . 

month of Vaikāci. 
வைகடிகன் vaikatikan, பெ . ( n . ) 

வைகாரி vaikari பெ . ( n . ) 1. வைகரியகங்காரம் 
இரத்தினங்களைச் சாணைதீட்டுவோன் ; 

பார்க்க ; 

Vaikāri- y - akankārām . 
jeweller , one who cuts and polishes 

இராசதஞ்சேர் வாக்காதி வைகாரி மருவிவரும் 
gems . ( w ) . 

( சிவப்பிர , 27 ) .; { phil . ) 2. சத்துவகுணம் ; 
வைகத்தன் vaikattan , பெ . ( n. ) துவா 

( வேதா. சூ . 69 ) goodness . or virtue. 
தசாதித்தருள் ஒருவர் ( பிங் . ) ; a sun - god one 

vaikarikam , பெ . ( n . ) 
of tuvatacatittar , q.V. 

வைகரியகங்காரம் பார்க்க ; see vaikar - y 
வைகரி vaikari, பெ . ( n . ) வாக்கு நான்கனுள் 

akankāram . 

" வளர் 

தைசதம் 
தெளிவாக காது ( 6 

" க் கேட்கும் 

வைகாரிகமென்று " ( திருக்காளத் . பு . சிவலிங்க . 
திருந்திய ( அட்சர ) பான ஒலி ( சி.சி. 1, 

11 ). 
20. ) ; articulate utterance , audible 

vaikanacam , பெ . ( n . ) 
utterance of sounds or worlds, one of 

1. மாலிய ( வைணவ ) ஆகமங்களுள் ஒன்று ; 
four vakku , q.v. 

Vaişņava agama . 

2 . கிருகிய 
[ Skt.vaikhari> த . வைகரி ] 

சூத்திரவகை ; an aphoristic work on 

household rites . ஆத்திரேய கோத்திரத்து 
வைகரி vaikari, பெ . ( n . ) 1. வைகரியங்காரம் 

வைகானச சூத்திரத்து ; ( s.i.i.vi , 5 ) . 


. 


see 


வைகாரிகம் 


வைகானசம் 


a 


வைகானசன் 


494 


வைசிகம் 


வைகானசன் vaikanacan, பெ . ( n . ) வைசகி vaicaki, பெ . ( n . ) வைகாசி பார்க்க ; 
1. வைகானச ஆகமத்தின் படி ஒழுகுபவன் 

see vaikaci . " பூசனையை ......... வைசகியிற் 
(நாமதீப . 128 ) ; follower of the புரிந்தவரும் " ( சிவதரு . சிவஞானதா. 46 ) . 
Vaikhanasa agama . 2. கான ( வன ) வாசி வைசத்தியம் vaicattiyam , பெ . ( n . ) தூய்மை; 
( யாழ் . அக . ) ; hermit , dweller in the forest . 

purity . ( யாழ் . அக . ) 2. உண்மை ; truth . 
வைகிராந்தம் vaikirantam , பெ . ( n . ) ஒரு வைசத்திரம் vaicattiram , பெ . ( n . ) அரசாட்சி 

வகை மணி (யாழ் . அக . ) ; a kind of gem . ( யாழ் . அக . ) ; government rule . 
வைகிருத்தியம் vaikiruttiyam , பெ . ( n . ) (Skt.vaisastra > த . வைசத்திரம் ] 
வைகிருதம் பார்க்க ( யாழ் . அக . ) ; see 

வைசம்பாயனன் vaicampayanan , பெ . ( n . ) 
vaikirudam 

ஒரு முனிவன் ( பாக . வத . மாயவ . 34 ) ; a 
வைகிருதம் vaikirutam , பெ . ( n . ) வெறுப்பு ; 

sage . 
aversion . 

வைசயந்தம் vaicayantam , பெ . ( n . ) 
வைகுண்டம் vaikuntam , பெ . ( n . ) 

1. இந்திரன் வளமனை (மாளிகை ) ; the 
திருமாலுலகம் ; ( பரிபா . 13 , 13 , உரை.); Visnu s 

palace of Indra . 2. இந்திரன் கொடி ; Indra s 
heaven 

flag . 
வைகுண்டவேகாதசி vaikunta - v - ekataci, | வைசயந்தி vaicayanti 

, பெ . ( n . ) 1. திருமால் 
பெ . ( n . ) சிலை ( மார்கழி ) மாதத்துச் அணியும் மாலை ; the garland or necklace 
வெண்பக்கத்து 

( சுக்கிலபட்சத்து ) of Visnu . " வைசயந்திப் பெயர் மாலையும் 
ஏகாதசியன்று திருமாலின் பொருட்டுக் 

மிலைந்திட்டார் " ( சேதுபு . இலக் . 22 ) 
கொண்டாடப்படுந் திருநாள் ; the 11th titi of 

2 . பெருங்கொடி கட்டப்பெற்றதும் 
the waxing moon in the month of Markali , 

மாளிகையின் முன்புறத்ததுமான கட்டடம் ; 
as a special day of festivity in honour of 

terraced building in front of a mansion , 
Visnu . 

with a large flag hoisted over it . 
த.வ. மாலுலகு பதினோரி 

" வைசயந்திப் பொன்னிலத்தும் " ( தேவை . 
வைகுண்டன் vaikuntan , பெ . ( n . ) திருமால் 

140 ) 3. கடம்பரது தலைநகரான வனவாசி ; 
( நாம . தீப . 47. ) ; Visnu . 

Vanavaci, the capital of the Kadambas . 
வைகுந்தம் vaikuntam , பெ . ( n . ) வைகுண்டம் 
பார்க்க ; see vaikuntan . " வைகுந்தங் 

4. தழுதாழை ( மலை ) ; wind - killer . 
காண்பார் விரைந்து " ( திவ் . இயற் . நான்மு . 70 ) 

வைசனனம் vaicananam, பெ . ( n . ) பிள்ளைப் 
வைச்சிரவணன் vaicciravanan, பெ . ( n . ) பேற்றுக்குரிய மாதம் ( யாழ் . அக . ) ; closing 

1. குபேரன் ( பிங் . ) ; Kubera . 2. இராவணன் month of gestation , the period when 
( திவ் . பெரியாழ் . 1,3,5 . ) Ravana 

confinement is expected . 
[ Skt.vaisravana > த . வைச்சிரவணன் ] 

வைசாகநிலை vaicaka - nilai, பெ . ( n . ) கூத்து 
வைச்சிரவன் vaicciravan , பெ . ( n . ) நிலையுள் ஒன்று ( சிலப் . 3,12 , உரை . ); a pose 
வைச்சிரவணன் பார்க்க ; (நாமதீப .88 ) see 

in dancing . 
vaicciravan 
வைச்சிரவனாலயம் vaicciravan - alayam , 

வைசிகம் vaicikam , பெ . ( n . ) 1. தளிர் ; ( யாழ் . 
பெ . ( n . ) ஆலமரம் ; ( யாழ் . அக . ) banyan tree . 

அக . ) tender leaf . 2. காரணம் ; cause . 


என 


வைசித்திரி 

495 

வைத்தியசாத்திரம் 
வைசித்திரி vaicittiri, பெ . ( n . ) புதுமை ; வைடூரியப்பப்பளி vaituriya - p- pappali, பெ . 

strangeness novelty . " மாயாமற் றன்னை ( n . ) 68606 6606 ; a kind of saree . 
வைத்த வைசித்திரியாலே " (திருவாய் . நூற் . வைடூரியம் vaitUriyam , பெ . ( n . ) நவமணியி 
68 ). 

Glouco m ; cat s eye , an opalescent gem , 
வைசிய நாபி vaiciya - napi, பெ . ( n . ) one of navamani q.v. 
நீலநிறமுள்ள நாபிவகை ; ( மூ.அ. ) blue 

( Skt.vaidirya > த. வைடூரியம் ] 
variety of aconite . 

வைணவநிலை vainava - nilai, பெ . ( n . ) ஒரு 
வைசியன் vaiciyan , பெ . ( n . ) நால்வகை வகைக் கூத்துநிலை ( சிலப் . 3 , 12 , கீழ்க் 
வருணத்துள் தனவைசியர் , பூவைசியர் , 

குறிப்பு .); a pose in dancing . 
கோவைசியர் என்ற முப்பிரிவுள்ள வணிக 

வைணவன் vainavan , பெ . ( n . ) மாலிய 
சாதியான் ; trader , merchant , one of nal 

( வைணவ ) சமயத்தான் ; follower of 
vakai - varunam , q.v. , of three classes , 

Vaisnavism . 
viz . , tana - vaiciyar , pu - vaiciyar , ko 

வைணவாகமம் 
vaiciyar . 

vainavakamam, பெ . ( n . ) 

பாஞ்சராத்திரம் , வைகானசம் 
வைசேடி vaiceti , பெ . ( n . ) வைசேடிகம் 

இருவகைப்பட்ட வைணவரின் ஆகமங்கள் ; 
பார்க்க ; see vaicetikan . இது தான் 

the Vaişņava Agamas or scriptures , of 
வைசேடி யியல்பாகும் ( தத்துவப் . 177 ) 

which there ae two , viz . , paica 
வைசேடிகம் vaicetikam , பெ . ( n . ) கணாதரால் rattiram , and vaikanacam . 
தோற்றுவிக் ( தாபிக்) கப்பட்ட மதம் ; ( மணி . 27 , 

வைணவி vainavi பெ . ( n . ) வேய்ங்குழல் ; 
79. ) ; a system of philosophy , founded 

( யாழ் . அக . ) ; flute , bamboo reed . 
by Kanatar . 

வைணவிகன் vainavikan, பெ . ( n . ) 
வைட்டணவன் vaittanavan , பெ . ( n . ) 

வேய்ங்குழ லூதுவோன் ; ( யாழ் . அக . ) ; flute 
வைணவன் பார்க்க ; see vainavan . " உன் 

player . 
கோயிலில் வாழும் வைட்டணவனெனும் 

( Skt.vainavika > த . வைணவிகன் ) 
வன்மை கண்டாயே " (திவ். பெரியாழ் . 5,1,3 ) 

vainavikan , பெ . ( n . ) 
[ Skt . vaisnava > த. வைட்டணவன் ] 

வைணிகன் பார்க்க ; ( யாழ் . அக . ) ; see 
வைடம்மியம் 

vaitammiyam , பெ . ( n . ) vainikan ) 
1. மாறுபாடு ; contrariety . 2. பகைமை ( யாழ் . 

வைணிகன் vainikan , பெ . ( n . ) 
அக . ) ; enmity. 

வீணைவாசிப்பவன் ; ( யாழ் . அக . ) ; one who 
[Skt.vaisamva > த . வைடம்மியம் ] 

plays on the viņai. 

, 
வைணுகம் vainukam , 

பெ . 

( n . ) 
வைடாலம் vaitalam 

யானைத்தோட்டி ; ( யாழ் . அக . ) elephant 
அக . ) cat . 2.மாய்மாலம் ; pretence . 

goad . 
வைடாலவிரதிகன் vaitala - viratikan , பெ . 

வைத்தியசாத்திரம் vaittiya - cattiram , பெ . 
( n . ) அறச் ( தரும ) சிந்தையுள்ளவன் போல 

( n . ) அறுபத்து நான்கு கலையுள் ஒன்றான 
நடிப்பவன் ; ( யாழ். அக . ) hypocrite , one who மருத்துவநூல் ; medical science , one of 
simulates virtue or goodness . 

arupattunalu - kalai , q.v. 


வைணவிகன் 2 


1. பூனை ; ( யாழ் . 


வைத்தியசாலை 


496 


வைதிகசைவம் 


( 
n 
. 
) 


செறிவு 


வைத்தியசாலை vaittiya - calai, பெ . ( n . ) போலியான வைதன்மியதிட்டாந்தம் ( மணி . 
மருத்துவச்சாலை ; hospital , dispensary. 29 , 334-5 . ) ; semblance of vaitapmiya 

tittantam , of five kinds ,, vir , 
வைத்தியபாகம் vaittiya - pakam , பெ . ( n . ) 

நோயாளிக்காகச் செய்யப்பட்ட மருந்தில் cāttiyāviyāvirutti, cātaņāviyāvirutti 
மருத்துவனுக்குரிய பகுதி ; physician s upayāviyāvirutti , avvetirēkam , viparita 
share of a medicine prepared by him or 

vetirēkam . 
under his direction for his patient. வைதன்மியம் vaitammiyam , பெ . ( 
வைத்தியம் vaittiyam , பெ . ( n . ) நோய்க்குச் ஒப்பின்மை ; dissimilarity . 

செய்யும் பண்டுவம் ; medical treatment . வைதனிகம் vaitanikam , பெ . ( n . ) 
வைத்தியன் vaittiyan, பெ . ( n . ) 1. மருத்துவன் ; 

அற்றைக்கூலி; ( யாழ் . அக . ) daily hire or 
physician , medical practitioner .. wage . 
2. வேதாப்பியாசஞ் செய்பவன் ( யாழ் . அக . ) ; வைதாளி vaitali, பெ . ( n . ) புகழ்ந்து பாடும் 
one who studies the Vēdas . 

பாட்டு ; panegyric song . 
[ Skt.vaidya > த . வைத்தியன் ) 

வைதாளிகர் vaitalikar , பெ . ( n . ) அரசரைப் 
வைதருப்பநெறி vaitaruppa - neri,பெ . ( n . ) புகழந்து பாடுவோருள் ஒரு வகையினர் ; a 

தெளிவு முதலிய பத்துக் class of panegyrists attached to kings . 
குணங்களும் அமையப் பாடுமுறை. ( தண்டி . 

"மாகதப் புலவரும் வைதாளிகரும் " ( சிலப் . 
14. ) ; a style of poetry having ten 

26 , 74 ) . 
characteristics , such as terseness , வைதாளியாடுவார் vaitali- y - atuvar, பெ . 
perspicuity , dist, fr . kauta - neri 

( n . ) வைதாளிகர் பார்க்க ( சிலப் . 5 , 48 , 
வைதருப்பபாகம் vaitaruppa - pakam, பெ . அரும் . ) ; see vaitalikar . 

( n . ) வைதருப்பநெறி பார்க்க ; see வைதிககாரியம் vaitika - kariyam , பெ . ( n . ) 
Vaitaruppaneri 

வைதிகச் சடங்கு ; religious rite . 
வைதலம் vaitalam , பெ . ( n . ) ஒருவகை ஏனம் வைதிகச் செலவு vaitika - c - celavu , பெ . ( n . ) 
( யாழ் . அக . ) ; a kind of vessel . 

மறைநெறி ( வைதிக ) காரியங்கட்குரிய பணச் 
வைதவியம் vaitaviyam , பெ . ( n . ) கைம்மை , ( பு . செலவு ; expenses incurred in performing 
வெ . 10 , சிறப்பிற் பொது . 4 , கொளு, உரை.); 

religious rites . 
widowhood .. 

வைதிகச்சொல் vaitika- c - col, பெ . ( n . ) மறை 
வைதன்மியதிட்டாந்தம் vaitammiyatittantam , (வேத ) வழக்கான சொல் ; word occurring 
பெ . 

( n . ) சாத்தியமெய்தாவிடத்தில் in the Vedas . "உலகியற்சொல்லை 
ஏதுவுமின்மையைக் குறிக்குந் திட்டாந்தம் யொழித்து வைதிகச் சொல்லை ஆராயும் 
( மணி . 29 , 140. ) ; dissimilar example in நிருத்தமும் " ( தொல் . பொருள் . 75 , உரை ) 

which both cāthyam and ētu are absent. வைதிகசைவம் vaitika - caiam , பெ . ( n . ) 
வைதன் மிய திட்டாந்த வாபாசம் 

மறை ( வேத நெறிப்பட்ட சிவனிய ( சைவ ) 
vaitammiya - tittanta - v - apacam , பெ . ( n . ) மதம் ; the Saiva religion which is in 
சாத்தியாவியாவிருத்தி , சாதனாவியாவிருத்தி , conformity with the Vedas . " ராசாங்கத்தி 
உபயாவியாவிருத்தி , அவ்வெதிரேகம் , லமர்ந்தது வைதிகசைவமாதோ " ( தாயு . 
விபரீத வெதிரேகம் என ஐவகைப்பட்ட 

ஆகாரபு. 10 ) 


வைதிகம் 


497 


வைபோகம் 


வைதிகம் vaitikam , பெ . ( n . ) 1. வேதநெறிப்பட்டது ; 2. வியாபாரி ( யாழ் . அக . ) ; trader . 
that which is sanctioned or enjoined by the 

( Skt.vaidaha > த . வைதேகன் ] 
Vedas ; that which is Vedic . " வைதிகத்தின் 
வழியொழுகாத காரமண்தேரரை " ( தேவா. 

வைதேகி vaiteki, பெ . ( n . ) 1. சீதாதேவி 

(நாமதீப . 184. ) ; Sita , wife of Rama . 
865 , 2 ) 2. ஒழுக்க நெறிகளை விழிப்பாய் 

2. திப்பிலி ( தைலவ ); long pepper . 
( ஆசாரங்களைச் சிரத்தையோடு ) 
கடைப்பிடி vaikirantam ( அனுஷ்டி ) க்கை ; 

வைதேயன் vaiteyan , பெ . ( n . ) அறிவீனன் 
faithful observance of religious rules , dist. 

( யாழ் . அக . ) ; foolish person . 
fr . laukikam . 3. காலத்தோடொத்த 

வைதேவி vait € vi, பெ . ( n . ) வைதேகி 1 பார்க்க ; 
நாகரிகமற்றது ; that which not refined or see vaitégi . " வைதேவி விண்ணப்பம் "(திவ். 
modern . 

பெரி யாழ் . 3,10,4 ) ; 
த.வ. மறைநெறி 

வைந்தவம் vaintavam , பெ . ( n . ) குதிரை ; 
[ Skt . vaidika > த . வைதிகம் ] 

( யாழ் . அக . ) ; horse . 

வைந்தவம் vaintavam , பெ . ( n . ) சுத்தமாயை ; 
வைதிக மார்க்கம் vaitika - markkam , பெ . 

( Saiva ) pure maya . 
( n . ) வேதநெறிப்பட்ட மதம் ; the Vedic 
religion . " வைதிகமார்க்கத்தளவைவாதியை" வைபவம் vaipavam, பெ . ( n . ) 1. பெருமை , 
( மணிமே . 27,3 ) 

மகிமை ; greatness " ஓங்கு வைபவமு 
வைதிகன் vaitikan , பெ . ( n . ) 1. வேதம் வல்ல 

மொழிவில் சம்பத்து முடையயனாகுவன் 
பிராமணன் ; Brahmin who is versed in 

(திருக்காளத் . பு . சிவமா . 31. ) 2. வைபோகம் 
the Vedas . 2. வேதநெறிப்பட்ட ஒழுக்கக் 

1. பார்க்க ; see vaipogam . 3. பெரியோர் 

வரலாறு ; history , biography , as a great 
கடைபிடிப்புள்ளவன் ; one livingin conformity 

person . பட்டர் வைபவம் 
with Vedic precepts . " வைதிகரே 
மெய்ப்படியா லுன்றிருவடிச்சூடுந் 

வைபாடிகம் vaipatikam, பெ . ( n . ) புத்த 
தகைமையினார் " ( திவ் . இயற் . திருவிருத் . 

( பௌத்த ) மதப்பிரிவு நான்கனு ளொன்று ; 

( வேதா. சூ . 24. ) one of the four sects of 
94 ) 3.காலத்தோடொத்த நாகரிகமற்றவன் ; 

Buddhism . 
one who is not refined or modern . 

( n . ) 
வைதிருதி vaitiruti, பெ . 

வைபாடிகன் vaipatikan, பெ . 
( n . ) 

ஓக 
(யோக )மிருபத்தேழனு ளொன்று ; a division 

வைபாடிகமத்தைச் சார்ந்த புத்தன் ; follower 

of the vaipātikam sect of Buddhism . 
of time , one of 27 yokam q.V. தருகின்ற 

( n . ) 
காரியங் 

வைபோகம் vaipbkam , பெ . 
கைகூடியே பின்பு தவறில் 
வைதிருதியாகும் (திருவேங் . சத . 39. ) 

1. பெருஞ்சிறப்பு ( விமரிசை ) ; grandeur , 

magnificence .. இந்தவைபோகத்தை 
வைதீகம் vaitikam, பெ . ( n . ) வைதிகம் 

ஆ யிரங்கண்ணிற்கண் டிந்திரன் 
பார்க்க ; ( தக்கயா . 139 , உரை ) see vaitikam . 

மகிழ்ந்தோனே ( இராமநா . உயுத் . 123 ) 2. சீர் ; 
வைதூரியம் vaituriyam, பெ . ( n . ) வைடூரியம் 

presents made publicly, as at a wedding 
பார்க்க ; see vaiduryam " வைரம் வைதூரிய 

" எல்லாரும் முறை முறையா எடுத்தனர் 
நீலம் " ( பாரத . இந்திரப். 12 ) 

வைபோகம் " ( இராமநா . உயுத் . 123 ) 
வைதேகன் vaitekan , பெ . ( n . ) 1. பிராமணப் 

3. மகிழ்ச்சி ( யாழ் . அக . ) ; joy , happiness . 
பெண்ணிடம் வைசியனுக்குப் பிறந்தவன் ; ( w ) 

4. பகுத்தறிவு (விவேகம் ) ; ( யாழ் . அக . ) 
son of Vaisya by a Brahmin woman . 


வைபோகி 


498 


வைராக்கியம் 


discrimination . 5. வயணம் ; (j .) manner, 
fashion . 


வைரம்பாய் - தல் vairam -pay-, செ.கு.வி. 

( v.i.) திண்மையதாதல் ; to harden , as the 

core of a tree . 
வைரவனூர்தி vairavan - urti, பெ . ( n . ) நாய் 

( பிங் . ) ; dog , as Bhairava s vehicle . 


வைபோகி vaipaki, பெ . ( n . ) பகுத்தறிவாளி 

( விவேகி ); ( யாழ் . அக . ) sensible person . 
வைமாத்திரேயன் vaimaattireyan , பெ . ( n . ) 

மாற்றாந்தாயின் மகன் ; ( யாழ் . அக . ) step 

mother s son , step - brother. 
வையாகரணன் vaiyakaranan, பெ . ( n . ) 
இலக்கணம் வல்லவன் ; grammarian . 
" வையாகரணர்கள் 

நையாயிகர் " 
(திருவிளை, உலவாக் . 19. ) ; 
வையாபுரி vaiya - puri, பெ . ( n . ) பழனி , 

வையாபுரிக்குளம் ; Palani , in the Dindukal 

District . 
வைரக்கடுக்கன் vaira - k - katukkan , பெ . ( n . ) 

வயிரமணி யிட்டமைத்த காதணி ; diamond 

ear - ring . 
வைரக்கல் vaira - k - kal, பெ . ( n . ) வயிரமணி ; 

diamond . 


வைரன் vairan , பெ . ( n . ) பகைவன் (சத்துரு ) 

( யாழ் . அக . ) ; enemy . 
வைராக்கிய சதகம் vairakkiya - catakam , 

பெ . ( n . ) சாந்தலிங்கசுவாமிகள் இயற்றிய 

SIT60; a poem by Cāntalinkacuvamika !. 
வைராக்கியஞ்சொல் ( லு ) - தல் 

vairakkiyai - co / -, செ.கு.வி. ( v.i. ) தான் 
துறவு பூணத் துணிந்துள்ளதை ஆசிரியன் 
முன் தெரிவித்துக் கொள்ளுதல் ( சிலப் 30,33 
அரும் ) ; to declare before one s guru 
one s decision to enter upon the way of 
renunciation , 


வைரகரம் vairakaram , பெ . ( n . ) பகைமை ; 

( யாழ் . அக . ) hostility , enmity . 
வைரகரன் vairakaran , பெ . ( n . ) பகைவன் 

( சத்துரு ) ; ( யாழ் . அக . ) enemy , 
வைரசுத்தி vaira- cutti,பெ . ( n . ) பழிவாங்கிப் 

பகைதீர்க்கை ; ( யாழ் . அக . ) retaliation , 

taking vengeance . 
வைரம் vairam , பெ . ( n . ) 1. கடினமானது ; 

hardness . 2. மரக்காழ் ( திவா . ); core of 
tree . 3. வயிரம் ; diamond . " அட்டுநீரருவிக் 
குன்றத் தல்லது வைரந் தோன்றா " ( சீவக . 

2925. ) 
வைரம் vairam , பெ . ( n . ) 1. பகைமை ; enmity . 

2. வீரம் ; bravery , heroism . 
வைரம் vairam , பெ . ( n . ) இசைக்கருவிகளின் 

( வாச்சியப் ) பொது . ( பிங் . ) ; musical 
instrument . 


த.வ. துணிவு கூறல் , பூட்கை செப்பல் 
வைராக்கியம் vairakkiyam , பெ . ( n . ) 

1. உலகப்பற்றின்மை ; freedom from 
worldly desires , asceticism . 2. விடாப்பிடி; 
perseverance , stubbornness . 91683 
செய்யவேண்டுமென்று 

வைராக்கியமா 
யிருக்கிறான் ; 

3. மதாவேசம் ; zeal 
fanaticism . 

மத 

வைராக்கியம் . 
4. பிரசவவைராக்கியம் புராண வைராக்கியம் 
மயான வைராக்கியம் என மூவகையாய் 
உள்ளத்தே உறுதிப்பட்டது போலத் தோன்றி 
மறையும் பற்றின்மை ; 

short lived 
determination to abstain from wordly 
pleasures, of three kinds , viz . , piracava 
vairakkiyam , 

puranaa - vairakkiyam , 
mayana - vairakkiyam . 5. வெறுப்பு ( யாழ் . 
அக . ) ; disgust . 6. பகை ( யாழ் . அக . ) ; 
enmity.. 


த.வ. பூட்கை 


வைராகி 


499 


வௌவுலம் 


வைராகி vairaki , பெ . ( n . ) வடநாட்டிலிருந்து வைவச்சுதன் vairaccutan, பெ . ( n . ) 1. மனு 

பிச்சையெடுத்துத் தேசசஞ்சாரஞ் செய்யுங் பதினால்வருள் ஒருவன் (காஞ்சிப்பு. திருமேற் . 
கூட்டத்தைச் சேர்ந்தவன் ; a class of 

6. ) ; a mythical progenitor of the human 
pilgrims and mendicants from Northern 

race , one of 14manu , g.v. 2. எமன் ; ( பிங் . ) 
India . 2. துறவி ( யாழ் . அக . ) ; ascetic . 

yama . 3. சனி ; ( யாழ் . அக . ) saturn . 
3. மனவுறுதியுள்ளவன் ; person of strong or 

60 616 di GuLL 6001 vaivacuta -pattanam , 
adamantine will . 

பெ . ( n . ) வைவைச்சுதபுரம் பார்க்க ; see 
வைராகிகன் vairakika ) , பெ . ( n . ) வைராகி vaivaiccuta - puram , 
2 பார்க்க ; ( யாழ் . அக . ) ; see vairagi . 

வைவைச்சுதபுரம் vakaiccuta - puram , பெ . 
வைராங்கியம் vairaikiyam , பெ . ( n . ) 

( n . ) எமனுடைய நகரம் ; the city of yama . 
வைராக்கியம் 1 பார்க்க ; ( யாழ் . அக . ) ; see " விளங்கு வைவைச்சதபுர மேவினார் " 
vairakkiyam. 

( குற்றா . தல . மந்தமா. 101. ) 
வைராவி vairavi , பெ . ( n . ) வைராகி பார்க்க ; வைவைச்சுதன் vakaiccutan , பெ . ( n . ) 
( யாழ் . அக . ) ; see vairagi . 

வைவச்சுதன் பார்க்க ( யாழ் . அக . ) ; see 
வரி vairi, பெ . ( n . ) பகைவன் ; enemy . 

vaivaccutan . 
வைரி ? vairi, பெ . ( n . ) வைராகி 3 பார்க்க ; see வைனதேயன் vainateyan, பெ . ( n . ) கலுழன் , 
vairagi . 

கருடன் ( பிங் . ) ) ; garuda, asthe son of 

Vinata . " வைன தேயனு 
வைரி vairi, பெ . ( n . ) வல்லூறு ; ( வின் . ) royal 
falcon . 

குடி போகவே " ( தக்கயாகப். 61 ) . 

vainacikam , பெ . ( n . ) 
வைரிதை vairitai, பெ . ( n . ) வீரம் ; heroism , 
valour . 2.4160660u ; enmity . 

எண்பத்தெட்டாவது பாதத்தைக் கொண்டதும், 

பிறப்பு நாண்மீனுக்கு ( சன்மநட்சத்திரத்திற்கு ) 
வைரியம் vairiyam , பெ . ( n . ) 1. வீரியம் ; 

இருபத்து மூன்றாவதுமான 
strength , prowess . 2. வைராக்கியம் 5,6 

( நட்சத்திரம் ); (இலக் . வி . 797. ) the 23rd 
பார்க்க ; see vairakkiyam . 

naksatra from one s natal naksatra when 
வைரூப்பியம் vairuppiyam , பெ .. ( n . ) 

the 88th patam falls within it . 
அழகின்மை ( அவலட்சணம் ) ; ( யாழ் . அக . ) 

வோரகம் vorakam , பெ . ( n . ) எழுத்து ( யாழ் . 
deformity, ugliness . 
வைலட்சணம் vailatcanam , பெ . ( n . ) 

அழகின்மை ( அவலட்சணம் ) ( யாழ்.அக. ); [ Skt . varaka > த . வோரகம் ) 
ugliness . 

வோலகம் volakam , பெ . ( n . ) வோரகம் 
வைலட்சணியம் vailatcaneyam , பெ . ( n . ) பார்க்க ; ( யாழ் . அக . ) ; see vbrakam . 
வேறுபாடு (சிவசம. ); difference , disparity. 

வௌவுலம் vauvulam , பெ . ( n . ) மரவகை 
வைலட்சயம் vailatcayam , பெ . ( n . ) 1 . 

( சுக்கிரநீதி , 228 ) ; a kind of tree . 
எதிரிடை ; contrariety . 2. வைலட்சணியம் 

[ Skt . babbula > த . வௌவுலம் 
பார்க்க ; see vailatcaneyam . 


மன்னமுங் 


வைனாசிகம் 


நாண்மீன் 


அக . ) ; letter. 


500 . 


அயற்சொல் - பத்தாம் மடலம் 

மூன்றாம் தொகுதி 
பின்னிணைப்பு ANNEXURE 


Air cargo Service 
Airconditioner 


1 


Aircondition 


- 


Air cooler 
Air curtain 
Air Pillow 


வான்சரக்குப் பணியம் 
காற்றழுத்தி , குளிர்பதனி, 
சீர்வளி 
காற்றுப்பதனி, 
செந்தணுப்பு 
காற்றுத்தணுப்பி 
காற்றுத்திரை 
வளியணை , 
காற்றுத் தலையணை . 
காற்று மாசுத்தடுப்பு 
வான்திடல் , வானூர்தி 
நிலையம் 
வான்செலவுச் சீட்டு 
வான்வழிக் குழுமம் 


அன்றாடு வழக்கில் பயிலும் 

ஆங்கிலச் சொற்கள் 
ஆங்கிலச்சொல் 

தமிழ்ச் சொல் 
Abrasives 

உரசிகள் அங்காடி 
Accountant 

கணக்கர் , கணக்காளர் 
Accountant - General கணக்காளுகைத் தலைவர் 
Accoustic materials கேட்புக்கருவிகள் 
Acknowledgement பெறுகை ஒப்பம் , ஒப்புரை , 

பெறுகைச்சீட்டு , 

ஏற்றுக்கோடல் 
Acid 

அமிலம், காடிப்பொருள் 
Acquisition 

கைப்படுத்துகை, 

கையகப்படுத்தல் 
Adhesive tape 

ஒட்டு நாடா 
Additional 

கூடுதல் 
Adhesive glue 

ஒட்டுப்பயினி 
Adhesives stamp ஒட்டுவில்லை, பசை 

வில்லை , ஒட்டு முத்திரை 
Advertising Agent விளம்பரமுகவர் 
Advertisers 

விளம்பர வினைஞர் , 

விளம்பரதாரர் 
Agency 

முகவம் , முகவாண்மை 
Agent 

முகவர் 


Air Pollution Control 
Air Port 


Air Travel Ticket 
Airline Company 


- 


- 


Alarm Time Piece 


அலறிக் கடிகாரம் , அலறி , 
மணி அலறி , அலறி / அதிர் 
மணிப்பொறி 


- 


- 


- 


- 


Aluminium 

வெண்மாழை மாறல் 
Trading Company 

குழுமம் 
Aluminium Vessel Store - அளமியக்கலப் 

பண் , சாலை , 
வெண்மாழைக்கடை 
ஏனக் கடை 


Agriculture 
Agro Centre 


Aluminium designer 

and fabricator 


வெண்மாழை 


Agro Industries 


|| 


வடிவுநர் , வனைவர் 


Agro Service 


வேளாண்மை 
வேளாண்மை நடுவம் 
வேளாண்மை மையம் 
வேளாண் தொழிலகங்கள் , 
வேளாண் தொழில்கள் 
உழவுப் பணி , 
வேளாண்மைப் பணி 
வேளாண்மைப் பணிமையம் 
வேளாண் பணி நடுவம் 
ஏந்தங்கள் 

தரவுகள் 


Ambulance 


-- 


மருந்தூர்தி , 
மருத்துவ ஊர்தி , 
உதவு ஊர்தி , உதவூர்தி 


Agro Service Centre 


Equipments & 

supplies 


Antenna 
Screen 
Consultant 
Arcade 
Arch 
Artisan 


Agricultural 

Marketing 


வேளாண்மை விற்பனம் 


அலைவாங்கி 
எழினி 
கலந்துரைஞர் 
நடைவானப் பந்தல் 
வில் வளைவு , வளைவு 
கைவினைஞர் , கைத்திறத் 
தொழிலாளர் , கம்மியர் 


501 


- 


Artist 


கலைஞர் , கவின் கலைஞர் , 
ஓவியர் 


Auto - wings 

தானி -சிறகம் 
Avenue 

நீழற்சாலை, கவின்பாதை 
Bakers 

அப்பவாணிகர் 
Bakers & Confectioners - அடுமனைஞர் மற்றும் 

தின்பண்டங்கள் 


Art Prints 


| 


கலை அச்சீடுகள் , 
கலை அச்சுகள் , 
கவின் அச்சுகள் 


Bakery 


- 


அடுமனை 


Arts 


Bamboo Mart 


- 


கலையகம் , கலை , 
கலைக்கூடம் , 
கலைத்துறை 


மூங்கிலங்காடி, 
மூங்கில்கடை 


- 


மூங்கில் & மரநிணப்பு 


Bamboo & Woven 

wood 


Art Service 


கலைப்பணி 


Bank 


வைப்பகம் , வங்கி 


- 


Arrack shop 


Bankers 


வைப்பகர் 


Asbestos 


Bar 


Asbestos products 


அருந்தகம் , மதுக்கூடம் , 
வழக்குரைஞர் குழாம் 


சாராயக்கடை 
கல்நார் 
கல்நார் ஆக்கப்பொருள்கள் 
உதவியாளர் 
கூட்டாளி, பங்காளி, 
துணைமையர் , 
இணைவோர் 


Assistant 


Associates 


Bargain 


விலைப்பேச்சு 


Bar Soap 


பாரை வழலை 


Barber shop 


முடி திருத்தகம் 


மிடா & உருள்தாழி 


Audition 


Barrels & drums 


Auditor 


கேட்டாய்தல் , கேட்டல் 
தணிக்கையாளர் , 
கணக்காய்வாளர் 


Bathroom 
Accessories 


குளியலறை 
இடுமானங்கள் 


மின்னாக்கிகள் , உலர்கலம் 


Batteries & Drycell 


Auditorium 


கலையரங்கம் 


1 


மின்கலப் பணியகம் 


Audio Cassette 


Battery Service 


Bazaar 


Audio Centre 


] 


ஒலிப்பேழை , ஒலிநாடா 
கேட்பொலியகம் , 
கேட்பொலி நடுவம் 
ஒலியகம் , ஒலிநாடாமையம் . 


- 


Beach Resort 


கடைத்தெரு , அங்காடி 
கடற்கரை தங்ககம் 
வழிகாட்டும் ஒளி 
மாட்டிறைச்சி முற்றம் , 
மாட்டிறைச்சிக் கடை 


1 


Beacon Light 


- 


-- 


Beef Stall 


| 


Auto 


தானி, தானுந்து 


Auto Lining 


பொதிகைகள் கூட்டகம் 


Automatic Watch 


தானி - வரிப்பேடு 
தன்னியக்க மணிப்பொறி 
தானிப் பணியகம் 
தானியங்கி வினையகம் 


Bearings 

corporation 


Auto - Service 


-- 


Automobiles 


1 


Beauty saloon 


அழகுநிலையம் , அழகாட்டு 
நிலையம் 


Auto rickshaw 


- 


தானுந்து 
மிகையுறுப்பு அங்காடி 


விலங்குகள் வளர்ப்பிடம் 


- 


Spare parts shop 


Beavery 


502 


Bedding Mart 


-- 


படுக்கை அங்காடி 


Borewell 


| 


ஆழ்துளைக்கிணறு 
ஒப்பந்தர் 


Bed spreads 


Contractor 


படுக்கை விரிப்புகள் 


Beef 


மாட்டிறைச்சி 
மாட்டிறைச்சி வடிசாறு 


Bore - well Services 


Beef Brewis 


ஆழ்துளைக் கிணறு 
பணியகம் 


Bellows 


Benefit Fund 


Bottles wholesale 


Beverages 


உலைத்துருத்திகள் 
நல நிதி , நலக்குவை 
பருகங்கள் 
மிதிவண்டி 
பகுவாணிகர் & ஒருக்கர் 


ஆடிக்குப்பிகள் 
தொகுவாணிகம் 


-- 


Bicycle Dealers 

& Repairers 


Boutique 


- 


பொலிவகம் 


Bill board 


நெடும் பலகை 
விளம்பரம் 


Boxes - Plastic - 
transparent 


நெகிழி ஒளியூடு 
பெட்டிகள் 


Advertisement 


Brakes - lining 

manufacturers 


Bhavan 


தகைப்பு - சீர்மம் 
உருவாக்குநர் 


நிலையம் 


-- 


Billiard Equipment 


கோற்பந்து ஏந்தங்கள் 


Brassieres - 

corsets gridles sale 


Binding works 


கட்டடப் பணியகம் 


மார்கச்சுகள் , 
இறுக்கக்கச்சுகள் , 
இடைக்கக்சுகள் விற்பனை 


Biscuits 


Block maker 


- 


ஈரட்டிகள் 
படக்கட்டை ( படவுரு ) 
ஆக்குநர் 


Breweries 


வடிப்பகம் , வடிசாலை 


Brickfield 


- 


Broiler Centre 


- 


Blood Bank 


Brothers 


செங்கற் சூளை 
இறைச்சிக் கோழி நடுவம் 
உடன்பிறப்புகள் , 

பிறவன்மார் 
பிறவன் 


Blue Metals 


Boarding & Lodging 


Brother 


Body builder 


குருதிவைப்பகம் 
கருங்கல் நீல மாழைகள் 
உறையுள் உணவகம் 
ஊர்திமேற்கட்டு 
வினைஞர் , கூடக 
வினைஞர் , ஊர்தி 
மேற்கூடு கட்டுநர் 


- 


Brush Retail 


-- 


தூரிகை சில்லறைக்கடை 


Builders 


F 


Building Society 


-- 


Boiler 


Buffet 


- 


- 


Bulb 


- 


Bolts & Nuts 


Bus company 


Book Dealers 


Business 


- 


Book binder 


கட்டுமானர் , கட்டுநர் 
கட்டுமானக் கழகம் 
எடுத்தூண் , மகிழ்ந்தூண் 
குமிழி , குமிழ் விளக்கு 
பேருந்துக் குழுமம் 
வாணிகம் , தொழில் 
பொத்தான் நடுவம் 
இமிரி 
ஊன் விற்பவர் , ஊனாளர் 
வடங்கள் இடுமானங்கள் 
வாடகை வண்டிகள் 


-- 


- 


Button Centre 


கொதிகலன் 
நெட்டாணி & திருகு மரை 
புத்தகப் பகுவாணிகர் 
புத்தகக் கட்டகர் 
பதிவு முகவர் 
பதிவு கணக்கப்புரை , 
ஏட்டுப்பதிவகம் 
பதிவு எழுத்தர் 
சிற்றங்காடி , சிறகம் 


Booking Agent 


Buzzer 


Booking Counter 


- 


Butcher 


Cables Accessories 


Booking clerk 


Booth 


Cabs 


-- 


503 


Cafe 


Chamber works 


E 


உண்டிச்சாலை , 
அருந்தகம் , சிற்றுணவகம் 


செங்கல் தொழில், 
ஊடெரிபணியம் 


Cafteria 


Chambers 


சிற்றுண்டி நிலையம் 
கணக்கிகள் 


Calculating Machines 


Chemicals 


பெருமனை 
வேதிப்பொருள்கள் 
கோழி வடிசாறு 
சீட்டு நிதியகம் 


Camera 


படவம் 


Chicken Soup 


- 


Campus 


வளாகம் 


Chit Fund 


Cane Works 


- 


Choice dress 


உகப்பு உடுப்புகள் 


Canteen 


- 


பிரம்புப் பணிகள் 
உண்டியகம் , 
சிற்றுண்டியகம் 


Cordless Telephone 


கைப்பேசி 


Cigarette Tobacco 

Dealer 


வெண்சுரூட்டு 
புகையிலை பகுவாணிகர் 


Canopy 


Cine Arts 


திரைக்கலையகம் 


Canvas 


மேற்கட்டு , மேற்கவிப்பு 
கித்தான் 
கொள்கலங்கள் 
தச்சுப்பணிகள் 


Clinic 


Capacitors 


- 


Clinical Lab 


Carpentry Works 


நலவகம் 
நலவ ஆய்வகம் 
மன்றகம் 
பயிற்றாளர்குழாம் 


Club 


- 


Car renting & 

Leasing 


இன்னியங்கி வாடகை 
& குத்தகை 


Coaching club 


Cleaners & Dyers - 

wholesale 


துலக்குநர் & நிறக்குநர் 
தொகுவாணிகம் 


Caravan Appliances 
Carbon producers 


- 


Coffee House 


Card board shop 


Coffee Filter 


காணீர் அங்காடி 
காணீர் வடிகட்டி 
காணீர் தூள் முன்றில் 


Cargo carriers 


Coffee Mart 


Cartoon 


Cold storage 


- 


தண்காப்பகம் 


Cartoonist 


- 


Coil industry 


Cash Counter 


சாத்துவாணிக உதவங்கள் 
கரித்தாள் ஆக்குநர் 
தாளட்டைக் கடை 
சரக்கு செலுத்துநர் 
பகடிப்படம் , கருத்துப்படம் 
பகடிப்பட ஓவியர் 
பணம் வழங்கறை 
எஃகு வார்ப்படம் 
ஒளிப்பேழை 
இடுகலை வல்லுநர் 
முகட்டு விசிறி 
கைப்பேசி , செல்பேசி 
கதைமா விளைக்குநர் 


சுருணைத் தொழிற்சாலை , 
சுருணைத் தொழிலகம் , 
கயிற்றுத் தொழிலகம் 


Casting steel 


- 


Cassette 


Caterers 


- 


Colour Lab 


வண்ணக்கூடம் 


Ceiling fan 


Colours 


வண்ணங்கள் 


Cellular 


Collections 


Cement 

Manufacurers 


Commission Agents 


திரட்டுகள் 
தரகுவாணிகர் 
செய்தித் தொடர்பு 
ஏந்தங்கள் 


Communication 

equipments 


Centre 


- 


Ceramic producers 


நடுவம் , மையம் 
மட்கல ஆக்குநர் 
அக இதழ் , நறுக்கிதழ் 
சுண்ணக்கட்டித் தொழிலகம் 


Complex 


தொகுமம் 
பதிவு வட்டு 


Chalan 


Compact Disc 


Chalk Industries 


504 


Company 


Cottage Industries 


குடிசைத் தொழிலகங்கள் 
நூலாடை தொகுவாணிகம் 


Complimentary 


குழுமம் 
உவந்தளிப்பு ஏந்தங்கள் 
இனங்கள் 


- 


Cotton garments 

wholesale 


items 


Counter 


எண்ணகம் , செயலறை 
தூதஞ்சல் , ஆளஞ்சல் 


| 


Compound 


அரணகம் , சுற்றடைப்பு 


Courier 


Coverings 


புனைவு அணிகலங்கள் , 
புனைவணி 


--- 


Computer 

Processing 
maintenance 


கணிப்பொறி , கணிப்பொறி 
இயலம் & பேணுகை 


Crackers 


பட்டாசுகள் 


Crafts 

கைத்தொழில்கள் 
Crushing pulverising - பொடிப்பு அரைப்புப் 
equipment 

பொறிகள் & ஏந்தங்கள் 


Concrete works 


= 


கற்காரைப் பணியகம் 


Computer Centre 


கணினி மையம் 


Condensed Disc 


- 


- 


Computer software 


- 


செறி தட்டு 
கணிப்பொறி 
மென்பொருள் 
கணினிமெல்லம் 


Cushion 

மெத்தியம் 
Cultural organisation - பண்பாட்டு அமைப்பகம் 
Currency Exchange பணத்தாள் மாற்றகம் 
Cut pieces 

விடு துணிகள் , 
துண்டுத்துணிகள் 


Cone Ice Cream 


கூம்புப் பனிகம் 


Confectioners 


Consultants 


- 


தின்பண்ட விற்பகம் 
கலந்துரைஞர் - 

கலந்துரையர் 
கட்டடம் கட்டுநர் , கட்டகர் 


Constructor 


Construction 


-- 


கட்டுமானம் 


Cycle Company மிதிவண்டிக் குழுமம் 
Cycle - Mart 

மிதிவண்டி அங்காடி 
Cycle Rickshaw மிதியிழுவண்டி 
Cycle Rickshaw 

மிதியிழுவை உருவாக்கம் 
manufacturers 
Cycle shop 

மிதிவண்டியகம் 
Cylinder - gas Agency- வளிக் கூம்பி - வளி 

முகவம், உருளை வளி 
முகவம் 


Containers 


கொள்கலம் 


Contractor 


ஒப்பந்தக்காரர் , ஒப்பந்தர் 


Cool Drinks 


குளிர்பானங்கள் 


Cooker & Stoves 


அடுகலன் , அடுப்புகள் 


Cooking utensils 


- 


அடுகல ஏனங்கள் 


Darn 


= 


கீழ்த்ததையல் 


Cool - bar 


Data Processing 


- 


தண் பருகமுன்றில் 
தண்ணருந்தகம் 


விவர வகைப்பாடு 


Invisible darning 


-- 


Co - optex 


- 


Dain producers 


-- 


தோன்றாத் தையல் 
கவின் பொருள் ஆக்குநர் 
பகுவாணிகர் 


கூட்டு நெசவம் 
கூட்டகம் , இணையம் , 
மாநகராட்சி 


Corporation 


Dealer 


- 


Decorators 


-- 


Cosmetics & 

Perfume stall 


- 


ஒப்பனை நறுமணத்திகள் 
சில்லறை வணிகம் 


Deluxe Centre 


-- 


அணி செய்பவர் , 

ஒப்பனையர் 
சொகுசு நிலையம் 
பல் மருத்துவமனை 
பல் மருத்துவர் 


Dental Clinic 


Costumes 


- 


கவர்ச்சி 


ஆடைகள் 


Dentist 


505 


Dental Surgeon 


Druggists 


பல்மருத்துவர் , பல் 
அறுவை மருத்துவர் 


Drums & Barrels 


மருந்தாளர்கள் 
உருள்தாழிகள் , 
மாழைமிடாக்கள் 


Deposit 


இட்டுவைப்பு 


Depot 


கிடங்ககம் 


Duty Paid Shop 


தீர்வை செலுத்தப்பட்ட 
பொருள் அங்காடி 


Departmental stores - பல்துறைப் பண்டகச் 

சாலை , பல்பொருள் 
அங்காடி 


Dye 


சாயம் 


Dyeing 


- 


- 


Designers 


வடிவாக்குநர் , வடிவுநர் , 
வடிவர் 


Dyer 


சாயப்பூச்சு 
நிறக்குநர், நிறமூட்டுநர் 
சாயப்பொருள் 
சாயத் தொழிலகம் 


Dye - Stuff 


Detective Agencies 


Dye - Works 


- 


துப்பறியும் முகவங்கள் 
சலவைப்பொருள் 


Edible Oil 


உண் எண்ணெய் 


Detergent 


Electricity 


மின்சாரம் , மின்னியம் 


Electric Appliances 


Diamond & Jewellery - வயிரம் அணிகலன் 
Manufacturers 

விளைக்குநர், ஆக்குநர் 


மின்னியல் உதவங்கள் 
மின்பொருள்கள் 


Electricals 


Die Castings 


அச்சு உரு வார்ப்புகள் 


Electronic components 


மின்னணுப் பொருத்துகள் , 
மின்னகப் பொருந்துகள் 


Digital Watch 


எண் கடிகை 


Display Boards 


விளம்பரப் புறப்பலகைகள் 


Distillers 


Embroidery 


Distributor 


துணிவடிமனை , வடிமனை 
வழங்குநர் , பகிர்நர் 
நாட்டகப் பணியம் , 
வீட்டகப் பணியம் 


Emporium 


பூத்தையல் 
மளிகையகம் , எழிலங்காடி 
பால்நிறக் குழும்பு 


Domestic service 


Emulsion 


Enclave 


வளாகம் 


Engineer 


பொறிஞர் , பொறியாளர் 


Drawing materials 


ஓவியத் துணைப் 
பொருள்கள் 


Engineering Industries- பொறியியல் தொழிலகம் 


Enlarger 


பெரிதாக்கும் கருவி 


Drinks 


Engines Diesel 


பருகம் , பருகங்கள் 
உடை ஆக்குநர் 


தீசல் எந்திரங்கள் 
சாறங்கள் , சாறுகள் 


Dress Makers 


Essences 


Dress Paradise 


ஆடை உலகம் 


Enterprises 


தொழில் முனைவம் 


Drive in Hotel 


உகைவக உணவகம் 


Entrepreneur 


தொழில் முனைவோர் 


Dry cleaners shop 


- 


Eversilver 


நிகர்வெள்ளி , 


Dry Fruits 


நிலை வெள்ளி 


உலர் வெளுப்பகம் 
உலர்கனிகள் 
மருந்துப் பண்டகம் , 
மருந்துக் கடை 


Drug stores 


Exhibition cum sale 


நேர்காட்சி விற்பனை 
ஊதுவிசிறி , உறிஞ்சுவிசிறி 


Exhaust Fan 


506 


Exporters 


- 


ஏற்றுமதியாளர் 


Fisheries 


-- 


மீனளம் 


Explosive 


வெடிபொருள் 


Fitter 


பொருத்துநர் 


Fabricators 


Fish - seafood sales 


- 


புதுப்புனைவர் , 
கட்டமைப்பாளர் 


Flats 


மீன் , கடலுணவு விற்பனை 
அடுக்குமனை , அடுக்கு 
வீடுகள் 


Fan Regulator 


விசிறி கலிங்கு 


Flasks 


Florist 


- 


Fans & Ventilators 


மின்விசிறி காலதர் 
சில்லறை விற்பனை 


குடுவைகள் , சேமச்செப்பு, 
சேமக்குடுவை 
பூ விற்போர், 
மலர் விற்பனையாளர் 
ஒளிவெள்ளம் 


Retail sales 


Floodlight 


| 


False ceiling 


Flour Mill 


| 


மாவாலை 


-- 


Federation 


Fluorescent Lamp 


ஒப்பனைமுகடு 
ஒன்றாயம் , கூட்டாயம் 
தீனி , தீவனம் 
நாரிழைக் குழாய்கள் 


Feeds 


Fluorescence 


Fibre Pipes 


- 


Folding Furnitures 


Fibre glass 

Fabricators 


நாராடிப் புதுப்புனைவர் 


Flush doors 


பாதரச ஆவி விளக்கு , 
இதள் ஆவி விளக்கு 
ஒளி வண்ணம் , 
ஒளிர் வண்ணம் 
மடக்கு அறைகலன்கள் 
மீள்கதவுகள் 
நுரையணை , நுரைத் 

தலையணை 
நுரையம் ஆக்குநர் 
நிறுவனம் , அடித்தளம் 


Foam pillow 


- 


Fabric dress 

distribution 


புனைவுடை வழங்குநர் 


Foam producer 


Foundation 


- 


Factory 


- 


தொழிற்கூடம் 


Fashion 


புதுப்பாங்கு , புதுப்பாணி 


Foundry 


வார்ப்பாலை , வார்ப்பகம் , 
வார்ப்படச் சாலை , 
வார்ப்புக் களம் 


Fast Food Parlour 


- 


விரைவுண்டி முன்றில் , 
விரைவு உணவகம் 


Frame Works 


படச்சட்டப் பணிமனை , 
படச்சட்டக்கடை 


Filter 


வடிகலம் 


Framer 


Filter cigarette 


Fruit Juice 


= 


வடிமுனை வெண்சுருட்டு 
பணவம் , செல்வம் 


Finance 


Foot wear 


- 


படச் சட்டமிடுபவர் 
கனிச்சாறு , பழச்சாறு 
மிதியடி , காலணி 

காலணியகம் 
அறைகள் ஒப்பனையர் 
அறைகலன் 


Financiers 


- 


பணவாணிகர் , பணவர் 


Furnishers 


Furniture 


- 


Finance & Benefit 

Fund 


பணவுதவி , நலவைப்பு 


Furniture Mart 


Fire Engine 


தீயணைப்பு எந்திரம் , 
தீயணைப்பு வண்டி, 
தீயணைப் பொறி 


அறைகலன் அங்காடி , 
வீட்டு ஏந்துப் பொருள்கள் , 
அறையமர்வுப் பொருளகம் 


Garments 


= 


உடை வகைகள் ( ஆடை ) 


507 


Hall 


மன்றம் , கூடம் , அரங்கம் 
நெடுங்கூடம் & அரங்குகள் 


Halls and Auditoriums 


- 


Handicraft 


- 


கைத்தொழில் கைவினைப் 
பொருள்கள் 
கைத்தறி ஆடைகள் 


Handlooms 


Hair Dressers 


முடி ஒப்பனையர் 


Garments showroom - பகட்டாடை காணகம் 
Gas 

எரி ஆவி , எரிவளி 
Gas Welding 

ஆவிப் பற்றவைப்பு 
Gas supplies 

வளி வழங்கீடு 
General Hospital தலைமை மருத்துவமனை 
General Merchant பொதுவாணிகர் 
General Stores 

பல்பொருள் அங்காடி 
Gift House 

பரிசுப் பொருளகம் 

(இல்லம் ) 
Ginning Factory 

பஞ்சுப்பிரிப்பு 

தொழிற்கூடம் , பஞ்சாலை 
Glassware group 

கண்ணாடிப் பொருள்கள் 

குழுவம் 
Godown 

கிடங்கு , கிட்டங்கி 


Hair stylists 


முடி ஒயிலர் 


Hardwares 


வன்மாழைகள் , 
வன்மாழையகம், வன்சரக்கு , 
இரும்புக் கடை , 
வன்பொருளகம் 


= 


-- 


Hardware Merchant 


திண்பொருள் வாணிகர் 


Hatchery 


குஞ்சு பொரிப்பகம் 


Headlight 


முகப்பு விளக்கு 


Health club 


Gold Refineries 


Health Centre 


நலவகக் குழாம் 
நல மையம் , நல்வாழ்வு 
நிலையம் , நல நடுவம் 


தங்கத் தூவடியாலை , 
தங்கத்தூய்மை ஆலை , 
பொன் தூய்மை 
செய்யுமிடம் 


- 


Hearing Aids 


கேட்புதவிக் கருவிகள் 
வாடகை , வாடகைக்காக , 
வாடகைக்கு 


Hire , for Hire 


Granites 


கருங்கற்கள் , வனப்புக் 
கற்கள் , கருங்கல் சல்லிகள் 


1 


Hi - tech Industries 


உயர் - தொழில்நுட்பத் 
தொழிலகம் ( தொழில் 


Granite & Marbles store 


இழைப்புக்கல் , 
சலவைக்கல் பண்டகம் 


நுட்பம் ) 


1 


Graphics 


Holiday resort 


எழுத்து வரைகலை 
ஒட்டு மாழைப்பணிகள் 


Grille works 


Home 


விடுமுறை ஓய்வகம் 
அகம் , இல்லம் , வீடு 
இல்லப் பயன்பொருள்கள் , 
வீட்டுவசதிப் பொருள் 


Home Appliance 


Grinder 


Hose - pipes 


நெளிவுக் குழாய்கள் 


Grindery 


உள்ளாடை 


Hosiery 


Groceries 


Hotel 


உணவகம் 


திரிகைக்கல் , அரைப்பான் , 
இயந்திர ஆட்டுக்கல் , 
அரைக்கும் கருவி 
சாணை பிடிக்கும் இடம் 

பலசரக்கு 
Group of Companies - குழுமங்களின் குழுவம் 

விருந்தகம் , விருந்தில்லம் , 
விருந்துமனை , விருந்தினர் 
மாளிகை / இல்லம் 


Guest House 


House 

இல்லம் , வீடு 
Housing Developers - வீட்டு வசதி மேம்பாடு , 

வீடு கட்டுவோர் 


508 


Ice cream parlour 


Kid wears 


குழந்தைகள் உடையகம் 
நிணப்பகம் 


Industry 


- 


Knitting 


- 


Initial 


பனிக்குழை முன்றில் 
தொழிலகம் , தொழில்கள் 
முன்னெழுத்து 
நிறுவம் , நிலையம் , 
நிறுவனம் , பயிலகம் 


Kumaran & Co. 


குமரன் & குழுமம் 


Institute 


Kumaran & Bro . 


- 


குமரன் & பிறவர் 


Kumaran & sons . 


குமரன் & மகார் 


Institution 


Laboratories 


ஆய்வுக்கூடங்கள் 


Interact Club 


- 


நிறுவனம் 
இடைவினை மன்றகம் , 
இணைந்தியங்கு மன்றம், 
கலந்துரையாடு மன்றம் 


Laser Printing 


ஒளியச்சு, ஒளிக்கதிரச்சு 


Lathe works 


கடைசல் பணி 


Lamination 


மேலீடு , காப்புறை 


Interior decorations 


அகமனை ஒப்பனை 


Lining works 


-- 


வரித்தையல் பணி 


Interest 


- 


வட்டி 


Lions Club 


Investment 


- 


முதலீடு 


Launder 


அரிமா குழாம் , 
அரிமா மன்றம் 
வெளுக்குநர் 
வெளுப்பகம் 


Invisible Darning 


- 


Laundry 


-- 


தோன்றாத் தையல் 
சலவைப் பெட்டி , தேய்ப்புப் 
பெட்டி 


Iron Box 


Lavatory 


கழிப்பறை , கழிவறை 


Lease 


குத்தகை, வாடகை , 
வாடகையர் , வாடகை 
ஒப்பந்தர் 


Iron Works 

இரும்புச்சார் பணிகள் , 

இரும்புத் தொழில்கள் 
Iron & steel merchant- இரும்பு எஃகு வணிகர் 
Job work 

அன்றாடு பணி 
Job Typists 

பணித்தட்டச்சர் 


Locker 


பெட்டகம் 


Lucky Centre 


Lunch Home 


நற்பேறு நடுவம் 
நண்பகல் உணவகம் , 
உணவகம் 


- 


Jewellers 


அணிகலன் வாணிகர் , 
அணியகம் , நகைவாணிகர் 


Leather goods 


- 


Litho Press 


Jewellery 


- 


நகை வணிகம் , நகை 
மாளிகை , அணிகல 
அங்காடி , அணிமணிப் 
பொற்சாலை 


Limited 


தோல் பொருள்கள் 
கல்லச்சகம் , பல்வண்ண 
அச்சகம் 
மட்டிட்டது 
தங்ககம் , தங்குமனை , 
தங்கும் விடுதி 
சரக்குந்து 


Lodge 


= 


Juices 


- 


Lorry 


= 


Jubilee 


-- 


Silver Jubilee 


Lorry Booking Office 


Golden Jubilee 


சாறுகள் , பழச்சாறுகள் 
பெருவிழா, விழா 
வெள்ளி விழா , 
பொன்விழா 
வைர விழா 
பவள விழா 
குழந்தைகள் ஆடையகம் , 
மழலையர் பகுதி 


சரக்குந்துப் 
பதிவீட்டலுவலகம் , 
சரக்குகந்து முகவர் , 
சரக்குந்துப் பதிவு 
அலுவலகம் 


Diamond Jubilee 


Platinum Jubilee 


Kiddies Corner 


Lorry transport 


சரக்குந்து போக்குவரத்து 


509 


- 


Lottery 


பரிசுச்சீட்டு 


Medical practitioner 


செய்முறை மருத்துவர் 
மருந்தக ஒன்றியம் 


Lottery Agency 


பரிசுச்சீட்டு முகவம் 


Medical Union 


Metropolitan 


Loud speakers & 
mike 


ஒலி பெருக்கி & 
ஒலிவாங்கி 


பெருநகர் 
பாலகம் , பால்சிறகம் 


Milk booth 


Milk Dairy 


பால் பண்ணை 


- 


Lubricant Oil 


மசகுப் பொருள் , உராய்வு 
காப்புப் பொருள் , மசகு 
( எண்ணெய் ) நெய் 


Model 


மாதிரி , போலிகை 


Modelling 


விளம்பரத் தோற்றம் 
காட்டல் 


Machineries & tools 


Modern 


Machineries 


Mosaic 


- 


புதுமை , நாகரிக , நவீன , 
புதுப்பாணி , நாகரிகம் 
பல்வண்ணக் கல் , வண்ண 
வழவழப்புக் கல் , 
பளபளப்புக் கல் 


Magazines 


= 


Mahal 


= 


Maintenance 


- 


Makers 


எந்திரங்கள் , துணைக் 
கருவிகள் 
எந்திர வகைகள் 
தாளிகைகள் , இதழ்கள் 
மண்டபம் 
பேணுதல் 
உருவாக்குநர் , 
தயாரிப்பாளர் 
மாளிகை , தங்குமனை 
விற்பனையகம் 
விற்பனை 
அங்காடி ஒன்றகம் , 
அங்காடி வளாகம் 


| 


Mosquito abatement 


கொசுக்கொல்லி 


Mansion 


Market 


Motor cycles & 

scooters 


இயங்குந்துகள் & 
கைபந்துகள் , விசையுந்து 


Marketing 


Market Complex 


Moulding Works 


| 


வார்ப்படப் பணியகம் , 
வார்ப்படப் பணிகள் 


Movies 


Mart 


-- 


Manufacturer 


Mutton Soup 


- 


Mutton stall 


Manufacturing 
Mattress & pillow 


விற்பனம் 
விளைக்குநர் , பெருக்காளர் 
உருவாக்கம் 
மெல்லனை , தலையனை 
உணவு அணியம் 
இறைச்சிக் கடை 


திரையகங்கள், 
திரைப்படங்கள் 
கறிவடிச்சாறு , கறிச்சாறு 
புலால் (புலவு ) முற்றம் 
உகிர் மினுப்பெண்ணெய் 
செய்தி முகவர் 
செய்தித்தாள் விற்பனம் 


1 


Nail polish 


Meals Ready 


1 


ப 


News Agent 


Meat Mart 


1 


Mess 


Newspaper mart 
Non - Vegetarian Hotel 


உண்பகம் 


புல்வணா உனகம் 


Metal works 


செவிலி 


- 


Nurse 


மாழைத் தொழில்கள் , 
பொன்ம வேலைகள் , 
பொன்மத் தொழிலகம் 


1 


Nursery 


Metals dealer 


Medicals 


மாழைகள் பகுவாணிகர் 
மருந்தகம் , மருந்துக் கடை , 
மருந்து விற்பனையகம் 


Nursery garden 

equipments 


நாற்றங்கால் , செடி 
போளர்ப்பப் பண்ணை , 
செடி வளர்பண்ணை 
கார்ப்பு செடிப்பண்னை 
ஏந்தங்கள் . இதாங்கால் 
தோட் ஏந்தங்கள் 
புலையர் பள்ளி 
நம் உனகப் 


Metal Mart 


Nursery School 


உலோக அங்காடி , மாழை 
அங்காடி , உலோகக் கடை, 
பொன்னங்காடி 


Nursing Home 


510 


Nutrition 


- 


ஊட்டச்சத்து , 
ஊட்டவுணவு 


Parcel Service 


| 


சிப்பம் செலுத்தகம் , சிப்பம் 
அனுப்பகம் , கட்டுப் பணி, 
சிப்பம் பெறல் அனுப்பல் 
பணி 


Nylon 


நொசிவிழை 


Offset 


- 


Partnership 


பங்காண்மை 


எதிரீடு அச்சு , 
மறு தோன்றி 


Parlour 


முன்றில் 


Opticals 


கண்ணணி அங்காடி 


Passport 


கடவுச்சீட்டு , கிள்ளாக்கு 


Oil Company 


எண்ணெய்ப் பண்டகம் , 


Pawn broker 


- 


அடகு தரகர் 


எண்ணெய்க் கடை 


Pedestal Fan 


- 


Optician 


தளிகை விசிறி ( பீடம் ), 
நெடுவிசிறி 
நறுமணப் பொருள்கள் 


கண்ணாடியாளர் , மூக்குக் 
கண்ணாடி விற்பனையாளர் , 
விழியாடியர் 


Pefumeries 


Pesticide 


- 


பூச்சிக்கொல்லி மருந்து 


Oil lubricants 


Petrol 


எண்ணெய் முழுக்காட்டு 
எண்ணெய் பிழிவாலைகள் 


கல்நெய் , கன்னெய், 
எரிநெய் , 


Oil mills 


Petrol bunk 


கன்னெய் கிடங்கி 


Oil refinery 


எண்ணெய் பதமனை 


Pharmacy 


- 


மருந்தகம் , மருந்தாக்ககம் 


Oil Stores 


Pharmaceutical 


மருந்தாக்கியல் 


எண்ணெய்க் குழுமம் , 
எண்ணெய் நிறுவனம் 
சொகுசுப் பேருந்து , 
ஒப்பந்தப் பேருந்து 


Omni Bus 


Photo Blocks 


- 


ஒண்பட அச்சுரு, 
படக்கட்டை , ஒளிப்பட 
ஒளிப்படக்கட்டை 
நிழற்படக்கலையகம் , 


Operation 


- 


அறுவை மருத்துவம் 


Photo studio 


Ophthalmologist 


கண் மருத்துவர் 


படமனை 


Orchids 


Photographer 


பகட்டு மலரகம் , வண்ணக் 
கொத்து மலரகம் 


நிழற்படத்தர் , 
புகைப்படத்தர் , புகைப்படக் 
கலைஞர் 


Organisation 


அமைப்பகம் , அமைப்பு 


Picture Palace 


- 


படமாளிகை 


Oscillating Fan 


சுழல் மின் விசிறி 


Pipes & tubes 


Paints 


Plant 


பூச்சு வண்ணங்கள் 


Packers & movers 


Plastic industry 


Paging 


Platform 


குழாய்கள் & தூம்புகள் 
இயந்திரகம் , விசையகம் 
நெகிழித் தொழிலகம் , 
குழைமத் தொழிலகம் 
நடைமேடை, நடை பாதை , 
பேச்சுமேடை 
நெகிழிப் பொருள்கள் 
அங்காடி மாளிகை 


சிப்பத்தர் & செலுத்தர் 
விளித்தல் , அகவி , பக்கக் 
குறியீட்டு முறை 
விளிப்பான் , அகவன் , 

அகவி 
- மடி வெற்றிலைப் பாக்குக் 


Pager 


Plastic products 


Pan Stall 


Plaza 


Plot 


கடை 


மனையிடம் , மனை 


Paper mart 


தாளகம் 


Plumber 


குழாய்ப் பணியாளர் 


Pork 


- 


Paradise 


பொன்னுலகம் , 
பெருமகிழ்வகம் 


Plywood & Veneers 

wholesale 


பன்றி இறைச்சி 
ஒட்டுப் பலகை , 
ஒளிர்பலகை , தொகு 


வாணிகம் 


511 


- 


Polythene materials 


Rubber, foam sponge 


- 


ஈகநார் பொருள்கள் 
அஞ்சற் செலவு , அஞ்சல் 
கட்டணம் 


தொய்வை , நுரையம் , 
கடற்பஞ்சு 


Postage 


Post Office 


அஞ்சலகம் 
கோழிப் பண்ணை 


Rubber Stamp maker- இடு முத்திரை ஆக்குநர் , 

தொய்வ முத்திரை ஆக்குநர் 


- 


Poultry 


Poultry feeds 


கோழித்தீவனம் 


Press, Printers 


அச்சகம் , அச்சுக் 
கலையகம் , அச்சுக் 
கலைஞர் 


Rubber Stamp Works- தொய்வை முத்திரைப் 

பணிகள் , துடைப்பான் , 
முத்திரைப் பணியகம் 


Private Ltd. 


தனிவர் மட்டிட்டது 


1 


Rayon cloth 


Printer & Publisher 


- 


அச்சீட்டாளர் & 
வெளியீட்டாளர் 


Rayon silk 


Safes and vaults 


Polish work 


மினுப்பு வண்ணப்பணி 


Power Plant 


மின்னாக்கத் தொழிலகம் 


Sales Centre 


- 


Power Loom 


விசைத் தறி 


Sales & Service 


Power Press 


மின் அச்சகம் 


Saloon 


- 


Products 


- 


Sanitary ware 


Sanitary consultant 


Radio parts 


விளைவங்கள் , ஆக்கப் 
பொருள்கள் 
வானொலிப் பெட்டி 
உறுப்புகள் 
ஆயத்த ஆடைகள் 


கண்ணறைத்துணி 
கண்ணறைப்பட்டு 
காப்புப் பேழைகள், 
ஊன்றுகால் பேழைகள் 
விற்பனை நிலையம் 
விற்பனையும் (சேவை ) 
செய்மானமும் 
முடிதிருத்தகம் 
துப்புரவுப் பொருள்கள் 
துப்புரவு கலந்துரையர் 
காரச்சுவையுண்டி , காரச் 
சுவையுணவு 
ஊடு கதிர்ப்படம் 
திரையச்சு செய்வம் , 
திரையச்சீடு 
முடியெண்ணெய் 
வாள்பட்டறை 
கற்கம்மியர் 
காவல் பணிகள் , 
பாதுகாப்புப் பணிகள் 


Savoury 


Readymade garments 


- 


Scan 


Screen print 


Real Estate Agency 


உடைமை முகவம் , 
சொத்து முகவம் , சொத்து 
அம்மக முகவம் 


Shampoo 


Saw mill 


Real Estate 


Sculptor 


Refrigerator 


வீடு , மனை விற்பகம் 
தணுப்பி , தணுப்புப் பேழை , 
குளிரிப்பெட்டி 


Security Services 


Repairer 


ஒருக்காளர் 


Service 


பணி , செய்மானம் 


Restaurant 


உணவில்லம் 


Service Centre 


பணி நடுவம் , பணி 
மையம் , பணியகம் 


Rolling shutters 
Roofing materials 


வீழ்கதவுகள் , சுருள் கதவு 
கூரை இடு பொருள்கள் , 
மூடாப்புகள் 


Service Station 


பணி நிலையம் 
சாய்க்கடை 
சாய்க்கடைக் குழாய் 


Rotary Club 


Sewage 


சேவைக்குழாம் , சுழன் 
முறை சேவைக்குழாம் 


Sewers 


512 


Sewing Traders 


Soap 


தையல் பொருளகம் , 
தையல் பொறி 
விற்பனையாளர் , துன்னல் 
பொருள் விற்பனையாளர் 


குளியல் கட்டி , வழலை , 
சலவைக்கட்டி , 
சவர்க்காரக் கட்டி 


Shell Lime 


சிப்பிச் சுண்ணம் 


- 


Soda Factory 


Servicing 


காரவளி நீர்த் 
தொழில்மனை, 
காரவளியகம் 


Share market 


Shaving 


தூய்தாக்கம் , செப்பச்சீர் 
பங்கு வாணிகம் 
மழிப்பு, மழித்தல் 
கொட்டாரம் , கொட்டகை 
மட்டநீர் , வண்ணச்சுவை 
நீர் , நறும்பானம் 


Shed 


Sound system 


ஒலியமைப்பு 


Sherber 


Soup 


Sports 


வடிசாறு , சாறு 
விளையாட்டுப் பொருளகம் 
சங்கம் , கூட்டுக் கழகம் , 


Society 


Shoes 


| 


சேவைக் குழு 


மிதியடிகள் , காலணிகள் , 
தொடுதோல் 
மூடு காலணிகள் 


Soft Wear 


Software 


Shoes & Slippers 

shop 


மிதியடி , நடைமிதி அங்காடி 


Spartek 


மெல்லுடை, மென் உடை 
மென்பொருள் , மெல்லினம் 
பளபளப்புக் கல் 
வல்லுநர் , தனித் தகுதியர் 
நூற்பாலை 
தெளிப்பான் 


Specialist 


Shopping Complex 


வணிகத் தொகுமம் , 
விற்பனை வளாகம் 


Spinning Mill 


Sprayer 


Sprayer House 


Show room 


காணகம் 


தெளிப்பான் அகம் 
மீள்சுருள் குழுமம் 


Spring & Co. 


Show case 


காட்சிப்பேழை 


Signal 


- 


Signal Light 


Stainless Steel 


= 


நெப்பு 
சைகை விளக்கு , 
நெப்பு ஒளி , 
குறிப்பாளம் , நெப்பு 


மாசிலா மாழை , மாசிலா 
எஃகு , துருவுறா 
எஃகிரும்பு 


1 


Silk palace 


- 


- 


பட்டு மாளிகை 


Standard Motor 


Silk home 


செந்தர - இயங்கி - 
விளைவாக்கப் பொருள்கள் 


Products 


பட்டுமனை 


- 


Silk House 


பட்டு மாளிகை 


Silk emporium 


Storage 


சேமகம் 


பட்டு நெடு மாடம் 
கல்லேடு , கற்பலகை 


Slate 


-- 


Star Hotel 


தெரிவுத் தங்ககம் , 
உடுவிடுதி 


Snacks 


- 


நொறுக்குத் தீனி , 
நொறுவை , நொறுவல் 


Steel 


எஃகிரும்பு 


Snack parlour 


நொறுவல் முன்றில் 


Steel Engineering 

Works 


எஃகிரும்புப் பொறியியற் 
பணிகள் 


513 


Steel Fumitures 


Tap 


எஃகிரும்பு 
அறைகலன்கள் , எஃகுப் 
பொருள்கள் 


Tape Recorder 


- 


குழாய் பாய்குழல் , பிலி 
வார்ப் பதிவான் , நாடாப் 
பதிவு . ஒலிப்பதிவுக் கருவி 
ஒலிப்பதிவன் 


Studio 


படமனை , கலையகம் 


Stationery 


Tea stall 


பலசரக்கு , மளிகை , எழுது 
பொருளகம் , 
எழுதுபொருள்கள் 
எஃகிரும்பு 


Tannery 


| 


தேநீர் முற்றம் 
தேநீர்க்கடை 
தோல் பதனீட்டகம் 
தோல் பதனீட்டா 
தோல் பதனீட்டுக் குழுட் 
நிறுவனம் 


Tanner 


Tanning Company 


| 


Stationery retail 


Stall 


எழுதுபொருள் சில்லறை 
விற்பனை 
முற்றம் , நிலையம் 
இசைத்தூண்டர், 
இசைப்பிரிப்பு, பிரிப்பிசை , 
இசைப்பெருக்கு 


Tavern 


| 


Stereo 


Tinkering 


அருந்தகம். பொது விடுதி 
பொல்லம் பொத்துதல் 
தொலைக்காட்சித் 
திரைப்படம் . தொலைட்ட : 


Telefilm 


Stethoscope 


நாடிக்குழல், நாடியறி 
கருவி , தொடுநாடி 


Telegram 


Teleprinter / Telex 


Store , Stores 


பண்டகம் 


தொலைாரி தந்தி 
தொலையெழுதி . தெ - லை 
அச்சு . தொலை தட்டச்சப் 
பொறி 


Storage 


சேமகம் , சரக்கு வைப்பு 


முறை 


Straw - board 


வைப்பலகை , 
வைக்கோலட்டை 


Textiles 


Theatre 


நெசவங்கள் 
திரையரங்கம் நாக 
அரங்கம் 
ஒட்டாலை . ஒடுகள் 
செய்யுமிடம் 


S.T.D., I.S.D. , Local 


- 


உள்நாடு , வெளிநாடு , 
உள்ளூர் ( தொலைபேசி ) 


Tilery 


Tiles 


ஒடுகள் 


Suit Case 


-- 


Timber Depot 


மரவாடி . மரக்கிடங்கு 


Timber Traders 


வெட்மெர வணிகரகம் 


Sunday Market 


மரக்கடை மரவாடி . 


Super Market 


1 


உடைப் பேழகம் , 
கைப்பெட்டி 
ஞாயிற்றங்காடி 
சிறப்பங்காடி, பேரங்காடி 
வழங்காளர் 
அறுவைப் பணிக்கருவிகள் 
தையலர் 


பரவாணிகம் 


- 


Suppliers 
Surgicals 


- 


- 


Toilet 


கழிப்பறை. ஒப்பனை 
அறை . கழிவறை நீரடி 


Tailor 


Tailotorium 


தையாலகம் 


-- 


Tomato Sco 


தக்காளி சாறு 


Talkies, Theatre 


திரையரங்கம் , படமேடை 


- 


Touris : Zame 


சுற்றுலா விடுதி 


514 


Tourist Taxi / Van 


--- 


சுற்றுலா வாடகைச் 
சீருந்து , சிற்றுந்து , 
சுற்றுலாக் கூலியுந்து 


Typewriter Service 

Centre 


தட்டச்சுப்பொறி பணி 
நடுவம் , தட்டச்சுப் பொறி 


பழுது பார்ப்பகம் 


Tourist information 


Turning works 


கடைசல் பணிகள் 


சுற்றுலாச் செய்தியகம் 
- கூண்டுக் கோபுரம் , கோபுரம் 


Tower 


Tyre Distribution 


வட்டை பகிர்மானம் 


Union 


ஒன்றியம் 


Toy 


Unit 


| 


அலகு , ஒன்றகம் 


பொம்மை , பொய்ம்மை , 
விளையாட்டுக் கருவி 


Uniform 


- 


Uniforms & Accessories 


Tractors 


- 


Upholsterer 


பார் / கலப்பை 
இழுவைகள் 


Upholstery 


ப 


Trade 


வணிகம் 


Vulcanizing 


-- 


சீருடை 
சீருடை & பொருத்துகள் 
அறைகலன் ஒப்பனையர் 
அறைகலன் ஒப்பனை 
வெப்பொட்டல் 
வட்டை இளக்ககம் 
வளமனை அங்காடி 
வெற்றிடை துலக்குநர் & 
ஏந்தங்கள் 


Traders 


வணிகர் 


Vulcanising works 


Trading Corporation 


வணிகக் கூட்டிணையும் , 
வணிகப் பெருங்குழுமம் 


Van Heusen 


= 


Vaccum cleaners & 
Equipments 


Traffic 


நெரிசல் , வாகன 
நடமாட்டம் , போக்குவரவு 
(போக்குவரத்து ) 


Variety Hall 


Varnish 


- 


Trailer 


Vegetarian Hotel 


-- 


இணைப்புப் பெட்டி , 
இழுவைக் கலம் , இழுவை 
வண்டி 


பன்முக அரங்கு 
நைப்பு வண்ணம் 
பயிருணா உணவகம் 
காணொலி , ஒளிக்காட்சி . 
ஒளிப்பேழை , 
காணொலிப்பேழை 


Video 


- 


Video - Cassette 


Travel Agent 


Transport 


- 


Video filming 
Video Coverage 


காணொலி எடுப்பு 


Transparencies 


- 


-- 


காணொலி வளைப்பு 


Truck 


Walkie Talkie 


F 


நடைபேசி 


Trust 


முகவர், பயண முகவர் 
போக்குவரத்து 
ஒளியூடிகள் 
பார வண்டி 
அறக்கட்டளை 
குழல் விளக்கு 
குழாய்க் கிணறு 
தனிப்பயிற்சி நிலையும் , 
தனிப்பாட நடுவம் 


Wall paper sales 


| 


Tube Light 


Water heater 


- 


Tube - Well 


Washing Powder 


சுவரோவியத் தாள் விற்பனை 
வெந்நீர்க்கலம் 
சலவைத்தூள் 
கழிசடைத் தாள் விற்பனம் 
நீர் வடிகலன் 


Tuition Centre 


- 


Waste paper mart 


Water Filter 


|| 


Tutorial College 


- 


Water Paint 


தனிப்பயிற்சிக் கல்லூரி , 
தோற்றோரியல் கல்லூரி 


-- 


நீர் வண்ணெய் , 
நீர்க்கலவண்ணம் , 
நீர்ச்சாயம் 


515 


Water service 


Cookery 


-- 


அடுக 


Weavers Equipment 


Catering 


நீராட்டுப் பணியம் 
நெசவாளர் ஏந்தங்கள் 
பற்றவைப்பு பற்றவைத்தல் 
பற்றாகப் பணி 


Burfei 


Welding 
Welding works 


இடுக்கல் 

நட் டைடல் பாத்து 
கூட்தின் 


. 


- 


Wear house 


உடையகம் 


Wet -Grinder 


Drink 


- 


மாவு அரைப்பான் . திரிகை 
மாவாட்டும் பணி 


Wet grinding works 


Beverage 


அருந்து 


Wine Shop 


மதுக்கடை மதுக்கூடம் , 
மது விற்பனையகம் 


Dessert 


சர்ரன 


மகளிர் உடுப்புகள் 


Light reiteshment 


Women s apparel 


அல்து தெட்டன் 


Menu 


ATE - 1 பவம் 


Works 


பணிகள் , வேலைகள் 


Menu Card 


உண அட்டை 2 கட்டை 


Workshop 


- 


Pudding 


அவிட்டன . அண்ட 


பட்டறை, பணிப்பட்டறை . 
பயிலரங்கு , பணியகம் , 
தொழிலகம் 
மரச் செப்பனீடு 


Preserves 


- 


- 


தொஉண . தோடை 
ஓநேர்டைன் 


Wood processing 


Server 


1 


Self service 


-- 


அடுகல ஏனங்கள் 


Boiler 


கட்டுக்க 


Stove 


Gas cylinder 


வளிப்கூட்ட 


Heater 


அன்லி 


Crater 


Kettle 


பொடிச்சவி 
கெண்டி 
பொடிப்பான் 


Mincer 


Xerox 

ஒளிப்படி 
X -Ray 

ஊடு கதிர் 
Yami 

நூலிழை 
Zero 

சுழியம் 
ZIP 

பல்லிடுக்கி , இருபல் 
இணை , இழைவரிப் 

பல்லிணை 
Zoological Garden விலங்கினப் பூங்கா , 

விலங்கினக் காட்சியகம் 
உணவு , உடை , இருப்பிடம் , 

அறைகலன்கள் 
உணவு 
Breakfast 

சிற்றுண்டி, சிற்றுணா 
Lunch 

நண்பகல் உணவு , நள்ளுணா 
Supper 

இரவு உணவு , அத்தாழம் 

அல்லுணா 
Dinner 

விருந்து 
-Meals 

உணவு , அடுகை 
Cocktail 

மென்பருகம் 
Cooking 

சமையல் 
சமையால்காரர் , அடுவர் 


Mug 


முகவை 


Peeler 


உரிலை 


Pressure cooker 


அழுத்த அடுகன் 


Rolling pin 


அடை 3-5 


-- 


Siever 


சலிப்பான் 


Strainer 


வடிகட்டி 


-- 


Cup & Saucer 


தட்டு கிண்ணப் 
தட்டு 


- 


Plate 


Platter 


தட்டம் 


Tray 


தாங்கு தட்டப் 


Cook 


Tumbler 


குவனை 


516 


உண் பொருள்கள் 


உடைகள் 


Sweets 


இனிப்புகள் 


Hat 


கூம்பணி 


Savouries 


காரங்கள் 


Cap 


- தொப்பி , கொக்கறை 


Fruit salad 


Cloth 


பழக்கூட்டு 


- 


துணி 


Vegetable juice 


பயிரஞ்சாறு 


Clothes 


ஆடைகள் 


Rose Milk 


செம்பனிப்பால் 


Dress 


- 


உடை 


Straw 


Suit 


- 


| 


உடுப்பு 


Soup 


- 


வைக்குழல் 
நீட்டாணம் , வெஞ்சாறு 
வாதுமைக்கன்னல் 


Button 


குமிழ் 


Badam Kheer 


Baniyan 


மெய்யொட்டி 
ஒட்டாப்பு 


Basanthi 


பாலந்தி 


Belt 


Ice 


பனிகம் 


Bra 


கச்சு , மார்க்கச்சு 


- 


Ice Cream 


Blouse 


கச்சுகை 


பனிக்குழை, பனிகங்கள் 
பனிச்சிமிழ் 


Cup ice 


Jacket 


இறவுக்கை 


Cone ice 


பனிக்குடை, பனிக்கூம்பு 


Petty coat 


பாவாடை 


Stuck ice 


குச்சிப் பணிகம் 


Salvar kamis 


மாராப்பு தாழாடை 


Ice fruit 


- 


Frill 


பனிக்குழல் 


மடிவை 


Special Dosa 


தனியன் தோசை 


Chudidar 


கீற்றன் 
இரவாடை 


Paper roast 


தாள் தோசை முறுவல் 


Nighty 


Plain Dosai 


பொதுவன் தோசை 


Two piece 


- 


ஈரணி 


Masala Dosa 


Coat 


குப்பாயம் 


- 


உசிலைத் தோசை 


Parotta 


Jerkins 


வல்லடை 


உரிவையம் 


Kuruma 


Swimming dress 


குழவு 


நீந்துடை 


Kesari 


கிளறி 


Sanitary napkin 


கீளாடை 


Briyani 


Hairpin 


வாகூசி 


வாலூன் வல்சி , புலவு , 
கறிச்சோறு 


Elastic ribbon 


விசிநாடா 


Omelette 


முட்டையடை 


Rubberband 


தேய்புரி , தொய்வுரி 


Half boil 


- 


- 


அரை வேக்காடு 


Gown 


நெட்டாடை 


Kaima 


- 


ஊன் துவை 


Maxi 


நெடுமி 


Biscuit 


ஈரட்டி 
சூட்டடை, அப்பம் 


Midi 


Bread 


நடுமி 


Bun 


Mini 


மெல்லடை 


குறுமி 


Puff 


- 


திணிவடை 


Wedding dress 


கூறை 


Samosa 


பிறைமடி 


Birthday dress 


வெள்ளணி உடை 


Cake 


வெட்டடை 


Raincoat 


மழைக்குப்பாயம் 


Rusk 


- 


வட்டடை 


Jibba 


-- 


தளராடை 


517 


Pant 


நீட்டு 


Wheel chair 


- 


சக்கர நாற்காலி , 
ஆழிக்காலி 


Pyjama 


பையாடை 


Shirt 


சட்டை 


Almirah 


- 


Slack 


குறுஞ்சட்டை 


சுவர்ப்பேழை 
நிலைப்பேழை 


Bureau 


Underwear 


உள்ளாடை 


Screen 


- 


திரை 


Towel 


கைத்துகில் 


Table cloth 


- 


மிசை விரிப்பு, 
மேசை விரிப்பு 


Tie 


மிடலி 


Drawer 


Cutpiece 


வெட்டுத்துணி 


Key box 


Scarf 


கோணமடி 


Dining table 


இழுவை 
திறவுப்பெட்டி 
விருந்து மேசை 
கழுவு தொட்டி 
குப்பைத் தொட்டி 


Socks 


ஆசுறை , அடியுறை 


Wash basin 


- 


Kaja 


வீறல் 


Dust bin 


- 


- 


Belt 


இடைக்கச்சு , ஒட்டாப்பு 


Zip 


இழுவை , பல்லிடுக்கி 


வீட்டுப் பொருள்கள் 


Turkey towel 


Alarm clock 


அரவக்கடிகை 


கம்பளத்துண்டு , 
கடுந்துண்டு 


Album 


படக்கோப்பு 


Second hand dress 


இரண்டாங்கை ஆடைகள் 


| 


Brief case 


குறும் பேழை 
இணை நோக்கி 


T - Shirt 


ஏண் சட்டை 


Binacular 


Fashion dress 


புதுப்பாங்கு உடை 


Blotting paper 


ஒற்றாந்தாள் , ஒற்றுத்தாள் 


Boots 


புதையடி 


Brush 


துலக்கி , தீற்றி , தூரி 


Shoe 


மூடணி 


- 


Ink pad 


மைத்தொட்டம் , மைச்சிமிழ் 


காலணி 


- 


Chappal 
Slipper 


Shaving razor 


மழிப்பி 


நடையணி 


Shaving soap 


1 


Shaving cream 


அறைகலன்கள் 


-- 


Shaving brush 


Cushion 


மெல்லணை 


- 


Shaving blade 


Sofa 


Trace paper 


மழிப்பு வழலை 
மாழிப்புக் குழை 
மழிப்புத் தூரிகை 
மழிப்புத்தகடை 
படிவுதாள் 
பற்பசை 
முரலி 
தேய்ப்பி 
நாட்காட்டி 
நாட்குறிப்பு 


Sofa cum bed 


மெத்தணை 
மெத்தணைப் படுக்கை 
மெத்தனை அணப்பு 
மொட்டான் 


1 


Tooth paste 


Sofa set 


Buzzer 


Stool 


- 


Iron box 


Torch 


வீச்சு விளக்கு 


1 


- 


Calender 


Teepoy 


Diary 


Chair 


தணிவு மேசை 
நாற்காலி 


ஏணி 


Ladder 


Table 


மிசை , மேசை 


தூக்கி 


Lift 


518 


Padlock 


Compound 


சுற்றுமதில் 


- 


Pin 


Campus 


வளாகம் 


Pumpset 


Complex 


தொகுமம் 


Suitcase 


Torch light 


மடிதாழ் 
குண்டூசி 
நீரெக்கி 
உடுப்புத் தூக்கு , உடுப்பம் 
வீச்சு விளக்கு , கை விளக்கு 
எடுப்புத் தூக்கு 
உண்டித் தூக்கு 
நள்ளுணா தூக்கு 
சுவர்க்கடிகை 


மின் பொருள்கள் 


Tiffin carrier 


- 


Adopter 


| 


Tiffin box 


Amplifier 


ஏற்றுத்தாங்கி 
அழுத்தமாற்றி 
மின்னூக்கி 


Lunch box 


Battery 


Wall clock 


Dynamo 


மின்னாக்கி 


Bulb 


இருப்பிடப் பெயர்கள் 


Tube light 


குமிழ் 
குழல் விளக்கு 
சரவிளக்கு 


Apartment 


அடுக்ககம் 


Serial light 


Flat 


அடுக்கில்லம் 


Current 


மின்னோட்டம் 


Colony 


- 


குடியிருப்பு 


Coil 


சுருணை 


Kome 


மனையகம் 


On 


சொடுக்கு 


House 


வீடு 


Off 


Bangalow 


வளமனை 


Plug 


- 


மடக்கு , நிறுத்து 
செறுகி , செறுகூசி 
சொடுக்கி 


Ground floor 


Switch 


தரைத்தளம் 
முதல் தளம் 


First floor 


Switch board 


சொடுக்கிப் பலகை 


Waiting Hall 


வைகு கூடம் 


Switch point 


சொடுக்கிப் புள்ளி 


Drawing hall 


காண்பு கூடம் 


Shock 


Bed room 


படுக்கையறை , பாயலறை 


Socket 


--- 


Kitchen 


Fuse 


-- 


சமையலறை , அட்டில் , 
அடுக்களை 


அதிரல் , அதிர்ப்பு 
தாங்குறை 
உருகி , குமைவு 
உருகித் தாங்கி 
எரியிழை 


Fuse carrier 


Portico 


முகமாடம் 


Filament 


Sit out 


- 


நிலாமுற்றம் 


Fuse wire 


உருகிழை 


Open terrace 


வேயா மாடம் 


Cell 


மின்கட்டை 


Over head tank 


- 


Circuit 


Shed 


சுற்றகம் 


Bathroom 


Short circuit 


-- 


உச்சித் தொட்டி 
கொட்டில் 
குளியலறை 
ஒதுங்கறை 
மேற் பலகணி , காலதர் 


-- 


குறைச்சுற்று 


Toilet room 


Connection 


பொருத்து 
பொருத்தி 


Ventilator 


Connector 


Chimney 


புகைப்போக்கி 


Choke 


= 


விசைச்சீரி 


Water tank 


Positive 


நேர்மின் 


Roof Garden 


நீர்த்தொட்டி 
மாடிப் பூங்கா 
ஆழத்தொட்டி , கீழ்த்தொட்டி 


Negative 


எதிர்மின் 


Sump 


Main 


- 


தலைவு 


519 


Main box 


- 


Cover 


- 


தலைவுப் பெட்டி 


உறை, முடங்கல் 


Unit 


மின்னலகு 


Wireman 


கம்பியாள் 


Junction box 


கூடுமுனைப் பெட்டி 


- 


Distribution board 


பகிர் பலகை 


Tester 


நோட்ட முனை 


| 


Test lamp 


- 


நோட்ட விளக்கு 


Earth rod 


அதிர்வு வாங்கி 


Insulation tape 


காப்பு நாடா 


Holder 


தாங்கி 


Jumper 


துளைப்பி 


Card 

அஞ்சலட்டை 
Stamp 

அஞ்சல்தலை 
Service stamp 

சேவைத்தலை 
Post office 

அஞ்சலகம் 
Postman 

அஞ்சலாள் , அக்சலர் 
Despatch 

விடுமானம் , விடுகமை 
Delivery 

அடைவு, சேர்மானம் 
Postal order 

அஞ்சலாணை 
Money order 

பணவிடை 
Reply card 

விடை மடல் , விடை அட்டை 
Late fee 

தாழ்ச்சிக் கட்டணம் 
Savings Account சேமிப்புக் கணக்கு 
Pass book 

கடவுப் புத்தகம் 
V.P.P. 

விலை பேற்றஞ்சல் 
Book post 

நூலஞ்சல் 
Parcel 

கட்டஞ்சல் 
Unregistered parcel - பதிவுறாக் கட்டஞ்சல் 
Acknowledgement அறியொப்பம் 
Address 

முகவரி 
Pincode 

அஞ்சல் குறியீட் டெண் 
Insured letter 

காப்பீட்டு மடல் 
Personal letter 

தன்முக மடல் 
Private letter 

தனிவமடல் 


Lamp shade 


ஒளிக்குடை 


Meter 


-- 


அளவி மானி 


Round block 


வட்டக்கட்டை 


சீராக்கி 


- 


Regulator 


Starter 


தொடக்கி 


Three pin Socket 


- 


மும்முனைத் தாங்குறை 
இருமுனைச் செறுகி 


Two way pin 


Tungston 


-- 


ஒளிரிழை 


Wire 


மின்கம்பி 


Calling bell 


- 


விளிமணி 


Postal order 


அஞ்சற்கட்டளை 


Flash lamp 


உமிழ் விளக்கு 


Label 


சிட்டான் 


Revenue stamp 


வருவாய்த்தலை 


செய்தி - அஞ்சல் 


Air mail 


- 


வானொலி 


Sea mail 


Aerial 


ஈர்ப்பி 


R.M.S. 


Broadcast 


- 


Aerogram 


News 


Inland Letter 


வானஞ்சல் 
கடலஞ்சல் 
நீளுந்து அஞ்சல் சேவை 
வான்மடல் 
நாட்டக மடல் 
பதிவஞ்சல் 
விரைவஞ்சல் 
வேக அஞ்சல் , 
பரிப்பு அஞ்சல் 


Newsree ! 


Registered letter 


ஒலிபரப்பு 
செய்தி 
செய்திச்சுருள் 
அலைவரிசை 
வானொலி , 
வானொலிப்பெட்டி 
கைவானொலி 


Wave 


Express letter 


Radio 


Speed post 


Transister 


520 


Transister two in one - 


நாடா வானொலி 


STD call 


- 


Cassette 


ISD call 


ப 


Cassette tape 


NSD call 


- 


ஒலிச்சிப்பம் 
ஒலியிழை 
செய்தி முகவர் 
செய்தி வாயில் 


News reporter 


PCO 


News media 


Fax 


|| 


Hallo 


வாடிக்கை விளி 
அயலக விளி 
நாட்டக விளி 
பொதுவிட விளிப்பகம் 
படவரி , நிகரி 
எல்லா , எலா , எலோ 
பொருத்து 
பொருத்து நீக்கு , 
எதிர் பொருத்து 
எண் வட்டி 
தொலைவாங்கி 
தொடுப்பிலி 


Connection , connect 


தொலைக்காட்சி 


- 


Antenna 


Disconnect 


- 


Television 


- 


-- 


Colour television 


Dial 


- 


- 


Cable television 


- 


Telephone Receiver 


--- 


TV station 


Cordless 


| 


Remote control 


- 


Cellular 


பு 


கைபேசி 


அலைவாங்கி 
தொலைக்காட்சி 
வண்ணத் தொலைக்காட்சி 
வடத் தொலைக்காட்சி 
தொலைக்காட்சி நிலையம் 
தொலைவியக்கி 
நிகழ்ச்சிப்பதிவு 
ஒளிபரப்புதல் 
ஒளிமாற்று 
நேரடி ஒளிபரப்பு 
நோக்கர் 
நோக்கர் மன்றம் 


-- 


Pager 


= 


வரிச்சிப்பி 


Recording 
Telecasting 
Relay 


-- 


Line man 


கம்பியாள் , கம்பி வழி 
பணியாள் 


Live telecast 


Line live 


கம்பி உயிர்ப்பு 


Viewers 


Line dead 


கம்பி படிவு 


Viewers forum 


-- 


Line hot 


Line clear 


- 


தொலைவரி 


Line fault 


- 


கம்பி கடுப்பு 
கம்பி தேற்றம் 
கம்பி குந்தகம் 
கம்பி ஒக்கீடு 
கம்பி மும்முரம் 


Telegram 


தொலைவரி 


Line repair 


- 


Telegraph 


Line busy 


- 


Telemeter 


Telemetry 


போக்குவரத்து 


Telecommunication 


தொலை வரை 
தொலை அளவி 
தொலைக்கணிப்பு 
தொலைத் தொடர்பு 
தொலையச்சு 
தொலை எழுதி 
மீள் இயக்கு நிலையம் 


Bus 


1 


Teleprinter 


Bus depot 


Telex 


Bus stop 


- 


Repeater Station 


பேருந்து 
பேருந்துப் பணிமனை 
பேருந்து நிறுத்தம் 
பேருந்து நிலையம் , உந்தடி 
பேருந்து அற்றம் 
பேருந்து வரப்பு 


Bus stand 


- 


Bus terminus 


தொலை பேசி 


Bus stage 


| 


Call 


விளி 


Brake 


தகைப்பு 


பொதுவிளி 


Break down 


Ordinary call 
Urgent call 
Lightning call 


சடுத்த விளி 


Double decker bus 


- 


மின்னல் விளி 


Driver 


தகைவு , தடையீடு 
அடுக்குந்து 
ஓட்டுநர் , உகைவர் 
நடத்துநர் 


- 


Local call 


- 


உள்ளூர் விளி, தாவிக விளி 
நெடு விளி 


Conductor 


Trunk call 


- 


-- 


521 


Foot board 


Passenger train 


ஏறு Lilg , மிதிப்பு , மிதிப்படி 
திருப்பாரம் 


- 


Steering 


Mail train 


- 


பயணி நீளுந்து 
அஞ்சல் நீளுந்து 
நடுவண் நிலைம் , 
நடுவணம் 


Accelerator 


முடுக்கி 


Central station 


- 


Clutch 


கிளக்கி 


Horn 


Compartment 


கொட்டாரம் 


Whistle 


Counter 


கணக்குப்புரை 
கேட்டறி அதியம், 
உசாவகம் 


Right 


Enquiry office 


Hold on 


Cut service 


Air brake 


Seat Allotment 


Non - stop 


வெட்டோட்டம் , 
குறைப்புச் சேவை 
இ . ஒதுக்கம் 
சீட்டு நோட்டகர் 
வைகு பட்டியல் 
நீக்கம் 


T.T.R. 


Main Road 


Waiting list 


ஒலியன் 
ஊதல் 
ஓட்டு , உருட்டு , 
ஓட்டோ ஓட்டு 
நிறுத்து , நிப்பாட்டு , ஆப்பு 
காற்றுத் தகைப்பு 
இடை . நில்லாப் பேருந்து 
தலைவுச்சாலை 
தலைவு வழித்தடம் 
குறித்த நிறுத்தம் 
முடிவிட நிறுத்தம் 
விரைவுப் பேருந்து 
பொதுவன் பேருந்து 
தனியார் பேருந்து 
தானுந்து 
தானுந்து நிலையம் 
தானுந்துக் கட்டணம் 


Main Route 


Cancellation 


L.S.S. 


- 


Refund 


மீள்பணம் 


P.P. 


Confirm 


உறுதி செய் 


Express bus 


Confirmation 


உறுதிப்பாடு 


Omni bus 


Advance booking 


- 


முன் ஏட்டுப்பதிவு 


Private bus 


- 


Booking office 


ஏட்டுப் பதிவகம் 


Auto 


- 


Booking clerk 


Auto stand 


ஏட்டுப் பதிவர் , 
ஏட்டுப் பதிவு எழுத்தர் 
சிரிய அலுவலகம் 


Auto fare 


- 


- 


Parcel office 


-- 


Waiting charge 


வைகுகட்டணம் 


Platform 


நடைதில் 


Round tana 


வட்டாணம் 


1 


-- 


Platform ticket 


திடல் சீட்டு 


Highway 


-- 


Porter 


கவைாள் 


Mini bus 


Arrival 


ருெகை 


Sudden break 


Departure 


Air break 


நெடுஞ்சாலை 
குட்டானுந்து 
சடுத்த தகைப்பு 
காற்றுத் தகைப்பு 
எரிநெய் கிடங்கி 
நீளுந்து 
இருப்புச்சாலை 
நீளுந்து நிலையம் 


- 


Fuel Bunk 


Late arrival 


- 


Train 


Arrival - in - time 


Railway 


Garage 


புறப்பாடு 
தாழ்ச்சி வருகை 
நேர பெருகை 
இயங்கிக் கொட்டில் 
சந்திப்பு 
அறிகுறி , குறிப்பு 
தெரிப்பு , தெய்து 
தெரிப்பு விளக்கு 
பருவத்தது 


Junction 


Railway station 


- 


Berth 


கிடக்கை 


Sign 


- 


Seat 


Signal 


இருக்கை 
முன்பதிவு 


Reservation 


Signal light 


ܢܫ 


Express 


Season ticket 


-- 


விரைவு 


522 


Guest house 


Crane 


விருந்தினர் இல்லம் 


- 


Truck 


Tempo 


-- 


Railway service 

commission 


இருப்புச் சாலைத் 
தேர்வாணையம் 


Taxi 


- 


Tractor 


- 


Airport 


- 


வானூர்தி நிலையம் 
வான்வழிகள் 


Two wheeler 


Airlines 


Traffic 


- 


Air travel 


வான்செலவு , வான் பயணம் 


Peak hour 


Air force 


நெ டேற்றி 
சுமையுந்து 
மூக்குந்து 
வாட கையுந்து , வாட கி 
இழுவை 
ஈராழி 
போக்கீடு , போக்குவரத்து 
நெரிசல் நேரம் 
பின்னூக்கு , பிறக்கிடு 
முன்னூக்கு , முந்து 
முழுக்காட்டு 
வழித்தடம் 
பக்கச்சாலை, புறச்சாலை 
பயில்வுப் பலகை 
உலாத்துறை , சுற்றுலாத்துறை 


-- 


வான் படை 


Take reverse 


Aeroplane 


- 


வானூர்தி 


Overtake 


= 


Air ticket 


வான்சீட்டு 


Overhaul 


Pilot 


வலவன் 


Route 


Air hostess 


வான்செவிலி 


Escalator 


Bypass 


1 


-- 


L - Board 


Cargo plane 


- 


Tourism 


Passport 


ஓடுபடி 
சரக்கு வானூர்தி 
கடவுச்சீட்டு 
புகவு முறி , உட்கடவு 
வானோட்டம் , தொடக்கம் 


Visa 


Tourist 


உலாவர் 


1 


Take off 


Tourist Home 


= 


உலாமனை , சுற்றுலா இல்லம் 


Landing 


தரையிறக்கம் 


Foreign tourist 


அயலக உலாவர் 


Hill station 


Runway 


| 


மலையகம் 


ஓடுபாதை 


Flight 


பறப்பு 


Hijacking 


வான்மடக்கம் 


மிதிவண்டி உறுப்புகள் 


Hijackers 


வான்மடக்கிகள் 


Bottom axie 


- 


அடியச்சு 


Helicopter 


Bolt 


- 


நெட்டுந்து , நெட் டேறி 


முடுக்ககாணி 


Navy 


நாவாய்ப்படை 


Bearing 
Ball bearing 
Bush bearing 


பொதிகை 
கோண் பொதிகை 
கண் பொதிகை 


Harbour 


- 


துறைமுகம் 


Ship 


கப்பல் 


Puncher 


Jeep 


- 


சிற்றுந்து , வல்லுந்து 


Break 


குத்தோட்டை 
தகைப்பு 
காற்றெக்கி 


Van 


Bumper 


Lorry 


Chain cover 


- 


Motorcycle 


சங்கிலி உறை, 
தொடரி உறை 


Motor 


Seat 


நீட்டுந்து 
சரக்குந்து 
உந்திவரி 
இயங்கி 
இயந்திரம் 
பொறி 
மிதியுந்து 
கைபந்து 


Machine 


- 


Seat cover 


Engine 


Handle bar 


இருக்கை 
இருக்கை உறை 
கைப்பிடி 
ஏந்தி 


Swega 


Carrier 


Scooter 


- 


Stand 


தாங்கி 


523 


1 


Pedai 


மிதி 


Court 


களம் 


- 


Spoke 


ஆரக்கம்பி 


- 


Ground 


ஆடுகளம் 


வட்டை 


Arena 


Tyre 


களரி 


- 


Neutral ground 


Tube 


உட்குழல் , 
ஊதாம்பை 
விளிம்பி 


Bat 


நொதுமல்களம் 
அடிமட்டை 
பந்தடியர் 


Rim 


Batter 


Hub 


Striker 


- 


அடிகாய் 


Crank 


அச்சுருளி 
வட்டுருளி 
சிற்றுருளி 


Check 


- 


முற்றுகை 
புள்ளி 


Pre - Wheel 


Point 


-- 


Tum 


- 


Toss 


ஆடுமுறை 
காசு சுண்டுதல் , 
சுண்டு காசு 


Indoor game 


Goal 


இலக்கு . எய்ப்பு 


1 


விளையாட்டுகள் ( games ) 

அகமனை ஆட்டம் 
Chess 

செங்கட்டம் 

( சதுரங்கம் ) 
Carrom 

நாலாங்குழி 
Billiards 

ஆறாங்குழி 

புறமனை ஆட்டம் 
Cricket 

மட்டைப் பந்து 


| 


- 


தடகளப் போட்டிகள் ( Sports ) 
High jump 

உயரத்தாண்டல் 
Pole - vault 

தாண்டூன்றித் தாண்டல் , ஊன்று 

தாண்டல் 


Outdoor game 


| 


Ring ball 


வளைப்பந்து 


| 


Long jump 


Base ball 


= 


மென்பந்து , 
தளப்பந்தாட்டம் 
சடுகுடு ஆட்டம் 


Relay race 
Running race 


நீளத்தான்டல் 
தொடரோட்டம் 
ஓட்டப்பந்தயம் 


Kabadi 


| 


Swimming 


நீந்தல் . நீச்சல் 


Volley ball 


- 


கைப்பந்து 


See saw 


Badminton 


- 


பூப்பந்து 


Hop step 


இரங்கேற்றம் 
தப்படித்தான்டல் 
தடையோட்டம் 


Hockey 


- 


தொடிக்கோல் 


Hurdle race 


Football 


Discus throw 


Tennis 


முக்களித்தல் 


Dive 


Tournament 


Fault 


தயது 


Match 


கால்பந்து 
வரிப்பந்து 
குழுவாட்டம் 
பொருவாட்டம் 
பெரும்போட்டி , 
நோட்டப் போட்டி ஆட்டம் 
நட்பாட்டம் 


Final 


Test match 


தன் உந்தல் 


Shot put 


| 


- 


ஓட்டு தோல்வி 


Out 


Friendly match 


Hit 


வல்லாளன் 


வெட்ட 


Champion 
Track 


Cut 


= 


- 


- 


Shot 


கட்ட 
வாட்டி 


களவழி 
ஆடுகள வரப்பு 


Boundary 


Boundary shot 


524 


Hammer throw 


Score board 


பெருங்குண்டு எறிதல் 
ஈட்டி எறிதல் 


புள்ளிப் பலகை 


Javelin throw 


- 


Team 


- 


அணி 


Chase 


Captain 


-- 


Active Chaser 


சாமந்தன் 
வெள்ளோட்ட வீச்சு 


-- 


Trial bowl 


Table Tennis 


- 


UL.M. 
படுசுட்டிப் படரடியர் 
மேசை வரிப்பந்து 
கேடயம் , கிடுகு 
பல்லியம், கூட்டியம் 


End line 


கடைக்கோடு 


Shield 


Draw 


| 


சமம் 


Band 


Extra time 


மிகை நேரம் 


| 


Achievement 


- 


- 


Interval 


| 


Amateur team 


இடைவேளை 


எய்ப்பு 
பயின்முறைக் குழு 
தொழில்முறைக் குழு 
அறிவிப்பாளர் 


Penalty 


-- 


Professional team 


தண்டம் , ஒறுப்பு 
நெஞ்சுரம் 


Stamina 


Announcer 


Net 


| 


Athlete 


வலை 


மைந்தர், மொய்ம்பர் 


Athletic games 


Catch 


- 


பிடி 


-- 


Doubles 


| 


Referee 


இணையர் 


Chief Referee 


Singles 


- 


தமியர் 


மைந்தர் விளையாட்டு 
நோட்டகர் , நடு நோட்டகர் 
மாநடுவர், தலை நோட்டகர் 
போட்டியாளர் 
பேற்றெண் 
புள்ளிக்கணக்கர் , பேற்றெண் 


Competitor 


Physical Fitness 


- 


உடல் தகுதி 
செவ்வைப் பந்து 


Score 


Fair ball 


-- 


Scorer 


Fair play 


செவ்வையாட்டம் 


Foul 


கணக்கர் 


-- 


புரைபாடு 


Substitute 


Foul play 


ஈட்டாளர் 


புரையாட்டம் 


Umpire 


Foul Ball 


- 


துணை நடுவர் 


புரை பந்து 
பிடிப்பு 


Starter 


Grip 


= 


தொடக்காளர் 


Junior 


Inning 


இளையர் 


முறையாட்டம் 


Sub Junior 


Replay 


- 


சிற்றிளையர் 


மீளாடல் 


Below sub Junior 


Score sheet 


குற்றிளையர் 


Pitch 


Senior 


வெற்றிப்புள்ளி, கணிப்புத்தாள் 
பந்தெறிகளம் 
எதிரேற்றம் 


காளையர் 


Protest 


Super senior 


- 


உம்பர் காளையர் 


Partner 


- 


கூட்டுக்காரன் , கூட்டாளி, 
கூட்டன் 


Record 


- 


அருஞ்செயல் பதிவு , 
அருவினைப் பதிவு 


Love all 


- 


தாயம் , பூ எல்லாம் 


Runner 


- 


பின்னர் 


Record break 


Winner 


-- 


வாகையர் 


Track suit 


அருவினைத் தகர்வு 
களவழி உடுப்பு 


- 


Bowler 


- 


வீச்சாளர் 


Time out 


Fieldsman 


நேர முறி - 


- 


Medal 


Run out 


எடுத்தாடி 
ஓட்டோட்டு 


பதக்கம் 


Trophy 


= 


கோப்பை 


525 


- 


Memento 


Compounder 


- 


மருந்தாள் பணிய 


Badge 


House surgeon 


- 


நினைவளிப்பு 
நிரற்குறி, நிரலி 
கேடயம் , கிடுகு 
பரிசு , பரிசுப் பொருள் 


அகமருத்துவர் , 
பயிற்சி மருத்துவர் 


- 


Shield 


GM 


Award 


Eye specialist 


பெரும் பரிசு 
அரும் பரிசு 


Medicine 


Reward 


- 


Drug 


கண் மருத்துவத் தனித்திறவர் 
மருந்து 
மருத்துவச் சரக்கு 
மருந்துக் கடை 
மருத்துவ நோட்டம் 
மருத்துவ அறிக்கை 


Medical shop 


- 


- 


Medical test 


மருத்துவம் , சட்டம் , வைப்பகம் , கணக்கு , 
கல்வி , பொதுவியல் 
Doctor 

மருத்துவர் 
Patient 

நோயாளி, பிணியாளர் 


Medical report 


Consultation 


1 


கலந்துரை 


Addict 


வயவர் 


Prescription 


- 


மருந்துரை 
புறப்பிணியாளர் 


Lady doctor 


Out patient 


- 


Pharmacy 


- 


In patient 


அகப்பிணியாளர் 


பெண் மருத்துவர் 
மருந்தாளுமனை 
மருத்துவமனை 
மருந்தில்லம் 


- 


Operation 


- 


Hospital 


அறுவை 


-- 


Dispensary 


- 


Injection 


ஊசி போடுதல் 


Clinic 


நலவகம் 


Stethoscope 


தொடு நாடி 


நோயறி நடுவம் 


Pharmacist 


மருந்தாளுநர் 


Diagnostic centre 
Nursing home 


Surgeon 


பண்டுவர் 


- 


நலமனை , நலம் பேணகம் 


Heart Specialist 


-- 


Treatment 


பண்டுவம் 


நெஞ்சக நோய் தனித்திறவர் 
பல் மருத்துவர் 


Dentist 


Tonic 


* 


ஊட்டமி 


- 


Ambulance 


-- 


பிணியாளர் ஊர்தி 


Bondage 


இடுகட்டு 


Abortion 


கருக்கலைப்பு 


Blood poisoning 


- 


குருதி நஞ்சூட்டம் 


Nurse 


செவிலி 


-- 


Blood pressure 


Fever 


காய்ச்சல் 


- 


- 


Blood test 


குருதியழுத்தம் 
குருதிநோட்டம் 
குருதிக்கணம் 


Flu 


சளிக்காய்ச்சல் 


Blood group 


Malaria 


- 


முறைக் காய்ச்சல் 


Alergy 


ஒவ்வாமை 


| 


Syringe & Needle 


1 


குப்பி & ஊசி 


கண்ணணி 


Opthalmic 


Stretcher 


- 


விசி கிடக்கை , கைப்படுக்கை 


- 


கண்ணணியர் 


T.8 . 


Opthalmician 


Typhoid 


Dispensing opthalmician - மருந்துவழங்கு, மருந்தளி 

கண்ணணியர் 


Vicer 


இளைப்பிருமல் 
கடுங்காய்ச்சல் 
அகப்புண் , வயிற்றுப்புண் 
நேர்வுத்தாள் 
மருத்துவ முற்றாய்வு 
சடுத்த மருத்துவப் பிரிவு 


Case sheet 


குறுங்குப்பி 


Capsule 


மாத்திரை 


Medical check up 


Tablet 


Casuality ward 


பத்தியம் 


Diet control 


- 


526 


Nature cure 


Munsift 


- 


இயற்கை மருத்துவம் 
ஊடுகதிர் 


மன்றத் தீர்ப்பாளர் , மூப்பர், 
ஊரக நடுவர் 


X -Ray 


சட்டம் 


Justice 


Appellate Court 


High court 


மாநடுவர் , அறப்பெருந்தகை 
உயர் முறை மன்றம் 
மீமிசை முறைமன்றம் , 
உச்ச முறை மன்றம் 


மேல் முறையீட்டு ஆயம் 
அறமன்றம் , அறங்கூறவையம் , 
முறைமன்றம் 


Court 


Supreme court 


|| 


Tribunal 


தீர்ப்பாயம் 


Civil case 


At 


Criminal case 


குடிம வழக்கு 
குற்ற வழக்கு 
பெருவழக்கு 


Rule 


Suit 


-- 


Ruling 


- 


இடுநெறி 
நெறி 
நெறிப்பாடு 
பொது நெறி 
தொகு நெறி 


One man 
commission 


தமியர் ஆணையம் 


Cannon 


Code 


* 


Law 


சட்டம் 


Selection 

committee 


தெரிவுக்குழு 


Order 


ஏவம் 


Lock up 


instruction 


கட்டளை 


பூட்டகம் 
இடைச்சிறை 


Remand 


Injunction 


நெறியீடு 


Stay order 


தடுப்பாணை 


Statutes 


- 


அரசியல் சட்டம் 


Summon 


= 


விளிப்பாணை 


Appeal 


Warrant 


- 


Advocate 


Wnit petition 


மேல் முறையீடு 
வழக்கறிஞர் 
வழக்குரைஞர் 
மன்றாடர், மன்றாடி 


Lawyer 


பிடியாணை 
எழுத்துவழி வேண்டுகோள் 
இற்செறிப்பு 
அடைப்பு, சிறை 


House arrest 


Pleader 


- 


Jail 


Attorney 


நிறுவன வழக்கறிஞர் , அரசு 
வழக்கறிஞர், பகராளர் 


வைப்பகம் ( வங்கி ) 


Credit 


வரவு 


Debit 


- 


Power of 
Attorney 


கடன் 


பகராள்ள உரிமை , 
பகராண்மை 


Token 


காழ்வில்லை , வில்லை 


Safe 


Barristor 


- 


இளம் வழக்கறிஞர் , 
அயலக வழக்கறிஞர் 


Vault 


காப்புப் பேழை 
ஊன்றுகால் பேழை 
பெறுநர் 


Decree 


Drawee 


மேலாணை 


Hand over 


Payee 


கையடை 


- 


Judge 


தருநர் 
மதிப்பீட்டாளர் 


Appraiser 


- 


நடுவர் 


-- 


Magistrate 


Bad debt 


- 


தீர்ப்பாளர் 


| 


வராக்கடன் 


Jury 


Book debt 


அவையம் 


| 


நிலுவைக்கடன் 


527 


Doubtful debt 


- 


ஐயக்கடன் 


Decigram 


பதினம் , பதின்நிறை 


Draft 


- 


வரைவு 


Gramme 


- 


நிறை 
பத்தன் நிறை 


Cheque 


- 


- 


காசோலை 


Decagram 


- 


Deposit 


Hecto gram 


இட்டு வைப்பு, இடு முதல் , 
செலுத்தம் 


நூற்றன் நிறை 
கல்லன் நிறை , கல்நிறை 


Kilo gram 


Quintal 


Fixed deposit 


நிலை வைப்பு 


( 100 kilo gram ) - 


குண்டன் நிறை 


- 


Recurring Deposit 


தொடர் வைப்பு 


Metric tonne 
( 1000 Kilogram ) - பதின்குண்டன் 


Time deposit 


கெடு வைப்பு , முறை வைப்பு 
வட்டி 


Interest 


- 


Cashier 


- 


காசாளர் 


Teller 


விரைவுக் காசாளர் 


Realisation 


- 


செல்லு நறுக்கு 


Withdrawal slip 


எடுப்பு நறுக்கு 


Mail transfer 


= 


மாற்றஞ்சல் 


Demand draft 


முகத்தலளவு ( Cubic measure ) 
Milli litre 

அயிரி நாழி 
Centi litre 

நூறன் நாழி 
Deci litre 

பதின் நாழி 
Litre 

நாழி 
Deca litre 

பத்தன் நாழி 
Hecta litre 

நூற்றன் நாழி 
Kilo litre 

கல்லன் நாழி , கல் நாழி 
Quire 

கொய்யம் , இருஎல்லோன் ( 24 ) 
Dozen 

எல்லோன் 
Ream 

இருபது கொய்யம் ( 480 தாள் ) 
Score 

இருபான் (20 ) 


-- 


வேண்டல் வரைவு 


1 


Banker 


வைப்பகர் 


]] 


கணக்கு 


- 


Linear measure 


| 


நீட்டலளவு 


- 


Meter 


மாத்திரி 


- 


Milli metre 


Centimetre 


குறியீடுகள் 


Decimetre 


அயிரி மாத்திரி 
நூறன்மாத்திரி 
பதின்மாத்திரி 
மாத்திரி 
பத்தன்மாத்திரி 
நூற்றன் மாத்திரி 


Addition ( + ) 


கூட்டல் 


Metre 


- 


Multiplication (x) 


Decametre 


- 


1 


Subtraction ( - ) 


Hectometre 


பெருக்கல் 
கழித்தல் 
வகுத்தல் 
இடைக்கோடு 


- 


Division ( + ) 


= 


Kilometre 


கல்லன் மாத்திரி 


- 


Hyphen 


= 


Myria metre 


- 


பதினயிரி மாத்திரி 


Equal 


சமக்கோடு 


( 


எடுத்தலளவு ( Measure of weight ) 


[ ] 


Kilo 


கல் , கல்லன் 


1 


( ) 


விடுபாட்டுக்குறி 
இருதலைப்பகர அடைப்பு 
இருதலைப் பிறை அடைப்பு 
இருதலை மலர் அடைப்பு 
காற்புள்ளி 
தொட ரிசைக்குறி 


Gram 


{ } 


Milli gram 


-- 


நிறை 
அயிரி , அயிரி நிறை 
நூறம் , நூறு நிறை 


| 


Coma 


Centi gram 


Semicolon 


= 


528 


Colon 


- 


Teacher 


- 


ஆசிரியர் 
தாளாளர் 


Colon dash 


Correspondent 


முக்காற்புள்ளி 
கோட்டு முக்காற்புள்ளி 
முற்றுப்புள்ளி 
சரிக்கோடு 


Full stop 


Patron 


ஊட்டகர் 


Tick Mark 


= 


Warden 


காப்பாளர் , பொறுப்பாளர் 


Geography 


கல்வி 


Geomentry 


நிலநூல் 
வரைகணிதம் 
வரைகணக்குச் சுவடி 


Atlas 


- திணைப்பாடம் , நிலப்படம் 


Graph note 


Chair 


நாற்காலி 


Guide 


துணைவன் 


Bench 


அறுகாலி 


Hall ticket 


கூடச்சீட்டு 


Certificate 


சான்றிதழ் 


Hostel warden 


- 


| 


Chalkpiece 


பாக்கட்டி 


Imposition 


Choice 


Mark list 


உகப்பு 


விடுதிக் காப்பாளர் 
எழுத்தொறுப்பு , மீட்டெழுத்து 
மதிப்பெண் பட்டியல் 
மழலையர் பள்ளி 
குறிப்பேடு 


Celebration 


Nursery school 


விழா 


Note book 


Chemistry 


வேதியல் 


Comet 


- புகைக்கோள் 


Open University 


-- 


College 


கல்லூரி 
இயல்வரை 


பொதுவன் பல்கலைக்கழகம் , 
பொதுநிலைப் பல்கலைக்கழகம் 


Definition 


Dictation 


செவிப்பாடம் 


Pen 


- 


தூவல் 


Drill 


உடற் பயிற்சி 


Pencil 


- 


கரிமுனை 


Mass drill 


கூட்டுப்பயிற்சி 


Prospectus 


- 


விளக்கச்சுவடி 


Parade 


Pronunciation 


அணிவகுப்பு 
தேர்வு 


- 


பலுக்கம் 


Examination 


Punishment 


- 


ஒறுப்பு 


Exemption 


தவிர்வு 


Period 


பிரிவேளை 


Exception 


தவிர்ப்பு 
தெரிவாய்வு 


Progress report 


Experiment 


Practical examination 


முன்னேற்ற அறிக்சை 
செய்முறைத் தேர்வு 


Fail 


Prose 


உரைநடை 


Fine 


தவறல் , தவல் 
தப்பு , ஒறுப்புக் கட்டணம் , 

தப்புக் கட்டணம் 


| 


- 


Poetry 


செய்யுள் 


Planet 


கோள் 


Rubber 


+ 


Fluke 


நழுவல் , வழுக்கல் , 

குருட்டாம் போக்கு 


Ratio 


Revision 


தேய்வை , தொய்வம் 
நேரியம் , மேனி ( விகிதம் ) 
மீள் பார்வை , திருப்பல் 
திருப்புத் தேர்வு 


Revision test 


Scout troop 


சாரணப் படை 


School 


Head master 


பள்ளி 


தலைமையாசிரியர் 


Science 


Principal 


அறிவியல் 


முதல்வர் 


Slate 


- 


கற்பலகை , கல்லேடு 


529 


Sir 


ஐயா 


Tahsildar 


- வட்டாட்சியர் 


Syllabus 


பாடத்திட்டம் 


Test 


Governor 

ஆளுநர் 
Administration 

ஆளுவம் 
Administrater 

ஆளுவர் 
Gentleman agreement - விழுமியோர் உடன்படிக்கை 


Theory 


-- 


Tutor 


Tutorial 


நோட்டத் தேர்வு 
கருதுகோள் 
பயிற்றுநர் 
பயிற்றகம் 
தனிப்பாடம் 
தன்னார்வ 
தன்னார்வர் 
சுழியம் 


Courtesy call 


Tution 


கனிவுச் சந்திப்பு , 
கனிவு காணல் 


Voluntary 


Volunteer 


Metal detector 


= 


மாழை 

காண்பி 


Zero 


Podium 


உரை மேடை 


Plus point 


ஆகு பயன் 


பொதுவியல் 


Commitment 


பிடி கொடுப்பு 


Clockwise 


-- 


வலமுறை 


Rumour 


ஊரலர் , ஓமல் 


Anti -clockwise 


News media 


செய்தி வாயில் 


எதிர்வலம் 
நன்னர் 


Bonus 


Usual 


= 


- 


Autograph 


தன்னெழுத்து 


Habitual 


வழக்கமாக , வழக்கப்படி 
பழக்கப்படி, பழக்கமாக 
உள்ளபடி 


Actual 


Bachelor 


மாணி 


- 


Necessity 


தேவை 


- 


Ballot paper , vote 


குடவோலை, வாக்குச்சீட்டு 


Need 


Want 


Black mail 


கரவுக்கொள்ளை, 


-- 


Organisation 


கருஞ்சுரண்டல் 


Institution 


நாட்டம் , நாடல் 
வேண்டல் , வேண்டுமானம் 
அமைப்பு , அமைப்பகம் 
- நிறுவனம் 
கடைக்கணித்தல் 
புறக்கணித்தல் 
சிறக்கணித்தல் , பாராமுகம் 
அவமதித்தல் , தாழ்ச்சி 


Overlook 


Bodyguard 


மெய்க்காவல் 


-- 


Neglect 


Bribe 


- 


Uncared 


Original 


Disregard 


Duplicate 


Order 


- ஏவம் 


Triplicate 


Command 


கட்டளை 


Leap year 


கையூட்டு 
- மூலம் 
இணைப்படி 
முப்படி 
நீளாண்டு 
பதிற்றாண்டு 
அடிச்சீட்டு 
குடிமதிப்பு 
மக்கள் தொகை 


Punctual 


Decade 


- 


Punctuality 


Countertoil 


Possible 


Census 


Probable 


- நேரங்கட்டி - 
நேரக்கடப்பாடு , நேரக்கட்டு 
இயலும் 
இயற்பால 
இயற்பாடு 
செயற்பால 
செயற்பாங்கு 


Population 


Probability 


Chain smoker 


புகையறா வாயர் 


Practicable 


Uniformity 


- ஓரியன்மை 


Practicability 


Collector 


ஆட்சியர் 


530 


Prove 


மெய்ப்பி 


Appointment order - 


Proof 


Alter 


மெய்ப்பீடு , நிறுவம் 
(நிரூபணம் ), மெய்ப்பு 
( அச்சாகும் திருத்தப்படி ) 


அமர்த்தாணை 
இடைமாற்று , மாறாக்கு 
இடையீட்டு மாற்றம் 


Alternate 


Alternative 


- 


Price 


விலை 


Abide 


Cost 


அடக்கவிலை 


ஒன்றாடம் 
பணிந்தொழுகு 
கீழ்ப்படி 
சேர்ந்தொழுகு 


Obey 


Permanent 


நிலை , நிலைப்பு 


Adhere 


Temporary 


- குறுங்காலிக 
திட்டம் 


Absence 


- 


இன்மை, இராமை, முன்னின்மை 


Project 


1 


Absent 


வராத 


Plan 


- 


நெடுந்திட்டம் 


Absentees 


இராதார் , வராதார் , முன்னில்லார் 


Scheme 


வரை திட்டம் 


Present 


President 


குடியரசுத் தலைவர் , 
நாட்டுத் தலைவர் 


Presentees 


உளதான , உள்ளேன் , முன்னிலை 
உளரானோர் , முன்னிலையர் , 
வருகையர் 


Vice - president 


Accurate 


1 


துணைக் குடியரசுத் தலைவர் , 
நாட்டுத் துணைத் தலைவர் 


நேரொப்பு 
சரியொப்பு 


Exact 


Adequate 


- 


சான்ற , சாலிய 


சார் பொருட்சொற்கள் ( Synonyms ) 


Enough 


At once 


போதிய , போதுமானது 
எய்து 


உடனே 


Acquire 


Suddenly 


திடுமென 


Get 


பெறு 


சுருக்காக 


Achieve 


- 


அரிதின்பெறு 


Quickly 
Immediately 
Urgent 


- 


உடனடியாக 


Adverse 


முரணான , கேடான 


Reverse 


மறுதலையான 


Contrast 


Agenda 
Program 
Aggreved 


மாறான , நேரெதிரான 
எதிரான , உறழ்வான 


Opposite 


- 


சடுத்தம் 
பணி நிரல் 
நிகழ்நிரல் 
துயருற்ற 
தாக்குற்ற 
மேல்தாக்கம் 
நேர்த்தாக்கம் 
குற்றச்சாட்டு 


Abundance 


Affected 


மல்கல் 


Abundant 


Agression 


மலிந்த 
பேராளமான , ஏராளமான 


Plenty 


- 


Attack 


Allegation 


Alteration 


- 


Variation 


Report 


- 


Amenities 


குறையீடு , செய்தி சொல் , 
தரவல்கொடு 


மாற்றாக்கம் 
வேறாக்கம் 
உடனேந்துகள் 
வாய்ப்பேந்துகள் 
தொன்மையான 


Facilities 


Ancient 


Complaint 
Appoint 


முறையீடு 


- 


Antiquity 
Antique 


பழமையான 


அமர்த்து 
அமர்த்தம் 


Appointment 


- 


Artist 


பழம்பொருள் 
ஓவியன் 


531 


Artiste 


Approve 


Artisan 


- 


கலைஞன் 
கைவினைஞன் 
கைவினைப் பொருள்கள் 


Approval 


ஒப்பேற்று 
ஒப்பேற்றம் 
வருநிலுவை 
இருப்பு நிலுவை 


Artifacts 


Arrears 


- 


Actor 


- 


நடிகன் 


Balance 


Astonish 


- 


Ban 


தடை 


Sunprise 


Object 


Amaze 


Objection 


தடை யெழுப்பு 
தடையீடு 
பெருத்த , பெரிய 
பருத்த , பாரிய 


Agent 


Big 


Agency 


Large 


Sub - Agent 


Great 


மேலான , மேன்மையான 


-- 


Assent 


High 


Consent 


Blackmark 


Remark 


Avenge 


1 


உயர்ந்த , நெடிய , நெடு 
கேட்டுக்குறி , கெடுகுறி 
கருத்தீடு 
குற்றச்சாட்டு 
அழகிய 
ஏரார்ந்த , எழிலார்ந்த 
பொலிவுள்ள 


Revenge 


Charge 


மலைத்தல் 
வியத்தல் 
திகைத்தல் 
முகவர் 
முகவாண்மை , முகவம் 
சார்முகவர் 
ஒப்பம் 
இசைவு 
பழிதீர் 
பழிவாங்கு 
அயல் 
அடுத்த 
அதிகாரப்படுத்து , அதிகாரம் அளி 
அதிகாரப்படுத்தம் 
கையாணை , ஆணைக்குழு 
நோக்கு , குறி 
இலக்கு 
இலக்கம் 
ஆணையம் 
கூட்டகம் 


Beautiful 


- 


Adjacent 


Handsome 


Adjoining 


Authorise 


Pretty 


-- 


Booklet 


-- 


கையிதழ் 


Authorisation 


Leaflet 


-- 


கைமடல் 


Authority 


Banish 


நாடு கடத்து 


Aim 


| 


Exile 


புறங்கடத்து 


Goal 


-- 


Bore - boring 


சலிப்பு, அறுவை 


Target 


Utter boring 


படு அறுவை 


Commission 


- 


Bargain 


Society 


- 


Business 


Commitee 


ஒப்பந்த வாணிகம் 
தொழில்வாணிகம் 
இடைமாற்று வாணிகம் , 
கொள் கொடை வாணிகம் 


- குழு 


Transaction 


Association 


= 


Club 


- 


Group 


- 


Badge 


நிரற்குறி , நிரல்வில்லை 


Company 


மன்றம் 
குழாம் 
குழுவம் 
குழுமம் 
மன்றம் 
கழகம் 
குடும்பு 


Brand 


சுட்டுக்குறி 
சின்னம் , கோட்குறி 


Academy 


- 


Emblem 


Council 


- 


Guild 


- 


Conduct 


Board 


- 


வாரியம் 


Behaviour 


நடத்தை 
ஒழுக்கம் 
ஒழுங்கு , படிமானம் 
காரணம் 


Admit 


சேர் 


Discipline 


| 


Admission 


சேர்ப்பு 


Cause 


1 


532 


/i 


Reason 


Pretext 


வட்டரங்கம் 


Circus 


Contrive 


Tent 


கூடாரம் 


Invent 


Custom 


ஏது 
தலைக்கீடு 
கண்டறி 
புதுக்கு , புனைந்தறி 
புதுக்கம், புதுப்புனைவு 
கண்டுபிடி 
கண்டுபிடிப்பு 
பகுத்தறி , வடிவப்பாங்கு , 
அமைப்பு முறை , அணுகுமுறை 


வழக்கம் 
பழக்கம் 


Invention 


Habit 


Discover 


Crime 


Discovery 
Device 


Vice 


Sin 


கடுங்குற்றம் 
தீங்கு 
கரிசு , பாழ்வினை 
தப்பு 
பிழைபாடு 


False 


Scan 


Default 


Circular 


Mistake 


Notice 


= 


ஊடறிதல் 
கற்றோலை , சுற்றறிக்கை 
அறிவிப்பு 
அறிவிக்கை 
விளம்பரம் 


Guilt 


-- 


Notification 


Fault 


Advertisement 


- 


Defect 


பழுது 
குற்றம் 
தப்பிதம் , குறை 
புரையாடு , குறைபாடு 
கடுங்குறை 

பிழை 
- பிசகு 


Blunder 


Corruption 


- 


- 


ஊழல் , கைக்கரவு 
கையூட்டு 


Error 


Bribe 


-- 


Flaw 


Misappropriation 


கையாடல் 


Canal 


கால்வாய் 


Chest 


அடுக்குறை 
பெட்டி 


Channel 


வாய்க்கால் , மடை 


Box 


- 


Channelise 


- 


Case 


மடைமாற்று 


--- 


உறை 


Briefcase 


தடுப்புறை 
முடுக்குறை , உடுப்பம் 


Corps 


Suitcase 


அணி , குழு 


Corpse 


பிணம் 


Clothes 


Dress 


Centre 


ஆடை 
உடுப்பு 
நெட்டாடை 


நடுவண் , நடுவம் 


Robe 


Middle 


- 


எடு 


- 


Midst 


ஊடே 


Condonation 


Inter 


| 


இடை, இடையில் 


Pardon 


Excuse 


Climate 


-- 


- காலநிலை , வளிநிலை 


Weather 


வானிலை 


Forgiveness 
Comparison 


பிழையேற்பு 
அருளிப்பு 
பொறுத்தல் 
மன்னிப்பு 
ஒப்பீடு 
முரண்பாடு 
தீர்பாடு , தீர்வு 
தெளிவு 


Season 


பருவம் 


Contrast 


Clearance 


- 


Civil law 


Clarity 


குடிமச் சட்டம் 
குடிம வழக்கு 


- 


Civil suit 


533 


Civil servant 


Favour 


Civility 


Courage 


நலன் , ஆக்கம் 
துணிவு 
துணிபு 


Compromise 


Firm conviction 


Aggreement 


Conciliation 


குடிமப் பணியாளர் 
குடிமப்பாங்கு 
ஆற்றுவிப்பு , இணக்கத் தீர்வு 
ஒப்பந்தம் 
ஒப்பிணக்கம் 
ஒப்பீட்டு இணக்கம் 
ஒத்திசைவு 
ஏற்பிசைவு 
ஒப்பளிப்பு 


Check 


Reconciliation 


Inspect 


-- 


Concurrence 


Examine 


ஆய்வோட்டம் 
நோட்டம் செய்தல் 
தேர்வு செய்தல் 
- நோட்டத்தேர்வு 
- நோட்டி 


Commitment 


Test 


Tester 


- 


Sanction 


1 


Choice 


உகப்பு 


Consolidate 


- 


ஒருமி , தொகு 
ஒருமிப்பு , தொகுப்பு 


Preference 


- தெரிப்பு 


Consolidation 


Consider 


மனங்கொள் 


- 


Consideration 


Confidential 


மனமிசைவு , ஒப்பேற்பு 
கருத்தூன்று 


கமுக்கம் 
ஒளிவு , மறையம் 


Secret 


Look into 


- 


விண்ணப்பர் 


Applicant 


Cheque 


- காசோலை 


Candidate 


தேர்வர் 


| 


Draft 


வரைவு , வரைவோலை 


- 


Clarification 


விளக்கக்குறிப்பு, விளக்கம் 


Cancel 


நீக்கு 
தள்ளு 


Ratification 


பின்னேற்பு 


Remove 


Proficiency 


Care 


கவனிப்பு 


வல்லமை , திறமை 
பீடுணர்வு 


Prestige 


Custody 


Condemn 


பாதுகாப்பு 
கண்டித்தல் 
எதிர்மறுத்தல் 


Polish 


Censure 


- மினுப்பு வண்ணம் 
பூச்சு வண்ணம் 


Paint 


Clock 


கடிகை 


Common 


பொது 


Wrist watch 


மணிப்பொறி , கைக்கடிகை 


General 


பொதுப்படை, தலைமை 


Ordinary 


வாலாயமான , வாலாயம் 


Claim 


கோரிக்கை 


Request 


வேண்டுகோள் , வேண்டுகை 


Complication 


குழப்பம் , இடையீடு 


Demand 


கேட்பு 


சிக்கல் 


Problem 


Crisis 


Convenient 


ஏந்தான , தோதான 


நெருக்கடி 
இடுவந்தி , வெளியீடு 


1 


Issue 


Favourable 


சார்பான 


534 


Compact 


செறிவு 


Quotation 


வினவோலை 


Intact 


செப்பம் 


Questionaire 


வினவம் 


Tender 


விலைப்புள்ளி , ஒப்பந்தப்புள்ளி 


Custodian 


பாதுகாப்பாளர் 
- பாதுகாவலர் 


Guardian 


Repair 
Out of order 


ஒக்கப்படுத்து , ஒருக்கு , ஒக்கு 
செப்பக்கேடு 
நிலைக்கேடு 


Not in condition - 


Document 


ஆவணம் 


Deed 


- 


ஆவணமுறி 


Input 
Out put 


அகத்தீடு 
புறத்தீடு , ஆக்கம் 


Bond 


பிணைமுறி 


Draft 


வரைவுரு 


மூடாப்பு 


Record 


Moulding 
Roof 


- பதிவுரு 

கருத்துரு 


கூரை 


Proposal 


Disposal 


தீர்வுரு, தீர்வு 


Rob 


- 


Stea! 


கொள்ளையடி 
திருடு 
களவாடு 
வழிப்பறி 


Dictation 


செவிப்பாடம் 


Plunder 


Dictate 


செவிப்பாடம் சொல் 


Waylay 
Pickpocket 


Date 


Kidnapping 
Hijack 


டையடி 
சிறையெடுத்தல் , ஆள்கடத்தல் 
வான்கடத்தல் 


Daily 


பக்கல் (தேதி ) 
நாடொறும் 
கொள்கை 
கருதுகோள் 


Doctrine 


Rural 


ஊரகம் 


Hypothesis 
Tenet 


கோட்பாடு 


Rustic 


- நாட்டுப்புறம் 


Objective 
Principle 


Tension 


Stand 


- 


Aim 


குறிக்கோள் 
நெறிமுறை 
நிலைப்பாடு 
நோக்கம் 
ஏடல் , உட்கருத்து 
இலக்கு 
இலக்கம், நோக்கீடு 


Idea 


பதைப்பு , தவிப்பு , தவிப்புணர்வு, 
மன அழுத்தம் , பரபரப்பு 
அல்லாட்டம் , நலிவுறுத்தம், நலிவு 
அரிய 
தட்டுப்பாடான 
திருப்பல் 
திருத்தம் 
பீட்டமைப்பு 


Goal 


Teasing 
Rare 
Scare 
Revision 
Correction 
Reconstruction 


- 


--- 


Target 


Chairman 
Chairperson 
Speaker 


- 


Result 


- 


- 


Head 


பெருந்தலைவர் 
அவைத்தலைவர் 
பேரவைத்தலைவர் 
தலைமையர் 
முதன்மையர் 
முந்தாளர் 
முதலமைச்சர் 
முதல்வர் 


Resolution 
Representative 
Delegate 


முடிவு 
முடிபு , தீர்மானம் 
சார்பாளர் 
பேராளர் 


Chief 


Leader 


Chief minister 


Rotate 


கற்று , சுழற்று 
சுழல் 


Principal 


Revolve 


Orbit 


-- 


சுலவு 


535 


101 


Election 


Evolve 
Evolution 


திரிவுறு , திரிவாகு 
- திரிவாக்கம் , படிமுறை வளர்ச்சி 


தேர்தல் 
உகந்தெடு 


Choose 


Choice 


உகப்பு 


- 


Rebate 


Treasure 


பெருஞ்செல்வம் , பண்டாரம் 
கருவூலம் 


- 


விடுவிலை , விடுகழிவு 
கழிவு 
தள்ளுபடி 
குறைப்பு , நீக்குபடி 
கழிவுபடி 
தண்டப்படி 


Concession 
Discount 
Reduction 
Deduction 
Remission 


Treasury 


Turning 


Return 


- திருப்பம் 

மறிதரல் , திரும்பல் 
திரும்புகால் பயணம் 
பின்னடைதல் , பிந்துதல் 


Return journey 


Society 
Community 


குமுகாயம் 
கூட்டாயம் , குலம் 


Retract 


Union 


Sanction 


ஒப்பளிப்பு 
நல்கை 


Grant 


- 


Unity 
Unification 
Integration 
Cohesion 


ஒன்றியம் 
- ஒற்றுமை 
ஒன்றிப்பு 
ஒருமைப்பாடு 
ஒருக்கம் , ஒருமிப்பு 


Spray 
Sprinkle 


பிலிற்றல் 
தெளித்தல் 


Vapour 


1 


Industry 
Plant 


ஆவி 
- நீராவி 


தொழிற்சாலை 
தொழிலகம் 
தொழிற்கூடம் 


Steam 


Mist 


வெம்பாவி 


Factory 


Wind 


வளி 


Settlement 


Air 


Colony 
Block 


குடியேற்றம் 
குப்பம் , குடியிருப்பு , சேரி 
மனைக்கட்டு 


- 


Gas 
Gale 
Cyclone 
Storm 


- காற்று 
கரிவளி 
பெருங்காற்று 
சூறாவளி 
- புயல் 


Suggestion 
Opinion 
Optimism 
Pessimism 


கருத்தீடு , கொள்ளாறு 
கருத்து 
ஆர்வப்பாங்கு 
சோர்வுப்பாங்கு 


Calculator 
Ready Reckoner 


கணக்கி 
அணியக்கணக்கி 


Shade 
Shadow 


படுநிழல் 
உருநிழல் 


Review 


சீராய்வு 
கூர்ந்தாய்வு 


Scrutiny 


Sociable 


பழகத்தகுந்த , கெழுமிய 


Remedy 
Relief 


தீர்வு 
- விடுவு 


Social 


- 


குமுகாய் 


Sensitive 


Vanity 
Proud 


தற்பாராட்டு , நெட்டு 
- செருக்கு 


Sensible 
Select 


உணர்வுள்ள 
அறிவுள்ள 
தெரிந்தெடு 
தெரிவு 
தேர்ந்தெடு 


Selection 


Vacant 


ஒழிவான 
- ஒழிவு 


Elect 


Vacancy 


536 


Vacate 


set 


ஒழிவாக்கு 
- வெறும், வெறுமையான 


Empty 


- 


batch 


case 


அடைசல் , அடைவு 
அச்சல் 
நேர்வு 
கடுநேர்ச்சி 
ஏதம் 


accident 


Preference 


முன்னுரிமை 
முந்துரிமை 


danger 


Priority 


Prospectus 
Catalogue 


வாய்ப்பேடு 
நிரலேடு 


ugly 
clean 


-- 


சீத்தை , கொடுந்தோற்றம் 
ஒப்படி 
குப்படை 


shabby 


Privacy 
Loneliness 


தனியம் 
- தனிமை 


super 


உம்பர் 


dull 


Volume 


worst 


மந்தம் 
- படுமட்டம் 
செவிப்பாடம் 


Dictation 


Chapter 
Part 


மடலம் 
அதிகாரம் 
பகுதி 
பிரிவு 


Label 


சிட்டான் 


Section 


- 


Madam 


கம்மம் , சிற்றூர் 


Village 
Abode 


Miss 


வாழிடம் 
- இருப்பிடம் 


Residence 


நங்கையார் , அம்மணி , 
அம்மையார் 
மங்கையார் 
தெளி தேநீர் 
கடுந்தேநீர் 
இடர் 


Light Tea 
Strong Tea 


Will 


விருப்பம் 
- மேவல் 


Risk 


- 


Option 


War 


Annexure 


போர் 


பின்னிணைப்பு 


Battle 


Appendix 


சண்டை 
கலகம் , அடிதடி 


பிறசேர்க்கை 
கூட்டிணைப்பு 


Addendum 


Fighting 
Panic 


கலவரம் 


Loan 


Debt 


தருகடன் 
அடைகடன் 


Institute 
Foundation 


பயிலகம் , நிறுவனம் 
- நிறுவம் 


Preface 


முகவுரை 


Gate 


உக்கடை 
தாளெடை 


Table weight , 

, 
Paper weight 
Train 


Camera 


- நீளுந்து 

படவம் 


537 


1. தை 


தமிழ் மாதப் பெயர்கள் 
வடமொழிப்பெயர் 

தமிழ்ப்பெயர் 

சுறவம் ( 30 ) 
( 14 Jan.- 12 Feb. ) 
2. மாசி 

கும்பம் ( 30 ) 
( 13 Feb.- 14 Mar.) 
3. பங்குனி 

( 15 Mar. - 13 Apr. ) 
4. சித்திரை 

மேழம் ( 31 ) 
( 14 Apr. - 14 May . ) 


மீனம் ( 30 ) 


கொடிறு 
கவ்வை , அரவு 


விடை ( 31 ) 


5. வைகாசி 

( 15 May . - 14 May . ) 


ஆடவை ( 32 ) 


கணை 


6. ஆனி 

( 15 Jun . - 16 Jul . ) 


- 


7. ஆடி 


கடகம் ( 31) 


நாண்மீன்கள் 

27 
வடசொல் 

தமிழ் 
1 அசுவினி 

இரலை 
2 . பரணி 

தாழி , அடுப்பு 
3 . கார்த்திகை 

ஆரல் 
4 . 

உரோகிணி உருள் , சகடு 
5 . 

மிருகசீரிடம் மாழ்கு , மான்றலை 
6 . திருவாதிரை யாழ் , மூதிரை 
7 . புனர்பூசம் 

கழை 
8 . 

பூசம் 
9 . 

ஆயில்யம் 
10. மகம் 

கொடுநுகம் 
11. பூரம் 
12. உத்தரம் 

மானேறு 
13. அத்தம் 

கைம்மீன் , கை 
14. சித்திரை 

நெய்ம்மீன் , அறுவை 
15. சுவாதி 

விளக்கு 
16. விசாகம் 

சுளகு , முறம் 
17. அனுடம் 
18. கேட்டை 

தழல் , துளங்கொளி 
19. மூலம் 

குருகு 
20. பூராடம் 

முற்குளம் 
21. உத்திராடம் கடைக்குளம் 
22. திருவோணம் முக்கோல் 
23. அவிட்டம் 
24. சதயம் 

குன்று , செக்கு 
25. பூரட்டாதி முற்கொழுங்கால் , நாழி 
26. உத்திரட்டாதி பிற்கொழுங்கால் , முரசு 
27. இரேவதி தொழுபஃறி , தோணி 


( 17 Jul . - 16 Aug. ) 


- 


மடங்கல் ( 31 ) 


- 


8. ஆவணி 

( 17 Aug. - 16 Sep. ) 


கன்னி ( 31 ) 


பனை 


துலை ( 30 ) 


9. புரட்டாசி 

( 17 Sep. - 17 Oct. ) 
10. ஐப்பசி 

( 180ct . - 16 Nov.) 
11. கார்த்திகை 

( 17 Nov. - 15 Dec. ) 


நளி ( 29 ) 


சிலை ( 29 ) 


- 


12. மார்கழி 

( 16 Dec. - 13 Jan. ) 


பறவை , காக்கை 


கிழமைகள் 


ஞாயிறு 
திங்கள் 


செவ்வாய் 


அறிவன் ( புதன் ) 
வியாழன் 


பிறை நாள் வரிசை 
வடசொல் 

தமிழ் 
பிரதமை 
துவிதியை 


நரி 


வெள்ளி 


காரி (சனி ) 


538 


இராமநவமி 


- இராமன் தொண்மி 


மும்மி 
நான்மி 


கந்தர்சட்டி 


- 


ஐம்மி 
அறுமி 


- கந்தன் அறுமி 
பொங்கல் விழா 


8. சங்கராந்தி 


போகி 


எழுமி 
எண்மி 


திருதியை 
சதுர்த்தி 
பஞ்சமி 
சட்டி - 
சப்தமி 
அட்டமி 
நவமி 
தசமி 
ஏகாதசி 
துவாதசி 
திரயோதசி 
சதுர்தசி 


வேந்தன் நாள் , 
காப்புகட்டு , 
கிணற்றுப்பொங்கல், 
மழைப்பொங்கல் 


- 


தொண்மி 
பதின்மி 
பதினோரி 


பெரும் பொங்கல் 


- கதிரவன் நாள் , 

பெரும்பானை 


பன்னீரி 


மாட்டுப் பொங்கல் 


நிலவின் நாள் , 
திருவள்ளுவர் நாள் 


கரிநாள் 


காணும் பொங்கல் 


அமாவாசை 
பௌர்ணமி 


பதின் மும்மி 
பதின் நான்மி 
காருவா 
வெள்ளுவா 
கதிர்க் கோள்மறை 
நிலாக் கோள்மறை 


சூரியகிரகணம் 
சந்திரகிரகணம் 


- 


விழாக்களின் பெயர்கள் 
1 சித்திரா பௌர்ணமி - மேழவெள்ளுவா 

( பொன்னேர் விழா ) 
2. ஆடிப்பெருக்கு - கடகப் பெருக்கு 

( புனல் விழா ) 
3 . விநாயக சதுர்த்தி பிள்ளையார் நான்மி 
4 . நவராத்திரி 

- ஒன்பதிரவு, 

தொண்டிரா 
விசயதசமி 

வெற்றிப்பதின்மி 
5 . தீபாவளி 

விளக்கணி விழா 
6 . கார்த்திகை தீபம் ஆரல் அணிவிளக்கு 
7 . 

சமய விழாக்கள் 
சிவராத்திரி 

- சிவனிரா 


பிறமொழி இயற்பெயர் தமிழாக்கம் 

ஆடவர் பெயர் 
வடமொழி 

தமிழ் 
அசோக் 

இனியன் 
அசோக்குமார் இனியநம்பி 
அண்ணாசாமி 

அண்ணாத்துரை 
அப்பாசாமி 

அப்பாத்துரை 
அர்த்தநாரீசுரன் மங்கைபங்கன் 
அருணகிரி 

அண்ணாமலை 
அருணாசலம் 

அருண மலை 
அருளானந்தம் அருள்மகிழ்நன் 
அழகர்சாமி 

அழகப்பன் 
அழகானந்தம் எழிலின்பன் 
அழகிரி 

எழிலன் , எழிற்குன்றன் 
ஆதித்தன் 

பகலோன் , பரிதி 
ஆனந்தராசன் 

மகிழாசன் , மகிழ்கோ 
ஆனந்தன் 

இன்பன் , மகிழ்நன் 
இரணியன் 

பொன்னன் 
இராசராசன் 

மன்னர் மன்னன் , 
கோவேந்தன் 


வைகுண்ட ஏகாதசி 


மாலுலகு பதினோரி 
- ஆய்பாடி எண்மி 


கோகுலாட்டமி 


வரலட்சமி விரதம் 


- திருமகள் நோன்பு 


கிருட்டிணசயந்தி 


- கண்ணன் வெள்ளணி 


539 


உதயகுமார் 
ஏகாம்பரன் 


ஐயாசாமி 


கண்ணுச்சாமி 


- 


- 


- 


இளங்குமரன் 
சிவபெருமான் , 
அம்மையப்பன் 
ஐயப்பன் 
கண்ணப்பன் , 
கண்ணையன் 
பிள்ளையார் 
முருகன் 
தாமரைநாயகன் 
தாமரைமணாளன் 
பூமகிழ்நன் 
அருளாளன் 
அருட்செல்வன் 
அருளின்பன் 
அருளொளி 
மணவழகன் 
மணஎழிலன் 
பொன்னம்பலம் 
பொன்னரசன் 


சக்கரபாணி 
சந்தோசநாதன் 
சகநாதன் 
சங்கரலிங்கம் 
சங்கரன் 
சச்சிதானந்தம் 
சண்முகநாதன் 
சண்முகம் 
சத்தியமூர்த்தி 
சத்தியராசு 
சத்தீசு 
சதானந்தம் 
சதானந்தன் 
சந்திரசேகரன் 


கணபதி 
கந்தசாமி 
கமலநாதன் 
கமலாகரன் 
கமலானந்தன் 
கருணாகரன் 
கருணாநிதி 
கருணானந்தம் 
கருணைப்பிரகாசம் 
கலியாணசுந்தரன் 
கலியாணராமன் 


. 


-- 


சந்திரவேல் 
சந்திரன் 
சபாநாதன் 


திருமால் 
மகிழ்நன் 
வையநம்பி 
சிவ ( முதல்வ ) ன் 
இறையன் , நல்லன் 
மெய்யறிவின்பன் 
ஆறுமுகநம்பி 

ஆறுமுகம் 
- மெய்யுரு , மெய்யுருவன் 

மெய்யரசு 
அம்மையப்பன் 
நலமகிழ்நன் 
நான்முகன் 
திங்களணி , 
மதிவாணன் 
மதிவேலன் 
மதியன் , நிலவன் 
அவைநம்பி 
அம்பலவாணன் 
மன்றமணி 
வெற்றிவேலன் 
நற்குணநம்பி 
வெற்றிவேலன் 
கலைஞன் 
அமைவழகன் 
அம்மையப்பன் 
வேந்தன் 
ஐயாத்துரை 
இறைக்குருவன் 
வேலையன் 
தில்லை 
திருவாணன் 
சிவக்குமரன் 
சிவநம்பி 


கனகசபை 


-- 


- 


சபாராசு 


கனகராசன் 

கனகராசு 
காந்திமதிநாதன் 


மதியொளி நம்பி 
அழகரசன் 
கண்ணையன் 


சபாரத்தினம் 
சபாவேல் 


காமராசு 


சற்குணநாதன் 


கண்ணன் 


சனகராசு 


ஆடலன் , ஆடலடி 
பண்பாளன் 


சாத்திரி 
சாந்தாராமன் 
சாம்பசிவன் 


குமரன் 


- 


கிருட்டிணசாமி 
கிருட்டிணன் 
குஞ்சிதபாதம் 
குணசேகரன் 
குமார் 
குமாரசாமி 
குருசாமி 
குருமூர்த்தி 
கைலாசம் 
கோதண்டபாணி 
கோதண்டராம் 
கோதண்டராமன் 
கோபாலசாமி 


குமரப்பன் 
குருவப்பன் 
ஆசான் தோன்றல் 


- 


வடமலை , வடமலையன் 


சாம்ராசு 
சாமிதுரை 
சாமிநாதன் 
சாமிவேல் 
சிதம்பரம் 
சீநிவாசன் 
சிவக்குமார் 
சிவச்சாமி 


- 


- 


- 


விற்கையன் 
வில்லெழிலன் 
வில்லழகன் 
ஆவின் ஐயன் , 
ஆவப்பன் 


540 


சிவசாமி 


சிவனப்பன் 


- 


சிவசுப்பிரமணியம் 
சிவலிங்கம் 
சிவானந்தம் 
சிற்சபை 
சின்னசாமி 
சீவரத்தினம் 


சிவமுருகன் 
சிவனருள் 
சிவமகிழ்நன் 
சிற்றம்பலம் 
சின்னப்பன் 


- 


- 


மணிவாணன் 


ஞானசுந்தரம் 
ஞானசேகரன் 
தங்கராசன் 
தட்சிணாமூர்த்தி 
தண்டபாணி 
தணிகாசலம் 
தம்புசாமி 
தயாநிதி 
தர்மராசு 
தருமேசுவரன் 
தனசேகரன் 
தனராசன் 
தியாகராசன் 


சீவா 


சீனிவாசன் 


சுகானந்தம் 
க்குமார் 
சுந்தரம் 
சுந்தரமூர்த்தி 
சுந்தரராசன் 
சுப்பராயன் 
சுப்பிரமணியன் 
சுப்புராமன் 


அறிவழகன் 
அறிவாளன் 
பொன்னரசன் 
தென்னவன் 
முருகன் , திருமால் 
தணிகைவேல் 
தம்பையன் 
அருட்செல்வன் 
அறக்கோ ( அறவரசு ) 
அறவாணன் 
திருச்சேரன் , செல்வன் 
வளங்கோ 
கொடைவேந்தன் , 
ஈகவேந்தன் 
செல்வம் 
திருவேங்கடவன் 
கதிரவன் 
துரையப்பன் 
துரையரசன் 
துழாய் அழகன் 
தேவநேயன் 
விண்ணழகன் , 
விண்ணெழிலன் 
கூத்தரசன் , ஆடலரசன் 
திருமால் 


ஆதன் 
திருவாணன் 
நல்லினியன் 
நற்குமரன் 
அழகன் 
அழகுரு , அழகப்பன் 
அழகரசன் 
நல்லரையன் 
முருகன் 
நல்லழகன் 
வேந்தன் 
இளவரசன் 
ஞாயிறு , பரிதி 
பரிதிமாற் கலைஞர் 


- 


திரவியம் 
திருவேங்கடசாமி 
தினகரன் 


- 


சுரேசு 


துரைசாமி 


துரைராசன் 


சுரேசுகுமார் 
சூரியன் 
சூரியநாராயண 
சாத்திரி 


துளசிராமன் 
தேவநேசன் 
தேவராசன் 


சூரியமூர்த்தி 


ஞாயிற்றுருவினன் , 
பரிதித்தோன்றல் 


நடராசன் 
நந்தகுமரன் , 
நவநீதகிருஷ்ணன் 
நவமணி 


சூரியராசு 
செயக்குமார் 
செயராசு 


கதிரையன் 
வெற்றிக்குமரன் 
வெற்றிவேந்தன் 
செல்வநம்பி 
செல்வன் 


ஒன்பான்மணி , 
தொண்மணி 
நாகப்பன் 


செல்வராசன் 


= 


நாகசாமி 
நாகரத்தினம் 


சேகர் 


நாகமணி 


சோணாசலம் 


நாகராசன் 


சோமசுந்தரம் 
சௌந்தரராசன் 
ஞானசம்பந்தம் 


அண்ணாமலை 
மதியழகன் 
எழிற்கோ 
அறிவுக்கொழுந்து 


நாராயணன் 
நித்தியானந்தன் 
நீலகண்டன் 


நாகவரசன் 
திருமால் 
நித்தலின்பன் 
நஞ்சுமிடற்றன் , 
நஞ்சுண்டன் 


541 


பக்கிரிசாமி 


ரமேசுபாபு 


பக்தவச்சலன் 
பசுபதி 
பஞ்சமூர்த்தி 
பஞ்சாட்சரம் 
பத்மநாதன் 
பத்மநாபன் 
பரஞ்சோதி 
பலராமன் 
பழநிசாமி 
பாசுகரன் 
பால்ராசு 
பாலகிருட்டிணன் 
பாலச்சந்திரன் 


- 


அரங்கதுரை 
அரங்கநாயகன் 
அரங்கவேந்தன் 
மணிக்குமான் 
மணியப்பன் 
மணியன் 
அழகிய நம்பி 
அழகப்பன் 
இளவரசன் 
கோச்செல்வன் 
மணியரசன் 
மன்னர்மன்னன் , 
கோவேந்தன் 
அரசெழிலன் 
நிலவழகன் 
அழகப்பன் 
எழில்வேலன் 
துரையழகன் 
அழகியநம்பி 
எழிலுருவன் 
மணியழகன் 
எழிலன் 
காழில்மகிழ்நன் 
உலக நம்பி 
வல்லான் 
வெற்றி 
வெற்றியழகள் 
வெற்றிக்குமரன் 
கவையாவன் 
போறிகன் 


- 


பிச்சையன் , 

ரங்கதுரை 
பிச்சையப்பன் 

ரங்கநாதன் 
அடியார்க்கு நல்லான் ரங்கராசன் 
சிவன் 

ரத்தினகுமார் 
ஐயப்பன் 

ரத்தினசாமி 
ஐந்தெழுத்தன் 

ரத்தினம் 

ரமேசு 
தாமரைநாயகன் 
திருமால் , மலர்வாணன் 
பேரொளி , பரஞ்சுடர் 

ராசகுமார் 

ராசசேகரன் 
அடல்எழிலன் 

ராசரத்தினம் 
பழநியப்பன் 
பரிதி 

ராசராசன் 
இளங்கோ 
இளங்கண்ணன் 

ராசாராமன் 
இளமதியன் , 

ராமச்சந்திரன் 
இளநிலவன் 

ராமசாமி 
இளவழகு 

ராமசுப்பிரமணியன் 
இளமுருகு 

ராமதுரை 
வேங்கடவன் 

ராமநாதன் 
ஒளியன் 

ராமமூர்த்தி 
எல்லாளன் 
ஒளியவன் 

ராமரத்தினம் 

ராமன் 
அன்புக்குமரன் 
அன்பரசன் 

ராமானந்தன் 
பெருந்தேவன் , 

லோகநாதன் 

வல்லபன் 
பெருவுடையான் 

விசய் 
மலையப்பன் 

விசயகாந்த் 
உளங்கவரழகன் 

விசயகுமார் 
மணியப்பன் 

விக 
மணிமொழி 

வித்தியாசாகர் 
திருமேனி 

விருத்தாசலம் 
எழில்குமரன் 

விவேம் 
கண்ணன் 

விவேகானந்தன் 
எழிற்கண்ணன் 

வீராசாமி 
தவமகிழ்நன் 

வெங்காயம் 
பெருமாள் 
அரங்ககையன் 

Insi கவியங்கிரி 


- 


- 


பாலசுந்தரம் 
பாலசுப்பிரமணியம் 
பாலாசி 
பிரகாசம் 
பிரபாகர் 
பிரபாகரன் 
பிரேம்குமார் 
பிரேம்நாத் 
மகாதேவன் 
மாதேவன் 
மகேசுரன் 
மலைச்சாமி 
மனோகரன் 
மாணிக்கசாமி 
மாணிக்கவாசகன் 
மூர்த்தி 
மோகன்குமார் 
மோகனசுந்தரம் 
மோகனராமன் 
யோகானந்தன் 
ரகுவரன் 
ரங்கசாமி 


- 


1 


-- 


- 


- 


- 


* 


பழக்கை) 
அறிகள் 
அறிவின்பன் 
வீரப்பன் , திறதின் 
வேங்கடவன் 


மெகாகரிமனை 


542 


வெள்ளைச்சாமி 


வெள்ளையன் 


தாமரைச்செல்வி 


கமலசுந்தரி 
கமலம் 


கண்ணன் 


வேணுகோபால் 
வேதாசலம் 
வேல்சாமி 


கமலாசனி 


மறைமலை 
வேலப்பன் 


தாமரை 
அலர்மேல்மங்கை 
மணவழகி 
கலையரசி 


கல்யாணசுந்தரி 


வைகுண்டம் 


திருமால் 


கலாராணி 


கலாவள்ளி 


கலைவள்ளி 


மகளிர் பெயர் 


கலியாணி 


மங்கலவள்ளி 


கவிதா 
கவுசல்யா 


இசைமொழி 
கோமகள் 


பொன்னனி 


தமிழ் 
பொன்மான் 
கிளிமொழி 
அன்னம் 
அம்மை 
நல்லம்மை 


கனகபூசணம் 
கனகபூசணி 


கனகா 


பொன்னி 


-- 


கனகாம்பாள் 


பொன்னம்மை 


பொன்னி 


பொன்னி 


வடமொழி 
அசுவினி 
அஞ்சுகம் 
அம்சா 
அம்பாள் 
அம்பிகா 
அம்புசம் 
அம்புசவல்லி 
அம்புசாட்சி 
அமிர்தவல்லி 
அழகுலட்சுமி 
அனுசுயா 
ஆனந்தசோதி 
இந்திராணி 
இந்துமதி 
இரத்தினம் 
இராசாத்தி 
ஈசுவரி 


கனகாம்புசம் 
காஞ்சனா 
காந்திமதி 
காமாட்சி 
காயத்திரி 
குணபூரணி 
குமாரி 
கோகிலம் 


தாமரை 
தாமரைவல்லி 
தாமரைக்கண்ணி 
அமுதவல்லி 
திருச்செல்வி 
நல்லினி 
இன்பஒளி 
மதியரசி , அரசவாணி 
நிலாமதி 


- 


கோமளம் 


-- 


செம்மணி 


கௌரி 


வெண்ணிலா, ஒளிமதி 
எழிற்கண்ணி 
சுடரொளி 
பண்பழகி 
குமரி 
குயில் 
இளமை , அழகு 
பச்சையம்மாள் 
எழிலி 
உமை , இறைவி 
தாயம்மை 
மதியொளி 
மதிமுகம் , நிலவெழிலி 
மதியரசி , வெண்ணிலா 
செல்வக்குமரி 
கலைமகள் , நாமகள் 


உசா 


- 


உசாராணி 


அரசி 
இறைவி , செல்வி , 
விடிவெள்ளி 
வைகறைவாணி 
இறையம்மை 
அரசமாதேவி , 
அரசம்மை 


உமா 


சகுந்தலா 
சங்கரி 
சந்தானலட்சுமி 
சந்திரகாந்தா 
சந்திரமதி 
சந்திரா 
சம்பத்குமாரி 
சரசுவதி 
சரோசினி 


உமாராணி 


ஊர்வசி 


விண்ணெழிலி 


ஏமா 


பொன்னி 


-- 


தாமரைச்செல்வி 


ஏமாவதி 
கத்தூரி 


சலசா 


பொன்னழகி 
மான்மணத்தி 


தாமரை 


1 


சலசாட்சி 


தாமரைக்கண்ணி 


543 


சாந்தி 


மெல்லியல் , 


தனலட்சுமி 


- 


சாருலதா 
சாவித்திரி 
சிங்காரி 


திருச்செல்வி , 
செல்வத்திருமகள் 
முப்புர எழிலி 
திருநுதல் 
நேரிழை 
எழுகதிரழகி 
சுடரொளி 


சித்ரா 


திரிபுரசுந்தரி 
திலகா 
திவ்யா 
தினகரசுந்தரி 
தீபா 
நதியா 
நிர்மலா 
நீலாட்சி 


சியாமளா 


- 


சிவகாமசுந்தரி 
சிவகாமி 


- 


- 


ஆறணி 


மாசிலி 


- 


சுகந்தி 
சுகாசினி 


நீலக்கண்ணி 
இறைவி 


சுகுணசுந்தரி 


பகவதி 
பங்கசம் 


சுகுணா 


தாமரை 


சுகுமாரி 


எழிற்கொடி 
கலை எழில் 
நல்லெழிலி 
ஓவியள் 
கார்மேனி 
சிவநேயச்செல்வி 
சிவனருளி 
மணத்தி 
இனவாணி 
நற்குணவழகி 
நல்லியலி 
நற்செல்வி , நப்பசலை 
நற்சாலி 
வெண்ணி 
அழகுவல்லி 
அழகம்மை 
செல்வி , எழிலி 
நல்லினி 
நல்லாள் 
நன்மதி , நல்லினி 
நல்லெழிலி 
நக்கண்ணை , 
எழிற்கண்ணி 


பூவணி , பூவரசி 


சுசீலா 


தாமரை 


சுதா 
சுந்தரவல்லி 
சுந்தராம்பாள் 
சுந்தரி 
சுப்புலட்சுமி 


பத்மபூசணி 
பத்மம் 
பத்மாட்சி 
பத்மாசினி 
பரமேசுவரி 
பரிபூரணி 
பருவதபுத்திரி 
பல்லவி 


தாமரைக்கண்ணி 
தாமரைச்செல்வி 
பேரிறைவி 
நிறைசெல்வி 
மலைமகள் 


- 


கபா 


பூங்குமரி , இளங்குமரி 
பொன்னம்மை 


பவுனாம்பாள் 


சுமதி 
சுலட்சனா 
சுலோசனா 


பாமா 


பார்வதி 
பாலாம்பாள் 


பானுமதி 
பிரகதாம்பாள் 
பிரியா 


சுவேதா 
செகதாம்பாள் 
செயந்தி 
செயலட்சுமி 
செல்வராணி 


- 


விறலி 
மலைமகள் 
இளஞ்செல்வி 
கதிர்மதி 
பெருந்திருவாள் 
அன்புச்செல்வி 
அன்புவாணி 
அன்பரசி 
பூமகள் 


பிரீதி 


- 


நன்மொழி 
உலகநாயகி 
வெற்றிச்செல்வி 
வெற்றித்திருமகள் 
திருவரசி 
பொற்கொடி 
அறிவு 
அறிவம்மை 
அறமகள் , அறச்செல்வி 


பிரேமா 


சொர்ணலதா 


- 


பூவரசி 


ஞானம் 


புட்பவல்லி , புட்பா 
புட்பராசம் 
புட்பாவதி 
மகாலட்சுமி 


- 


மலர்முகம் , திருமகள் 
பெருந்திருமகள் 


ஞானாம்பாள் 


- 


தருமாம்பாள் 


544 


மகேசுவரி 


பெருவுடையாள் 


காமினி 


லலிதா 
லோகாம்பாள் 


மலர்மகள் 


உலகம்மை 


| 


மஞ்சுளா 
மதுராம்பாள் 
மயூரி 
மரகதம் 


தேனம்மை 
மயிலம்மை , மயிலி 


விசயகுமாரி 


விசயராணி 


வெற்றிச்செல்வி 
அரசமாதேவி 
வாகைச்செல்வி 


பச்சைமணி 


விசயா 


மனோரமா 


விசி 


||||| 


வாகை 


மனத்தழகி 
மலரெழிலி 
மீனச்செல்வி 


மாலா 


கலைச்செல்வி 


மீனாகுமாரி 


வித்யா 
வேதவல்லி 


மறைக்கொடி 


மீனாட்சி 


அங்கயற்கண்ணி 


மீனாம்பாள் 


மீனம்மை 


- 


முத்துலட்சுமி 
மோகனசுந்தரி 


முத்தம்மை 
மனங்கவர் செல்வி 


மோனிகா 


மென்சாயலி 


ரஞ்சனி 
ரஞ்சிதா 


இன்பவல்லி 
இன்னெழிலி, 
இன்பெழில் 
செம்மணி 


திருக்கோவில்களில் தமிழ்ச்சொற்கள் 
வடமொழி 

தமிழ் 
தேவத்தானம் தேவகம் , திருக்கோவில் 
உற்சவங்கள் 

திருவிழாக்கள், 

விழாக்கள் 
நிர்வாக அதிகாரி 

ஆளுவ அலுவலர் , 
செயல் அலுவலர் , 

, 

ஆள்வினைஞர் , 
கர்ப்பகிரகம் 

கருவறை , 

உண்ணாழிகை 
பூர்த்தி 

- நிறைவு 
ஆலய நிர்வாகிகள் 

கோவில் ஆளுவத் 
தலைவர்கள் 


ரத்தினா 
ரத்தினாம்பாள் 
ரதி 


செந்தாழை 


மனச்செல்வி 


ரம்பா 


ரமா 


எழிலி 
பொலிவழகி 
ஆவலி 


ராகினி 


பசலி 


ராசம் 


பயிராண்டு , வருவாய் 


அரசி 


ராசம்மாள் 


ஆண்டு 


ராசலட்சுமி 


ராசாத்தி 
ராசேசுவரி 


அரசம்மை 
அரசத்திருமகள் 
திருமகள், திருவரசி 
இறையரசி 


வெண்பொன்னி 


சட்டி 


- 


ருக்மணி 
ரேணுகா 
ரேவதி , ரோசா 
லட்சுமி 


பஞ்சாங்கம் 

ஐந்திறம் 
பிரதோடம் 

மசண்டை 
அமாவாசை 

காருவா 
கார்த்திகை 

ஆரல் , அறுமீன் 

அறமி 
வசந்தோற்சவம் இளவேனில் விழா 
முகூர்த்தம் 

- முழுத்தம் 
மிதுன லக்கனம் 

ஆடவையோரை 
சித்திரா பௌர்ணமி - மேழ மதியம் , 

மேழ வெள்ளுவா 


எழிலி 
முளரிமங்கை 
செல்வி , திருமகள் 
கொடி 


- 


லதா 


545 


- 


சரசுவதி பூசை 


அக்னி நட்சத்திரம் 
ஆரம்பம் 


- கத்தரித்துவக்கம் , 
எரிநாள் தொடக்கம் 


கலைமகள் பூசை , 
நாமகள் வழிபாடு 
கருவிப்பூசை 
சூர்தடி விழாக் 
காப்புக் கட்டு 


சீதகும்பம் 


ஆயுத பூசை 
சூரசம்கார உற்வசக் 
காப்புக்கட்டு 


குளிர்கும்பம் , தண்குடம் 


நடராசர் அபிசேகம் 


- 


நடவரசு திருமுழுக்கு , 
ஆடலரசு திருமுழுக்கு 


கந்த சட்டி 
திருக்கல்யாணம் 


- கந்தர் அறமி 
- திருமணம் 


சுவாமி தீர்த்தம் 


இறைத் தூநீர் 


திருக்கார்த்திகை திருஆரல் விழாக் 
உற்சவக் காப்புக்கட்டு காப்புக்கட்டு 


வசந்தோற்வசத்துவச் - இளவேனில் விழாக் 

ஆரோகணம் கொடியேற்றம் 


பரணிதீபம் 
போதயான 


- தாழி விளக்கு 
- போதயானக் காருவா 


சிரீதேவசேனா 
அம்மன் 


திருத்தெய்வயானை 
- திருமணம் 
திருக்கல்யாணம் 


அமாவாசை 
சுப்ரமண்ய சட்டி 


முருக அறுமி 


சம்பா சட்டி 


சம்பா அறுமி 


தனுர் பூசை 


- சிலைப்பூசைத் 
தொடக்கம் 


ஆரம்பம் 


நடராசர் ஆருரத்தரா - அம்பலவாணர் 
அபிடேக்கம் 

மூதிரைத் திருமுழுக்கு 


விருச்சிக லக்னம் - நளியோரை 
சிரீவள்ளி 

திருவள்ளி 
ரதாரோகணம் - தேர் ஏற்றம் 
துவச அவரோகணம் கொடி இறக்கம் 
கும்பாபிடேகம் - குடமுழுக்கு 
வருடாபிடேகம் - ஆட்டைத் திருமுழுக்கு 
அன்னாபிடேகம் - சோற்றுத்திருமுழுக்கு 
லட்சார்ச்சனை இலக்க வழிபாட்டுத் 
ஆரம்பம் 

தொடக்கம் 
சனிப்ரதோடம் - காரி மசண்டை 

கன்னிமார் பூசை 
மகாபிடேகம் - பெருமுழுக்கு 
விநாயக சதுர்த்தி 

மூத்த பிள்ளையார் 
நாள் 
மூதிரை 


போகிப் பண்டிகை 


வேந்தன் திருநாள் , 
வேந்தன் விழா 


இரவு தனுர்பூசை 


கன்னிமார் பூசை 


இரவு சிலைப்பூசை 
நிறைவு 


பொங்கல் பண்டிகை 


சங்கராந்தி 
கிராம சாந்தி 


- 


ஊரமைதி 


போதாயன் 
மகாளய அமாவாசை 


துவச ஆரோகணம் 


- 


காருவர் 


மேச லக்னம் 


கேதாரகௌரிவிரதம் - மலைமகள் நோன்பு 


கொடி ஏற்றம் 
மேழ பிறப்பு ஓரை 
முழுத்தம் 
- சிவனார் பேரிரவு , 


முகூர்த்தம் 


நவராத்திரி ஆரம்பம் 


மகாசிவராத்திரி 


தொள்ளிரவுத் 
தொடக்கம் 


சிவனிரா 


546 


உற்சவ துவச 


- விழாக் கொடி ஏற்றம் 


கசேந்திர மோட்சம் 
சர்வபீட்ம ஏகாதசி 


ஆரோகணம் 


- 


வேழவேந்த வீடு 
அனைத்து வீடுமப் 
பதினொரமை 
பெருவிழா ஊரமைதி 


ரிசப லக்னம் 


யுகாதி பண்டிகை 


விடைபிறப்போரை 
தெலுங்கு ஆண்டுப் 
பிறப்பு 


பிரம்மோற்சவ 

கிராம சாந்தி 
பாரிவேட்டை 
பேஷ்கார் , மணியம் 


பரிவேட்டை 


ஆண்டுப் பிறப்பு 


சாதாரண வருடப் 
பிறப்பு 


செல்பணியார் , 
பெருங்கேள்வி , 
மணியம் 


சிரீவைணவம் 


ஏகாதசி 


திருமாலியம் 
பதினொரமை 
மேழவிழா ஊரமைதி 


- 


சைத்ரோற்சவம் 
கிராமசாந்தி 


காரியத்தர் 
மூலத்தானம் 


சர்வ ஏகாதசி 


சந்நிதி 
பிரகாரம் 
யாத்திரிகர் 


கருமத்தலைவர் 
- கரு இடம் , மூலத்தாவு , 

கருவறை 
- திருமுன் 

திருச்சுற்று 
- திருவழிப்போக்கர், 
வழிப்போக்கர் 
பூணூல் சடங்கு 
ஐயமுதத் திருமுழுக்கு 


அனைத்துப் 
பதினொரமை 
மேழ மதியம் , 
வெள்ளுவா 
அனைத்துச் சமயப் 
பதினொரமை , 
அனைத்து மதப் 
பதினொரமை 


சித்ரா பௌர்ணமி 


-- 


- 


சர்வசமய ஏகாதசி 


- 


உபநயனம் 
பஞ்சாமிர்த 

அபிடேகம் 
தீர்த்த அபிடேகம் 
பால் அபிடேகம் 
அட்டோத்திர 

அர்ச்சனை 
சகச்ரநாமம் 


பாஞ்சராத்ரம் 


- பாஞ்சராத்திரி 


- திருப்புனலாட்டு 
- பால் முழுக்கு 
- நூற்றெட்டு வழிபாடு 


சிரீகண்ணபிரான் 


சிரீசயந்தி 


கண்ணன் பிறப்புத் 
திருநாள் 


கௌபீனம் 


நவராத்திரி பூசை 
ஆரம்பம் 


தொள்ளிரவுப் பூசைத் 


தொடக்கம் 


தீபாராதனை 


விசயதசமி 


வெற்றிப் பதின்மி 


ராச அலங்காரம் 


உத்தான ஏகாதசி 


நைவேத்தியம் 


ஆரல் வெண்பக்கப் 
பதினொரமை 


ஆயிரப்பெயர் 
- நீர்ச்சீலை, குளிசீலை, 
தாய்ச்சீலை 
விளக்கு வழிபாடு 
அரசக்கோலம் , 
அரசப்புனைவு 
காணிக்கை, படைப்பு, 

படையல் 
மாலைப்பூசை 
பூசகர் , 
போற்றியர் 
காண்பு , காட்சி 
அருட்கொடை , 
திருச்சோறு 


விட்ணுதீபம் 


சாயரட்சை 
அர்ச்சகர் 


- திருமால் விளக்கு 


பரமபத சொர்க்க 


வாசல் திறப்பு 


பரமபத உவணை 
வாயில் திறப்பு 


தரிசனம் 
பிரசாதம் 


547 


மீனாட்சி 

கயற்கண்ணி 
காமாட்சி 

காமக்கண்ணி 
விசாலாட்சி 

தடங்கண்ணி 
நீலாம்பா, நீலாம்பிகை - நீலம்மை 
பார்வதி 

மலைமகள் 


- 


திருமால் பெயர்கள் 
ரங்க ( ன் ) 

அரங்கன் 
ரங்கநாதன் ) அரங்கநம்பி 
சகநாதன் 

உலகநம்பி 
கோபால ( ன் ) 

கோவலன் 
மகாவிட்ணு 

பெருமால் - பெருமாள் 
- விண்டு 


t 


விட்ணு 


தெய்வப் பெயர் மாற்றம் 
சிவன் பெயர்கள் 
சமற்கிருதம் * தமிழ் 
பத்தவற்சலன் அடியார்க்குநல்லான் 
(பக்தவத்சல ) 
சாம்பசிவன் , - அம்மையப்பன் 
சாம்பமூர்த்தி 
ஈசுவரன் ( ஈச்வர ) - 

உடையான் 
சகதீசுவரன் , - உலகுடையான் 
சகதீசன் 
ஏகாம்பரன் 

ஒருமாவன் , 
ஏகாம்பரநாதன் 

ஒருமாவடியான் 
அட்சயன் 

கேடிலி 
சுந்தரன் 

சொக்கன் 
மாதுருபூதம் 

தாயுமானவன் 
(மாத்ருபூத ) 
சுயம்பு 

தான்தோன்றி 
குஞ்சித பாதம் தூக்கிய திருவடி 
தட்சிணாமூர்த்தி தென்முக நம்பி 
நடராசன் 

* நடவரசன் 
வன்மீகநாதன் 

- புற்றிடங்கொண்டான் 
மகாதேவன் 

பெருந்தேவன் 
பிருகதீசுவரன் , பெருவுடையான் 

மகேசுவரன் 
அர்த்தநாரி , 

மங்கை பங்கன் , 
அர்த்தநாரீசுவரன் மாதொருபாகன் 
கலியாணசுந்தரன் மணவழகன் 
மார்க்சகாயன் 

வழித்துணையான் 


கடவுள் பெயர்கள் ( பொது ) 
சாமி 

ஆண்டவன் , 


கர்த்தா 


பகவான் , பகவத் 
பரஞ்சோதி 


இயற்றியான் 
பகவன் , பகவான் 
பரஞ்சுடர் 


இடப்பெயர் மாற்றம் 
அருணாசலம் 


- 


மத்தியார்ச்சுனம் 
பட்சிதீர்த்தம் 


அருணமலை 
அண்ணாமலை 
இடைமருதூர் 
கழுக்குன்றம் 
(கழுகுக்குன்றம் ) 
சிற்றம்பலம் , தில்லை 


சிதம்பரம் 
சிரீரங்கம் 


திருவரங்கம் 


சிவை பெயர்கள் 
அம்பா 

அம்மை 
அபிராமி , சுந்தராம்பா, - அழகம்மை 

சௌந்தராம்பிகை 
வாமி 


சம்புகேசுவரம் 


- திருவானைக்கா 


நாவலந்தீவம் 


இடவி 


பழமலை ( முதுகுன்றம் ) 


ஈசுவரி 


உடையாள் 


சம்புத்தீவம் 
விருத்தாசலம் 
இமாலயம் , இமயம் 
பாடலிபுரம் 


உலகம்மை 


- பனிமலை 


சகதாம்பா 
அகிலாண்டேசுவரி 


- உலகமுழுதுடையாள் 


பாதிரிபுரம் 


548 


அவிநாசி 
மேரு ( பர்வதம் ) 


14. அபயவர்த்தம் 
15. வர்த்தமானம் 


அடைக்கலம் 
- முட்டுக்கை 


கனகசபை 


- புக்கொளியூர் 
- பொன்மலை 
பொன்னம்பலம் 
மயிலாடுதுறை 
மரைக்காடு 


- 


மாயூரம் (மாயவரம் ) 
வேதாரணியம் 


- 


-- 


13. தனுசு 


வைத்தீசுவரன் கோவில் - வினைதீர்த்தான் 

கோவில் (புள்ளிருக்கு 

வேளூர் ) 
சுவேதவனம் 

வெண்காடு 
புட்பவனம் 

பூங்காடு 
கைலாசம் ( கைலாயம் ) 

வெள்ளிமலை 
சம்புத்தீவு 

நாவலம்பொழில் 
மாயவரம் , மாயூரம் மயிலாடுதுறை 
திண்டிவனம் - புளியங்காடு 
பிரகதீசுவரர் 

பெருவுடையார் 
பவஒளடதீச்வரர் 

- பிறவி மருந்திறைவர் 
பஞ்சநதீச்வரர் ஐயாறர் 
வன்மீகநாதர் 

- புற்றிடங்கொண்டார் 
சங்கமேச்வரர் 

கூடுதுறையார் 
விசாலாட்சி 

தடங்கண்ணி 
ரெளத்ரதுர்கா - எரிசினக்கொற்றவை 
இருதயாலீசுவரர் மனக்கோயில் ஈசர் 
அர்த்தநாரீச்வரர் 

மாதொருபாகன் 

நாட்டியம் 
இணைக்கை வகை 

15 
1. அஞ்சலி 

- கும்பிடல் , வணக்கம் 
2. புட்பாஞ்சலி - மலர்ப்படையல் 
3. பதுமாஞ்சலி 

- தாமரைக்கை 
4. கபோதம் 

புறாக்கை 
5. கற்கடகம் 

நளிக்கை 
6. சுவத்திகம் 

மங்கலச்சதுரம் 
7. கடகாவர்த்தம் வளைவுக்கை 
8. நிடதம் 

முட்டிக்கை 
9. தோரம் 

தோரணக்கை 
10. உற்சங்கம் அணைவுக்கை 
111. புட்பப்புடம் 
12. மகரம் ( உச்சிதம் ) சுறவுக்கை 
13. சயந்தம் 

வெற்றிக்கை - 
காதற்கை 


இணையா வினைக்கை 
வகை 

33 
ஒற்றைக்கை (பிண்டி ) 
1 . பதாகை 

கொடி 
2. திரிபதாகை முக்கொடி 
3. தூபம் 

விளக்கு 
4. அராளம் 

ஆசைக்கை 
5. இளம்பிறை பிறைக்கை 
6.சுகதுண்டம் - கிளிமூக்கு 
7. முட்டி 

முட்டிக்கை 
8. கடகமுகம் 

- நளிமுகம் 
9. சூசிக்கை 

ஊசிக்கை 
10. பதுமகோசிகம் 

தாமரை மொட்டு 
11. காங்கூலம் 

- உண்டைக்கை 
12. கபித்தம் 

- விளாங்கனிக்கை 

விற்பிடி 
14. குடங்கை - உட்குழிக்கை 
15. அலாபத்திரம் அலர்தாமரை 
16. பிரமரம் 

சுரும்பர் 
17. தாம்பிரசூடம் 

சேவற்கொண்டை 
18. பசாசம் 

பேய்க்கை 
19. கத்தரிகை 

கத்திரிக்கை 
20. முகுளம் 

முகுளமொட்டு 
21. பிண்டி 

- சேர்ப்பு 
22. தெரிநிலை - விரிநிலை 
23. மெய்ந்நிலை 

நிமிரல் 
24. உன்னம் 

ஓதிமம் 
25.மண்டலம் 

- வட்டிப்பு 

சதுரம் 
27. மிருகசிரசு 

மான் தலை 
28. சங்கு 
29. வண்டு 

பூவண்டு 
30. இலதை 

படர்கொடி 
31. கபோதம் 

புறா 
32. வலம்புரி 

- வலம்புரிச்சங்கு 
33. மகரமுகம் 

சுறவமுகம் 


26. சதுரம் 


- 


வளை 


மலர்க் கூடை 


****** 


549 


கூட்டிணைப்பு - ADDENDUM ( விடுபட்ட பிற சொல்லாட்சிகள் ) 


1 


கடதாசி kada - tasi, பெ . ( n . ) விளையாடுஞ் கும்பாபிடேகம் kumbabidégam , பெ . ( n . ) 
சீட்டு ; playing - cards . " அவன் கடதாசி கோயிலில் நிறுவுவதற்கும் , 

தூய்மை 
யாடுகிறான் . " 

செய்வதற்குமுரிய குடமுழுக்குச் சடங்கு ; 
[ port. cartaz > த . கடதாசி .) 

ceremony of consecration or purification 
கிருகசுவரம் kirukassuvaram , பெ . ( n . ) 

in a temple . 
எடுப்புப்பண்ணோசை ; initial note of a 

த.வ. குடமுழுக்கு 
melody type . 

[ Skt.kumbha+ abhisekay. கும்பாபிடேகம் ) 
[ Skt. grha + svara > த . கிரகசுவரம் .] கோசணை kosanai, பெ . ( n . ) பேரொலி ( பிங் . ) ; 
கிருகசுதி kirukasuti, பெ . ( n . ) இல்லத்தரசி ; 

loud noise , tumult , roar. 

. 
married woman .. 

[ Skt . ghosana > த . கோசணை .) 
[ Skt. grha + stha > த . கிரகசுதி .] 

சகசம் sakasam, பெ . { n . ) 1. கூடவுண்டானது 
கிரகணி - த்தல் kirakani , செ.கு.வி. ( v.t.) 

( சி.சி .3 : 4 , சிவாக் . ) ; concomitant . 2. இயல்பு; 
1. கோள் பிடித்தல் ; to .eclipse . 2. உறிஞ்சுதல் ; 

nature. 
to seize grasp . 

[ Skt. saha -ja > த . சகசம். ) 
[ Skt. grhana > த . கிரகணி-.] 

தகன் tagan, பெ . ( n . ) 1. b ; f : re . 2. பூரான் ; a 
கிரமி kirami), பெ . ( n . ) 1. ஒழுங்காய் நடப்பவ 

centipede . 
ன் - ள் ; well behaved person . 2. சமய ஒழுக்க 

[ Skt. dahana > த . தகன் .] 
விதிப்படி நடப்பவன் - ள் ; one who conforms | தஞ்ஞன் tahirian , பெ . ( n . ) அறிஞன் ; ( யாழ் . அக . ); 
to orthodox rules of conduct . 

wise man .. 
[ Skt . krama > த . கிரமம் > கிரமி .] 

தண்டதாசன் tantatacan பெ . (n . ) அடிமை 
கிரகபலம் kirakapalam , பெ . ( n . ) கோளின் (யாழ் . அக . ) ; slave . 
ஆட்சிச் செல்வாக்கு ; planetary influence. 

[ Skt . danda + dasa > த . தண்டதாசன் . ) 
[ Skt. graha + bala > த . கிரகபலம் .] 

தண்டபாலன் tantapalan, பெ . ( n . ) வாயிற் 
கிரகபுடம் kirakapudam , பெ . ( n . ) 

காப்போன் ; gate - keeper. 
பிறப்பியத்தில் கோள்களின் நிலையை | தபோதனி tapotani, பெ . ( n . ) முனிவன் ( யாழ் . 
வரையறுக்கை ; determining the correct அக . ); sage , anchorite. 
position of planet at the time of one s birth .. 

[ Skt. tapodhana > த . போதனி.] 
கிரகவக்கிரம் kirakavakkiram , பெ . ( n . ) கோள் | தமகன் tamagan, பெ .( n . ) கொல்லன் ( யாழ் .. 

பின்னோக்கிச் செல்லும் நிலை ; retrogression 
of planet.. 

[ Skt. dhamaka > த . தமகன் . ) 
[ Skt. grha + vakra > த . கிரகவக்கிரம் ] 

தயிலி tayil, பெ .( n . ) பணப்பை ; purse , pouch . 
காசா kasa , பெ . ( n .) சுமார் பதினாறு ரூபாயை.......தயிலியில் போட்டுக் கட்டி ( P.T.L. 
ஆண்டாகும் பொழுது 

குதிரைப் 

176 ) 
பற்களிலேற்படுங் கருஞ்சிவப்பு நிறம் ( அசுவசா . 

[ u . thaili > த . தயிலி 
6 ) ; deep red colour of the teeth of horses 

தர்பாறு tarparu, பெ . (n . ) தர்பார் எனும் 
when they are sixteen years old . 

இராகவகை ; ( பரத . ராக . 104 ) a specific 
melody- type. 


அக . ) ; smith . 


550 


நரசிங்கம் 


ill way . 


தர்மபத்தர் 
தர்மபத்தர் tarmapattar , பெ . ( n .) அறமுறை துச்சம் tuccam , பெ . ( n . ) இழிவு ; low mean 

உசாவல் செய்வோர் ; officer in charge of the habit . 
administration of charities . 

துர்வியாதி turviyadi , பெ . ( n .) கெட்ட 
தாசிகம் tasigam , பெ . ( n . ) அடிமைத்தனம் ; 

நடத்தையால் உண்டாகும் நோய் ; venereal 
slavery ( Pond . ) 

disease .. 
[ Skt . dasya > த . தாசிகம் .] 

துரு turu , பெ . ( n . ) வேதம் முதலியன ஓதும் 
தாதிரி tatirl பெ . ( n . ) கொடையாளி; ( யாழ் . அக . ) 

சந்தவகை ; recital of a vedic text , etc. by a 
donor . 

disciple following his preceptor s 
[ Skt. datr > த . தாதிரி.] 

fead . "சாகையிலும் கற்பத்திலும் கணத்திலுந் 
தாதுமான் 

taduman, பெ . ( n . ) 344 துருச்சொல்லி " ( தெய்வச் விறலிவிடு. 243 ) 
(சிகரங்களை ) முகடுகளையும் 44 மேனிலைக் 

துர்மார்க்கம் tur - markkam , பெ . ( n . ) தீயவழி ; 
கட்டுகளையுமுடைய கோயில் ( சுக்கிரநீதி 230 ) ; 
temple with 344 towers and 44 storeys. 

[ Skt. dur - marga > த . துர்மார்க்கம் ) 
[ Skt. dhatuman > த . தாதுமான் .) 
தாதுராகம் taduragam , பெ . ( n . ) காவிக்கல் 

தூமகேது tumakedu, பெ . ( n . ) விண்வீழ் 

Qositsioof; comet , falling - star. 
( கம்பரா . வரைக்காட் .44 ); red ochre . 
தாமதி - த்தல் tamath , 11 செ.கு.வி. ( v.i. ) தூமியம் dumiyam , பெ .(n.) புகை ; smoke . 

தங்குதல் ; to stay . " அந்த ஊரில் இரண்டு நாள் [ Skt. dhumya > த. தூமியம் .] 
தாமதிப்பேன் " (இ.வ.) 

தேக்சா teksa , பெ . (n .) வாய்கன்றகுடம் ; broad 
தார்ச்சூடன் tarcudan, பெ . ( n . ) கீலெண்ணெயி vessel . 
லிருந்து செய்யப்படுஞ் சூடன் போன்ற பண்டம் ; 

[ u . teks > த . தேக்சா.] 
naphthalene ball . 

தேகாந்தம் tegandam, பெ . ( n . ) உடலின் இறுதி 
த.வட சூடன் குண்டு 
தீட்சம் tisam , பெ . ( n . ) நிகழ்வனவற்றை 

தைலி tail, பெ . ( n .) பணப்பை ; money bag . 
வெறுப்பின்றி நுகர்தல் ( யாழ் . அக . ) ; 
experiencing without aversion whatever 

[ Skt. thaili > த . தைலி ] 
happens . 

நக்கல் nakkal, பெ .( n .) பகடி , ஏகடியம் ; redicule . 
தீபாதனம் dipatanam , பெ . ( n .) ஓக வகை ; a 

[ Arb . naggal > த . நக்கல் .] 
yogic posture 

நமசிவாய namasivaya , பெ . ( n .) ஐந்தெழுத்து 

மந்திரம் ; the five sacred syllables of 
[ Skt. dipasana > த. தீபாதனம் .) 

saivites . 
தீர்க்கன் dikkan, பெ . ( n . ) முற்காண்பறிவன் ; 

[ Skt. namas - svaya > த . நமசிவாய .] 
முற்காணி ( தீர்க்கதரிசி ) ; prophet . 

நயன தீட்சை nayanatitcai, பெ . ( n . ) 
"தீர்க்கருரை நாடியறியார் பலர் " ( இரட்சணிய 

அருணோக்க நோன்புறுதி ; generosity 
பக் .51 ) 

ceremonial fast. 
[ Skt. dirgha > த . தீர்க்கன் .] 

[ Skt. nayana -diksd > த . நயனதீட்சை .) 
துகிரிகை tukirigai, பெ . { n . ) எழுதுகோல் ; writing 

நரசிங்கம் narasingam , பெ . ( n . ) மாந்தஅரி ; 

incarnation of vishnu in the form of lion 
material 


. 


சாவு; death . 


1 


E 


and man .. 


நவக்கிரகம் 

551 

பரீட்சை 
நவக்கிரகம் nava - k - kiragam, பெ . ( n . ) பசு pasu , பெ . (n .) 1. ஆ ; cow . 2. எருது ; OX . 
தொண்கோள் ; nine planets 

3. விடையோரை ; rishaba , 4. வேள்விவிலங்கு ; 
[ Skt. nava - graha > த . நவக்கிரகம் .) 

animal meant for sacrifice . 
நவம் navam, பெ . ( n . ) ஒன்பது , தொண்டு ; nine . 

[ Skt . pasu > த . பசு .) 
[ Skt . nava > த . நவம் .] 

பசுபதி pasupadi பெ . ( n . ) சிவன் ; God . 
நாசூக்கு nasu - k - ku, பெ . ( n . ) நயத்திறம் ; nice 

[ Skt.pasu - pati > த . பசுபதி .] 
and talented approach . 

பண்டிதன் pandidan பெ . ( n . ) 1. புலவன் ; 
[ u . nazuk > த . நாசூக்கு .) 

scholar . 2. மருத்துவன் ; doctor . 
த 
நாத்திகன் nattigan, பெ . ( n . ) இறை மறுப்பாளன் 

[ Skt . pandita > த , பண்டிதன் .) 
நம்பா மதத்தன் ; atheist. 

பத்தினி pattini , பெ . ( n .) கற்புக்கரசி 

கற்புடையாட்டி ; a chaste woman . 
[ Skt. nastika > த . நாத்திகன் .) 

பத்மநாபன் padmanapan பெ . ( n . ) உந்தித் 
நாதன் nadan, பெ . ( n . ) 1. தலைவன் ; headman . 

தாமரையான் ; Vishnu 
2. முனிவன் ; sage . 3. கடவுள் ; god , 
4. கணவன் ; husband . 

பத்மபூசன் 

padmapusan , பெ . ( n . ) 

அரசு தரும் விருதின் பெயர் - தாமரை 
[ Skt . natha > த . நாதன் .] 

நல்லணி ; padmabushan - anaward given by 
நாதசுவரம் nadasuvaram , பெ . ( n . ) பெரு Govt. of India . 
வங்கியம் ; ஓலகம் ; a musical wind 

[ Skt. padma - bushan > த . பத்மபூசன் .) 
instrument . 

பத்மவிபூசண் padmavapusan பெ . ( n .) அரசு 
த.வ. ஓலகம் 

தரும் விருதின் பெயர் - தாமரை எழிலணி ; a 
[ Skt. nad - svara > த . நாதசுவரம் .] 

higheraward givenby Govt. of India . 
நாதி nadi பெ . ( n . ) 1. உறவினன் ; relatiive . [ Skt. padma -vibushan > த . பத்மவிபூசன் . ) 
2. பேணுநன் ; care taker . 

பத்மசிரி padmasiri பெ ( n . ) அரசு தரும் விருதின் 
[ Skt. nati > த . நாதி .] 

பெயர் தாமரைத் திரு ; award given by 

Government . 
நாமா namé, பெ . ( n . ) ஆவணம் ; document . 
[ u . nama > த . நாமா. ] 

[ Skt . padma - sri > த . பத்மசிரி .] 
நாவி navi பெ . ( n . ) கொப்பூழ் ; navel. 

பயம் payam , பெ . ( n .) அச்சம் ; fear. 
[ Skt . nabhi > த . நாவி .] 

[ Skt. bhaya > த. பயம் .] 
நாவிதன் navidan பெ . ( n .) முடி திருத்தாளன் பர்பி parp ), பெ .(n.) தெங்கின்மா; a sweet. 
மழிக்குநன் ; barbar. 

[ U. bar- ff > த , பர்பி .] 
[ Skt. navita > த . நாவிதன் .] 

பரிசோதனை parisodanai 

, பெ . ( n . ) நன்கு 
நித்தியானந்தன் mittiyanandan, பெ . ( n . ) 

ஆராய்கை ; நெடுநோட்டம் ; check up , 
நீடுமகிழ்நன் ; an happy person forever. 

பரீட்சை paritsai) பெ . ( n . ) 1. தேர்வு ; 
[ Skt . nity - a - nanda > த . நித்தியானந்தன் ) 

examination . 2. ஆய்வு; test . 3. ஆராய்ச்சி ; 
நீதிபதி midipad ) 

, பெ . ( n . ) நயனகர் ; அறமன்ற investigation . 
நடுவர் ; judge . 

[ Skt. pariksa > த . பரீட்சை .) 
[ Skt. nitrbati > த . நீதிபதி .] 


552 


பலூன் 


மர்க்கடம் 


பலூன் palun, பெ . ( n . ) ஊதுபை , காற்று மூட்டை ; 

[ Skt . buddhi > த . புத்தி .) 
balloon . 

புரட்டாசி purattac ) பெ . ( n . ) கன்னிமாதம் ; 
[ E. balloon > த. பலூன்.) 

name of a month . 
பன் par, பெ .( n.) மாவினால் செய்த பண்டம் ; bun . 

[ Skt . prosthapada > த . புரட்டாசி .] 
த.வ. வள்ளப்பம் 

பூ Pu, பெ . ( n .) பிறப்பு ; birth . 
பாக்கியசாலி bakki- ya -sali , பெ . ( n . ) 

[ Skt . bhu > த . பூ .] 
நல்வினையாளன் ; a lucky person . 

பூமத்தியரேகை pumattiyaregai, பெ . ( n .) 
த.வ. பேற்றாளன் 

நண்ணிலக்கோடு ; equator . 
பாண்டித்தியம் pandi-t- tiyam , Qu . ( n . ) 

[ Skt bhu - madgya - rekha > த பூமத்தியரேகை ] 
கல்வித்திறம் ; erudite scholarship . 

பெட்ரோல் petrol, பெ . (n .) கன்னெய் ; petrol. 
பிச்சை piccai, பெ .(n .) இரப்புணவு; takingalms . 

[ E. petrol > த . பெட்ரோல் .] 
[ Skt . bhiksa > த . பிச்சை .) 

பெல்ட் pelt, பெ . ( n . ) 1. வார் ; waist - band . 
பிசாசு pisasu , பெ . ( n .) பேய் ; devil , gost. 

2. அரைக்கச்சை ; strapof leather. 
[ Skt. pisaca > த . பிசாசு .) 

[ E. belt > த , பெல்ட் ] 
பிதா pida , பெ . ( n . ) 1. தந்தை ; father . 2. கடவுள் ; பெனாயில் penail , பெ . ( n . ) அழுக்கு நீக்கியாகப் 
god . 

பயன்படும் ஒருவகை நெய்மி ; an oil 
பிதிர் pidir, பெ . ( n .) இறந்த ஈன்றோர் ஆதன் ; 

substance. 
souls of the deceased ancestors . 

[ E. phenol > த . பெனாயில் .] 
பிரபாகரன் pirabakaran பெ . ( n . ) 1. கதிரவன்; மக்கர் makkar , பெ . ( n . ) இடக்கு , இடைஞ்சல் ; 
sun . 2. நெருப்பிறை; God of fire . 

rudeness .. 
[ Skt. prabhakara > த . பிரபாகரன் .] 

[ Ar. makr > த . மக்கர் .] 
பிரமரிசி pirama -risi, பெ .( n . ) பார்ப்பனமுனிவன் ; | மகம்மது magammadu, பெ . ( n .) புகழாளி ; a 
a brahmin priest . 

respectable epithet in Islam 
[Skt. brahna - rsi > த . பிரமரிசி .] 

[ Ar . muhammad > த . மகம்மது .] 
பிராணி pirani, பெ . ( n .) உயிரி ; animal . 

மஞ்சுளா manjula , பெ . ( n . ) அழகி , எழிலி ; 
[ Skt. pranin > த . பிராணி .] 

beautiful woman . 
பீதி piti, பெ . (n .) அச்சம் , விதிர் விதிப்பு ; sudden 

[Skt.maljula த . மஞ்சுளா .] 
fear . 

மண்டூகம் mandugam , பெ . ( n . ) தவளை ; frog . 
[ Skt . bhiti > த.பீதி .] 
புகார் pugar , பெ . ( n . ) 1. பெருங்கூச்சல் ; loud 

[ Skt.maiduka > த . மண்டூகம் .] 
noise . 2. குறையீடு; report. 

மயினா mayana , பெ .(n .) நாகணவாய்ப்புள் ; 
புண்ணியம் punniyam , பெ . ( n .) 1. அறம் ; virtue . maina bird . 
2. நல்வினைப் பயன் ; effect of virtue . 

[ U. myna > த . மயினா.] 
[Skt. punya > த . புண்ணியம் .) 
புத்தி putti, பெ . ( n . ) கரணியம் காணும் அறிவு ; 

மர்க்கடம் markkadam , பெ . ( n . ) குரங்கு ; 
rational thinking. 

monkey.. 

[Skt.markata > த . குரங்கு .] 


553 


மரியாதை 

வாத்தியார் 
மரியாதை mariyadai, பெ . ( n . ) நன்மதிப்பு , ரவாலட்டு ravaladdu, பெ . ( n .) நொய்யுலட்டு ; a 
மதிப்புரவு ; respect . 

sweet . 
[ Skt . maryada > த . மரியாதை .] 

[ H. rava + Skt. laddu > த . ரவாலட்டு ] 
மனோரமா mandrama , பெ . ( n . ) மனவெழிலி; | ராக்கெட் rakket,பெ .( n .) ஏவுகணை; rocket 
a proper name . 

[E. rocket > த . ராக்கெட் 
[ Skt . mano - rama > த.மனோரமா ராகு ragu , பெ . ( n . ) கருங்கோள் ; ragu . 
மிட்டாதார் mittatar, பெ . ( n . ) நிலக்கிழார் ; land [ Skt. rahu > த . ராகு .] 
lord . 

ரிசபம் risapam, பெ . (n .) எருது , காளை ; OX . 
[ H. mittha - dhar > த . மிட்டாதார்.) 

[ Skt. rsabha > த . ரிசபம் .) 
மிதவாதி mitavadi, பெ . ( n . ) மென்போக்காளன் ; ரேடியோ rediyo , பெ . ( n .) வானொலி; radio . 
moderate person . 

[E. radio > த . ரேடியோ. ] 
[ Skt . mita - vadi( n ) > த . மிதவாதி .] ரோசா osa, பெ . ( n .) முளரி ; rose . 
முசாபர் musabar , பெ . ( n . ) 1. பயணி ; traveller . [Lentin. rosa > த . ரோசா .] 
2. சுற்றுச் செலவு; tour , 

வங்கி vangi, பெ . ( n .) வைப்பகம் ; bank . 
மூலாதாரம் muladaram , பெ . ( n . ) அடிப்படை; [ E. bank > த . வங்கி .] 
basis , fundamental. 

வசனம் vasanam , பெ . ( n . ) 1. உரை ; prose . 
[ Skt. muladhara > த . மூலாதாரம் .] 

2. உரையாடல் ; dialogue 
யாகசாலை yagasalai , பெ . ( n . ) வேள்வி 

[ Skt . vacana > த . வசனம் .] 
மண்டபம் ; sacrificial hall . 

வதந்தி vadand ), பெ . ( n .) அலர் , பொய்ப்பரப்பு; 
[ Skt. yaga - sala > த . யாகசாலை.] 

rumour . 
ரங்கநாதன் ranganadan, பெ . ( n . ) அரங்கநம்பி [ Skt . vadanti > த . வதந்தி .] 
( பிங் . ) ; a proper name . 

வரதட்சணை varadatcanai, பெ . ( n . ) 
[ Skt. raiga - natha > த . ரங்கநாதன் .) 

மாப்பிள்ளைக் கட்டணம் ; dowery. 
ரசம் rasam , பெ . ( n .) தெளிசாறு , சாறு ; juice . 

[ Skt . vara - daksina > த . வரதடசனை .] 
[ Skt. rasa > த . சாறு .] 

வராகம் varagam , பெ . ( n . ) பன்றி ; pig . 
ரசீது rasedu , பெ . ( n .) பற்றுச்சீட்டு ; receipt. 

[ Skt. ivardha > த . வராகம் .) 
[ Skt. rasid > த . ரசீது .] 

vasanai, பெ . ( n . ) நறுமணம் ; 
ரட்சகன் ratcagan பெ . ( n . ) பாதுகாப்பாளன் , 

frogrance . 
புரவலன் ; patron . 

[ Skt . vasana > த . வாசனை. ) 
[Skt. raksaka > த . ரட்சகன் .) 

வாசத்தலம் vacattalam , பெ .( n .) வாழ்விடம், 

இருப்பிடம் ; residence. 
ரணம் ranam , பெ . ( n . ) புரைக்காயம் ; deep 

வாத்தியம் vaddiyam , பெ . ( n .) இன்னியம் ; 

musical instrument . 
[ Skt. vrana > த . ரணம் .] 

[ Skt. vadya > த. வாத்தியம் .] 
ரணவைத்தியம் rana - vaidyam , பெ . (n.) 

வாத்தியார் vaddiyar, பெ .( n . ) ஆசிரியர் ; 
அறுவைப்பண்டுவம் ; surgery . 

teacher . 
[ Skt . vrana- vaidya > த . ரணவைத்தியம் .] 

[ Skt.upadhyaya > த. வாத்தியார் .) 


வாசனை 


sore . 


